மகாத்மா காந்தி நூல்கள்‌. 


1 


மகாத்மா காந்தி எழுதிய * தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ ” 
* இந்திய சுயராஜ்யம்‌ * ஆகிய இரு நூல்களும்‌, தென்னாப்‌ 
பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ பற்றி ம கா த்‌ மர எழுதிய 
கட்டுரைகள்‌, செய்த சொற்பொழிவுகள்‌, 
அவருடைய சிறை அனுபவங்கள்‌, 
சிறையிலிருந்து எழுதிய கடிதங்கள்‌ 
ஆகியவற்றைக்‌ 
கொண்டது. 


வெளியிடுவோர்‌ : 
காந்தி நூல்‌ வெளியீட்டுக்‌ கழகம்‌ 
சர்க்கார்‌ எஸ்டேட்‌, மவுண்ட்‌ ரோடு, 
சென்னை - 2. 


காந்தி நூல்‌ வெளியீட்டுக்‌ கழகம்‌ 


(தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி ஆதரவில்‌) 


தலைவர்‌ : 
ஸ்ரீ தி. ௬. அவினாசிலிங்கம்‌ செட்டியார்‌ 
செயலாளர்‌ : 
ஸ்ரீ கோ. வேங்கடாசலபதி 


உறுப்பினர்கள்‌ : 
ஸ்ரீ கே. காமராஜ நாடார்‌ 
ஸ்ரீ சி. சுப்பிரமணியம்‌ 
ஸ்ரீ எம்‌. பக்தவத்சலம்‌ 
ஸ்ரீ நா. ம. ரா. சுப்பராமன்‌ 
ஸ்ரீ ௮. வேதரத்தினம்‌ பிள்ளை 
ஸ்ரீ ம. ப. பெரியசாமித்‌ தூரன்‌ 
ஸ்ரீ மு. அருணாசலம்‌ 
ஸ்ரீ ரா. விதாயகம்‌ 
ஸ்ரீ லா. நா. கோபாலசாமி 
ஸ்ரீ ரா. வேங்கடராஜுஃலு 
ஸ்ரீ நா. ராமஸ்வாமி 
ஸ்ரீ கி. வா. ஜகந்தாதன்‌ 
ஸ்ரீ செ. மெ. பழனியப்ப செட்டியார்‌ 


ஆசிரியர்‌ : 
ஸ்ரீ ரா. வேங்கடராஜுலு 
துணை ஆசிரியர்‌ : 
ஸ்ரீ த. தா. குமாரஸ்வாமி 


பதிப்புரை 


இன்றைய இந்தியாவை உண்டாக்கியவர்‌ மகாத்மர்‌' 
காந்தி அடிகள்‌. அவருக்கு முன்‌ தோன்றிய ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌, 
சுவாமி விவேகானந்தர்‌ முதலியோர்‌ இந்தியாவின்‌ புதிய 
வாழ்க்கைக்கு நாட்டைப்‌ பக்குவப்படுத்தினார்கள்‌.  விவேகா' 
னந்த சுவாமிகள்‌ நாடு முழுதும்‌ கால்நடையாகச்‌ சுற்றி, மக்‌ 
களின்‌ வறுமையைக்கண்டு கதறிக்‌ கண்ணீர்‌ வீட்டார்‌. மகத்‌ 
தான உணர்ச்சிப்பெருக்கால்‌ தூண்டப்பெற்று, இளைஞர்களைச்‌ 
சேவைக்கு வரும்படி அறைகூவி அழைத்தார்‌ : * வறுமையினாலும்‌, 
மூடகம்பிக்கைகளின்‌ கொடுமையினாலும்‌, கொடுங்கோன்மையிீனா 
லும்‌ நசுக்கப்பட்ட நம்‌ நாட்டிலிருக்கும்‌ மக்களுக்காக நாம்‌' 
ஒவ்வொருவரும்‌ இரவும்‌ பகலும்‌ பிரார்த்தனை செய்வோமாக. 
தரித்திரத்திலும்‌ அறியாமையிலும்‌ ஆழ்ந்திருக்கும்‌ இக்கோடிக்‌ 
கணக்கான மக்களுக்காக யார்‌ இரங்குகிறார்கள்‌ ? யாரொரு 
வர்‌ ஏழை மக்களின்‌ பொருட்டு நெஞ்சு புண்ணாக வருந்து 
கிறாரோ அவரை மகாத்மாவென நான்‌ மதிப்பேன்‌. அவர்களுக்‌ 
காக யாரோ வருந்துகிறார்கள்‌! அவர்கள்‌ ஞானத்தையோ, 
கல்வியையோ பெற முடியவில்லை. வீடு வீடாகச்‌ சென்று, 
அவர்களுக்குக்‌ கல்வி புகட்ட முற்படுவோர்‌ யார்‌? இவ்வேழை 
மக்களை உங்கள்‌ தெய்வமெனக்‌ கொள்ளுங்கள்‌. அவர்களைப்‌ 
பற்றியே சிந்‌ தனை செய்யுங்கள்‌ ; அவர்களுக்காகவே உழை 
யுங்கள்‌ ; அவர்களுக்காகவே பிரார்த்தனை செய்யுங்கள்‌. ஈசுவரன்‌ 
உங்களுக்கு வழிகாட்டுவானாக !' 

இந்த மனம்‌ கசிந்த பிரார்த்தனையின்‌ உருவமாக வே 
மகாத்மா காந்தி அடிகள்‌ தோன்றியது போல்‌ தென்படுகிறது. 
காந்தி அடிகள்‌ ஏழை மக்களின்‌ பரிதாப நிலைமையை அல்லும்‌ , 
பகலும்‌ நினைத்து உருகினார்‌. தம்‌ அனைத்தையும்‌ அவர்கள்‌ 
முன்னேற்றத்திற்காகத்‌ தத்தம்‌ செய்தார்‌. அவர்களுக்கு 
உழைப்பதற்காகத்‌ தேகம்‌, சுகம்‌ அனைத்தையும்‌ தியாகம்‌ 
செய்தார்‌. இந்த உணர்ச்சியிலிருந்து அவர்‌ மனத்தில்‌ எல்லை 
இல்லாத வேகமும்‌, சக்தியும்‌, தூய்மையும்‌ பிறந்தன. சுமார்‌. 
ஐம்பது ஆண்டுகள்‌ வேறு நினைவின்றி, ஊண்‌ உறக்கமின்றி, 
நாடு முழுதும்‌ சுற்றி மக்களைத்‌ தட்டி எழுப்பினர்‌. படித்த, 
வர்கள்‌ இவர்‌ போக்கைக்கண்டு எள்‌ ளி . ஈகையாடினார்கள்‌. 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கமும்‌, அதன்‌ பீன்‌ நின்றவர்களும்‌, இவர்‌ 


vi 


என்ன செய்ய முடியும்‌ என்று கேலி செய்தார்கள்‌. ஆனால்‌, 
இந்தியாவின்‌ மூலை முடுக்கிலிருந்த கோடிக்கணக்கான ஏழை 
மக்கள்‌ அவரைப்‌ பின்பற்றினார்கள்‌. இளைஞர்கள்‌ அவருடைய 
தூய்மையாலும்‌ உணர்ச்சியாலும்‌ உக்தப்பட்டு, அவச்‌ ஆரம்‌ 
பித்த இயக்கங்களில்‌ தங்கள்‌ வாழ்க்கையை அர்ப்பணம்‌ 
செய்தார்கள்‌. இதன்‌ மூலம்‌ புது இந்தியா உருவெடுத்தது. கம்‌ 
மேல்‌ கவிந்து நம்மைப்‌ பலவீனப்படுத்திக்கொண்டிருந்த பயம்‌, 
சிறைக்குப்‌ பயம்‌, அதிகாரத்திற்கும்‌ அவர்கள்‌ கொடுத்த 
தண்டனைக்கும்‌ பயம்‌, பணக்காரர்களிடத்திலும்‌ கொடுமை 
செய்பவர்களிடத்திலும்‌ பயம்‌ முதலியன ஒவ்வொன்றாக விலகின. 
இந்தியா புது உருப்பெற்றது. இந்திய மக்கள்‌ புதியதோர்‌ 
ஆண்மையையும்‌ சக்தியையும்‌ பெற்றனர்‌. பாரத காடு இன்று 
சுதந்திரம்‌ பெற்று, உலகில்‌ மகத்தானதொரு தேசமாக விளங்கு 
கிறதெனில்‌ அந்தப்‌ பெருமை மகாத்மா காந்தி அடிகளையே 
சார்ந்ததாகும்‌. 

அவர்‌ இப்பொழுது ஈம்‌ மத்தியிலிருந்து மறைந்து சுமார்‌ 
பத்து ஆண்டுகள்‌ ஆகின்றன. நமக்கு வழிகாட்டியாக இருக்க 
அவர்‌ ஸ்தூலத்தில்‌ நம்முடன்‌ இல்லை. ஆனால்‌, அவர்‌ சொன்ன 
வாக்குகள்‌, அவர்‌ பேசிய பேச்சுக்கள்‌, எழுதிய எழுத்துக்கள்‌, 
கஷ்டங்களின்‌ மத்தியிலும்‌ ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தின்‌ 
பலத்தையும்‌ பொருட்படுத்தாமல்‌ அவர்‌ சொன்ன ஆண்மை 
மொழிகள்‌ நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றன. அவை 
உலகம்‌ உள்ள வரையில்‌ ஏழை மக்களுக்கும்‌ தாழ்த்தப்பட்ட 
வர்களுக்கும்‌ வெளிச்சம்‌ தருவனவாக இருக்கும்‌. அன்பு நெறி 
யையும்‌ உண்மை மார்க்கத்தையும்‌ பின்பற்ற என்றும்‌ ஊன்று 
கோலாக இருக்கும்‌. 


மகாத்மாஜி காலமாவதற்குச்‌ சில வாரங்களுக்கு முன்பு 
அவருடன்‌ நெருங்கியிருந்தவர்கள்‌ அவரிடம்‌ சென்று, நீங்கள்‌ 
மறைந்துவிட்டால்‌ நாங்கள்‌ என்ன செய்வோம்‌ என்று அமுது 
முறையிட்டார்கள்‌. அதற்கு அவர்‌, “நான்‌ இறப்பதைப்‌ பற்றி 
நீங்கள்‌ கவலைப்படக்கூடாது. நான்‌ இவ்வுலகை நீத்‌ தால்‌ 
அதை எனக்கு விடுதலையென ஏற்று நீங்கள்‌ மகிழ வேண்டும்‌. 
ஆனால்‌, உங்களுக்குச்‌ சொல்ல வேண்டியது ஒன்றுண்டு. 
எனக்கு நீங்கள்‌ செய்ய வேண்டிய கடமையை உணர வேண்‌ 
டும்‌. எனக்காகக்‌ கோயில்கள்‌ கட்டவேண்டாம்‌, குளங்கள்‌ 
வெட்ட வேண்டாம்‌, சாலைகள்‌ அமைக்க வேண்டாம்‌, சிலைகளும்‌ 
வைக்க வேண்டாம்‌. என்‌ கொள்கைகளை மனத்தில்‌ வைத்து, 
அவைகளைப்‌ பின்பற்றுங்கள்‌. என்‌ கொள்கைகள்‌ மூலம்தான்‌ 


vii 


நான்‌ வாழ்கிறேன்‌. அதை மாத்திரம்‌ செய்வீர்களானால்‌, என்‌ 
பால்‌ மகத்தான அன்பைச்‌ செய்தவர்களாவீர்கள்‌.” என்று 
உரைத்தருளினர்‌. 

அவர்‌ அவ்வப்போது எழுதிய எழுத்துக்களும்‌ சொன்ன 
வார்த்தைகளும்‌ நிறைந்த சக்தியுள்ளன. இன்றும்‌, என்றும்‌ 
அதைப்‌ படிப்போர்‌ மனத்தில்‌ எழுச்சியையும்‌, சக்தியையும்‌, தூய்‌ 
மையான கருத்துக்களையும்‌ உண்டாக்க வல்லன. இவை அவர்‌ 
நமக்கும்‌, உலகிற்கும்‌ கொடுத்த அழியாப்‌ பொக்கிஷம்‌. இவை 
களைத்‌ தமிழில்‌ வெளியிடுவது தமிழ்‌ நாட்டிற்கும்‌ தமிழ்‌ மக்‌ 
களுக்கும்‌ சிறந்த சேவையாகும்‌. காந்தி நினைவு நிதி மன்றத்‌ 
தார்‌ உதவியாலும்‌, விசேடமாக அதன்‌ தமிழ்காட்டுக்‌ கிளையின்‌ 
காரியதரிசியும்‌, சிறந்த தேச பக்தரும்‌ காந்தி பக்தருமான 
ஸ்ரீ கா. ம. ரா. சுப்பராமன்‌ அவர்களுடைய பேரன்பாலும்‌ இது 
சாத்தியமாயிற்று. 


இதற்காகக்‌ காந்தி நிதியின்‌ தமிழ்காட்டுக்‌ கிளையின்‌ சார்‌ 
பில்‌ ஒரு கமிட்டி அமைக்கப்பெற்றது. இவ்வேலையைத்‌ திறம்‌ 
படச்‌ செய்ய ஸ்ரீ ரா, வேங்கடராஜுலு ஆசிரியர்‌ வேலையை ஏற்றி 
ருக்கிறார்‌. சென்னை சர்க்கார்‌ இதற்கு அலுவலகமாகத்‌ தங்கள்‌ 
மவுண்ட்‌ ரோடு எஸ்டேட்டில்‌ பழைய கவர்னர்‌ மாளிகையில்‌ 
இடம்‌ கொடுத்து உதவியிருக்கிறார்கள்‌. இன்னும்‌ எல்லா 
விதங்களிலும்‌ இப்பணிக்கு உதவிய அனைவருக்கும்‌ எங்கள்‌ 
நன்றியைத்‌ தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்‌. காந்தி 
வாழ்ந்தபோது தமிழ்நாடும்‌ தமிழ்‌ மக்களும்‌ அவர்‌ கொள்கை 
களில்‌ பெரிதும்‌ ஈடுபட்டுப்‌ பின்பற்றினர்கள்‌. அவருக்குத்‌ தமிழ்‌ 
மக்கள்பாலிருந்த அன்பு பெரிது. அவர்‌ மறைந்த பிறகு 
அவர்‌ தூல்களையெல்லாம்‌ திரட்டி வெளியிட தமிழ்நாடே முதலில்‌ 
முன்‌ வந்திருக்கிறது. இவற்றைச்‌ சுமார்‌ எழுநூற்றைம்பது 
பக்கங்கள்‌ கொண்ட பனிரண்டு தொகுதிகளில்‌ பொருத்த 
மான தலைப்புக்களில்‌ வெளியிடத்‌ தீர்மானம்‌ செய்யப்பட்டிருக்‌ 
கிறது. 

மக்கள்‌ சேவைக்கு மகாத்மா காந்தி முதன்முதலில்‌ தம்மை 
அர்ப்பணம்‌ செய்துகொண்டது தென்னாப்பிரிக்காவில்‌. உலகத்‌ 
திற்கே ஒரு புதுமையான தான சத்தியாக்கிரக அகிம்சைப்‌ 
போர்‌ முறையை அவர்‌ கண்டுபீடித்ததும்‌ தென்னப்பிரிக்காவி 
லேயே. இந்தியா அடைய வேண்டிய சுதந்திரம்‌ இன்னது, 
அதை அடைவது எவ்விதம்‌ என்பதைப்‌ பற்றிய காந்திஜியின்‌ 
கரத்து உருவானதும்‌ அங்கேயேயாகும்‌, பின்‌ இக்தியாவில 
மகாத்மா கடத்திய விடுதலைப்‌ போராட்டத்திற்கும்‌, கல்‌ வி, 


பொருளாதாரம்‌, சமுக சீர்திருத்தம்‌ போன்றவைகளில்‌ அவர்‌ 
ஆற்றிய சேவைக்கும்‌ அடிப்படையாக இருந்தது தென்னாப்‌ 
பிரிக்க சத்தியாக்கிரக அனுபவமே, இந்தியாவுக்கு வேண்டிய 
சுயராஜ்யம்‌ எது, அதை அடைவததற்குச்‌ சரியான .வழி 
என்ன என்பதைக்‌ குறித்து மகாத்மா “இந்திய சுயராஜ்யம்‌ ' 
என்ற நூல்‌ மூலமே 1909-இல்‌ முதன்முதல்‌ தமது கருத்தை 
வெளியிட்டார்‌. . ஆகையால்‌, காந்தீய தத்துவங்களான சத்தியம்‌, 
அகிம்சை, சத்தியாக்கிரகம்‌ ஆகிய முறைகள்‌ பிறந்த விதத்தை 
அறிய இந்நூல்‌ மிக முக்கியம்‌. இதை முன்னிட்டே மகாத்மா 
எழுதிய “தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌”, “இந்திய சுய 
ராஜ்யம்‌' ஆகிய இரு நூல்களும்‌, அவற்றைச்‌ சேர்ந்த கடிதங்‌ 
கள்‌, கட்டுரைகள்‌ முதலானவையும்‌ முதல்‌ தொகுப்பாக வெளி 
வருகின்றன. ்‌ 

இக்நூல்களீல்‌ வரும்‌ சம்பவங்கள்‌, பெயர்கள்‌, இடங்கள்‌ 
முதலியன இக்கால வாசகர்களுக்கு விளங்க உதவியாக இருக்‌ 
கும்‌ பொருட்டு வேண்டிய இடங்களில்‌ ஆங்காங்கே அடிக்குறிப்‌ 
புகளும்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நூல்களைத்‌ தமிழில்‌ 
வெளியிடும்‌ உரிமையை எங்களுக்கு அளித்திருக்கும்‌ ஈவஜீவன்‌ 
புத்தக வெளியீட்டு கிலையத்தினருக்கு எங்கள்‌ மனமுவந்த 
கன்றியைத்‌ தெரிவித்துக்கொள்ளுகிறோம்‌. இந்நூலில்‌ உள்ள 
படங்களைச்‌ சேகரிப்பதில்‌ உதவியளித்த ஸ்ரீ ஸி. கே. நாராயண 
சாமி அவர்களுக்கும்‌, இப்படங்களைக்‌ கொடுத்து உதவீய புது 
டெல்லி காந்தி ஸ்மாரக்‌ சங்கிரகாலயத்தினருக்கும்‌, இந்திய 
சர்க்கார்‌ செய்தி இலாகாவுக்கும்‌ எங்கள்‌ நன்‌ றி. பலரும்‌ 
வாங்கிப்‌ பயன்படுத்த உதவியாக இருக்கும்பொருட்டு அடக்க 
விலைக்கே இந்நூலை விற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 


இவ்வெளியீடு தமிழ்நாட்டு மக்களின்‌ எதிர்கால வளர்ச்‌ 
சிக்குப்‌ பெரிதும்‌ பயன்படுமென்று நம்புகிறோம்‌. தமிழ்‌ அன்னை 
இதை ஏற்று அருள்வானாக. தமிழ்‌ மக்களும்‌ தங்கள்‌ வழக்க 
மான உதாரகுணத்துடன்‌ இதை அன்புடன்‌ வரவேற்றுப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளுவார்களாக. 


சென்னை, தி. சு. அவினாசிலிங்கம்‌ 


75, செப்டம்பர்‌, 1957 


ப 


பொருளடக்கம்‌ 


பதிப்புரை 
படங்களின்‌ விளக்கம்‌ 


தென்னுப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தூகவுரை 


ட 
iH 
a 


EEooapmp pp 


29. 


சரித்திரம்‌ 

தென்னாப்பிரிக்காவிற்கு "இந்தியர்‌ வருகை 
குறைகள்‌ பற்றிய விமர்சனம்‌ - நேட்டால்‌ 
டிரான்ஸ்வாலிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ 
ஆரம்பப்‌ போராட்ட விவரம்‌ 

ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ (தொட்ரச்சி 
இங்கிலாந்தில்‌ நடந்த வேலை ம்‌ 
போயர்‌ யுத்தம்‌ ப 

யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 
பெருந்தன்மைக்குப்‌ பரிசு - கறுப்புச்‌. சட்டம்‌ 
சத்தியாக்கிரகத்தின்‌ உதயம்‌ se 
சத்தியாக்கிரகமும்‌ சாத்துவிக பது 
இங்கிலார்துக்குத்‌ தூது ஸ்‌ 
கோணல்‌ முறை க்ஸ்‌ 

அகமத்‌ முகம்மத்‌ காச்சலியா 

உட்பிளவு 

முதல்‌ “சத்தியாக்கிரகம்‌ கைதி 

* இந்தியன்‌ ஒப்பினியன்‌ * 

தொடர்த்து பலர்‌ கைது 

முதல்‌ ஒப்பந்தம்‌ ' 

எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 

ஐரோப்பிய ஆதரவு ... 

உள்ளுக்குள்‌ மேலும்‌ சங்கடங்கள்‌ , 


இரண்டாவது ப குதி 
இரண்டாவது பகுதியின்‌ முகவுரை 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸின்‌ நம்பிக்கைத்‌ துரோகம்‌ கு. 
போராட்டத்தை மீண்டும்‌ துவக்குதல்‌ 
பதிவுப்‌-பத்திரங்களுக்கு எரியூட்டல்‌ ஸ்‌ 
புதிய தகராறைக்‌ கிளப்புவதாகக்‌ குற்றச்சாட்டு 
ஸோராப்ஜி ஷபுர்ஜி அடஜானியா ... 


டது 


32 ஐ; கடந்‌ 


ம்‌ 


x 
சேட்‌ தாவூது முகமது முதலியோர்‌ பிரவேசம்‌ ... 
காடு கடத்தல்‌... oe oe 
இரண்டாவது தூதுகோஷ்டி os oes 
டால்ஸ்டாய்‌ பண்ணை - 1 ee oes 
டால்ஸ்டாய்‌ பண்ணை - 2 ee ௧௧௧ 
டால்ஸ்டாய்‌ பண்ணை - 8 ௪௪ ௧௬௧ 
கோகலேயின்‌ சற்றுப்பிரயாணம்‌ ... ௪௧ 
கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌ (முடிவு) oo. 
வாக்கு மீறியது க்‌ ௨௯ oes 
பதிவாகாத மணங்கள்‌ ப்பட்‌ மணமல்ல ... 
சிறையில்‌ பெண்கள்‌ oe 
தொழிலாளர்‌ திரண்டனர்‌ ஃ ௦ 
ஆலோசனைக்‌ கூட்டமும்‌ அசர்‌ பிறகும்‌ ச 
எல்லையைத்‌ தாண்டல்‌ .. oe os 
பெரியயாத்திரை .... ப) oe 


தத்த தத்தத்‌ ஜஜ 


50. டம வனிது முடிவு 
முடிவுரை .. ன்‌ 


தென்னுப்பிரிக்கா பற்றி மகாத்மா காந்தியின்‌ 
பேச்சுக்கள்‌, கட்டுரைகள்‌ 
1896-ல்‌ சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு ... 
லார்டு செல்போர்னிடம்‌ முறையீடு... கக 
மகாத்மா மீது வழக்கு-1907 .... ப்‌ 
மகாத்மா மீது வழக்கு - 1918 - oo 
தென்னாப்பீரிக்காவிலிருந்து பிரிவு, டர்பன்‌ உபசாரத்‌ 
திற்குப்‌ பதில்‌ ... ee 
6. ஜொஹன்னஸ்பர்க்‌ பிரிவுபசாரத்தில்‌ பேச்ச ... 
7. தென்னாப்பிரிக்காவுக்குப்‌ பிரிவுச்‌ செய்தி oe 
8. தென்னப்பிரிக்காவில்‌ தமிழர்‌ சேவை ன 
9. காலனிகளில்‌ இந்தியர்‌... oe 2 
10, குடியேறும்‌ இந்தியர்‌, ஐரோப்பியர்‌... es 
11. ஒப்பந்தக்‌ கூலி முறை ... 
காலனிகளில்‌ இந்தியர்‌ குடியேற்றம்‌... oes 
18. ஒப்பந்தக்‌ கூலி முறையின்‌ தீமைகள்‌ oo 
54, ஏகாதிபத்திய மகாகாட்டு தீர்மானங்கள்‌ ௧௧௧ 
35, மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ க 
16. சத்தியாக்கிரகம்‌ பிறந்தவிதம்‌ .., 


Me LLILIIIIIELLETISILELIE 


36635388 4950 


88 


98 


துன்பங்களை அனுபவிப்பதின்‌ தத்துவம்‌ 
சாத்துவிகப்‌ போராட்டத்தின்‌ தத்துவமும்‌ 
அனுபவமும்‌... 
தென்னாப்பிரிக்க ௪ ளர்கள்‌ போராட்டத்தின்‌ 
பலன்கள்‌ ப்‌ 
இந்தியாவுக்கு ஒரு பாடம்‌ 
காங்கிரஸாக்குச்‌ செய்தி 
கொள்கையில்‌ உறுதி... 
சிறையிலிருந்து மகனுக்குக்‌ கடிதம்‌... 
காந்தி - ஸ்மட்ஸ்‌ சந்திப்பு பற்றிய சார்திறகள்‌.. 
குறிப்புக்கள்‌ ட்‌ ன 


“ஹிந்த்‌ ஸ்வராஜ்‌” அல்லது இந்திய சுயராஜ்யம்‌ 


இந்நூலின்‌ வரலாறு ... 

ஒரு விளக்கம்‌ : 

ஒரு செய்தி 

காங்கிரஸும்‌ அதன்‌ கிர்வாகிகளும்‌... 
வங்காளப்‌ பிரிவினை ச 
அதிருப்தியும்‌ அமைதியின்மையும்‌ ... 
சுயராஜ்யம்‌ என்பது என்ன ? 
இங்கிலாந்தின்‌ நிலைமை 


. நாகரிகம்‌ ... 


த இந்தியாவை இழர்தது ௬ ஏன்‌? 
ஆஅ 


க்தியாவின்‌ நிலைமை .. 


யாவின்‌ நிலைமை (தொடர்ச்சி) "ரெயில்கள்‌... 
தகை நிலைமை தரிசி விக்துக்களும்‌ 


முஸ்லீம்களும்‌ 
இந்தியாவின்‌ நிலைமை (தொடர்ச்ச) கக்கிக்‌... 
இந்தியாவின்‌ நிலைமை (தொடர்ச்சி) பக்பச்கள்‌: 
உண்மையான நாகரிகம்‌ எது? .... 
இந்தியா விடுதலையடைவது எப்படி ? 
இத்தாலியும்‌ இக்தியாவும்‌ க 
மிருக பலம்‌ 
சாத்துவிக எதிர்ப்பு 


இயந்திரம்‌... 
இறுதியுரை 


. இந்நூலைக்‌ குறித்து கீ மகாதேவ 'தேசாயின்‌ 


கட்டுரை ப்‌ 


608: 


| 
த்‌ 


மல்ல 


xii 
பின்சேர்க்கைப்‌ பகுதி 


தென்னாப்பிரிக்க போராட்ட நிகழ்ச்சிகளின்‌ 
காலக்‌ குறிப்பு ' ... 

டால்ஸ்டாய்க்கு காந்திஜியின்‌ கடிதங்கள்‌ 

ஸ்ரீ போலக்குக்கு எழுதிய கடிதங்கள்‌ 

ஸ்ரீ மகன்லாலுக்கு எழுதிய கடிதங்கள்‌ 

ஸ்ரீ ஜி. ஏ. நடேசனுக்கு எழுதிய கடிதங்கள்‌ 

தென்னப்பிரிக்காவுக்கு கோகலே அறிமுகம்‌ 

“ என்‌ வாழ்வில்‌ கோகலே பெற்ற இடம்‌" 

அனுபவித்த மற்றோர்‌ அவமதிப்பு 

போனிக்ஸ்‌ குடியிருப்புத்‌ திட்டம்‌ 
பொருட்குறிப்பு அகர வரிசை 


படங்களின்‌ விளக்கம்‌ 
பக்கம்‌ 
தேசப்‌ பிதா மகாத்மா திய படம்‌. 
மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில்‌ 
சத்தியாகிரகி உடையில்‌ oo 
உள்‌ முகப்புப்படம்‌ 

தென்னாப்பிரிக்க தேசப்‌ படம்‌ 14: 
தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரக அனிவஞப்பு. 
யாத்திரைப்‌ படம்‌ 

1906-ல்‌ ஜோஹன்னஸ்பர்க்கில்‌ பாரிஸ்டர்‌ 
காந்திஜி. லண்டன்‌ சைவ உணவு சங்கத்தின்‌ 
சின்னத்தை மேல்‌ சட்டையில்‌ லப 
கொண்டிருக்கிறார்‌. 90 
1900-ல்‌ ஜோஹன்னஸ்பார்க்கில்‌ க்ச்த்லா்‌ 
காந்தி பாரிஸ்டராக தொழில்‌ நடத்தியபோது. 
1889-1900-இல்‌ நடந்த போயர்‌ போரில்‌ சேவை 
செய்த இந்திய மருத்துவப்படை. இப்படத்தில்‌ 
நடுவரிசையில்‌ இடமிருந்து ஐந்தாவதாக i 
றிருப்பவரே காந்திஜி. 98 
1906-ல்‌ ஜுலு கலகத்தின்போது சேவை செல்து 
காயம்பட்டோரைத்‌ தூக்கிச்‌ செல்லும்‌ இந்தியப்‌ 
படையின்‌ தலைவரான காந்திஜியும்‌ அப்படை 

யின்‌ மற்றும்‌ பல முக்கியஸ்தர்களும்‌. 

போனிக்ஸ்‌ குடியிருப்பிலுள்ளவருடன்‌ காந்திதி 

யும்‌ ஸ்ரீமதி கஸ்தூரிபாயும்‌. 198 
1909-ல்‌ காந்திஜி லண்டன்‌ சென்றிருந்தபோது 
எடுத்த படம்‌. 

போனிக்ஸ்‌ குடியிருப்பில்‌ காந்திஜியும்‌ அவரு 

டைய சகாக்களும்‌. 

1910-இல்‌ டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ காந்திஜி 

யும்‌, கால்லென்பாக்கும்‌, இப்பண்ணையில்‌ முதல்‌ 
முதலில்‌ குடியேறியவர்களும்‌. 231 
டர்பனில்‌: லார்ட்ஸ்‌ கிரவுண்டு என்ற இடத்தில்‌ 
கோகலேக்கு வரவேற்பு நடந்தது. டர்பன்‌ 
வரவேற்புக்‌ கமிட்டி உறுப்பினர்களுடன்‌ 
கோகலே, காந்திஜி, கால்லென்பாக்‌ த 
வர்கள்‌ இருக்கின்றனர்‌. 360 


பக 
6, 


16. 


17. 


18. 


1914 ஜூலையில்‌ காந்திஜியும்‌ கஸ்தூரிபாயும்‌. 
வள்ளியம்மாளின்‌ நினைவுச்‌ சின்னத்தை 1914 
ஜூலை 16-இனண்காந்திஜி திறந்துவைத்தார்‌. ... 
1914-இல்‌ காந்திஜி, ஸ்ரீ ஸி. எப்‌. ஆண்ட்ரு 
ஸுடனும்‌ ஸ்ரீ பியர்ஸனுடனும்‌. 

1914-இல்‌ கால்லென்பாக்‌, காந்திஜி, ஸ்ரீமதி 
காந்தி, பார்ஸி. ருஸ்தும்ஜியும்‌ மற்ற சக்தியாக்‌ 
கிரகிகளும்‌. இப்படத்தில்‌ உட்கார்ந்திருப்பவர்‌ 
களில்‌ இடது .புறத்திலிருந்து முதலில்‌ கால்‌ 
லென்பாக்கும்‌, அடுத்தபடி காந்திஜியும்‌, கடைசி 
யில்‌ பார்ஸி ருஸ்தும்ஜியும்‌ இருக்கின்றனர்‌ ... 
சரித்திரப்‌ புகழ்பெற்ற 19183 சத்தியாக்கிரக 
அணிவகுப்புக்கு முன்னால்‌ கன்னி ஷெலெஸினும்‌, 
கரந்திஜியும்‌, கால்லென்பாக்கும்‌. 
சத்தியாக்கிரக அணிவகுப்பினர்‌ வால்க்ஸ்ரஸ்ட்‌ 
வழியாக டிரான்ஸ்வாலுக்குள்‌ பிரவேசிக்கின்‌ 
றனர்‌. ப்‌ 
சத்தியாக்கிரக அணிவகுப்பினரின்‌ புகழ்பெற, 
யாத்திரை. 

1914-இல்‌ காந்திஜிக்குப்‌ பிரிவுபசாரம்‌ செய்ய 
டர்பனில்‌ நடந்த ஒரு கூட்டம்‌. காந்திஜி 
உயரத்தில்‌ நிற்கிறார்‌. க 
வெருலம்‌ என்ற இடத்தில்‌ கரந்திஜிக்குப்‌ 
பிரிவுபசாரம்‌ செய்ய நடக்த பெரும்‌ கூட்டம்‌. 
இக்கூட்டத்தில்‌ காந்திஜி நிற்பதை காட்ட 
% அடையாளமிடப்பட்டிருக்கிறது. 

1909-இல்‌ காந்திஜி குஜராத்தியில்‌ எழுதிய 
* இந்திய சுயராஜ்யம்‌ ' நூலின்‌ கையெழுத்துப்‌ 
பிரதியின்‌ படம்‌ க 
மூன்‌ உள்ளது வலது கையால்‌ எழுதியது. 
அடுத்துள்ளது இடதுகையால்‌ எழுதியது. 
1914-இல்‌ இந்தியாவுக்கு திரும்பும்‌ வழியில்‌ 
காந்திஜி லண்டனுக்கு சென்றிருந்தபோது 
முதல்‌ உலகயுத்தத்திற்காக இந்திய மருத்துவப்‌ 
படையை லண்டனில்‌ திரட்டினார்‌. அச்சமயம்‌ 
பிரிட்டிஷ்‌ ராணுவ அதிகாரியுடன்‌ காந்திஜி, 


பக்கம்‌ 


970 


887 


390 


601 


தென்னாப்பிரிக்க 
சத்தியாக்கிரகம்‌ 


.. மகாத்மா காந்தி 
எழுதியது 


தமிழாக்கம்‌ : 
தி. ௬. அவினுசிலிங்கம்‌ 
நா. ம. ரா. சுப்பராமன்‌ 
டாக்டர்‌ ராஜம்மாள்‌ தேவதாஸ்‌ 


வன்க ங்கை அலலத 
fag WS தத லைவ்‌ 5. 
[கக்கு பங்கயம்‌. அனை வைத 3 
து பத்க்‌ ணை அணைக்‌, 


ல்‌ டத்‌, அதவ நஷ்ட, சனக 


முகவுரை 


தென்ஞப்பிரிக்காவில்‌ இந்திய மக்களது சத்தியாக்கிரகப்‌ 
போர்‌ எட்டு வருடங்கள்‌ ' நடந்தது. சத்தியாக்கிரகம்‌ என்ற 
சொல்‌ .அதையொட்டி உண்டாக்கி உபயோகப்படுத்தப்பட்‌ 
டது. அந்தப்‌ போரின்‌ சரித்திரத்தை நானே எழுத வேண்டு 
மென்ற விருப்பம்‌ எனக்கு வெகு நாட்களாக இருந்தது... சில 
விஷயங்களை நான்தான்‌ எழுத முடியும்‌. போரை நடத்தும்‌ 
தளகர்த்தனுக்குத்தான்‌ ஒவ்வொரு குறிப்பிட்ட செய்கையின்‌ 
நோக்கமும்‌ தெரியும்‌. சத்தியாக்கிரகத்‌ தத்துவம்‌ ராஜீய 
உலகத்தில்‌ பெரிய அளவில்‌ இப்பொழுதுதான்‌ முதன்முதல்‌ 
கையாளப்பட்டதாகையால்‌, இத்தத்துவத்தின்‌ வளர்ச்சியைப்‌' 
பற்றிப்‌ பொதுமக்கள்‌ அறியவேண்டியது மிகவும்‌ அவசியம்‌. 


ஆனால்‌, இன்று இந்தியாவில்‌ சத்தியாக்கிரகத்தை அனுஷ்‌ 
டிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருந்து வருகிறது. வீரம்காம்‌! மாத்‌ 
திரம்‌ சம்பந்தப்பட்ட சுங்க வரி விஷயத்தில்‌ தவிர்க்கமுடியாத 
பல போராட்டங்கள்‌ தொடங்கித்‌ தொடர்ச்சியாக நடந்து 
வருகின்றன. 

பொதுகல உணர்ச்சிமிக்க வட்வான்‌ தையற்காரரான பாய்‌ 
மோதிலால்‌ மூலமே எனக்கு வீரம்காம்‌ விஷயத்தில்‌ அக்கறை 
உண்டாயிற்று. நான்‌ அப்பொழுதுதான்‌ இங்கிலாந்திலிருந்து 
வந்து செளராஷ்டிரத்திற்குப்‌ போய்க்கொண்டிருந்தேன்‌. அது 
7976-ஆம்‌ வருஷத்தில்‌, நான்‌ மூன்றாம்‌ வகுப்பில்‌ பிரயாணம்‌ 
செய்தேன்‌. வட்வான்‌? ஸ்டேஷனில்‌ மோதிலால்‌ சிலருடன்‌ என்‌. 
னிடம்‌ வந்தார்‌. வீரம்காம்‌ மக்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த 
துன்பங்களின்‌ சில விவரங்களை உரைத்துவிட்டு, அவர்‌ சொன்‌ 
னதாவது:- “ இக்கஷ்டங்களை நீக்குவதற்குத்‌ தயை செய்து, 
ஏதாவது செய்யுங்கள்‌. இதன்மூலம்‌ தாங்கள்‌ பிறந்த நாடாகிய 
செளராஷ்டிரத்துக்கு நீங்கள்‌ பெரிய சேவை செய்ததாகும்‌.” 
அவர்‌ கண்களில்‌ இரக்கமும்‌, திடமும்‌ தென்பட்டன. 

“நீங்கள்‌ சிறைக்குப்‌ போகத்‌ தயாராயிருக்கிறீர்களா 9"" 
என்று நான்‌ கேட்டேன்‌. 

1 ஆமதாபாத்திலிருந்து 40 மைல்‌ மேற்கிலுள்ளதோர்‌ ஊர்‌, 

9, வீரம்காமுக்கு 40 மைல்‌ மேற்கில்‌ உள்ள இடம்‌. 


2 


எ தூக்குமரத்திற்கும்‌ போகத்‌ தயாராயிருக்கிறோம்‌ "' என்று 
உடனே பதில்‌ வந்தது. 

“சிறையே எனக்குப்‌ போதுமானது. என்னை மத்தியில்‌ 
கைவிட்டு விடாமல்‌ பார்த்துக்கொள்ளுங்கள்‌ '' என்று கான்‌ 
சொன்னேன்‌. 

காலந்தான்‌ அதை நிருபிக்கும்‌ ” என்றார்‌ மோதிலால்‌. 

நான்‌ ராஜகோட்டிற்குப்‌ போய்‌ முழு விவரங்களையும்‌ 
அறிந்து அரசாங்கத்துடன்‌ கடிதப்‌ போக்குவரத்து ஆரம்பித்‌ 
தேன்‌. பகஸ்ராவிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ செய்த பிரசங்கங்‌ 
களில்‌, அவசியமானால்‌ வீரம்காமில்‌ சத்தியாக்கிரகம்‌ செய்ய 
மக்கள்‌ தயாராயிருக்க வேண்டுமெனக்‌ குறிப்பிட்டேன்‌. ராஜ 
விசுவாசமுள்ள ரகசியப்‌ போலீசார்‌, இந்தப்‌ பிரசங்கங்களை 
அரசாங்கத்திற்கு அறிவித்தனர்‌. இதில்‌ அவர்கள்‌ அரசாங்கத்‌ 
திற்குச்‌ சேவை செய்ததுடன்‌ தங்களையும்‌ அறியாமல்‌ பொது 
மக்களுக்கும்‌ சேவை செய்தனர்‌. கடைசியில்‌ லார்டு செம்ஸ்‌ 
போர்டு2டன்‌ இதைக்‌ குறித்துப்‌ பேசினேன்‌. அவர்‌ இச்சுங்க 
வரியை எடுத்து விடுவதாகச்‌ சொன்னார்‌. அப்படியே செய்‌ 
தார்‌. இதற்காக மற்றவர்களும்‌ முயற்சி செய்தார்களென்று 
எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ இப்பரிகாரம்‌ கிடைத்ததற்கு முக்‌ 
கிய காரணம்‌, இதற்காக நிச்சயமாய்ச்‌ சத்தியாக்கிரகம்‌ 
நடக்கக்கூடும்‌ என்பதேயாம்‌; இது என்‌ திடமான அபிப்‌ 
பிராயம்‌. 

இதற்குப்‌ பிறகு இந்தியக்‌ குடியேற்றச்‌ சட்டம்‌ வந்தது. ஒப்‌ 
பந்தத்‌ தொழிலாளர்‌ முறை ரத்து ஆவதற்குப்‌ பெருமுயற்சிகள்‌ 
செய்யப்பட்டன. பொதுமக்கள்‌ கிளர்ச்சியும்‌ அதிகமாக இருக்‌ 
தது. பம்பாயில்‌ நடந்த கூட்டத்தில்‌, ஒப்பந்த முறை 1917-ஆம்‌ 
வருஷம்‌ மே மாதம்‌ 81-ஆம்‌ தேதியிலிருந்து நிறுத்தப்பட வேண்டு. 
மென கிர்ணயிக்கப்பட்டது. குறிப்பாய்‌ அந்தத்‌ தேதி எப்படித்‌ 
தீர்மானிக்கப்பட்டது என்பதைப்பற்றிச்‌ சொல்வதற்கு இது 
இடமல்ல. இது சம்பந்தமாகப்‌ பெண்கள்‌ பிரதிநிதிக்‌ கூட்டம்‌ 
ஒன்று வைசிராயைக்‌ கண்டது. அந்தத்‌ தூய சிந்தை வாய்ந்‌ த 
ஸ்ரீமதி ஜாயிஜீ பெடிட்‌ அவர்கள்‌ பெயரை இங்கு சொல்லாம 
லிருக்க முடியவில்லை. அவர்கள்தாம்‌ இக்கூட்டத்தை ஏற்பாடு 
செய்ததாகச்‌ சொல்லலாம்‌. இங்குங்கூடச்‌ சத்தியாக்கிரகத்திற்‌ 

3. செளராஷ்டிரத்திலுள்ள ஒரு பட்டணம்‌. 

2. லார்டு செம்ஸ்போர்டு 1916 முதல்‌ 1921-ம்‌ ஆண்டு வரை இந்தியாவில்‌ பிசிட்‌ 


ஆஷ்‌ வைசிராயாக இருந்தார்‌. இவருடைய ட்சியிலேே டகு--செம்ஸ்‌ 
போர்டு அரசியல்‌ சீர்திருத்தம்‌ உருவாயிற்று. டன்‌ வட்டு ழ்‌ 


3 


குத்‌ தயாராயிருந்ததனாலேயே வெற்றி உண்டாயிற்று. ஆனால்‌ 
இதில்‌ பொதுக்கிளர்ச்சியும்‌ அவசியமாயிருந்தது என்பது 
ஞாபகத்தில்‌ வைக்கத்‌ தக்கது. ஒப்பந்த முறையை நிறுத்‌ 
தியது, வீரம்காம்‌ சுங்கவரி ரத்தைவிட மிகவும்‌ முக்கியமானது. 
ரெளலட்‌ சட்டம்‌! கிறைவேற்றப்பட்டதிலிருந்து லார்டு செம்ஸ்‌ 
போர்டு தொடர்ச்சியாகப்‌ பல தவறுகளைச்‌ செய்தார்‌. எனி 
னும்‌ அவர்‌ விவேகமுள்ள அதிகாரி என்றே நினைக்கிறேன்‌. . 
ஆனால்‌ எந்த வைசிராய்தான்‌ சிவில்‌ சர்வீஸ்‌ உத்தியோகஸ்தர்‌ 
களின்‌ வசத்துக்கு உட்படாமல்‌ அதிக காலம்‌ இருந்துவிட 
முடியும்‌ 22 

முன்றாவதாக, சம்பாரண்‌ போராட்டம்‌ வந்தது. ராஜேந்திர 
பாபு இதைப்பற்றிய விவரமான வரலாற்றை எழுதியிருக்கிறார்‌. 


1. ரெளலட்‌ சட்டம்‌--1919-ல்‌ பிரிட்டிஷ்‌ நீதிபதி ரெளலட்‌ என்பவரின்‌ தலைமையில்‌ 
தியமிக்கப்பட்ட கமிட்டியின்‌ அறிக்கை செய்த சிபாரிசின்‌ பேரில்‌ தயாரான சட்டங்‌ 
கனாகையால்‌ அவற்றிற்கு ரெனலட்‌ சட்டங்கள்‌ என்று பெயர்‌ வந்தது. முதல்‌ யுத்த 
காலத்தில்‌ பிரிட்டிஷார்‌ அளித்த வாக்குறுதிகளெல்லாம்‌ திறைவேற்றப்படா ததினால்‌ 
இந்திய மக்களிடையே விழிப்பும்‌ கொதிப்பும்‌ மிகுந்து இருந்ததால்‌ இத்தியரை வாய்‌ 
திறக்கவிடாமல்‌ செய்வதற்கு வத்த அடக்குமுறைச்‌ சட்டங்களே இவை. இத்த அக்கிரம 
மசோதாக்கள்‌ 1919 பிப்ரவரியில்‌ முதன்‌ முதல்‌ வெளியாயின. இவற்றில்‌ ஒன்று தற்காலிக 
மானது. யுத்த சமாதானமானதும்‌ யுத்த காலத்திலிருந்த இத்திய பாதுகாப்புச்‌ சட்டங்க 
ளெல்லாம்‌ ரத்தாகிவிடுவதால்‌ ஏற்படக்கூடிய நிலைமையைச்‌ சமாளிப்பதற்கென்று 
வத்தது அது. இரண்டாவது மசோதா, நாட்டின்‌ கிரிமினல்‌ சட்டத்தில்‌ நிரந்தர 
மான மாறுதலைச்‌ செய்துவிட வந்தது. பிரசுரிக்க அல்லது வினியோகிக்க என்ற எண்‌ 
ணத்தின்‌ பேரில்‌ ராஜத்துவேஷமான தஸ்தாவேஜுகளை வைத்திருந்தாலும்‌ போதும்‌- 
அதை சிறைத்தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றமாக்குவது இந்த இரண்டாவது 
மசோதா. இம்மசோதாக்கள்‌ 1919 பிப்ரவரி 6-ந்‌ தேதி இம்பீரியல்‌ சட்டசபை முன்பு 
கொண்டு வரப்பட்டன. அச்சமயம்தான்‌ மகாத்மா நோய்க்குப்‌ பிறகு ஆமதாபாத்தில்‌ 
ஓய்வெடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. அப்பொழுதே ரெளலட்‌ கமிட்டி அறிக்கையை அவர்‌ 
படித்தார்‌. உடனே பக்கத்திலிருந்த ஸ்ரீ வல்லபபாய்‌ பட்டேலிடம்‌, “இச்சட்டங்களை 
எதிர்க்கும்‌ பிரதிக்ஞையில்‌ கையெழுத்திட ஒரு சிலர்‌ கிடைத்தால்‌, எந்த எதிர்ப்பையும்‌ 
பொருட்படுத்தாமல்‌ இம்மசோதாக்கள்‌ சட்டமாக திறைவேற்றப்படுமானால்‌, உடனே 
தாம்‌ சத்தியாக்கிரகத்தை ஆரம்பிக்கவேண்டும்‌. தான்‌ இவ்வி, தம்‌ தோயுற்றுக்‌ கிடக்காம 
லிருத்தால்‌, அதை எதிர்த்து நான்‌ ஒருவனே போராடி மற்றவர்கள்‌ என்னைப்‌ பின்‌ 
வற்றட்டும்‌ என்றிருப்பேன்‌” என்றார்‌ மகாத்மா. 

இம்பீரியல்‌ சட்டசபையில்‌ தேர்தல்‌ மூலம்‌ வந்த இத்திய மெம்பர்கள்‌ பலமாக 
எதிர்த்தும்‌ 1939 மார்ச்சில்‌ கிரிமினல்‌ சட்ட (அவசர அதிகார) மசோதா நிறைவேறியது. 
இரண்டாவது மசோதா மார்ச்‌ 18-ந்‌ தேதி சட்டமாகப்‌ பிரசுரிக்கப்பட்டது. 

2 ப்பற்தி அப்பொழுது மகாத்மா மற்றோரிடத்தில்‌ குதிப்பிடுகையில்‌, “ஆட்‌ 
சியை ரமாக ன்‌ தோய்‌ அதிக ஆழத்தில்‌ புகுந்துவிட்டது என்பதற்குச்‌ சந்தே 
கத்திற்‌ கிடமில்லாததோர்‌ அறிகுறியே இது. ” என்றார்‌. 

8. பீஹாரில்‌ வடமேற்குப்புறமாக உள்ளதோர்‌ ஜில்லா. அவுரி சாகுபடிக்குப்‌ 
பெயர்‌ கனத, வெள்ளைக்கார அவுரித்‌ தோட்ட முதலாளிகளிடம்‌ விவசாயிகள்‌ அதி 
கத்‌ தொல்லைகளையும்‌ துன்பங்களையும்‌ அனுபவித்து வந்தனர்‌. 1917-ம்‌ ஆண்டு காத்திஜி 
இங்குச்‌ சத்தியாக்கிரக இயக்கத்தை நடத்தி விவசாயிகள்‌ கஷ்டத்தைப்‌ போக்கினார்‌. 


4 


இங்கு சத்தியாக்கிரகத்தைச்‌ செய்தே காட்ட வேண்டியிரும்‌ 
தது. சக்தி வாய்ந்த பாத்தியதைதாரர்கள்‌ எதிர்த்து நின்ற. 
படியால்‌, சத்தியாக்கிரகத்திற்குத்‌ தயாராயிருந்தது மாத்திரம்‌ 
போதுமான தாயில்லை. சம்பாரண்‌ மக்கள்‌. காட்டிய அமைதி, 
சரித்திரத்தில்‌ பதியத்‌ தக்கது. தலைவர்கள்‌ திரிகரண சுத்தி 
யாய்‌ அகிம்சையைப்‌ பின்பற்றியதற்கு நானே சாட்சி. அத 
னல்தான்‌ இந்த நெடுகாளைய அநீதி ஆறு மாதங்களில்‌ ஒழிந்தது. 


ஆமதாபாத்‌ மில்‌ தொழிலாளர்களுடைய போராட்டம்‌ 
நான்காவதாகும்‌. இதன்‌ வரலாறு கூர்ஐரத்திற்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌. தொழிலாளர்கள்‌ எவ்வளவு அமைதியாக இருந்தார்‌ 
கள்‌! தலைவர்களைப்பற்றியோ, நான்‌ ஒன்றுமே சொல்ல வேண்‌ 
டியதில்லை. எனினும்‌, இதில்‌ ஏற்பட்ட வெற்றி முற்றிலும்‌: பரி 
சுத்தமானது என்று நான்‌ நினைக்கவில்லை. ஏனெனில்‌, தொழி 
லாளர்‌ தங்கள்‌ உறுதியில்‌ தளராமல்‌ இருக்கும்படிச்‌ செய்ய கான்‌ 
மேற்கொண்ட உண்ணாவிரதம்‌ மில்‌ முதலாளிகளை மறைமுகமாக. 
வற்புறுத்துவதாயிற்று. நான்‌ அவர்கள்‌ ஈட்புறவைப்‌ பெற்றிருந்த. 
படியால்‌, உண்ணாவிரதம்‌ நிச்சயமாய்‌ அவர்களைப்‌ பாதித்திருக்‌ 
கும்‌. ஆனாலும்‌ இப்போராட்டத்தின்‌ நியாயம்‌ வெளிப்படை 
யானது. தொழிலாளர்கள்‌ அமைதியான முறையில்‌ போராட்‌ 
டத்தை நடத்தினால்‌ வெற்றி பெறுவதுடன்‌ தங்கள்‌ முதலாளி 
களுடைய உள்ளத்தையும்‌ கவரவேண்டும்‌. அவர்கள்‌ திரிகரணங்‌ 
களிலும்‌ சுத்தமாயில்லாததால்‌ தங்கள்‌ முதலாளிகள்‌ உள்ளத்‌. 
தைக்‌ கவரவில்லை. நடைமுறையில்‌ அகிம்சையோடிருந்தார்கள்‌ 
என்ற பெருமை அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ்‌ 


ஐந்தாவது, கேடாவில்‌ நடந்த போராட்டம்‌. சத்தியாக்‌, 
கிரகத்தில்‌ ஈடுபட்ட அவ்வூர்த்‌ தலைவர்கள்‌ யாவரும்‌ இவ்விஷ 
யத்தில்‌ பரிசுத்தமாக உண்மையைக்‌ கடைப்பிடித்தார்களென்று 
நான்‌ சொல்ல முடியாது. நிச்சயமாக அமைதி நிலவியது. மில்‌ 
தொழிலாளர்களைப்‌ போல்‌ இக்குடியானவர்களின்‌ அகிம்சை. 
யும்‌ மேலெழுந்தவாரியாகவே இருந்தது. ஆதலால்‌ இப்போரி 
லிருந்து கெளரவத்துடன்‌ மாத்திரம்‌ வெளிவந்தோம்‌. ஆயினும்‌. 
மக்களிடையே விழிப்பு ஏற்பட்டது. கேடா ஜனங்கள்‌ அகிம்சைத்‌ 
தத்துவத்தை முழுதும்‌ புரிந்துகொள்ளவில்லை ; மில்‌ தொழி 
லாளர்கள்‌ அமைதியின்‌ உண்மைப்‌ பொருளை உணரவில்லை; 
ஆதலால்‌ அவர்கள்‌ கஷ்டப்பட நேரிட்டது. ரெளலட்‌ சட்டச்‌. 
சத்தியாக்கிரக சமயத்தில்‌ நான்‌ என்‌ பெரும்‌ தவற்றை 'ஒப்‌. 


1. குஜராத்தில்‌ ஒரு ஜில்லா, இங்கே 1918-ல்‌ கடும்பஞ்சம்‌ ஏற்பட்டது. 


ப 


1] 


புக்கொண்டு, நானும்‌ உபவாசமிருந்து மற்றவர்களையும்‌ அப்படிச்‌ 
செய்யச்‌ சொல்ல. வேண்டியதாயிற்று. 


ஆறாவது போராட்டம்‌, ரெளலட்‌ சட்ட சம்பந்தமானது. 
அதில்‌ நம்முள்ளிருந்த குறைகள்‌ வெளிப்பட்டன. ஆனால்‌ ஆரம்ப 
அடிப்படை பலமாகப்‌ போடப்பட்டு விட்டது. நரம்‌ ஈம்‌ குறைகளை 
ஒப்புக்கொண்டு அவைகளுக்காகப்‌ பிராயச்சித்தம்‌ செய்தோம்‌. 
ரெளலட்‌ சட்டம்‌ வெளியிடப்பட்டபோதே அது உயிரற்றதா 
யிருந்தது ; கடைசியில்‌ அக்கொடிய சட்டம்‌ ரத்து செய்யப்‌ 
பட்டது. இப்போராட்டம்‌ நமக்கு ஒரு பெரிய பாடத்தைக்‌ 
கற்றுக்கொடுத்தது. 

ஏழாவது, கிலாபத்‌,! பஞ்சாப்‌ அதீதிகளுக்காகவும்‌, சுயராஜ்யம்‌ 
பெறுவதற்காகவும்‌ ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம்‌. அது இன்‌ 
னும்‌ நடந்துகொண்டு இருக்கிறது. ஒரு தனிச்‌ சத்தியாக்கிரகி 
யேனும்‌ கடைசிவரைப்‌ போரைத்‌ தொடர்ந்து நடத்துவாரா 
னால்‌ வெற்றி நிச்சயம்‌ என்பதில்‌ எனக்கு அசைக்க முடியாத 
நம்பிக்கை யிருக்கிறது. 

ஆனால்‌, இன்றைய .போராட்டம்‌ ஒரு தர்ம யுத்தத்தின்‌ 
தன்மையைக்‌ கொண்டது. காம்‌ அறியாமலே அதற்குத்‌ தயா 
ரான வகையை முன்னேயே நான்‌ சொல்லி யிருக்கிறேன்‌. வீரம்‌ 
காம்‌ பிரச்னையை நான்‌ எடுத்துக்கொண்டபொழுது மற்றப்‌ 
போர்கள்‌ பின்னால்‌ வருமென்று எனக்குத்‌ தெரியாது. வீரம்‌ 
காமைப்பற்றியும்‌ தென்னப்பிரிக்காவில்‌ இருக்கும்போது எனக்கு 
ஒன்றுமே தெரியாது. அதுதான்‌ சத்தியாக்கிரகத்திற்குள்ள 
அழகு. அது தானாகவே ஒருவனிடம்‌ வருகிறது. அவன்‌ அதைத்‌ 
தேடிச்‌ செல்ல வேண்டியதில்லை. அது அத்தத்துவத்திற்கே 
இயல்பாக இருக்கும்‌ ஒரு குணமாகும்‌. அது, மறைப்பதற்கு 


3. கிலாபாத்‌--முதல்‌ உலக யுத்த முடிவில்‌ 1918-ல்‌ ஏற்பட்ட சமாதான ஒப்பந்தத்தில்‌ 
துருக்கியின்‌ சுல்தானான கலிபாவின்‌ மத சம்பந்தமான அதிகாரங்களைக்‌ குறைக்கும்‌ 
யோசனைகள்‌ இருந்தன. இது இந்திய முஸ்லிம்களுக்கு அதிக ஆத்திரத்தை மூட்டியது. 
இக்கரரியம்‌ தங்களுடைய மதத்திற்கே எதிரானது என்றும்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அளித்த 
வாக்குறுதியை மீறிய செய்கையாகும்‌ என்றும்‌ முஸ்லிம்கள்‌ கருதினர்‌. இதில்‌ தியாயத்‌ 
தைக்‌ கோருவதற்காக மெளலானா முகம்மது அலியின்‌ தலைமையில்‌ முஸ்லிம்களின்‌ தூது 
'கோஷ்டியொன்று இங்கிலாந்து சென்று பிரிட்டிஷ்‌ சர்க்காரிடம்‌ முறையிட்டது. அப்‌ 
பொழுது பிரதம மந்திரியாக இருந்த லாயிட்‌ ஜார்ஜ்‌, 1917 மார்ச்‌ 17-த்‌ தேதி அத்‌ தூது 
-கோஷ்டிக்குப்‌ பதிலளிக்கையில்‌, துருக்கி தனது மத சம்பத்தமான அதிகாரத்தைத்‌ 
துருக்கி நாட்டின்‌ மீது செலுத்த அனுமதிக்க முடியுமேயன்றி துருக்கியல்லாத மற்ற 
நாடுகள்‌ மீதும்‌ செலுத்த அனுமதிக்க முடியாது என்றார்‌. இந்தப்‌ பதில்‌ முஸ்லிம்களி, 
டையே ஆத்திரத்தை அதிகரித்தது. இதன்‌ பயனாக இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்கு 
அதிராக ஹித்துக்களும்‌ முஸ்லிம்களும்‌ அப்பொழுது ஒன்றுபட்டுப்‌ போராட்டத்தில்‌ 
எடுப்ட்டனர்‌. 


6 


ரகசியங்கள்‌ ஒன்றுமில்லாமல்‌, சூழ்ச்சிக்கும்‌ பொய்க்கும்‌ இட 
மில்லாமல்‌, தேடாமலே வரும்‌ அறப்போர்‌. சமயப்பற்றுள்‌ 
எவன்‌ அதற்கு எப்போதும்‌ தயாராயிருக்கிறான்‌. முன்னதாகவே 
திட்டம்‌ போட்டுத்‌ தொடங்கும்‌ ஒரு போர்‌, அறப்போர்‌ 
ஆகாது. அறப்போரில்‌ கடவுள்‌ தாமாகவே திட்டம்‌ போட்டுச்‌ 
சண்டைகளை நடத்துகிறார்‌. கடவுளின்பேரால்தான்‌ ஓர்‌ அறப்‌ 
போர்‌ செய்யமுடியும்‌. ஒரு சத்தியாக்கிரகி தனக்கு வேறு கதி 
யில்லை என்று உணர்ந்து, ஓர்‌ அடிகூட மேலே எடுத்துவைக்க. 
முடியாதவனாய்‌, நான்கு திசைகளிலும்‌ காரிருள்‌ சூழ்ந்திருப்பதாக 
அவனுக்குத்‌ தோன்றும்‌ சமயந்தான்‌, கடவுள்‌ அவன்‌ துணைக்கு. 
வருகிறார்‌. தன்னைக்‌ காலின்‌ தூசுக்கும்‌ எளியவன்‌ என்று 
நினைப்பவனுக்கே கடவுள்‌ உதவி புரிகிறார்‌. பலவீனமானவர்‌ 
களுக்கும்‌ உதவியற்றவர்களுக்குந்தான்‌ இறைவன்‌ உதவி 
கிடைக்கும்‌. 

இவ்வுண்மையை நாம்‌ இன்னும்‌ கண்டறிய வேண்டியிருக்‌ 
கின்றது. ஆதலால்‌, தென்னாப்பிரிக்கா சத்தியாக்கிரகத்தின்‌ 
சரித்திரம்‌ நமக்கு உதவியாய்‌ இருக்குமென நினைக்கிறேன்‌. 


நமது இன்றைய போராட்டத்தில்‌ நமக்கு இந்நாள்‌ வரை 
கிடைத்திருக்கும்‌ அனுபவங்களுக்குச்‌ சமமாகச்‌ சொல்லக்‌ 
கூடியவை தென்னாப்பிரிக்கா சரித்திரத்திலும்‌ இருப்பதை 
வாசகர்கள்‌ காணலாம்‌. இப்போது ஈடந்துகொண்டிருக்கும்‌ . 
போரில்‌ சோர்வடைவதற்கு இதுவரை யாதொரு . காரணமு 
மில்லை என்பதும்‌ இச்‌ சரித்திரத்திலிருந்து வாசகர்களுக்குத்‌ 
தெரிய வரும்‌. விடாப்பிடியுடன்‌ ஈமது திட்டத்தைப்‌ பின்பற்று 
வதே வெற்றி பெறுவதற்கு அவசியமான தாகும்‌. 


இம்‌ முகவுரையை நான்‌ ஜுஹ-ஓவில்‌ எழுதுகிறேன்‌. இச்‌ 
சரித்திரத்தின்‌ முதல்‌ முப்பது அத்தியாயங்களை எராவ்டா?2 சிறை 
யில்‌ எழுதினேன்‌. கான்‌ சொல்ல, ஸ்ரீ இந்துலால்‌ யாக்ஞிக்‌ 
அதை அன்புடன்‌ எழுதினர்‌. பின்வரும்‌ அத்தியாயங்களை 
இனிமேல்‌ எழுத நினைக்கிறேன்‌. சிறையில்‌ ஆதாரத்திற்கு. 
வேண்டிய நூல்கள்‌ எவையும்‌ என்னிடமில்லை. அவற்றை இங்கே 
கொண்டு வருவதாகவும்‌ உத்தேசமில்லை. ஒரு நீண்ட சரித்திரம்‌ 
எழுதுவதற்கு எனக்கு அவகாசமுமில்லை ; மனமுமில்லை. ஈம்‌ 
முடைய இப்போதைய போராட்டத்திற்கு உதவியாயிருக்கும்‌ 


3. பம்பாயைச்‌ சேர்ந்த கடற்கரையோரமான இடம்‌. 
3. பூனாவுக்கு அருகில்‌ உள்ளது. தமிழில்‌ எரவாடா என வழக்கிலுமிருக்கிறது. 


7 


பொருட்டும்‌, பின்னர்ச்‌ சரித்திராசிரியர்களுக்கு வழிகாட்டியாய்‌ 
இருக்கும்‌ என்றுமே கான்‌ இந்நூலை எழுதுகிறேன்‌. ஆதாரத்திற்‌ 
கான நூல்கள்‌ இல்லாமல்‌ எழுதியதனலே ஒரு விஷயத்தி 
லாவது தவறாகவோ அல்லது மிகைப்படுத்தியோ இதில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறதென வாசகர்கள்‌ நினைக்கவேண்டாம்‌. 


ஜுஹூ, ன 
24 4- 1924. மோ. ௧. காந்தி. 


முதல்‌ அத்தியாயம்‌ 
இயற்கை வளம்‌ 


உலகத்திலுள்ள மிகப்பெரிய கண்டங்களில்‌ ஆப்பிரிக்கா 
ஒன்று. இந்தியா ஒரு தேசமல்ல, அது ஒரு கண்டமெனச்‌ 
சொல்லப்படுகிறது. ஆனால்‌ ஆப்பிரிக்காவின்‌ பரப்பை மாத்திரம்‌ 
கவனித்தால்‌ நான்கு அல்லது ஐந்து இந்தியாக்களை அதிலிருந்து 
உண்டாக்கலாம்‌. இந்தியாவைப்‌ போல்‌ ஆப்பிரிக்காவும்‌ ஒரு 
தீபகற்பம்‌. எனவே, தென்னாப்பிரிக்கா மூன்று பக்கங்களிலும்‌ 
கடலால்‌ சூழப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா உலகின்‌ மிகுந்த 
உஷ்ணப்‌ பகுதியிலிருப்பதாகச்‌ சாதாரணமாக ஒரு எண்ணம்‌ 
நிலவுகிறது. ஒரு விதத்தில்‌ இது உண்மையே. பூமியின்‌ மத்திய 
ரேகை ஆப்பிரிக்காவின்‌ மையத்தில்‌ செல்லுகிறது. இந்தியாவி 
லிருப்பவர்கள்‌, மத்தியரேகை செல்லும்‌ பிரதேசங்களின்‌ வெம்‌ 
மையை அறியமாட்டார்கள்‌. இந்தியாவின்‌ தென்கோடியில்‌ நாம்‌ 
அனுபவிக்கும்‌ உஷ்ணம்‌, மத்தியரேகைக்குப்‌ பக்கத்திலிருக்கும்‌ 
உஷ்ணத்தின்‌ அளவை ஒருவாறு தெரிவிக்கிறது. ஆனால்‌ தென்‌ 
னாப்பிரிக்காவில்‌ இம்மாதிரி ஒன்றுமில்லை. ஏனெனில்‌, அது 
மத்திய ரேகையிலிருந்து வெகு தூரத்திலிருக்கிறது. அதன்‌ பல 
பாகங்களின்‌ தட்ப வெப்ப நிலை ஐரோப்பியர்களும்‌ செளகரிய 
மாகக்‌ குடியேறத்‌ தக்கவாறு சுகாதாரமுடையதாகவும்‌, மித 
மாகவும்‌ இருக்கிறது. ஆனால்‌ இந்தியாவில்‌ அவர்கள்‌ குடியேறு 
வது என்பது கஷ்ட சாத்தியம்‌. தவிர, திபெத்‌ அல்லது 
காஷ்மீர்‌ போன்ற உயர்ந்த பீடபூமிகளும்‌ அங்கு இருக்கின்‌ 
றன. அவை திபெத்‌ மாதிரி பத்து அல்லது பதினாலாயிரம்‌ 
அடி உயரமில்லை. ஆதலால்‌ வானிலை வறட்சியாகவும்‌, பொறுக்‌ 
கத்தக்க அளவு குளிருடனும்‌ இருக்கிறது. சில இடங்கள்‌, க்ஷய 
ரோகம்‌ குணமாவதற்கு மிகவும்‌ ஏற்றவை எனச்‌ சொல்லப்படு 
கின்றன. அவைகளில்‌ ஒன்று தென்னாப்பிரிக்காவின்‌ பொன்‌ 
நகரமாகக்‌ கருதப்படும்‌ ஜொஹன்னஸ்பர்க்‌. அவ்வூர்‌ இப்பொழு 
திருக்குமிடம்‌, ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு, மக்கள்‌ நடமாட்‌ 
டம்‌ இன்றியும்‌, காய்ந்த புல்‌ அடர்ந்ததாகவும்‌ இருந்தது. ஆனால்‌ 
தங்கச்‌ சுரங்கங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டபின்‌, வீடுகள்‌ மந்திர 
ஜாலத்தினல்‌ உண்டானவை போல்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ 
கட்டப்பட்டன. இப்போது அங்கு அழகும்‌, உறுதியும்‌ வாய்ந்த 


10 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பெரிய கட்டிடங்கள்‌ பல காணப்படுகின்றன. அவ்வூர்த்‌ தன 
வந்தர்கள்‌, மிகச்‌ செழிப்பான தென்னாப்பீரிக்கா பிரதேசங்களி 
விருந்தும்‌, ஐரோப்பாவிலிருந்தும்‌ ஒரு செடிக்கு ஒரு கினி வரை 
கொடுத்து வாங்கி வந்து அங்குப்‌ பயீர்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
இப்பூர்விக சரித்திரத்தை அறியாத ஒரு யாத்திரிகர்‌, அம்மரங்‌ 
கள்‌ தொன்றுதொட்டு அங்கிருந்து வந்திருப்பனவாகவே 
தினைத்துவிடுவார்கள்‌. 


தென்னாப்பிரிக்காவின்‌ எல்லா பாகங்களையும்பற்றி விவரிம்‌ 
பதாக எனக்கு உத்தேசமில்லை. ஆனால்‌ எடுத்துக்கொண்டுள்ள 
விஷயத்திற்குச்‌ சம்பந்தப்பட்ட பாகங்களைப்பற்றி மாத்திரம்‌ 
சொல்லுகிறேன்‌. தென்னாப்பிரிக்காவின்‌ ஒரு பாகம்‌ போர்த்து 
கீசியருக்குக்‌ கீழும்‌, மற்றவை பிரிட்டிஷாருக்குக்‌ கீழும்‌ இருக்‌ 
கின்றன. போர்த்துகீசியருக்கு உட்பட்ட பாகத்திற்கு டெல 
கோவா விரிகுடா (1061820௨ Bay) என்று பெயர்‌. இந்தியாவி 
விருந்து வரும்‌ கப்பல்களுக்கு முதல்‌ துறைமுகம்‌ இதுவே. 
அதற்குத்‌ தெற்கே போனால்‌ முதல்‌ பிரிட்டிஷ்‌ குடியேற்ற 
நாடாகிய நேட்டால்‌ பிரதேசத்துக்கு வருகிறோம்‌. அதன்‌ முக்கிய 
மான துறைமுகம்‌ நேட்டால்‌. ஆனால்‌ அது சாதாரணமாக,டர்பன்‌ 
என்று தென்னாப்பிரிக்கா முழுதும்‌ வழங்கப்படுகிறது. நேட்‌ 
டாலிலுள்ள நகரங்களில்‌ டர்பன்‌ பெரியது. பீட்டர்‌-மாரிட்ஸ்பர்க்‌ 
என்பது அதன்‌ தலைநகரம்‌. இது டர்பனிலிருந்து உள்நாட்டில்‌ 
அறுபது மைல்‌ தூரத்தில்‌, இரண்டாயிரம்‌ அடி உயரத்தில்‌ இருக்‌ 
கிறது. டர்பனின்‌ வானிலை சற்றுக்‌ குளிரா யிருந்தாலும்‌ 
பம்பாயைப்‌ போன்றதே. நேட்டாலைக்‌ கடந்து நாம்‌ உள்நாட்‌ 
டில்‌ போனால்‌ டிரான்ஸ்வால்‌ இருக்கிறது. அதன்‌ சுரங்கங்களே, 
மற்றெல்லாச்‌ சுரங்கங்களைக்‌ காட்டிலும்‌ அதிகத்‌ தங்கத்தை 
உலகிற்கு அளிக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்‌ அங்கு 
வயிரச்‌ சுரங்கங்களும்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. அவைகளில்‌ ஒன்‌ 
இலிருந்து உலகத்திலேயே மிகப்‌ பெரிய வயிரம்‌ எடுக்கப்பட்‌ 
டது. அந்த வயிரத்திற்கு, அது கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கத்‌ 
தின்‌ சொந்தக்காரர்‌ பெயரான 'கல்லினன்‌' என்னும்‌ பெயர்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌ கனம்‌ மூவாயிரம்‌ காரட்டுகள்‌. 
அதாவது 1-2/4 ராத்தலுக்கதிகமான எடையுடையது. 'கோஹி 
னூர்‌' வயிரத்தின்‌ எடை நூறு காரட்டுகள்தான்‌ ; ரஷிய அரச 
வமிச அணிகலத்திலிருந்த * ஓர்லோப்‌ ' வயிரத்தின்‌ நிறை சுமார்‌ 
இருநூறு காரட்டுகள்‌ தான்‌. ஜொஹன்னஸ்பர்க்‌ தங்கச்‌ சுரங்கங்‌ 
களுக்குப்‌ பிரதானமான தாகவும்‌, வயிரச்‌ சுரங்கங்களைப்‌ பக்கத்‌ 
தில்‌ கொண்டதாகவும்‌ இருந்தபோதிலும்‌, டிரான்ஸ்வாலுக்கு 


இயற்கை வளம்‌ 11 


இது தலைககரமல்ல. அதற்கு முப்பத்தாறு மைல்‌ தூரத்தில்‌ 
இருக்கும்‌ பிரிட்டோரியா என்பது தலைஈகரம்‌. பிரிட்டோரியாவில்‌ 
உத்தியோகஸ்தர்களையும்‌, ராஜீயவாதிகளையும்‌, அவர்களைச்‌ 
சார்ந்தவர்களையுமே முக்கியமாகக்‌ காணலாம்‌. ஆதலால்‌ 
ஜெரஹன்னஸ்பர்க்கில்‌ பரபரப்பும்‌ இரைச்சலும்‌ நிறைந்திருக்க; 
இது அமைதியான இடமாக இருக்கிறது. நிம்மதியான ஒரு 
கிராமம்‌ அல்லது சிற்றூரிலிருந்து பம்பாய்க்கு வரும்‌ ஒருவன்‌, 
அந்ககரத்தில்‌ காணும்‌ இரைச்சலையும்‌ பரபரப்பையும்‌ பார்த்து 
மலைப்புறுவான்‌. அதேபோல்‌ பிரிட்டோரியாவிலிருந்து வரும்‌ 
ஒருவனுக்கு ஜொஹன்னஸ்பர்க்‌ தோன்றும்‌. ஜொஹன்னஸ்பர்க்‌ 
வாசிகள்‌ நடப்பதில்லை ; ஓடிக்கொண்டே யிருக்கிறார்கள்‌ என்று 
சொல்லுவது மிகையாகாது. ஒருவருக்கு மற்றொருவரைக்‌ கவ 
னிக்க கேரம்‌ இருப்பதில்லை. ஒவ்வொருவரும்‌ குறைந்த காலத்தில்‌ 
அதிகச்‌ செல்வத்தை எப்படிச்‌ சேகரிப்பது என்ற நினைவிலேயே 
மூழ்கியிருக்கின்றனர்‌. டிரான்ஸ்வாலைவிட்டு உள்நாட்டில்‌ மேற்கே 
செல்வோமானால்‌, ஆரஞ்சு பிரீ ஸ்டேட்‌ என்ற ஆரஞ்சியாவிற்கு 
வருகிறோம்‌. அதன்‌ தலைநகரம்‌ புளும்பாண்டீன்‌. அது ஓர்‌: 
அமைதியான சிற்றூர்‌. டிரான்ஸ்வாலைப்‌ போல்‌ ஆரஞ்சியாவில்‌ 
சுரங்கங்களில்லை. இங்கிருந்து சில மணி நேரம்‌ ரெயிலில்‌ 
போனால்‌ தென்னாப்பிரிக்கா நாடுகளில்‌ பெரிதான கேப்‌ காலனி 
யின்‌ எல்லையைச்‌ சேருகிறோம்‌. கேப்டவுன்‌ என்னும்‌ நகரம்‌ அதற்‌ 
குத்‌ தலைநகரமாகவும்‌, அதன்‌ பெரிய துறைமுகமாயும்‌ இருக்‌ 
கிறது.அது “தன்னம்பிக்கை முனை'யில்‌ இருக்கிறது.அக்காலத்தில்‌ 
மாலுமிகளின்‌ குறிக்கோள்‌ இந்தியாவிற்குச்‌ செல்லும்‌ வழியைக்‌ 
கண்டுபிடிப்பதே. இம்முளை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, தம்‌ 
தேசத்தாரால்‌ இந்தியாவிற்கு ஒரு சுலபமான புதிய வழி 
கண்டுபிடிக்கப்படும்‌ என்ற நம்பிக்கை ஏற்பட்டதால்‌, இம்‌ 
முளைக்குப்‌ போர்த்துகீசிய அரசர்‌ ஜான்‌ என்பவர்‌ *நன்னம்‌ 
பிக்கை முனை" (Cape of Good Hope) என்ற பெயரிட்டார்‌. 

இந்நான்கு பிரிட்டிஷ்‌ பிரதேசங்களைத்‌ தவிர, ஐரோப்பிய 
ரின்‌ வருகைக்குமுன்‌ மற்ற ஜாதியார்‌ குடியேறியிருந்த பல 
பிரதேசங்களும்‌ ஆங்கிலேயரின்‌ பாதுகாப்பின்‌ கீழ்‌ இருக்‌ 
கின்றன. 


தென்னாப்பிரிக்காவின்‌ முக்கியக்‌ கைத்தொழில்‌ விவசாயம்‌- 
விவசாயத்திற்கு அந்நாடு மிகவும்‌ பொருத்தமானது. சில 
பாகங்கள்‌ மிகவும்‌ அழகாகவும்‌, செழிப்பாகவும்‌ இருக்கின்றன - 
அங்குப்‌ பிரதான தானியமான சோளம்‌ அதிகச்‌ சிரமமின்றிப்‌ 
பயிர்‌ செய்யப்பட்டு வருகிறது. அதுவே நீகிரோ வகுப்பாருக்கு. 


12 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


முக்கியமான உணவாகும்‌. கோதுமையும்‌ சிலவிடங்களில்‌ பயிர்‌ 
செய்யப்படுகிறது. : தென்னாப்பிரிக்கா, பழங்களுக்குப்‌ பெயர்‌ 
பெற்றது. வாழைப்பழம்‌, பப்பாளி, அன்னாசி இவைகளில்‌ பல 
அருமையான. வகைகள்‌ ஏராளமாகப்‌ பயிராவதால்‌, ஏழைகளி 
லும்‌ மிக ஏழைகளாக இருப்பவர்களுக்குக்கூட, இவை எளிதில்‌ 
கிடைக்கின்றன. பொறுக்குகிற சிரமந்தான்‌. எல்லோருக்‌ 
கும்‌ ஏராளமாகக்‌ கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஏராள 
மாய்‌ ஆரஞ்சு, பீச்சு, ஆபிரிகாட்‌ பழங்கள்‌ நேட்டாலிலும்‌ மற்றப்‌ 
பகுதிகளிலும்‌ உற்பத்தியாகின்றன. கேப்‌ காலனி, திராட்சைக்‌ 
கும்‌, பிளம்முக்கும்‌ பேர்போனது. வேறெங்கும்‌ இவ்வளவு 
சிறந்த திராட்சை உற்பத்தியாவதில்லை. பருவக்‌ காலத்தில்‌ 
எந்த ஏழையும்‌ வயிறு நிறையத்‌ தின்னும்‌ அளவுக்கு அவ்வளவு 
மலிவாகக்‌ கிடைக்கின்றன. இந்தியர்‌. இருக்கும்‌ இடத்தில்‌ மாம்‌ 
பழம்‌ இல்லாமலிருப்பது அசாத்தியம்‌. இந்தியர்கள்‌ தென்னப்‌ 
யிரிக்காவில்‌ மாமரங்கள்‌ வைத்தார்கள்‌. ' அதனால்‌ மாம்பழங்‌ 
களும்‌ அதிகமாகக்‌ கிடைக்கின்றன. இவைகளில்‌ சில வகைகள்‌ 
பம்பாய்‌ உயர்ந்த தினுசு மாம்பழங்களுடன்‌ போட்டியிடத்‌ 
தக்கவை. காய்கறிகளும்‌ அந்த வளமான நிலத்தில்‌ அதிகமாகப்‌ 
பயிர்‌ செய்யப்படுகின்றன. பதார்த்தங்களைத்‌ தங்கள்‌ நாட்டுச்‌ 
சுவையுடன்‌ உண்ணும்‌ ஆவலில்‌ இருக்கும்‌ இந்தியர்‌, இந்தியக்‌ 
காய்வகைகள்‌ முழுவதையும்‌ பயிரிட்டு வருகிறார்கள்‌. 

கால்நடைகளும்‌ அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. பசுக்‌ 
களும்‌, எருதுகளும்‌ இந்தியாவிலிருப்பதைவிட நல்ல பருமனாக 
வும்‌ பலத்துடனும்‌ இருக்கின்றன. பசுவைக்‌ காப்பாற்றுவதாக 
உரிமை கொண்டாடும்‌ இந்தியாவில்‌ அவை, இந்திய மக்களைப்‌ 
போலவே மெலிந்து இருப்பதைப்‌ பார்க்க எனக்கு வெட்க 
முண்டாகின்றது ; என்‌ உள்ளம்‌ அடிக்கடி புண்படுகின்றது. 
தென்பபைபிரிக்காவின்‌ எல்லாப்‌ பாகங்களிலும்‌ சுற்றியிருக்‌ 
கிறேன்‌; உன்னிப்பாகக்‌ கவனித்துமிருக்கிறேன்‌. ஆனல்‌ 
ஒரு மெலிந்த பசவையோ அல்லது எருதையோ நான்‌ 
யார்த்ததாகவே ஞாபகமில்லை. 


இக்காட்டிற்கு எல்லா வளங்களையும்‌ இயற்கை கொடுத்த 
'தோடல்லாமல்‌ இயற்கை வனப்பையும்‌ கொடுத்திருக்கிறது. 


டர்பன்‌ காட்சி மிகவும்‌ அழகானது எனக்‌ கருதப்படுகிறது. 
ஆனால்‌ கேப்டவுனோ அதையும்விட அழகானது... மிக உயரமும்‌ 
மிகத்‌ தாழ்வுமில்லாத டேபிள்‌ மலையினடியில்‌ கேப்டவுன்‌ இருக்‌ 
கிறது. தென்னாப்பிரிக்காவை, அதிகமாக நேசிக்கும்‌ அறிவமைந்த 


இயற்கை வளம்‌ 19 


மாது ஒருவர்‌ தம்‌ கவியில்‌, இம்மலை போல்‌: வேறு எந்த மலையும்‌ 
ஒப்பற்றதோர்‌ தன்மையை அந்காட்டிற்கு அளிக்கவில்லை என்று 
சொல்லுகிறார்‌. இதில்‌ மிகைப்படக்‌ கூறலும்‌ இருக்கிறது என்று 
தான்‌ நான்‌ நினைக்கின்றேன்‌. ஆனால்‌ அவர்‌ சொன்னதில்‌ ஒன்று 
மாத்திரம்‌ உண்மையென எனக்குப்‌ பட்டது. டேபிள்‌ மலை, கேப்‌ 
டவுன்‌ வாசிகளுக்கு ஒரு ஈண்பன்‌ என்ற பாவத்துடன்‌ இருக்கிற. 
தென அவர்‌ சொல்லுகிறார்‌. அதிக உயரமில்லாததால்‌ அது பய 
முண்டாக்குவதாயில்லை. மக்கள்‌ அதைத்‌ தூரத்திலிருந்து கும்‌ 
பிட்டுக்‌ கொண்டிராமல்‌ அதன்மேல்‌ வீடு கட்டிக்கொண்டு வகிக்‌ 
கின்றனர்‌. அது கடற்கரையிலேயே இருப்பதால்‌, கடல்‌ தன்‌ 
பரிசுத்தமான நீரால்‌ மலையின்‌ அடியைக்‌ கழுவியவண்ணம்‌ இருக்‌ 
கிறது. ஒவ்வொரு நாளும்‌ ஆயிரக்கணக்கான மக்களின்‌ சந்தடி 
ஒலிக்கும்‌. அம்மலையெங்கும்‌ சிறியவரும்‌ முதியவரும்‌, ஆண்களும்‌ 
பெண்களும்‌, பயமின்றி ஈடமாடுகின்றனர்‌. அதன்‌ உயர்ந்த 
மரங்களும்‌, கறுமணம்‌ வீசும்‌ பல வண்ண மலர்களும்‌, அம்‌. 
மலைக்கே சிறந்த அழகைத்‌ தருவதோடு அதைப்‌ பார்ப்பதற்‌ 
கும்‌ அதில்‌ ஈடமாடுவற்கும்‌ சலிப்பே தோன்றாமலும்‌ செய்கின்‌ 
றன. 


கங்கை, யமுனை போன்ற பெரிய ஆறுகள்‌ உள்ளதான 
பெருமை தென்னாப்பிரிக்காவிற்கு இல்லை. அங்கிருக்கும்‌ சில நதி 
களும்‌ சிறியன. ஆறுகளின்‌ நீர்‌ நாட்டின்‌ பல பாகங்களுக்குக்‌ 
கிடைப்பதில்லை. மேடான பூமிகளுக்கு வாய்க்கால்‌ வெட்டிக்‌ 
கொண்டு போகமுடியாது. பெரிய நதிகளில்லாதபோது எப்படி 
வாய்க்கால்கள்‌ இருக்கமுடியும்‌ ? பூமியின்‌ மேல்நீர்‌ கிடைக்காத. 
இடங்களிலெல்லாம்‌ பூமியைக்‌ குடைந்து ஊற்றுக்கிணறுகள்‌ 
வெட்டப்படுகின்றன. பயிர்‌ செய்வதற்கு வேண்டிய கீர்‌, காற்‌ 
ரூலும்‌ நீராவியாலும்‌ இயங்கும்‌ யந்திரங்களால்‌ அக்கிணறுகளி 
லிருந்து இறைக்கப்படுகிறது. அங்கு விவசாயத்திற்கு அர 
சாங்கம்‌ அதிக ஆதரவு தருகிறது. அரசாங்கம்‌, குடியானவர்‌ 
கனக்கு யோசனை சொல்லுவதற்கு விவசாய நிபுணர்களை 
அனுப்பியும்‌, அவர்களுடைய உதவிக்காகப்‌ புதிய ஆராய்ச்சிகள்‌ 
கடத்தக்கூடிய மாதிரிப்‌ பண்ணைகளை வைத்தும்‌, நல்ல கால்‌ 
கடைகளையும்‌ விதைகளையும்‌ கொடுத்தும்‌, அவர்களுக்காகக்‌ 
குறைந்த செலவில்‌ ஊற்றுக்கிணறுகளை வெட்டியும்‌, கிணறு 
வெட்டுவதற்கான செலவுகளைக்‌ கொடுத்துப்‌ பல தவணைகளில்‌ 
திரும்ப வாங்கிக்கொண்டும்‌ உதவுகின்றது. குடியானவர்க 
ஞடைய நிலங்களைக்‌ காப்பாற்றுவதற்கு முன்கம்பி வேலியையும்‌ 
அரசாங்கத்தார்‌ போடுகின்றனர்‌. 


14 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பூமியின்‌ மத்தியரேகைக்குத்‌ தெற்கில்‌ தென்னாப்பிரிக்காவும்‌, 
வடக்கில்‌ இந்தியாவும்‌ இருப்பதால்‌, பருவங்கள்‌ இங்கிருப்பதற்கு 
கேர்மாறாக அங்கிருக்கின்றன. உதாரணமாக, நமக்குக்‌ கோடைக்‌ 
காலமாயிருக்கும்போது, அவர்களுக்குக்‌ குளிர்‌ காலமாக இருக்‌ 
கும்‌. அங்கு மழை குறிப்பிட்ட காலமில்லாமல்‌ நினைத்தபோது 
பெய்துகொண்டிருக்கும்‌. சாதாரணமாக வருடத்திற்குச்‌ சரா 
சரி மழை அளவு இருபது அங்குலங்களுக்கு அதிகமாக இராது. 


கென்‌ மேற்கு ஒரான்ஸ்‌ வால்‌ 
ஆப்பிரிக்கா 


வ 
லீ 


இ்பன்வர்க்‌ 
புஞம்பான்என்‌. 
ப்‌ 


ய்ஸ்டோராரு 
மீடர்மாரிசஸ்பர்க்‌ 
௦ ர்பன்‌ 
போனிக்கி / (நட்பால்‌ தும 
ப்‌ ஹூ ௦ிபிங்கோ 
கப்‌ காலனி இற்வின்க்‌ 


இந்து மகா 
சமுத்திரம்‌ 


பிரீடீடீபாறியா 
$ோகன்னஸ்பர்த 
(டால்ஸ்டாய்‌ பண்ணை 


ட்ப 


160 சத 
ன ட. ழ்‌ 


சத்தியாக்கிரகம்‌ 


அணிவகுப்பு யாத்திரை $ 
1918 அக்டோபர்‌ - 
நவம்பர்‌ 
நியூகாஸிலிலிருந்து 
வோல்க்ஸ்ரட்டுக்கு 


ப்‌ (8980-ஆம்‌ பக்கம்‌ பார்க்க] $ 


இரண்டாவது அத்தியாயம்‌ 
சரித்திரம்‌ 


சென்ற அத்தியாயத்தில்‌ பொதுவாகச்‌ சொல்லப்பட்ட 
நிலப்‌ பிரிவுகள்‌ பழைய காலத்தியவை அல்ல. பண்டைக்‌ 
காலங்களில்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ வசித்து வந்த மக்கள்‌ யார்‌ 
என்பதைப்‌ பற்றித்‌ தெளிவாகத்‌ தெரிந்துகொள்ள முடியவில்லை. 
ஐரோப்பியர்கள்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ குடியேறியபோது அவர்‌ 
கள்‌ அங்கு நீகிரோக்களைக்‌ கண்டனர்‌. அமெரிக்காவிலிருந்த 
சில அடிமைகள்‌, தங்களுக்கிருந்த கொடிய அடிமைத்தனத்தி 
லிருந்து தப்பி ஆப்பிரிக்காவில்‌ வந்து குடியேறினர்‌ என்றும்‌, 
அவர்களுடைய சந்ததியாரே நீகிரோக்கள்‌ என்றும்‌ கருதப்‌ 
படுகிறது. 


ஜூலுக்கள்‌, ஸ்வாஜுகள்‌, பசுடோக்கள்‌, பெகவானாக்கள்‌, 
என்ற பல வகுப்பினர்‌ அவர்களில்‌ உண்டு. அவர்களிடையே பல்‌ 
வேறு மொழிகள்‌ வழங்குகின்றன. அவர்கள்தாம்‌ ஆப்பிரிக்கா 
வின்‌ பூர்விகக்‌ குடிகள்‌ என்று கருதப்பட வேண்டும்‌. தென்னாப்‌ 
பிரிக்கா, நீகிரோக்களின்‌ தற்கால ஜனத்தொகையைப்‌ போல்‌ 
இருபது அல்லது முப்பது பங்கு ஜனங்களை எளிதாக ஆதரிக்கத்‌ . 
தக்க அவ்வளவு பெரிய நாடு, கேப்டவுனிலிருந்து டர்பனுக்கு 
ரெயிலில்‌ ஆயிர த்தெண்ணூறு மைல்‌ தொலைவு. கடல்‌ வழியாகவும்‌ 
ஆயிரம்‌ மைலுக்குக்‌ குறைவில்லை. தென்னாப்பிரிக்காவின்‌ நான்கு 
காலனிகளின்‌ மொத்தப்‌ பரப்பு 4,738,000 சதுர மைல்கள்‌. இக்‌ 
கிலப்‌ பரப்பில்‌ 1914-இல்‌ நீகிரோக்களின்‌ ஜன த்தொகை ஐம்பது 
லட்சம்‌. ஐரோப்பியர்களின்‌ ஜனத்தொகை பன்னிரண்டரை 
லட்சம்‌. 

தீகிரோக்களில்‌ மிக 'நெடியரும்‌ அழகு வாய்ந்தவர்களும்‌ 
ஐூலுக்கள்‌. நீகிரோக்கள்‌ சம்பந்தமாக *அழகு' என்ற அடை 
மொழியை யோசித்துப்‌ பார்த்தே நான்‌ உபயோகித்துள்ளேல்‌ . 
வெள்ளை நிறமும்‌, கூரிய மூக்கும்‌ அழகுக்கு இலக்கணமாக நமக்‌ 
குத்‌ தோன்றுகின்றன. இந்த மூடநம்பிக்கையை ஒரு கணம்‌ ஈம்‌ 
மனத்தை விட்டு அகற்றிவிட்டால்‌, ஜூலுக்களை அழகாகப்‌ 
படைப்பதில்‌ கடவுள்‌ ஒன்றையும்‌ குறைக்கவில்லை என்பது தென்‌ 
'படும்‌. ஆண்களும்‌, பெண்களும்‌ உயரமாகவும்‌, உயரத்திற்குத்‌ 


16 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தகுக்தபடி அகன்ற மார்புடனும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 

தசைப்பற்று பலமாகவும்‌, உறுதியாகவும்‌ இருக்கின்றது. கால்‌ 

களிலும்‌ கைகளிலுமுள்ள தசைகள்‌ பருமனாகவும்‌ திரண்டும்‌ இருக்‌ 

கின்றன. குனிந்தாவது கூனுடனாவது நடக்கும்‌ ஒரு ஜூலு. 
மகன்‌ அல்லது மகனைப்‌ பார்க்கவே முடியாது. உதடுகள்‌ தடித்‌ 

தும்‌, பருமனாகவுக்தான்‌ இருக்கின்றன. ஆனால்‌ உடலின்‌ மற்ற 
உறுப்புக்களுக்குச்‌ சரியாக ஒத்திருப்பதால்‌, அவை விகாரமா 

யிருக்கின்றன என நான்‌ சொல்லமாட்டேன்‌. கண்கள்‌ உருண்‌ 

டையாயும்‌, ஒளியுடனும்‌ இருக்கின்றன. மூக்கு, பெரிய முகத்திற்‌ 

குத்‌ தகுந்தபடி பெரியதாகவும்‌, தட்டையாகவும்‌ இருக்கிறது. 

தலையின்‌ மேல்‌ இருக்கும்‌ சுருட்டை மயிர்‌, கருங்காலி போல்‌ 
கறுப்பாயும்‌ பளபளப்பாயும்‌ விளங்கும்‌ உடலை அழகுபட எடுத்‌ 

துக்‌ காட்டுகின்றது. தென்னாப்பிரிக்காவிலுள்ள ஜாதிகளில்‌ யார்‌ 

மிக அழகானவர்கள்‌ என்று ஒரு ஜூலுவைக்‌ கேட்டால்‌, அவன்‌ 

தயங்காமல்‌ தன்‌ இனத்‌ தவரையே கட்டிக்‌ காட்டுவான்‌. இதில்‌ 

முடிவுக்கு வர அவனுக்குத்‌ திறமை போதாது என்று சொல்லி 

விடவும்‌ முடியாது. ஐரோப்பாவில்‌ சாண்டோ முதலியோர்‌ 

தசைகளைப்‌ பலப்படுத்துவதற்குச்‌ செய்கின்ற முயற்சி எதுவு 
மின்றி, ஜூலு இயற்கையிலேயே பலமும்‌ அழகும்‌ சேர்ந்த: 

உடலைப்‌ பெற்றிருக்கிறான்‌. பூமத்திய ரேகைக்குப்‌ பக்கத்தில்‌ 

வசிக்கும்‌ ஜாதிகளின்‌ நிறம்‌ கறுப்பாக இருப்பது இயற்கை விதி. 

இயற்கையின்‌ அமைப்பு எல்லாவற்றிலும்‌ அழகு இருக்கவே 
வேண்டுமென்று காம்‌ ஈம்பினால்‌, அழகைப்பற்றிய குறுகிய, ஒரு. 
தலைப்பட்சமான எண்ணங்களிலிருக்து விலகுவதோடு, இந்தியா 

வில்‌ அழகிய சிவப்பு மேனியைத்‌ தவிர மற்ற நிறமுள்ள மேனி 
யில்‌ காம்‌ கொண்டுள்ள தவறான வெட்கம்‌, அருவருப்பு இவற்றி 
லிருந்து விடுபட்டவர்கனாவோம்‌. 


நீகிரோக்கள்‌, மிலாறுகளும்‌ மண்ணும்‌ சேர்த்துக்‌ கட்டிய 
வட்டமான குடிசைகளில்‌ வசிக்கின்றனர்‌. அக்குடிசைகளுக்கு 
வட்டமான ஒரே சுவர்‌. உலர்ந்த புல்‌ வேய்ந்த கூரை. அதனுள்‌ 
ஒரு கம்பம்‌ கூரையைத்‌ தாங்குகின்றது. குனிந்துதான்‌ போகக்‌ 
கூடிய ஒரு தாழ்ந்த வாயிலே அதற்குண்டு. காற்று வருவதற்‌ 
கும்‌ அதுதான்‌ வழி. வாயிலில்‌ சாதாரணமாகக்‌ கதவு வைப்ப 
தில்லை. நம்மைப்‌ போலவே நீகிரோக்களும்‌ சுவரையும்‌, கிலத்‌ 
தையும்‌ மண்ணாலும்‌ சாணத்தாலும்‌ மெழுகுகிறார்கள்‌. நீகிரோக்‌ 
களால்‌ சதுரமாக எதையும்‌ செய்யமுடியாதெனச்‌ சொல்லுகிறார்‌ 
கள்‌. வட்டமான சாமான்களைப்‌ பார்ப்பதிலும்‌ செய்வதிலுமே. 
அவர்கள்‌ கண்கள்‌ பழகியிருக்கின்றன. இயற்கையானது, கேர்க்‌ 


சரித்திரம்‌ 17 


(கோடுகளையாவது, சதுரங்களையாவது போடுவதை நாம்‌ பார்ப்ப 
தில்லை. இயற்கையில்‌ வளரும்‌ இம்மாசற்ற மக்கள்‌ அவ 
ளிடமிருந்தே தங்கள்‌ அறிவைப்‌ பெற்றிருக்கின்றனர்‌. 
இடத்திற்கேற்றவாறு குடிசையின்‌ சாமான்களும்‌ எளியன 
வாகவே இருக்கின்றன. மேஜை, நாற்காலி, பெட்டி இவை 
போன்ற சாமான்களுக்கு அங்கு இடமில்லை. இந்தக்‌ காலத்‌ 
திலும்‌ அவை அவர்கள்‌ குடிசையில்‌ சாதாரணமாகக்‌ காணப்‌ 
படுவதில்லை. 
ஐரோப்பிய நாகரிகம்‌ வருவதற்குமுன்‌ விலங்குகளின்‌ தோல்‌ 
களையே அவர்கள்‌ அணிந்துகொண்டிருந்தனர்‌. அவை ஐமுக்‌ 
காளம்‌, போர்வை முதலியனவாகவும்‌ படுக்கையாகவும்‌ உபயோ 
கப்பட்டன. இப்பொழுது அவர்கள்‌ போர்வைகளை உபயோகப்‌ 
படுத்துகிறார்கள்‌. ஆங்கிலேய ஆட்சிக்குமுன்‌ ஆண்களும்‌ பெண்‌ 
களும்‌ ஏறக்குறைய அம்மணமாகவே நடமாடிக்கொண்டிருந்தார்‌ 
கள்‌. இப்பொழுதுகூடக்‌ கிராமங்களில்‌ பலர்‌ அப்படியே இருக்‌ 
கின்றனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ அரையை ஒரு துண்டுத்‌ தோலால்‌ 
மூடிக்கொள்ளுகின்றனர்‌. சிலர்‌ இதையும்‌ விட்டு விடுகின்றனர்‌. 
இதனால்‌, இம்மக்கள்‌ தங்கள்‌ புலன்களை அடக்கமுடியாதென 
யாரும்‌ எண்ணிவிட வேண்டாம்‌. ஒரு பெரிய சமூகம்‌ குறிப்பிட்ட 
ஒரு பழக்கத்தைப்‌ பின்பற்றி வரும்போது, அப்பழக்கம்‌ மற்றச்‌ 
சமூகத்தாருக்குத்‌ தகாதெனத்‌ தோன்றினாலும்‌, அப்பழக்கம்‌ 
அவர்களுக்கு யாதொரு கெடுதியும்‌ விளைவிக்காதென்பது முற்றி 
லும்‌ சாத்தியமே. நீகிரோக்களுக்கு ஒருவரையொருவர்‌ உற்றுப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்க நேரம்‌ இருப்பதில்லை. அம்மணமாகக்‌ 
குளித்துக்கொண்டிருக்கும்‌ பெண்களுக்குப்‌ பக்கத்தில்‌ சுகதேவர்‌ 
போனபோது, அவர்‌ மனம்‌ சபலமற்றிருந்தது ; : அப்‌ பெண்‌ 
களுக்கும்‌ யாதொரு மனவிகாரமோ வெட்கமோ தோன்றவில்லை 
என்று பாகவதம்‌ கூறுகிறது. இதில்‌ இயற்கைக்குப்‌ புறம்‌ 
பானது எதுவும்‌ இருப்பதாக நான்‌ நினைக்கவில்லை. தற்காலத்‌ 
தில்‌ இந்தியாவில்‌ இம்மாதிரி சந்தர்ப்பத்தில்‌ அவ்வளவு பரி 
சுத்தமாய்‌ ஒருவரும்‌ இருக்க முடியாதென்றால்‌, அது ஈம்முடைய 
இழிவான நிலையைக்‌ காட்டுகின்றதேயொழிய, மக்களைத்‌ தூய்மை 
யடையச்‌ செய்யும்‌ முயற்சிக்கு அது ஓர்‌ வரம்பு கோலுவ 
தாகாது. நம்முடைய அகங்காரந்தான்‌ நீகிரோக்களைக்‌ காட்டு 
மிராண்டிகள்‌ என்று நினைக்கச்‌ செய்கிறது. நாம்‌ நினைக்கின்ற 
மாதிரி அவர்கள்‌ அவ்வளவு நாகரிகமற்றவர்கள்‌ அல்ல. 
நீகிரோப்‌ பெண்கள்‌, நகரங்களுக்குப்‌ போகும்போது மார்பி 
விருந்து முழங்கால்வரை மூடிக்கொள்ள வேண்டும்‌ என்பது 
தெ. 2 


18 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சட்டம்‌. ஆதலால்‌, அவர்கள்‌ உடலை ஒரு துணியால்‌ சுற்றிக்‌ 
கொள்ள வேண்டியிருக்கிறது. அம்மாதிரித்‌ துணிகள்‌ ஏராள 
மாகத்‌ தென்னப்பிரிக்காவில்‌ விற்பதன்‌, அவை ஐரோப்‌ 
பாவிலிருந்து ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ ஆயிரக்கணக்காக இறக்கு 
மதி செய்யப்படுகின்றன. ஆண்களும்‌ இடுப்பிலிருந்து முழங்‌ 
கால்வரை மூடிக்கொள்ள வேண்டும்‌. ஆதலால்‌ பலர்‌ ஐரோப்‌ 
பாவிலிருந்து வரும்‌ பழைய துணிகளை வாங்கிப்‌ போட்டுக்‌ 
கொள்ளும்‌ பழக்கத்தைக்‌ கைக்கொண்டிருக்கின்றனர்‌. மற்றவர்‌ 
கள்‌, கட்டுவதற்கு காடாவுள்ள ஒருவகை அரைச்‌ சராய்களை 
அணிகின்றனர்‌. இவை யாவும்‌ ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி 
செய்யப்படுகின்றன. 

சோளமும்‌, கிடைக்கக்கூடிய சமயங்களில்‌ மாமிசமும்‌ 
நீகிரோக்களின்‌ முக்கியமான உணவாகும்‌. நல்ல வேளையாக, 
அவர்களுக்கு வாசனைத்‌ திரவியங்களைப்பற்றியும்‌, மசாலையைப்‌ 
பற்றியும்‌ ஒன்றும்‌ தெரியாது. உணவில்‌ மசாலை இருந்தாலும்‌ 
அல்லது மஞ்சள்‌ தென்பட்டாலும்‌ அவர்கள்‌ முகத்தைத்‌ திருப்‌ 
பிக்கொள்ளுவார்கள்‌ ; அவர்களில்‌ மிகவும்‌ நரகரிகமற்றவரென்று 
கருதப்பட்டவர்களோ அதைத்‌ தொடவும்‌ மாட்டார்கள்‌. ஒரு 
ராத்தல்‌ வேகவைத்த சோளத்தைக்‌ கொஞ்சம்‌ உப்பிட்டு ஒரே 
வேளையில்‌ சாப்பிடுவது ஒரு ஐூலுவுக்கு வெகு சகஜம்‌. மாவுக்‌ 
கஞ்சியைக்கொண்டே அவன்‌ திருப்தியுடன்‌ வாழ்கிறான்‌. 
அவனுக்கு மாமிசம்‌ கிடைக்கும்போது, பச்சையாகவோ, வேக 
வைத்தோ உப்பு மாத்திரம்‌ போட்டுச்‌ சாப்பிடுகிறான்‌. எந்தப்‌ 
பிராணியின்‌ இறைச்சியாயிருந்தாலும்‌ அவனுக்கு விலக்கில்லை. 

நீகிரோ மொழிகளுக்கு அவை பேசப்படும்‌ வகுப்புக்களை 
ஒட்டிப்‌ பெயர்கள்‌ கொடுக்கப்படுகின்றன. எழுத்து, சமீபத்தில்‌ 
ஐரோப்பியர்களால்‌ உண்டாக்கப்பட்டது; நீகிரோ எழுத்து 
என ஒன்று கிடையாது. பைபிள்களும்‌ மற்றப்‌ புத்தகங்‌ 
களும்‌ நீகிரோ மொழிகளில்‌ ரோமன்‌ எழுத்துக்களில்‌ பதிக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. ஜூலு மொழி கேட்க மிகவும்‌ இனிமை 
யானது. பெரும்பான்மையான சொற்கள்‌ நெடில்‌ ஆகாரத்தில்‌ 
முடிகின்றன. ஆதலால்‌ அம்மொழி காதுக்கு மிருதுவாகவும்‌, 
இனிமையாகவும்‌ இருக்கிறது. சொற்களில்‌ பொருளும்‌, கவிதையும்‌ 
இருப்பதாக நான்‌ படித்தும்‌ கேட்டும்‌ இருக்கிறேன்‌. எனக்குத்‌ 
தெரிய நேர்ந்த சில சொற்களிலிருந்து இதில்‌ உண்மை யிருக்‌ 
கிறதென்று நினைக்கிறேன்‌. அநேகமாய்‌ எல்லா இடங்களுக்கும்‌ 
இனிமையும்‌, அழகும்‌ பொருந்திய நீகிரோப்‌ பெயர்கள்‌ இருக்‌ 
கின்றன. அவைகளுக்கு நேரான ஐரோப்பியப்‌ பதங்களைத்தான்‌ 


சரித்திரம்‌ 19 


கொடுத்திருக்கிறேன்‌. அந்‌ நீகிரோப்‌ பெயர்கள்‌ எனக்கு 
ஞாபகம்‌ இல்லாதது பற்றி வருந்துகிறேன்‌. ஆகையால்‌ இங்கு 
வாசகர்களுக்குச்‌ சொல்ல முடியவில்லை. 

கிறிஸ்துவப்‌ பாதிரிகளின்‌ அபிப்பிராயப்படி, நீகிரோக்‌ 
களுக்கு, முற்காலத்திலோ இக்காலத்திலோ யாதொரு மதமும்‌ 
இல்லை. மதம்‌ என்பதைப்‌ பரந்த கருத்தில்‌ எடுத்துக்கொண்‌ 
டால்‌, மனித அறிவுக்கு எட்டாத ஒரு பரம்பொருளை அவர்கள்‌ 
கம்பி வழிபடுகிறார்களென்றே சொல்லலாம்‌. அவர்கள்‌ இச்‌ 
சக்திக்குப்‌ பயப்படவும்‌ செய்கிறார்கள்‌. உடல்‌ அழிவதனால்‌, 
ஒருவன்‌ முற்றிலும்‌ அழிவதில்லை என்று அவர்கள்‌ லேசாக 
உணர்ந்திருக்கின்றனர்‌. ஒழுக்கத்தையே மதத்தின்‌ அடிப்படை 
யாக நாம்‌ கொள்வோமானால்‌, நீகிரோக்களும்‌ ஒழுக்கத்துடன்‌ 
இருப்பதால்‌, அவர்களுக்கு மதமும்‌ இருப்பதாகவே சொல்லலாம்‌. 
வாய்மைக்கும்‌ பொய்ம்மைக்குமுள்ள வித்தியாசம்‌ அவர்களுக்கு 
மிகத்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌. நீகிரோக்கள்‌ தங்கள்‌ பழமை 
யான நிலைமையிலும்‌ அனுஷ்டிக்கும்‌ உண்மையை காமோ அல்‌ 
லது ஐரோப்பியர்களோ அவ்வளவிற்கு அனுஷ்டிக்கிறோமா 
என்பது சந்தேகம்‌. கோயில்களோ, அம்மாதிரி வேறு எதுவோ 
அவர்களுக்கு இல்லை. மற்ற இனத்தாரைப்‌ போல அவர்களிடத்‌ 
திலும்‌ பல குருட்டு ஈம்பிக்கைகள்‌ இருக்கின்றன. 

உடல்‌ வலிமையில்‌ உலகத்தில்‌ யாருக்குமே குறைந்தவர்க 
அல்லாத இந்தச்‌ சாதியார்‌, ஓர்‌ ஐரோப்பியக்‌ குழந்தையைப்‌ 
பார்த்த மாத்திரத்திலேயே பயப்படுகிறார்கள்‌ என்பதை அறிந்து 
வாசகர்கள்‌ வியப்படைவர்‌. ஒருவன்‌ ஒரு நீகிரோவை கோக்‌ 
கித்‌ துப்பாக்கியால்‌ குறி வைத்தால்‌, ஒன்று, அவன்‌ ஓடியாவது 
விடுவான்‌ ; அல்லது மருண்டுபோய்‌ ஓடும்‌ சக்தியையாவது 
இழந்து நிற்பான்‌. இதற்குச்‌ சரியான காரணங்கள்‌ உண்டு. மந்‌ 
திரஜால த்தால்தான்‌ ஒரு சில ஐரோப்பியர்‌, தங்களைப்‌ போன்ற 
பெருந்தொகையீனரான, பயங்கரமான சாதியை அடக்கியிருக்‌ 
கிறார்கள்‌ என்ற எண்ணம்‌ அவர்கள்‌ மனத்தில்‌ பதிந்திருக்கின்‌ 
றது. ஈட்டி, வில்‌, அம்பு இவற்றை உபயோகிக்க அவர்களுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. இவை இப்பொழுது அவர்கள்‌ கைகளி 
விருந்து பிடுங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள்‌ துப்பாக்கியைப்‌ 
பார்த்ததுமில்லை; சுட்டதுமில்லை. ஒரு தீக்குச்சிகூட அவசிய 
மில்லை; ஒரு விரலை அசைப்பதைத்‌ தவிர வேறொன்றும்‌ செய்வ 
தில்லை; எனினும்‌ ஒரு சிறிய குழாயிலிருந்து ஓர்‌ ஓசை உடனே 
கிளம்புகிறது ; தீ பறக்கிறது; குண்டு ஒன்று ஒருவனைக்‌ காயம்‌ 
செய்து ஒரு கணத்தில்‌ கொல்லுகிறது. இது நீகிரோக்களுக்‌ 


20 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


குப்‌ புரியாத விஷயம்‌. ஆதலால்‌ அந்தக்‌ கருவியைக்‌ கொண்ட 
வர்களிடத்தில்‌ ஈடுஈடுங்கிப்‌ பயப்படுகிறார்கள்‌. இக்குண்டுகள்‌ 
பல, உதவியற்ற, நிரபராதியான நீகிரோக்களின்‌ உயிரைப்‌ 
போக்கியிருப்பதை அவர்களும்‌ அவர்கள்‌ மூதாதைகளும்‌ பார்த்‌ 
திருக்கின்றனர்‌. இது எப்படி நேரிடுகின்றதென்பது பலருக்கு. 
இன்றும்‌ தெரியாது. 

நாகரிகம்‌' மெதுவாக நீகிரோக்களிடை பரவி வருகிறது... 
பக்தியுள்ள பாதிரிகள்‌, தங்களுக்குத்‌ தெரிந்த வகையில்‌ ஏ௪ 
நாதரின்‌ உபதேசங்களை அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்கள்‌ ; பள்‌ 
ளிக்கூடங்களை ஏற்படுத்தி எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌ 
கள்‌. ஆனால்‌ இதுவரை படிப்பற்றவர்களாகவும்‌ நாகரிகமற்றவர்‌ 
களாகவுமிருந்தும்‌ பல தீய பழக்கங்களையே அறியாமல்‌ இருந்த. 
வர்கள்‌ இப்பொழுது மாசடைந்திருக்கின்றனர்‌. நாகரிகமடைந்த. 
எந்த நீகிரோவும்‌ குடிப்பழக்கத்திலிருந்து தப்பியதில்லை. அவ: 
னுடைய பலமான உடல்‌ குடி வசப்பட்டிருக்கும்போது, அவன்‌ 
பைத்தியம்‌ பிடித்தவனகவே ஆகி எல்லாவிதமான குற்றப்‌: 
களையும்‌ செய்கிறான்‌. இரண்டுடன்‌ இரண்டைக்‌ கூட்டினால்‌ 
நான்கு ஆவது போல்‌ நாகரிகம்‌ மனிதனுடைய தேவையைப்‌ 
பெருக்கிவீடுவதும்‌ நிச்சயம்‌. அவனுடைய தேவையை அதிகப்‌ 
படுத்துவதற்கும்‌, உழைப்பின்‌ மதிப்பை அவனுக்குச்‌ சொல்லிக்‌: 
கொடுப்பதற்கும்‌ தலைவரியும்‌, குடிசை வரியும்‌ அவன்மீது சுமத்‌ 
தப்பட்டிருக்கின்றன. இவ்வரிகளை விதிக்காவிடில்‌, விவசாய த்தில்‌ 
ஈடுபட்டுத்‌ தங்கள்‌ பண்ணைகளில்‌ வசிக்கும்‌ இந்தச்‌ சாதியார்‌, 
தங்கமும்‌ வயிரமும்‌ எடுக்க நூற்றுக்கணக்கான அடி ஆழமுள்ள 
சுரங்கங்களில்‌ வேலை செய்யப்‌ போகமாட்டார்கள்‌. சரங்கங்‌ 
களில்‌ அவர்கள்‌ உழைக்காது போனால்‌ தங்கமும்‌ வயிரமும்‌ 
பூமிக்குள்ளேயே இருக்கும்‌. இங்ஙனமே அவர்கள்‌ இல்லாவிடில்‌: 
ஐரோப்பியர்களுக்கு வேலைக்காரர்கள்‌ கிடைப்பதும்‌ கடினமா 
யிருக்கும்‌. இதன்‌ காரணமாக, சுரங்கங்களில்‌ வேலை செய்யும்‌. 
ஆயிரக்கணக்கான நீகிரோக்கள்‌, மற்ற நோய்களுடன்‌ சுரங்கங்‌ 
களில்‌ வேலை செய்பவர்களையே தாக்கும்‌ ஒருவித க்ஷயரோகத்‌ 
தால்‌ (Miner’s Phthisis) கஷ்டப்படுகின்றனர்‌. இது உயிருக்கு, 
ஆபத்தானதோர்‌ நோய்‌. இதனால்‌ பீடிக்கப்பட்டவர்‌ குணமடை 
வதேயில்லை. தங்கள்‌ குடும்பங்களிலிருந்து பிரிந்து, சுரங்கங்களில்‌: 
இருக்கும்‌ ஆயிரக்கணக்கான மக்கள்‌ புலனடக்கத்துடன்‌ இருக்க 
முடியுமா என்று வாசகர்களே சிந்திக்கலாம்‌. முடியாததால்‌, 
அவர்கள்‌ மேக சம்பந்தமான (Venereal) வியாதிகளுக்கு எளி 
தில்‌ பலியாகின்றனர்‌. இந்த அபாயமான விஷயம்‌ தென்‌ 


சரித்திரம்‌ 21 


னாப்பிரிக்கா ஐரோப்பியருள்‌ அறிவாளிகள்‌ அறியாததன்று. 
எல்லாவற்றையும்‌ யோசிக்குமிடத்து, நாகரிகம்‌ இந்தச்‌ சாதியின 
ரிடம்‌ ஈல்ல பயனுண்டாக்கியிருப்பதாகச்‌ சொல்ல முடியா 
தென்று அவர்களில்‌ சிலர்‌ திடமாக அபிப்பிராயப்படுகின்றனர்‌. 
இதனால்‌ விளையும்‌ கெடுதல்கள்‌ மேலாகப்‌ பார்ப்பவர்களுக்கும்‌ 
'தெள்ளென விளங்கும்‌. 
எளிமை மிக்க, சூது வாது அற்ற, இச்சாதியினர்‌ பரவி 
இருந்த இப்பெரிய தேசத்திலே சுமார்‌ நானூறு ஆண்டுகளுக்கு 
முன்‌ டச்சுக்காரர்கள்‌ குடியேறினார்கள்‌. அவர்களிடம்‌ அடிமைகள்‌ 
இருந்தனர்‌. சில டச்சுக்காரர்கள்‌, தங்கள்‌ மலேய அடிமை 
களுடன்‌ ஜாவாவிலிருந்து வந்து, இப்பொழுது கேப்‌ காலனி 
என்று சொல்லப்படும்‌ இடத்தில்‌ புகுந்தனர்‌. இம்‌ மலேயாக்காரர்‌ 
கள்‌ முசல்மான்கள்‌. டச்சு ரத்தம்‌ அவர்கள்‌ உடலில்‌ உண்டு. 
டச்சு மக்கள்‌ குணமும்‌ சிறிது அவர்களிடத்தில்‌ தென்படுகிறது. 
தென்னாப்பிரிக்கா முழுதும்‌ அவர்கள்‌ பரவியிருக்கின்றனர்‌ ; கேப்‌ 
டவுன்‌ அவர்களுடைய கோட்டை போன்றது. அவர்களில்‌ சிலர்‌ 
இப்பொழுது ஐரோப்பியர்களுக்குக்‌ கீழ்‌ வேலை செய்கின்றனர்‌. 
மற்றவர்கள்‌ சொந்தத்‌ தொழில்களில்‌ ஈடுபட்டிருக்கின்றனர்‌. 
.மலாய்ப்‌ பெண்கள்‌ நல்ல உழைப்பாளிகள்‌ ; புத்திசாலிகளாகவும்‌ 
இருக்கின்றனர்‌. பொதுவாக, அவர்கள்‌ பழக்கங்களில்‌ சுத்தமா 
யிருக்கின்றனர்‌. சலவைத்‌ தொழிலிலும்‌, தையல்‌ வேலையிலும்‌ 
அவர்கள்‌ திறமை உள்ளவர்கள்‌. ஆண்கள்‌, சிறு வியாபாரங்கள்‌ 
செய்கிறார்கள்‌. பலர்‌ வாடகைக்குக்‌ குதிரை வண்டி ஓட்டுகின்ற 
னர்‌. சிலர்‌ உயர்தர ஆங்கிலக்‌ கல்வியும்‌ பெற்றிருக்கின்றனர்‌. 
(கேப்‌ டவுனிலிருக்கும்‌ பெயர்‌ பெற்ற டாக்டர்‌ அப்துல்‌ ரஹிமான்‌ 
இவர்களில்‌ ஒருவர்‌. கேப்‌ டவுன்‌ பழைய காலனி சட்டசபையில்‌ 
அவர்‌ ஓர்‌ அங்கத்தினராக இருந்தார்‌. புதிய அரசியல்‌ முறையில்‌ 
சட்டசபைக்குப்‌ போகும்‌ உரிமையிலிருந்து அவர்‌ விலக்கப்‌ 
பட்டார்‌. 
டச்சுக்காரர்களைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது இடையில்‌ 
'மலேயாக்காரர்களைப்‌ பற்றிக்‌ கொஞ்சம்‌ சொன்னேன்‌. டச்சுக்‌ 
காரர்கள்‌ எப்படி முன்னேறினர்களென்பதைப்‌ பார்ப்போம்‌. 
அவர்கள்‌ தைரியமுள்ள வீரர்களாய்‌ இருந்தது போலவே, 
தேர்ந்த விவசாயிகளாகவும்‌ இருந்தார்கள்‌. சுற்றுப்‌ பக்கத்தி 
லிருந்த நாடு விவசாயத்திற்கு மிகவும்‌ ஏற்றதெனக்‌ கண்டார்கள்‌. 
அம்‌ நாட்டுச்‌ “சுதேசி” மக்கள்‌ வருடத்தில்‌ சில நாட்களே 
(வேலைசெய்து சுலபமாகவே வாழ்க்கை நடத்துவதையும்‌ கண்ட 
னர்‌. ஏன்‌ இம்மக்களைத்‌ தங்களுக்காக வேலை செய்யும்படி 


22 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கட்டாயப்படுத்தக்‌ கூடாது? டச்சுக்காரர்களிட த்தில்‌ துப்பாக்‌ 
கிகள்‌ இருந்தன. அவர்கள்‌ சூழ்ச்சி மிக்கவர்‌. அவர்களுக்கு, 
மற்ற விலங்குகளைப்‌ போல்‌ மனிதர்களை அடக்கவும்‌ பழக்கவும்‌ 
தெரியும்‌. இங்ஙனம்‌ செய்வதைத்‌ தங்கள்‌ -மதக்கோட்பாடு 
தடுக்கவில்லை என்றும்‌ அவர்கள்‌ கம்பினார்கள்‌. . சிறிதும்‌ 
ஐயுறாமல்‌ தாங்கள்‌ செய்வது நேரிது யென்று, அந்நாட்டு மக்கள்‌ 
உழைப்பைக்கொண்டே டச்சுக்காரர்கள்‌ விவசாயம்‌ செய்யத்‌. 
தொடங்கினர்‌. 


டச்சுக்காரர்கள்‌ தங்கள்‌ விருத்திக்கு நல்ல பூமிகள்‌ தேடிக்‌ 
கொண்ட மாதிரியே, அவர்களுக்குப்‌ பின்னர்‌ வந்த ஆங்கிலேய 
ரும்‌ தேடிக்கொண்டிருந்தனர்‌. ஆங்கிலேயரும்‌, டச்சுக்காரரும்‌ 
தாயாதிகள்‌. அவர்களுடைய குணமும்‌ லட்சியமும்‌ ஒரே மாதிரி 
யாய்‌ இருந்தன. ஒரே சூளையில்‌ உருவாகிய பானைகள்‌ ஒன்றோடு 
ஒன்று மோதிக்கொள்ளத்தான்‌ செய்யும்‌. இம்மாதிரியே இவ்‌ 
வீரு நாட்டினரும்‌ தங்கள்‌ நலத்தைப்‌ பெருக்கிக்கொண்டும்‌; நீகி 
ரோக்களை அடக்கிக்கொண்டும்‌ வரும்‌ சமயம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
மோதிக்கொண்டனர்‌. அவர்களுக்குள்‌ சச்சரவுகள்‌ மூண்டு பூசல்‌ 
களும்‌ ஏற்பட்டன. ஆங்கிலேயர்‌ மஜுபா மலையில்‌ தோல்வியுற்‌ 
றனர்‌. மஜுபா தோல்வியால்‌ உண்டான புண்‌ பயங்கரத்‌ 
தோற்றம்‌ கொண்டு 1899 முதல்‌ 1902-வரை நடந்த போயர்யுத்‌ 
தத்திற்குக்‌ கொண்டு வந்துவிட்டது. ஜெனரல்‌ கிரோன்ஜே 
அடைக்கலம்‌ புகுந்தபோது, மஜுபா தோல்விக்குப்‌ பழி வாங்‌ 
கப்பட்டதாக லார்டு ராபர்ட்ஸ்‌! விக்டோரியா ராணிக்குத்‌ தந்தி 
அடித்தார்‌. போயர்‌ யுத்தத்திற்கு முன்னால்‌ இரு தேசத்தாரும்‌ 
முதலில்‌ மோதிக்கொண்டபோது, டச்சுக்காரர்களில்‌ பலர்‌, 
பெயரளவுக்கு இருந்த பிரிட்டிஷ்‌ அதிகாரத்தின்கீழ்‌ நிற்கச்‌ 
சம்மதியாமல்‌ யாருமே புகுந்தறியாத தென்னுப்பிரிக்காவின்‌ 
உட்புறம்‌ கும்பலாகச்‌ (1761) சென்றார்கள்‌. இதுதான்‌ டிரான்ஸ்‌: 
வாலும்‌, ஆரஞ்சு பிரீ ஸ்டேட்டும்‌ தோன்றுவதற்கு ஆதிகாரணம்‌... 
ண்ண வ படட ட டப்ப டடட்‌ ப ப பப ப ட ட ப ப்ப 

1. பீல்டு மார்ஷல்‌ எர்ல்‌ ராபர்ட்ஸ்‌ (1892-1914) --பிரபலமான ராணுவத்தினர்‌... 
இத்திய சிப்பாய்க்‌ கலகம்‌ (1857) என்ற இந்தியரின்‌ முதல்‌ சுதந்திரப்‌ போராட்டத்தை. 
அடக்க முற்பட்ட பிரிட்டிஷ்‌ படைகளில்‌ முதன்முதல்‌ இவர்‌ அதிகாசியானார்‌. ஆப்கன்‌ 
போரின்‌ போது காபூலிலிருந்து காண்டகாருக்குப்‌ படைகளை தடத்திச்‌ சென்று அப்‌ 
போசின்‌ வெற்றியைப்‌ பூர்த்தி செய்தார்‌. 1885 முதல்‌ 1893 வரை இந்தியாவில்‌ பிரதம: 
சேனாதிபதியாக இருந்தார்‌. 1895 முதல்‌ 1899 வரை அயர்லாந்தில்‌ சேனாதிபதியாக 
இருத்தார்‌. பிறகு 1899 டிசம்பரில்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ பிரிட்டிஷ்‌ படைகளுக்குத்‌ தள 
பதியானார்‌. அங்கிருந்த மோசமான ராணுவ நிலைமையை முற்திலும்‌ மாற்றி ஓர்‌ ஆண்டு 
கழித்து கிச்சனரிடம்‌ ஒப்படைத்தார்‌. 1901-லிருந்து பிரதம சேனாதிபதியாகி 1904-ல்‌. 
அப்பதவி ரத்து செய்யப்படும்வரை அங்கேயே இருந்தார்‌, 


சரித்திரம்‌ 23 


இந்த டச்சுக்காரர்கள்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ போயர்‌ 
என்று வழங்கப்‌ பெற்றார்கள்‌. ஒரு குழந்தை தன்‌ தாயிடத்தில்‌ 
ஒட்டிக்கொள்வது போல்‌ அவர்கள்‌ தங்கள்‌ மொழியை விடாமல்‌ 
பற்றி அதைக்‌ காத்தனர்‌. தங்கள்‌ மொழிக்கும்‌, தங்கள்‌: சுதந்‌ 
திரத்திற்கும்‌ உள்ள நெருங்கிய தொடர்பை அவர்கள்‌ மிகவும்‌ 
தீவிரமாக உணருபவர்‌. பல எதிர்ப்புக்கள்‌ இருந்தபோதிலும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ மொழியை அப்படியே காப்பாற்றி வருகின்‌ 
றனர்‌. போயர்களுடைய இயல்பிற்கேற்றவாறு, அம்மொழி புது 
உருவம்‌ கொண்டிருக்கின்றது. அவர்களுக்குத்‌ தங்கள்‌ தாய்‌ 
நாடாகிய ஹாலண்டுடன்‌ நெருங்கிய தொடர்பு வைத்துக்‌ 
கொள்ள முடியாததால்‌, சம்ஸ்கிருதத்திலிருந்து பிராகிருதம்‌ 
உண்டாயிருப்பது போல்‌, டச்சு மொழியிலிருந்து உண்டான 
ஒரு பாஷையை அவர்கள்‌ பேசத்‌ தொடங்கினார்கள்‌. தங்கள்‌ 
குழந்தைகள்மீது அனாவசியமாக அதிக பளு சுமத்த விரும்‌ 
பாமல்‌, இம்மொழிப்‌ பிரிவுக்கு (81018) டால்‌! (1821) என்ற 
பெயரிட்டு அழியா உருவம்‌ கொடுத்திருக்கின்றனர்‌. அவர்க 
ளுடைய புத்தகங்கள்‌ *டால்‌' மொழியில்‌ எழுதப்படுகின்றன. 
அவர்கள்‌ குழந்தைகள்‌ அதன்மூலம்‌ கற்றுக்கொடுக்கப்படுகிறார்‌ 
கள்‌. தென்னாப்பிரிக்கா யூனியன்‌ சட்டசபையிலிருக்கும்‌ போயர்‌ 
அங்கத்தினர்களும்‌ இம்மொழியிலேயே எப்பொழுதும்‌ பேச 
வேண்டுமென உறுதி பூண்டிருக்கின்றனர்‌. தென்னாப்பிரிக்கா 
யூனியன்‌ உண்டாக்கப்பட்ட பிறகு * டால்‌" அல்லது டச்சும்‌ 
ஆங்கிலமும்‌ அரசாங்கத்தாரால்‌ தென்னாப்பிரிக்கா முழுவதிலும்‌ 
ஏற்றுக்கொள்ளப்‌ பட்டிருக்கின்றன ; அரசாங்க கெஜட்டுகளும்‌, 
சட்டசபைக்‌ குறிப்புக்களும்‌ இவ்விரு மொழிகளிலும்‌ இருக்க 
வேண்டும்‌. 

போயர்கள்‌ எளிய வாழ்க்கையில்‌ விருப்பமுள்ளவர்கள்‌. 
ஒளிப்பாட்டம்‌ அற்றவர்கள்‌; மதத்தில்‌ பற்றுடையவர்கள்‌. 
பெரிய விவசாயப்‌ பண்ணைகளுக்கு மத்தியில்‌ அவர்கள்‌ வசிக்‌ 
கின்றனர்‌. அப்பண்ணைகளின்‌ பரப்பைப்பற்றித்‌ தகவல்‌ சரி 
யானபடி ஊகித்துக்கொண்டுவிட முடியாது. ஒரு பண்ணை 
யென்றால்‌ ஒன்றிரண்டு ஏக்கராக்கள்‌, சில சமயங்களில்‌ 
இன்னும்‌ குறைந்தது என்றுதான்‌ நமக்குத்‌ தெரியும்‌. தென்‌ 
னாப்பிரிக்காவில்‌ ஒரு தனிக்‌ குடியானவனிடத்தில்‌ நூற்றுக்‌ 
கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஏக்கரா நிலபுலமிருக்‌ 
கும்‌. அவன்‌ இவையனைத்திலும்‌ உடனே சாகுபடி. செய்ய 
வேண்டுமே என்று கவலைப்படுவதில்லை. யாராவது அவனிடத்தில்‌ 
"இப்படி நிலம்‌ சும்மா இருக்கிறதே என்று கேட்டால்‌, அதற்கு 


24 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அவன்‌, “அது தரிசாகக்‌ கிடக்கட்டும்‌. இப்பொழுது தரிசாக 
இருக்கும்‌ நிலத்தை எங்கள்‌ குழந்தைகள்‌ சாகுபடி செய்‌ 
வார்கள்‌ ” என்று சொல்லுவான்‌. 


ஒவ்வொரு போயர்‌ மகனும்‌ நல்ல வீரன்‌. தங்களுக்குள்‌ 
எவ்வளவு சண்டை இட்டுக்கொண்டாலும்‌, தங்களுடைய 
சுதந்திரம்‌ அவர்களுக்கு உயிர்‌ போன்றது. அதற்கு ஆபத்து 
நேர்ந்தால்‌ யாவரும்‌ ஒன்று சேர்ந்து, ஒரே மனிதன்‌ போல்‌ 
அதற்காகச்‌ சண்டை செய்வார்கள்‌. சண்டை செய்வது 
அச்சாதியாரின்‌ குணமாதலால்‌, அவர்களுக்கு இதற்காக அதிக 
மான கவாத்து தேவையில்லை. ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌,! ஜெனரல்‌ டீ 
வெட்‌, ஜெனரல்‌ ஹெர்ட்ஸாக்‌? இவர்கள்‌ யாவரும்‌ பெரிய 
வழக்கறிஞர்களாகவும்‌, விவசாயப்‌ பண்ணை உடையவர்களாக 
வும்‌ இருப்பதுடன்‌ பெரிய போர்‌ வீரர்களும்‌ ஆவார்கள்‌. 
ஜெனரல்‌ போதாவுக்கு ஒன்பதினாயிரம்‌ ஏக்கர்‌ கொண்ட 
ஒரு பண்ணை இருந்தது. விவசாயத்தின்‌ நுட்பங்களெல்லாம்‌ 
அவருக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. சமாதான உடன்படிக்கை 
நிமித்தம்‌ அவர்‌ ஐரோப்பா சென்றபோது, ஆடுகளைப்பற்றித்‌ 
தெரிந்த நிபுணர்‌ அவரைப்‌ போல்‌ ஐரோப்பாவில்‌ எவரு 
மில்லை எனச்‌ சொல்லப்பட்டது. ஜனாதிபதி குரூகர்‌3 காலமான 
பின்‌, ஜெனரல்‌ போதா ஜனாதிபதியானார்‌. அவருக்கு ஆங்கி 
லம்‌ மிகவும்‌ ஈன்றாகத்‌ தெரியும்‌. எனினும்‌, இங்கிலாந்தில்‌ 
அரசரையும்‌, மந்திரிகளையும்‌ அவர்‌ சந்தித்தபோது தம்‌ தாய்‌ 
மொழியிலேயே எப்பொழுதும்‌ பேசினர்‌. இதைச்‌ சரியல்ல 


1 பீல்டு மார்ஷல்‌ ஜான்‌ கிறிஸ்டியன்‌ ஸ்மட்ஸ்‌ (1870-1950)_தென்னாப்பிசிக்கப்‌ 
போர்‌ வீரரும்‌ அந்நாட்டுப்‌ பிரபலமான ராஜீயவாதியுமாவார்‌. கேப்‌ காலனியில்‌ பிறத்த 
அவர்‌, கேம்பிரிட்ஜ்‌ சர்வகலாசாலையில்‌ படித்துப்‌ பிறகு வக்கீலாணாச்‌. தென்னாப்பிசிக்கப்‌ 
போரில்‌ பெயர்‌ பெற்ற போயர்‌ படைத்‌ தலைவராயிருந்தார்‌. ஆனால்‌ பிறகு பிசிட்டிஷா 
குடன்‌ தட்புக்குப்‌ பாடுபட்டார்‌. 1910-ல்‌ தென்னாப்பிரிக்க யூனியன்‌ ஏற்பட்டதும்‌ 
போதாவின்‌ சர்க்காரில்‌ பதவி வகித்தார்‌. முதல்‌ உலக யுத்தத்தின்போது இம்பீரியல்‌ 
யுத்த மந்திரி சபையில்‌ சேர்த்தார்‌. 1912-1914-ல்‌ தென்னாப்பிரிக்க பிரதம மத்திசியாக 
இருத்தபோது உலக நாடுகள்‌ ஸ்தாபனமான சர்வதேச சங்கம்‌ உருவாவதற்கு அதிக 
உதவி செய்தார்‌. பின்னால்‌ ஐக்கிய நாடுகள்‌ சங்கத்திலும்‌ தொடர்பு வைத்திருந்தார்‌. 
1999 முதல்‌ 1948 வரை தென்னாப்பிசிக்காவில்‌ பிரதம மந்திரியாகவும்‌ வெளிநாட்டு மத்தி 
சிவாகவும்‌ இருந்தார்‌. 1948 பொதுத்‌ தேர்தலில்‌ டாக்டர்‌ மலானின்‌ தலைமையிலிருந்த 
தேசியக்‌ கட்சியிடம்‌ தோல்வியுற்றார்‌. தாவரங்களைக்‌ குறித்து நல்ல ஆராய்ச்சி செய்‌ 
திருந்தார்‌. 

2. ஜேம்ஸ்பார்மி மன்னிக்‌ ஹெர்ட்ஸாக்‌ (1866-1942)_தென்னாப்பிரிக்காவின்‌ தேசி 
யத்‌ தலைவர்‌, 1924-1999 யூனியன்‌ பிரதம மத்திரியாக இருந்தார்‌. 

௨. ஸ்டிபெனஸ்‌ ஜோஹன்னஸ்‌ பாலஸ்‌ க்ரூகர்‌ (1824-1904) போயர்‌ தலைவர்‌. 
டிரான்ஸ்வாலில்‌ பல வருடங்கள்‌ அரசியல்‌ போராட்டத்தில்‌ மாக ட்டலச்‌ 
1889-லிருந்து 1900 வரை ஜனாதிபதியாக இருந்தார்‌. அன்த த கல்‌ 


சரித்திரம்‌ 25 


வென்று யார்‌ சொல்ல முடியும்‌ ? தம்முடைய ஆங்கில 
ஞானத்தைக்‌ காண்பிப்பதற்காக, ஏன்‌ அவர்‌ தவறு செய்யக்‌ 
கூடிய நிலைமைக்கு உட்படவேண்டும்‌ ? சரியான ஆங்கிலச்‌ 
சொற்களை யோசிப்பதில்‌ தம்‌ சிந்தனை ஓட்டத்தை ஏன்‌ 
கெடுத்துக்கொள்ள வேண்டும்‌? பிரிட்டிஷ்‌ மந்திரிகள்‌, 
வேண்டுமென்று செய்யாமலேயேகூட, சாதாரணப்‌ பழக்கத்தில்‌ 
இல்லாத ஓர்‌ ஆங்கிலச்‌ சொற்றொடரை உபயோகிக்கலாம்‌. 
அவர்கள்‌ என்ன பொருளில்‌ அதை உபயோகித்தனர்‌ என்‌ 
பது தமக்குத்‌ தெரியாமல்‌ ஒரு தப்பிதமான பதில்‌ கொடுத்துக்‌ 
குழப்பம்‌ நேரிடலாம்‌. அதனால்‌ அவருடைய லட்சியத்திற்குக்‌ 
கஷ்டம்‌ ஏற்படும்‌. இவ்வளவு பெரிய தவற்றை அவர்‌ ஏன்‌ 
"செய்யவேண்டும்‌ ? 

போயர்ப்‌ பெண்களும்‌, ஆண்களைப்‌ போலவே தைரியமாகவும்‌ 
கபடமற்றும்‌ இருக்கின்றனர்‌. போயர்கள்‌, போயர்‌ யுத்தத்தில்‌ 
தங்கள்‌ ரத்தத்தைச்‌ சிந்தினார்களென்றால்‌, அவர்களுடைய பெண்‌ 
களின்‌ தைரியமும்‌, அப்பெண்கள்‌ மூட்டிய உற்சாகமுமே 
அவர்களை அத்‌ தியாகம்‌ செய்யத்‌ தூண்டின எனலாம்‌. அப்‌ 
பெண்கள்‌ கைம்மை பூணுவதற்கு அஞ்சவில்லை ; எதிர்காலத்தைப்‌ 
பற்றி நினைத்துப்‌ பொழுதை வீணக்கவும்‌ அவர்கள்‌ 
விரும்பவில்லை. 

போயர்கள்‌ மதப்பற்றுடைய கிறிஸ்துவர்களென்று முன்பே 
சொல்லியிருக்கிறேன்‌. ஆனால்‌ அவர்களுக்குப்‌ ' புதிய ஏற்பாட்‌ * 
ஆல்‌ (New Testament) நம்பிக்கை இருப்பதாகச்‌ சொல்ல 
முடியாது. உண்மையில்‌, ஐரோப்பாவும்‌ அதை நம்புவதில்லை. 
மிகச்‌ சிலரே ஏசு கிறிஸ்துவின்‌ சாந்த தருமத்தை அறிந்து 
அனுசரிக்கிறார்‌களெனினும்‌, அதில்‌ தங்களுக்கு நம்பிக்கை யிருப்ப 
தாக ஐரோப்பாவில்‌ உரிமை கொண்டாடப்படுகிறது. போயர்‌ 
களுக்கு அந்தப்‌ “புதிய ஏற்பாடு" பெயரளவில்தான்‌ தெரியு 
மென்று சொல்லலாம்‌. பழைய ஏற்பாட்டை (014 Testament) 
அவர்கள்‌ பக்தியுடன்‌ படிக்கிறார்கள்‌; அதில்‌ வரும்‌ போர்‌ 
பற்றிய விவரங்கள்‌ அவர்களுக்கு மனப்பாடமாகத்‌ தெரியும்‌. 
* கண்ணுக்குக்‌ கண்‌” “பல்லுக்குப்‌ பல்‌" பறிப்பது என்ற 
மோஸஸின்‌ (180588) கொள்கையை அவர்கள்‌ முழுவதும்‌ 
ஒப்புக்கொள்கின்றனர்‌. அதன்படியே நடக்கின்றனர்‌. 

தங்கள்‌ சுதந்திரத்தைக்‌ காப்பாற்றுவதற்காக, அவர்களைத்‌ 
துன்பத்தைச்‌ சகிக்கும்படி தங்கள்‌ மதம்‌ சொல்லுகிறது என்து 
போயர்ப்‌ பெண்கள்‌ அறிந்திருந்தார்கள்‌. ஆதலால்‌ எல்லாக்‌ 
கஷ்டங்களையும்‌ பொறுமையுடனும்‌ மகிழ்ச்சியுடனும்‌ சகித்தார்‌ 


26 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கள்‌. அவர்களது மனவுறுதியைக்‌ குலைக்க லார்ட்‌ கிட்சனர்‌! 
(Lord Kitchener) தம்மால்‌ இயன்ற எல்லாம்‌ செய்தார்‌. தனிச்‌ 
சிறை முகாம்களில்‌ அவர்களை அடைத்து வைத்திருந்தார்‌ 
அங்கு அவர்கள்‌ சொல்லவொண்ணாத்‌ துன்பங்களையெல்லாம்‌ 
அனுபவித்தனர்‌. பட்டினியாலும்‌, கடுமையான குளிரிலும்‌, 
பொசுக்கும்‌: வெயிலிலும்‌ , துன்புற்றனர்‌. சில சமயங்களில்‌, 
குடிவெறியாலோ அல்லது காமவெறியாலோ சுயபுத்தியை 
இழந்த ஆங்கிலேயச்‌ சைனிகன்‌, பாதுகாப்பில்லாத பெண்களைக்‌ 
கற்பழிக்கத்‌ தாக்குவான்‌, எனினும்‌, வீரமுள்ள அப்‌ போயர்ப்‌ 
பெண்கள்‌ உறுதியைக்‌ கைவிடவில்லை. கடைசியில்‌ எட்வர்டு 
அரசர்‌, தாம்‌ இதை அனுமதிக்க முடியாதென்றும்‌, போயர்‌ 
கனை அடக்குவதற்கு இந்த ஒரு முறைதான்‌ உண்டெனில்‌, இம்‌ 
மாதிரி சண்டை நடத்துவதற்குப்‌ பதிலாக எவ்விதமான 
சமாதானமும்‌ ஈலமாகுமெனத்‌ தாம்‌ நினைப்பதாகவும்‌, யுத்‌ 
தத்தை 'விரைவில்‌ முடிவுக்குக்‌ கொண்டு வரும்படியும்‌ லார்டு 
கிட்சனருக்கு எழுதினார்‌. 


இவர்கள்‌ பட்ட துன்பம்‌ இங்கிலாந்திற்கு எட்டியபொழுது, 
ஆங்கில மக்களுக்கும்‌ மிகுந்த மனவேதனை உண்டாயிற்று. 
போயர்களின்‌ ஆண்மையை அவர்கள்‌ பெரிதும்‌ பாராட்டினர்கள்‌.. 
அவ்வளவு சிறிய சமூகத்தார்‌, உலக முழுவதும்‌ பரவியிருக்கும்‌. 
தங்கள்‌ ஏகாதிபத்தியத்தோடு சண்டை : செய்தது அவர்கள்‌ 
மனத்தை உறுத்திக்கொண்டிருந்தது. ஆனால்‌ சிறை முகாம்களில்‌. 
அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெண்களின்‌ துயரெலாம்‌, அப்‌ 
பெண்கள்‌ மூலமாக அல்ல, அவர்களின்‌ ஆண்கள்‌ மூலமுமல்ல- 
அவர்களோ யுத்தகளங்களில்‌ வீரத்துடன்‌ அப்பொழுது சண்டை 
செய்துகொண்டிருந்தனர்‌--ஆனால்‌ அச்சமயம்‌ தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ இருந்த ஒருசில உயரிய நோக்குடைய ஆங்கில ஆண்கள்‌, 
பெண்கள்‌ இவர்கள்‌ மூலம்‌, இங்கிலாந்திற்கு எட்டியதும்‌, 
ஆங்கிலேயர்‌ மனமிரங்கினர்‌. காலஞ்சென்ற ஸர்‌ ஹென்ரி காம்‌ 


1. பீல்டுமார்ஷல்‌ லார்டு கிட்சனர்‌ (1850-1916)--இவர்‌ பிரபலமான பிரிட்டிஷ்‌ போர்‌ 
வீரர்‌. ஜெனரல்‌ கார்டனைக்‌ கொன்றதற்கரகச்‌ சூடானைச்‌ சேர்த்த மதவெறியர்களை- 
1898-ல்‌ ஓம்துர்மான்‌ என்ற இடத்தில்‌ முறியடித்து வஞ்சத்‌ தீர்த்துக்கொண்டார்‌. தென்‌ 
ஓப்பீரிக்க யுத்த ஆரம்ப காலங்களில்‌ லார்டு ராபர்ட்ஸுக்குப்‌ படையில்‌ உதவி அதி 
காரியாக இருந்தார்‌. பின்னர்‌ 1900-ல்‌ அவரே தளபதியானார்‌. 1902 முதல்‌ 1909 வரை: 
இத்தியாவின்‌ பிரதம சேனாதிபதியாக இருந்தார்‌. 1914 ஆகஸ்டில்‌ ஜெர்மனியுடன்‌ ்‌ 
யோர்‌ மூண்டபோது யுத்த மந்திரியானார்‌. ராணுவத்தைப்‌ பலப்படுத்திப்‌ புகழ்பெற்றார்‌”. 
இவர்‌ 1916 ஜூன்‌ 5ந்‌ தேதி ரஷ்யாவுக்கு “ஹாம்ஷயர்‌” என்ற கப்பலில்‌ போய்க்கொண்- 
டிருந்த போது, எதிரியின்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பல்‌ குண்டால்‌ தாக்குண்டு கப்பலுடன்‌ மூழ்கி: 


விட்டார்‌. 


சரித்திரம்‌ 27 


பெல்‌-பான்னர்மான்‌! (Si Henry Campbell-Bannerman) ஆங்கில. 
மக்களின்‌ மனத்தை உணர்ந்து யுத்தத்தை எதிர்த்தார்‌. 
காலஞ்‌ சென்ற மிஸ்டர்‌ ஸ்டெட்‌ (147. Stead), கடவுள்‌ ஆங்கி' 
லேயருக்கு இப்போரில்‌ தோல்வியை உண்டாக்க வேண்டுமெனப்‌ 
பகிரங்கமாகப்‌ பிரார்த்தித்ததுடன்‌ மற்றவர்களையும்‌ பிரார்த்‌ 
தனை செய்யும்படி சொன்னார்‌. இது ஓர்‌ அருமையான காட்சி. 
துயரை உண்மையில்‌ தைரியத்துடன்‌ சகித்தால்‌ கல்மனத்‌ 
தைக்‌ கரைத்துவிடும்‌. சகிப்பு அல்லது தவத்தின்‌ வலிமை 
இத்தகையது. இதுவே சத்தியாக்கிரகத்தின்‌ ரகசியம்‌. 

இதன்‌ பயனாக விரீனிகிங்‌ (Vereeniஜறஜ) சமாதான 
உடன்பாடு செய்யப்பட்டு, தென்னாப்பிரிக்காவின்‌ நான்கு. 
நாடுகளும்‌ ஓர்‌ ஆளுகையின்கீழ்க்‌ கொண்டுவரப்பட்டன. பத்தி' 
ரிகை படிக்கும்‌ எல்லா இந்தியர்களுக்கும்‌ இந்தச்‌ சமா 
தானத்தைப்பற்றித்‌ தெரியும்‌ என்றாலும்‌, அதைப்பற்றிய சில 
உண்மைகள்‌ பலருக்குத்‌ தெரிந்திரா. சமாதானத்தைத்‌ 
தொடர்ந்து: யூனியன்‌ உடனே ஏற்படுத்தப்படவில்லை. ஒவ்‌ 
வொரு நாட்டிற்கும்‌ ஒரு தனிச்‌ சட்டசபை இருந்தது. மந்திரி 
கள்‌ சட்டசபைக்கு முழுவதும்‌ ஐவாப்தாரிகளாக இருக்கவில்லை. 
டிரான்ஸ்வாலும்‌, பிரீ ஸ்டேட்டும்‌ கிரெளன்‌ காலனிகள்‌ போல்‌ 
ஆளப்பட்டன. ஜெனரல்‌ போதாவும்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸும்‌ இத்‌. 
தகைய குறுகிய சுதந்திரத்தில்‌ திருப்தியடைகிறவர்களல்ல. 
அவர்கள்‌ சட்டசபையிலிருந்து விலகி நின்றனர்‌. அரசாங்கத்‌ 
துடன்‌ எந்தத்‌ தொடர்பு வைத்துக்கொள்ளவும்‌ மறுத்தனர்‌. . 
ஜெனரல்‌ போதா தம்மை இவ்வளவு பெரியவராக நினைத்துக்‌ 
கொள்ள வேண்டியதில்லை என்று லார்டு மில்னர்‌ குத்தலாக 
ஒரு பிரசங்கத்தில்‌ சொன்னார்‌. அவர்‌ இல்லாமலே தேசத்தின்‌ 
அரசாங்கத்தை நடத்தமுடியும்‌ என்று அவர்‌ நினைத்தார்‌. இவ்‌ 
விதம்‌ லார்டு மில்னர்‌ முடிவு செய்து மாப்பிள்ளையில்லா 
கலியாணம்‌ செய்யத்‌ தீர்மானித்தார்‌. 

போயர்களுடைய தீரம்‌, சுதந்திரப்‌ பற்று, தியாகம்‌ இவை 
களைப்பற்றிக்‌ குன்றாத பெருமையுடன்‌ எழுதியிருக்கிறேன்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைக்‌ காலங்களில்‌ அவர்‌ 
களுக்குள்‌ அபிப்பிராய பேதமில்லை என்றாவது, அவர்களில்‌ 
தைரியம்‌ இல்லாதவர்களே கிடையாது என்றாவது பொருள்‌ 


1 சர்‌ ஹென்றி காம்பல்‌ பரன்னர்மான்‌-—1905-லிருந்து 1908 வரை பிரிட்டிஷ்‌ லிபரல்‌ 
கட்சி மந்திரி சபையில்‌ பீரதம மந்திரியாக இருந்தார்‌. தென்னாப்பிரிக்க பிரச்னை தீருவ 
வதற்குப்‌ பெரும்பாலும்‌ இவரது முயற்சியே காரணம்‌ எனலாம்‌. இவருடைய மந்திரி 
சபையில்‌ க்ரே, லாயிட்‌ ஜார்ஜ்‌, ஆஸ்க்வித்‌, மார்லி, சர்ச்சில்‌ போன்ற திறமைசாலிகள்‌. 
இருத்து பணியாற்றியிருக்கின்‌றளர்‌. - 


28 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


படுமாறு நான்‌ சொல்ல நினைக்கவில்லை. லார்டு மில்னர்‌, சுலப 
மாகத்‌ திருப்தி அடையக்கூடிய போயர்களைக்‌ கொண்ட கட்சி 
ஒன்றைத்‌ தயார்‌ , செய்து, அவர்கள்‌ உதவியைக்‌ கொண்டு 
சட்டசபையை வெற்றியுடன்‌ ஈடத்த நினைத்தார்‌. ஒரு 
காடகத்தை, அதற்கு ஒரு நாயகன்‌ இல்லாது நடத்திவிட முடி 
யாது. காரியார்த்தமான இந்த உலகத்தில்‌, தான்‌ சமாளிக்க 
வேண்டியதாயிருக்கும்‌ ஒரு நிலைமையில்‌ நாயகனாக இருக்கும்‌ 
முக்கிய மனிதனை விட்டுக்‌ காரியங்களை வெற்றியுடன்‌ நடத்த 
நினைக்கும்‌ அரசாங்க நிர்வாகியைப்‌ பைத்தியக்காரன்‌ என்றே 
சொல்லவேண்டும்‌. லார்டு மில்னரின்‌ விஷயமும்‌ இவ்வாறே இருந்‌ 
தது. வாயால்‌ வீறாப்புப்‌ பேசினாலும்‌, ஜெனரல்‌ போதாவின்‌ 
உதவியின்றி டிரான்ஸ்வாலையும்‌, பிரீ ஸ்டேட்டையும்‌ ஆளுவது 
மிகக்‌ கடினமாயிருந்தது என்றும்‌, இதனால்‌ கவலையும்‌ பரபரப்பும்‌ 
அடைந்தவராய்த்‌ தம்‌ தோட்டத்தில்‌ அவர்‌ பல தடவைகளில்‌ 
காணப்பட்டாரென்றும்‌ சொல்லப்பட்டது. விரீனிகிங்‌ சமா 
தானத்தைத்‌ தாம்‌ அர்த்தம்‌ செய்துகொண்டபடி போயர்கள்‌ 
உள்நாட்டில்‌ பூரண சுயராஜ்யத்திற்கு உரிமையாளர்கள்‌ என்று 
ஜெனரல்‌ போதா விளக்கமாகத்‌ தெரிவித்தார்‌. அப்படியில்லை 
யானால்‌ தாம்‌ அவ்வுடன்படிக்கைக்குக்‌ கையெழுத்திட்டிருக்க 
மாட்டாரென்றும்‌ சொன்னார்‌. இதற்குப்‌ பதிலாக, இம்மாதிரி 
வாக்குறுதி ஒன்றும்‌ தாம்‌ கொடுக்கவில்லையென லார்டு கிட்சனர்‌ 
உரைத்தார்‌. போயர்கள்‌ தங்கள்‌ ராஜபக்தியை நிரூபித்துவிட்‌ 
டதால்‌, அவர்களுக்குப்‌ படிப்படியாகச்‌ சுயராஜ்யம்‌ கொடுக்‌ 
கப்படுமென்று சொன்னார்‌. இவர்களுக்குள்‌ யார்‌ மத்தியஸ்தம்‌ 
செய்வது ? மத்தியஸ்தம்‌ பிரேரேபிக்கப்பட்டாலும்‌ ஜெனரல்‌ 
போதா அதை ஒப்புக்கொள்வாரென்று எப்படி எதிர்பார்க்க 
முடியும்‌? இவ்விஷயத்தைப்‌ பற்றி ஆங்கில அரசாங்கத்தார்‌ 
வந்த முடிவு, அவர்களுக்குப்‌ பெருமை தரத்‌ தக்கது. ஒப்‌ 
பந்தத்திற்கு மெலிந்த கட்சியார்‌ செய்யும்‌ வியாக்கியானத்தை, 
வலுத்த கட்சியார்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டியதே என்று 
அவர்கள்‌ ஒப்புக்கொண்டனர்‌. அதுவே நியாயத்திற்கும்‌, உண்‌ 
மைக்கும்‌ பொருத்தமானது. நான்‌ எதுவேண்டுமென்றாலும்‌ 
சொல்ல நினைத்திருக்கலாம்‌ ; ஆனால்‌ அதைக்‌ கேட்போர்‌ அல்‌ 
லது படிப்போரைப்‌ பொறுத்தமட்டில்‌, அவர்கள்‌ கொள்ளும்‌ 
கருத்தையே தெரிவிக்க அது பேசப்பட்டது அல்லது எழுதப்‌ 
பட்டதென்பதை நான்‌ ஒப்புக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. நாம்‌ 
வாழ்க்கையில்‌ இவ்வருமையான நியமத்திலிருந்து அடிக்கடி வழு 
விச்‌ செல்கிறோம்‌. பொய்யைவிட அதிகத்‌ தீமை வினைவிக்கத்‌ 
தக்க, உண்மையை முற்றிலும்‌ உரைக்காத வார்த்தைகளை, உண்‌ 


சரித்திரம்‌ 29 


மைக்குப்‌ பதிலாக உபயோகிப்பதால்தான்‌, நம்முடைய சச்ச 
ரவுகள்‌ பலவும்‌ ஏற்படுகின்றன. ்‌ 

இங்ஙனம்‌ உண்மை--இச்சந்தர்ப்பத்தில்‌ ஜெனரல்‌ போதா-- 
வெற்றியடைந்த பிறகு அவர்‌ வேலை செய்ய ஆரம்பித்தார்‌. 
கடைசியில்‌ எல்லா நாடுகளும்‌ ஒன்றாகச்‌ சேர்க்கப்பட்டுத்‌ தென்‌ 
னப்பீரிக்கா சுய ஆட்சியையும்‌ பெற்றது. அதன்‌ கொடி 
இப்பொழுது யூனியன்‌ ஜாக்‌ (Union Jack). பூகோள படத்தில்‌ 
பிரிட்டிஷ்‌ நாடு என்பதற்கு அது சிவப்பு நிறத்தில்‌ காண்பிக்கப்‌ 
படுகிறது. எனினும்‌, தென்னாப்பிரிக்கா பூரண சுதந்திர நாடு 
என்று சொல்வது மிகையாகாது. தென்னப்பிரிக்கா அரசாங்‌ 
கத்தின்‌ சம்மதமில்லாமல்‌, பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ ஒரு செப்‌ 
புக்‌ காச்கூட அதனிடமிருந்து பெற முடியாது. அதுமாத்திர 
மல்ல; ஆங்கிலக்‌ கொடியான யூனியன்‌ ஜாக்கை எடுத்துவிட்டு, 
பெயரிலும்‌ பூரண சுதந்திர நாடாக விரும்பினால்‌, அதைத்‌ தடுப்‌ 
பதற்கு ஒன்றுமில்லையென்றும்‌ ஆங்கில மந்திரிகள்‌ ஒப்புக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌. இதுவரை போயர்கள்‌ இதைச்‌ செய்ய 
வில்லையென்றால்‌ அதற்குப்‌ பலமான காரணங்கள்‌ இருக்கின்‌ 
றன. போயர்த்‌ தலைவர்கள்‌ சாமர்த்தியமுள்ள விவேகிகள்‌. 
தங்களுக்கு ஒருவித ஈஷ்டமும்‌ இல்லாதபோது பிரிட்டிஷ்‌ ஏகாதி 
பத்தியக்‌ கூட்டுறவில்‌ இருப்பதில்‌ அவர்களுக்கு யாதோர்‌ 
ஆட்சேபணையும்‌ தோன்றவில்லை. மற்றொரு முக்கியமான 
காரணமும்‌ உண்டு. நேட்டாலில்‌ ஆங்கிலேயர்‌ அதிகம்‌ ; கேப்‌ 
காலனியில்‌ போயர்களைவிட அதிகமில்லாவிடினும்‌ அவர்கள்‌ 
ஒரு பெரிய எண்ணிக்கையில்‌ இருக்கின்றனர்‌ ; ஜொஹன்‌ 
னஸ்பர்க்கிலும்‌ ஆங்கிலேயர்‌ அதிகம்‌. இது இங்ஙனம்‌ இருப்‌ 
பதால்‌ போயர்கள்‌ பூரண சுதந்திரக்‌ குடியரசு ஒன்றைத்‌ 
தென்னாப்பிரிக்காவில்‌ நிலைநாட்ட முயற்சி செய்தால்‌, 
இதன்‌ பயனாக உள்நாட்டுக்‌ கலகங்களும்‌ சண்டைகளும்‌ உண்‌ 
டாகும்‌. ஆதலால்‌, தென்னாப்பிரிக்கா பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தி 
யத்தில்‌ ஒரு நாடாக இருந்து வருகிறது. 

தென்னாப்பிரிக்கா யூனியனுடைய அரசியல்‌ அமைப்பு 
தயாரிக்கப்பட்ட விதம்‌ கவனிக்கத்‌ தக்கது. கான்கு காலனி 
£ நாடுகளின்‌ சட்டசபைகளாலும்‌ நியமிக்கப்பட்ட, எல்லாக்‌ 
கட்சிகளுடைய பிரதிநிதிகளும்‌ கொண்ட, ஒரு தேசீய சபையால்‌ 
அரசியல்‌ அமைப்பு ஒன்று ஏகமனதாகத்‌ தயாரிக்கப்பட்டது. 
ஆங்கிலப்‌ பார்லிமெண்ட்‌ அதை முழுதுமே அங்கீகரிக்க வேண்டி 
யிருந்தது. காமன்ஸ்‌ சபையில்‌ ஓர்‌ அங்கத்தினர்‌ அதிலிருக்‌ 
கும்‌ ஓர்‌ இலக்கண வழுவைச்‌ சுட்டிக்காட்டி, அது திருத்தப்பட 


30 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வேண்டுமெனத்‌ தெரிவித்தார்‌. தவறில்லாத இலக்கணம்‌ ஓர்‌ 
அரசாங்கத்தை நடத்துவதற்கு அவசியமில்லை என்றும்‌, பிரிட்‌ 
ஆஷ்‌ மந்திரிகளும்‌, தென்னாப்பிரிக்கா மந்திரிகளும்‌ : கலந்து 
அதன்‌ பயனாக அவ்வமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறதென்‌ 
றும்‌, ஆங்கிலப்‌ பார்லிமெண்டுக்கும்‌ அதிலிருக்கும்‌ இலக்கணப்‌ 
பிழையைத்‌ திருத்தும்‌ அதிகாரங்கூட விடப்படவில்லை என்றும்‌ 
சொல்லி, காலம்‌ சென்ற ஸர்‌ ஹென்றி காம்பெல்‌ பான்னர்மன்‌ 
அத்திருத்தத்தை ஏற்க மறுத்தார்‌. அவ்வரசியல்‌ அமைப்பு 
ஒரு மசோதாவாக கொண்டு வரப்பட்டு, ஆங்கிலப்‌ பார்லி 
மெண்ட்‌ சபைகள்‌ இரண்டிலும்‌ ஒரு திருத்தமுமில்லாமல்‌ நிறை 
வேற்றப்பட்டுச்‌ சட்டமாயிற்று. 

இது சம்பந்தமாக இன்னுமொரு விஷயமும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கது. தென்னாப்பிரிக்கா யூனியன்‌ சட்டத்தின்‌ சில பாகங்‌ 
கள்‌ சாதாரண மக்களுக்கு அர்த்தமற்றனவாய்த்‌ தோன்றலாம்‌. 
அவை அதிகச்‌ செலவுக்குக்‌ காரணமாயிருந்தன. யூனியன்‌ 
அமைப்பை உண்டாக்கினவர்களுக்கு இது தெரியாமலில்லை, 
பிழையற்ற ஓர்‌ அமைப்பை உண்டாக்குவது அவர்கள்‌ லட்சிய 
மல்ல; ஆனால்‌ அவ்வமைப்பை வெற்றியுடன்‌ வேலை செய்யத்‌ 
தக்கவாறு இணங்கிக்‌ கொடுத்து ஒரு முடிவுக்கு வருவதே 
அவர்கள்‌ நோக்கமாயிருந்தது. எந்தக்‌ காலனி நாடும்‌ தன்‌ 
தலைமை நகரை விட்டுவிடச்‌ சம்மதிக்காததால்‌ அந்த யூனிய 
னுக்கு : நான்கு தலைமை நகரங்கள்‌ இருக்கின்றன. அதே 
போல்‌, பழைய தனிச்‌ சட்டசபைகள்‌ எடுக்கப்பட்டபோது, 
யூனியனிடத்திலிருந்து சில அதிகாரங்கள்‌ பெற்ற மாகாணச்‌ 
சபைகள்‌ நிறுவப்பட்டன. கவர்னர்‌ பதவிகள்‌ எடுக்கப்பட்ட 
போதிலும்‌ அவைகளுக்குச்‌ சமமான உத்தியோகஸ்தர்கள்‌ 
மாகாண நிர்வாகிகள்‌ என்ற பெயருடன்‌ நியமிக்கப்பட்டனர்‌. 
கான்கு சட்டசபைகள்‌, நான்கு தலைநகரங்கள்‌, கான்கு கவர்‌ 
னர்கள்‌ அனாவசியம்‌, வெளி ஆடம்பரம்‌ என்று எல்லோருக்‌ 
கும்‌ தெரியும்‌. ஆனால்‌ விவேகமுள்ள தென்னாப்பிரிக்கா ராஜ 
தந்திரிகள்‌ இவற்றை ஆட்சேபிக்கவில்லை. இவ்வேற்பாடு 
வெளிப்பகட்டாக இருப்பதுடன்‌, செலவும்‌ இதனால்‌ அதிக 
மாகிறது. ஆனால்‌ ஒற்றுமையே முக்கியமாயிருந்தது. ஆதலால்‌ 
வெளியார்‌ குறை கூறுவதைப்‌ பற்றிக்‌ கவனியாமல்‌ தங்களுக்‌ 
குச்‌ சரியெனத்‌ தோன்றியதைச்‌ செய்து, ஆங்கிலப்‌ பார்லி 
மெண்டின்‌ சம்மதத்தைப்‌ பெற்றனர்‌. 

தென்னாப்பிரிக்கா சரித்திரத்தைச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லி 
யிருக்கிறேன்‌. ஏனெனில்‌, அஃதின்றி மகத்தான சத்தியாக்கிர 


சரித்திரம்‌ 31 


கப்‌ போரின்‌ உட்கருத்தைத்‌ தெளிவாகச்‌ சொல்வது கடின 
மென எனக்குத்‌ தோன்றிற்று. இந்தியர்கள்‌ எப்படி இத்‌ 
தேசத்திற்கு வந்தார்கள்‌, சத்தியாக்கிரகம்‌ ஆரம்பிப்பதற்கு 
முன்‌ தங்கள்‌ இடுக்கண்களை எப்படிச்‌ சகித்தனர்‌ என்பதை 
இனிப்‌ பார்ப்போம்‌. 


மூன்றாவது அத்தியாயம்‌ 
தென்னாப்பிரிக்காவிற்கு இந்தியர்‌ 
வருகை 


முன்‌ அத்தியாயத்தில்‌ ஆங்கிலேயர்‌ எப்படி வந்தார்கள்‌ 
என்பதுபற்றிக்‌ கண்டோம்‌. அவர்கள்‌ நேட்டாலில்‌ குடியேறி 
ஜூலுக்களிடமிருந்து சில நிலபுலங்கள்‌ பெற்றனர்‌. நேட்டாலில்‌ 
முதல்தரமான கரும்பு, தேயிலை, காப்பி முதலியன பயிர்‌ 
செய்யமுடியுமென அவர்களுக்குத்‌ தோன்றிற்று. அதிக அள 
வில்‌ அவைகளைப்‌ பயிர்‌ செய்வதற்கு ஆயிரக்கணக்கான தொழி 
லாளர்கள்‌ தேவையாயிருக்கும்‌. அங்குக்‌ குடியேறிய சொற்ப 
ஆங்கிலேயரின்‌ சக்திக்கு இது மீறியதாயிருந்தது. முதலில்‌: 
ஆசை காட்டியும்‌, பின்னால்‌ பயமுறுத்தியும்‌, நீகிரோக்களிடம்‌. 
வேலை வாங்க முயற்சி செய்தார்கள்‌. ஆனால்‌ அடிமை வைத்‌ 
திருக்கும்‌ பழக்கம்‌ அதற்குள்‌ எடுக்கப்பட்டபடியால்‌ இம்‌ 
முயற்சி வீணயிற்று. நீகிரோவுக்குக்‌ கஷ்டப்பட்டு வேலை 
செய்து பழக்கமில்லை. வருடத்தில்‌ ஆறு மாதம்‌ வேலை செய்து 
வருடம்‌ முழுவதையும்‌ சுலபமாய்க்‌ கடத்திவிடுவான்‌. அப்படி 
யிருக்க அவன்‌ நீண்ட காலத்துக்கு ஒரு முதலாளியின்கீழ்‌ ஏன்‌ 
கட்டுப்பட்டு இருக்க வேண்டும்‌ ? நிலையான தொழிலாளர்‌ இல்‌ 
லாமல்‌ ஆங்கிலேயர்‌ தங்கள்‌ தோட்டங்களை வைத்து அதிகச்‌ 
சாகுபடி செய்ய முடியவில்லை. ஆதலால்‌ இந்திய அரசால்‌ 
கத்தை அணுகித்‌ தங்களுக்குத்‌ தொழிலாளர்கள்‌ கொடுத்துதவ 
வேண்டுமெனக்‌ கேட்டனர்‌. அரசாங்கத்தார்‌ அவர்கள்‌ வேண்டு 
கோளுக்கு இணங்கவே ஒப்பந்தத்‌ தொழிலாளர்கள்‌ இந்தியாவி 
விருக்து நேட்டாலுக்கு முதன்முதல்‌ 1860-ஆம்‌ வருஷம்‌ கவம்பர்‌ 
மாதம்‌ 16-ந்‌ தேதி வந்து சேர்ந்தனர்‌. இது உண்மையாகவே 
இச்சரித்திரத்தில்‌ ஒரு விதிவசமான நாள்‌. இது இல்லாவிடில்‌ 
தென்னப்பிரிக்காவில்‌ இந்தியர்‌ வந்திருக்கமாட்டார்கள்‌ ; சத்‌ 
தியாக்கிரகமும்‌ நடந்திருக்காது; இப்புத்தகமும்‌ எழுதப்பட்‌ 
டிருக்காது. 


இதில்‌ இந்திய அரசாங்கம்‌ செய்தது சரியல்ல என்பது 
என்னுடைய அபிப்பீராயம்‌. இந்தியாவிலிருந்த பிரிட்டிஷ்‌ உத்‌ 
தியோகஸ்தர்கள்‌, கேட்டாவிலிருக்கும்‌ அவர்கள்‌ சகோதரர்கள்‌ 


தென்னாப்பிரிக்காவிற்கு இந்தியர்‌ வருகை 98 


பேரில்‌ தெரிந்தோ தெரியாமலோ அதிக பரிவு காட்டினார்கள்‌. 
தொழிலாளர்களின்‌ உரிமைகளைக்‌ காப்பாற்றுவதற்கென ஒப்பந்‌ 
தங்களில்‌ பல ஷரத்துக்கள்‌ சேர்க்கப்பட்டன என்பது உண்மை 
தான்‌. அவர்களுடைய உணவுக்கு ஒரு மாதிரி நல்ல ஏற்‌ 
பாடும்‌ செய்யப்பட்டது. ஆனால்‌ ஓர்‌ அயல்‌ நாட்டுக்குச்‌ சென்‌ 
றிருக்கும்‌ இப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்குக்‌ குறைகள்‌ ஏற்‌ 
பட்டால்‌, அவைகளை எங்ஙனம்‌ தீர்ப்பது என்ற விஷயத்தில்‌ 
மாத்திரம்‌ போதுமான கவனம்‌ செலுத்தப்படவில்லை. அவர்‌ 
களுடைய மதத்‌ தேவைகளைப்பற்றியும்‌, ஒழுக்கத்தைக்‌ காப்‌ 
பாற்றத்‌ தக்க முறைகளைப்பற்றியும்‌ யோசிக்கப்படவில்லை. 
அடிமைத்தனம்‌ சட்டப்படி ஒழிக்கப்பட்டிருந்தாலும்‌ தங்கள்‌ 
தொழிலாளர்களை அடிமைகளாக்க வேண்டுமென்ற விருப்பம்‌ 
முதலாளிகளின்‌ மனத்தை விட்டு அகலாமலிருந்தது. இதை இந்‌ 
தியாவிலிருந்த பிரிட்டிஷ்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ சரியாக ஆலோ 
சிக்கவில்லை. நேட்டாலுக்குப்‌ போன தொழிலாளர்கள்‌ 
அங்கிருக்கும்‌ காலத்தில்‌ அடிமைகளாவார்கள்‌ என்பதை அவர்‌ 
கள்‌ உணரவில்லை. ஆனால்‌ அதை அவர்கள்‌ உணர்ந்திருக்க 
வேண்டியது அவசியம்‌. இத்‌ தொழிலாளர்கள்‌ நிலைமையை 
நன்றாகத்‌ தெரிந்துகொண்டிருந்த காலஞ்சென்ற ஸர்‌ வி. வி. 
ஹண்டர்‌ (Si 94. W. Hunter) இது சம்பந்தமாகக்‌ குறிப்பிடத்‌ 
தக்க ஒரு சொல்லை உபயோகித்தார்‌. நேட்டாலிலிருக்கும்‌ இந்‌ 
தியத்‌ தொழிலாளர்களைப்‌ பற்றி எழுதும்போது, அவர்கள்‌ 
நிலைமை “அரை அடிமை வாழ்க்கை என அவர்‌ குறிப்பிட்‌ 
டார்‌. மற்றொரு சமயம்‌ ஒரு கடிதத்தில்‌ அவர்கள்‌ நிலைமை 
* அடிமை வாழ்வை யொட்டியது ' என விவரித்தார்‌. நேட்டாலில்‌ 
ஒரு கமிஷன்‌ முன்பு சாட்சியம்‌ கொடுக்கும்போது, அந்‌ நாட்‌ 
டின்‌ ஐரோப்பியப்‌ பிரமுகரான காலஞ்சென்ற ஸ்ரீ ஹார்ரி 
எஸ்கோம்பு (Mr. Harry Escombe) என்பவரும்‌ அங்ஙனமே 
ஒப்புக்கொண்டார்‌. இம்மாதிரி சாட்சியங்களுக்கு நேட்டாலைச்‌ 
சேர்ந்த மற்ற முக்கியமான ஐரோப்பியர்களுடைய வாக்குமூலங்‌ 
களிலிருந்தும்‌ ஆதாரங்களை எளிதாகச்‌ சேகரிக்கலாம்‌. இந்‌ 
தியா கவர்ன்மெண்டுக்கு இது விஷயமாய்‌ அனுப்பப்பட்ட 
விண்ணப்பங்களில்‌ இவை பலவும்‌ சேர்க்கப்பட்டிருக்கின்றன. 
ஆனால்‌ விதிப்படி நடந்தே தீரும்‌. இத்‌ கொழிக்க சட்‌ 
டாலுக்குக்‌ கொண்டுபோன கப்பல்‌ மகத்தான சத்தியாக்கிரக 
இயக்கத்தின்‌ வித்தினையும்‌ எடுத்துச்‌ சென்றது. 
தெ. ச 


84 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இத்தொழிலாளிகள்‌ நேட்டாலுக்கு ஆன்சேர்க்கும்‌ கங்காணி 
களால்‌ எப்படி ஏமாற்றப்பட்டார்கள்‌ ; எப்படி இந்த ஏமாற்றத்‌ 
தால்‌ தங்கள்‌ தாய்நாட்டை விட்டு அவர்கள்‌ சென்றார்கள்‌; 
எப்படி நேட்டாலுக்குப்‌ போன பிறகு உண்மை இவர்களுக்குத்‌ 
தெரிந்தது ; இவர்கள்‌ அங்கிருந்தது, மற்றவர்கள்‌ இவர்களைப்‌ 
பின்பற்றிச்‌ சென்றது; மதம்‌, ஒழுக்கம்‌ இவற்றின்‌ கட்டுப்பாடு 
களின்‌ முறிவு; இந்தத்‌ துரதிருஷ்ட மக்களிடையே மடந்தைய 
ருக்கும்‌: வேசையருக்கும்‌ எந்த வித்தியாசமும்‌ இல்லாமல்‌ 
போனது என்பவைகளைப்பற்றிக்‌ கூறுவதற்கு இங்கு இட 
மில்லை. 

ஒப்பந்தத்‌ தொழிலாளர்கள்‌ நேட்டாலுக்குப்‌ போன சமா 
சாரம்‌ மாரிஷஸுக்குக்‌! (18£2மரர்(ர08) கிடைத்ததும்‌, அவ்விதத்‌ 
தொழிலாளர்களுடன்‌ சம்பந்தமிருக்கும்‌ வியாபாரிகளும்‌ அவர்‌ 
களை அங்குப்‌ பின்பற்றிச்‌ சென்றார்கள்‌. . இந்தியாவிவிருக்து 
கேட்டாலுக்குப்‌ போகும்‌ வழியிலுள்ள மாரிஷஸில்‌ ஆயிரக்கணக்‌ 
கான இந்தியர்கள்‌, தொழிலாளர்களும்‌ வியாபாரிகளுமாய்‌ 
இருக்கின்றனர்‌. மாரிஷஸில்‌ இருந்த ஓர்‌ இந்திய வியாபாரி 
யான காலஞ்சென்ற சேட்‌ அபுபகர்‌ ஆமத்‌ தேட்டாலில்‌ ஒரு 
கடை வைக்க நினைத்தார்‌. இந்திய வியாபாரிகளின்‌ சாமர்த்‌ 
தியத்தைப்பற்றி நேட்டால்‌ ஆங்கிலேயருக்கு அப்பொழுது 
ஒன்றும்‌ தெரியாது. அவர்கள்‌ இந்திய வியாபாரிகளைப்‌ 
பொருட்படுத்தவுமில்லை. ஆங்கிலேயர்கள்‌, ஒப்பந்தத்‌ தொழி 
லாளர்களின்‌ உதவியைக்‌ கொண்டு கரும்பு, தேயிலை, காப்பி 
முதலிய வெகு லாபம்‌ தரக்கூடிய பொருள்களைப்‌ பயிர்‌ செய்ய 
முடிந்தது. அவர்கள்‌ சர்க்கரையும்‌ செய்து, வியக்கத்தக்க 
சிறு காலத்தில்‌ தென்னாப்பிரிக்காவுக்கு அவசியமான சர்க்கரை, 
தேயிலை, காப்பி ஆகியவற்றை ஓரளவு உண்டாக்கிக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. தங்களுக்கெனப்‌ பெரிய மாளிகைகள்‌ கட்டிக்‌ 
கொண்டு, காட்டையும்‌ அழகான தோட்டம்‌ ஆக்குவதற்கான 
பணமும்‌ சம்பாதித்தனர்‌. இச்சந்தர்ப்பத்தில்‌ அபுபகர்‌ சேட்‌ 
போல உண்மையும்‌, தைரியமும்‌ உள்ள ஒரு வியாபாரி தங்கள்‌ மத்‌ 
தியில்‌ வருவதை அவர்கள்‌ பொருட்படுத்தவில்லை. அத்துடன்‌ 
ஓர்‌ ஆங்கிலேயனும்‌ அவரோடு கூட்டாகச்‌ சேர்ந்தான்‌. அபு 
பகர்‌ சேட்‌ வியாபாரம்‌ செய்து நிலமும்‌ வாங்கினார்‌. அவர்‌ 


1. இத்துமகா சமுத்திரத்தில்‌ மடகாஸ்கருக்கு 500 மைல்‌ கிழக்கிலுள்ள 
இது. ங்கா ஆக்கு உட்பட்டது. ந்‌ உற்பத்திக்குப்‌ க்கில்‌ இடல்‌ 
இதன்‌ விஸ்தீரணம்‌.720 சதுர மைல்கள்‌. 1952-ஆம்‌ ஆண்‌ க்குப்‌ 
pncpierte rps ஆம்‌ ஆண்டு எடுத்த கணக்குப்படி இதன்‌ 


தென்னாப்பிரிக்காவிற்கு இந்தியர்‌ வருகை 35 


செல்வப்‌ பெருக்கைப்பற்றிய சமாசாரம்‌ அவர்‌ சொகத்த ஊரான 
போர்பந்தருக்கும்‌! அதைச்‌ சுற்றியுள்ள கிராமங்களுக்கும்‌ எட்டி 
யது. மெமன்‌8 வகுப்பாரைச்‌ சேர்க்த மற்றவரும்‌ இதன்‌ காரண 
மாக நேட்டால்‌ சென்றனர்‌. சூரத்திலிருக்து போராக்கள்‌ அவர்‌ 
களைப்‌ பின்பற்றினர்‌. இந்த வியாபாரிகளுக்குக்‌ குமாஸ்தாக்கள்‌ 
வேண்டியிருந்தது. எனவே கூர்ஜரம்‌, கத்தியவாரைச்‌ சேர்ந்த 
தறித்து குமாஸ்தாக்களும்‌ அவர்களுடன்‌ சென்றனர்‌. 

இப்படி இரு வகையான இத்தியர்கள்‌ கேட்டாலுக்கு வந்த 
னர்‌. முதலாவது, சுதந்திரமுள்ள வியாபாரிகளும்‌ அவர்களுடைய 
சுதந்திரமான வேலைக்காரர்களும்‌; இரண்டாவது, ஒப்பக்தத்‌ 
தொழிலாளர்கள்‌. காலக்கிரமத்தில்‌ இத்தொழிலாளர்களுக்குக்‌ 
குழந்தைகள்‌ உண்டாயின. அக்குழந்தைகள்‌ கூலிகளாயிருக்கக்‌ 
கடமைப்பட்டவர்கனல்லவெனினும்‌ அக்காட்டின்‌ கடுமையான 
சட்டங்கள்‌ பலவற்றால்‌ பாதிக்கப்பட்டனர்‌. அடிமைகளின்‌ 
குழந்தைகள்‌ அடிமைத்தன த்திலிருந்து எப்படித்‌ தப்ப முடியும்‌? 
ஐந்து ஆண்டு ஒப்பந்தத்தின்கீழ்‌ இத்தொழிலாளர்கள்‌ கேட்டா 
லுக்குச்‌ சென்றனர்‌. அக்‌ காலத்திற்குப்‌ பிறகு அவர்கள்‌ கூலி 
"வேலை செய்யவேண்டிய அவசியமில்லை. சுயேச்சையான தொழி 
லாளர்களாய்‌ அவர்கள்‌ விருப்பப்படி நேட்டாலிலேயே வேலை 
செய்யவும்‌, வியாபாரம்‌ செய்யவும்‌ அங்குக்‌ குடியேறவும்‌ அவர்‌ 
களுக்கு உரிமையுண்டு. சிலர்‌ அப்படிச்‌ செய்தனர்‌ ; சிலர்‌ தாய்‌ 
காட்டுக்குத்‌ திரும்பினர்‌. கேட்டாலிலிருக்த இந்தியர்கள்‌ ' சதக்‌ 
திர இந்தியர்கள்‌' என்று சொல்லப்பட்டார்கள்‌. இவ்வகுப்பின்‌ 
விசித்திரமான நிலைமையைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டியது 
அவசியம்‌. முன்‌ சொல்லப்பட்ட முழுச்‌ சுதந்திரம்‌ பெற்ற 
இந்தியர்கள்‌ அனுபவித்து வந்த உரிமை யாவும்‌ இவர்களுக்குக்‌ 
'கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக, இவர்கள்‌ ஓர்‌ இடத்தி 
விருந்து மற்றோர்‌ இடத்திற்குப்‌ போக அனுமதி பெறவேண்‌ 
டும்‌; இவர்கள்‌ மணம்‌ செய்து, அந்த மணவினை சட்டப்படி 
ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால்‌ இவர்கள்‌, ' குடியேறிய 
இந்தியர்கள்‌ பாதுகாப்பாளர்‌ ' என்னும்‌ உத்தியோகஸ்தரிடத்‌ 
தில்‌ அதைப்‌ பதிவு செய்யவேண்டும்‌. இவர்கள்‌ மற்றக்‌ கடுமை 
யான கட்டுப்பாடுகளுக்கும்‌ உட்படுத்தப்பட்டார்கள்‌. 

ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களையும்‌, சுயேச்சை பெற்ற இந்தி 
யர்களையும்‌ தவிர நீகிரோக்களோடும்‌ தாங்கள்‌ வியாபாரம்‌ 
அன்றும்‌ கூறுவதுண்டு. இங்குதான்‌ மகாத்மா காத்தி பிறத்தார்‌. 

உ மெமன்‌, போரா: குஜராத்திலுள்ள இரு முஸ்லிம்‌ வகுப்கீனர்‌. 


96 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ப்ய முடியுமென இந்திய வியாபாரிகள்‌ ந்தனர்‌. நீகி 
ரோக்‌ ஆங்கில க்கக்‌ கண்டு. கர்கள்‌ 
ஆகையால்‌, இந்திய வியாபாரிகள்‌ அவர்களுக்கு மிகச்‌ செளக 
ரியமாக இருந்தனர்‌. ஐரோப்பிய வியாபாரி நீகிரோக்களுடன்‌ 
வியாபாரம்‌ செய்ய விரும்பினன்‌. ஆனால்‌ நீகிரோக்கள்‌ அவ 
னிடம்‌ மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. தங்கள்‌ பணத்‌ 
துக்குத்‌ தகுந்த பொருளை அவன்‌ கொடுத்தாலே அதை ஈல்ல 
அதிர்ஷ்டமென்று அவர்கள்‌ நினைக்கவேண்டும்‌. நான்கு ஷில்லிங்‌ 
பெறுமான சாமான்‌ வாங்கி அதற்காக ஒரு பவுன்‌ கொடுத்‌ 
தால்‌ பதினாறு ஷில்லிங்குக்குப்‌ பதிலாக நான்கு ஷில்லிங்கே 
பாக்கி கிடைக்கும்‌; சில சமயங்களில்‌ அதுவும்‌ கிடைக்காமல்‌ 
போவது உண்டு. சில நீகிரோக்கள்‌ இன்னும்‌ கசப்பான 
அனுபவங்களைப்‌ பெற்றிருக்கின்றனர்‌. அந்த அப்பாவி நீகிரோ,. 
பாக்கியைக்‌ கேட்பானானால்‌, அல்லது தனக்குச்‌ சேரவேண்டிய 
தற்குக்‌ குறைவாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறதென்று காட்டுவா 
ஓனுல்‌, அதற்குப்‌ பதில்‌ வசவே கிடைக்கும்‌. விஷயங்கள்‌ அத்‌ 
துடன்‌ நின்றால்‌ அது தனது நல்ல காலமென அவன்‌ நினைத்‌ 
துக்கொள்ள வேண்டும்‌. இல்லாவிடில்‌ திட்டுடன்‌ அடி அல்லது 
உதையும்‌ கிடைக்கும்‌. எல்லா ஆங்கிலேய வியாபாரிகளும்‌ 
இம்மாதிரி ஈடந்துகொண்டார்கள்‌ என்று கான்‌ சொல்லவில்லை. 
ஆனால்‌ இம்மாதிரி ஈடப்பவர்களின்‌ தொகை அதிகமென்று 
பயமின்றிச்‌ சொல்லலாம்‌. இந்திய வியாபாரிகள்‌ நீகிரோக்‌ 
களுடன்‌ நல்லதனமாகப்‌ பேசுவார்கள்‌ ; வேடிக்கையாகவும்‌ 
கடந்துகொள்வார்கள்‌. கடைக்குள்‌ நீகிரோ நுழைந்து தான்‌ 
வாங்கும்‌ சாமானைக்‌ கையில்‌ எடுத்துப்‌ பார்க்க விரும்புவான்‌. 
இந்திய வியாபாரிகள்‌ இதையெல்லாம்‌ அனுமதிப்பார்கள்‌. 
பாரமார்த்திக எண்ணத்தால்‌ அவர்கள்‌ இவ்விதம்‌ அனுமதிக்க 
வில்லை யென்பதும்‌, சொந்த லாபம்‌ கருதியே இவ்விதம்‌ நடந்‌ 
தார்களென்பதும்‌ உண்மைதான்‌. .நீகிரோவை ஏமாற்றச்‌ சந்‌ 
தர்ப்பம்‌ கிடைத்தால்‌, இந்தியனும்‌ அதை விடமாட்டான்‌. 
ஆனால்‌ நீகிரோக்களை அவன்‌ மரியாதையாக நடத்தியது, அவர்‌ 
களிடத்தில்‌ அவனுக்குச்‌ செல்வாக்கை உண்டாக்கிற்று. தவிர, 
நீகிரோ இந்திய வியாபாரியிடத்தில்‌ எப்பொழுதும்‌ பயப்பட 
வில்லை. இந்திய வியாபாரி, நீகிரோவை ஏமாற்ற முயன்று, 
அது கண்டுபீடிக்கப்பட்ட பிறகு நீகிரோக்களிடம்‌ அடி வாங்‌ 
கியதும்‌ உண்டு. நீகிரோக்கள்‌ இந்திய வியாபாரிகளைப்‌ பல தட 
வைகளில்‌ திட்டியும்‌ இருக்கின்றனர்‌. இந்தியர்களையும்‌ நீகிரோக்‌ 
களையும்‌ பொறுத்தமட்டில்‌, இந்தியர்களே நீகிரோக்களுக்கு 
அஞ்சினர்‌. இவற்றின்‌ விளைவாக நீகிரோக்களின்‌ வியாபாரம்‌ 


தென்னாப்பிரிக்காவிற்கு இந்தியர்‌ வருகை 87 


இந்தியர்களுக்கு மிக லாபம்‌ தருவதாக இருந்தது. நீகிரோக்‌ 
கள்‌ தென்னப்பிரிக்கா முழுதும்‌ இருந்தனர்‌. 


1880-ஆம்‌ வருட வாக்கில்‌ டிரான்ஸ்வாலிலும்‌, ஆரஞ்சு பிரீ 
ஸ்டேட்டிலும்‌ போயர்‌ குடியரசுகள்‌ இருந்தன. இவைகளைச்‌ 
சேர்ந்த நீகிரோக்களுக்கு யாதோர்‌ அதிகாரமுமில்லை; எல்லாம்‌ 
வெள்ளை மனிதர்களின்‌ விவகாரமாகவே இருந்தது என்பதை 
கான்‌ சொல்லத்‌ தேவையில்லை. போயர்கள்‌ கபடமும்‌ டம்பமு 
மற்று கேர்மையுள்ளவராய்‌ இருக்ததால்‌, இந்தியர்களுடன்‌ 
வியாபாரத்‌ தொடர்பு வைத்துக்கொள்வது தம்‌ மரியாதைக்குக்‌ 
குறைவென நினைக்கமாட்டார்களென்று இந்திய வியாபாரிகள்‌ 
'கேள்விப்பட்டனர்‌. ஆதலால்‌ பலர்‌ டிரான்ஸ்வாலுக்கும்‌ பிரீ 
ஸ்டேட்டுக்கும்‌ சென்று அங்குக்‌ கடைகளை ஏற்படுத்தினர்‌. அச்‌ 
சமயத்தில்‌ ரெயில்பாதை இல்லாததால்‌, அவர்கள்‌ வெகு லாபம்‌ 
சம்பாதித்தனர்‌. அவர்கள்‌ எதிர்பார்த்தது நிறைவேறியது ; 
போயர்களுடனும்‌, நீகிரோக்களுடனும்‌ ஏராளமான வியாபாரம்‌ 
செய்து வந்தனர்‌. இம்மாதிரியே பல இந்திய வியாபாரிகள்‌ 
கேப்‌ காலனிக்கும்‌ சென்று பொருளீட்டத்‌ தொடங்கினார்கள்‌. 
இவ்விதம்‌ இந்தியர்கள்‌ நான்கு காலனி நாடுகளிலும்‌ சிறு 
எண்ணிக்கைகளில்‌ பரவியிருக்தனர்‌. 

பூரண சுதந்திரமுள்ள இந்தியர்களின்‌ தொகை இப்‌ 
பொழுது நாற்பது முதல்‌ ஐம்பது ஆயிரம்வரை இருக்கும்‌. 
“சுதந்திர இந்தியர்கள்‌' என்று சொல்லப்பட்டவர்கள்‌, அதாவது 
ஒப்பந்தத்திலிருந்து விடுபட்ட தொழிலாளர்களும்‌ அவர்கள்‌ 
வழி வந்தவர்களும்‌ சேர்ந்து சுமார்‌ ஒரு லட்சம்‌ பேர்‌ இருப்‌ 
யார்கள்‌. 


நான்காவது அத்தியாயம்‌ 
குறைகள்பற்றிய விமரிசனம்‌ 
கேட்டால்‌ 

ஐரோப்பியத்‌ தோட்டக்காரர்கள்‌ அடிமைகளைத்‌ தான்‌ விரும்‌ 
பினர்கள்‌. தங்கள்‌ ஒப்பந்தங்களுக்குப்‌ பின்‌ இவர்களுடன்‌ சிறி 
தளவேனும்‌ போட்டி போடக்கூடிய சுதந்திரம்‌ பெற்ற தொழி 
லாளர்களை வைத்திருப்பது இவர்களுக்கு லாபகரமாக இல்லை... 
இந்தியாவில்‌, விவசாயத்திலும்‌ மற்றத்‌ துறைகளிலும்‌ முன்‌ 
வராதவர்களே ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களாக கேட்டாலுக்குச்‌ 
சென்றார்கள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ஆனால்‌ அவர்களுக்கு வில 
சாயமும்‌, நிலத்திற்குரிய மதிப்பும்‌ தெரியாதென நினைக்கக்‌ 
கூடாது. நேட்டாலில்‌ காய்‌ வகை மாத்திரம்‌ பயிர்‌ செய்தால்‌ 
கல்ல வருமானம்‌ கிடைக்குமென்றும்‌, ஒரு சிறு துண்டு நிலம்‌ 
இருக்தால்‌ மேலும்‌ வருமானம்‌ கிடைக்குமென்றும்‌ அவர்கள்‌ 
கண்டனர்‌. ஆதலால்‌ தங்கள்‌ ஒப்பந்தக்‌ காலம்‌ முடிந்த பின்பு 
பலர்‌, ஏதோ ஒரு வியாபாரத்தைச்‌ சிறிய அனவில்‌ வளர்த்து 
வரலாயினர்‌. இது பொதுவாக நேட்டால்வாசிகளுக்கு லாபம்‌ 
தருவதாகவே இருந்தது. சரியான விவசாயிகள்‌ இல்லாமை 
யால்‌ பயிர்‌ செய்யப்படாமலிருந்த பலவிதக்‌ காய்‌ வகைகள்‌ 
இப்பொழுது கிடைத்தன. முன்பு குறைவாகப்‌ பயிரிடப்பட்ட 
தினுசுகள்‌ இப்பொழுது ஏராளமாகக்‌ கிடைத்தன. இதன்‌ 
காரணமாகக்‌ காய்‌ வகையின்‌ விலை குறைந்தது. ஆனால்‌ இது 
ஐரோப்பியத்‌ தோட்டக்காரர்களுக்குப்‌ பிடிக்கவில்லை. தங்க 
ஞக்கு மட்டுமே தனி உரிமை என்று நினைத்துக்கொண்டிருந்த 
ஒரு தொழிலில்‌ போட்டி ஏற்பட்டிருப்பதாக அவர்களுக்குத்‌. 
தோன்றிற்று. ஆகையால்‌ இந்த ஒப்பந்தக்‌ காலம்‌ தீர்ந்த ஏழைக்‌ 
குடியானவர்களுக்கு எதிரிடையாக ஓர்‌ இயக்கம்‌ ஆரம்பிக்கப்‌ 
பட்டது. ஒரு பக்கம்‌, ஐரோப்பியர்கள்‌ அதிக இந்தியத்‌. 
தொழிலாளர்களைக்‌ கேட்டு, வருபவர்களை எல்லாம்‌ ஏற்றுக்‌ 
கொண்டிருந்தனர்‌. மற்றொரு பக்கம்‌, ஒப்பந்தம்‌ தீர்ந்த தொழி 
லாளர்களைப்‌ பலவிதங்களிலும்‌ துன்புறுத்த ஓர்‌ இயக்கம்‌ ஆரம்‌ 
பித்திருக்தார்கள்‌ என்பதைக்‌ கேட்டு வாசகர்கள்‌ வியப்பர்‌, 


இது தொழிலாளர்களின்‌ திறமைக்கும்‌, கடுமையான உழைப்‌ 
பிற்கும்‌ கிடைத்த பரிசு போலும்‌ | 


குறைகள்பற்றிய விமரிசனம்‌ 39 


இவ்வியக்கம்‌ பல உருவங்களைக்‌ கொண்டது. கிளர்ச்சி 
செய்வோரில்‌ ஒரு பகுதியினர்‌, ஒப்பந்தக்‌ காலம்‌ முடிந்த தொழி 
லாளர்‌ இந்தியாவுக்குத்‌ திருப்பி அனுப்பப்பட வேண்டுமென்றும்‌, 
மேற்கொண்டு செய்யப்படும்‌ ஒப்பந்தங்களில்‌, அவர்கள்‌ மது 
படியும்‌ ஒப்பந்தங்களைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்ளாவிடில்‌ இந்தியா 
வுக்குக்‌ கட்டாயப்படுத்தித்‌ திருப்பியனுப்பப்படுவதற்கு ஒரு 
ஷரத்துச்‌ சேர்க்கப்பட வேண்டுமென்றும்‌ சொன்னார்கள்‌. இரண்‌ 
டாவது பகுதியினர்‌, முதல்‌ ஒப்பந்தக்‌ காலமான ஐந்து வரு 
டங்களுக்குப்‌ பிறகு மறுபடியும்‌ ஒப்பந்தம்‌ செய்துகொள்ளாத 
தொழிலாளர்களின்பேரில்‌ ஒரு கடுமையான ஆள்வரி போட 
வேண்டுமென்று கோரினர்‌. (ஆள்வரி என்பது ஒவ்வோர்‌ ஆள்‌ 
அல்லது ஈபரின்பேரிலும்‌ போடப்படும்‌ ஒரு வரி). இரு தரப்பி 
னரின்‌ நோக்கமும்‌ ஒன்றே ; அதாவது, ஒப்பந்தம்‌ முடிந்த சுதந்‌ 
திர மக்களை நியாயமாகவோ, அநியாயமாகவோ, எவ்விதத்திலும்‌ 
கேட்டாலில்‌ இருக்க முடியாமல்‌ செய்வதே ஆகும்‌. கிளர்ச்சி 
வலுக்கவே, நேட்டால்‌ அரசாங்கம்‌ ஒரு கமிஷனை நியமித்தது. 
இருவிதக்‌ கிளர்ச்சிக்காரர்களும்‌ கேட்டது அக்கிரமமாக இருந்த 
படியாலும்‌, ஒப்பந்தத்திலிருந்து வீடுதலை பெற்ற தொழிலாளர்‌ 
கள்‌ இருப்பது பொருளாதார நோக்கிலிருந்து பூரா ஜனசமூகத்‌ 
துக்கும்‌ நன்மை பயப்பதாகவே இருந்தபடியாலும்‌, பாரபட்ச 
மற்ற அந்தக்‌ கமிஷனர்கள்‌ செய்த முடிவு கிளர்ச்சிக்காரர்‌ 
களுக்கு வீரோதமான தாக இருந்தது. ஆதலால்‌, அச்சமயத்தில்‌ 
கிளர்ச்சியிலிருந்து யாதொரு பயனையும்‌ கிளர்ச்சிக்காரர்கள்‌ 
அடையவில்லை. 

ஆனால்‌ தீ அவிக்கப்பட்டாலும்‌, அது எரிந்த இடத்தில்‌ ஒரு 
குறி விட்டுச்‌ செல்வதுபோல்‌ இக்கிளர்ச்சி நேட்டால்‌ அரசாங்கத்‌ 
தார்‌ மனத்தில்‌ சில எண்ணங்களை உண்டாக்கியது. எப்படி 
வேறுவிதமாக இருக்க முடியும்‌ ? நேட்டால்‌ அரசாங்கத்தார்‌ 
தோட்டக்காரர்களுக்கு வேண்டியவர்களாயிருந்தனர்‌. ஆதலால்‌ 
அவர்கள்‌ இந்திய அரசாங்கத்திற்கு எழுதி இருவிதக்‌ கினர்ச்‌ 
சிக்காரர்களுடைய யோசனைகளையும்‌ அவர்கள்‌ முன்னிலையில்‌ 
வைத்தனர்‌. ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களை அடிமைகளாகச்‌ 
செய்யக்கூடிய யாதொரு யோசனையையும்‌ இந்திய அரசாங்கம்‌ 
உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. தொழிலாளர்களை ஒப்பந்தங்‌ 
களின்‌ கீழ்த்‌ தூரநாட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரு முக்கியமான 
காரணம்‌, அவர்கள்‌ அங்கு ஒப்பந்தக்‌ காலம்‌ முடிந்த பின்பு 
தங்கள்‌ சக்தியையும்‌, பொருளாதார நிலைமையையும்‌ விருத்தி 
செய்துகொள்ளுவதற்கு ஏதுவாகும்‌ என்பதே. கேட்டால்‌ அப்‌ 


40 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பொழுதும்‌ . பிரிட்டனின்‌ நேர்‌ ஆட்சிக்குட்பட்ட காலனியாக 
(Crown Colony) இருந்தபடியால்‌, குடியேற்ற நாட்டுக்‌ காரி 
யாலயமே அரசாங்க ஈடவடிக்கைகளுக்குப்‌ பொறுப்பாளி 
யாக இருந்தது. ஆதலால்‌, தன்னுடைய அ௮க்கிரமமான 
கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கு இத்திசையி 
லிருந்து உதவியை எதிர்பார்க்க முடியவில்லை. இக்காரணத்‌ 
துக்காகவும்‌, இம்மாதிரியான மற்றக்‌ காரணங்களுக்காகவும்‌ 
பொறுப்பாட்சி அடைவதற்காக ஓர்‌ இயக்கம்‌ ஆரம்பிக்கப்‌ 
பட்டு, கடைசியில்‌ 7899-ஆம்‌ ஆண்டில்‌ நேட்டால்‌ பொறுப்‌ 
பாட்சி பெற்றது. 


நேட்டால்‌ இப்பொழுது தன்‌ பலத்தை உணரத்‌ தொடங்‌ 
கியது. இனிமேல்‌ அதனுடைய கோரிக்கைகளில்‌ எதையும்‌ குடி 
யேற்ற நாட்டுக்‌ காரியாலயம்‌ ஒப்புக்கொள்ளுவதில்‌ கஷ்டம்‌ 
இராது. புதிதாகப்‌ பொறுப்பாட்சி பெற்ற நேட்டால்‌ அரசாங்‌ 
கத்தின்‌ பிரதிநிதிகள்‌ இந்திய அரசாங்கத்துடன்‌ கலந்து 
ஆலோசிக்க இந்தியாவுக்கு வந்தனர்‌. ஒப்பந்தத்திலிருந்து விடு 
பட்ட இந்தியத்‌ தொழிலாளர்கள்‌ ஒவ்வொருவர்‌ பேரிலும்‌ 
வருடத்துக்கு இருபத்தைந்து பவுன்கள்‌, அதாவது முந்தூற்‌ 
நெழுபத்தைந்து ரூபாய்கள்‌, ஆள்வரியாகப்‌ போடவேண்டுமென 
அவர்கள்‌ சொன்னார்கள்‌. எந்த இந்தியத்‌ தொழிலாளியும்‌ இவ்‌ 
வளவு அதிக வரி கொடுத்து, சுதந்திர மனிதனாக இருக்க முடியா 
தென்பது வெளிப்படை. அப்பொழுது இந்தியா கவர்னர்‌- 
ஜெனரலாயிருந்த லார்டு எல்ஜின்‌! இத்தொகை அதிகமென 
நினைத்து, முடிவில்‌ வருடத்துக்கு மூன்று பவுன்‌ ஆள்வரிக்கு 
ஒப்புக்கொண்டார்‌. இந்த ஒப்பந்தத்து விகிதப்படி இது சுமார்‌ 
ஒரு தொழிலாளியின்‌ ஆறு மாத வருமானமாகும்‌. இவ்வரி தொழி 
லாளன்பேரில்‌ மாத்திரமல்ல; அவன்‌ மளைவிபேரிலும்‌, பதின்‌ 
மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வயதான அவன்‌ பெண்‌ 
கள்பேரிலும்‌, பதினாறு அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுள்ள 
அவன்‌ பையன்கள்பேரிலும்‌ விதிக்கப்பட்டது. ஒரு மனைவியும்‌ 
இரு குழந்தைகளும்‌ இராத ஒரு தொழிலாளியைக்‌ காணவே 
முடியாது. எனவே, சாதாரணமாக ஒவ்வொரு தொழிலாளியும்‌ 
வருடத்துக்குப்‌ பன்னிரண்டு பவுன்கள்‌ வரி கொடுக்கவேண்டி 

3. லார்டு எல்ஜின்‌ : 1894-லிருந்து 1898 வரை இந்தியாவில்‌ கவர்னர்‌ ஜெனரலாக 
இருந்தார்‌. இவர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ இத்தியாவில்‌ பல பகுதிகளில்‌ கடும்‌ பஞ்சமும்‌, 
பினேக்‌ நோயும்‌ மூண்டன. மகாராஷ்டிரத்‌ தலைவரான லோகமரன்ய திலகர்‌, பிளேக்‌ 
கமிஷனைக்‌ கண்டித்தும்‌, வீர சிவாஜியின்‌ தினத்தைக்‌ கொண்டாடவும்‌ தீவிர இயக்கக்‌ 


ஒன்றை ஆரம்பிக்கவே, அரசாங்கம்‌ அவரைக்‌ கைது செய்து, அவருடைய பத்திரிகை 
வெளியாவதையும்‌ தடுத்துவிட்டது. ப ்‌ 


குறைகள்பற்றிய விமரிசனம்‌ 41 


மிருந்தது. இவ்‌ வரியினால்‌ ஏற்பட்ட சங்கடங்கள்‌ சொல்லத்‌ 
தரமல்ல. அவைகளை அனுபவித்தவர்களுக்குத்தான்‌ இது 
தெரியும்‌ ; அவர்களுடைய கஷ்டங்களைப்‌ பார்த்தவர்களுக்குத்‌ 
தான்‌ இதைப்பற்றிச்‌ சிறிதாகிலும்‌ அறிய முடியும்‌. நேட்டால்‌ 
அரசாங்கத்தின்‌ இச்‌ செய்கையை எதிர்த்து இந்தியர்‌ பலத்த 
கிளர்ச்சி செய்தனர்‌. பிரிட்டிஷ்‌ அரசரங்கத்திற்கும்‌, இந்திய 
அரசாங்கத்திற்கும்‌ விண்ணப்பங்கள்‌ அனுப்பப்பட்டன. ஆனால்‌ 
அவ்‌ வரி குறைந்ததே தவிர, வேறொரு பயனும்‌ ஏற்படவில்லை. 
அந்த அப்பாவித்‌ தொழிலாளர்களுக்கு இவ்விஷயத்தில்‌ என்ன 
. தெரியும்‌ அல்லது அவர்கள்‌ என்ன செய்ய முடியும்‌? அவர்கள்‌ 
சார்பாக இக்கிளர்ச்சியைத்‌ தேசபக்தியாலும்‌ பரோபகாரச்‌ 
சிந்தனையாலும்‌ இந்திய வியாபாரிகளே செய்தனர்‌. 

சுயேச்சையான இந்தியர்கள்‌ நிலையோ, இதைவிட மேலாக 
இருந்துவிடவில்லை. முக்கியமாக, இந்தக்‌ காரணங்களுக்காகவே 
நேட்டால்‌ ஐரோப்பிய வியாபாரிகள்‌ அவர்களுக்கு விரோத 
மாகக்‌ கிளர்ச்சி செய்தனர்‌. இந்திய வியாபாரிகள்‌ கன்றாக 
நிலைத்துவிட்டனர்‌. ஈல்ல இடங்களில்‌ நிலம்‌ வாங்கியிருந்தனர்‌. 
சுதந்திரத்‌ தொழிலாளர்களின்‌ தொகை அதிகமாக ஆக, அவர்‌ 
களுக்கு வேண்டிய சாமான்களுக்குத்‌ தேவையும்‌ அதிகமாயிற்று. 
அரிசி, ஆயிரக்கணக்கான முட்டைகள்‌ இந்தியாவிலிருக்து 
இறக்குமதி செய்யப்பட்டு, நல்ல லாபத்துக்கு விற்கப்பட்டது. 
இயற்கையாகவே இவ்வியாபாரத்தின்‌ பெரும்பகுதி இந்தியர்‌ 
வசம்‌ இருந்தது. தவிர, இந்தியர்களுக்கு ஜூலுவுடன்‌ வீயா 
பாரமும்‌ அதிகமாக இருந்தது. சிறு ஐரோப்பிய வியாபாரி 
களுக்கு இது சகிக்க முடியாததாயிருந்தது. நேட்டால்‌ சட்ட 
சபைத்‌ தேர்தலில்‌ வோட்டுப்‌ போட அபேட்சகர்களாக கிற்கவும்‌ 
இந்தியர்களுக்குச்‌ சட்டப்படி உரிமை உண்டென்று சில ஆங்கி 
லேயர்‌ இந்திய வியாபாரிகளுக்கு எடுத்துக்‌ காட்டவே, சில 
இந்தியர்கள்‌ வாக்காளர்‌ ஜாபிதாவில்‌ தங்கள்‌ பெயரைப்‌ பதிவு 
செய்துகொண்டனர்‌. இது, ஐரோப்பிய ராஜீயவாதிகளை இக்‌ 
தியர்களுக்கு விரோதமான கட்சிகளில்‌ சேரும்படி செய்தது. 
இந்தியர்களின்‌ கெளரவம்‌ ஓங்கி, அவர்கள்‌ நிலைமை கேட்டாலில்‌ 
வலுவாகி விட்டால்‌, ஐரோப்பியர்கள்‌ அவர்களுக்குப்‌ போட்டி 
யாக நிற்கமுடியுமா என்று ஐரோப்பிய ராஜீயவா திகள்‌ 
பயந்தனர்‌. 

எனவே, சுதந்திர இந்தியர்களைப்பற்றி நேட்டால்‌ அரசாங்‌ 
கம்‌ எடுத்துக்கொண்ட முதல்‌ நடவடிக்கை, அக்காலத்தில்‌ 
வாக்காளர்‌ ஜாபிதாவில்‌ முறைப்படி இருந்தவர்களைத்‌ தவிர, மற்‌ 


42 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


றெல்லா ஆசியாவாசிகளுக்கும்‌ இருக்கும்‌ வாக்குரிமையை ரத்து 
செய்வதற்காக ஒரு சட்டத்தை இயற்றத்‌ தீர்மானித்ததே 
ஆகும்‌. இம்மாதிரி ஷரத்துக்கொண்ட மசோதா ஒன்று 1694-ஆம்‌. 
ஆண்டில்‌ நேட்டால்‌ சட்டசபையில்‌ கொண்டுவரப்பட்டது. இம்‌ 
தியர்கள்‌, இந்தியர்கள்‌ என்ற காரணத்தால்‌ வாக்குரிமையி' 
லிருந்து நீக்கப்பட வேண்டுமென்ற கொள்கையின்‌ பேரில்‌ அம்‌. 
மசோதா செய்யப்பட்டிருந்தது. இந்தியர்கள்‌ சம்பந்தமாய்‌ 
நிற வேற்றுமை உண்டாக்க நேட்டாலில்‌ செய்யப்பட்ட சட்டப்‌ 
களில்‌ இதுதான்‌ முதல்‌ சட்டமாகும்‌. இந்தியர்கள்‌ . இதை: 
எதிர்த்தனர்‌. ஒரே இரவில்‌ விண்ணப்பம்‌ எழுதி, அதில்‌: 
நானூறு கையெழுத்துக்கள்‌ வாங்கப்பட்டன. அவ்விண்ணப்பம்‌. 
கேட்டால்‌ சட்டசபைக்குக்‌ கொடுக்கப்பட்டபோது, அச்சபை 
திடுக்கிட்டது. எனினும்‌, அம்மசோதா நிறைவேற்றப்பட்டது. 
அப்பொழுது காலனிகளுக்கு மந்திரியாக இருந்த லார்டு ரிப்ப 
னுக்குப்‌! (பலா Rரறபற) பத்தாயிரம்‌ கையெழுத்துக்கள்‌ 
கொண்ட விண்ணப்பம்‌ ஒன்று அனுப்பப்பட்டது. பத்தாயிரம்‌. 
கையெழுத்துக்களென்றால்‌,. நேட்டாலில்‌ அச்சமயம்‌ இருந்த. 
அநேகமாய்‌ எல்லாச்‌ சுதந்திர இந்திய ஜனங்களின்‌ தொகையு: 
மாகும்‌, பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ கிறவேற்‌. 
றுமையை ஏற்படுத்த ஒப்புக்கொள்ளாதெனக்‌ கூறி லார்டு ரிப்பன்‌ 
இம்‌ மசோதாவை நிராகரித்தார்‌. இது இந்தியர்களுக்கு எவ்‌ 
வளவு பெரிய வெற்றியென்பது வாசகர்களுக்குப்‌ பின்னால்‌: 
தெரியவரும்‌. 

ஆதலால்‌ நிறவேற்றுமையை எடுத்துவிட்டு மறைமுகமாக 
இந்தியர்களுடைய. வாக்குரிமையை ரத்து செய்வதற்காக, கேட்‌ 
டால்‌ அரசாங்கத்தார்‌ வேறொரு மசோதா கொண்டுவந்தனர்‌... 
இதையும்‌ இந்தியர்‌ எதிர்த்தனர்‌. ஆனால்‌ அவ்வெதிர்ப்புப்‌ பய 
னற்றதாய்ப்‌ போயிற்று. இப்புதிய மசோதா வெவ்வேறு அர்த்‌ 
தங்கள்‌: கொள்ளும்‌ மாதிரியில்‌ இருந்தது. இதன்‌ அர்த்தத்‌ 
தைத்‌ தெளிவுபடுத்துவதற்காக அதைப்‌ பிரிவீ கெளன்சிலின்‌ 
(Privy Council) நியாயக்‌ குழுவினரிடம்‌ (7041042] Committee) 
கொண்டுபோகும்‌ நிலையில்‌ இக்தியர்கள்‌ இருந்தனர்‌. ஆனால்‌ 

1 லார்டு சிப்பன்‌ : 1880-லிருந்து 1884 வரை இந்தியாவின்‌ கவர்னர்‌-ஜெனரலாக. 
அம்‌ இருத்தார்‌. லார்டு விட்டன்‌ இயற்றியிருத்த சுதேச மொழிப்‌ பத்திரிகைச்‌ 
சட்டத்தை இவர்‌ ரத்து செய்தா. .ஸ்தல சய ஆட்சி முறையைப்‌ பட்டணங்கள்‌; கிசா 
மங்கள்‌, தாலுக்காக்கள்‌ எங்குமே பரவும்படிச்‌ செய்தார்‌. ஆரம்பக்‌ கல்வியையும்‌ தடுத்‌: 
தாக்‌ கல்வியையும்‌ அபிவிருத்தி: செய்ய முயன்றார்‌. சர்க்காரில்‌ உயர்தர உத்தியோகம்‌: 
ரிது வழங்க “வகை ' செய்தார்‌; . இத்திய' மக்களின்‌ தன்மதிப்ஸ்யப்‌” 


குறைகள்பற்றிய விமரிசனம்‌ 48 


அப்படிச்‌ செய்வது நல்லதல்லவென அவர்கள்‌ கினைத்தனர்‌.. 
இம்‌ முடிவீல்லாக்‌ கோர்ட்டு விவகாரத்தை வீட்டது லப 
கான்‌ இன்றும்‌ நினைக்கிறேன்‌. கிறவேற்றுமையை ஸ்தாபிக்க 
அனுமதி கொடுக்கப்படாமல்‌ இருந்தது ஒரு . சாமான்யமான 
விஷயமன்று. 


ஆனால்‌ தோட்டக்காரர்களும்‌, நேட்டால்‌ அரசாங்கமும்‌ அத்‌ 
துடன்‌ நிற்பவர்களாயில்லை. இந்தியர்களுடைய ராஜீயச்‌ செல்‌ 
வாக்கை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டுமென்பது அவர்‌ 
களுடைய இன்றியமையாத முதல்‌ காரியமாயிருந்தது. ஆனால்‌ 
அவர்கள்‌ ்‌ உண்மையில்‌ எதிர்த்தது, இந்தியர்களுடைய வியா 
பாரத்தையும்‌ சுதந்திரமான இந்தியர்களுடைய குடியேற்றத்தை 
யுக்தான்‌. இந்தியாவிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள்‌ ரட்‌ 
டாலுக்கு வந்து ஐரோப்பியர்களை அமிழ்த்திவிடுவார்களோ 
என்ற எண்ணம்‌ அவர்களுக்குப்‌ பயத்தைத்‌ தந்தது. அக்‌ 
காலத்தில்‌ நேட்டாலின்‌ இன த்தொகையினர்‌ 4,00,000 ஜூலுக்‌ 
களும்‌, 40,000 ஐரோப்பியர்களும்‌. 60,000 ஒப்பந்தத்‌ தொழிலா 
எர்களும்‌, ஒப்பந்தத்திலிருந்து விடுபட்ட 10,000 தொழிலாளர்‌ 
களும்‌, 10,000 சுதந்திர இந்தியர்களுமேயாவர்‌. ஐரோப்பியர்‌ 
களின்‌ பயத்திற்குப்‌ போதுமான காரணங்களில்லை. ஆனால்‌ 
காரணமில்லாத பயத்துக்கு ஆளானவர்களை வாதத்தால்‌: 
தெளிய வைப்பது சாத்தியமில்லை. இந்தியா எதையும்‌ செய்ய 
முடியாமல்‌ இருக்கும்‌ நிலையையும்‌, இந்தியரின்‌ பழக்க வழக்கப்‌ 
களையும்‌ அவர்கள்‌ சரிவர அறியாமல்‌ இருந்ததனால்‌, இந்தியர்‌ 
களும்‌ தங்களைப்‌ போலவே துணிவும்‌, வசதியுமுள்ளவர்களென 
அவர்கள்‌ நினைத்தனர்‌. தங்கள்‌ சிறுபான்மையை ஒப்பிட்டுப்‌ 
பார்த்து, மிகப்‌ பெரியதாயிருக்கும்‌ இந்திய ஜனத்தொகையைக்‌ 
கண்டு பயந்தார்களானால்‌, அவர்களைக்‌ குறை சொல்லிப்‌ பய 
வில்லை. அது எப்படியிருப்பினும்‌, இந்தியர்கள்‌ வாக்குரிமையை 
ரத்து செய்வதற்காகக்‌ கொண்டுவரப்பட்ட மசோதா வெற்றி 
யுடன்‌ எதிர்க்கப்பட்டதன்‌ காரணமாக, நேட்டால்‌ சட்டசபை 
யில்‌ நிறைவேற்றப்பட்ட மற்ற இரண்டு சட்டங்களும்‌ நிற: 
வேற்றுமையைத்‌ தவிர்த்துத்‌ தங்கள்‌ லட்சியத்தை நேரல்லாத்‌ 
வழியில்‌ அடைய வேண்டியிருந்தது. ஆதலால்‌, இந்தியர்களின்‌ 
நிலைமை எவ்வளவு மோசமாக ஆகியிருக்கக்கூடுமோ அவ்வளவு 
மோசமாகிவிடவில்லை. இச்சந்தர்ப்பங்களிலும்‌ இந்தியர்கள்‌ 
பலமாக எதிர்த்தார்களெனினும்‌, அச்சட்டங்கள்‌ நிறைவேற்றம்‌ 
பட்டுவிட்டன. 


க்க தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அவற்றுள்‌ ஒன்று, இந்தியர்களின்‌ வியாபாரத்தின்‌ மேலும்‌, 
மற்றொன்று நேட்டாலில்‌ இந்தியர்களின்‌ குடியேற்றத்தின்‌ பேரி 
லும்‌ கடுமையான கட்டுப்பாடுகளைச்‌ சுமத்தியது. முதல்‌ சட்டத்‌ 
தின்‌ சாராம்சம்‌, அச்சட்டப்படி நியமனமான ஓர்‌ உத்தியோகஸ்‌ 
தமிடம்‌ அனுமதி பெறாத எவரும்‌ வியாபாரம்‌ செய்யக்கூடாது 
என்பது. செயல்முறையில்‌ எந்த ஐரோப்பியனுக்கும்‌ அனுமதி 
கிடைக்கும்‌. ஆனால்‌ ஓர்‌ இந்தியன்‌ அனுமதி பெற வேண்டு 
மானால்‌ அவன்‌ படவேண்டிய கஷ்டத்துக்கு அளவில்லை. அவன்‌ 
வக்கீல்‌ அமர்த்துவதுடன்‌, மற்றச்‌ செலவுகளும்‌ செய்யவேண்டி 
யிருக்கும்‌. இச்செலவு செய்ய முடியாதவர்களுக்கு அனுமதி 
கிடைக்காது. மற்றச்‌ சட்டத்தின்‌ முக்கிய ஷரத்து, ஓர்‌ ஐரோப்‌ 
பிய மொழியில்‌ நடக்கும்‌ கல்விப்‌ பரீட்சையில்‌ தேறினவர்களே 
பேட்டாலுக்குள்‌ வரலாம்‌ என்பது. இது கோடிக்கணக்‌ 
கான இந்திய மக்களை நேட்டாலுக்கு வராமல்‌ தடுத்தது. மறந்‌ 
தும்‌ நேட்டால்‌ அரசாங்கத்துக்குத்‌ தவறு இழைக்காமலிருக்கும்‌ 
பொருட்டு, பின்‌ வருவதை நான்‌ சொல்லவேண்டும்‌. அதாவது, 
இச்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்பட்டதற்கு முன்‌ மூன்று வருடங்‌ 
களாக நேட்டாலிலிருந்த இந்தியர்கள்‌ தங்கள்‌ மனைவிமாருடனும்‌, 
வயது ஆகாத குழந்தைகளுடனும்‌ வெளியே போகவும்‌, மேற்‌ 
கண்ட கல்விப்‌ பரீட்சை இல்லாமல்‌ நேட்டாலுக்குள்‌ வரவும்‌ 
உதவி செய்யும்‌ பொருட்டு, நேட்டால்வாசிகள்‌ என்று உறுதிப்‌ 
பத்திரம்‌ (சர்டிபிகேட்‌) அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. 

மேலே சொல்லப்பட்டிருப்பதைத்‌ தவிர, நேட்டாலிலுள்ள 
ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களும்‌, ஒப்பந்தத்திலிருந்து விடுபட்ட 
வர்களும்‌, அடிக்கடி பல்வேறு சட்டங்களினாலும்‌ துன்புற்றனர்‌. 
தவிர, சட்டங்களில்‌ காணாத பல கஷ்டங்களுக்கும்‌ ஆளாகி 
யிரும்தனர்‌. அவைகளைச்‌ சொல்லி வாசகர்களுக்குச்‌ சிரமம்‌ 
கொடுக்க வேண்டியது அவசியமில்லை என்று நினைக்கிறேன்‌. 
விஷயத்தைத்‌ தெளிவாக அறிந்துகொள்ளுவதற்கு அவசியமான 
விவரங்களைமட்டுமே நான்‌ கொடுக்க நினைத்திருக்கிறேன்‌. 
தென்னாப்பீரிக்காவின்‌ பல பாகங்களிலுள்ள இந்தியர்களின்‌ 
நிலைமையைப்பற்றிய , சரித்திரம்‌ எழுதுவதற்கு அதிக இடம்‌. 
வேண்டும்‌. அது இப்புத்தகத்தின்‌ அளவுக்கு மீறியது. 


ஐ.ந்தாவது அத்தியாயம்‌ 

டிரான்ஸ்வாலிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ 
நேட்டாலில்‌ உள்ளது போலவே மற்றக்‌ காலவிகாடுகளிலும்‌ 
1880-ஆம்‌ வருடத்துக்கு முன்னாலேயே இக்தியர்களுக்கு விரோத. 
மான மனப்பான்மை ஏறக்குறைய வளரத்‌ தொடங்கிவிட்டது. 
கேப்‌ காலவியைத்‌ தவிர மற்ற காடுகளில்‌, இத்தியர்கள்‌ தொழி 
லாசர்களாக இருப்பதற்கே தகுதியெனப்‌ பொதுவாக நினைக்‌ 
கப்பட்டது. ஆனால்‌ சுதந்திரமான இந்தியர்களின்‌ குடியேற்றம்‌. 
தென்னாப்பிரிக்காவுக்குப்‌ பிரதிகூலமே உண்டாக்கக்கூடியது 
என்று பல ஐரோப்பியர்கள்‌ உறுதியாக கம்பினர்‌. டிரான்ஸ்‌ 
வால்‌ ஒரு குடியரசு. இந்தியர்கள்‌, அதன்‌ ஜனதிபதி முன்னிலை 
யில்‌ தாங்கள்‌ பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்தைச்‌ சேர்ந்த பிரஜை 
களென்று சொல்லிக்கொள்வது இகழ்ச்சியை வரவேற்ப தாகும்‌. 
அவர்களுக்கு ஏதாவது குறைகளிருக்தால்‌, அவர்கள்‌ செய்யக்‌ 
கூடியதெல்லாம்‌, பிரிட்டோரியாவிலிருக்கும்‌ பிரிட்டிஷ்‌ பிரதிகிதிக்‌ 
குத்‌ தெரியப்படுத்துவதுதான்‌. டிரான்ஸ்வால்‌ சுதந்திரமாயிருக்‌ 
கும்‌ சமயம்‌ அப்பிரதிகிதி உதவியதுபோல்‌, அது பிரிட்டிஷ்‌ 
ஆளுகைக்குள்ளேயே வந்துவிட்ட பின்‌ இந்தியர்களுக்கு உதவி 
செய்யக்கூடியவர்‌ ஒருவருமில்லை என்பதுதான்‌ ஆச்சசியமாகும்‌. 
இந்தியர்களின்‌ சார்பாக ஒரு பிரதிகிதிக்கூட்டம்‌, அப்பொழுது 
இக்தியா மந்திரியாக இருத்த லார்டு மார்வியைப்‌! (பலா 
Morley) பார்த்தது. பொறுப்பாட்சி பெற்ற காடுகளின்‌: 
பேரில்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ அதிகாரம்‌ செலுத்த முடி 
யாதென அவர்‌ தெளிவாகத்‌ தெரிவித்தார்‌. தூது போன 
வர்களுக்கும்‌ இது முன்னதாகவே தெமிக்ததுதான்‌. பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ அந்காட்டு மக்களைக்‌ கட்டாயப்படுத்த முடி 
யாது; ஆனால்‌ அவர்களுடன்‌ வாதிக்கலாம்‌ ; தருக்கம்‌ செய்ய 
லாம்‌; தங்கள்‌ கொள்கைகளுக்கு. இணங்க கடக்கும்படி வத்‌ 
புறுத்தலாம்‌. சில விஷயங்களில்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌, 
போயர்க்‌ குடியரசிடத்தில்‌ செய்தது போல்‌, தங்கள்‌ சூடி 
ம்‌ மார்லி 1923} பிசிட்டிஷ்‌ விபரல்‌ கட்சியைச்‌ சேச்ந்த 

தைட தத னத்‌... 1996-இல்‌ அயர்லாந்து மந்திரியாக இருத்து 


£ண்டும்‌ 1893-லிருத்து 1896 வரை அதே பதவியை ஏற்று 1905-லிருந்து: 1910 வரை இந்‌ 
த மத்திசியாகவுல்‌ இருந்தார்‌. க்னாட்ஸ்டன்‌, வால்டேர்‌, ரூண்ணோ, பர்க்‌, க்ராம்லெல்‌ 


இவர்களின்‌ வாழ்க்கை வரலாறுகளை எழுதிய பெருமை இலைக்கு உண்டு. 


46 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


்‌ பயேற்ற நாட்டு மக்களிடத்தில்‌ உண்டாகும்‌ பலளைவிடப்‌ 
பிற நாடுகளிடத்தில்‌ அதிகப்‌ பயன்‌ தரத்தக்கவாறு ஆட்சேபம்‌ 
செய்யமுடியும்‌. தாய்காட்டுக்கும்‌ குடியேற்ற ்‌ நாடுகளுக்கும்‌ , 
இருந்த உறவு, கொஞ்சம்‌ இழுத்தாலும்‌ அறுந்து 
போகக்கூடிய பட்டு முடிச்சைப்‌ போன்றது. பலாத்காரம்‌ என்‌ 
பதற்கே இடமில்லையாகையால்‌, அவர்களுடன்‌ கலந்து: தன்னால்‌ 
இயன்றதைச்‌ செய்வதாக அப்பிரதிநிதிக்‌ கூட்டத்திற்கு அவர்‌ 
வாக்களித்தார்‌. டிரான்ஸ்வாலின்‌ பேரில்‌ யுத்தம்‌ தொடங்கிய 
போது, அந்நாடு இந்தியர்களை அவகேடாக நடத்தியதும்‌ யுத்‌ 
தத்திற்கு ஒரு காரணமென லார்டு லான்ஸ்டெளன்‌! (லா 
Lansdowne), லார்ட்‌ ஸெல்போர்ன்‌ (Lord Selborne) முதலிய 
பிரிட்டிஷ்‌ ராஜதந்திரிகள்‌ கூறினர்‌. ட்‌ 


அவர்கள்‌ நடத்தியது என்ன என்பதை இப்பொழுது 
பார்ப்போம்‌. 1881-ஆம்‌ வருடத்தில்‌ இந்தியர்‌ டிரான்ஸ்வாலுக்கு 
முதலில்‌ வந்தனர்‌. காலஞ்சென்ற சேட்‌ அபுபகர்‌ பிரிட்டோரியா 
வில்‌ ஒரு கடை வைத்து, அவ்வூரின்‌ ஒரு முக்கிய வீதியில்‌ 
நிலமும்‌ வாங்கினார்‌. மற்ற வியாபாரிகளும்‌ அவரைப்‌ பின்பற்றி 
ஞர்கள்‌, இவர்கள்‌ உயர்வது ஐரோப்பிய வியரபாரிகளுடைய 
மனத்தில்‌ பொறாமையை உண்டாக்கியது. அவர்கள்‌ இந்தியர்‌ 
களுக்கு விரோதமான கிளர்ச்சியைப்‌ பத்திரிகைகளில்‌ ஆரம்பித்‌ 
தனர்‌. இந்தியர்கள்‌ நாட்டை விட்டு வெளியே துரத்தப்பட 
வேண்டுமென்றும்‌, அவர்கள்‌ வியாபாரம்‌ நிறுத்தப்பட வேண்டு 
மென்றும்‌ வால்க்ஸ்ராட்‌ (17௦1157280) என்ற அவர்களுடைய 
சட்டசபைக்கு விண்ணப்பம்‌ செய்தனர்‌. புதிதாகக்‌ கண்டு , 
பிடித்த இந்நாட்டிலிருந்த ஐரோப்பியருக்கு, தாம்‌ பணக்கார்‌ 
ராகிவிட வேண்டுமென்ற பெருவேட்கை இருந்தது. நேர்மை 
இன்னது என்பது அவர்களுக்குப்‌ புதிது. தங்கள்‌ விண்ணப்‌ 
யங்களில்‌ அவர்கள்‌ எழுதிய சில விவரங்கள்‌ கீழே கொடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன : “இந்த இந்தியர்களிடத்தில்‌ மனிதர்களுக்‌ 
கான மரியாதையே இல்லை. அருவருக்கத்தக்க நோய்களால்‌ 
அவர்கள்‌ பீடிக்கப்பட்டிருக்கின்றனர்‌. ஒவ்வொரு பெண்ணையும்‌ 
தம்‌ போகத்துக்குரிய பலியாகக்‌ கருதுகின்றனர்‌. பெண்‌ 
களுக்கு ஆன்மாவே இல்லையென்று அவர்கள்‌ நினைக்கின்ற 
னர்‌.” இக்கான்கு வாக்கியங்களும்‌ நான்கு பொய்கள்‌. இம்‌ 


1. லார்டு லான்ஸ்டெளன்‌ : 1888-லிரு ந்து 1894 வரை இந்தியாவின்‌ கவர்னர்‌-ஜென 
ரல்‌, 1891-இல்‌ இத்தியாவின்‌ஜன த்தொகை எடுக்கப்பட்டபோது, முத்திய பத்து வருடங்‌: 
களுக்கு முன்‌ இருந்ததைவிட 11 சத விகிதம்‌ அது பெருகியிருப்பது தெரிந்தது. சட்ட 
சபைகளின்‌ விஸ்தரிப்பு இவர்‌ செய்த முயற்சிகளில்‌ ஒன்றாகும்‌. : 


டிரான்ஸ்வாலிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ 47 


மாதிரி உதாரணங்களைப்‌ பெருக்கிக்கொண்டே போகலாம்‌. 
அத்த ஐரோப்பியர்களைப்‌ போலவே அவர்கள்‌ பிரதிகிதிகஞம்‌ 
இருந்தனர்‌. அக்கிரமமும்‌, அநியாயமுமான இத்தகைய இயக்கம்‌ 
தங்களுக்கு விரோதமாகவே நடத்தப்பட்டு வருகிறதென 
இந்திய வியாபாரிகள்‌ கொஞ்சமேனும்‌ அறியவில்லை. அவர்கள்‌ 
பத்திரிகைகளைப்‌ படிப்பதில்லை. பத்திரிகைகளில்‌ முட்டிய 
கிளர்ச்சியும்‌, விண்ணப்பங்களும்‌ கோரிய பயனை உண்டாக்‌ 
கின. வால்க்ஸ்ராடில்‌ ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டது. 

காரியங்கள்‌ எப்படி நடக்கின்றன எனத்‌ தெரிக்தபோது, 
முக்கியமான இந்தியர்கள்‌ திடுக்கிட்டனர்‌. அவர்கள்‌ ஐனதி 
யதி குரூகரைப்‌ பார்க்கச்‌ சென்றனர்‌. அவர்‌ இவர்களைத்‌ தம்‌ 
வீட்டுக்குள்‌ அனுமதியாமல்‌ வெளி முற்றத்திலேயே நிற்கவைத்‌ 
தார்‌. அவர்கள்‌ கூறியதைச்‌ சற்றுக்‌ கேட்ட பிறகு அவர்‌ பின்‌ 
வருமாறு சொன்னார்‌: “நீங்கள்‌ இஸ்மேலின்‌ சந்ததியார்‌. ஆத 
லால்‌ உங்கள்‌ பிறப்பினலேயே நீங்கள்‌ ஈஸாவின்‌ சந்ததி 
யாருக்கு அடிமைகளாகத்‌ தொண்டு செய்யக்‌ கடமைப்பட்‌ 
டருக்கிறீர்கள்‌. ஈஸாவின்‌ சந்ததியான நாங்கள்‌ உங்களுக்கு 
எங்களுடன்‌ சம உரிமை கொடுக்க முடியாது. நாங்கள்‌ கொடுக்‌ 
கும்‌ உரிமைகளைக்‌ கொண்டு நீங்கள்‌ திருப்தி அடைய வேண்டும்‌."! 

ஜனாதிபதி குருகரின்‌ பதில்‌ துவேஷம்‌ அல்லது கோபத்தால்‌ 
பிறந்தது எனச்‌ சொல்ல முடியாது. அவர்‌ குழந்தைப்‌ பருவத்‌ 
திலிருந்து கிறிஸ்துவப்‌ 'பழைய ஏற்பாட்டின்‌' கதைகளைப்‌ படித்து 
அவை உண்மையென கம்பியிருப்பவர்‌. இதுபோன்ற தம்‌ 
முடைய அபிப்பிராயத்தை ஒளிக்காமல்‌ சொல்லும்‌ ஒருவரை 
காம்‌ எப்படிக்‌ குறை கூற முடியும்‌? ஆனால்‌ அறியாமை வெள்ளை 
மனத்துடன்‌ சேர்ந்திருந்தாலும்‌ கெட்டதையே செய்யும்‌. 
இதன்‌ பயனாக, 1886-ஆம்‌ ஆண்டில்‌, ஆயிரக்கணக்கான இந்தி 
யர்கள்‌ டிரான்ஸ்வாலை நிரப்பிவிடக்‌ காத்துக்கொண்டிருப்பதாக 
கிளைத்து, வால்க்ஸ்ராடில்‌ மிகக்‌ கடுமையானதோர்‌ சட்டம்‌ 
வெகு விரைவாக நிறைவேற்றப்பட்டது. இந்தியத்‌ தலைவர்‌ 

ப்‌ மனைவிகள்‌. சன ஸாரா ப்‌ பிறத்‌, 

தில்தான்‌. அவிக்க ஹரின்‌ ண்ட இங்க்‌ ல்க இகேலா 
சேக்‌ கண்டால்‌ பிடிக்கவில்லை. ஹகர்‌ அடிமைப்‌ பெண்‌. அவளுக்குப்‌ பிறத்த மகன்‌ 
தன்‌ மகனுடன்‌ சமமாகப்‌ பழகுவதைப்‌ பொருமல்‌, இளையவளையும்‌ அவள்‌ மகன்‌ இஸ்‌ 
மேலையும்‌ துரத்திவிட அப்ரஹாமைத்‌ தூண்டினான்‌. அப்ரஹாம்‌ இதைக்‌ குறித்து 
வேதனைப்பட்டபோது, *ஒரு பெரிய சமூகத்தைத்‌ தோற்றுவிக்கப்‌ போகிதேன்‌. உள்‌ 
மகன்‌ அதற்கு வித்து ஆவான்‌ ” என்று கடவுளின்‌ சூரல்‌ வத்தது. அப்ரஹாம்‌ ஹகரை 
யும்‌ .இஸ்மேலையும்‌ பீர்ஷீபா என்ற பாலை வெளியில்‌ தனியாக விட்டுத்‌ துயருடன்‌ 
திரும்பினான்‌. அத்தப்‌ பாலைவனத்திலே பின்னர்‌ மெக்கா தகரம்‌ எழுத்தது. இத்த 
வரலாறு பைபிளில்‌ பழைய ஏற்பாட்டின்‌ உற்பத்திக்‌ காண்டத்தில்‌ வருகிறது. 


48 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


களது வேண்டுகோளின்‌ பேரில்‌ பிரிட்டிஷ்‌ ஏஜெண்டு இவ்விஷ 
யத்தில்‌ தலையிட நேரிட்டது. கடைசியில்‌ இவ்விஷயம்‌ குடி 
வேற்ற நாடுகளின்‌ மந்திரியிடம்‌ போயிற்று. 1886-ஆம்‌ வருஷத்து 
மூன்றாவது சட்டமான இச்சட்டப்படி, அக்குடியரசில்‌ வியா 
பாரம்‌ செய்வதற்காக இருந்த ஒவ்வோர்‌ இந்தியனும்‌ இருபத்‌ 
தைந்து பவுன்கள்‌ கொடுத்துப்‌ பதிவு செய்துகொள்ள வேண்டும்‌. 
இல்லாவிடில்‌ கடினமான தண்டனைக்குள்ளாக வேண்டும்‌. எந்த 
இந்தியனும்‌ ஓர்‌ அங்குல நிலங்கூட வாங்கி, அந்நாட்டில்‌ பிரஜா 
உரிமையை அனுபவிக்க முடியாது. டிரான்ஸ்வால்‌ அரசாங்கம்‌ 
பேச்சினல்கூடச்‌ சமாதானம்‌ சொல்லிவிட முடியாதவாறு அவ்‌ 
வளவு வெளிப்படையான அநியாயமாக இருந்தது, அச்சட்டம்‌. 
போயர்களுக்கும்‌ பிரிட்டிஷ்காரர்களுக்கும்‌ லண்டன்‌ கன்வென்‌ 
ஷன்‌ என்று ஒரு சமாதானம்‌ ஏற்பட்டிருந்தது. அதில்‌.பதினான்‌ 
காவது பிரிவில்‌ பிரிட்டிஷ்‌ பிரஜைகளின்‌ உரிமைகள்‌ பாதுகாக்கட்‌ 
பட்டிருந்தன. இச்சட்டம்‌ அந்தப்‌ பிரிவுக்கு விரோ தமாயிருப்ப 
தாகப்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ ஆட்சேபித்தது. ஆனால்‌ இச்சட்‌ 
டத்துக்கு வெளிப்படையாகவோ அல்லது உட்கருத்தாகவோ 
அந்த அரசாங்கம்‌ முன்னமேயே சம்மதம்‌ கொடுத்திருப்பதாகப்‌ 
போயர்கள்‌ சொன்னார்கள்‌. 


இங்கனம்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்திற்கும்‌, போயர்‌ ஆட்சிக்‌ 
கும்‌ ஒரு தகராறு ஏற்பட்டது. விஷயம்‌ மத்தியஸ்தத்திற்கும்‌ 
விடப்பட்டது. மத்தியஸ்தருடைய தீர்ப்பு திருப்தி அளிப்ப 
தாக இல்லை. அவர்‌ இரண்டு கட்சிகளையும்‌ திருப்திப்படுத்த 
முயற்சி செய்தார்‌. ஆதலால்‌ இந்தியர்களே ஈஷ்டமடைந்தவரச்‌ 
கனாயினர்‌. அவர்கள்‌ அடைந்த ஆதாயம்‌--அப்படி ஆதாய 
மென்று ஒன்று இருந்தால்‌--அவர்கள்‌ வேறு வழியில்‌ 
எவ்வளவு ஈஷ்டப்படக்கூடுமோ அந்த அளவுக்கு நஷ்டத்திற்குள்‌ 
ளாகவில்லை என்பதேயாகும்‌. மத்தியஸ்தரின்‌ முடிவுப்படி 
1886-ஆம்‌ ஆண்டில்‌ இச்சட்டம்‌ திருத்தப்பட்டது. பதிவுக்‌ 
(ரிஜிஸ்திரேஷன்‌) கட்டணம்‌ இருபத்தைந்து பவுவிலிருந்து 
மூன்று பவுனாகக்‌ குறைக்கப்பட்டது. இந்தியர்கள்‌ நிலம்‌ வைத்‌ 
திருக்கக்கூடாதென்று தடுத்த பிரிவு எடுக்கப்பட்டது. அதற்கு, 
மாறாக டிரான்ஸ்வால்‌ அரசாங்கம்‌ அவர்கள்‌ குடியிருப்புக்கெனத்‌ 
தனியே ஒதுக்கி வைக்கும்‌ இடங்களிலும்‌ வீதிகளிலும்‌ இந்தியர்‌ 
கள்‌, தாவரச்‌ சொத்துக்களுக்குச்‌ சொந்தக்காரர்களாகலாம்‌. " 
என்று ஒரு திருத்தம்‌ சேர்க்கப்பட்டது. திருத்திய சட்டப்‌ பிர 
காரம்‌ அரசாங்கம்‌ யோக்கியமாக நடக்கவில்லை. இந்தியருக்‌ 
கென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட இடங்களில்கூட நிலம்‌ வாங்கும்‌ 


டிரான்ஸ்வாலிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ 49 


சுதந்திரத்தை இந்தியர்களுக்கு மறுத்தனர்‌. இந்தியர்கள்‌ 
இருந்த எல்லா ஊர்களிலும்‌, ஊருக்குத்‌ தூரத்திலும்‌, தண்ணீர்‌ 
வசதியோ, விளக்குகள்‌ போடும்‌ ஏற்பாடுகளோ, சுகாதாரச்‌ 
செளகரியங்களோ இல்லாத அசுத்தமான இடங்கள்‌ இந்தி 
யருக்கெனத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டன. இவ்விதம்‌ இந்தியர்கள்‌ 
டிரான்ஸ்வாலின்‌ 'பஞ்சமர்‌' களானார்கள்‌. இவ்விடங்களுக்கும்‌ இந்‌ 
தியாவில்‌ தீண்டாதார்‌ சேரிகளுக்கும்‌ உண்மையாகச்‌ சொல்லு 
மிடத்து யாதொரு வித்தியாசமுமில்லை. எப்படிப்‌ பஞ்சமர்களைத்‌ 
தொடுவதும்‌, சேரிகளுக்குப்‌ பக்கத்தில்‌ இருப்பதும்‌ தங்களை 
அசுத்தமாக்குமென்று உயர்‌ சாதியார்‌ நினைக்கிறார்களோ, அப்‌ 
படியே இந்தியர்களுடன்‌ பழகுதலும்‌, அவர்களுக்குப்‌ பக்கத்‌ 
தில்‌ வசிப்பதும்‌ தங்களை அசுத்தமாக்குமென டிரான்ஸ்வால்‌ 
ஐரோப்பியர்கள்‌ நினைத்தனர்‌. தவிர, இந்தியர்கள்‌ அவ்விடங்‌ 
களில்‌ மாத்திரமே வியாபாரம்‌ செய்யவேண்டுமென டிரான்ஸ்‌ 
“வால்‌ அரசாங்கம்‌ மேற்படி சட்டத்திற்கு விளக்கம்‌ செய்தது, 
சட்டத்தைப்பற்றிய விளக்கம்‌ டிரான்ஸ்வாலின்‌ நீதி ஸ்தலங்‌ 
களால்‌ செய்யப்பட வேண்டியதென மத்தியஸ்தர்‌ முடிவு கூறி 
யிருந்தனர்‌. ஆதலால்‌ இந்திய வியாபாரிகளுடைய நிலைமை 
மிகவும்‌ சங்கடமாயிருந்தது. எனினும்‌, ஓரிடத்தில்‌ சமரசப்‌ 
பேச்சுப்‌ பேசிக்கொண்டும்‌, மற்றோர்‌ இடத்தில்‌ நீதிஸ்தலங்களை 
நாடியும்‌, மூன்றாவது இடத்தில்‌ தங்களுக்கு இருந்த சிறிய செல்‌ 
வாக்கை உபயோகித்தும்‌, அவர்கள்‌ ஒருவாறு சமாளித்துக்‌ 
கொண்டு வந்தனர்‌. போயர்‌ யுத்தம்‌ தொடங்குவதற்கு முன்‌ 
டிரான்ஸ்வாலில்‌ இந்தியர்களுக்கு இவ்விதத்‌ துர்ப்பாக்கியமான, 
ஆபத்தான நிலைமையே இருந்து வந்தது. 


பிரீ ஸ்டேட்டில்‌ இருந்த நிலைமையைப்பற்றி இப்பொழுது 
கவனிப்போம்‌. அங்கே சுமார்‌ ஒரு டஜன்‌ இந்தியர்கள்தான்‌ 
கடைகள்‌ நிறுவியிருப்பார்கள்‌ ; அதற்குள்‌ ஐரோப்பியர்கள்‌ ஒரு 
பளித்த கிளர்ச்சியை ஆரம்பித்தார்கள்‌. வால்க்ஸ்ராட்டில்‌ ஒரு 
கண்டிப்பான சட்டத்தை நிறைவேற்றியதும்‌, இந்திய வியாபாரி 
[ரீருக்குப்‌ பெயரளவுக்கு ஈஷ்ட ஈடு கொடுத்துவிட்டு அவர்களை 
ந்‌ நாட்டைவிட்டு வெளியே தள்ளினார்கள்‌. இந்தியன்‌ எவ 
னும்‌ அந்நாட்டில்‌ எக்காரணத்தைக்‌ கொண்டும்‌ தாவரச்‌ சொத்‌ 
துக்களுக்குச்‌ சொந்தக்காரன யிருக்கக்கூடாதென்றும்‌, வியா 
பாரமும்‌, விவசாயமும்‌ செய்யக்கூடாதென்றும்‌, வாக்குரிமை 
பெறக்கூடாதென்றும்‌ அச்சட்டத்தில்‌ கண்டிருந்தது. கனி 
அனுமதியின்‌ பேரில்‌ கூலியாகவோ, அல்லது ஹோட்டல்‌ வேலைக்‌ 
காரனாகவோ இந்தியன்‌ அந்ஈாட்டுக்குள்‌ வந்திருக்கலாம்‌. இந்த 
தெ. 4 


50 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அருமையான அனுமதியையும்‌ கேட்பவர்களுக்கெல்லாம்‌ அதி 
காரிகள்‌ கொடுக்க வேண்டுமென்ற கட்டாயமில்லை. இதன்‌ 
காரணமாக மரியாதையுடைய இந்தியன்‌ இரண்டு தினங்கள்‌ 
கூட அதிகக்‌ கஷ்டமின்றி அங்கு இருக்க முடியாது. போயர்‌ 
யுத்த சமயத்தில்‌ சில ஹோட்டல்‌ வேலைக்காரர்களைத்‌ தவிர, 
பிரீ ஸ்டேட்டில்‌ வேறு இந்தியர்களே இல்லை. 

கேப்‌ காலனியில்கூட இந்தியர்களுக்கு விரோதமாகப்‌ பத்‌ 
திரிகைகளில்‌ கொஞ்சம்‌ கிளர்ச்சி இருந்தது. அங்கு இந்தியர்கள்‌ 
நடத்தப்பட்ட மாதிரியும்‌ இழிவாகவே இருந்தது. உதாரண. 
மாக, இந்தியக்‌ குழந்தைகள்‌ பொதுப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
படிக்க முடியாது ; இந்தியப்‌ பிரயாணிகளுக்கு ஹோட்டல்களில்‌ 
இடம்‌ கிடைக்காது. ஆனால்‌ வியாபாரத்தைப்பற்றியும்‌, நிலங்‌ 
களை வாங்குவதைப்பற்றியும்‌ அங்கு நெடுங்காலம்‌ வரையில்‌ 
யாதொரு கட்டுத்திட்டமும்‌ இல்லாமல்‌ இருந்தது. 

இதற்குக்‌ காரணங்களும்‌ இருந்தன. பொதுவாக, கேப்‌ 
காலனியிலும்‌, குறிப்பாகக்‌ கேப்‌ டவுனிலும்‌, நாம்‌ முன்னால்‌ கவனித்‌ 
திருப்பது போல்‌, அங்கு ஜனத்தொகையின்‌ ஒரு நல்ல பகுதி 
யினராக மலேயர்‌ இருந்தனர்‌. மலேயர்கள்‌ முஸல்மான்களா 
யிருந்ததனால்‌ கொஞ்சகாலத்தில்‌ இந்திய முஸல்மான்களுடன்‌ 
பழகி, அவர்கள்‌ மூலம்‌ மற்ற இந்தியர்களுடனும்‌ பழகினார்கள்‌. 
தவிர, சில இந்திய முஸல்மான்கள்‌ மலேயப்‌ பெண்களை மணந்‌ 
தனர்‌. கேப்‌ காலனி அரசாங்கம்‌ எப்படி மலேயர்களுக்கு 
விரோதமாகச்‌ சட்டம்‌ செய்ய முடியும்‌ ? கேப்‌ காலனியே அவர்கள்‌ 
தாய்நாடு; டச்சு அவர்கள்‌ தாய்மொழியாகவும்‌ இருந்தது. 
அவர்கள்‌ ஆரம்பத்திலிருந்து .டச்சுக்காரர்களுடன்‌ வாழ்ந்து 
வந்ததால்‌, அவர்கள்‌ பழக்க வழக்கங்களும்‌ டச்சுக்காரர்களைப்‌ 
போல்‌ இருந்தன. ஆதலால்‌ கேப்‌ காலனிதான்‌ நிறவேற்றுமை 
யால்‌ மிகவும்‌ குறைவாகப்‌ பாதிக்கப்பட்டது. 

கேப்‌ காலனி குடியேற்ற நாடுகளில்‌ மிகவும்‌ பழமையானது. 
தென்னப்பிரிக்காவின்‌ பண்பாட்டின்‌ கேந்திரமாகவும்‌ அது 
இருந்ததால்‌, அடக்கமும்‌, பெருந்தன்மையும்‌, தாராளப்‌ போக்கு 
முள்ள பல ஐரோப்பியர்களை அது உருவாக்கியிருக்கிறது. 
தகுந்த சந்தர்ப்பங்களும்‌, கல்வியும்‌ தந்தால்‌ உயர்ந்த மனிதர்‌ 
களைத்‌ தோற்றுவிக்க முடியாத இடமோ, இனமோ உலகில்‌ 
இல்லை யென்பது என்னுடைய அபிப்பிராயம்‌. இம்மாதிரி மக்‌ 
களைத்‌ தென்னாப்பிரிக்காவின்‌ எல்லாப்‌ பாகங்களிலும்‌ சந்தித்‌ 
தது எனது நல்ல அதிர்ஷ்டமாகும்‌. கேப்‌ காலனியில்‌ இம்‌ 
மாதிரி மக்களின்‌ தொகை அதிகம்‌. அவர்களில்‌ பிரசித்தி பெற்‌ 


டிரான்ஸ்வாலிலும்‌ மற்ற இடங்களிலும்‌ 51 


றவரும்‌, கல்வியில்‌ மிகச்‌ சிறந்தவருமானவர்‌ மெர்ரிமான்‌ (Mr. 
Merriman) என்பவர்‌. அவர்‌, கேப்‌ காலனிக்கு 1872-ஆம்‌ ஆண்டில்‌ 
பொறுப்பாட்சி கிடைத்தபின்‌ அதிகாரத்துக்கு வந்த முதல்‌ 
மந்திரி சபையிலும்‌, அதற்குப்‌ பின்‌ வந்த மந்திரி சபைகளிலும்‌ 
அங்கத்தினராயிருந்ததுமன்றி, 1910-ஆம்‌ ஆண்டில்‌ தென்னப்‌ 
பிரிக்கா யூனியன்‌ ஸ்தாபிக்கப்பட்டபோதும்‌ முதன்‌ மந்திரியாக 
இருந்தார்‌. அவர்‌ தென்னுப்பிரிக்காவின்‌ “ கிளாட்ஸ்டன்‌ ! 
(Gladstone) என்று அழைக்கப்பட்டார்‌. அவருக்குப்‌ பின்‌ 
மால்டினோக்களும்‌ ஷிரீனர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 1872-ஆம்‌ வரு 
டத்தில்‌ கேப்‌ காலனியின்‌ பிரதம மந்திரியாக இருந்தவர்‌, ஸர்‌ 
ஜான்‌ மால்டினே (Sir John Molteno). ஸ்ரீ. ஷிரீனர்‌ (Mr: W. ந, 
Shreiner) பெயர்‌ பெற்ற ஒரு வக்கீல்‌. கொஞ்சகாலம்‌ சர்க்கார்‌ 
வக்கீலாக இருந்து, பிறகு முதன்‌ மந்திரியானவர்‌. அவருடைய 
சகோதரி, ஆலிவ்‌ ஷிரீனர்‌] தென்னாப்பிரிக்கா முழுவதும்‌ செல்‌ 
வாக்குப்‌ பெற்றதோடு, ஆங்கில மொழி பேசப்படுமிடமெல்லாம்‌ 
நன்கு அறிமுகமான ஆற்றல்‌ மிக்க மாது. ' கனவுகள்‌ ' என்ற 
புத்தகம்‌ எழுதியதிலிருந்து, அப்புத்தகத்தின்‌ ஆசிரியராக அவர்‌ 
புகழ்‌ அடைந்தார்‌. எல்லா மக்கள்பாலும்‌ அவருக்கிருந்த 
அன்பு எல்லையற்றது. அவர்‌ கண்களில்‌ அன்பு கனிந்தது. 
அவர்‌ ஒரு பெரிய குடும்பத்தைச்‌ சேர்ந்த, கற்றறிந்த மாதாக 
இருந்தபோதிலும்‌, எளிமையான பழக்கங்கள்‌ உடையவர்‌. 
தம்‌ வீட்டுப்‌ பாத்திரங்களைத்‌ தாமே சுத்தம்‌ செய்துகொள்வார்‌. 


மெர்ரிமான்‌, மால்டினோக்கள்‌, ஷிரீனர்கள்‌ இவர்கள்‌ எப்‌ 
போதும்‌ நீகிரோக்கள்‌ கட்சிக்கு உதவி செய்தனர்‌. அவர்‌ 
களின்‌ உரிமைகளுக்கு ஆபத்து வந்தபோதெல்லாம்‌ அவர்களைக்‌ 
காக்கத்‌ திடமுயற்சி செய்தனர்‌. நீகிரோக்களுக்கும்‌, இந்தியர்‌ 
களுக்கும்‌ அவர்கள்‌ வித்தியாசம்‌ பாராட்டினார்களெனினும்‌, இக்‌ 
'தியர்கள்பாலும்‌ அவர்களுக்கு அன்பு உண்டு. நீகிரோக்கள்‌ 
ஐரோப்பியர்‌ வருகைக்கு வெகு காலத்துக்கு முன்னாலிருந்து 
தென்னாப்பிரிக்காவாசிகளாக இருந்தபடியால்‌, ஐரோப்பியர்கள்‌ 
நீகிரோக்களின்‌ இயற்கையான பிறப்புரிமைகளை அபகரிக்கக்‌ 
கூடாதென்பது அவர்களுடைய வாதம்‌. ஆனால்‌ இந்தியர்‌ 
TE 

1. க்ரான்‌ ரைட்‌ ஷிரீனர்‌ என்ற அம்மையார்‌ (1855-1920) புகழ்‌ மிக்க ஒரு தென்‌ 
ஆப்பிரிக்க நாவலாசிரியை. “ஆலிவ்‌ ஷிரீனர்‌ ” என்ற புளைபெயசில்‌ அவர்‌ எழுதி 
வந்தார்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ பஸுடோலான்ட்‌ என்ற பகுதியில்‌ பிறந்தவர்‌ இவர்‌. 
“ ஆப்பிரிக்கப்‌ பண்ணையின்‌ கதை! என்ற இவரது தாவல்‌ இலக்கிய உலகின்‌ கவ 
னத்தைக்‌ கவர்ந்தது. தென்னாப்பிரிக்காவின்‌ இயற்கை அழகு அங்குக்‌ குடியேறிய 
டச்சுக்காரர்களின்‌ வாழ்க்கை இவற்றின்‌ அற்புதச்‌ சித்திரங்களை இவருடைய நூல்‌ 
களில்‌ காணலாம்‌. 


52 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


களுடைய நியாயமில்லாத போட்டியின்‌ அபாயத்தை அகற்று 
வதற்காகச்‌ சட்டம்‌ இயற்றப்படுமானால்‌ அது நியாயமற்ற 
தாகாது என்றும்‌ அவர்‌ கள்‌ நினைத்தனர்‌. எனினும்‌, இந்தி 
யர்கள்பாலும்‌ அவர்கள்‌ மனத்தில்‌ அன்பு இருந்தது. கோகலே, 
தென்னாப்பிரிக்காவுக்குச்‌ சென்றபோது கேப்‌ டவுன்‌ நகர 
மன்றத்தில்‌ அவருக்கு அந்நாட்டில்‌ கொடுக்கப்பட்ட முதல்‌ 
பொது வரவேற்புக்‌ கூட்டத்தில்‌ ஷிரீனர்‌ தலைமை வகித்தார்‌. 
மெர்ரிமானும்‌ அவரை மரியாதையுடன்‌ ஈடத்தி இந்தியர்கள்‌. 
பால்‌ தமக்குள்ள அனுதாபத்தை வெளியிட்டார்‌. மெர்ரிமான்‌ 
போன்ற வேறு சில ஐரோப்பியர்களும்‌ இருந்தனர்‌. இம்மாதிரி 
ஐரோப்பியர்களின்‌ உதாரணமாகவே பிரபலமான இவர்களைக்‌ 
குறிப்பிட்டிருக்கிறேன்‌. 

கேப்‌ டவுனிலிருந்த பத்திரிகைகளும்‌, தென்னாப்பிரிக்கா 
வின்‌ மற்றப்‌ பாகங்களில்‌ இருந்தவை போல இந்தியருக்கு 
அவ்வளவு வீரோதமானவை அல்ல. 


இக்காரணங்களுக்காக இனத்துவேஷம்‌ மற்றப்‌ பாகங்களை 
விடக்‌ கேப்‌ காலனியில்‌ எப்போதும்‌ குறைவாக இருந்தபோதி 
லும்‌, மற்ற நாடுகளில்‌ அடிக்கடி தென்பட்ட இந்தியருக்கு 
விரோதமான உணர்ச்சி, கேப்‌ காலனிக்கும்‌ தொற்றுவது இயற்‌ 
கையே. நேட்டாலைப்‌ பார்த்து, அங்கும்‌ குடியேற்றக்‌ கட்டுப்‌ 
பாட்டுச்‌ சட்டம்‌ ஒன்றும்‌, வியாபாரிகள்‌ லைசென்ஸ்‌ சட்டம்‌ 
ஒன்றுமாக இரண்டு சட்டங்கள்‌ நிறைவேற்றப்பட்டன. 


ஆதலால்‌, முன்பு பரக்கத்‌ திறந்திருந்த தென்னாப்பிரிக்கா 
வின்‌ கதவுகள்‌ போயர்‌ சண்டையின்போது இந்தியர்களுக்கு 
முழுதும்‌ சாத்தப்பட்டு விட்டன என்று சொல்லலாம்‌. டிரான்ஸ்‌ 
வாலில்‌ மூன்று பவுன்‌ பதிவுக்‌ கட்டணத்தைத்‌ தவிர, குடியேற்‌ 
றத்துக்கு வேறு கட்டுப்பாடுகள்‌ இல்லை. கேட்டாலும்‌, கேப்‌ 
காலனியும்‌, தங்கள்‌ துறைமுகங்களை இந்தியர்களுக்குச்‌ சாத்தி 
விட்டபோது, உள்நாட்டிலிருக்கும்‌ டிரான்ஸ்வாலுக்குப்‌ போவது 
இந்தியர்களுக்குக்‌ கஷ்டமாயிருந்தது. போர்த்துக்கீசியர்‌ துறை 
முகமான டெலகோவா பே மூலம்‌ அவர்கள்‌ அங்குப்‌ போக 
முடிந்தது. போர்த்துக்கீசியர்களும்‌ ஏறக்குறைய, பிரிட்டிஷா 
ரைப்‌ போலவே நடந்தனர்‌. அதிகக்‌ கஷ்டத்துடனும்‌, துறை 
முக உத்தியோகஸ்தர்களுக்கு லஞ்சம்‌ கொடுத்தும்‌, நேட்டால்‌ 
மூலமும்‌, டெலகோவா பே மூலமும்‌ சில இந்தியர்கள்‌ டிரான்ஸ்‌ 
வாலுக்குப்‌ போக முடிந்ததென்பதையும்‌ இங்குச்‌ சொல்ல 
வேண்டும்‌. 


ஆருவது அத்தியாயம்‌ 
ஆரம்பப்‌ போராட்ட விவரம்‌ 


.. இந்தியர்களின்‌ நிலைமையைப்பற்றி முந்திய அத்தியாயங்‌ 
களில்‌ சொல்லப்பட்டபோது, அவர்களுக்கு விரோதமாகச்‌ 
செய்யப்பட்ட காரியங்களை அவர்கள்‌ எப்படித்‌ தாங்கினர்‌ 
என்பதைச்‌ சிறிது கண்டோம்‌. சத்தியாக்கிரகத்தின்‌ ஆரம்‌ 
பத்தைப்பற்றிச்‌ சரியாக அறிந்துகொள்வதற்கு, சத்தியா : 
கிரகத்துக்கு முந்திய நாட்களில்‌ இந்தியர்களுடைய உரிமை 
யைப்‌ பாதுகாப்பதற்கு என்ன முயற்சிகள்‌ செய்யப்பட்டன 
என்பதைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டியது அவசியமாகும்‌. 
1899-ஆம்‌ ஆண்டு வரை இந்தியர்கள்‌ கட்சியை எடுத்துரைப்‌ 
-பதற்குத்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ சுதந்திரமான, படித்த இந்தி 
யர்கள்‌ இல்லை என்றே சொல்லலாம்‌. ஆங்கிலம்‌ தெரிந்த 
இந்தியர்‌ பெரும்பாலும்‌ குமாஸ்தாக்கள்‌. அவர்களுடைய 
ஆங்கில ஞானம்‌, அவர்கள்‌ தொழிலுக்கு மாத்திரம்‌ போதுமான 
தாகவும்‌, விண்ணப்பங்கள்‌ எழுதுவதற்குப்‌ போதுமான ஆற்றல்‌ 
இல்லாததாகவும்‌ இருந்தது. தவிர, அவர்கள்‌ குமாஸ்தாக்‌ 
களாயும்‌, தங்கள்‌ நேரத்தை எல்லாம்‌ முதலாளிகளுக்காகச்‌ 
செலவிட வேண்டியவர்களாயும்‌ இருந்தனர்‌. ஆங்கிலம்‌ தெரிந்த 
இந்தியர்களில்‌ மற்றொரு வகுப்பார்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ 
பிறந்தவர்கள்‌. அவர்கள்‌ பெரும்பாலும்‌ ஒப்பந்தத்‌ தொழி 
லாளர்களின்‌ மக்கள்‌. அவர்களில்‌ இவ்வேலை செய்யும்‌ திறமை 
யாருக்காவது இருக்கும்‌ பட்சத்தில்‌, அவர்கள்‌ நியாய மன்றங்‌ 
களில்‌ மொழிபெயர்ப்பவர்களாக அரசாங்க சேவையில்‌ இருக்‌ 
தனர்‌. ஆதலால்‌, தங்கள்‌ சகோதரத்துவ உணர்ச்சியை வாயி 
னல்‌ சொல்வதைத்தவிர இந்தியர்கள்‌ கட்சிக்கு வேறொன்றும்‌ 
செய்ய அவர்களால்‌ இயலவில்லை. 
ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களும்‌, ஒப்பந்தத்திலிருந்து வீடு 
பட்டவர்களும்‌ பெரும்பாலும்‌ உத்தரப்‌ பிரதேசத்திலிருக்தும்‌ 
சென்னை மாகாணத்திலிருந்தும்‌ வந்தவர்கள்‌. சுதந்திர இந்தி 
யர்களாயிருந்த முஸல்மான்‌ வியாபாரிகளும்‌, “ஹிந்து குமாஸ்‌ 
தாக்கனாம்‌ கூர்ஜரத்தைச்‌ ' சேர்ந்தவர்கள்‌. மிகச்‌ சில பார்ஸி 
வியாபாரிகளும்‌, குமாஸ்தாக்களும்‌ இருந்தனர்‌. தென்னாப்‌ 


54 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பிரிக்கா முழுமைக்கும்‌ சுமார்‌ முப்பது, காற்பது பார்ஸிக்காரர்‌ 
களுக்கு மேல்‌ இல்லை. கான்காவதாக, சிந்து மாகாணத்தைச்‌ 
சேர்வதவர்களும்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ வர்த்தகர்கள்‌. 
தென்னப்பிரிக்காவில்‌ இவர்கள்‌ இருநூறு பேர்‌ இருப்பார்கள்‌. 
சித்திகள்‌ இந்தியாவுக்கு வெளியே போய்‌ இருந்த இடங்களில்‌ 
எல்லாம்‌ பட்டு, ஜரிகைச்‌ சாமான்களையும்‌, கருங்காலி, சந்தனம்‌, 
தந்தம்‌ இவை போன்ற பொருள்களால்‌ செய்த பெட்டி முதலிய 
சாமான்களையும்‌ கொண்டுவந்து வியாபாரம்‌ செய்தார்கள்‌. 
ஐரோப்பியர்கள்தான்‌ இவர்களிடத்தில்‌ அதிகமாக வியாபாரம்‌ 
செய்து வந்தனர்‌. 


ஒப்பந்தத்துக்குட்பட்ட தொழிலாளர்களை ஐரோப்பி 
யர்கள்‌, ' கூலிகள்‌ ' என்று அழைத்தனர்‌. சுமை தூக்குவோர்‌ 
கூலிகள்‌. இந்தச்‌ சொல்லே மிகவும்‌ அதிகமாக உபயோகப்படுத்‌ 
தப்பட்டது. அதன்‌ காரணமாக ஒப்பந்தத்‌ தொழிலாளர்‌ 
களும்‌ தங்களைக்‌ “ கூலி 'களென்றே சொல்லிக்கொள்ள ஆரம்‌ 
பித்தார்கள்‌. நூற்றுக்கணக்கான ஐரோப்பியர்கள்‌, இந்திய 
வக்கீல்களையும்‌ இந்திய 'வியாபாரிகளையும்‌, 'கூலி வக்கீல்கள்‌” 
என்றும்‌ 'கூலி வியாபாரிகள்‌' என்றும்‌ கூப்பிட்டார்கள்‌. இந்தச்‌ 
சொல்‌ அவமரியாதை செய்வது என்று சில ஐரோப்பியர்‌ 
களுக்குத்‌ தெரியாது. இகழ்வதற்கும்‌, அவமரியாதை செய்வதற்‌ 
காகவுமே பலர்‌ இந்தச்‌ சொல்லை உபயோகப்படுத்தினார்கள்‌. 
ஆதலால்‌ சுதந்திர இந்தியர்கள்‌ தங்களை ஒப்பந்தத்‌ தொழி 
லாளர்களிலிருந்து வேறுபடுத்திக்கொள்ள முயற்சி செய்தார்கள்‌. 
இக்காரணத்துக்காகவும்‌, இந்தியாவில்‌ மாத்திரம்‌ காணப்படும்‌ 
மற்றும்‌ சில காரணங்களினாலும்‌, ஒரு பக்கம்‌ சுயேச்சையான 
இந்தியர்களுக்கும்‌, மற்றொரு பக்கம்‌ ஒப்பந்தத்துக்கு உட்பட்ட 
தொழிலாளர்களுக்கும்‌, அதிலிருந்து விடுபட்ட தொழிலாளர்‌ 
களுக்குமிடையே வித்தியாசம்‌ உண்டாக்கப்‌ பிரயத்தனம்‌ செய்‌ 
யப்பட்டது. 

சுதந்திர இந்தியர்கள்‌, முக்கியமாக முஸல்மான்‌ வியாபாரி 
கள்‌, மேலே கூறப்பட்ட அநீதிகளை எதிர்க்க முன்வந்தனர்‌. : 
ஆனல்‌ இதில்‌ ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களுடைய உதவியையும்‌, 
ஒப்பந்தங்களிலிருந்து வீடுதலை பெற்ற தொழிலாளர்களுடைய 
உதவியையும்‌ பெறுவதற்குக்‌ குறிப்பாக யாதொரு முயற்சியும்‌ 
செய்யப்படவில்லை. ஒரு வேளை இவ்வெண்ணம்‌ ஒருவருக்கும்‌ 
தோன்றியிராமல்‌ இருந்திருக்கலாம்‌ ; அல்லது தோன்றியீரும்‌ 
தாலும்‌, அவர்களையும்‌ இவ்வியக்கத்தில்‌ சேர்த்துக்கொள்ளுவ 
தால்‌ விஷயம்‌ இன்னும்‌ மோசமாகப்‌ போகுமென்ற பயமும்‌ 


ஆரம்பப்‌ போராட்ட விவரம்‌ 65 


இருந்திருக்கலாம்‌. சுதந்திர வியாபாரிகளுக்கு விரோதமாகவே 
இந்த அநீதிகள்‌ செய்யப்பட்டன என்று நினைக்கப்பட்டதாகை 
யால்‌, அவர்களைக்‌ காப்பாற்றுவதற்கு வேண்டிய உபாயங்கள்‌ 
மட்டும்‌ கையாளப்பட்டன. அவர்களுடைய பிரதிகூலமான 
நிலைமையையும்‌, ஆங்கிலம்‌ அறியாமையையும்‌, இந்தியாவிலும்‌ 
பொது வேலைகளில்‌ அவர்களுக்கு அனுபவம்‌ இல்லாமையையும்‌ 
யோசித்துப்‌ பார்த்தால்‌, தங்களுக்கு நேரிட்ட கஷ்டங்களைப்‌ 
போக்கிக்கொள்ள மிக நன்றாகவே அவர்கள்‌ போராடினார்கள்‌ 
என்று சொல்லலாம்‌. ஐரோப்பிய வக்கீல்களின்‌ உதவியை 
நாடி, விண்ணப்பங்கள்‌ தயார்‌ செய்து, சில சமயங்களில்‌ தங்‌ 
கள்‌ பிரதிநிதிகளை அனுப்பி அதிகாரிகளைப்‌ பார்த்து, தங்களால்‌ 
இயன்றவரை விஷயங்களைச்‌ சீர்திருத்த முயன்றனர்‌. 1893-ஆம்‌ 
ஆண்டு வரை இம்மாதிரி நடந்தது. 

சில முக்கியமான தேதிகளை ஞாபகத்தில்‌ வைப்பது .வாச 
கர்களுக்கு உதவியாயிருக்கும்‌. 1893-ஆம்‌ வருஷத்துக்கு முன்பு 
இந்தியர்கள்‌ "ஆரஞ்சு பிரீ ஸ்டேட்டிலிருந்து துரத்தப்பட்‌ 
டார்கள்‌. டிரான்ஸ்வாலில்‌ 1885-ஆம்‌ வருஷத்து 8-ஆவது சட்டம்‌ 
அமலில்‌ இருந்தது. நேட்டாலில்‌ ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களைத்‌ 
தவீர மற்றவர்களைத்‌ துரத்துவதற்கு வேண்டிய சட்டம்‌ இயற்ற 
யோசனை செய்யப்பட்டது; இதற்காகப்‌ பொறுப்பாட்சியும்‌ 
வாங்கியாகிவிட்டது. 


1893-ஆம்‌ வருஷம்‌ ஏப்ரல்‌ மாதம்‌, தென்னாப்பிரிக்காவுக்குப்‌ 
போக இந்தியாவிலிருந்து நான்‌ புறப்பட்டேன்‌. குடியேறச்‌ 
சென்ற இந்திய மக்களின்‌ முன்னைய வரலாற்றைப்பற்றி 
எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்‌ தொழில்‌ முறையிலேதான்‌ 
நான்‌ அங்குச்‌ சென்றேன்‌. தாதா அப்துல்லா என்ற பெயரால்‌ 
போர்பந்தர்‌ மெமன்களுடைய கம்பெனியொன்று அச்‌ 
சமயம்‌ டர்பனில்‌ வியாபாரம்‌ செய்துகொண்டிருந்தது. இம்‌ 
மாதிரியே பெயர்‌ பெற்ற கம்பெனியொன்று இதற்குப்‌ போட்டி 
யாக, தையப்‌ ஹாஜி கான்‌ முகம்மது என்ற பெயரில்‌ பிரிட்‌ 
டோரியாவில்‌ வியாபாரம்‌ செய்துகொண்டிருந்தது. துரதிர்ஷ்ட 
வசமாய்‌, இவ்விரு கம்பெனிகளுக்குள்‌ ஒரு முக்கியமான தாவா 
கோர்ட்டில்‌ இருந்தது. போர்பந்தரில்‌ இருந்த தாதா அப்‌ 
துல்லா கம்பெனியின்‌ பங்காளி ஒருவர்‌, என்னை அமர்த்தித்‌ 
தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பினால்‌ அவர்கள்‌ . தாவாவுக்கு 
உதவியாயிருக்குமென நினைத்தார்‌. உன்‌ அப்போதுதான்‌ 
வக்கீல்‌ ஆனேன்‌; தொழிலுக்குப்‌ புதியவன்‌. எனினும்‌, கான்‌ 
அவர்கள்‌ தாவாவைக்‌ கெடுத்து விடுவேன்‌ என்று அவர்‌ பயப்‌ 


56 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


படவில்லை. ஏனெனில்‌, கோர்ட்டில்‌ அந்தத்‌ தாவாவை நான்‌ 
நடத்துமாறு அவர்‌ விரும்பவில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ வைத்‌ 
திருந்த தென்னாப்பிரிக்கா வக்கீல்களுக்கு நான்‌ உதவி செய்ய 
வேண்டுமென்றுதான்‌ விரும்பினர்‌... எனக்குப்‌ புதிய அனுப 
வங்களில்‌ ஆர்வம்‌ உண்டு. கான்‌ புதிய இடங்களையும்‌ புதிய 
நாடுகளையும்‌ பார்க்க விரும்பினேன்‌. *கேசு'கள்‌ கொண்டு 
வந்து கொடுப்பவர்களுக்குத்‌ தரகு கொடுப்பது என்பது 
எனக்கு மிகவும்‌ அருவருப்பாக இருந்தது. செளராஷ்டிரத்‌ 
தில்‌ தென்படும்‌ சூழ்ச்சிகள்‌ நிரம்பிய சூழ்நிலையில்‌ நான்‌ 
திணறிக்கொண்டிருந்தேன்‌. இவ்வேலை ஒரு வருஷத்துக்குத்‌ 
தான்‌. இதை ஒப்புக்கொள்வதற்கு எனக்கு ஒரு தடையும்‌ 
தோன்றவில்லை. நான்‌ ஈஷ்டப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 
ஏனெனில்‌, என்னுடைய பிரயாணச்‌ செலவுகளையும்‌, தென்‌ 
னாப்பீரிக்காவில்‌ ஏற்படும்‌ செலவுகளையும்‌ தவிர எனக்குச்‌ 
சம்பளமாக நூற்றைந்து பவுன்களும்‌ கொடுப்பதாகத்‌ தாதா 
அப்துல்லா கம்பெனியார்‌ ஒப்புக்கொண்டனர்‌. இவ்வேற்பாடு 
எனக்குத்‌ தந்தைபோல்‌ இருந்த காலஞ்சென்ற என்‌ தமையனார்‌ 
வாயிலாகச்‌ செய்யப்பட்டது. அவர்‌ விருப்பம்‌ எனக்கு ஆணை 
போன்றது. நான்‌ தென்னாப்பிரிக்காவுக்குப்‌ போவதை அவர்‌ 
விரும்பினார்‌. எனவே 1898-ஆம்‌ வருஷம்‌ மே மாதத்தில்‌ நான்‌ 
டர்பன்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. 

நான்‌ பாரிஸ்டராதலால்‌, எனக்குத்‌ தெரிந்தவாறு நல்ல 
உடை பூண்டு, கான்‌ பெரிய மனிதன்‌ என்ற பாவத்தோடு 
டர்பனில்‌ இறங்கினேன்‌. ஆனால்‌ சீக்கிரத்திலேயே என்‌ மயக்‌ 
கம்‌ தெளிந்துவிட்டது. என்னை அமர்த்திய தாதா அப்துல்லா 
வின்‌ கூட்டாளி நேட்டால்‌ எப்படி இருக்கும்‌ என்பதைச்‌ சொல்லி 
யிருந்தார்‌. ஆனால்‌ நான்‌ அங்கு என்‌ கண்ணால்‌ பார்த்தது, 
அவர்‌ சொன்னதைப்‌ பொய்யாக்கியது. அவர்‌ பேரில்‌ குற்றம்‌ 
சொல்வதற்கில்லை. அவர்‌ உண்மை நிலைமையை அறியாத கபட 
மற்ற நேர்மையான மனிதர்‌. நேட்டாலில்‌ இந்தியர்களுக்கு 
இருந்த கஷ்டம்‌ அவருக்குக்‌ கொஞ்சமும்‌ தெரியாது. 
மிகுந்த அவமானத்தை உண்டாக்கக்கூடிய நிலைமைகளும்‌, அப்‌ 
படிப்பட்டவையாக அவருக்குத்‌ தோன்றவில்லை. ஐரோப்பியர்கள்‌ 
இந்தியர்களை மிகவும்‌ மானக்கேடாக நடத்தியதை முதல்‌ 
நாளன்றே கவனித்தேன்‌. 

கான்‌ வந்த இரண்டு வாரங்களுக்குள்‌ எனக்குக்‌ கோர்ட்டில்‌ 
கிடைத்த அருவருப்பான அனுபவங்களையும்‌, ரெயில்‌ வண்டிகளில்‌ 
எனக்கு கேர்ந்த கஷ்டங்களையும்‌, வழியில்‌ எனக்குக்‌ கிடைத்த 


ஆரம்பப்‌ போராட்ட விவரம்‌ 57 


அடிகளையும்‌, ஹோட்டல்களில்‌ தங்க இடம்‌ கிடைப்பதற்காக 
கான்‌ பட்ட சிரமத்தையும்‌, பல தடவைகளில்‌ இடம்‌ கிடைக்கா 
மல்‌ இருந்ததையும்‌ இங்கு விவரிக்க நான்‌ விரும்பவில்லை. இந்த 
அனுபவங்கள்‌ எல்லாம்‌ என்‌ மனத்தில்‌ பதிந்துவிட்டனவென்று 
சொன்னால்‌ போதுமானது. சுயகலத்தாலும்‌," புதுமையைக்‌ 
காணும்‌ ஆவலாலும்‌ தூண்டப்பட்டு, ஒரு தனி வழக்கு நிமித்தம்‌ 
கான்‌ அங்குச்‌ சென்றிருந்தேன்‌. ஆதலால்‌ முதல்‌ வருடத்தில்‌ 
அந்த அநீதிகளைப்‌ பார்த்துக்கொண்டும்‌, அவைகளுக்கு உட்‌ 
பட்டும்‌ இருந்தேன்‌. பிறகு என்‌ கடமை என்ன என்ற 
உணர்ச்சி என்‌ மனத்தில்‌ பிறந்தது. என்‌ சுயநலத்தைப்‌ பற்‌ 
நிய வகையில்‌, தென்னாப்பிரிக்கா எனக்கு கன்மை விளைவிக்கா 
தெனக்‌ கண்டேன்‌. என்னை அவமதிக்கும்‌ ஒரு நாட்டில்‌ பணம்‌ 
சம்பாதிப்பதிலும்‌ அல்லது வசிப்பதிலும்‌ எனக்கு விருப்பம்‌ 
இல்லாதது மட்டுமல்ல, எனக்கு மிக வெறுப்பாகவும்‌ இருக்‌ 
தது. நான்‌ ஒரு சங்கடத்தில்‌ மாட்டிக்கொண்டிருக்தேன்‌. 
இரண்டு வழிகளே எனக்கு இருந்தன. ஒன்று, எனக்குத்‌ 
தெரிவிக்கப்படாத சில விஷயங்கள்‌ எனக்கு இப்பொழுது 
தெரிகின்றன என்ற காரணத்தைக்‌ காட்டி, தாதா அப்துல்லா 
கம்பெனியாரிடம்‌ நான்‌ செய்துகொண்டிருந்த ஒப்பந்தத்தி 
லிருந்து விடுதலை செய்துகொண்டு இந்தியாவுக்குத்‌ திரும்புவது. 
இல்லாவிட்டால்‌, எல்லாக்‌ கஷ்டங்களையும்‌ சகித்துக்கொண்டு 
என்‌ ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது. மாரிட்ஸ்பர்க்‌ ஸ்டேஷனில்‌ 
ரெயிலிலிருந்து ஒரு போலீஸ்காரன்‌ என்னை வெளியே தள்ளிவிட்‌ 
டான்‌. ரெயில்‌ போன பிறகு, மிகுந்த குளிரில்‌ நடுங்கிக்கொண்டு, 
பிரயாணிகள்‌ தங்கும்‌ அறையில்தான்‌ உட்கார்ந்துகொண்டிருக்‌ 
தேன்‌. என்‌ சாமான்கள்‌ என்னவாயின என்று எனக்குத்‌ 
தெரியாது. மறுபடியும்‌ அவமானப்படுத்தப்பட்டுத்‌ தாக்கப்பட 
லாம்‌ என்ற பயத்தால்‌ அவைகளைப்பற்றி விசாரிக்கவும்‌ 
எனக்குத்‌ தைரியம்‌ வரவில்‌%, தூங்கலாம்‌ என்பதற்கு வழி 
ஏது? சந்தேகம்‌ என்‌ மனத்தில்‌ குடிகொண்டது. இரவில்‌ 
வெகு நேரத்திற்குப்பின்‌, இந்தியாவுக்குத்‌ திரும்பி ஓடுவது 
கோழைத்தனமென்ற முடிவுக்கு வந்தேன்‌. நான்‌ ஏற்றுக்‌ 
கொண்டதை நிறைவேற்றியே தீரவேண்டும்‌; அவமானங்களை 
யும்‌ அடிகளையும்‌ பொருட்படுத்தாமல்‌ கான்‌ பிரிட்டோரியாவுக்‌ 
குச்‌ சென்றே தீரவேண்டும்‌. பிரிட்டோரியா என்னுடைய 
இலக்காக இருந்தது. அங்கேதான்‌ வழக்கு ஈடந்து வந்தது. 
என்‌ வேலையுடன்‌, முடியுமானால்‌ இந்த அநீதிகளை ஒழிக்கச்‌ சில 
முறைகளையும்‌ கைக்கொள்வதெனத்‌ தீர்மானித்தேன்‌. இந்தத்‌ 


58 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தீர்மானம்‌ என்‌ மனத்திற்குச்‌ சற்று அமைதியையும்‌ பலத்தையும்‌ 
கொடுத்தாலும்‌, எனக்குத்‌ தூக்கம்‌ வரவில்லை. 

அடுத்த நாள்‌ காலை தாதா அப்துல்லா கம்பெனிக்கும்‌, 
ரெயில்வே கம்பெனியின்‌ நிர்வாக உத்தியோகஸ்தருக்கும்‌ தந்தி 
அடித்தேன்‌. இருவரிடத்திலிருந்தும்‌ பதில்‌ வந்தது. தாதா 
அப்துல்லாவும்‌, அச்சமயத்தில்‌ நேட்டாலில்‌ இருந்த அவர்‌ கூட்‌ 
டாளி சேட்‌ அப்துல்லா ஹாஜி ஆதம்‌ ஐவேரியும்‌ கண்டிப்பான 
நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தார்கள்‌. பல ஊர்களி 
லிருந்த தங்கள்‌ இந்திய ஏஜெண்டுகளுக்கு என்னைக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளும்படி தந்தி அடித்திருந்தார்கள்‌. ரெயில்வே கம்பெனி 
யின்‌ நிர்வாக உத்தியோகஸ்தரையும்‌ போய்ப்‌ பார்த்தார்கள்‌. 
மாரிட்ஸ்பர்க்‌ இந்திய வியாபாரிகள்‌, தந்தி கிடைத்து என்னைப்‌ 
பார்க்க வந்தார்கள்‌. தங்கள்‌ எல்லோருக்கும்‌ இம்மாதிரி மோச 
மான அனுபவங்கள்‌ இருந்திருக்கின்றன என்றும்‌, ஆனால்‌ 
அவைகளுக்குப்‌ பழக்கப்பட்டுப்‌ போய்விட்டதால்‌ தாங்கள்‌ 
அவைகளைப்‌ பொருட்படுத்தவில்லை என்றும்‌ சொல்லி என்னைச்‌ 
சமாதானம்‌ செய்ய முயன்றார்கள்‌. சாதாரணமாக, வியாபாரத்‌ 
திற்கு மானத்தைப்‌ பார்த்தால்‌ முடியாது. ஆதலால்‌, பணத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வது போல்‌ அவமானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளு 
வதையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கொள்கையாகக்‌ கொண்டிருந்தனர்‌. 
எப்படி முக்கிய வாயில்கள்‌ மூலம்‌ ரெயில்வே நிலையத்திற்குள்‌ 
இந்தியர்கள்‌ போக முடியவில்லையென்றும்‌, டிக்கட்டுகள்‌ வாங்கு 
வது தங்களுக்கு எவ்வளவு கடினமாயிருந்ததென்றும்‌ அவர்கள்‌ 
எனக்குச்‌ சொன்னார்கள்‌, அன்றிரவே பிரிட்டோரியாவுக்குப்‌ 
புறப்பட்டேன்‌. எல்லோருடைய உள்ளத்தையும்‌ சோதனை 
செய்யும்‌ இறைவன்‌ என்‌ உறுதியையும்‌ நன்றாகப்‌ பரீட்சை 
செய்தான்‌. நான்‌ பிரிட்டோரியாவுக்குப்‌ போகும்‌ வழியில்‌ இன்‌ 
னும்‌ அதிக அவமானத்தையும்‌ அடிகளையும்‌ பெற்றேன்‌. ஆனால்‌ 
இவை எல்லாம்‌ என்‌ தீர்மானத்தையே உறுதிப்படுத்தின. 

இவ்விதம்‌ 1893-ஆம்‌ வருஷத்தில்‌ தென்னுப்பிரிக்காவிலிருந்த 
இந்தியர்களின்‌ நிலைமையைப்பற்றி எனக்கு நிறைந்த அனுப 
வம்‌ கிடைத்துவிட்டது. ஆனால்‌ பிரிட்டோரியாவிலிருந்த இந்தி 
யர்களுடன்‌ இவ்விஷயத்தைப்பற்றிப்‌ 3பசியதற்குமேல்‌ நான்‌ 
வேறொன்றும்‌ செய்யவில்லை. கம்பெனியின்‌ வழக்கைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு, அதே சமயத்தில்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ இந்தியர்‌ 
களுக்கு இருக்கும்‌ குறைகள்‌ சம்பந்தமான விஷயத்தையும்‌ மேற்‌ 
கொள்ளுவது அசாத்தியமென எனக்குத்‌ தோன்றிற்று.- இரு 
விஷயங்களையும்‌ ஒன்றாகச்‌ செய்வது இரண்டையும்‌ கெடுப்ப 


ஆரம்பப்‌ போராட்ட விவரம்‌ 59 


தாகும்‌. 1894-ஆம்‌ ஆண்டு வந்தது. நான்‌ டர்பனுக்குத்‌ திரும்பி, 
இந்தியாவுக்குப்‌ போக ஆயத்தமானேன்‌. தாதா அப்துல்லா 
எனக்குப்‌ பிரிவு உபசாரம்‌ நடத்தினார்‌. அச்சமயம்‌ யாரோ 
ஒருவர்‌ “நேட்டால்‌ மெர்க்குரி'யின்‌ ஒரு பிரதியை என்‌ கையில்‌ 
கொடுத்தார்‌. கான்‌ அதைப்‌ படித்தேன்‌. அதிலிருந்த கேட்‌ 
டால்‌ சட்டசபை நடவடிக்கைகளின்‌ விவரமான அறிக்கையில்‌ 
“இந்தியர்கள்‌ வாக்குரிமை' என்ற தலைப்பின்கீழ்ச்‌ சில வரிகள்‌ 
இருந்ததைக்‌ கண்டேன்‌. நேட்டால்‌ அரசாங்கத்தார்‌ இந்தியர்கள்‌ 
வாக்குரிமையை ரத்து செய்வதற்காக ஒரு மசோதா கொண்டு 
வரும்‌ தறுவாயில்‌ இருந்தனர்‌. இது, அவர்களுக்கிருந்த சிறிய 
உரிமைகளையும்‌ நீக்குவதன்‌ ஆரம்பமாகும்‌. அச்சமயத்தில்‌ செய்‌ 
யப்பட்ட சொற்பொழிவுகள்‌ அரசாங்கத்தின்‌ எண்ணத்தைத்‌ 
தெளிவாக்கின. அங்கிருந்த வியாபாரிகளுக்கும்‌, மற்றவர்களுக்‌ 
கும்‌ அந்தச்‌ செய்தியை வாசித்துக்‌ காட்டி எனக்குத்‌ தெரிந்த 
வரையில்‌ அப்போதிருந்த நிலைமையைப்பற்றியும்‌ சொன்னேன்‌. 
முழு விவரங்களும்‌ என்னிடம்‌ இல்லை. தங்கள்‌ உரிமைகளின்‌ 
பேரில்‌ செய்யப்பட்ட எதிர்ப்புக்களை இந்தியர்கள்‌ பலமாகத்‌ 
தடுக்க வேண்டுமென நான்‌ சொன்னேன்‌. அவர்கள்‌ அதற்கு 
ஒப்புக்கொண்டனர்‌; ஆனால்‌ தனிமையாகத்‌ தாங்கள்‌ இப்‌ 
போராட்டத்தை நடத்த முடியாதென்று சொல்லி என்னை 
அங்கேயே இருக்கும்படி வற்புறுத்தினர்கள்‌. நான்‌ சுமார்‌ ஒரு 
மாதம்‌ அதிகமாக அங்கே இருக்க இசைந்தேன்‌. அதற்குள்‌ 
போராட்டம்‌ முடிவடைந்துவிடும்‌. சட்டசபையில்‌ ஆஜர்‌ செய்‌ 
யப்படுவதற்காக அன்றிரவு ஒரு விண்ணப்பம்‌ எழுதினேன்‌. 
நடவடிக்கைகளைத்‌ தாமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு அரசாங்‌ 
கத்துக்கும்‌ ஒரு தந்தி அடிக்கப்பட்டது. சேட்‌ ஹாஜி ஆதம்‌ 
தலைமையின்கீழ்‌ உடனே ஒரு கமிட்டி ஏற்படுத்தி அவர்‌ 
பேரால்‌ தந்தி அடிக்கப்பட்டது. அதன்‌ காரணமாக அம்மசோ 
தாவின்மீது நடவடிக்கை இரண்டு நாட்கள்‌ ஒத்தி வைக்கப்‌ 
பட்டது. அவ்விண்ணப்பக்தான்‌ இந்தியர்களால்‌ தென்னாப்‌ 
பிரிக்கா சட்டசபைக்கு அனுப்பப்பட்ட விண்ணப்பங்களில்‌ 
முதலாவது. இம்மசோதாவின்‌ பிந்திய வரலாற்றை நான்கா 
வது அத்தியாயத்தில்‌ சொல்லியிருக்கிறேன்‌. இவ்‌ விண்ணப்‌ 
பம்‌ இந்த மசோதாவைத்‌ தோற்கடிக்கவில்லை யெனினும்‌ ஒரு: 
விதமான உணர்ச்சியை நிச்சயமாக இது உண்டாக்கிற்று. 
தென்னாப்பிரிக்கா இந்தியர்களுக்கு இம்மாதிரிக்‌ கிளர்ச்சிகளில்‌ 
இதுதான்‌ முதல்‌ அனுபவம்‌. சமூக முழுவதிலும்‌ ஒரு புது உற்‌ 
சாகம்‌ மூண்டது. ஒவ்வொரு காஞம்‌ கூட்டங்கள்‌ கடக்தன 


60 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


நாளுக்கு காள்‌ அவைகளுக்கு அதிகமான ' பேர்கள்‌ வந்து 
கொண்டிருந்தனர்‌. தேவைக்கு மேலாகவே 'தொகையும்‌ வசூ 
லாயிற்று. பல தொண்டர்கள்‌ நகல்கள்‌ தயார்‌ செய்வதிலும்‌ 
கையெழுத்துக்கள்‌ வாங்குவதிலும்‌, இம்மாதிரி மற்ற வேலைகள்‌ 
செய்வதிலும்‌, யாதோர்‌ ஊதியமும்‌ பெறாது உதவி செய்தனர்‌. 
மற்றும்‌ சிலர்‌, இங்ஙனம்‌ வேலை செய்ததுடன்‌ பணமும்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. விடுதலை பெற்ற ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களின்‌ 
மக்கள்‌ உற்சாகத்துடன்‌ இவ்வியக்கத்தில்‌ சேர்ந்தனர்‌. அவர்‌ 
களுக்கு ஆங்கிலம்‌ தெரியும்‌; அவர்கள்‌ கையெழுத்தும்‌ அழகாக 
இருக்கும்‌. நகல்‌ எடுப்பதையும்‌, மற்ற வேலைகளையும்‌ இரவு 
பகல்‌ மனம்‌ சலிக்காமல்‌ செய்தனர்‌. ஒரு மாதத்திற்குள்‌ பத்‌ 
தாயிரம்‌ கையெழுத்துக்கள்‌ கொண்ட விண்ணப்பம்‌ ஒன்று 
லார்டு ரிப்பனுக்கு அனுப்பப்பட்டது. கான்‌ உடனே செய்ய 
வேண்டுமென்றிருந்த வேலையும்‌ முடிந்தது. 


நான்‌ இந்தியா திரும்புவதற்கு அனுமதி கேட்டேன்‌. 
ஆனால்‌ இக்‌ கிளர்ச்சி இந்தியர்கள்‌ மனத்தில்‌ மிகுந்த ஊக்‌ 
கத்தை உண்டாக்கி யிருந்ததால்‌, அவர்கள்‌ என்னைப்‌ போக 
விடவில்லை. அவர்கள்‌ சொன்னார்கள்‌: * நம்மைக்‌ கடைசியாக 
அழித்துவிடுவதற்குக்‌ கையாளப்படப்‌ போகும்‌ முறையில்‌ இது 
முதல்‌ படியெனத்‌ தாங்களே எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள்‌. 
குடியேற்ற நாட்டு மந்திரி ௩ம்‌ விண்ணப்பத்துக்கு அனுகூலமான 
பதில்‌ கொடுப்பாரென யார்‌ சொல்ல முடியும்‌? தாங்கள்‌ 
எங்கள்‌ உற்சாகத்தைப்‌ பார்த்தீர்கள்‌. நாங்கள்‌ வேலை செய்வதற்‌ 
குச்‌ சம்மதித்துத்‌ தயாராகவும்‌ இருக்கிறோம்‌. எங்களிடத்தில்‌ 
பணமும்‌ இருக்கிறது. ஆனால்‌ ஒரு வழிகாட்டி இல்லாது 
போனால்‌, இதுவரை செய்த சிறிய முயற்சியும்‌ வீணாகும்‌. ஆத 
லால்‌ இங்கிருப்பது தங்கள்‌ கடமையென நினைக்கிறோம்‌.” இந்‌ 
தியர்களுடைய நலன்களைக்‌ காப்பாற்றுவதற்கு நிரந்தர ஸ்தா 
பனம்‌ ஒன்று அமைப்பது நன்றென எனக்கும்‌ தோன்றியது. 
ஆனால்‌ நான்‌ எங்கு, எப்படி இருப்பது 2. எனக்கு ஒழுங்காகச்‌ 
சம்பளம்‌ கொடுத்து வர முன்வந்தார்கள்‌; நான்‌ அதைக்‌ 
கண்டிப்பாய்‌ மறுத்துவிட்டேன்‌. பொது வேலைக்கு ஒருவன்‌ 
அதிகமாகச்‌ சம்பளம்‌ வாங்கலாகாது. தவிர, நான்‌ இவ்‌ 
வேலையைப்‌ புதிதாகச்‌ செய்பவன்‌. எனக்கு அப்பொழுது 
இருந்த எண்ணப்படி, சாதாரணமாக, பாரிஸ்டர்கள்‌ இருக்கும்‌ 
முறையில்‌, சமூகத்துக்கு மதிப்பு ஏற்படும்‌ வகையில்‌ நான்‌ வாழ 
வேண்டுமென நினைத்தேன்‌. அதற்கு: அதிகம்‌ செலவாகும்‌. 
என்னுடைய செலவுக்கு, பொதுஜனங்களிடமிருந்து . வசூல்‌ 


ஆரம்பப்‌ போராட்ட விவரம்‌ 61 


செய்து காரியங்களை நடத்தும்‌ ஒரு ஸ்தாபனத்தை எதிர்பார்த்‌ 
திருப்பது தவறெனத்‌ தோன்றியது. இதனால்‌ என்‌ வேலை 
செய்யும்‌ திறமும்‌ குறைக்கப்படும்‌. இதற்காகவும்‌, இம்மாதிரி 
யான மற்றக்‌ காரணங்களுக்காகவும்‌ பொது மக்களுக்காகச்‌ 
செய்யும்‌ வேலைக்கு ஊதியம்‌ பெறக்‌ கண்டிப்பாய்‌ மறுத்து 
விட்டேன்‌. ஆனால்‌ அவர்களில்‌ முக்கியமான வியாபாரிகள்‌ எனக்‌ 
குத்‌ தங்கள்‌ வழக்குகளைக்‌ கொடுத்து, என்னை அமர்த்துவதற்‌ 
காகப்‌ ' பீசு'களும்‌ கொடுப்பார்களானால்‌, நான்‌ இருக்கத்‌ தயா 
ரெனக்‌ கூறினேன்‌. நான்‌ ஒரு வருடத்துக்கு அமர்த்தப்பட 
லாம்‌. இம்மாதிரி நாங்கள்‌ ஒரு வருடகாலம்‌ இருக்கலாம்‌ ; 
அதன்‌ பயனைப்‌ பார்த்து இரு தரத்தாருக்கும்‌ சம்மதமாயிருந்‌ 
தால்‌ இவ்வேற்பாட்டின்படியே பின்னும்‌ நடக்கலாம்‌. இந்த 
யோசனையை எல்லோரும்‌ மனமார ஏற்றுக்கொண்டனர்‌. 
நேட்டால்‌ சுப்ரீம்‌ கோர்ட்டின்‌ அட்வகேட்டாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுவதற்கு நான்‌ விண்ணப்பம்‌ செய்தேன்‌. கறுப்புச்‌ 
சாதியைச்‌ சேர்ந்த பாரிஸ்டர்கள்‌ சட்டப்படி வக்கீல்களாகக்‌ 
கூடாது என்ற ஒரு காரணத்தின்‌ பேரிலேயே நேட்டால்‌ வக்‌ 
கீல்கள்‌ சங்கம்‌ என்‌ விண்ணப்பத்தை எதிர்த்தது. முன்‌ அர 
சாங்க வக்கீலாயும்‌, அதற்குப்‌ பின்‌ நேட்டால்‌ முதன்‌ மந்திரி 
யாயும்‌ இருந்த பெயர்‌ பெற்ற வக்கீல்‌ காலம்சென்ற எஸ்கோம்பு 
என்‌ வக்கீலாக இருந்தார்‌. இம்மாதிரி விண்ணப்பங்களை முக்‌- 
கியமான பாரிஸ்டர்கள்‌ பணம்‌ வாங்கிக்கொள்ளாமல்‌ ஆஜர்‌ 
செய்து வாதிக்க வேண்டுமென்பது வழக்கமாயிருந்தது. எஸ்‌ 
கோம்பும்‌ அங்ஙனமே என்னுடைய கட்சியை எடுத்துப்‌ பேசி 
னர்‌. அவர்‌ எனக்கு வேலை கொடுக்கும்‌ வியாபாரிகளுக்கும்‌ 
பெரிய வக்கீலாயிருந்தார்‌. கோர்ட்டார்‌, வக்கீல்கள்‌ சங்கத்தின்‌ 
ஆட்சேபத்தை நிராகரித்து, என்‌ சார்பில்‌ தீர்ப்புக்‌ கொடுத்த 
னர்‌. வக்கீல்கள்‌ சங்கத்து ஆட்சேபம்‌, அவர்கள்‌ விரும்பாம 
லேயே என்னைப்‌ பிரபலத்துக்குக்‌ கொண்டு வந்தது. தென்‌ 
னப்பிரிக்காப்‌ பத்திரிகைகள்‌ வக்கீல்கள்‌ சங்கத்தைப்‌ பரிகாசம்‌ 
செய்தன ; சில என்னைப்‌ பாராட்டவும்‌ செய்தன. 
தாற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி ஸ்திரமாக்கப்‌ 
பட்டது. இந்தியத்‌ தேசீயக்‌ காங்கிரஸ்‌ கூட்டம்‌ எதற்கும்‌ கான்‌ 
போனதில்லை. அதைப்பற்றிப்‌ படித்திருந்தேன்‌. இந்தியாவின்‌ 
பெரியாரான தாதாபாய்‌! அவர்களைப்‌ பார்த்திருக்கிறேன்‌. அவ 
ன்‌ 1895-ம்‌ ஆண்டு பி, ர்‌. 1845-ல்‌ எலிபின்ஸ்டன்‌ 
கைக ததி கலாச தி யத்தின்‌ ஒன்றைக்‌ சல கலம்‌ நடத்தினர்‌, 1807-ல்‌ 
கிழக்கு இந்தியச்‌ சங்கத்தை ஏற்படுத்தினார்‌. லண்டன்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ குஜராத்தி 


62 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ரிடம எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆதலால்‌ நான்‌ ஒரு 
காங்கிரஸ்‌ பக்தனாக இருந்ததுடன்‌, அப்பெயரைப்‌ பரவச்‌ செய்‌ 
யவும்‌ விரும்பினேன்‌. அனுபவமில்லாமல்‌ இருந்ததால்‌, ஒரு புதுப்‌ 
பெயரைக்‌ கண்டுபிடிக்க நான்‌ முயற்சி செய்ய விரும்பவில்லை. 
அவ்வாறு செய்ய முயன்றால்‌, பிழை செய்துவீடுவேனோ என்ற 
பயமும்‌ இருந்தது. ஆகையால்‌ தங்கள்‌ ஸ்தாபனத்துக்கு கேட்‌ 
டால்‌ இந்தியர்‌ காங்கிரஸ்‌' என்று பெயரிடும்படிச்‌ சொன்னேன்‌ 
இந்திய தேசீயக்‌ காங்கிரஸைப்பற்றி எனக்குத்‌ தெரிந்த சில 
விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துக்‌ கூறினேன்‌. எப்படியோ 
7994-ஆம்‌ ஆண்டு மே மாதத்தில்‌ நேட்டால்‌ இந்தியர்‌ காங்கிரஸ்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டது. இந்தியக்‌ காங்கிரஸுக்கும்‌, கேட்டால்‌ 
காங்கிரஸுக்கும்‌ இதுதான்‌ வித்தியாசம்‌. அதாவது நேட்டால்‌ 
இந்தியர்‌ காங்கிரஸ்‌ வருட முழுவதும்‌ வேலை செய்தது ; வருடம்‌ 
ஒன்றுக்கு முன்று பவுனுக்குக்‌ குறையாமல்‌ சந்தாக்‌ கொடுப்ப 
வர்கள்தாம்‌ அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள்‌. 
முன்று பவுனுக்கு அதிகமான தொகைகள்‌ நன்றியுடன்‌ வாங்கிக்‌ 
கொள்ளப்பட்டன. ஒவ்வோர்‌ அங்கத்தினரிடமும்‌ அவரால்‌ 
கொடுக்கக்கூடிய அளவு அதிகத்‌ தொகை வசூல்‌ செய்ய முயற்சி 
செய்யப்பட்டது. சுமார்‌ ஆறு அங்கத்தினர்கள்‌ வருடத்துக்கு 
இருபத்துநான்கு பவுன்கள்‌ கொடுத்தனர்‌. பன்னிரண்டு 
பவுன்கள்‌ கொடுத்தவர்கள்‌ அதிகமாயிருந்தனர்‌. ஒரு மாதத்தில்‌ 
சுமார்‌ முந்நூறு அங்கத்தினர்கள்‌ சேர்க்கப்பட்டனர்‌. அவர்‌ 
களில்‌ ஹிந்துக்களும்‌, முஸல்மான்களும்‌, பார்ஸிகளும்‌, கிறிஸ்த 
வர்களும்‌ இருந்ததைத்‌ தவீர, நேட்டாலுக்கு வந்திருந்த இந்தி 
யாவின்‌ பல மாகாணத்தாரும்‌ இருந்தனர்‌. முதல்‌ வருடம்‌ 
முழுவதும்‌ வேலை வெகு மும்முரமாக நடந்தது. பணக்கார 
வியாபாரிகள்‌ வெகு தூரத்திலுள்ள கிராமங்களுக்குத்‌ தங்கள்‌ 
வண்டிகளிலேயே சென்று, புது அங்கத்தினர்களைச்‌ சேர்த்துச்‌ 
சந்தாவும்‌ வசூல்‌ செய்தனர்‌. எல்லோரும்‌ கேட்டவுடனே 
கொடுத்துவிடவில்லை. சிலருக்கு விஷயங்களைப்‌ போதிக்க 
வேண்டியிருந்தது. இப்போதனை ஒருவித ராஜீயப்‌ பயிற்சியாக 
இருந்ததுடன்‌, மக்களுக்குத்‌ தங்கள்‌ நிலைமையைப்பற்றிய உண்‌ 
ஆசிரியராக இருந்தார்‌.1874-இல்‌ பரோடா திவான்‌. 1885-இல்‌ பம்பரம்‌ சட்டசபையின்‌ 
அங்கத்தினர்‌. 1886 ,1899-இல்‌ பார்லிமெண்டு அங்கத்தினர்‌. 1886, 8192, 1906 இந்த 
ஆண்டுகளில்‌ காங்கிரஸ்‌ மகா தாடுகளுக்குத்‌ தலைமை வகித்தார்‌. 1905-ல்‌ பார்லிமெண்டு 
தேர்தலில்‌ தோற்றுப்போனார்‌, பல நூல்களை இயற்றினார்‌. * வறுமையும்‌, பிரிட்டிஷா 
குக்கே in ஆட்சி முறையும்‌ ' என்ற அவருடைய நூல்‌ பிரபலமானது. 1907-ல்‌ இங்கி 
லா, திட்‌ த்தார்‌ ்‌ ன உ ்‌" ்‌ 

எனக்‌ லைம்‌ இன்‌ அறத்‌ உ பககக! எனகு 


ஆரம்பப்‌ போராட்ட விவரம்‌ 639 


மையைத்‌ தெரிவித்தது. குறைத்தது மாதத்திற்கு ஒருமுறை 
காங்கிரஸ்‌ கூட்டம்‌ நடக்கும்‌. அதில்‌ விவரமான கணக்குகள்‌ 
கொடுக்கப்பட்டுக்‌ கூட்டத்தால்‌ ஒப்புக்கொள்ளப்படும்‌. அவ்வப்‌ 
போதைய விஷயங்கள்‌ எடுத்துரைக்கப்பட்டு, கூட்டங்களின்‌ 
கடவடிக்கைகளைப்‌ பதிவு செய்யும்‌ குறிப்புப்‌ புத்தகத்தில்‌ 
பதிவும்‌ செய்யப்படும்‌. அங்கத்தினர்கள்‌ பல கேள்விகளைக்‌ 
கேட்டனர்‌. புது விஷயங்கள்‌ யோசிக்கப்பட்டன. இவற்றால்‌ 
ஏற்பட்ட அனுகூலம்‌ என்னவெனில்‌, இம்மாதிரிக்‌ கூட்டங்‌ 
களில்‌ எப்போதும்‌ பேசியறியாத பலர்‌ பேசிப்‌ பழகினர்‌. 
இவையெல்லாம்‌ புது அனுபவங்களாயிருந்தன. சமுகத்தில்‌ 
மிகுக்த ஊக்கம்‌ உண்டாயிற்று. இச்சமயத்தில்‌ இந்தியர்‌ வாக்‌ 
குரிமையை ரத்து செய்யும்‌ மசோதாவை லார்டு ரிப்பன்‌ நிராக 
சித்த செய்தி கிடைத்தது. இது, அவர்கள்‌ ஊக்கத்தையும்‌, 
தன்னம்பிக்கையையும்‌ பெருக்கிற்று. 

வெளிக்கிளர்ச்சியுடன்‌ சமூகத்திற்குள்‌ செய்யவேண்டிய சீர்‌ 
திருத்தங்களும்‌ மேற்கொள்ளப்பட்டன. இந்தியர்களின்‌ பழக்‌ 
கங்களைக்‌ காட்டியே ஐரோப்பியர்கள்‌ தென்னாப்பிரிக்கா முழு 
தும்‌ இந்தியர்களுக்கு விரோதமாய்க்‌ கிளர்ச்சி செய்தனர்‌. 
இந்தியர்கள்‌ அசுத்தமானவர்களென்றும்‌, உலோபிகள்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ எப்போதும்‌ வாதித்தனர்‌. இந்தியர்கள்‌ வியாபாரம்‌ 
செய்த இடத்திலேயே குடியிருந்தனர்‌. அவர்கள்‌ வாழும்‌ 
குடிசைகள்‌ விகாரமானவை. தங்களுடைய சுகத்திற்காகவும்‌ 
அவர்கள்‌ செலவு செய்யமாட்டார்கள்‌. சுத்தமாகவும்‌, தாராள 
மாகவும்‌ வாழும்‌ ஐரோப்பியர்கள்‌, தங்கள்‌ பல தேவைகளுடன்‌, 
இம்மாதிரி அசுத்தமும்‌, கையழுத்தமும்‌ உடைய மக்களுடன்‌ 
எப்படிப்‌ போட்டி போட முடியும்‌? ஆதலால்‌, வீட்டுச்‌ சுகா 
தாரம்‌, உடலைச்‌ சுத்தமாய்‌ வைத்திருத்தல்‌, குடியிருக்கும்‌ வீடும்‌ 
வியாபாரத்திற்குக்‌ கடையும்‌ தனித்தனியாய்‌ இருக்கவேண்டிய 
தன்‌ அவசியம்‌, நல்ல நிலைமையிலுள்ள வியாபாரிகள்‌ தங்கள்‌ 
கிலைமைக்குத்‌ தக்கவாறு இருக்கவேண்டியதன்‌ அவசியம்‌--இவ்‌ 
விஷயங்களைப்பற்றிக்‌ காங்கிரஸ்‌ கூட்டங்களில்‌ பிரசங்கங்கள்‌ 
செய்யப்பட்டன ; தருக்கங்கள்‌ ஈடத்தப்பட்டன ; சீர்திருத்தும்‌ 
முறைகளும்‌ சொல்லப்பட்டன. ஈடவடிக்கைகள்‌ குஜராத்தி 
மொழியில்‌ ஈடத்தப்பட்டன. 

இவ்விதம்‌ இந்தியர்கள்‌ எவ்வளவு ராஜீயக்‌ கல்வியையும்‌, 
தங்கள்‌ வாழ்க்கையில்‌ பயன்தரக்கூடிய போதனைகளையும்‌ பெற்‌ 
ஐூர்கள்‌ என்பதை வாசகர்கள்‌ உணரலாம்‌. ஒப்பந்தங்களி 
லிருந்து விடுபட்ட தொழிலாளர்களின்‌ குழந்தைகள்‌ - கேட்டா 


64 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


லில்‌ பிறந்தவர்கள்‌ - ஆங்கிலம்‌ பேசினார்கள்‌. இவர்களுடைய 
நன்மைக்காகக்‌ காங்கிரஸின்‌ ஆதரவின்கீழ்‌ * நேட்டால்‌ இந்தி 
யர்கள்‌ கல்விச்‌ சங்கம்‌ அமைக்கப்பட்டது. இதன்‌ அங்கத்‌ 
தினர்கள்‌ ஒரு சிறிய தொகையைச்‌ சந்தாவாகக்‌ கொடுத்தனர்‌. 
இவ்விளைஞர்கள்‌ கூடுவதற்கு ஓர்‌ இடம்‌ ஏற்படுத்துவதும்‌, தாய்‌ 
நாட்டைப்பற்றி இவர்களுக்கு உரைத்து, அதன்பால்‌ அன்பை 
உண்டாக்குவதும்‌, இச்சங்கத்தின்‌ முக்கிய நோக்கங்களாயிருக்‌ 
தன. சுதந்திர இந்தியர்கள்‌ இவர்களைத்‌ தம்‌ நெருங்கிய உற 
வினர்களாய்க்‌ கருதினர்கள்‌ என்று இவர்கள்‌ மனத்தில்‌. 
உணர்த்துவதும்‌, இவர்களை மதிக்க வேண்டுமென்ற உணர்ச்‌ 
சியைச்‌ சுதந்திர இந்தியர்கள்‌ மனத்தில்‌ உண்டாக்குவதும்‌ 
இச்சங்கத்தின்‌ கருத்தாக இருந்தது. காங்கிரஸிடத்திலிருந்த 
பணம்‌, அதன்‌ செலவு போக மிச்சப்படும்‌ அளவுக்கு நிறைய 
இருந்தது. இந்த மிச்சத்தைக்‌ கொண்டு நிலம்‌ விலைக்கு வாங்‌ 
கப்பட்டது. அக்நிலத்திலிருந்து இந்காள்வரை வருமானம்‌ வந்து 
கொண்டிருக்கிறது. 
நான்‌ வேண்டுமென்றே இந்த விவரங்களையெல்லாம்‌. தெரி 
வித்திருக்கிறேன்‌. ஏனெனில்‌, இவைகளை அறியாமல்‌, எப்படிச்‌ 
சத்தியாக்கிரகம்‌ தானாகவே கிளம்பிற்று என்பதையும்‌, எப்படி 
இந்தியர்கள்‌ இயற்கையாகவே அதற்குத்‌ தயாராகிவிட்டார்கள்‌ 
என்பதையும்‌ வாசகர்கள்‌ அறிய முடியாது. காங்கிரஸாக்கு 
எப்படிக்‌ கஷ்டங்கள்‌ ஏற்பட்டன, எவ்விதம்‌ அரசாங்க உத்தி 
யோகஸ்தர்கள்‌ அதை எதிர்த்தனர்‌, எப்படி இவ்வெதிர்ப்புக்‌ 
களால்‌ பாதிக்கப்படாமல்‌ அது தப்பியது என்று சிறப்பு மிக்க 
அதன்‌ பிந்திய வரலாற்றை நான்‌ வேண்டுமென்றே இங்குக்‌ 
கூறாது விட வேண்டியிருக்கிறது. ஆனால்‌ ஒன்றைமட்டும்‌ எழு 
தியே தீர வேண்டும்‌. மிகைப்படுத்திக்‌ கூறுவது என்னும்‌ 
பழக்கத்திலிருந்து சமுகத்தைக்‌ காப்பாற்றுவதற்கு முயற்சிகள்‌ 
செய்யப்பட்டன. அவர்களுடைய குறைபாடுகளை அவர்களுக்‌ 
குத்‌ தெரியப்படுத்துவதற்கும்‌ முயற்சி செய்யப்பட்டது. 
தரோப்கயர்களின்‌ வாதங்களில்‌ இரக்க உண்மையும்‌ ஒப்புக்‌ 
ச து... ஐரோப்டீயர்களுடன்‌ சமமாகவும்‌, சுயமரி: 
யாதையுடனும்‌ ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்புக்கள்‌ யாவும்‌ சந்‌ 
இ ட்ட i கொள்ளப்பட்டன. இந்திய 
அளவு பத்திகி்கக க்‌ srt ரட்ட ல அக்க 
அனவ அகத்திரிகைகளுக்கு. அனுப்பப்பட்டன. இக்தியர்கள்‌ 
ட 4 தாக்கப்பட்ட சமயங்களில்‌, அப்பத்திரிகை 
த தர்‌ 
ஞூக்கு மறுப்புக்கள்‌ அனுப்பப்பட்டன. 


ஆரம்பப்‌ போராட்ட விவரம்‌ 65 


டிரான்ஸ்வாலிலும்‌, நேட்டால்‌ இந்தியர்‌ காங்கிரஸ்‌ போன்ற, 
ஆனால்‌ இத்துடன்‌ சம்பந்தப்படாத, ஒரு தனி ஸ்தாபனம்‌ இருந்‌ 
தது. அதன்‌ அமைப்பில்‌ சில வேறுபாடுகளும்‌ இருந்தன ; 
அதைப்பற்றி இங்குச்‌ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இவ்‌ 
விரண்டினின்றும்‌ வேறுபட்ட அமைப்புடன்‌ கேப்‌ காலனியிலும்‌ 
இம்மாதிரி ஸ்தாபனம்‌ ஒன்று இருந்தது. எனினும்‌, இம்மூன்று 
ஸ்தாபனங்களின்‌ வேலைகளும்‌ ஏறக்குறைய ஒன்றாகவே இரும்‌ 
தன. 


1895-ஆம்‌ வருடத்து மத்தியில்‌ நேட்டால்‌ காங்கிரஸின்‌ முதல்‌ 
ஆண்டு நிறைவேறிற்று. கான்‌ வக்கீலாகச்‌ செய்த வேலை என்‌ 
கட்சிக்காரர்களுக்குத்‌ திருப்தியளித்தது. நான்‌ நேட்டாலில்‌ 
இருக்கும்‌ காலம்‌ நீண்டது. சமூகத்தின்‌ சம்மதத்தின்‌ பேரில்‌, 
1896-இல்‌ ஆறு மாதங்களில்‌ திரும்பும்‌ நோக்கத்தோடு இந்தி 
யாவுக்குச்‌ சென்றேன்‌. நான்‌ அக்காலத்தைக்‌ கழிப்பதற்குள்‌, 
உடனே திரும்பும்படி நேட்டாலிலிருந்து எனக்கு ஒரு தந்தி 
கிடைத்தது. நான்‌ அங்ஙனமே திரும்பினேன்‌. 1896-97-ஆம்‌ 
வருடத்திய விவரங்களைச்‌ சொல்ல ஒரு தனி அத்தியாயம்‌ 
வேண்டும்‌, 


தெ. 6 


ஏழாவது அத்தியாயம்‌ 
ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 
(தொடர்ச்சி) 


இங்கனம்‌, நேட்டால்‌ இந்தியன்‌ காங்கிரஸ்‌ ஸ்திரமாக்கப்‌ 
பட்டது. அகேகமாய்‌ ராஜீய வேலை செய்துகொண்டு, சுமார்‌ 
இரண்டரை வருடங்கள்‌ நேட்டாலில்‌ கழித்தேன்‌. தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ நான்‌ இன்னும்‌ அதிக காலம்‌ இருக்கவேண்டுமானால்‌, 
என்‌ குடும்பத்தை இந்தியாவிலிருந்து அழைத்து வந்துவிட 
வேண்டுமென எனக்குத்‌ தோன்றிற்று. தாய்நாட்டுக்குக்‌ கொஞ்ச 
காலம்‌ சென்று, நேட்டாலிலும்‌ தென்னாப்பிரிக்காவின்‌ மற்றப்‌ 
பாகங்களிலும்‌ இருக்கும்‌ இந்தியர்களுடைய நிலைமையைப்பற்றி 
இந்தியத்‌ 'தலைவர்களுக்குத்‌ தெரிவிக்க வேண்டுமெனவும்‌ நினைத்‌ 
தேன்‌. காங்கிரஸ்‌ எனக்கு ஆறு மாதம்‌ விடுமுறை அனுமதித்‌ 
த்து. எனக்குப்‌ பதிலாக நேட்டாலில்‌ பெயர்‌ பெற்ற வியா 
பாரியாக இருந்த காலஞ்சென்ற ஆதம்ஜி மியான்கரன்‌, என்‌ 
னிடத்தில்‌ காரியதரிசியாக நியமிக்கப்பட்டார்‌. அவர்‌ மிகுந்த 
திறமையுடன்‌ தம்‌ கடமைகளைச்‌ செய்தார்‌. அவருக்குச்‌ சுமா 
ராக ஆங்கில ஞானம்‌ உண்டு. அது பழக்கத்தால்‌ வீருத்தியு 
மாயிற்று. சாதாரணமாகக்‌ குஜராத்தியும்‌ கற்றிருந்தார்‌. முக்‌ 
கியமாய்‌ ஜூலுக்களிடத்தில்‌ அவருக்கு வியாபாரத்‌ தொடர்பு 
இருந்ததால்‌, ஜூலு மொழியும்‌ ஜூலு பழக்க வழக்கங்களும்‌ 
அவருக்கு நன்றாகத்‌ தெரிந்திரு்தன. அவர்‌, சாந்தமும்‌ அன்‌ 
பும்‌ பொருந்திய சுபாவமுள்ளவர்‌. அதிகம்‌ பேசமாட்டார்‌. 
பொறுப்பான அலுவல்களை நிர்வகிப்பதில்‌ சத்தியம்‌, 
பொறுமை, சகிக்கும்‌ தன்மை, திடம்‌, மனத்‌ தெளிவு, தைரியம்‌, 
பொது அறிவு முதலியன, வெறும்‌ படிப்பு அல்லது ஆங்கில 
ஞானத்தைவிட முக்கியமானவை என்பதைக்‌ காட்டவே 
நான்‌ இவ்விவரங்களையெல்லாம்‌ எழுதியிருக்கிறேன்‌. இந்தப்‌ 
பண்புகள்‌ இல்லாவிடில்‌, அதிகப்‌ படிப்பும்‌ பொது வேலைக்குப்‌ 
பயன்படாது. 


1896-ஆம்‌ ஆண்டு மத்தியில்‌ நாள்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பி 


னேன்‌. ஒப்பந்தத்‌ தொழிலாளர்கள்‌ கல்கத்தாவிலிருந்தும்‌ கப்‌ 
பல்களில்‌ அனுப்பப்பட்டார்கள்‌. எனவே, நேட்டாலிலிருந்து 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 67 


யுறப்படும்‌ கப்பல்கள்‌ பம்பரயைவிடக்‌ கல்கத்தாவுக்குப்‌ 
போகக்கூடியவையே மிகச்‌ சுலபமாகக்‌ கிடைத்தன. ஆகையால்‌, 
கான்‌ கல்கத்தாவுக்குப்‌ போகும்‌ கப்பல்‌ ஒன்றில்‌ ஏறினேன்‌. 
கல்கத்தாவிலிருந்து பம்பாய்க்குச்‌ செல்லும்போது - வழியில்‌ 
ரெயில்‌ தப்பி அலஹாபாத்தில்‌ ஒரு நாள்‌ தங்க வேண்டியிருக்‌ 
தது. என்‌ வேலை அங்கு ஆரம்பித்தது. “பயனியர்‌” (Pioneer) 
பத்திரிகையைச்‌ சேர்ந்த ஸ்ரீ செஸ்னீயைக்‌ கண்டேன்‌. அவர்‌ 
என்னுடன்‌ மிகவும்‌ மரியாதையோடு பேசினர்‌. ஆனால்‌ தென்னாப்‌ 
பிரிக்கா வெள்ளைக்காரர்கள்‌ பக்கமே தம்‌ அனுதாபம்‌ இருப்‌ 
பதாக ஒளிக்காமல்‌ சொன்னார்‌. எனினும்‌, நான்‌ ஏதாவது 
எழுதினால்‌, அதைப்‌ படித்துத்‌ தமது பத்திரிகையில்‌ கவனிப்‌ 
பதாக வாக்களித்தார்‌. இதுவே எனக்குப்‌ போதுமானதா 
யிருந்தது. 


இந்தியாவிலிருந்தபோது, தென்னப்பிரிக்காவிலுள்ள இந்தி 
யரின்‌ நிலைமையைப்பற்றி ஒரு துண்டுப்‌ பிரசுரம்‌ எழுதினேன்‌. 
அது அகேகமாய்‌ எல்லாப்‌ பத்திரிகைகளிலும்‌ கவனிக்கப்பட்‌ 
டது. அப்பிரசுரம்‌ இரண்டாவது தடவையும்‌ பதிப்பிக்கப்பட்‌ 
டது. இந்தியாவின்‌ பல பாகங்களிலும்‌ சுமார்‌ ஐயாயிரம்‌ பிரதி 
கள்‌ வழங்கப்பட்டன. ஸர்‌ பெரோஜ்ஷா மேத்தா!, ஹைகோர்ட்‌ 
ஐட்ஜாகளான பத்ருதீன்‌ தயாப்ஜூ2, மகாதேவ்‌ கோவிந்த 


1. ஸர்‌ பெரோஜ்ஷா மேத்தா காங்கிரஸின்‌ ஆரம்ப காலத்திலிருந்து அதனுடன்‌ 
நெருங்கிய தொடர்புகொண்டு அதன்‌ கொள்கைகளையும்‌ வேலைத்‌ திட்டங்களையும்‌ 
அமைப்பதில்‌ முக்கியமான பங்குகொண்டவர்களில்‌ ஒருவர்‌. 1890-இல்‌ கல்கத்தாவில்‌ 
'தடந்த ஆராவது காங்கிரஸிற்கு இவர்‌ தலைமை வகித்தார்‌. “பிரதிநிதிகளைக்‌ கொண்ட 
ஆட்சி என்பது கிழக்கத்திய பண்புக்கும்‌ கிழக்கத்திய மனப்போக்கிற்கும்‌ பொருத்தமான 
தல்ல"! என்று லார்டு சாலிஸ்பரி கூறியதை ஸர்‌ மேத்தா பலமாகக்‌ கண்டித்ததோடு, 
ஈமுனிசிபாலிடிகளுக்குப்‌ பிறப்பிடமே கிழக்குத்தான்‌. ஸ்தல ஸ்தாபன ஆட்சி, கிழக்கு 
எவ்வளவு புராதனமானதோ அவ்வளவு புராதனமானது * என்று ஸ்ரீ சிஸ்ஹோம்‌ 
ஆன்ஸ்டே கூறியதை ஆதாரமாகக்‌ காட்டினார்‌. ஸர்‌ மேத்தா பல ஆண்டுகள்‌ காங்கிர 
ஸிற்குள்‌ முக்கியமான சக்தியாக விளங்கினார்‌. கமிட்டிகள்‌, தூது கோஷ்டிகள்‌ ஆல 
வற்றில்‌ அவருக்கு நிச்சயம்‌ இடம்‌ அளிக்கப்பட்டு வத்தது. 3907 சூரத்‌ காங்கிரஸில்‌ மித 
வாதிகளின்‌ முக்கிய பலமாக அவர்‌ விளங்கினார்‌. பிறகு அவ்வளவு பிரபலமாக இல்லை. 
1909-இல்‌ லாகூரில்‌ நடத்த காங்கிரஸுக்கு இவர்‌ தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட 
போதிலும்‌ ஆறு நாட்களுக்கு முன்னால்‌ ராஜீதாமாச்‌ செய்துவிட்டார்‌. 

ப ன்‌ ப்ஜி தீவிரமான காங்கிரஸ்வாதி. 1887-இல்‌ சென்னையில்‌ 
து ன அர்‌ மகாநாட்டுக்குத்‌ தலைமை வகித்தார்‌. பிறகு இவர்‌ கணை 
ஹைகோர்ட்டு நீதிபதியாக தியமிக்கப்பட்டுவிட்டதால்‌, காங்கிரஸின்‌ இதா 
தாடு 1904-இல்‌ பம்பாயில்‌ 'தடத்தவரையில்‌, இவருக்கும்‌ க்ரே தா ae 
இல்லை. ஆனால்‌, அத்த பம்பாய்‌ காங்கிரஸில்‌ பங்கெடுத்துக்கொண்டார்‌. 
காலமானார்‌. 


66 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ரானடே! முதலிய தலைவர்களைப்‌ பம்பாயிலும்‌, லோகமான்ய 
திலகரையும்‌ அவரைச்‌ சார்ந்தவரையும்‌,ஆசார்ய பாண்டார்க்கார்‌, 
கோபாலகிருஷ்ண கோகலேயையும்‌, அவரைச்‌ சார்ந்தவர்களையும்‌ 
பூனவிலும்‌ பார்க்கும்‌ பாக்கியத்தை இச்சமயத்தில்தான்‌ பெற்‌ 
றேன்‌. பம்பாய்‌, பூன, சென்னை இவ்விடங்களில்‌ பிரசங்கங்கள்‌₹ 
செய்தேன்‌. இச்சம்பவங்களைப்‌ பற்றி விவரமாக எழுத எனக்கு 
உத்தேசமில்லை. 


இப்புத்தகத்தின்‌ விஷயத்துக்கு அதிகப்‌ பொருத்தமில்லா 
விடினும்‌, பூவின்‌ புனித ஞாபகத்தை இங்கு எழுதாமல்‌ 
இருக்க முடியவில்லை. சர்வஜனிக்‌ சபை லோகமானியரால்‌ கிர்‌ 
வகிக்கப்பட்டது. கோகலே “தக்காண சபை! யுடன்‌ சம்பந்தப்‌ 
பட்டிருந்தார்‌. நான்‌ முதலில்‌ திலக்‌ மகராஜரை3ப்‌ பார்த்தேன்‌. 
நான்‌ பூனாவில்‌ ஒரு கூட்டம்‌ கூட்ட எண்ணியதைப்பற்றி அவருடன்‌ 
பேசியபோது, கான்‌ கோபால்‌ ராவைப்‌ பார்த்தாயிற்று என 
Ec படிக்‌. 


க 

1. மகாதேவ கோவிந்த ரானடே அக்காலத்தில்‌ காங்கிரஸில்‌ மிக முக்கியமானவர்‌: 
பொதுவாக இவரை தீதிபதி ரானடே என்றே அழைத்து வந்தனர்‌. தீதிபதியாக. 
இருந்ததால்‌ இவரைக்‌ காங்கிரஸ்காரர்‌ என்று சொல்ல முடியாதெனினும்‌ உள்ளுக்குள்‌ 
அவரே காங்கிரஸில்‌ முக்கியமான சக்தியாக விளங்கினார்‌. இவர்‌ சிறத்த படிப்பாளி; 
பொருளாதார இபுணர்‌ சரித்திராசிரியர்‌. இவர்‌ எழுதிய “* மராட்டியர்‌ ஆட்சியின்‌ 
எழுச்சி", * இத்தியப்‌ பொருளாதாரக்‌ கட்டுரைகள்‌ ” என்ற நூல்கள்‌ பிரபலமானவை... 
சமூகச்‌ சீர்திருத்த வேலைகளில்‌ தீவிரமாகப்‌ பங்குகொண்டார்‌. நாட்டில்‌ பிளேக்‌ தோய்‌ 
தோன்றியபோது இவர்‌ செய்த அருமையான சேவை என்றும்‌ மறக்க முடியாதது. 
1909-இல்‌ காலமானார்‌. ்‌ 

2. காந்திஜி 1896 அக்டோபர்‌ 26-ஆழ்‌ தேதி சென்னை பச்சையப்பன்‌ மண்ட 
யத்தில்‌ செய்த பிரசங்கம்‌ இத்தூலில்‌ தனியாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


3. *லோகமான்யர்‌ ' என்று இந்திய மக்களால்‌ அன்போடு அழைக்கப்பட்டு வத்த. 
பால கங்காதர திலகர்‌, பம்பாய்‌ மாகாணத்தில்‌ ரத்தினகிரி என்ற இடத்தில்‌ 1856. 
ஜூலையில்‌ ஓர்‌ ஏழைப்‌ பள்ளியாசிரியரின்‌ மகனாய்ப்‌ பிறந்தார்‌. சிறு வயதிலேயே சம்ஸ்‌ 
கிகுதத்தில்‌ அவருக்கு நல்ல தேர்ச்சியுண்டு. பூனாவில்‌ பி.ஏ. படித்துப்‌ பிறகு சட்டமும்‌ 
கற்குர்‌. சிறு வயது முதலே சமூக சேவையில்‌ நாட்டமுள்ள திலகர்‌, ** கேசசி ” என்ற 
மராட்டிய வாரப்‌ பத்திரிகையை ஆரம்பித்தார்‌. அக்காலத்தில்‌ இந்நாட்டில்‌ வேறு 
எந்தப்‌ பத்திரிகைக்கும்‌ இருந்தறியா த செல்வாக்கு “ கேசரி "க்கு இருந்தது. கோலாப்‌ 
பூர்‌ அரசாங்கத்தின்‌ அட்டூழியங்களை அம்பலப்படுத்தியதற்காகச்‌ சிறைப்பட்டார்‌.. 
அவர்‌ மீது மக்களுக்கு மதிப்பு அதிகமாயிற்று. இந்திய தேசீய காங்கிரஸின்‌ ஆரம்பக்‌ 
(1895) கூட்டத்திலும்‌ பித்திய கூட்டங்களிலும்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ தயவுக்குக்‌ 
கெஞ்சி மனுச்‌ செய்துகொள்ளும்‌ போக்கைப்‌ பலமாகக்‌ கண்டித்தார்‌. “சு தந்திரம்‌ எனது: 
பிறப்புரிமை; அதை அடைத்தே தீருவேன்‌ " என்றும்‌ முழங்கினார்‌. 1896, 1997-ஆம்‌ 
ஆண்டுகளில்‌ இந்தியாவில்‌ பஞ்சமும்‌ நோயும்‌ தாண்டவமாடியபோது சர்க்காரின்‌ 
போக்கைத்‌ திலகர்‌ பலமாகக்‌ கண்டித்ததோடு மக்களின்‌ துயரங்களைப்‌ போக்க அரிய 
சேவையும்‌ செய்தார்‌. 1897 ஜூனில்‌ சித்பவான்‌ என்ற இடத்தில்‌ ஒரு வாலிபர்‌ இரு, 
பிரிட்டிஷ்‌ அதிகாரிகளைக்‌ கொன்றுவிட்டார்‌. இக்கொலைகளுக்கும்‌ திலகருக்கும்‌ எத்தச்‌ 
சம்பந்தமுமில்லை என திருபிக்கப்பட்டும்‌ அவருக்கு 18 மாதச்‌ சிறைத்‌ தண்டனை விதித்த 
னர்‌. மிதவாதிகள்‌ கையிலிருந்து வந்த காங்கிரஸைத்‌ தீவிரப்‌ போராட்டக்‌ காங்கிரஸாக 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 69 


அவர்‌: என்னைக்‌ கேட்டார்‌. அவர்‌ யாரைக்‌ குறித்தாரென 
எனக்கு விளங்கவில்லை. ஆதலால்‌, நான்‌ கோகலேயைப்‌ பார்த்‌ 
தேனே, அவரை எனக்குத்‌ தெரியுமா என மறுபடியும்‌ என்‌ 
னைக்‌ கேட்டார்‌. 

“தான்‌ இன்னும்‌ அவரைப்‌ பார்க்கவில்லை. நான்‌ அவரைப்‌ 
பற்றிக்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. அவரைப்‌ பார்க்கவே உத்‌ 
தேசம்‌" என்று பதில்‌ சொன்னேன்‌. 

“உமக்கு இந்திய ராஜீய விஷயங்களைப்பற்றி அதிகம்‌ 
தெரியாது போல்‌ தோன்றுகிறது" என்றார்‌ லோகமான்யர்‌. 

“நான்‌ இங்கிலாந்திலிருந்து திரும்பிய பிறகு கொஞ்ச காலந்‌ 
தான்‌ இந்தியாவில்‌ இருந்தேன்‌. அப்போது ராஜீய விஷயங்கள்‌ 
என்‌ சக்திக்கு மீறியன என்று நினைத்தபடியால்‌, கான்‌ 
அவைகளில்‌ சம்பந்தப்படவில்லை” என்றேன்‌. 

லோகமான்யர்‌ சொன்னார்‌ : “அப்படியானால்‌ உமக்கு நான்‌ 
ஒரு விஷயம்‌ சொல்ல வேண்டும்‌. பூனாவில்‌ இரண்டு கட்சிகள்‌ 
இருக்கின்றன. ஒன்று சர்வஜனிக்‌ சபையைச்‌ சார்ந்தது; 
மற்றொன்று தக்காண சபையைச்‌ சார்ந்தது.” 

இதைப்பற்றி எனக்குக்‌ கொஞ்சம்‌ தெரியும்‌" என்று 
பதில்‌ சொன்னேன்‌. 

லோகமான்யர்‌ பின்வருமாறு சொன்னார்‌: “இங்கு ஒரு 
கூட்டம்‌ கூட்டுவது எளிது. உம்‌ விஷயத்தை இங்கிருக்கும்‌ 
எல்லாக்‌ கட்சிகளின்‌ முன்பாகவும்‌ கூறி, எல்லோருடைய உதவி 
யையும்‌ பெறுவது என்பது உமது கோக்கமென நினைக்கிறேன்‌. 
உமது எண்ணம்‌ எனக்குப்‌ பிடித்தமாயிருக்கிறது. சர்வஜனிக்‌ 
சபையின்‌ அங்கத்தினர்‌ ஒருவர்‌ உமது கூட்டத்தில்‌ தலைமை 
வகித்தால்‌, தக்காண சபை அங்கத்தினர்‌ எவரும்‌ அதற்கு வர 
மாட்டார்கள்‌. அங்ஙனமே தக்காண சபை அங்கத்தினர்‌ ஒருவர்‌ 
தலைமை வகித்தால்‌, சர்வஜனிக்‌ சபை அங்கத்தினர்கள்‌ வர 
மாட்டார்கள்‌. ஆதலால்‌ தலைவராக இருக்க, எந்தக்‌ கட்சி 
யிலும்‌ சேராத ஒருவரை நீர்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌. நான்‌ 
3906-இல்‌ சூரத்‌ மகாதாட்டில்‌ மாற்றிய பெருமை திலகருக்கே உண்டு. அக்கூட்டத்தில்‌ 
அவர்‌ தலைமீது செருப்புகள்‌ விழுத்தும்‌ அவர்‌ அசையாமல்‌ பொறுமையுடன்‌ இருந்தார்‌. 

பின்னர்‌ 1908-இல்‌ வங்காளத்தில்‌ இரு பிரிட்டிஷ்‌ பெண்கள்மீது ஒரு வாலிபன்‌ 
குண்டு வீசிக்‌ சொன்றதைக்‌ “ கேசரி " பத்திரிகையில்‌ திலகர்‌ பாராட்டி எழுதினார்‌. இதற்‌ 
காக 6 வருட தண்டனை அடைந்து பர்மாவில்‌ மாத்தலே சிறையில்‌ கிடத்து அவதியுற்‌ 


ஸார்‌. 1919 அமிர்தசரஸ்‌ காங்கிரஸில்‌ மகாத்மா காத்தி பிரவேசித்த காலம்‌ வரையில்‌ 
காங்கிரஸில்‌ திலகர்‌ முதன்மை வகித்து வந்தார்‌. அடுத்த ஆண்டு ஆகஸ்டில்‌ கால 


மானார்‌. 


70 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இவ்விஷயத்தில்‌ ஒரு யோசனை சொல்வதைத்‌ தவிர, வேறொரு 
உதவியும்‌ செய்ய முடியாது. உமக்கு ஆசார்ய பாண்டார்க்‌ 
காரைத்‌ தெரியுமா? உமக்குத்‌ தெரியாதபோதிலும்‌, அவரைப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அவர்‌ பொது மனிதரெனக்‌ கருதப்படுகிறார்‌. 
அவர்‌ ராஜீய விஷயங்களில்‌ கலப்பதில்லை. ஆனால்‌ அவரை 
உம்முடைய கூட்டத்திற்குத்‌ தலைமை வகிக்கும்படி நீர்‌ செய்ய 
-லாம்‌. இதைப்பற்றி, கோகலேயிடத்திலும்‌ பேசி அவருடைய 
யோசனையையும்‌. கேளும்‌. அநேகமாக அவரும்‌ இதே யோச 
ஊயைத்தான்‌ சொல்லுவார்‌. ஆசார்ய பாண்டார்க்கார்‌ போன்ற 
ஒருவர்‌ தலைமை வகித்தால்‌ இரு தரத்தாரும்‌ ஒரு நல்ல கூட்‌ 
டம்‌ கூட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள்‌. எப்படியாயினும்‌ நீர்‌ : 
எங்கள்‌ முழு உதவியையும்‌ எதிர்பார்க்கலாம்‌.” 

பிறகு கோகலேயை[ப்‌ பார்த்தேன்‌. நான்‌ முதல்‌ தடவை 
யாக அவரைப்‌ பார்த்த அளவிலேயே, எப்படி அவர்பால்‌ 
காதல்‌ கொண்டேன்‌ என்பதைப்பற்றி வேறோர்‌ இடத்தில்‌ 
எழுதியிருக்கிறேன்‌. அதை அறிய விரும்புவோர்‌, “யங்‌ இந்தியா” 
வையோ, (1921 ஜூலை 13) அல்லது “ஈவஜீவனையோ (1921 ஜூலை 
28) பார்க்க. லோகமான்யர்‌ எனக்குச்‌ சொன்ன யோசனை கோக 
லேக்கும்‌ பிடித்தது. ஆதலால்‌, பெருமை தங்கிய ஆசார்‌ 
யரைக்‌ கண்டேன்‌. நேட்டாலில்‌ இந்தியருக்குச்‌ செய்யப்‌ 
பட்ட கொடுமைகளின்‌ விவரத்தை அவர்‌ கவனித்துக்‌ கேட்டு, 
பின்‌ சொன்னார்‌: “நான்‌ சாதாரணமாகப்‌ பொதுவாழ்வில்‌ ஈடு 
படுவதில்லை. தவிர, எனக்கு வயதாகிவிட்டது. ஆனால்‌ நீங்கள்‌ 
சொன்னவை என்னை மிகவும்‌ கலக்கிவிட்டன. எல்லாக்‌ 
கட்சிகளின்‌ உதவியையும்‌ நாடும்‌ உமது எண்ணமும்‌ எனக்‌ 
குப்‌ பிடித்திருக்கிறது. நீங்கள்‌ இளையவராக இருப்பதுடன்‌ 


3. ஸ்ரீ கோபாலகிருஷ்ண கோகலேயைக்‌ காந்திஜி தமது ராஜீய குருவாகக்‌. 
கொண்டு அவ்விதமே கூறியும்‌ வந்தார்‌. அப்பொழுது காத்திஜி மகாத்மா என்று 
அழைக்கப்படுவதில்லை. ஆனால்‌, கோகலேயை “ மகாத்மா கோகலே” என்று கூறினார்‌ 
என்றால்‌ அவர்மீது காந்திஜிக்கு இருந்த அளவுகடந்த மதிப்பு நன்கு தெளிவாகும்‌. 
கோகலே தென்னப்பிரிக்காவுக்குச்‌ சென்‌ திருந்து, அங்கு. இத்தியர்தடத்திய போராட்டத்‌. 
தின்‌ வெற்றிக்கு எவ்விதம்‌ பேருதவியாக இருந்தார்‌ என்பதைக்‌ குறித்து, காத்திஜியே 
இத்தூலில்‌ தெனிலாக எழுதியிருக்கிளார்‌. ஸ்ரீ கோகலே 1909-இல்‌ கல்கத்தாவில்‌ நடந்த 
காங்கிரஸில்‌ சத்தியாக்கிரகத்தைப்‌ பற்றியும்‌ அதன்‌ தத்துவத்தையும்‌ விளக்கிப்‌ பேசினாச்‌.. 
ஸ்ரீ கோகலேயின்‌ வாழ்க்கை வரலாற்றைக்‌ குறித்து 1912-இல்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ தாம்‌ 
தடத்தி வந்த “ இத்தியன்‌ ஒபீனியன்‌ " என்ற பத்திரிகையில்‌ காந்திஜி எழுதியிருந்த. 
விவரம்‌ இந்நூலில்‌ தனியாகப்‌ பின்னால்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ சோகலேயை முதன்‌ 
முதலில்‌ சந்தித்தது, அவருடன்‌ ஒருமாதம்‌ இருந்தது ஆகியவைகளைக்‌ குறித்து காந்திஜி 
எழுதியிருக்கும்‌ விவரங்களை அவருடைய * சய சரித "த்தில்‌ காணலாம்‌. 

௨ காத்திஜிலின்‌ இக்கட்டுசையும்‌ இத்‌ தொகுதியில்‌ தனியாகப்‌ பிற்பகுதியில்‌ சேர்க்‌ 
கப்பட்டிருக்கிறது. ‘ 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 71 


இந்திய ராஜீய நிலைமை அறியாதவருமாய்‌ இருக்கிறீர்கள்‌. 
உங்களுடைய வேண்டுகோளுக்கு கான்‌ இசைந்ததாக இரண்டு 
கட்சியினருக்கும்‌ சொல்லுங்கள்‌. கூட்டம்‌ ஏற்பாடு செய்‌ 
ததைப்பற்றி அவர்களில்‌ ஒருவரிடமிருந்து செய்தி கிடைத்‌ 
தால்‌, கான்‌ நிச்சயமாய்‌ வந்து தலைமை வகிக்கிறேன்‌." பூனாவில்‌ 
கூட்டம்‌ இனிது ஈடைபெற்றது. இரு கட்சித்‌ தலைவர்களும்‌ 
வந்து என்‌ விஷயத்தை ஆதரித்துப்‌ பேசினார்கள்‌. 


பின்‌, நான்‌ சென்னைக்குப்‌ போனேன்‌. அங்கு ஸர்‌ (அப்‌ 
பொழுது ஹைகோர்ட்டு ஜட்ஜாயிருந்த) சுப்பிரமணிய ஐயர்‌, 
ஸ்ரீ. பி. ஆனந்தாச்சார்லு!, “ஹிந்து! பத்திரிகையின்‌ ஆசிரிய 
ராயிருந்த ஸ்ரீ. ஜி. சுப்ரமணியம்‌, மதராஸ்‌ ஸ்டாண்டர்ட்‌' பத்‌ 
திரிகை ஆசிரியராயிருந்த ஸ்ரீ பரமேசுவரன்‌ பிள்ளை, பேர்‌ 
பெற்ற வக்கீலான ஸ்ரீ பாஷ்யம்‌ ஐயங்கார்‌, ஸ்ரீ. நார்ட்டன்‌ 
ஆகியோரைப்‌ பார்த்தேன்‌. பெரிய கூட்டம்‌ ஒன்றும்‌ நடத்தப்‌ 
பட்டது. சென்னையிலிருந்து கல்கத்தா சென்றேன்‌. அங்கே 
சுரேந்திரநாத்‌ பானர்ஜி, மகாராஜா ஜோதீந்திர மோஹன்‌ 
டாகுர்‌, * இங்கிலீஷ்மான்‌ ' ஆசிரியரான காலஞ்சென்ற சாண்‌ 
டர்ஸ்‌ ஆகியோரைக்‌ கண்டேன்‌. அவ்விடத்தில்‌ ஒரு கூட்டம்‌ 
கூட்ட ஏற்பாடு செய்துகொண்டிருக்கும்பொழுது, என்னை உடனே 
திரும்பி வரும்படி கேட்டாலிலிருந்து ஒரு தந்தி கிடைத்தது, . 
இது 1896-ஆம்‌ ஆண்டு நவம்பரில்‌. தென்னாப்பிரிக்காவீல்‌ இந்‌ 
தியர்களுக்கு விரோதமான ஓர்‌ இயக்கம்‌ ஆரம்பிக்கப்பட்‌ 


1. ஸ்ரீ பி. ஆனந்தாச்சார்லு (1843-1908) சென்னையில்‌ பிரபல வக்கீலாக விளங்கி, 
பல பொதுநல இயக்கங்களில்‌ ஈடுபட்டவர்‌. 1884-இல்‌ இவருடைய முயற்சியாலேயே 
சென்னை மகாஜன சபை.ஸ்தாபனம்‌ உருவெடுத்தது. *பீபிள்ஸ்‌ பிரெண்ட்‌' என்ற ஆங்‌ 
கில மாதப்‌ பத்திரிகையைச்‌ சில காலம்‌ தடத்தினார்‌. சென்னையில்‌ பல பொது ஸ்தாபனங்‌ 
களில்‌ தலைமை வகித்து வத்தார்‌. தாகபுசியில்‌ கூடிய ஏழாவது காங்கிரஸ்‌ மகா தாட்டின்‌ 
தலைவராக இருந்தார்‌. பல சிறந்த நூல்களை ஆங்கிலத்திலும்‌ தம்‌ தாய்மொழியான 
தெலுங்கிலும்‌ எழுதினார்‌. ஹித்தியே தேசத்தின்‌ பொதுமொழியாக இருக்கவேண்டு 
மென்று தம்‌ கருத்தை 1899-இல்‌ வெளியிட்டார்‌. வைசிராய்‌ பிரதிநிதி சபையில்‌ 
மெம்பராயிருந்து 1903-இல்‌ விலகிக்கொண்டார்‌. 1908-இல்‌ சென்னையில்‌ காலமானார்‌. 


2, ஹிந்து", “ சுதேசமித்திரன்‌ ” பத்திரிகைகளை ஆரம்பித்தவர்‌ ஸ்ரீ. ஜி. சுப்பிர 
மணிய ஐயரே. இவரைப்‌ பொதுவாக * ஆசிரியர்‌ சுப்பிரமணிய ஐயர்‌ * என்றே கூறுவ 
துண்டு. 1894-இல்‌ காங்கிரஸ்‌ மகா தாடு தடந்தது முதல்‌ அதில்‌ தீவிரப்‌ பங்குகொண்டார்‌. 
அரசாங்கத்தின்‌ பொருளாதாரக்‌ கொள்கைகளை ஆணித்தரமாகக்‌ கண்டித்து வந்தார்‌. 
3901-இல்‌ கல்கத்தா காங்கிரஸில்‌ பேசுகையில்‌, “* மிருகம்‌ போல இருத்து சாவதுதானா 
இந்திய விவசாயியின்‌ வாழ்க்கை 1" என்று கேட்டதோடு, இருபது கோடி மக்கள்‌ எவ்‌ 
விதம்‌ அரைப்‌ பட்டினியாகக்‌ கிடந்து அவதியுறுகின்‌ றனர்‌ என்பதையும்‌ வீரத்துடன்‌ 
எடுத்துக்‌ காட்டி முழங்கினார்‌. ஒவ்வொரு காங்கிரஸிலும்‌, இந்தியா வறுமைப்பட்டுக்‌ 
கொண்டு போவதையே எடுத்துக்‌ கூறியும்‌ வத்தார்‌. பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ அஞ்சா 
வீரரான இவர்‌ சிறைத்‌ தண்டனையையும்‌ அனுபவிக்க நேர்ந்தது. 


72 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


டிருக்க வேண்டுமென முடிவு செய்தேன்‌. ஆதலால்‌, கல்கத்தா 
வேலையை முடிக்காமல்‌ விட்டு, பம்பாய்‌ சென்று அங்கிருந்து 
எனக்குக்‌ கிடைத்த முதல்‌ கப்பலில்‌ என்‌ குடும்பத்துடன்‌ 
புறப்பட்டேன்‌. 'கோர்லண்ட்‌' என்னும்‌ கப்பலைத்‌ தாதா அப்‌ 
துல்லா கம்பெனியார்‌ வாங்கி, போர்பந்தருக்கும்‌ கேட்டாலுக்‌ 
கும்‌ கப்பல்‌ ஓட்டும்‌ மிகத்‌ துணிவான தொழிலை மேற்கொண்‌ 
டிருந்தனர்‌. பெர்ஷியன்‌ ஸ்டீம்‌ காவிகேஷன்‌ கம்பெனிக்குச்‌ 
சொந்தமான 'காடேரி' என்னும்‌ கப்பல்‌ பம்பாயிலிருந்து நேட்‌ 
டாலுக்கு அதற்குப்பின்‌ உடனே புறப்பட்டது. இரண்டு கப்‌ 
பல்களின்‌ மொத்தப்‌ பிரயாணிகள்‌ சுமார்‌ எண்ணாது பேர்‌ 


இருப்பார்கள்‌. 

இந்தியாவில்‌ நடந்த கிளர்ச்சி, இந்தியப்‌ பத்திரிகைகள்‌ கவ 
னிக்கும்படியான அளவுக்கும்‌, ராய்ட்டர்‌ இங்கிலாந்துக்குத்‌ தந்தி 
யடிக்கும்‌ அளவுக்கும்‌ முக்கியத்துவம்‌ பெற்றது. இது எனக்கு 
நேட்டால்‌ போய்ச்‌ சேர்ந்ததும்‌ தெரிந்தது. இங்கிலாக்திலிருந்த 
ராய்ட்டரின்‌ பிரதிநிதி, இந்தியாவில்‌ நான்‌ செய்த பிரசங்கங்‌ 
கன மிகைப்படுத்திய சங்கிரகம்‌ அடங்கிய சுருக்கமான தத்தி 
ஒன்றைத்‌ தென்னப்பிரிக்காவுக்கு அனுப்பியிருந்தார்‌. இது ஓர்‌ 
அசாதாரண அனுபவம்‌ அல்ல. இம்மாதிரி மிகைப்படுத்தல்‌ 
எல்லாச்‌ சமயங்களிலும்‌ மனப்பூர்வமாகச்‌ செய்யப்படுவதில்லை. 
துவேஷமும்‌, மாறான கருத்துக்களும்‌ நிறைந்திருப்பதோடு 
வேலையும்‌ அதிகமாயிருப்பவர்கள்‌, மேலெழுந்தவாரியாய்‌ ஒன்‌ 
றைப்‌ படிக்கின்றனர்‌. பிறகு அதன்‌ சங்கிரகத்தைத்‌ தயார்‌ 
செய்யும்போது, சில சமயங்களில்‌ அதில்‌ தங்கள்‌ கற்பனைகளையும்‌ 
வெளிப்படுத்தி வீடுகின்றனர்‌. இச்‌ சங்கிரகமும்‌ வெவ்வேறு 
இடங்களில்‌ வெவ்வேறு மாதிரி அர்த்தம்‌ செய்யப்படுகிறது. 
ஒருவரும்‌ நினைக்காமலேயே தவறாகத்‌ திருத்திக்‌ கூறிவிடுவது 
இங்கனம்‌ நடந்து விடுகிறது. இதுவே பொதுக்‌ காரியங்களி 
லுள்ள ஆபத்தும்‌, குறைபாடுமாகும்‌. 


இந்தியாவில்‌ இருந்தபோது நான்‌ நேட்டால்‌ ஐரோப்பி 
யரைக்‌ கண்டித்திருக்தேன்‌. ஒப்பந்தத்திலிருந்த பொழி 
லாளர்களின்‌ மேல்‌ விதித்திருந்த மூன்று பவுன்‌ வரியைப்‌ 
பலமாகக்‌ கண்டித்துப்‌ பேசியிருக்தேன்‌. தமது எஜமானனால்‌ 
தாக்கப்பட்ட ஓர்‌ ஒப்பந்தத்‌ தொழிலாளியான சுப்பிரமணி 
யம்‌ என்பவருடைய துயரங்களைப்பற்றி விவரித்தேன்‌. அவ 
ருடைய காயத்தை கான்‌ பார்த்திருந்தேன்‌. அவர்‌ தாவாவும்‌ 
என்‌ கையில்‌ இருந்தது. நேட்டால்‌ ஐரோப்பியர்கள்‌ என்‌ 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 73 


பிரசங்கங்களின்‌ கருத்துக்களைப்‌ பிறழச்‌ செய்து காட்டின சுருக்‌ 
கத்தைப்‌ படித்துவிட்டு, என்மீது மிகுந்த கோபம்‌ கொண்‌ 
டனர்‌. ஆனால்‌ இதில்‌ வியக்கத்தக்க உண்மை என்னவெனில்‌, - 
நான்‌ நேட்டாலில்‌ எழுதியது, இந்தியாவில்‌ நான்‌ எழுதியதையும்‌ 
பேசியதையும்விட அதிகக்‌ கடுமையாகவும்‌ விவரமாயும்‌ இரும்‌ 
தது என்பதே: இந்தியாவில்‌ செய்த பிரசங்கங்களில்‌ நான்‌ எதை 
யும்‌ கொஞ்சங்கூட மிகைப்படுத்திக்‌ கூறவில்லை. அதற்கு மாறாக, 
ஒரு சம்பவத்தைப்‌ பிறர்‌ ஒருவருக்கு விவரித்தால்‌, அவர்‌ நாம்‌ 
சொல்ல நினைப்பதைவிட அதிகமாக ஊகித்துக்கொண்டு விடுகிறார்‌ 
என்பது அனுபவத்தில்‌ எனக்குத்‌ தெரியுமாதலால்‌, உண்மை 
நிலையையும்‌ குறைத்தே, தென்னாப்பிரிக்காவிலிருந்த நிலைமை 
யைப்பற்றி இந்தியாவில்‌ பேசியிருந்தேன்‌. ஆனால்‌ நான்‌ நேட்டா 
லில்‌ எழுதியதை மிகச்‌ சில ஐரோப்பியர்களே படிப்பார்கள்‌; 
அதனினும்‌ மிகச்‌ சிலரே அதைக்‌ கவனிப்பார்கள்‌. ஆயினும்‌ நான்‌ 
இந்தியாவில்‌ செய்த பிரசங்கங்கள்‌, அல்லது எழுதிய கட்டுரை 
களின்‌ நிலைமை வேறு. ஆயிரக்கணக்கான ஐரோப்பியர்கள்‌ 
ராய்ட்டர்‌ அனுப்பிய சுருக்கத்தை வாசிப்பார்கள்‌. தவிர, ஒரு விஷ 
யம்‌ உண்மையில்‌ முக்கியமில்லா த தாயிீருந்தாலும்‌, அது ராய்ட்டர்‌ 
தந்தி மூலம்‌ வெளியிடப்பட்டால்‌, இல்லாத புதியதொரு முக்கி 
யத்துவம்‌ அதற்கு ஏற்படுகிறது. ஆதலால்‌, இந்தியாவில்‌ நான்‌ 
செய்த வேலை அவ்வளவு அதிகமாக மதிக்கப்பட்டதென நேட்‌ 
டால்‌ ஐரோப்பியர்கள்‌ நினைத்தனர்‌. இதனால்‌ ஒப்பந்தக்‌ கூலி 
முறை முடிவடைய நேரிடுமென்றும்‌, இதன்‌ விளைவாக நூற்றுக்‌ 
கணக்கான ஐரோப்பியத்‌ தோட்டக்காரர்கள்‌ ஈஷ்டமடைய 
நேரிடுமென்றும்‌ எண்ணினர்‌. தவிர இந்தியர்‌ முன்னிலையில்‌ 
தாங்கள்‌ தூற்றப்பட்ட தாகவும்‌ கருதினர்‌. i 


இங்ஙனம்‌ நேட்டால்‌ ஐரோப்பியர்கள்‌ ஆத்திரத்தோடிருந்‌ த 
சமயத்தில்‌, “கோர்லண்ட்‌' கப்பலில்‌ என்‌ குடும்பத்துடன்‌ கான்‌ 
திரும்பி வருவதையும்‌, அதில்‌ 300 அல்லது 400 இந்தியர்கள்‌ 
இருப்பதையும்‌, அதே சமயத்திலேயே பின்னால்‌ வந்துகொண் 
டிருக்கும்‌ *காடேரி' என்ற -கப்பலிலும்‌ அதே தொகை 
இந்தியர்கள்‌ வருவதையும்‌ கேள்விப்பட்டனர்‌. இதனால்‌ 
அவர்கள்‌ ஆத்திரம்‌ இன்னும்‌ அதிகமாகி உள்ளிருந்த 
குமைச்சல்‌ வெடித்து வெளியே வந்தது. நேட்டால்‌ ஐரோப்பி 
யர்கள்‌, பெரிய கூட்டங்களைக்‌ கூட்டினார்கள்‌. அவர்களுள்‌ முக்கிய 
மானவர்கள்‌, அநேகமாய்‌ எல்லோருமே அவைகளுக்கு வந்திருந்‌ 
தனர்‌. பொதுவாக இந்தியப்‌ பிரயாணிகளும்‌, குறிப்பாக 
கானும்‌ அதிகமாகக்‌ கண்டிக்கப்பட்டோம்‌. * கோர்லண்ட்‌ * 


74 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


“தரடேரி' ஆகிய இக்கப்பல்களின்‌ வருகை, கேட்டாலின்‌ பேரில்‌ 
படையெடுப்பு என்றும்‌ சொல்லப்பட்டது. நான்‌ அந்த 800 
இந்தியர்களைக்‌ கொண்டு வந்திருப்பதாகவும்‌, நேட்டாலைச்‌ சதம்‌ 
திர இந்தியர்களால்‌ கிரப்பிவிடுவதற்கு இது என்னுடைய 
முதல்‌ முயற்சி என்றும்‌ அக்கூட்டங்களில்‌ பேசியவர்கள்‌ கூறி 
னர்‌.இரு கப்பல்களின்‌ பிரயாணிகளும்‌ நானும்‌ நேட்டாலில்‌ இறங்‌ 
காமல்‌ தடுக்கப்பட வேண்டுமென ஏகமனதாக ஒரு தீர்மானம்‌ 
நிறைவேற்றப்பட்டது. ஆனால்‌ இப்படிச்‌ செய்ய அரசாங்கம்‌ சம்‌ 
மதிக்கவில்லையானால்‌, அல்லது அவர்களால்‌ செய்ய முடியவில்லை 
என்றால்‌, இக்கூட்டத்தில்‌ நியமிக்கப்பட்ட கமிட்டியார்‌, சட்டத்‌ 
தையும்‌ கவனியாமல்‌, பலாத்காரத்தால்‌ இந்தியர்களை இறங்‌ 
காமல்‌ தடுத்துவிட வேண்டும்‌ என்ற முடிவுக்கும்‌ வந்தனர்‌. 
இரு கப்பல்களும்‌ அன்றைய தினமே டர்பன்‌ வந்து சேர்ந்தன. 

இந்தியாவில்‌ 1896-ஆம்‌ வருடத்தில்தான்‌ பிளேக்‌ முதலில்‌ 
தோன்றியது என்பது வாசகர்களுக்கு ஞாபகமிருக்கலாம்‌. குடி 
யேறுகிறவர்களைக்‌ கட்டுப்படுத்தும்‌ சட்டம்‌ இந்காள்வரை 
செய்யப்படாததால்‌, எங்களை இறங்கவிடாமல்‌ தடுப்பதற்கு 
முயற்சி செய்வதில்‌ நேட்டால்‌ அரசாங்கத்திற்குக்‌ கஷ்டமிருக்‌ 
தது. மற்றப்படி அவர்கள்‌ அனுதாபம்‌ முழுதும்‌ அந்த ஐரோப்‌ 
பியக்‌ கமிட்டியின்‌ சார்பில்தான்‌. அரசாங்க நிர்வாக சபையில்‌ 
ஓர்‌ அங்கத்தினராயிருந்த காலஞ்சென்ற எஸ்கோம்பு இக்‌ 
கமிட்டியின்‌ நடவடிக்கையில்‌ பிரதானமாக விளங்கினார்‌. இவர்‌ 
தான்‌ அவர்களைத்‌ தூண்டிவிட்டவரும்‌. ஒரு கப்பலில்‌ தொற்று 
கோய்‌ ஏற்பட்டாலும்‌, அல்லது ஒரு கப்பல்‌ தொற்று நோய்‌ 
இருக்கும்‌ ஒரு துறைமுகத்திலிருந்து வந்திருந்தாலும்‌, சில 
நாட்கள்‌ வரையில்‌ அதைத்‌ தனித்து நிறுத்தி வைக்க வேண்‌ 
டும்‌ என்று ஒரு சட்டம்‌ எல்லாத்‌ துறைமுகங்களிலும்‌ அமலில்‌ 
இருக்கிறது. இக்கட்டுப்பாடு, சுகாதார நோக்கத்துடன்‌,அத்துறை 
முகத்தின்‌ சகாதார உத்தியோகஸ்தரின்‌ உத்தரவின்பேரில்தான்‌ 
செய்யப்படவேண்டும்‌. ராஜீய காரியத்திற்காக மேற்கண்ட 
சட்டத்தை நேட்டால்‌ அரசாங்கத்தார்‌ துஷ்பிரயோகம்‌ செய்து 
அமலுக்குக்‌ கொண்டு வந்தனர்‌. கப்பலில்‌ தொற்று கோய்‌ 
எதுவும்‌ யாருக்கும்‌ இராவிடினும்‌, இரு கப்பல்களும்‌ சாதாரண 
காலத்துக்கு அதிகமாக, அதாவது இருபத்து மூன்று தினங்கள்‌ 
தாமதப்படுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டன. :கோர்லண்டி'ன்‌ 
சொர்தக்காரராயும்‌, * நாடேரி 'யின்‌ ஏஜெண்டுகளாயு மிருந்த 
தாதா அப்துல்லா கம்பெனியார்‌ அதிகமாகத்‌ தொந்தரவு செய்‌ 
யப்பட்டனர்‌. அக்கப்பல்களின்‌ பிரயாணிகளை 'த்திருப்பிக்கொண்டு 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 75 


ப்‌ அவுக சில ஆசை வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. அங்ஙனம்‌ 
சய்ய அவர்கள்‌ மறுத்தால்‌, அவர்கள்‌ வியாபாரத்துக்கு. 
அழிவு கேரிடுமென்றும்‌ பயமுறுத்தினர்‌. ஆனால்‌ அக்கம்பெனி 
யின்‌ கூட்டாளிகள்‌ பயங்காளிகளல்ல. தாங்கள்‌ நாசமாக்கப்பட்‌ 
டாலும்‌ ட அவர்கள்‌ சொல்லிவிட்டார்கள்‌... 
முடிவுவரை போராடித்‌ தீருவதே யொழிய, திக்கற்ற அந்த 
நிரபராதிகளான பிரயாணிகளைத்‌ திருப்பியனுப்பும்‌ குற்றத்‌ 
தைச்‌ செய்யும்படித்‌ தங்களை மிரட்டி விட முடியாதென்று 
அவர்கள்‌ கூறிவிட்டனர்‌. தேசபக்தி தங்களுக்கும்‌ இருக்கிறது 
என்றனர்‌. அக்கம்பெனியின்‌ நெடுநாளைய வக்கீலான எப்‌. ஏ. 
லாப்டனும்‌ தைரியசாலியே. 


்‌ அதிர்‌ ஷ்டவசமாக, காலஞ்சென்ற ஹைகோர்ட்டு ஜட்ஜா 
நாஓபாய்‌ ஹரிதாஸ்‌ அவர்களின்‌ சகோதரர்‌ மகனான காலஞ்‌ 
சென்ற மன்சக்லால்‌ ஹீராலால்‌ நாஜர்‌ என்னும்‌ சூரத்திலிருந்து 
வந்த காயத்த குலமகனும்‌, அதே சமயத்தில்‌ ஆப்பிரிக்கா 
வந்து சேர்ந்தார்‌. அவரை எனக்குத்‌ தெரியாது ; அவர்‌ அங்கு. 
வருவதும்‌ எனக்குத்‌ தெரியாது. *நாடேரி', *கோர்லண்‌ 'டு 
கப்பல்களில்‌ வந்த பிரயாணிகளை நான்‌ அழைத்து வரவில்லை 
என்பதை நான்‌ சொல்லத்‌ தேவையில்லை. அவர்களில்‌ பலர்‌ 
பழைய தென்னாப்பிரிக்கா வாசிகள்‌. பலர்‌ டிரான்ஸ்வாலுக்குப்‌ 
போகிறவர்கள்‌. இப்பிரயாணிகளுக்கும்‌ ஐரோப்பியக்‌ கமிட்டி 
யாரால்‌ பயமுறுத்தும்‌ அறிக்கைகள்‌ விடுக்கப்பட்டன. கப்பல்‌ 
களின்‌ அதிகாரிகள்‌ இவ்வறிக்கைகளைப்‌ பிரயாணிகளுக்கு. 
வாசித்துக்‌ காண்பித்தனர்‌. நேட்டால்‌ ஐரோப்பியர்கள்‌ இந்‌ 
தியர்களுக்கு எத்தகைய ஆபத்தையும்‌ இழைக்கத்‌ தயாராயிருக்‌ 
கும்‌ ஆத்திரத்தில்‌ இருக்கிறார்களென்றும்‌, இந்த எச்சரிக்கை 
யைக்‌ கவனியாது இந்தியப்‌ பிரயாணிகள்‌ நேட்டாலில்‌ இறங்கப்‌ 
பிரயத்தனம்‌ செய்வார்களானால்‌, இக்கமிட்டியார்‌ துறைமுகத்‌ 
துக்கு வந்து, எல்லா இந்தியர்களையும்‌ கடலில்‌ தள்ளிவிடுவார்க 
ளென்றும்‌, அவ்வறிக்கைகளில்‌ விளக்கமாய்‌ எழுதப்பட்டிருந்தது. 
* பகோர்லண்டி லிருந்த பிரயாணிகளுக்கு நான்‌ இவ்வறிக்கையின்‌ 
அர்த்தத்தை விளக்கினேன்‌. ஆங்கிலம்‌ தெரிந்த பிரயாணியொரு. 
வர்‌ “ நாடேரி 'யிலிருந்த பிரயாணிகளுக்கும்‌ விளக்கினார்‌. இரு. 
கப்பல்களின்‌ பிரயாணிகளும்‌ திரும்பிப்‌ போகக்‌ கண்டிப்பாய்‌ 
மறுத்துவிட்டனர்‌. பலர்‌ டிரான்ஸ்வாலுக்குப்‌ போவதாகவும்‌, 
சிலர்‌ பழைய நேட்டால்‌ வாசிகளெனவும்‌, எல்லோருக்கும்‌ அங்கு. 
இறங்கும்‌ உரிமை சட்டப்படி உண்டென்றும்‌, தங்களுக்குள்ள 
இந்த உரிமையைப்‌ பரீட்சை செய்வதற்காகக்‌ கமிட்டியாரின்‌ 


76 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


மிரட்டலைக்‌ கவனியாமல்‌ இற்ங்கத்‌ தீர்மானித்திருப்பதாகவும்‌ 
அவர்கள்‌ சொன்னார்கள்‌... 


கேட்டால்‌ அரசாங்கத்திற்கு என்ன செய்வதென்று தோன்ற 
வில்லை. நியாயமில்லாத ஒரு தடையை எவ்வளவு காலம்‌ அமலில்‌ 
வைத்திருக்க முடியும்‌? இருபத்துமூன்று நாட்கள்‌ கழிந்துவிட்டன. 
தாதா அப்துல்லா கம்பெனியாரும்‌, பிரயாணிகளும்‌ தளராமல்‌ 
உறுதியுடன்‌ இருந்தனர்‌. இருபத்துமூன்று தினங்களுக்குப்பின்‌ 
கப்பல்கள்‌ துறைமுகத்துக்குள்‌ வர அனுமதிக்கப்பட்டன. இதற்‌ 
கிடையில்‌ கோபங்கொண்டிருந்த ஐரோப்பியர்‌ கமிட்டியை எஸ்‌ 
கோம்பு சாந்தப்படுத்தினார்‌. ஒரு கூட்டத்தில்‌ அவர்‌ சொன்னார்‌: 
“டர்பன்‌ ஐரோப்பியர்‌ புகழத்தக்க வித த்தில்‌ ஒற்றுமையையும்‌ 
தைரியத்தையும்‌ காண்பித்திருக்கின்றனர்‌. உங்களால்‌ இயன்‌ 
றதையெல்லாம்‌ நீங்கள்‌ செய்தீர்கள்‌. அரசாங்கமும்‌ உங்களுக்கு 
உதவி செய்தது. இந்தியர்கள்‌ 23 தினங்கள்‌ இறங்க முடியாமல்‌ 
தாமதிக்கப்பட்டார்கள்‌. உங்கள்‌ எண்ணங்களையும்‌ 
பொது உணர்ச்சியையும்‌ போதுமான அளவு வெளியிட்டிருக்‌ 
கிறீர்கள்‌. இது பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ மனத்தில்‌ அழுத்த 
மாகப்‌ பதிந்து, தக்க பயனை விளைவிக்கும்‌. உங்கள்‌ செய்கை 
நேட்டால்‌ அரசாங்கத்தின்‌ போக்கைச்‌ சுலபமாக்கியிருக்கிறது. 
ஓர்‌ இந்தியப்‌ பிரயாணியையாவது இறங்க முடியாதபடி நீங்கள்‌ 
பலாத்காரம்‌ செய்து தடுப்பீர்களானால்‌, நீங்கள்‌ உங்கள்‌ நலன்‌. 
களுக்கே தீங்கு விளைவித்துக்கொள்வதுடன்‌, அரசாங்க த்தையும்‌ 
ஒரு சங்கடமான நிலைமைக்கு உள்ளாக்கினவர்களாவீர்கள்‌. 
அப்படிச்‌ செய்தும்‌, இந்தியர்கள்‌ இறங்கவிடாது தடுக்க உங்க 
ளால்‌ முடியாது. அப்பிரயாணிகள்பேரிலும்‌ குறை சொல்ல 
முடியாது. அவர்களில்‌ பெண்களும்‌ குழந்தைகளும்‌ இருக்கின்ற 
னர்‌. அவர்கள்‌ பம்பாயிலிருந்து புறப்பட்டபோது, உங்கள்‌ 
உணர்ச்சிகளைப்பற்றி அவர்களுக்குக்‌ கொஞ்சமும்‌ தெரியாது. 
ஆதலால்‌, நீங்கள்‌ கலைந்து போய்‌, அவர்களைத்‌ தடுக்காமலிருக்‌ 
கும்படி நான்‌ கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. எதிர்காலக்‌ குடியேற்றத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்துவதற்கு தக்க அதிகாரத்தைச்‌ சட்டசபையி 
லிருந்து நேட்டால்‌ அரசாங்கத்தார்‌ பெறுவார்களென நான்‌ 
உறுதி கூறுகிறேன்‌.” இது எஸ்கோம்பினுடைய பிரசங்கத்தின்‌ 
சுருக்கமாகும்‌. கூட்டத்தார்‌ ஏமாற்றம்‌ அடைந்தனர்‌. ஆனால்‌ கேட்‌ 
டால்‌ ஐரோப்பியர்களிடத்தில்‌ அவருக்கு அதிகச்‌ செல்வாக்கு 
ப னங்கள்‌ அவருடைய சொல்லுக்கிணங்கி அவர்கள்‌ கலைந்து 

றனர்‌. இரு கப்பல்களும்‌ துறைமுகத்துக்குள்‌ வந்தன. 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 77 


மற்றவர்களுடன்‌ நான்‌ இறங்கவேண்டாமென்றும்‌, மாலை 
வரை காத்திருக்கும்படிக்கும்‌, அப்போது என்னைப்‌ பத்திரமாய்‌ 
வீட்டுக்கு அழைத்துக்கொண்டு போவதற்காகப்‌ போலீஸ்‌ சூப்ப 
ரிண்டெண்டெண்டை அனுப்புவதாகவும்‌, ஆனால்‌ என்‌ குடும்‌ 
பத்தார்‌ எப்போது வேண்டுமானாலும்‌ இறங்கலாமென்றும்‌, 
எனக்கு எஸ்கோம்பு செய்தி அனுப்பியிருந்தார்‌. இது சட்டப்‌ 
படி செய்யப்பட்ட உத்தரவல்ல; ஆனால்‌ என்னைச்‌ சூழ்ந்‌ 
திருக்கும்‌ அபாயத்தை எனக்கு எச்சரிப்பதோடு, இறங்க என்னை 
அனுமதிக்காமலிருப்பதற்கும்‌ கப்பல்‌ அதிகாரிக்குச்‌ சொன்ன 
ஒரு யோசனையுமாகும்‌ இது. பலாத்காரம்‌ செய்து என்னை இறங்‌ 
காமல்‌ தடுப்பதற்குக்‌ கப்பல்‌ அதிகாரிக்கு அதிகாரமில்லை. எனி 
னும்‌, இந்த யோசனையை ஏற்பது என்ற முடிவுக்கு வந்தேன்‌. என்‌ 
குடும்பத்தை என்‌ வீட்டிற்கு அனுப்புவதற்குப்‌ பதிலாக என்‌ 
பழைய நண்பரும்‌ கட்சிக்காரருமான பார்ஸி ருஸ்தம்ஜி அவர்கள்‌ 
வீட்டிற்கனுப்பி, அங்கு வந்து அவர்களைச்‌ சந்திப்பதாகவும்‌ 
சொன்னேன்‌. பிரயாணிகள்‌ இறங்கியபின்‌, தாதா அப்துல்லா 
கம்பெனியின்‌ வக்கீலும்‌ என்‌ ஈண்பருமான ஸ்ரீ லாப்டன்‌ வந்து 
என்னைச்‌ சந்தித்தார்‌. நான்‌ ஏன்‌ இன்னும்‌ இறங்கவில்லையென 
அவர்‌ என்னைக்‌ கேட்டார்‌. நான்‌ அவருக்கு ஸ்ரீ எஸ்கோம்பின்‌ 
கடிதம்பற்றிச்‌ சொன்னேன்‌. மாலைவரையில்‌ காத்திருந்து, கள்வன்‌ 
அல்லது குற்றவாளி போல்‌ ஊருக்குள்‌ நுழைவது தமக்குப்‌ 
பிடித்தமில்லையென்றும்‌, எனக்குப்‌ பயமில்லாவிடில்‌ அப்பொழுதே 
அவருடன்‌ புறப்படும்படிக்கும்‌, சந்தடியில்லாமல்‌ இருவரும்‌ 
ஊருக்குள்‌ போய்விடலாமென்றும்‌ அவர்‌ சொன்னார்‌. கான்‌ 
பதில்‌ சொன்னேன்‌: * நான்‌ பயப்படுவதாக நினைக்கவேண்டாம்‌. 
நான்‌ ஸ்ரீ எஸ்கோம்பின்‌ யோசனையை ஒப்புக்கொள்வது உசிதமா, 
இல்லையா என்பதுதான்‌ கேள்வி. இவ்விஷயத்தில்‌ கப்பலின்‌ 
அதிகாரிக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கின்றதா என்பதையும்‌ 
கவனிக்க வேண்டும்‌.” ஸ்ரீ லாப்டன்‌ புன்னகை செய்து கூறினார்‌: 
“ ஸ்ரீ எஸ்கோம்பின்‌ யோசனையை நீங்கள்‌ அவசியம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்பதற்கு அவர்‌ உங்களுக்கு என்ன 
செய்திருக்கிறார்‌ ? தீய நோக்கம்‌ எதுவுமில்லாது, அன்பால்‌ 
தான்‌ அவர்‌ இவ்விதம்‌ கூறியிருக்கிறார்‌ என்று நீங்கள்‌ 
நம்புவதற்கு என்ன காரணம்‌ இருக்கிறது? ஊரில்‌ என்ன 
நடந்திருக்கிறதென்பதும்‌, அதில்‌ ஸ்ரீ எஸ்கோம்புக்கு என்ன 
சம்பந்தமிருக்கிறதென்பதும்‌ உங்களைவிட எனக்கு அதிகமாய்த்‌ 
தெரியும்‌." நான்‌ தலையை அசைத்து, அவரை மத்தியில்‌ தடுத்‌ 
தேன்‌. ஸ்ரீ லாப்டன்‌ பின்னும்‌ சொன்னர்‌: “மிகவும்‌ ஈல்ல ரோக்‌ 


78 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கத்தினலேயே அந்த யோசனையைக்‌ கூறியிருப்ப தாகவே வைத்‌ 
துக்கொள்வோம்‌. எனினும்‌, அவர்‌ யோசனைப்படி நடந்தால்‌, 
நீங்கள்‌ அவமதிக்கப்பட்டவராவீர்களென்பது என்‌ திடமான 
அபிப்பிராயம்‌. ஆதலால்‌, நீங்கள்‌ தயாராயிருக்தால்‌, இப்‌ : 
பொழுதே என்னுடன்‌ வரும்படி நான்‌ சொல்லுவேன்‌. _ கப்பல்‌ 
அதிகாரி ஈம்‌ மனிதர்‌. அவர்‌ பொறுப்பு கம்‌ பொறுப்பாகும்‌. 
அவர்‌ தாதா அப்துல்லாவுக்குத் தான்‌ ஜவாப்தாரி. இப்போராட்‌ 
டத்தில்‌ அவர்கள்‌ மிகுந்த தைரியத்தைக்‌ காட்டியிருப்பதால்‌, 
அவர்கள்‌ இவ்விஷயத்தில்‌ என்ன நினைப்பார்களென்பது எனக்‌ 
குத்‌ தெரியும்‌.” இதற்கு நான்‌, “* அப்படியானால்‌ காம்‌ போவோம்‌. 
கான்‌ தயார்‌ செய்யவேண்டியது ஒன்றுமில்லை. நான்‌ செய்ய 
வேண்டியதெல்லாம்‌, என்னுடைய தலைப்பாகையை அணிந்து 
கொள்வதே. கப்பல்‌ அதிகாரிக்குச்‌ சொல்லிவிட்டு, காம்‌ புறப்‌ 
படுவோம்‌ '” என்றேன்‌. நாங்கள்‌ கப்பல்‌ அதிகாரியிட த்தில்‌ விடை 
பெற்றோம்‌. 

ஸ்ரீ லாப்டன்‌, டர்பனில்‌ வயது முதிர்ந்தவரும்‌ பெயர்‌ 
பெற்ற வக்கீலும்‌ ஆவார்‌. நான்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பு 
வதற்கு முன்‌ அவருடன்‌ நெருங்கிப்‌ பழகியிருந்தேன்‌. கஷ்ட 
மான வழக்குகளில்‌ அவர்‌ யோசனையைப்‌ பெறுவதுடன்‌, பல 
தடவைகளில்‌ எனக்குப்‌ பெரிய வக்கீலாக அவரை வழக்கு 
களில்‌ அமர்த்தியிருந்தேன்‌. அவர்‌ தீரமும்‌ திடகாத்திரமும்‌ 
உள்ளவர்‌. ்‌ த்‌ 

டர்பவின்‌ முக்கிய வீதி வழியாகவே நாங்கள்‌ போகவேண்டும்‌. 
காங்கள்‌ புறப்படும்போது மாலை சுமார்‌ 4-0 மணியிருக்கும்‌. 
சற்று மந்தாரமாக இருந்தது ; சூரியன்‌ தென்படவில்லை. ருஸ்தம்ஜீ 
சேட்டின்‌ வீட்டிற்கு கடந்து செல்லக்‌ குறைந்தது ஒரு மணி 
யாகும்‌. சாதாரணமாக ரேவுத்‌ துறையில்‌ காணப்படும்‌ கூட்டமே 
அப்பொழுது அங்கிருந்தது. நாங்கள்‌ தரையில்‌ இறங்கியதும்‌, 
சில பையன்கள்‌ எங்களைப்‌ பார்த்தனர்‌. இந்தியரில்‌ கான்‌ 
ஒருவனே ஒருவகையான தலைப்பாகையை அணிபவன்‌. எனவே, 
என்னை உடனே அடையாளம்‌ தெரிந்துகொண்டு, காந்தி" 
“காந்தி, “அவனை அடியுங்கள்‌, *அவளை வளைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌ ' என்று பலவாறாக உரக்கக்‌ கூவிக்கொண்டு, 
எங்கள்‌ பக்கம்‌ வந்தனர்‌. சிலர்‌ எங்கள்பேரில்‌ சிறு கூழாங்‌ 
கற்களை எறிந்தனர்‌. சில வயதான ஐரோப்பியர்களும்‌ இந்தப்‌ 
பையன்களுடன்‌ சேர்ந்துகொண்டனர்‌. படிப்படியாகக்‌ கலகக்‌ 
காரர்களின்‌ 'கூட்டம்‌ அதிகமாயிற்று. நாங்கள்‌ நடந்து செல்வ 
தில்‌ அபாயம்‌ இருப்பதாக ஸ்ரீ லாப்டன்‌ நினைத்தார்‌. ஆதலால்‌, 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 79 


ஒரு ரிக்ஷாவைக்‌ கூப்பிட்டார்‌. மனிதனால்‌ இழுக்கப்படும்‌ 
வண்டியில்‌ உட்காருவது எனக்கு வெறுப்பாக இருந்தது. 
நான்‌ ரிக்ஷாவில்‌ அதற்குமுன்‌ ஏறியதில்லை. ஆனால்‌ அப்போது 
ரிக்ஷாவை உபயோகப்படுத்துவது என்‌ கடமையென நினைத்‌ 
தேன்‌. கடவுள்‌ ஒருவனைக்‌ காப்பாற்ற நினைத்துவிட்டால்‌, 
அவன்‌ தவறிவீடவேண்டுமென்று நினைத்தாலும்‌ தவறிவிடமாட்‌ 
டான்‌ என்பதை, என்‌ வாழ்க்கையில்‌ ஐந்து ஆறு தடவை 
களில்‌ அனுபவத்தில்‌ கண்டிருக்கிறேன்‌. நான்‌ தவறிவிடவில்லை ்‌ 
யெனில்‌, அந்தப்‌ பெருமை எனக்குரியதன்று. இந்த ரிக்ஷாக்கள்‌ 
ஜூலுக்களால்‌ இழுக்கப்படுகின்றன. அந்த வயதான ஐரோப்‌ 
பியர்களும்‌ பையன்களும்‌, அந்த ரிக்ஷாக்காரன்‌ என்னை ரிக்ஷா 
வில்‌ உட்காரவிடுவானுனால்‌ அவனை அடிப்பதுடன்‌ ரிக்ஷாவையும்‌ 
துகளாக்கிவிடுவதாகப்‌ பயமுறுத்தினார்கள்‌. ரிக்ஷாக்காரன்‌ 
“கா! (முடியாது என்று பொருள்‌) என்று ' சொல்லிவிட்டுப்‌ 
போய்விட்டான்‌. இங்ஙனம்‌ ரிக்ஷாவில்‌ சவாரி செய்யும்‌ அவ 
மானத்திலிருந்து காப்பாற்றப்பட்டேன்‌. 


நாங்கள்‌ போக வேண்டிய இடத்துக்கு நடந்து போவ 
தைத்‌ தவிர இப்போது வேறு வழியில்லை. ஒரு கூட்டம்‌ 
எங்களைப்‌ பின்தொடர்ந்தது. நாங்கள்‌ போகப்‌ போகக்‌ கூட்ட 
மும்‌ அதிகமாகிக்கொண்டு வந்தது. நாங்கள்‌ மேற்கு வீதி 
யைச்‌ சேர்ந்தபோது கூட்டம்‌ மிகப்‌ பெரிதாகிவிட்டது. 
கட்டமைந்த ஓர்‌ ஆள்‌ ஸ்ரீ லாப்டனைப்‌ பிடித்து என்னிடத்தி 
லிருந்து இழுத்துக்கொண்டு போய்விட்டான்‌. ஆதலால்‌ அவர்‌ 
என்னுடன்‌ வரக்கூடிய நிலையில்‌ இல்லை. கூட்டத்திலிருந்தவர்கள்‌ 
என்னைத்‌ திட்டினர்‌; கல்லையும்‌, கைக்கு கிடைத்ததையும்‌ 
எடுத்து என்மீது வீசவும்‌ ஆரம்பித்தனர்‌. என்‌ தலைப்பாகை 
யைப்‌ பிடுங்கிக்‌ கீழே எறிந்தனர்‌. அதற்குள்‌ ஒரு முரடன்‌ 
வந்து, என்‌ முகத்தில்‌ அறைந்து என்னை உதைத்தான்‌. கான்‌ 
பிரக்ஞையற்று விழப்போகும்‌ சமயம்‌ பக்கத்திலிருந்த ஒரு 
வீட்டின்‌ கிராதியைப்‌ பிடித்துக்கொண்டேன்‌. கொஞ்சம்‌ மூச்சு 
வாங்கிப்‌ பிரக்ஞை வந்தபின்‌ என்‌ வழியே நடந்தேன்‌. உயிரோடு 
வீடு போய்ச்‌ சேருவோம்‌ என்ற நம்பிக்கை அநேகமாய்‌ 
எனக்கில்லை. ஆனால்‌.அப்போதுங்கூட, எனது உள்ளம்‌ என்னை 
அடித்தவர்களை நிந்திக்கவில்லை என்பது எனக்கு நன்றாக 
ஞாபகம்‌ இருக்கிறது. 

நான்‌ இங்ஙனம்‌ போய்க்கொண்டிருக்கும்போது, டர்பன்‌ 
போலீஸ்‌ சூப்பரிண்டெண்டெண்டின்‌ மனைவி எதிர்ப்பக்கத்தி 
லிருந்து வந்துகொண்டிருந்தார்‌. நாங்கள்‌ ஒருவரையொருவர்‌ ஈன்‌ 


80 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


றாக அறிவோம்‌. அவர்‌ தைரியமான மாது ; வானம்‌ மூடிக்கொண்டு 
சூரியன்‌ அத்‌ தமனமாகும்‌ சமயமாக இருந்தபோதிலும்‌ என்னைக்‌ 
காப்பாற்றுவதற்காகத்‌ தம்முடைய குடையைத்‌ திறந்து பிடித்‌ 
துக்கொண்டு என்னுடன்‌ நடக்க ஆரம்பித்தார்‌. ஐரோப்பியர்‌ 
ஒரு மாதை அவமான ம்‌ செய்யமாட்டார்கள்‌. அதுவும்‌ 
மிகுந்த செல்வாக்குடைய தங்கள்‌ முதிய போலீஸ்‌ சூப்பரிண்‌ 
டெண்டெண்டின்‌ மனைவியைக்‌ கொஞ்சமும்‌ அவமதிக்கமாட்‌ 
டார்கள்‌; அவரைக்‌ காயப்படுத்தவும்‌ மாட்டார்கள்‌. என்னை அடிக்‌ 
கும்போது அவர்மீது படாமலிருக்கப்‌ பார்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ அல்லவா ? ஆதலால்‌ அவர்‌ என்னுடன்‌ வந்தபிறகு 
நான்‌ பட்ட அடிகள்‌ பலமானவை அல்ல. அதற்குள்‌ நான்‌ 
தாக்கப்பட்டதை அறிந்து போலீஸ்‌ சூப்பரிண்டெண்டெண்ட்‌ சில 
போலீஸ்காரர்களை என்‌ பாதுகாப்புக்காக அனுப்பினார்‌. போலீஸ்‌ 
காரர்கள்‌ என்னைச்‌ குழ்ந்துகொண்டனர்‌. வழியிலேயே போலீஸ்‌ 
ஸ்டேஷன்‌ இருந்தது. நான்‌ அங்குச்‌ சென்றபோது 
போலீஸ்‌ சூப்பரிண்டெண்டெண்ட்‌ எங்களுக்காகக்‌ காத்துக்‌ 
கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. நான்‌ தங்குவதற்குப்‌ போலீஸ்‌ 
ஸ்டேஷனில்‌ இடங்‌ கொடுப்பதாக அவர்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
நான்‌ அதை வந்தனத்துடன்‌ மறுத்துவிட்டுச்‌ சொன்னேன்‌: 
“நான்‌ கோரிய இடத்துக்குப்‌ போகவேண்டும்‌. டர்பன்வாசிகளின்‌ 
நியாயத்தன்மையிலும்‌, என்னுடைய கட்சியின்‌ உண்மையிலும்‌ 
எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்‌ பாதுகாப்புக்காகப்‌ 
போலீஸ்காரர்களை அனுப்பியதற்கு நான்‌ உங்களிடம்‌ நன்றி 
யுள்ளவனாயிருக்கிறேன்‌. ஸ்ரீமதி அலெக்ஸாண்டர்‌ அவர்களும்‌ 
என்னைப்‌ பாதுகாப்பதில்‌ உதவி செய்திருக்கின்றார்‌."” 


வேறு தொந்தரவு இல்லாமல்‌ ருஸ்தம்ஜீ வீடு போய்ச்‌ 
சேர்ந்தேன்‌. கான்‌ அங்குச்‌ சேர்ந்தபோது மாலையாகிவிட்டது. 
ருஸ்தம்ஜீ சேட்டுடனிருந்த “கோர்லண்டு' கப்பலின்‌ வைத்திய 
உத்தியோகஸ்தரான டாக்டர்‌ தாடிபர்ஜார்‌ எனக்கு வைத்தி 
யம்‌ செய்ய ஆரம்பித்தார்‌. என்‌ காயங்களைப்‌ பரிசோதித்தார்‌. 
காயங்கள்‌ அதிகம்‌ இல்லை. ஒர்‌ ஊமைக்‌ காயமே அதிக 
வலியைத்‌ தந்தது. ஆனால்‌ எனக்கு அப்பொழுதும்‌ அமைதியாக 
இருக்கும்‌ பாக்கியம்‌ இல்லை. ஆயிரக்கணக்கான ஐரோப்பியர்‌ 
ருஸ்தம்ஜீ வீட்டுக்கு முன்னல்‌ கூடிவிட்டார்கள்‌. இரவான 
தும்‌ காலிகளும்‌ சேர்ந்துகொண்டனர்‌. என்னை அவர்களிடத்‌ 
தில்‌ ஒப்படைக்காவிட்டால்‌ என்னுடன்‌ ருஸ்தம்ஜீயையும்‌ அவர்‌ 
வீட்டையும்‌ எரித்துவிடுவதாகச்‌ சொல்லியனுப்பினர்கள்‌. 
ருஸ்தம்ஜீ இதற்குப்‌ பயந்துவிடக்கூடிய இந்தியர்‌ அல்ல. 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 81 


சூப்பரிண்டெண்டெண்ட்‌ அலெக்ஸாண்டருக்கு விஷயம்‌ இப்படி 
யிருக்கிறதெனத்‌ தெரிய வந்தபோது, சில ரகசியப்‌ போலீ 
ஸாருடன்‌ வந்து கூட்டத்தில்‌ அவர்‌ கலந்துகொண்டார்‌. ஒரு 
விசுப்பலகையைக்‌ கொண்டுவரச்‌ சொல்லி, அதன்மேல்‌ ஏறி 
நின்றார்‌. இங்ஙனம்‌ கூட்டத்துடன்‌ பேசுகிற சாக்கின்‌ பேரில்‌, 
ஒருவரும்‌ ருஸ்தம்ஜீ வீட்டின்‌ கதவை உடைக்காமலும்‌, 
உள்‌ நுழையாமலும்‌, ருஸ்தம்ஜீ வீட்டு வாயிலைத்‌ தம்‌ வசமாக்‌ 
கிக்கொண்டார்‌. முன்னமேயே தகுந்த இடங்களில்‌ ரகசியப்‌ 
போலீஸாரையும்‌ வைத்திருந்தார்‌. அங்கு வந்ததும்‌, இந்திய 
உடை அணிந்து, இந்தியன்‌ போலிருக்க முகத்தில்‌ வர்ணம்‌ பூசிக்‌ 
கொண்டு, ஒர்‌ இந்திய வியாபாரியின்‌ வேடம்‌ பூண்ட தமக்‌ 
குக்‌ கீழ்ப்பட்ட உத்தியோகஸ்தர்‌ ஒருவரை, என்னைப்‌ பார்த்‌ 
துக்‌ கீழ்கண்ட செய்தியை எனக்குக்‌ கொடுக்கும்படி சொல்லி 
யிருந்தார்‌ : “நண்பரையும்‌, அவர்‌ விருந்தாளிகளையும்‌, சொத்‌ 
துக்களையும்‌, உங்கள்‌ குடும்பத்தையும்‌ காப்பாற்ற விரும்பினால்‌, 
நீங்கள்‌ ஓர்‌ இந்தியப்‌ போலீஸ்காரன்‌ போல வேடம்‌ தரித்து, 
ருஸ்தம்ஜீயின்‌ கிடங்கு வழியாக வெளிவந்து, என்‌ ஆளுடன்‌ கூட்‌ 
டத்தில்‌ ஒருவருக்கும்‌ தெரியாமல்‌ நுழைந்து, போலீஸ்‌ ஸ்டேஷ 
னுக்குப்‌ போய்விட வேண்டும்‌. வீதியின்‌ மூலையில்‌ உங்களுக்‌ 
காக ஒரு வண்டி காத்துக்‌ கொண்டிருக்கிறது. இந்த ஒரு 
வழியில்தான்‌ உங்களையும்‌, மற்றவர்களையும்‌ என்னால்‌ காப்‌ 
பாற்ற முடியும்‌. கூட்டம்‌ மிகவும்‌ ஆவேசம்‌ கொண்டிருப்‌ 
பதால்‌, நான்‌ அதைச்‌ சமாளிக்க முடியாமல்‌ இருக்கிறேன்‌. என்‌ 
யோசனைப்படி உடனே நடக்காவீடில்‌ கூட்டம்‌ ருஸ்தம்ஜீ 
வீட்டைத்‌ தகர்த்துவிடும்‌ என அஞ்சுகிறேன்‌. இதனால்‌ எவ்வளவு 
உயிர்ச்‌ சேதம்‌, பொருட்‌ சேதம்‌ ஆகுமென்று நான்‌ சொல்ல 
முடியாது." 


நிலைமையை உடனே நான்‌ அறிந்தேன்‌. வெகு. வீரை வி ல்‌ 
போலீஸ்காரன்‌ வேடம்‌ தரித்து ருஸ்தம்ஜீ வீட்டைவிட்டு 
வெளியேறினேன்‌. அந்தப்‌ போலீஸ்‌ உத்தியோகஸ்தரும்‌ கானும்‌ 
போலீஸ்‌ ஸ்டேஷனுக்குப்‌ பத்திரமாகப்‌ போய்ச்‌ சேர்ந்தோம்‌. 
இச்சமயத்தில்‌ பேசியும்‌, பாடியும்‌ அலெக்ஸாண்டர்‌ கூட்டத்‌ 
தைச்‌ சந்தோஷப்படுத்திக்கொண்டிருந் தார்‌. நான்‌ போலீஸ்‌ 
ஸ்டேஷன்‌ போய்ச்‌ சேர்ந்தது. தெரிந்ததும்‌, வேடிக்கையை 
வீட்டு உண்மையாகவே கேட்டார்‌ : த 

“உங்களுக்கு என்ன வேண்டும்‌? 

“எங்களுக்கு காந்தி வேண்டும்‌.” 

தெ. 6 


82 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


“அவரை என்ன செய்வீர்கள்‌?" 

“அவரை நாங்கள்‌ எரிப்போம்‌.” 

“அவர்‌ உங்களுக்கு என்ன கெடுதி செய்திருக்கிறார்‌?” 

“அவர்‌ எங்களை இந்தியாவில்‌ தூற்றியதைத்‌ தவிர, 
இந்தியரைக்‌ கொண்டு நேட்டாலை நிரப்ப விரும்புகிறார்‌.” 

“அவுர்‌ வெளியே வராவிடில்‌ என்ன?" 

“அப்படியானால்‌ வீட்டைக்‌ கொளுத்திவிடுவோம்‌."' 

“அவர்‌ மனைவி மக்களும்‌ இங்கு இருக்கின்றனர்‌. தவிர 
வேறு பெண்களும்‌ ஆண்களுங்‌ கூட இருக்கின்றனர்‌. பெண்‌ 
களையும்‌, குழந்தைகளையும்‌ எரிப்பதற்கு உங்களுக்கு வெட்க 
மில்லையா?"' 

“இதன்‌ பொறுப்பு உங்கள்பேரிலேயே இருக்கிறது. எங்களை 
இவ்விஷயத்தில்‌ உதவியற்றவராகச்‌ செய்தால்‌ நாங்கள்‌ என்ன 
செய்ய முடியும்‌? நாங்கள்‌ வேறெவரையும்‌ துன்புறுத்த விரும்ப 
வில்லை. நீங்கள்‌ காந்தியை எங்களிடத்தில்‌ ஒப்படைக்காவிட்‌ 
டால்‌, நாங்கள்‌ அவரைப்‌ பிடிக்கும்போது மற்றவர்களுக்குத்‌ 
தீங்கு நேரிட்டால்‌ அதற்காக எங்களைக்‌ குறை சொல்லுவது 
தியாயமாகுமா?"" 

சூப்பரிண்டெண்டெண்ட்‌ சிரித்துக்கொண்டு, நான்‌ ரஸ்‌ 
தம்ஜீ வீட்டைவிட்டு வெளியேறிக்‌ கூட்டத்தைக்‌ கடந்து வேறு 
இடத்துக்குப்‌ போய்விட்டதாகச்‌ சொன்னார்‌. கூட்டம்‌ உரக்‌ 
கச்‌ சிரித்தது. “இது பொய்‌, இது பொய்‌” என்றும்‌ கூச்ச 
லிட்டது. 

சூப்பரிண்டெண்டெண்ட்‌ சொன்னார்‌: “நீங்கள்‌ உங்கள்‌ 
பழைய போலீஸ்‌ குப்பரிண்டெண்டெண்டை கஈம்பமாட்டீர்களா 
னால்‌, உங்களுக்குள்ளேயே மூவர்‌ அல்லது நால்வரைக்கொண்ட 
ஒரு கமிட்டியை நியமித்துக்கொள்ளுங்கள்‌. மற்றவர்கள்‌ வீட்டுக்‌ 
குள்‌ நுழையமாட்டீர்களென்றும்‌, கமிட்டியார்‌ காந்தியை வீட்டில்‌ 
கண்டுபிடிக்காவிட்டால்‌ நீங்கள்‌ சமாதானமாய்க்‌ கலைந்து 
போவீர்களென்றும்‌ வாக்குறுதி தரவேண்டும்‌. இன்று நீங்கள்‌ 
ஆத்திரத்துடன்‌ இருந்தீர்கள்‌; போலீஸ்காரர்களுக்கும்‌' கீழ்ப்‌ 
படியவில்லை. அது உங்கள்‌ மரியாதையைப்‌ பாதிக்குமேயொழியப்‌ 
போலீஸ்காரர்களைப்‌ பாதிக்காது. ஆதலால்‌, போலீஸ்காரர்கள்‌ 
உங்களிடத்தில்‌ ஒரு தந்திரம்‌ செய்தனர்‌. நீங்கள்‌ நாடிய 
பொருளை உங்கள்‌ மத்தியிலிருந்து போலீஸ்காரர்கள்‌ வேரோர்‌ 
இடத்துக்குக்‌ கொண்டு போனார்கள்‌. நீங்கள்‌ தோற்றுப்‌ போய்‌ 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 83 


வீட்டீர்கள்‌. போலீஸ்காரர்கள்‌ உங்களாலேயே நியமிக்கப்பட்‌ 
டவர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ கடமையைத்தான்‌ செய்திருக்கின்‌ 
றனர்‌. EL] 


சூப்பரிண்டெண்டெண்ட்‌ அக்கூட்டத்தில்‌ மிகுந்த வினயத்‌ 
துடனும்‌, உறுதியுடனும்‌ பேசினர்‌. ஆதலால்‌ கூட்டம்‌ அவர்‌ 
கேட்ட வாக்குறுதியைக்‌ கொடுத்தது. ஒரு கமிட்டி ஏற்படுத்‌ 
கப்பட்டது. அக்கமிட்டி ௬ஸ்தம்ஜீ வீடு முழுவதும்‌ தேடிவிட்டு, 
சூப்பரிண்டெண்டெண்ட்‌ சொன்னது சரியென்றும்‌, தாங்கள்‌ 
தோற்றுப்போன தாகவும்‌ கூட்டத்துக்குத்‌ தெரிவித்தார்கள்‌. 
கூட்டம்‌ ஏமாற்றம்‌ அடைந்தது. ஆனாலும்‌ அவர்கள்‌ சொன்னபடி 
யாதொரு விஷமமும்‌ செய்யாமல்‌ கலைந்தனர்‌. இது 1897-ஆம்‌ 
ஆண்டு ஜனவரி மாதம்‌ 13-ஆம்‌ தேதி ஈடந்தது. 


கப்பல்கள்‌ துறைமுகத்திற்குள்‌ விடப்பட்ட அன்றை தினம்‌ 
காலையில்‌ டர்பன்‌ பத்திரிகை நிருபர்‌ ஒருவர்‌ என்னைக்‌ கப்பலில்‌ 
கண்டார்‌. அவர்‌ எல்லா விவரங்களையும்‌ என்னிடம்‌ கேட்டார்‌. 
என்‌ மேல்‌ சுமத்தப்பட்ட எல்லாக்‌ குற்றங்களுக்கும்‌ அவருக்குத்‌ 
திருப்தியாகும்படிப்‌ பதில்‌ சொல்வது எளிதாக இருந்தது. 
நான்‌ கொஞ்சமும்‌ மிகைப்படுத்திச்‌ சொல்லவில்லையென்று 
அவருக்கு விவரமாகக்‌ காண்பித்தேன்‌. நான்‌ செய்ததெல்லாம்‌ 
என்‌ கடமையையே, நான்‌ அதைச்‌ செய்யாமல்‌ இருந்திருந்தால்‌, : 
நான்‌ மனிதன்‌ என்ற பெயருக்குத்‌ தகுதியுள்ளவனாக மாட்டேன்‌. 
இவையெல்லாம்‌ அடுத்த நாள்‌ பத்திரிகைகளில்‌ வெளிவந்தன. 
' ஐரோப்பியர்களில்‌ அறிவாளிகள்‌, தங்கள்‌ குற்றத்தை ஒப்புக்‌ 
கொண்டனர்‌. பத்திரிகைகள்‌, நேட்டால்‌ ஐரோப்பியர்களின்‌ 
நோக்கத்துக்கே அனுதாபம்‌ காட்டின. எனினும்‌, நான்‌ செய்த 
தையும்‌ முழுதும்‌ ஆதரித்தன. இது எனது நல்ல பெயரையும்‌, 
இந்திய சமூகத்தின்‌ நன்மதிப்பையும்‌ உயர்த்தியது. இந்தியர்‌ 
கள்‌ ஏழைகளாயினும்‌ கோழைகளல்லவென்றும்‌, இந்திய வியா 
பாரிகள்‌ தங்கள்‌ சுயமரியாதைக்காகவும்‌, தேசத்துக்காகவும்‌ 
நஷ்டத்தையும்‌ கருதாது உழைக்கத்‌ தயாராயிருக்கிறார்கள்‌ என்‌ 
றும்‌ இது நிரூபித்துக்‌ காட்டியது. 


இங்ஙனம்‌ இந்திய சமூகத்தார்‌ கஷ்டப்பட நேரிட்டாலும்‌, 
தாதா அப்துல்லா கம்பெனியார்‌ பெருத்த ஈஷ்டமடைந்தபோதி 
லும்‌, இதன்‌ இறுதிப்‌ பயன்‌ முற்றிலும்‌ கன்மையாகவே இருந்த 
தென நான்‌ நினைக்கிறேன்‌. தன்‌ பலத்தைப்‌ பரீட்சை செய்‌ 
வதற்குச்‌ சமூகத்துக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இதனால்‌ 
அவர்களுடைய தன்னம்பிக்கையும்‌ அதிகமாயிற்று. எனக்கும்‌ 


84 தென்னாப்பிசிக்க சத்தியாக்கிரகம்‌ 


மிக அருமையான அனுபவமும்‌ கிடைத்தது. நான்‌ அக்காளை 
நிளைக்கும்போதெல்லாம்‌, கடவுள்‌ சத்தியாக்கிரக அனுஷ்டான த்‌ 
துக்கு என்னைத்‌ தயார்‌ செய்துகொண்டிருந்தார்‌ என்றே 
எனக்குத்‌ தோன்றுகிறது. 

கேட்டால்‌ சம்பவத்தின்‌ பயன்‌ இங்கிலாந்திலும்‌ காணப்‌ 
பட்டது. குடியேற்ற காட்டு மந்திரியாயிரு்த சேம்பர்லேன்‌, 
என்னைத்‌ தாக்கியவர்களின்‌ பேரில்‌ நடவடிக்கைகள்‌ எடுத்து 
எனக்கு நியாயம்‌ வழங்கும்படி நேட்டால்‌ அரசாங்கத்துக்குத்‌ 
தந்தியடித்தார்‌. 

கேட்டால்‌ அரசாங்கப்‌ பிரதம வக்கீலாயிருக்‌ த ஸ்ரீ எஸ்கோம்பு 
என்னைக்‌ கூப்பிட்டனுப்பினர்‌. ஸ்ரீ சேம்பர்லேன்‌ தந்தியைப்‌ 
பற்றி என்னிடம்‌ சொன்னார்‌. எனக்கு அடிபட்டதைப்‌ பற்றித்‌ 
தம்‌ வருத்தத்தைத்‌ தெரிவித்தார்‌. காயம்‌ அதிகமில்லாததைப்‌ 
பற்றித்‌ தமது சந்தோஷத்தையும்‌ தெரிவித்தார்‌. பின்னும்‌ 
சொன்னார்‌: “ தங்களையோ, தங்கள்‌ சமூகத்தில்‌ வேறு யாரை 
யுமோ துன்புறுத்த வேண்டுமென நான்‌ விரும்பவேயில்லை என்று 
உறுதி கூறுகிறேன்‌. தங்களுக்குத்‌ தீங்கு உண்டாகலாமென்று 
பயந்து, தங்களைக்‌ கப்பலிலிருந்து இரவில்‌ இறங்கும்படிச்‌ 
சொல்லியனுப்பியிருக்தேன்‌. தங்களுக்கு என்‌ யோசனை 
பிடிக்கவில்லை. ஸ்ரீ லாப்டனின்‌ ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட 
தற்கு நான்‌ தங்களைக்‌ கொஞ்சமும்‌ குறை கூறவில்லை. உங்க 
ஞக்குச்‌ சரியெனத்‌ தோன்றுவதைச்‌ செய்ய உங்களுக்குப்‌ 
பூரண சுதந்திரம்‌ உண்டு. ஸ்ரீ சேம்பர்லேன்‌ கேட்டிருப்பதை 
நேட்டால்‌ அரசாங்கம்‌ முழுதும்‌ ஏற்றுக்கொள்ளுகிறது. சட்‌ 
டத்தை மீறியவர்கள்‌ தண்டிக்கப்பட வேண்டுமென்றே காங்‌ 
களும்‌ விரும்புகிறோம்‌. தங்களைத்‌ தாக்கினவர்களைத்‌ தாங்கள்‌ 
அடையாளம்‌ கண்டுபிடிக்க முடியுமா?" 


நான்‌ பின்வருமாறு பதில்‌ உரைத்தேன்‌: “*ஒருவர்‌ அல்லது 
இருவரை நான்‌ அடையாளம்‌ கண்டுபிடிக்க முடியலாம்‌. ஆனுல்‌ 
என்னைத்‌ தாக்கினவர்களின்‌ பேரில்‌ வழக்குத்‌ தொடர வேண்‌ 
டாமென்று கான்‌ தீர்மானித்திருக்கிறேன்‌ என்பதை மேலே 
பேசுவதற்கு முன்‌ தங்களுக்குத்‌ தெரிவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
தப்புச்‌ செய்திருக்கிறுர்களென எனக்குத்‌ தோன்றவில்லை. அவர்‌ 
களுக்குக்‌ கிடைத்த சமாசாரம்‌, அவர்கள்‌ தலைவர்கள்‌ மூலம்‌ 
வந்தது. அது தப்பா அல்லது சரியா என்று அவர்கள்‌ சீர்‌ 
தூக்கிப்‌ பார்ப்பார்கள்‌ என்று எதிர்பார்ப்பது மிகையாகும்‌. 
அவர்கள்‌ என்னைப்பற்றிக்‌ கேட்டதெல்லாம்‌ உண்மையாயிருக்‌ 


ஆரம்பப்‌ போராட்டத்தின்‌ விவரம்‌ 85 


தால்‌, அவர்கள்‌ பொறுமையிழந்து கோபத்தால்‌ எனக்குத்‌ 
தீங்கிழைக்க நினைப்பது இயற்கைதானே ? நான்‌ அதற்காக 
அவர்களைக்‌ குறை கூறவில்லை. ஆவேசம்‌ கொண்ட கூட்டங்கள்‌ 
எப்போதும்‌ இம்மாதிரி நியாயம்‌ தீர்த்துக்கொள்ள முயலு 
கின்றன. இதற்கு நான்‌ எவரையாவது குறை கூற வேண்டு 
மென்றால்‌, ஐரோப்பியர்கள்‌ கமிட்டியையும்‌, உங்களையும்‌, அதன்‌ 
மூலம்‌ நேட்டால்‌ அரசாங்கத்தையுந்தான்‌ குறைகூற வேண்டும்‌. 
ராய்ட்டர்‌ ஒரு செய்தியைத்‌ திரித்து அனுப்பியிருக்கலாம்‌. 
ஆனால்‌ நான்‌ நேட்டாலுக்கு வருவது உங்களுக்குத்‌ தெரிந்த 
போது, இந்தியாவில்‌ கான்‌ செய்த வேலை சம்பந்தமாக உங்‌ 
களுக்கிருந்த சந்தேகங்களைப்பற்றி என்னைக்‌ கேட்டு அறிவது 
உங்களுடைய கடமையும்‌, அக்கமிட்டியின்‌ கடமையுமாகும்‌. நான்‌ 
சொல்லுவதைக்‌ கேட்ட பிறகு உங்களுக்கு உசிதமெனத்‌ 
தோன்றுவதைச்‌ செய்திருக்கலாம்‌. இப்பொழுது நான்‌ உங்கள்‌ 
மீதோ, கமிட்டியின்மீதோ என்னைத்‌ தாக்கியதற்காக வழக்குத்‌ 
தொடர முடியாது. முடிந்தாலும்‌ கான்‌ கோர்ட்டில்‌ பரிகாரம்‌ 
தேடமாட்டேன்‌. நேட்டால்‌ ஐரோப்பியர்களின்‌ நலன்களைப்‌ 
பாதுகாக்கத்‌ தங்களுக்குத்‌ தோன்றிய நடவடிக்கைகளைத்‌ தாங்‌ 
கள்‌ எடுத்தீர்கள்‌. அது ஒரு ராஜீய விஷயம்‌. பிரிட்டிஷ்‌ 
ஏகாதிபத்தியத்தின்‌ ஒரு பெரிய சமூகமாக விளங்கும்‌ இந்தி 
யர்கள்‌ ஐரோப்பியர்களுக்குக்‌ கொஞ்சமும்‌ தீங்கு செய்யாமல்‌, 
தங்கள்‌ சுயமரியாதையையும்‌, உரிமைகளையும்‌ காப்பாற்ற விரும்‌ 
புகிறார்களென்று நான்‌ உங்களுக்கும்‌, மற்ற ஐரோப்பியர்களுக்‌ 
கும்‌ ராஜீயத்‌ துறையில்‌ உங்களுடன்‌ போர்‌ செய்து தெளிவு 
படுத்த வேண்டியிருக்கிறது.” 


எஸ்கோம்பு சொன்னார்‌ : “தாங்கள்‌ சொல்லுவது எனக்கு 
கன்றாய்‌ விளங்குகிறது. நான்‌ அதைப்‌ பாராட்டுகிறேன்‌. தங்‌ 
களைத்‌ தாக்கினவர்கள்மீது வழக்குத்‌ தொடரத்‌ தங்களுக்குச்‌ 
சம்மதமில்லை என்று தாங்கள்‌ கூறக்‌ கேட்பேன்‌ என்று கான்‌ 
எதிர்பார்க்கவில்லை. வழக்குத்‌ தொடர்ந்திருந்தால்‌ அதனால்‌ 
எனக்குக்‌ கொஞ்சமும்‌ வருத்தம்‌ உண்டாகி இராது. தாங்கள்‌ 
வழக்குத்‌ தொடராமலிருக்கும்‌ தீர்மானத்தை வெளியிட்ட பிறகு 
இத்தன்னடக்கம்‌ மூலம்‌ தாங்கள்‌ இவ்விஷயத்தில்‌ சரியான 
முடிவுக்கு வந்திருப்பது தவிர, தங்கள்‌ சமூகத்துக்கும்‌ பெரிய 
(சேவை செய்தவர்களாவீர்கள்‌. தங்களைத்‌ தாக்கினவர்கள்மீது 
வழக்குத்‌ தொடரத்‌ தாங்கள்‌ மறுத்ததால்‌ நேட்டால்‌ அரசாங்‌ 
கத்தையும்‌ ஒரு சங்கடமான நிலைமையிலிருந்து காப்பாற்றினீர்‌ 
கள்‌. தாங்கள்‌ விரும்பினால்‌ தங்களைத்‌ தாக்கினவர்களைப்‌ பீடிக்க 


86 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அரசாங்கம்‌ ஏற்பாடு செய்யும்‌. ஆனால்‌ இது ஐரோப்பியர்கள்‌ 
மனத்தில்‌ ஆத்திரத்தை உண்டாக்கிப்‌ பலவிதப்‌ பேச்சுக்களுக்‌ 
கும்‌ இடம்‌ தரும்‌. இதை எந்த அரசாங்கமும்‌ விரும்பாது. வழக்குத்‌ 
தொடருவதில்லை என்று தாங்கள்‌ முடிவான தீர்மானம்‌ செய்‌ 
திருந்தால்‌, தாங்கள்‌ அவ்வித விருப்பத்தைத்‌ தெரிவித்து 
எனக்கு ஒரு கடிதம்‌ எழுதவேண்டும்‌. நம்முடைய உரை 
களின்‌' சுருக்கத்தை ஸ்ரீ சேம்பர்லேனுக்கு அனுப்பி நான்‌ எனது 
அரசாங்கத்தைக்‌ காப்பாற்றிக்கொள்ள முடியாது. தங்கள்‌ 
கடிதத்தின்‌ சுருக்கத்தை நான்‌ அவருக்கு அனுப்ப வேண்டும்‌. 
அக்கடிதத்தை உடனே எழுதித்‌ தரும்படி. கான்‌ கேட்கவில்லை. 
தங்கள்‌ நண்பர்களுடன்‌ ஆலோசியுங்கள்‌. ஸ்ரீ லாப்டன்‌ அவர்‌ 
களுடன்‌ யோசியுங்கள்‌. இவ்வாலோசனைகளுக்குப்‌ பிறகு, வழக்‌ 
குத்‌ தொடராமலிருப்பது என்ற தங்கள்‌ முந்திய தீர்மானத்‌ 
தையே கொண்டிருந்தீர்களானால்‌, எனக்குக்‌ கடிதம்‌ எழுதுங்‌ 
கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ கடிதத்தில்‌, தங்கள்‌ பொறுப்பின்‌ பேரி 
லேயே நீங்கள்‌ தங்களைத்‌ தாக்கினவர்கள்மீது வழக்குத்‌ 
தொடர மறுத்ததாகத்‌ தெளிவாக எழுதவேண்டும்‌. அம்‌ 
போதுதான்‌ நான்‌ அதை உபயோகிக்க முடியும்‌.” 

நான்‌ சொன்னேன்‌: “என்னை இது சம்பந்தமாய்‌ நீங்கள்‌ 
கூப்பிட்டனுப்பினீர்களென்று எனக்குத்‌ தெரியாது. இவ்விஷய 
மாய்‌ நான்‌ ஒரு ஈண்பரிடத்திலும்‌ கலக்கவில்லை; இப்போதும்‌ 
கலக்க விரும்பவில்லை, நான்‌ ஸ்ரீ லாப்டன்‌ அவர்களுடன்‌ கப்‌ 
பலை விட்டு இறங்கிப்‌ போகத்‌ தீர்மானித்தபோது, எனக்குத்‌ 
தீங்கு நேரிட்டாலும்‌ வருந்தக்கூடாது என்று என்‌ மனத்தில்‌ 
முடிவு செய்திருந்தேன்‌. ஆதலால்‌, என்னைத்‌ தாக்கினவர்கள்‌ 
மீது வழக்குத்‌ தொடருவதென்பது நினைக்க முடியாதது. என்‌ 
ளப்‌ பொறுத்தமட்டில்‌ இது தர்ம நெறியைப்‌ பற்றியதோர்‌ 
விஷயம்‌. இத்தன்னடக்கச்‌ செய்கையின்‌ மூலம்‌ நான்‌ என்‌ 
சமூகத்துக்கும்‌, எனக்கும்‌ சேவை செய்தவனாவேன்‌ என்று 
உங்களைப்‌ போலவே நானும்‌ நினைக்கிறேன்‌. ஆதலால்‌ இதன்‌ 
பொறுப்பை என்மேல்‌ ஏற்றுக்கொண்டு, தாங்கள்‌ கேட்ட 
கடிதத்தை இங்கு, இப்பொழுதே கொடுக்க நினைத்திருக்கி 
றேன்‌.” 

அவரிடத்தில்‌ ஒரு காகிதம்‌ வாங்கி, அவர்‌ விரும்பியபடி 
அதில்‌ எழுதி அவர்‌ கையில்‌ கொடுத்தேன்‌. 


எட்டாவது அத்தியாயம்‌ 

இங்கிலாந்தில்‌ நடந்த வேலை 
எப்படி இந்தியர்கள்‌ தங்கள்‌ நிலைமையைச்‌ சீர்படுத்த 
முயற்சி செய்து, தங்கள்‌ கெளரவத்தை அதிகமாக்கிக்‌ கொண்‌ 
டார்கள்‌ என்பதை வாசகர்கள்‌ முந்திய அத்தியாயங்களில்‌ கண்‌ 
டிருப்பார்கள்‌. தங்களுக்குள்ளேயே பலத்தை அதிகப்படுத்து 
வதற்கான முயற்சி செய்ததுடன்‌, இந்தியாவிலும்‌ இங்கிலாந்தி 
லும்‌ தங்களுக்குக்‌ கிடைக்கத்தக்க உதவியையும்‌ நாடினார்கள்‌. 
இக்தியாவில்‌ செய்த வேலையைப்பற்றிக்‌ கொஞ்சம்‌ எழுதி 
யிருக்கிறேன்‌. இங்கிலாந்தில்‌ உதவி பெறுவதற்கு நாங்கள்‌ 
எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளைச்‌ சொல்ல வேண்டியிருக்‌ 
கிறது. முதலில்‌ இந்திய தேசீயக்‌ காங்கிரஸின்‌ பிரிட்டிஷ்‌ 
கமிட்டியுடன்‌ சம்பந்தம்‌ ஏற்படுத்திக்கொள்ளுவது அவசியமா 
யிருந்தது. ஆதலால்‌, வாரத்திற்கொருமுறை கடிதங்கள்‌ முழு 
விவரங்களுடன்‌ இந்தியப்‌ பெரியாரான தாதாபாயிக்கும்‌, அக்‌ 
கமிட்டியின்‌ தலைவரான 1ஸர்‌ வில்லியம்‌ வெட்டர்பர்னுக்கும்‌ 
எழுதப்பட்டன. விண்ணப்பங்களின்‌ பிரதிகள்‌ அனுப்ப வேண்‌ 
டிய சமயங்களில்‌ கமிட்டியின்‌ தபால்‌ முதலிய செலவுகளுக்‌ 

காகக்‌ குறைந்தது பத்துப்‌ பவுனும்‌ அனுப்பப்பட்டது. 


தாதாபாய்‌ கெளரோஜீ அவர்களைப்‌ பற்றிய புவித 
நினைவு ஒன்றை கான்‌ இங்குக்‌ குறிக்க விரும்புகிறேன்‌. அவர்‌ 
அக்கமிட்டியின்‌ தலைவர்‌ அல்லர்‌. எனினும்‌ முதலில்‌ அவருக்‌ 
குப்‌ பணம்‌ அனுப்பி, அதை அவர்‌ கமிட்டியின்‌ தலைவருக்கு 
எங்கள்‌ சார்பில்‌ அனுப்புவது என்பது எங்களுக்குச்‌ சரியான 
முறையெனத்‌ தோன்றியது. ஆனால்‌ தாதாபாய்‌ முதல்‌ 
தடவையிலேயே அவருக்கு அனுப்பப்பட்ட தொகையைத்‌ 
திருப்பியனுப்பி, கமிட்டிக்கு அனுப்ப வேண்டிய எல்லாத்‌ 
தொகைகளும்‌, கடிதங்களும்‌ ஸர்‌ வில்லியம்‌ வெட்டர்பர்னுக்கு 
நேராக அனுப்பப்பட வேண்டுமென யோசனை சொன்னார்‌. 


1 ஸர்‌ வில்லியம்‌ வெட்டர்பர்ன்‌ (1838 - 1918) ஆங்கிலேயர்‌; 1896-ல்‌ இங்கிலாந்தில்‌ 
பிறந்தவர்‌. இந்தியாவில்‌ ஜில்லா மாஜிஸ்ட்ரேட்‌, நீதிபதி, இன்னும்‌ பல சர்க்கார்‌ 
உத்தியோகங்களைப்‌ பார்த்தவர்‌. 1885-ல்‌ வேலையை சாஜிநாமா செய்து ஸ்ரீ. ஹியூம்‌ 
அவர்களோடு காங்கிரஸ்‌ மகாசபை ஏற்படுவதற்கு ஒத்துழைத்தாச்‌. 1889-லிலும்‌ 
1910-லிலும்‌ காங்கிரஸ்‌ மகா.நாட்டின்‌ தலைவர்‌. காங்கிரஸுக்கும்‌ முஸ்லீம்‌ லீக்குக்கும்‌ 
ஒற்றுமை ஏற்பட மிகப்‌ பாடுபட்டவர்‌. பல நூல்களின்‌ ஆசிரியர்‌. உடல்‌ தலம்‌ 
குன்தி 1918-ல்‌ காலமானார்‌. 


88 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அவர்‌ தம்மாலியன்ற எல்லா உதவியையும்‌ நிச்சயமாய்ச்‌ 
செய்வதாக அறிவித்தார்‌. ஆனால்‌ ஸர்‌ வில்லியம்‌ வெட்டர்‌ 
பர்ன்‌ மூலம்‌ கமிட்டியுடன்‌ நாங்கள்‌ சம்பந்தம்‌ வைத்துக்‌ 
கொண்டால்தான்‌, கமிட்டியின்‌ கெளரவம்‌ அதிகமாகும்‌ என்றார்‌. 
தாதாபாய்‌ மிக்க வயோதிகம்‌ அடைந்திருந்தபோதிலும்‌, கடி 
தம்‌ எழுதுவதில்‌ மிக ஒழுங்காக இருந்தார்‌. குறிப்பாக எழுது 
வதற்கு ஒன்றும்‌ இல்லாவிடினும்‌, கடிதம்‌ வந்து சேர்ந்ததைக்‌ 
குறித்து உற்சாகம்‌ ஊட்டக்கூடிய சில வார்த்தைகளுடன்‌ மறு 
தபாலிலேயே பதில்‌ எழுதுவார்‌. இம்மாதிரிக்‌ கடிதங்களையும்‌ 
அவர்‌ தாமாகவே எழுதுவதுடன்‌, அவைகளுக்குத்‌ தம்‌ நகல்‌ 
புத்தகத்தில்‌ ஈகல்களும்‌ வைத்திருப்பார்‌. 

எங்கள்‌ ஸ்தாபனத்துக்கு *காங்கிரஸ்‌' என்ற பெயர்‌ 
கொடுத்திருந்த போதிலும்‌ எங்கள்‌ குறைகளை ஒரு கட்சியைச்‌ 
சேர்ந்த விஷயமாக நாங்கள்‌ நினைக்கவில்லை என்று முன்னோர்‌ 
அத்தியாயத்தில்‌ காண்பித்திருக்கிறேன்‌. ஆதலால்‌ தாதா 
பாயிக்குத்‌ தெரிந்தே மற்றக்‌ கட்சிகளைச்‌ சேர்ந்த கனவான்‌ 
களுக்கும்‌ கடிதப்‌ போக்குவரத்து வைத்துக்கொண்டிருந்தேன்‌. 
அவர்களில்‌ முக்கியமானவர்கள்‌ ஸர்‌ மன்கர்ஜி பவ்நகரியும்‌, 
ஸர்‌ வி. வி. ஹண்டரும்‌ ஆவர்‌. ஸர்‌ மன்கர்ஜி அப்பொழுது 
பார்லிமெண்டு அங்கத்தினராயிருந்தார்‌. அவர்‌ எல்லாச்‌ சமயங்‌ 
களிலும்‌ முக்கியமான யோசனைகளைச்‌ சொல்லி அரிய உதவி 
செய்து வந்தார்‌. ஆனால்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ இந்தியப்‌ 
பிரச்னையின்‌ முக்கியத்துவத்தை இந்தியர்‌ அறிவதற்கு முன்னரே 
எவராவது நன்றாக அறிந்திருந்து அவர்களுக்கு மதிப்பான 
உதவியும்‌ செய்திருந்தார்‌ என்று சொன்னால்‌ அவர்‌, ஸர்‌ வில்லி 
யம்‌ வில்ஸன்‌ ஹண்டர்தான்‌. அவர்‌ *டைம்ஸ்‌' பத்திரிகையின்‌ 
இந்தியப்‌ பிரிவுக்கு ஆசிரியராயிருந்தார்‌. அவருக்கு அதைப்‌ 
பற்றி நாங்கள்‌ முதலில்‌ எழுதியதிலிருந்து, அவர்‌ எங்கள்‌ 
விஷயத்தை உண்மையாகவும்‌ தெளிவாகவும்‌ அப்பத்திரிகை 
யில்‌ எழுதிக்கொண்டிருந்தார்‌. தமது சொந்த ஹோதாவில்‌ 
பல கனவான்களுக்கு எங்கள்‌ கட்சியை ஆதரித்துக்‌ கடிதங்‌ 
கள்‌ எழுதியிருக்கிறார்‌. முக்கியமான விஷயங்கள்‌ வந்தபோது 
அநேகமாய்‌ ஒவ்வொரு வாரமும்‌ எங்களுக்குக்‌ கடிதம்‌ எழுதிக்‌ 
கொண்டிருப்பார்‌. அவருடைய முதற்‌ கடிதத்தின்‌ சாராம்சம்‌ 
பின்‌ வருமாறு: ““அவ்விடத்திய நிலைமையைக்‌ கேட்க எனக்கு 
வருத்தமாயிருக்கிறது. நீங்கள்‌ மரியாதையாகவும்‌, சமாதான 
மாகவும்‌, மிகைபடச்‌ சொல்லாமலும்‌ உங்கள்‌ போரை நடத்திக்‌ 
கொண்டு வந்திருக்கிறீர்கள்‌. இவ்விஷயத்தில்‌ என்னுடைய 


இங்கிலாந்தில்‌ நடந்த வேலை 89 


அனுதாபம்‌ முழுதும்‌ உங்கள்‌ பக்கத்திலேயே இருக்கிறது. 
உங்களுக்கு நியாயம்‌ வழங்குவதற்குப்‌ பகிரங்கமாகவும்‌, தனிப்‌ 
பட்ட முறையிலும்‌ என்னாலியன்ற அளவு நான்‌ உதவி செய்‌ 
கிறேன்‌. ஓர்‌ அணுவளவுகூட நாம்‌ இவ்விஷயத்தில்‌ விட்டுக்‌ 
கொடுக்க முடியாதென்பது நிச்சயம்‌. நீங்கள்‌ கேட்பது மிக 
வும்‌ நியாயமாயிருப்பதால்‌, பாரபட்சமற்ற எவரும்‌ அதைக்‌ 
குறைக்கச்‌ சொல்லமாட்டார்கள்‌." 'டைம்ஸி'ல்‌ அவர்‌ எழுதிய 
முதல்‌ கட்டுரையில்‌ இந்தக்‌ கடிதத்திலிருந்தபடியே எழுதி 
யிருந்தார்‌. வாழ்க்கை முழுவதும்‌ அவர்‌ இந்தப்‌ போக்குட 
னேயே இருந்து வந்தார்‌. அவர்‌ இறப்பதற்குச்‌ சில நாட்‌ 
களுக்கு முன்‌, இந்தியப்‌ பிரச்னையைப்‌ பற்றித்‌ தொடர்ச்சி 
யாகக்‌ கட்டுரைகள்‌ எழுதக்‌ குறிப்புக்கள்‌ தயார்‌ செய்து 
வைத்திருந்ததாக ஸ்ரீமதி ஹண்டர்‌ ஒரு கடிதத்தில்‌ எழுதி 
யிருந்தார்‌. 

ஸ்ரீ மன்சுக்லால்‌ நாஜர்‌ என்பவருடைய பெயரை முன்‌ அத்தி 
யாயத்தில்‌ சொல்லியிருக்கிறேன்‌. இந்திய சமூகத்தின்‌ சார்‌ 
பில்‌ நிலமையை விவரமாக எடுத்துரைப்பதற்காக இந்தக்‌ 
கனவான்‌ இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டார்‌. எல்லாக்‌ கட்சி 
அங்கத்தினர்களுடனும்‌ ஒத்து வேலை செய்யும்படி அவருக்குச்‌ 
சொல்லப்பட்டது. அவர்‌ இங்கிலாந்தில்‌ இருந்தபோது ஸர்‌ 
வி. வி. ஹண்டர்‌, ஸர்‌ மன்கர்ஜி பவ்ககரி, இந்திய தேசீய 
காங்கிரஸின்‌ பிரிட்டிஷ்‌ கமிட்டியார்‌ ஆகியவர்களுடன்‌ தொடர்பு 
வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. இம்மாதிரியே, இந்தியன்‌ சிவில்‌ 
சர்விஸிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்ட உத்தியோகஸ்தர்க 
ளுடனும்‌, இந்தியா ஆபீசுடனும்‌, குடியேற்ற நாட்டு ஆபீசுடனும்‌ 
தொடர்பு வைத்துக்கொண்டிருந்தார்‌. இங்ஙனம்‌ எல்லா இடங்‌ 
களிலும்‌; முயற்சிகள்‌ செய்யப்பட்டன. இதன்‌ வெளிப்படை 
யான பயன்‌ யாதெனில்‌, வெளிநாடுகளில்‌ இந்தியர்களின்‌ 
நிலைமையைப்‌ பற்றிய விஷயம்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்திற்கு மிக 
முக்கியமான பிரச்னையாய்த்‌ தோன்றியது. இது குடியேற்ற 
நாடுகளில்‌ நன்மையையும்‌, தீமையையும்‌ உண்டாக்கிற்று. அதா 
வது, இந்தியர்கள்‌, குடியேறியிருந்த எல்லா நாடுகளிலும்‌ தங்‌ 
கள்‌ நிலைமையின்‌ முக்கியத்துவத்தை உணர்ந்தனர்‌ ; இந்தியர்‌ 
களினால்‌ தங்கள்‌ செல்வாக்குக்கு ஆபத்து நேரிடுமோவென 
ஐரோப்பியர்கள்‌ நினைத்தனர்‌. 


ஒன்பதாவது ௮ த்தியாயம்‌ 
போயர்‌ யுத்தம்‌ 


போயர்‌ யுத்தம்‌ ஆரம்பமானபோது, தென்னாப்பிரிக்கா 
இர்தியர்களுடைய நிலைமை என்ன என்பதையும்‌, அதைச்‌ சீர்ப்‌ 
படுத்துவதற்கு எம்முறைகள்‌ கையாளப்‌ பட்டன என்பதையும்‌ 
முந்திய அத்தியாயங்களில்‌ வாசகர்கள்‌ கவனித்திருப்பார்கள்‌. 

டாக்டர்‌ ஜேம்ஸன்‌ தங்கச்‌ சரங்கங்களின்‌ சொந்தக்காரர்‌ 
களுடன்‌ செய்திருந்த சதியாலோசனையை அனுசரித்து 
ஜொஹன்னஸ்பர்க்கை 1899-ஆம்‌ வருடத்தில்‌ தாக்கினார்‌. 
தாங்கள்‌ ஜொஹன்னஸ்பர்க்கைக்‌ கைப்பற்றிய பிறகுதான்‌ 
போயர்‌ அரசாங்கத்திற்கு இதைப்பற்றி தெரியவருமெனச்‌ சதி 
யாலோசனைக்காரர்கள்‌ நினைத்தனர்‌. டாக்டர்‌ ஜேம்ஸனும்‌, 
அவர்‌ சகாக்களும்‌ இங்ஙனம்‌ எதிர்பார்த்ததில்‌ பெரிய தவறு 
செய்தனர்‌. சதி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும்‌, யுத்தப்‌ பயிற்சி 
யில்லாத போயர்‌ விவசாயிகள்‌, ரொடிஷியாவில்‌ (Rhodesia) 
பயிற்சி பெற்றுக்‌ குறிபார்த்துச்‌ சுடுவோர்‌ முன்‌ எதுவும்‌ செய்ய 
முடியாது என்று நினைத்ததில்‌ அவர்கள்‌ மற்றொரு தவறு செய்‌ 
தனர்‌. ஜொஹன்னஸ்பர்க்கின்‌ ஜன த்தொகையில்‌ பெரும்‌ பகுதி 
யோர்‌ தங்களைச்‌ சந்தோஷத்துடன்‌ வரவேற்பார்களென்றும்‌ 
அவர்கள்‌ எதிர்பார்த்திருந்தனர்‌. இதிலும்‌ டாக்டர்‌ ஜேம்ஸ்‌ 
எதிரிச்‌ சேனையைச்‌ சரியாகக்‌ கணக்கிடவில்லை. ஜனதிபதி 
குரூகர்‌! எல்லா விஷயங்களையும்‌ முன்னமேயே அறிந்திருந்தார்‌. 
அவர்‌ மிகுந்த யோசனை செய்து சாமர்த்தியமாக ரகசியத்‌ 
துடன்‌ டாக்டர்‌ ஜேம்ளனைச்‌ சந்திக்கத்‌ தயார்‌ செய்து, அதே 
சமயம்‌ மற்றச்‌ சதிக்காரர்களையும்‌ கைது செய்ய ஏற்பாடு செய்‌ 


1. இதே ஜனாதிபதி குருகர்‌ பின்னால்‌ நாடு கடத்தப்பட்டு ஐரோப்பாவில்‌ வாழ்ந்து 
காலமானார்‌. வெள்ளையரல்லா தவர்கள்‌ விஷயத்தில்‌ குரூகர்‌ கொண்டிருந்த மனப்‌ 
போக்கை அறிந்துகொள்வதும்‌ முக்கியமாகும்‌. அக்காலத்தில்‌ காந்திஜியின்‌ நெருங்கிய 
சகாவாகத்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்து சேவை செய்து வந்த ஸ்ரீ ஹெச்‌. எஸ்‌. 
எல்‌, போலக்‌, குருகரைப்‌ பற்றி பின்னால்‌ ஓர்‌ இடத்தில்‌ குறிப்பிடுகையில்‌, * கறுப்பு 
மனிதர்கள்‌, புத்திசாலித்தனமான குரங்குகளைவிட எந்த விதத்திலும்‌ சிறந்தவர்களல்ல; 
வெள்ளைக்காரர்களுடன்‌ அவர்களுக்குச்‌ சமத்துவமான சுதந்திரமே கூடாது என்று 
சொல்வதில்‌ ஹிட்லர்‌ வகையினர்‌ குரூகரும்‌ '? எனக்‌ கூறினார்‌. போயர்‌ யுத்தத்தில்‌ 
காந்திஜி போயருக்கு விரோதமாகப்‌ பிரிட்டிஷ்‌ தரப்பில்‌ சேர்த்ததற்கு வெள்ளையரல்லா 
காரிடம்‌ குரூகர்‌ கொண்டிருந்த மனப்போக்கும்‌ ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும்‌. 


1906-இல்‌ ஜோஹன்னஸ்பர்க்கில்‌ பாரிஸ்டர்‌ காந்திஜி. லண்டன்‌ சைவ உணவு 
ணிந்துகொண்டிருக்கிறர்‌. 


சங்கத்தின்‌ சின்னத்தை மேல்சட்டையில்‌ ௮ 


1900-ல்‌ ஜோஹன்னஸ்பர்க்கில்‌ மகாத்மா காந்தி பாரிஸ்டராக தொழில்‌ நடத்தியபோது. 


போயர்‌ யுத்தம்‌ 91 


தார்‌. ஆதலால்‌, டாக்டர்‌ ஜேம்ஸன்‌ ஜொஹன்னல்பர்க்குக்கு 
அருகில்‌ வந்து சேருவதற்கு முன்பே, போயர்களால்‌ துப்பாக்கி 
வெடியுடன்‌ வரவேற்கப்பட்டார்‌. டாக்டர்‌ ஜேம்ஸனின்‌ கூட்‌ 
டம்‌, தங்களை எதிர்த்த சேனையுடன்‌ போர்‌ செய்யும்‌ நிலைமை 
யில்‌ இல்லை. இம்மாதிரியே ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ கலகம்‌ 
உண்டாகாமல்‌ தடுப்பதற்குப்‌ பூரண ஏற்பாடுகளும்‌ செய்யப்‌ 
பட்டிருந்தன. எவருக்கும்‌ தங்கள்‌ தலையைக்‌ தூக்கத்‌ தைரிய 
மில்லை. ஜொஹன்னஸ்பர்க்‌ லட்சாதிபதிகள்‌ ஜனாதிபதி குரு 
கரின்‌ செயலைக்‌ கண்டு திடுக்கிட்டுப்‌ போயினர்‌, அவர்‌ 
செய்த நேர்த்தியான ஏற்பாடுகளின்‌ காரணமாக இந்த ஆக்‌ 
கிரமிப்பு, ஆட்களிலும்‌, பொருளிலும்‌ மிகக்‌ குறைந்த சேதத்‌ 
துடன்‌ தடுக்கப்பட்டது. 

டாக்டர்‌ ஜேம்ஸனும்‌, நண்பர்களான தங்கச்‌ சுரங்கங்‌ 
களின்‌ சொந்தக்காரர்களும்‌, காலதாமதமின்றிக்‌ கைது செய்‌ 
யப்பட்டு விசாரணைக்கு நிறுத்தப்பட்டனர்‌. சிலருக்குத்‌ தூக்கு 
தண்டனை கிடைத்தது. குற்றவாளிகளில்‌ பலர்‌ லட்சாதிபதி 
கள்‌. ஆனால்‌ இவர்கள்‌ பட்டப்பகலில்‌ ஆக்கிரமிப்புக்‌ குற்றம்‌ 
செய்ததால்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ இவர்களுக்காக ஒன்றும்‌ 
செய்ய முடியவில்லை. ஜனதிபதி குரூகர்‌ திடீரென மிக 
மூக்கியமானவராகி விட்டார்‌. குடியேற்ற காடுகளின்‌ மந்திரி 
யாயிருந்த சேம்பர்லேன்‌! குற்றவாளிகளெனத்‌ தீர்மானிக்கப்‌ 
பட்ட இப்பணக்காரர்களின்‌ சார்பாக அவர்களுக்குக்‌ கிருபை 
செய்யும்படி பணிவாக ஒரு தந்தி யடித்திருந்தார்‌. ஐனாதிபதி 
குரூகர்‌ தம்‌ காரியங்களில்‌ கைதேர்ந்தவர்‌. தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ உள்ள நாட்டினர்‌ எவருமே தம்‌ சுயேச்சையை அசைக்‌ 
கக்கூடும்‌ என்ற பயமே அவருக்குக்‌ கிடையாது. டாக்டர்‌ 


3. ஜோசப்‌ சேம்பர்லேன்‌ (1898-1914) இவர்‌ சிறந்த பிரிட்டிஷ்‌ லிபரல்‌ கட்சி அரசியல்‌ 
வாதி. பர்மிங்ஹாமில்‌ திருகு ஆணி தொழிற்சாலையை ஆரம்பித்து பெரும்‌ பணக்கார 
ரானார்‌. 1876-இல்‌ பார்லிமெண்ட்‌ மெம்பரானார்‌. ஸ்ரீ கிளாட்ஸ்டனின்‌ கீழ்‌ பல பதவிகளை 
வகித்தார்‌. அயர்லாத்தின்‌ குடியரசுக்கிளர்ச்சி சம்பந்தமாக லிபரல்‌ கட்சியில்‌ பிளவு 
ஏற்பட்டபோது லிபரல்‌ யூனியனிஸ்டுக்‌ கட்சியில்‌ முக்கியஸ்தராக விளங்கினார்‌. பிரதம 
மந்திரி லார்டு ஸாலிஸ்பரியின்‌ கீழ்‌ 1895-இல்‌ காலனிகள்‌ மந்திரியானார்‌. இப்பதவி 
வகித்ததன்‌ காரணமாகப்‌ பிரபலமானார்‌. போயர்‌ யுத்தத்தைச்‌ சமாளிக்க வேண்டிய 
பொறுப்பு இவருக்கு ஏற்பட்டது. இவருடைய கட்சிக்கு வெளிவிலிருத்தவர்கள்‌, போயர்‌: 
போர்ச்‌ சங்கடத்திற்குப்‌ பொறுப்பாளியே இவர்தான்‌ எனப்‌ புகார்‌ கூறினர்‌. 1908-இல்‌ 
ஓர்‌ அளவுக்குப்‌ பாதுகாப்புத்‌ தீர்வை விதிப்பது அவசியம்‌ என வற்புறுத்தி பிரிட்டனில்‌ 
பரபரப்பை உண்டாக்கி விட்டார்‌. இக்கொள்கையை வற்புறுத்தியதால்‌ காலனி மந்திரி 
பதவியையும்‌ ராஜீதாமா செய்தார்‌. பின்னர்‌ நோய்வாய்ப்பட்டதால்‌ பார்லிமெண்டு 
வேலையிலும்‌ அவரால்‌ ஈடுபட முடியாது போயிற்று. இவருடைய மூத்த மகனான 
ஆஸ்டின்‌ சேம்பர்லேனே இரண்டாவது மகா யுத்த ஆரம்பகாலத்தில்‌ பிரிட்டிஷ்‌ பிரதம 
மந்திரியாக இருத்து ஹிட்லருடன்‌ மூனிக்‌ ஒப்பந்‌. தஞ்‌ செய்துகொண்டவர்‌. 


92 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஜேஸம்னும்‌, அவர்‌ நண்பர்களும்‌ செய்த சதியாலோசனை மிக 
நல்ல திட்டமென அவர்களுக்குத்‌ தோன்றியபோதிலும்‌, 
ஜனதிபதி குருகருக்கு அது ஓர்‌ அறிவற்ற செயல்‌ என்றே 
தோன்றிற்று. ஆதலால்‌ சேம்பர்லேனின்‌ பணிவான வேண்டு 
கோளுக்கு இணங்கினார்‌. அக்குற்றவாளிகளின்‌ பேரிலிருக்த 
தூக்குதண்டனையை நிறைவேற்றாமல்‌ விட்டதையும்‌ தவிர, 
அவர்களுக்கு முழு மன்னிப்புக்‌ கொடுத்து விடுதலையும்‌ 
செய்தார்‌. 

ஆனால்‌ காரியங்கள்‌ இப்படியே நீண்டகாலம்‌ போய்க்‌ 
கொண்டிருக்க முடியாது. ஜேம்ஸன்‌ ஆக்கிரமிப்பு ஒரு கொ 
டிய வியாதியின்‌ சிறிய அறிகுறியென ஜனாதிபதி குரூகருத்குத்‌ 
தெரியும்‌. ஜொஹன்னஸ்பர்க்‌ லட்சாதிபதிகள்‌ தங்களுக்கு 
ஏற்பட்ட அவமானத்தைத்‌ தீர்த்துக்கொள்ளுவதற்குத்‌ தங்‌ 
களாலியன்ற சக்தி அனைத்தையும்‌ உபயோகப்படுத்தாமல்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. தவிர, எந்தச்‌ சீர்திருத்தங்களுக்காக 
ஜேம்ஸனின்‌ ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாகச்‌ சொல்லப்பட்‌ 
டதோ, அச்சீர்திருத்தங்களும்‌ செய்யப்படவில்லை. ஆதலால்‌ 
அந்த லட்சாதிபதிகள்‌ சும்மாயிருப்பார்களென எதிர்பார்க்க 
முடியாது. தென்னாப்பிரிக்காவுக்குப்‌ பிரிட்டிஷ்‌ ஹைகமிஷன 
ராகயிருந்த லார்டு மில்னருக்கு! அவர்கள்‌ கோரிக்கைகளின்‌ 
பேரில்‌ முழு அனுதாபம்‌ இருந்தது. சேம்பர்லேனும்‌ கூட, 
ஜேம்ஸன்‌ முதலியோர்பேரில்‌ ஜனாதிபதி குரூகர்‌ காட்டிய 
பெருந்தன்மையைப்‌ பாராட்டியபோதிலும்‌, சீர்திருத்‌ தத்தின்‌ 
அவசியத்தைப்‌ பற்றி அறிவுறுத்தியிருந்தார்‌. யுத்தம்‌ தவிர்க்க 
முடியாதென எல்லோரும்‌ நம்பினார்கள்‌. உட்லாண்டர்களின்‌ 
(Uitlanders)? கோரிக்கைகள்‌ முடிவில்‌ டிரான்ஸ்வாலில்‌ போயர்‌ 
களின்‌ செல்வாக்கை அழிக்கும்‌ நோக்கத்துடனிருந்தன. 
கடைசியில்‌ யுத்தம்‌ வருமென இருதரத்தாருக்கும்‌ தெரியும்‌. 
ஆதலால்‌ இருவரும்‌ அதற்குத்‌ தயார்‌ செய்துகொண்டிரும்‌ 
தனர்‌. அவர்களுக்கிடையில்‌ உண்டான வாய்ச்சண்டை குறிப்‌ 
பிடற்பாலது. ஆயுதங்களுக்காகவும்‌, யுத்த மருந்துகளுக்காக 
வும்‌ ஜனாதிபதி குரூகர்‌ உத்திரவு செய்தபோது, தங்களைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ளுவதற்காகத்‌ தென்னாப்பிரிக்காவுக்குள்‌ 

1. வைகெளன்ட்‌ ஆல்பிரெட்‌ மில்னர்‌ - (1. ட்டிவ்‌ ம்ராஜ்‌ 
வாதி; 1897 கிருத்து 1905 வரை கங்களை பன்னை அதன்‌ னத்‌ 
திரத்தை உருவாக்கப்‌ பங்கெடுத்துக்கொண்டார்‌. 1918-ல்‌ முதல்‌ உலக மகாயுத்தத்தின்‌ 


போது மந்திசிப்‌ பதவியில்‌ இருந்தார்‌. அதன்‌ பின்னர்‌ 1919 லி! 3921 வரை 
காலனிகள்‌ மந்திரியாகப்‌ பதவி வகித்தார்‌. வ்‌ 


2. உட்லாண்டர்‌ - தென்னாப்பிரிக்காவில்‌ மற்ற வெள்ளையரைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


போயர்‌ யுத்தம்‌ 93 


பிரிட்டிஷ்‌ சேனைகளைக்‌ கொண்டுவர நேரிடுமென்று பிரிட்டிஷ்‌ 
ஏஜெண்டு எச்சரிக்கை செய்தார்‌. பிரிட்டிஷ்‌ சேனைகள்‌ 
தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தபோது, ஜனதிபதி குரூகர்‌ 
பிரிட்டிஷாரைப்‌ பரிகாசம்‌ செய்து, தம்‌ யுத்த ஏற்பாடுகளைத்‌ 
தொடர்ந்து கடத்தினார்‌. இங்கனம்‌ ஒரு கட்சி மற்றொரு 
கட்சியின்‌ செய்கைகளைக்‌ குறைகூறித்‌ தங்களைப்‌ பலப்படுத்திக்‌ 
கொண்டிருந்தன. 


தம்‌ ஏற்பாடுகளெல்லாம்‌ முடிந்த பிறகு, அதற்கு மே, 

தாமதிப்பது விரோதிகள்‌ கையில்‌ வலுவில்‌ ண த்தாளம்‌ 
என்று ஜனாதிபதி குருகர்‌ கண்டார்‌. பிரிட்டிஷாரிடம்‌ "ஏராள 
மான ஆள்‌ பலமும்‌ இருந்தது. ஆகையால்‌ அவர்கள்‌ மெது 
வாக யுத்தத்துக்குத்‌ தயார்‌ செய்துகொண்டு, அதே சமயத்‌ 
தில்‌ உட்லாண்டர்களின்‌ குறைகளைத்‌ தீர்க்கும்படி ஐனாதிபதி 
குரூகரைக்‌ கேட்டு வந்து, இங்ஙனம்‌ அவர்‌ குறைகளைத்‌ 
தீர்க்காததாலேயே தாங்கள்‌ யுத்தம்‌ செய்யாமலிருக்க 
முடியவில்லை என்று உலகத்துக்குக்‌ காட்ட, தங்களுக்கு ஏற்ற 
நேரம்‌ வரும்வரை காத்திருக்க அவர்களால்‌ முடியும்‌. அதன்‌ 
பிறகு, போயர்கள்‌ எதிர்த்து நிற்க முடியாதபடி அவ்வளவு 
பெரிய ஏற்பாட்டுடன்‌ யுத்தத்தில்‌ புகுந்துவிடுவார்கள்‌. அப்‌ 
போது போயர்கள்‌ பிரிட்டிஷார்‌ சொல்லுவதை அவமானத்‌ 
துடன்‌ ஒப்புக்கொள்ள -வேண்டியிருக்கும்‌. பதினெட்டு வயதி 
லிருந்து அறுபது வயது வரையுள்ள போயர்‌ மகன்‌ ஒவ்வொரு 
வனும்‌ யுத்த முறையில்‌ தேர்ந்தவனாயிருக்தான்‌. விரும்பினால்‌ 
போர்‌ செய்யப்‌ பெண்களும்‌ திறமையுடையவர்கள்‌. மதக்கொள்‌ 
கைகள்‌ புகட்டும்‌ சக்தி யாவும்‌ அவர்களுக்குத்‌ தேசீய சுதந்‌ 
திரத்தின்பாலு மிருந்தது. இவ்வளவு வீரமுள்ள மக்கள்‌, ஓர்‌ 
உலக ஏகாதிபத்தியம்‌ இழைக்கும்‌ அவமானங்களுக்குப்‌ 
பணிந்தே போகார்‌. 


ஜனாதிபதி குரூகர்‌ முன்னமேயே ஆரஞ்சு பிரீ ஸ்டேட்‌ 
டுடன்‌ ஓர்‌ ஒப்பந்தம்‌ செய்திருந்தார்‌. இரண்டு போயர்‌ குடி 
யாட்சிகஞம்‌ ஒரே விதமான கொள்கையைப்‌ பின்பற்றின. 
பிரிட்டிஷ்‌ கோரிக்கைகளைப்‌ பூரணமாகவோ, அல்லது உட்லாண்‌ 
டர்களைத்‌ திருப்தி செய்யும்‌ அளவாகவோகூட, ஒப்புக்கொள்‌ 
ஞம்‌ எண்ணம்‌ ஜனதிபதி குரூகருக்குக்‌ கொஞ்சமும்‌ இல்லை. 
ஆதலால்‌, யுத்தம்‌ தடுக்க முடியாததாயிருக்க, பீரிட்டிஷார்‌ 
களுக்கு "இன்னும்‌ அதிக அவகாசம்‌ கொடுப்பது, அவர்கள்‌ 
பலப்படுவதற்கு இடம்‌ கொடுத்ததாகும்‌ என்று இரு குடி 


94 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


யரசுகளும்‌ நினைத்தன. எனவே ஐனாதிபதி குருகர்‌, லார்ட்‌ 
மில்னருக்கு இறுதி எச்சரிக்கை அனுப்பி, டிரான்ஸ்வால்‌, பிரீ 
ள்டேட்‌ எல்லைகளில்‌ சேளைகளைத்‌ திரட்ட ஆரம்பித்தார்‌. 
இதன்‌ பலன்‌ முன்கூட்டியே தெரிந்ததுதான்‌. பிரிட்டிஷ்‌ 
போன்ற ஓர்‌ உலக ஏகாதிபத்தியம்‌ மிரட்டலை ஏற்றுக்கொண்டு 
சம்மா இருந்துவிடாது. இறுதி எச்சரிக்கையில்‌ குறிப்பிட்‌ 
டிருந்த காலம்‌ கழிந்தது. போயர்கள்‌ வாயுவேகமாகச்‌ சென்று 
லேடிஸ்மித்‌, கிம்பர்லி, மேபிகிங்‌ இவ்விடங்களை முற்றுகை 
செய்தனர்‌. இங்ஙனம்‌ 1899-ம்‌ வருடத்தில்‌ இப்பெரிய யுத்தம்‌ 
ஆரம்பமாயிற்று. இந்தியர்களைப்‌ போயர்கள்‌ இழிவாக கடத்‌ 
தியது, இந்த யுத்தத்திற்கு ஒரு காரணமென பிரிட்டிஷார்கள்‌ 
சொன்னார்கள்‌ என்பது வாசகர்களுக்கு ஞாபகமிருக்கும்‌. 


இச்சந்தர்ப்பத்தில்‌ தென்னாப்பிரிக்கா இந்தியர்கள்‌ 
என்ன செய்ய வேண்டுமென்ற கேள்வி பிறக்தது. போயர்‌ 
களில்‌ ஆண்‌ மக்கள்‌ எல்லாரும்‌ யுத்தத்தில்‌ சேர்ந்தனர்‌. 
வக்கீல்கள்‌ தங்கள்‌ வழக்குகளையும்‌, விவசாயிகள்‌ தங்கள்‌ 
விவசாயத்தையும்‌, வியாபாரிகள்‌ தங்கள்‌ வியாபார த்தையும்‌, 
வேலைக்காரர்கள்‌ தங்கள்‌ வேலைகளையும்‌ துறந்துவிட்டுச்‌ சென்ற 
னர்‌. தென்னாப்பிரிக்கா பீரிட்டிஷார்கள்‌, போயர்களைப்‌ 
போன்று இந்த அளவில்‌ யுத்தத்தில்‌ சேரவில்லை. எனினும்‌ 
கேப்‌ காலனி, கேட்டால்‌, ரொடிஷியாவிலிருக்த பல சிவிலியன்‌ 
கள்‌ தொண்டர்களாகத்‌ தம்மைப்‌ பதிவு செய்துகொண்டனர்‌. 
பல பிரபல வியாபாரிகளும்‌, வக்கீல்களும்‌ அங்ஙனமே செய்‌ 
தார்கள்‌. கான்‌ வக்கீல்‌ உத்தியோகம்‌ செய்துவந்த கோர்ட்‌ 
டில்‌ அப்போது கொஞ்ச வக்கில்களைத்தான்‌ கண்டேன்‌. 
அகேகமாய்‌ முக்கியமான வக்கீல்களெல்லாம்‌ யுத்த வேலையில்‌ 
ஈடுபட்டிருந்தனர்‌. இந்தியர்கள்‌ பணம்‌ சேர்ப்பதற்கு மாத்‌ 
திரமே தென்னாப்பிரிக்காவுக்குச்‌ சென்றார்களென்றும்‌, பிரிட்டி 
ஷாருக்கு அவர்கள்‌ ஒரு சுமையே என்றும்‌ குற்றம்‌ சாட்டப்‌ 
பட்டது. மரத்துக்குள்‌ இருக்கும்‌ புழு அதைக்‌ குடைந்து 
பொந்து ஆக்குவது போல்‌, இந்தியர்கள்‌ அவர்களைக்‌ கொண்டு 
தின்று கொழுப்பதற்கே தென்னாப்பிரிக்காவில்‌ இருந்தனர்‌ 
என்றார்கள்‌. தேசத்தின்பேரில்‌ படையெடுக்கப்பட்டு, தங்கள்‌ 
வீடுகள்‌ கொள்ளையடிக்கப்பட்டாலும்‌, இந்த இந்தியர்கள்‌ 
கொஞ்சமும்‌ உதவி செய்யமாட்டார்கள்‌ என்றனர்‌. இக்கிலை 
மையில்‌ பிரிட்டிஷார்கள்‌ விரோதிகளிடமிருந்து தங்களைக்‌ காப்‌ 
பற்றிக்‌ கொள்ளுவதோடு, இந்தியர்களையும்‌ காப்பாற்ற 
வேண்டியிருக்கிறது என்றார்கள்‌. இந்தியர்கள்பேரில்‌ இவ்வாறு 


போயர்‌ யுத்தம்‌ 95 


சுமத்தப்பட்ட இக்குற்றச்சாட்டை நாங்கள்‌ ஆழ்ந்து யோசித்‌ 
தோம்‌. அக்குற்றச்சாட்டில்‌ உண்மையில்லை என்று நிரூபிப்‌ 
பதற்கு இது தக்க தருணமென எங்கள்‌ எல்லோருக்கும்‌ 
தோன்றியது. ஆனால்‌ மற்றொரு பக்கத்தில்‌ கீழ்கண்ட அபிப்‌ 
பிராயங்களும்‌ சிலரால்‌ எடுத்துரைக்கப்பட்டன : 

“பிரிட்டிஷார்களும்‌ போயர்களைப்‌ போலவே நமக்குக்‌ 
கொடுமை செய்கின்றனர்‌. டிரான்ஸ்வாலில்‌ நாம்‌ கஷ்டங்‌ 
களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோமென்றால்‌ நேட்டாலிலும்‌ 
கேப்‌ காலனியிலும்‌ நம்‌ நிலமை அதைவிடச்‌ செம்மையாக 
இருந்துவிடவில்லை. ஏதாவது வித்தியாசம்‌ இருந்தாலும்‌ அது 
அளவில்‌ மாத்திரம்தான்‌. நாம்‌ ஏறக்குறைய அடிமைச்‌ சமூக 
மாகவே இருக்கிறோம்‌. போயர்கள்‌ போன்ற ஒரு சிறு தேசத்‌ 
தார்‌, தாங்கள்‌ உயிர்‌ வாழ்வதற்காகப்‌ போர்‌ செய்யும்‌ சமயம்‌, 
நாம்‌ ஏன்‌ அவர்களை அழிப்பதற்குக்‌ கருவிகளாக இருக்க 
வேண்டும்‌? கடைசியில்‌ காரியார்த்த கோக்கத்திலிருந்து பார்த்‌ 
தால்‌, போயர்கள்‌ தோற்றுப்‌ போவார்களென எவரும்‌ நிச்சய 
மாய்ச்‌ சொல்லிவிட முடியாது. அவர்கள்‌ வென்றால்‌, பழிக்குப்‌ 
பழியை நம்‌ மேல்‌ வாங்காமல்‌ விடமாட்டார்கள்‌." 

மேற்கண்ட வாதத்தை எங்களில்‌ ஒரு வலுத்த கட்சியார்‌ 
எடுத்துரைத்தனர்‌. நான்‌ அதை ஏற்றுக்கொண்டு, அதைப்‌ 
பற்றி யோசித்துப்‌ பார்த்தேன்‌. அது எனக்குச்‌ சரியெனத்‌ 
தோன்றவில்லை. எனக்குள்ளேயும்‌, சமூகத்துக்கும்‌ அதைக்‌ 
கீழ்கண்டபடி மறுத்துரைத்தேன்‌ : 

“பிரிட்டிஷ்‌ குடிகள்‌ என்ற ஹோதாவில்தான்‌ நாம்‌ தென்‌ 
னப்பிரிக்காவில்‌ இருக்கிறோம்‌. காம்‌ கொடுத்த ஒவ்வொரு 
விண்ணப்பத்திலும்‌ அந்த வகையிலேயே நம்‌ உரிமைகளை வற்‌ 
புறுத்தி யிருக்கிறோம்‌. நாம்‌ பிரிட்டிஷ்‌ குடிகள்‌ என்று பெ 
ருமை கொண்டிருக்கிறோம்‌. அதைக்‌ குறித்து நாம்‌ பெருமைப்‌ 
படுகிறோம்‌ என்று நம்மை ஆளுபவர்களையும்‌, உலகத்தையும்‌ 
நம்பச்‌ செய்துமிருக்கிறோம்‌. நாம்‌ பிரிட்டிஷ்‌ பிரஜைகளாயிருப்‌ 
பதால்‌ நம்மை ஆளுபவர்கள்‌ ஈம்‌ உரிமைகளைப்‌ பாதுகாப்ப 
தாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. ஈமக்கு உள்ள ஒரு சில உரிமைகளையும்‌ 
காம்‌ பிரிட்டிஷ்‌ குடிகளாயிருப்பதாலேயே அடைந்திருக்கிறோம்‌. 
இங்கு நம்மை இழிவாக நடத்துகிறார்கள்‌ என்ற காரணத்துக்‌ 
காக, பிரிட்டிஷாரும்‌ நாமும்‌ அழியும்‌ தறுவாயில்‌ இருக்கும்‌ 
போது, கைகட்டிக்கொண்டு நாம்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்ப 
தால்‌ அது நம்‌ சமுகத்தின்‌ கெளரவத்துக்கு ஏற்றதாகாது. 
இச்‌ சமயத்தில்‌ ஒதுங்கியிருப்பதால்‌ ஏற்படும்‌ இக்குற்றம்‌ ௩ம்‌ 


96 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


முடைய கஷ்டங்களை அதிகப்படுத்தத்தான்‌ செய்யும்‌. நாம்‌ 
தவறென நம்பும்‌ ஈம்மேல்‌ சுமத்தப்பட்டிருக்கும்‌ குற்றச்சாட்டு 
கள்‌ தவறானவை என்று எடுத்துக்காட்டுவதற்கு, நாம்‌ நாடா 
மலே ஒரு சந்தர்ப்பம்‌ கிடைத்திருக்கிறது. அதை நழுவ விடு 
வோமானால்‌, ஈம்மாலேயே நாம்‌ குற்றவாளிகளெனக்‌ கருதப்‌ 
படுவோம்‌. அதன்‌ பிறகு ஆங்கிலேயர்‌ நம்மை முன்னைவிட 
மோசமாக நடத்தி ஏளனம்‌ செய்தார்களானால்‌ அதில்‌ வியப்‌ 
படைவதற்கொன்றுமில்லை. தவறு முழுவதும்‌ அப்போது ஈம்‌ 
மேல்‌ இருக்கும்‌. நம்மேல்‌ சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்‌ 
£ உண்மையல்லவென்றும்‌, அவை முற்றிலும்‌ நிரூபிக்கப்பட முடி 
யாதவை என்றும்‌ சொல்வது நம்மை நாமே ஏமாற்றிக்‌ 
கொள்ளுவதாகும்‌. நாம்‌ ஏகாதிபத்தியத்தில்‌ அடிமைகளா 
யிருக்கிறோம்‌ என்பது உண்மையே. எனினும்‌ ஏகாதிபத்‌ 
தியத்துக்குள்ளிருந்து கொண்டே இதுவரை நம்‌ நிலைமையை 
உயர்த்த முயற்சி செய்திருக்கிறோம்‌. அதுவே இந்தியாவில்‌ 
நம்‌ தலைவர்கள்‌ கொள்கையாகவும்‌, ஈம்‌ கொள்கையாகவும்‌ 
இருந்து வந்திருக்கிறது. பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்தின்‌ அங்‌ 
கத்தினராக இருந்து கமது சுதந்திரத்தையும்‌, நலத்தையும்‌ 
அடைய நாம்‌ விரும்பினால்‌, ஈம்மாலியன்ற வழிகளில்‌' பிரிட்டி 
ஷாருக்கு இந்த யுத்தத்தில்‌ எல்லா உதவி செய்வதன்‌ மூலம்‌ 
அவற்றை அடைய நமக்கு இது ஒரு நல்ல தருணம்‌. நியா 
யம்‌, போயர்கள்‌ பக்கத்தில்‌ இருக்கிறதென்று வெகுவாக 
ஒத்துக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. ஆனால்‌ ஒவ்வொரு தனிப்‌ 
பிரஜையும்‌ எல்லா விஷயங்களிலும்‌ தன்னுடைய அபிப்பிரா 
யத்தைப்‌ புகுத்த நினைக்கலாகாது. அரசாங்கத்தார்‌ எல்லாச்‌ 
சமயங்களிலும்‌ சரியாக ஈடவாதிருக்கலாம்‌. எனினும்‌, பிரஜை 
கள்‌ அந்த ராஜாங்கத்தின்‌ கீழிருக்கும்‌ வரை, அதே ராஜாங்‌ 
கத்தோடு ஒத்துழைத்து அதன்‌ காரியங்களுக்கு ஆதரவு 
அளிப்பது அவர்கள்‌ கடமையாகும்‌. 


“பிரஜைகளில்‌ ஒரு வகுப்பார்‌, அரசாங்கத்தின்‌ செய்கை 
தங்கள்‌ மதக்கொள்கைப்படி அதர்மமென நினைத்தால்‌, அதற்கு 
உதவியையோ அல்லது தடையையோ செய்வதற்கு முன்‌ தம்‌ 
உயிர்‌ போவதாயினும்‌ அவ்வரசாங்கம்‌ அச்செய்கையைச்‌ 
செய்யாமலிருக்கும்படி திருப்ப முயலவேண்டும்‌. நாம்‌ இதைப்‌ 
போன்று ஒன்றும்‌ செய்யவில்லை. அம்மாதிரி தர்ம சம்பந்த 
மான நெருக்கடி ஈம்‌ முன்‌ இல்லை. இம்மாதிரி பரந்த காரணங்‌ 
களுக்காக நாம்‌ இந்த யுத்தத்திலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டு 
மென்று ஒருவரும்‌ சொல்லவுமில்லை. ஆதலால்‌ பிரஜைகளாகிய 


போயர்‌ யுத்தம்‌ 97 


நமது சாதாரண கடமை, யுத்தத்தின்‌ நியாய அநியாயத்தைப்‌ 
பற்றி விசாரணை செய்வதன்று; ஆனால்‌ யுத்தம்‌ ஆரம்பித்து 
வீட்ட பிறகு நம்மாலியன்ற உதவியைச்‌ செய்வதேயாகும்‌. 
கடைசியில்‌ போயர்கள்‌ வென்றால்‌ - போயர்களுக்கு வெற்றி 
சாத்தியம்தான்‌ - நம்‌ நிலைமை முன்னைவிட மோசமாகுமென்றும்‌, 
அவர்கள்‌ நம்மேல்‌ கொடுமையான பழி வாங்குவார்களென்றும்‌ 
சொல்லுவது, தீரம்‌ மிகுந்த அந்தப்‌ போயர்களுக்கும்‌ சரி, 
நமக்கும்‌ சரி நீதியாகாது. அப்படி ஏற்படக்கூடும்‌ என்று 
சிறிதும்‌ நினைப்பதுகூட, நம்‌ கோழைத்தனத்தின்‌ அறிகுறியாக 
ஆவதுடன்‌, ஈமது ராஜபக்திக்கும்‌ மாசு விளைவிப்பதாகும்‌. யுத்‌ 
தத்தில்‌ இங்கிலாந்து தோற்றுப்‌ போய்விட்டால்‌ தனக்கு 
என்ன நேரிடுமென்று ஆங்கிலேயன்‌ எவனும்‌ கணமேனும்‌ 
நினைப்பானா? யுத்தத்தில்‌ சேரயிருக்கும்‌ ஒருவன்‌ தனது ஆண்‌ 
மையைப்‌ பறி கொடுக்காமல்‌ இவ்விதமான வாதம்‌ செய்யவே 
முடியாது.” 


கான்‌ 1899-ஆம்‌ வருடத்தில்‌ மேற்கண்டபடி வாதித்தேன்‌. 
இன்னும்‌ அவைகளை மாற்றுவதற்கு எந்தவிதக்‌ காரணமும்‌ 
காண்கிலேன்‌. அதாவது பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்தில்‌ அப்‌ 
போதிருந்த நம்பிக்கை எனக்கு இன்றும்‌ இருந்தால்‌, பிரிட்டிஷ்‌ 
ஏகாதிபத்தியத்தின்‌ கீழ்‌ நமக்கு சுதந்திரம்‌ கிடைக்கும்‌ 
என்ற நம்பிக்கை அப்போதிருந்தது போல்‌ எனக்கு இப்‌ 
போதுமிருந்தால்‌, இன்றும்‌ அதே வாதத்தை, சொல்லுக்குச்‌ 
சொல்‌ அப்படியே, தென்னாப்பிரிக்காவிலும்‌, அம்மாதிரி சக்‌ 
தர்ப்பங்களில்‌ இந்தியாவிலும்‌ சொல்லுவேன்‌. தென்ஞப்பிரிக்‌ 
காவிலும்‌, அதற்குப்‌ பின்‌ இங்கிலாந்திலும்‌ இவ்வாதத்தை 
மறுக்க பலர்‌ முயற்சி செய்ததாகக்‌ கேள்வியுற்றேன்‌. எனினும்‌, 
என்னுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வதற்கு யாதொரு 
காரணத்தையும்‌ கரன்‌ காணவில்லை. என்னுடைய இன்‌ 
றைய அபிப்பிராயங்களுக்கும்‌ இப்புத்தகத்தில்‌ வரும்‌ விஷயங்‌ 
களுக்கும்‌ எவ்விதமான சம்பந்தமும்‌ இல்லை என்பதை அறிவேன்‌. 
ஆனால்‌ இங்கு அதைப்பற்றி சொல்லியதற்கு இரண்டு சரி 
யான காரணங்கள்‌ உள்ளன. முதலாவதாக, இப்புத்தகத்தை 
அவசரமாய்ப்‌ படிக்கும்‌ வாசகர்கள்‌, அதைப்‌ பொறுமையாகவும்‌ 
கவனமாகவும்‌ படிப்பார்கள்‌ என்று எதிர்பார்ப்பதற்கில்லை. 
மேற்கண்ட அபிப்பிராயங்களுக்கும்‌ என்னுடைய த இன்றைய 
நடவடிக்கைகளுக்கும்‌ பொருத்தம்‌ காண்பதும்‌ அந்த வாசகர்‌ 
களுக்குக்‌ கடினமாகவே இருக்கும்‌. இரண்டாவதாக, மேற்‌ 

தெ. 7 


98 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கண்ட வாதங்களின்‌ அடிப்படையான தத்துவம்‌ சத்தியாக்கிர 
கம்‌; அதாவது உண்மையை வலியுறுத்தல்‌. ஒருவன்‌, தான்‌ 
உண்மையாய்‌ இருக்கிறபடியே வெளிக்குத்‌ தோன்றவும்‌ வேண்டும்‌ 
என்பதும்‌, அதன்படியே கடக்க வேண்டுமென்பதும்‌ இந்நெறியை 
அனுஷ்டிப்பதில்‌ கடைசிப்‌ படி அன்று; அது முதற்படியே 
ஆகும்‌. இம்மாதிரி அடிப்படையின்றி ஆத்மிக வாழ்வை 
கடத்துவது அசாத்தியம்‌. 


நமது கதைக்குத்‌ திரும்புவோம்‌. என்னுடைய வாதங்கள்‌ 
பலருக்குச்‌ சரியெனத்‌ தோன்றின. இவ்வாதங்களை எடுத்‌ 
துரைத்தது கான்‌ ஒருவன்‌ மாத்திரமே என்று வாசகர்கள்‌ கிளைக்‌ 
கக்கூடாது. இவ்வபிப்பிராயங்களை நான்‌ வெளியிடுவதற்கு 
முன்னும்‌, நம்‌ பங்கு உதவியை யுத்தத்தில்‌ செய்ய வேண்டு 
மெனப்‌ பல இந்தியர்‌ நினைத்திருந்தனர்‌. ஆனால்‌ இந்தப்‌ பயங்‌ 
கரமான யுத்தமாகிய புயல்‌ அடித்துக்கொண்டிருக்கும்‌ 
சமயத்தில்‌ இந்தியர்களின்‌ சக்தி குன்றிய வார்த்தைகளைக்‌ 
காது கொடுத்துக்‌ கேட்பவர்‌ யார்‌ என்ற கேள்வி பிறந்தது. 
நாம்‌ கொடுக்க முன்வந்திருக்கும்‌ இவ்வுதவிக்கு ஏதாவது 
மதிப்புக்‌ கொடுப்பார்களா? எங்களில்‌ எவரும்‌ போர்க்கருவி 
ஒன்றையும்‌ உபயோகித்துப்‌ பழகியதில்லை. போர்‌ முளையில்‌ 
நேராக ஈடுபடாதவர்‌ செய்ய வேண்டிய சேவைக்கும்‌ பயிற்சி 
வேண்டியதாயிருக்தது. அணி வகுத்து நடக்கவும்‌ எங்களில்‌ 
ஒருவருக்கும்‌ தெரியாது. ஒருவன்‌ தன்‌ சாமான்களைத்‌ தன்‌ 
தோள்‌ மீது தூக்கிக்கொண்டு நெடுந்தூரம்‌ கடப்பது எளிதான 
காரியமல்ல. தவிர வெள்ளைக்காரர்கள்‌ எங்களைக்‌ “கூலி' 
களென அவமானம்‌ செய்து இழிவாக கடத்துவார்கள்‌. 
இதையெல்லாம்‌ எப்படிச்‌ சகிப்பது? காம்‌ சேவை செய்ய 
முன்வந்தாலும்‌ அரசாங்கம்‌ அதை ஏற்றுக்கொள்ளும்படி 
எப்படிச்‌ செய்வது? கடைசியில்‌ நாங்கள்‌ ஒரு முடிவுக்கு வந்‌ 
தோம்‌. எங்கள்‌ சேவையை ஒப்புக்கொள்ளும்படிச்‌ செய்வதற்குச்‌ 
சிரத்தையுடன்‌ முயற்சி செய்ய வேண்டும்‌. அனுபவம்‌, அதிக 
வேலை செய்யக்‌ கற்றுக்‌ கொடுத்துவிடும்‌; மனம்‌ இருந்தால்‌ 
சேவை செய்வதற்குத்‌ தகுக்த சக்தியைக்‌ கடவுள்‌ கொடுப்‌ 
பார்‌; கொடுத்த வேலையை எப்படிச்‌ செய்வதென்று கவலைப்‌ 
படாமல்‌, எங்களால்‌ இயன்றவரை செய்யப்‌ பயிற்சி பெற 
வேண்டும்‌; சேவை செய்யத்‌ தீர்மானித்தபின்‌ உயர்ந்த வேலை 
அல்லது தாழ்த்த வேலை என்ற வித்தியாசம்‌ பாராட்டக்‌ 
கூடாது; அவமரியாதை செய்யப்பட்டாலும்‌ அதையும்‌ சகித்‌ 
துக்கொள்ள வேண்டியதே என்று முடிவு செய்தோம்‌. 


| 1889-1900இல்‌ நடந்த போயர்‌ போரில்‌ சேவை செய்த இந்திய மருத்துவப்படை, இப்படத்தில்‌ நடுவரிசையில்‌ இடமிருந்து ஐந்தாவதாக வீற்றிருப்பவரே காந்திஜி, | 


போயர்‌ யுத்தம்‌ 99 


எங்கள்‌ சேவை ஒப்புக்கொள்ளப்படுவதில்‌ பல பெரிய 
கஷ்டங்கள்‌ ஏற்பட்டன. அக்கதை ரசமானது. ஆனால்‌ அதைச்‌ 
சொல்லுவதற்கு இது இடமன்று. எங்களில்‌ தலைவராயிருந்த 
வர்கள்‌, காயம்‌ பட்டவர்களுக்கும்‌ நோயாளிகளுக்கும்‌ பணிவிடை 
செய்வதில்‌ பயிற்சி பெற்று, உடல்‌ தகுதிக்கான பத்திரம்‌ 
வாங்கி, அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பம்‌ அனுப்பினோம்‌. 
இவ்விண்ணப்பமும்‌, அரசாங்கம்‌ குறிப்பிடும்‌ எவ்வகையான 
சேவையைச்‌ செய்யவும்‌ நாங்கள்‌ தயாரெனக்‌ காட்டிய ஆர்வமும்‌ 
மிக நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கின. இதற்கு அரசாங்‌ 
கத்தார்‌ எங்களுக்குத்‌ தங்கள்‌ வந்தனத்தைத்‌ தெரிவித்தனர்‌. 
ஆனால்‌ எங்கள்‌ சேவையை அப்பொழுதிற்கு. மறுத்தனர்‌. 
இதற்கு மத்தியில்‌ போயர்கள்‌ ஒரு பெருவெள்ளம்‌ போல்‌ முன்‌ 
னேறினார்கள்‌. அவர்கள்‌ டர்பனுக்கு வந்துவிடுவார்களென்ற 
பயம்‌ இருந்தது. காயம்பட்டவர்களும்‌, இறந்தவர்களும்‌ எங்கே 
பார்த்தாலும்‌ குவியல்‌ குவியலாகக்‌ கிடந்தனர்‌. சேவை செய்ய 
எங்களை அனுமதிக்குமாறு நாங்கள்‌ விடாமல்‌ கேட்டுக்கொண்‌ 
ஒருந்தோம்‌. கடைசியாக, ஓர்‌ இந்திய மருத்துவப்படை ஏற்‌ 
படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆஸ்பத்திரிகளில்‌ 
பெருக்கும்‌ வேலை, தோட்டி வேலை இவற்றைச்‌ செய்ய: எங்கள்‌ 
சம்மதத்தை நாங்கள்‌ தெரிவித்திருந்தோம்‌. ஆதலால்‌ மருத்‌ 
துவப்படை யோசனை எங்களுக்குப்‌ பூரணமாகப்‌ பிடித்திரும்‌ 
தது என்பதில்‌ ஆச்சரியமில்லை. சுதந்திர இந்தியர்களும்‌, ஒப்‌ 
பந்தத்திலிருந்து விடுபட்ட இந்தியர்களும்‌ பொறுத்தமட்டில்‌ 
சேவை செய்ய முன்வருவதாக நாங்கள்‌ முதலில்‌ அறிவித்‌ 
திருந்தோம்‌. ஆனால்‌ ஒப்பந்தத்துக்கு உட்பட்ட இந்தியர்களை 
யும்‌ மற்றவர்களுடன்‌ சேர அனுமதிப்பது கலமெனப்‌ பிறகு 
சொன்னோம்‌. அரசாங்கத்துக்கு அச்சமயத்தில்‌ ஆட்கள்‌ அவ்‌ 
வளவு பேரும்‌ வேண்டியிருந்தபடியால்‌, அவர்கள்‌ ஒப்பந்தத்‌ 
தொழிலாளர்களின்‌ எஜமானர்களைத்‌ தங்களுடைய ஆட்களுக்கு 
யுத்தத்தில்‌ சேருவதற்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டனர்‌. 
இவ்விதம்‌ சுமார்‌ 1,100-இந்தியர்‌ கொண்ட பெரியதோர்‌ அற்புத 
மான படை டர்பனிலிருந்து யுத்தகளத்துக்குப்‌ புறப்பட்டது. 
நாங்கள்‌ புறப்படும்போது, முன்னமேயே வாசகர்களுக்குத்‌ 
தெரிந்திருப்பவரான அப்போது நேட்டால்‌ ஐரோப்பியத்‌ 
தொண்டர்களுக்கு தலைவராயிருந்த, எஸ்கோம்பிள்‌ பாராட்டு 
தலையும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ பெற்றோம்‌. 


இவை யாவும்‌ ஆங்கிலப்‌ பத்திரிகைகளுக்கு வியப்பைத்‌: 
தந்தன. இந்தியர்கள்‌ யுத்தத்தில்‌ பங்கெடுத்துக்‌ - கொள்வார்‌ 


100 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


களென்று எவரும்‌ எதிர்பார்க்கவில்லை. ஆங்கிலேயர்‌ ஒருவர்‌ 
முக்கியமான பத்திரிகையொன்றில்‌ இந்தியர்களைப்‌ புகழ்ந்து 
ஒரு பாட்டு எழுதினர்‌. அதற்கு, 'என்ன இருந்தாலும்‌ நாம்‌ 
எல்லோரும்‌ ஏகாதிபத்தியத்தின்‌ மக்களே” என்பது பல்லவி 
யாக இருந்தது. 


எங்கள்‌ மருத்துவப்‌ படையில்‌ சுமார்‌ முந்நூறு, ஒரு சமயம்‌ 
நானூறு பேர்‌, ஒப்பந்த வேலை செய்த இந்தியர்கள்‌ இருந்தனர்‌. 
இவர்கள்‌ சுதந்திர இந்தியர்களின்‌ முயற்சியால்‌ சேர்க்கப்பட்‌ 
டிருந்தனர்‌. சுதந்திர இந்தியர்களில்‌ முப்பத்தேழு பேர்கள்‌ 
தலைவர்களெனக்‌ கருதப்பட்டனர்‌. ஏனெனில்‌ இவர்கள்‌ 
பேரால்தான்‌ அரசாங்கத்திற்கு விண்ணப்பம்‌ அனுப்பப்பட்டது ; 
இவர்களே மற்றவர்களை ஒன்றாகத்‌ திரட்டியவர்கள்‌. தலைவர்‌ 
களில்‌ பாரிஸ்டர்களும்‌, கணக்குப்‌ பார்ப்போரும்‌ இருந்தனர்‌ ; 
மற்றவர்கள்‌ கொத்தர்கள்‌, தச்சர்கள்‌ இவர்கள்‌ போன்ற கைத்‌ 
தொழில்‌ செய்பவர்கள்‌ அல்லது சாதாரணத்‌ தொழிலாளர்கள்‌. 
ஹிந்துக்களும்‌, முஸல்மான்களும்‌, சென்னைவாசிகளும்‌, வடகாட்‌ 
டவரும்‌, எல்லா வகுப்பாரும்‌, மதத்தினரும்‌ அதில்‌ காணப்‌ 
பட்டனர்‌. அதில்‌ வியாபாரி ஒருவரும்‌ இல்லை. ஆனால்‌ வியா 
பாரிகள்‌ அதிகமாகப்‌ பணம்‌ கொடுத்தனர்‌. படையின்‌ தேவை 
கள்‌ சிலவற்றை யுத்தத்தில்‌ கொடுக்கப்படும்‌ படியைக்‌ கொண்டு 
பெற முடியவில்லை. இத்தேவையைத்‌ திருப்தி செய்தால்‌, 
அவர்களுடைய கஷ்டமான யுத்த வாழ்க்கைக்குக்‌ கொஞ்சம்‌ 
செளகரியம்‌ ஏற்படும்‌. வியாபாரிகள்‌ இச்‌ செளகரியத்தைச்‌ 
செய்து கொடுக்க ஏற்றுக்கொண்டிருந்தனர்‌. எங்கள்‌ வசத்‌ 
தில்‌ இருந்த காயம்பட்டவர்களுக்கு மிட்டாய்‌, சிகரெட்டுகள்‌ 
போன்ற சாமான்களைக்‌ கொடுத்துச்‌ சந்தோஷம்‌ ஊட்டுவதற்‌ 
கான உதவி செய்தனர்‌. நாங்கள்‌ ஊர்களுக்குப்‌ பக்கத்தில்‌ 
இருந்தபோதெல்லாம்‌, அந்த அந்த ஊர்‌ வியாபாரிகள்‌ எங்கள்‌ 
செளகரியங்களைக்‌ கவனிக்கத்‌ தங்களால்‌ இயன்றதைச்‌ செய்‌ 
தனர்‌. ்‌ 


இப்படையில்‌ சேர்ந்த ஒப்பந்தத்‌ தொழிலாளர்கள்‌ அந்தத்‌ 
தொழிற்சாலையிலிருந்து வந்த ஆங்கில மேஸ்திரிகளின்கீழ்‌ இரும்‌ 
தனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ வேலையும்‌ எங்கள்‌ வேலையைப்‌ போன்‌ 
றதே. நாங்கள்‌ யாவரும்‌ ஒன்றாக இருக்கப்போவதால்‌, அவர்‌ 
களுக்கு அது அதிக சந்தோஷத்தை அளித்தது. படையின்‌ 
நிர்வாகம்‌ இயல்பாகவே எங்கள்‌ கைக்கு வந்தது. இவ்விதம்‌ 
இப்படைக்கு “இந்தியர்கள்‌ படை" என்ற பெயர்‌ கொடுக்கப்‌ 


போயர்‌ யுத்தம்‌ 101 


பட்டு, இது ஆற்றிய சேவையால்‌ சமூகத்திற்குப்‌ புகழ்‌ 
கிடைத்தது. உண்மையில்‌ ஒப்பந்தத்‌ தொழிலாளர்கள்‌ படை 
யில்‌ சேர்க்கப்பட்டதன்‌ கெளரவம்‌ இந்தியர்களுக்கு உரிய 
தன்று. அது நியாயமாகத்‌ தோட்டக்காரர்களையே சேர 
வேண்டியது. ஆனால்‌ படையை நடத்திக்‌ காட்டிய நிர்வாகத்‌ 
திறமைக்கு ஏற்ற கெளரவம்‌ இந்திய சமூகத்தாருக்கே உரியது. 
இது, ஜெனரல்‌ புல்லராலும்‌ (General Buller)! அவருடைய 
அறிக்கையில்‌ ஒப்புக்கொள்ளப்பட்டது. 


எங்களை ஆரம்ப சிகிச்சையில்‌ பயிற்றுவித்த டாக்டர்‌ பூத்‌ 
வைத்திய உத்தியோகஸ்தராய்‌ எங்கள்‌ படையில்‌ சேர்ந்து 
கொண்டார்‌. அவர்‌ தெய்வ பக்தியுள்ள ஒரு பாதிரி. அவர்‌ 
வேலை இந்திய கிறிஸ்தவர்களிடத்திலேயே முக்கியமாயிருந்த 
போதிலும்‌, அவர்‌ எல்லா வகுப்பு இந்தியர்களிடத்திலும்‌ 
தாராளமாகப்‌ பழகிக்கொண்டிருந்தார்‌. முன்‌ சொன்ன முப்பத்‌ 
தமு தலைவர்களில்‌ அநேகமாய்‌ எல்லோரும்‌ அவரிடத்திலேயே 
தங்கள்‌ பயிற்சியைப்‌ பெற்றனர்‌. 


ஓர்‌ ஐரோப்பிய மருத்துவப்படையும்‌ இருந்தது. இரண்‌ 
டும்‌ சேர்ந்தாற்போல்‌ ஒரே இடத்தில்‌ வேலை செய்து கொண்‌ 


டிருக்தன. 


நாங்கள்‌ அரசாங்கத்துக்குச்‌ சேவை செய்ய முன்வந்த 
போது, ஒரு நிபந்தனையும்‌ கேட்கவில்லை. ஆனால்‌ அரசாங்கம்‌ 
அதை ஒப்புக்கொண்டு எழுதிய கடிதம்‌, துப்பாக்கி சுடும்‌ 
இடத்திற்குள்‌ சேவை செய்ய வேண்டிய தில்லை என்ற விலக்கை 
எங்களுக்கு அளித்தது. அதாவது சேனையுடன்‌ இருந்த நிரந்தர 
மருத்துவப்படை, சிப்பாய்கள்‌ காயம்‌ படப்பட அவர்களை, 
யுத்தம்‌ ஈடக்கும்‌ எல்லைக்கு வெளியே நெடுந்தூரம்‌ எடுத்துக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌. தாற்காலிகமான ஐரோப்பிய, இந்திய 
மருத்துவப்படைகள்‌, லேடிஸ்மித்திலிருக்கும்‌ ஜெனரல்‌ ஒயிட்டை 


3, ஜெனரல்‌ ஸர்‌ புல்லர்‌ (1889-1908) - பல போர்களில்‌ ஈடுபட்டு விருதுகள்‌ பெற்றவர்‌. 
சீனா யுத்தம்‌, அஷாத்திப்போர்‌, ஜிலு: யுத்தம்‌, எகிப்தியப்‌ போர்‌, சூடான்‌ யுத்தம்‌ ஆகிய 
அவைகளில்‌ ஈடுபட்டுப்‌ பெயர்பெற்றார்‌. 1887-இல்‌ அயர்லாந்தின்‌ உதவி மத்திரியாக இருந்‌ 
தார்‌.போயர்‌ யுத்தம்‌ ஆரம்பமானதும்‌ அங்குப்‌ பிரிட்டிஷ்‌ படைகளின்‌ தளபதியாகப்‌ பதவி 
ஏற்றார்‌. ஆனால்‌ இவருடைய படைகள்‌ தோல்வியடைந்து வந்ததால்‌ லார்டு ராபர்ட்ஸ்‌ 
யிரதம தளபதியானார்‌. பிறகு போயர்களிடமிருத்து லேடிஸ்மித்தை ஜெனரல்‌ 
புல்லர்‌ மீட்டதோடு அதை அடுத்து யுத்தத்தில்‌ பல கட்டங்களில்‌ தீவிரமாகப்‌ போரை 
நடத்தினார்‌. இங்கிலாத்திற்குத்‌ திரும்பியதும்‌ ஒரு விருந்தில்‌ அவர்‌ பேசியது மேலதிகாரி 
களுக்கு அதிருப்தியை உண்டாக்கியதால்‌ அரைச்‌ சம்பளத்துடன்‌ உத்தியோகத்தி 
லிருந்து அவர்‌ விலகவேண்டியதாயிற்று. 


102 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


(General White)! விடுவிக்க ஜெனரல்‌ புல்லர்‌ செய்யவிருக்கும்‌ 
முயற்சிகளுக்கு உதவியாக உண்டாக்கப்பட்டன. நிரந்தரப்‌ 
படை சிகிச்சை செய்யக்கூடியதற்கு அதிகமாகக்‌ காயம்‌ பட்‌ 
டவர்கள்‌ தொகை லேடிஸ்மித்தில்‌ இருக்குமென எதிர்பார்க்‌ 
கப்பட்டது. இரு சேனைகளும்‌ யுத்தம்‌ செய்துகொண்டிருந்த 
பிரதேசத்தில்‌, யுத்தகளத்துக்கும்‌ தலைமை ஆஸ்பத்திரிக்கும்‌ 
சரியான ரஸ்தாக்கள்‌ இல்லை. ஆதலால்‌, சாதாரணப்‌ போக்கு, 
வரத்துச்‌ சாதனங்கள்‌ மூலம்‌ காயம்பட்டவர்களை எடுத்துக்‌ 
கொண்டு போவது அசாத்தியம்‌. தளத்தின்‌ ஆஸ்பத்திரி எம்‌ 
போதும்‌ ஒரு ரெயில்வே ஸ்டேஷனுக்குப்‌ பக்கத்திலும்‌, யுத்த 
களத்திலிருந்து ஏழிலிருந்து இருபத்தைந்து மைல்‌ தூரத்திலும்‌ 
இருந்தது. 

எங்களுக்குச்‌ சீக்கிரத்தில்‌ வேலை கிடைத்தது ; அவ்வேலை 
யும்‌ நாங்கள்‌ எதிர்பார்த்ததைவிடக்‌ கடினமாயிருந்தது. காயம்‌ 
பட்டவர்களை ஏழு அல்லது எட்டு மைல்கள்‌ தூக்கிக்கொண்டு: 
போவது எங்கள்‌ சாதாரண தினசரி வேலை. ஆனால்‌ சில 
சமயங்களில்‌ அதிகமாகக்‌ காயம்பட்ட சிப்பாய்களையும்‌, உத்தி' 
யோகஸ்தர்களையும்‌ இருபத்தைந்து மைல்‌ தூரமும்‌ தூக்கிக்‌ 
கொண்டு போக வேண்டியிருந்தது. எங்கள்‌ நடை காலை 
எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும்‌. வழியில்‌ மருந்துகள்‌ கொடுக்கப்‌ 
பட வேண்டும்‌. மாலை ஐந்து மணிக்குத்‌ தளத்தின்‌ ஆஸ்பத்‌ 
திரிக்குப்‌ போய்ச்‌ சேர வேண்டும்‌. இது உண்மையில்‌ மிகக்‌ 
கடினமான வேலையே. ஒரு தடவைதான்‌ நாங்கள்‌ காயப்பட்‌ 
டவர்களை ஒரே நாளில்‌ இருபத்தைந்து மைல்‌ தூக்கிக்‌ 
கொண்டு போகவேண்டியிருந்தது. யுத்த ஆரம்பத்தில்‌ பிரிட்டிஷ்‌ 
சேனைக்குத்‌ தோல்விக்குப்‌ பின்‌ தோல்வியாக ஏற்பட்டு 
அதிகமான பேர்களுக்குக்‌ காயம்‌ ஏற்பட்டது. ஆதலால்‌ எங்‌ 
கனை யுத்தம்‌ நடக்கும்‌ இடத்திற்குக்‌ கொண்டுபோகாமல்‌ இருக்‌ 
கும்‌ எண்ணத்தை விட்டுவிட வேண்டிய நிர்ப்பந்தம்‌ உத்தி 
யோகஸ்தர்களுக்கு உண்டாயிற்று. அப்பேர்ப்பட்ட அவசியம்‌ 
நேரிட்டபோது, எங்களுக்கு விஷயத்தை எடுத்துச்சொன்னார்‌ 
கள்‌. ஒப்பந்தப்படி நாங்கள்‌ யுத்தம்‌ நடக்கும்‌ இடத்தில்‌ 
சேவை செய்வதிலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கியேம்‌ என்றும்‌, 
நாங்கள்‌ அவ்வாபத்துக்குட்படத்‌ தயாராயில்லாவிடில்‌ எங்‌ 


1. பீல்டு மார்ஷல்‌ ஸர்‌ ஜார்ஜ்‌ ஒயிட்‌ (1835-1912) போயர்‌ யுத்தத்தில்‌ லேடிஸ்மித்‌ 
என்ற இடத்தை எதிரிகளிடம்‌ பிடிபடாதவாறு காக்க தீரமாகப்‌ போராடியவர்‌. சிப்பாய்‌ 
கலகம்‌ என்ற முதல்‌ இந்திய சுதந்திரப்‌ போரில்‌ பிரிட்டிஷ்‌ படைகளை நடத்திச்சென்றார்‌- 
பர்மாவிலும்‌, எகிப்திலும்‌, பிரிட்டிஷ்‌ அதிகாரியாக இருந்தார்‌. இந்தியாவிலும்‌ சேனாதி: 
பதியாக இருந்தார்‌. போயர்‌ யுத்தத்திற்குப்‌ பிறகு ஜிப்ரால்டர்‌ கவர்னரானார்‌. 


போயர்‌ யுத்தம்‌ 109 


களைப்‌ பலவந்தப்படுத்தும்‌ எண்ணம்‌ ஜெனரல்‌ புல்லருக்கு 
இல்லையென்றும்‌, ஆனால்‌ இவ்வேலையை நாங்களாகவே ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ அது பெரிதும்‌ பாராட்டப்படுமென்றும்‌ எங்க 
ளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவ்வபாய எல்லையில்‌ புக நாங்கள்‌ 
மிக ஆவலாயிருந்தோம்‌; அதற்கு வெளியில்‌ இருக்க நரங்கள்‌ எப்‌ 
போதும்‌ விரும்பியதில்லை. ஆதலால்‌ நாங்கள்‌ இச்சந்தர்ப்‌ 
பத்தை வரவேற்றோம்‌. ஆனால்‌ எங்களில்‌ எவருக்கும்‌ குண்டி 
னல்‌ காயமோ, வேறெவ்விதமான காயமோ ஏற்படவில்லை. 


மகிழ்வூட்டும்‌ பல அனுபவங்கள்‌ இப்படைக்கு நேர்ந்தன. 
அவைகளைப்‌ பற்றி நான்‌ இங்குக்‌ கூறப்‌ புகவில்லை. எனினும்‌ 
ஒன்றைச்‌ சொல்லவே வேண்டும்‌. பழகத்‌ தெரியா தவர்களெனக்‌ 
கருதப்பட்ட ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களையும்‌ கொண்ட எங்‌ 
கள்‌ படை, ஐரோப்பியத்‌ தாற்காலிக மருத்துவப்படையின்‌ அங்‌ 
கத்தினர்களுடனும்‌, ஐரோப்பியச்‌ சிப்பாய்களுடனும்‌ பழகிய 
போது, அவர்கள்‌ எங்களை இழிவுபடுத்தியதாகவோ, மரியாதை 
யின்றி நடத்தியதாகவோ எங்களில்‌ எவருக்கும்‌ தோன்றவில்லை. 
இத்தாற்காலிக ஐரோப்பியப்படையில்‌, யுத்தத்திற்கு முன்‌ இந்தி 
யர்களுக்கு விரோதமான கிளர்ச்சியில்‌ ஈடுபட்டிருந்த தென்னாப்பி 
ரிக்கா ஐரோப்பியர்கள்‌ இருந்தனர்‌. அவர்களுடைய அக்கிர 
மங்களை இந்தியர்கள்‌ மறந்து, அவர்கள்‌ துன்பப்படும்‌ காலத்‌ 
தில்‌ அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிறார்கள்‌ என்‌ 
பது அந்நேரத்திலாவது அவர்கள்‌ உள்ளத்தை உருக்கி இருக்‌ 
கும்‌. நாங்கள்‌ ஆற்றிய வேலையைப்‌ பற்றி ஜெனரல்‌ புல்லர்‌ 
தம்‌ அறிக்கையில்‌ குறிப்பிட்டிருந்தாரென முன்னமேயே சொல்‌ 
லியிருக்கிறேன்‌. யுத்தப்‌ பதக்கங்களும்‌ முப்பத்தேழு தலைவர்‌ 
களுக்கு அளிக்கப்பட்டன. 


லேடிஸ்மித்தை விடுவிப்பதற்கான ஜெனரல்‌ புல்லரின்‌ உபா 
யங்கள்‌ முடிந்ததும்‌, அதாவது இரண்டுமாத காலத்தில்‌, எங்‌ 
கள்‌ படையும்‌, ஐரோப்பியர்‌ படையும்‌ கலைக்கப்பட்டன. யுத்‌ 
தம்‌, அதற்குப்‌ பின்‌ நெடுநாள்‌ நடந்தது. மீண்டும்‌ சேரு 
வதற்கு நாங்கள்‌ எப்பொழுதும்‌ தயாராயிருந்தோம்‌. எங்கள்‌ 
படையைக்‌ கலைத்த உத்தரவில்‌, பெரிய அளவில்‌ யுத்தம்‌ 
செய்ய அவசியம்‌ நேரிட்டால்‌, எங்கள்‌ சேவையை நிச்சயமாய்‌ 
அரசாங்கம்‌ உபயோகப்படுத்திக்கொள்ளுமெனக்‌ கண்டிருந்தது. 


பார்க்குமிடத்து, தென்னாப்பிரிக்கா இந்தியர்கள்‌ யுத்தத்தில்‌ 
செய்த இவ்வுதவி அப்படி அதிகமல்ல. இதில்‌ ஒருவரும்‌ உயீர்‌ 


104 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இழக்கவில்லை. எனினும்‌ உதவியாய்‌ இருக்கவேண்டுமென்ற 
உண்மையான விருப்பங்கூட எதிர்த்‌ தரப்பில்‌ உணர்ச்சியை 
உண்டாக்கியே தீரும்‌; அதுவும்‌ அந்த உதவி எதிர்பாராததா 
யிருந்தால்‌, அதிகமாகப்‌ பாராட்டப்படும்‌. இந்தியர்கள்‌ பேரி 
விருந்த இந்கல்ல உணர்ச்சி யுத்தம்‌ நீடித்தவரை இருந்தது. 

இந்த அத்தியாயத்தை முடிப்பதற்கு முன்‌ குறிப்பிடத்‌ 
தக்க ஒரு சம்பவத்தை இங்கு எழுதவேண்டும்‌. லேடிஸ்மித்தை 
போயர்கள்‌ கைப்பற்றியிருந்தபோது, அங்கு ஆங்கிலேயரைத்‌ 
தவிரச்‌ சில தனி இந்தியர்களும்‌ இருந்தனர்‌. அவர்களில்‌ சிலர்‌ 
வியாபாரிகள்‌; மற்றவர்கள்‌ ரெயில்‌ பாதைகளிலும்‌, ஆங்கிலேய 
ரிடமும்‌ வேலை செய்து வந்த ஒப்பந்தத்‌ தொழிலாளர்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவர்‌ பாபு சிங்‌. லேடிஸ்மித்தில்‌ ராணுவத்‌ 
தலைமையில்‌ இருந்த உத்தியோகஸ்தர்‌, நகரவாசிகள்‌ ஒவ்வொரு 
வருக்கும்‌ பலவாறான கடமைகளைக்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. இவை 
களில்‌ எல்லாவற்றிலும்‌ மிகவும்‌ அபாயகரமானதும்‌, பொறுப்‌ 
பானதுமான வேலை, *கூலி' என அழைக்கப்பட்ட பாபு சிங்‌ 
குக்குக்‌ கொடுக்கப்பட்டது. போயர்கள்‌ லேடிஸ்மித்துக்குப்‌ 
பக்கத்திலுள்ள ஒரு குன்றின்மீது வெகு தொலைவு குண்டுகள்‌ 
சென்று தாக்கக்கூடிய பீரங்கிகளை வைத்திருந்தனர்‌. இதனால்‌ 
பல கட்டடங்களும்‌ உயிர்களும்‌ சேதமாயின. பீரங்கியிலிருந்து 
வரும்‌ குண்டு தூரத்தில்‌ இருக்கும்‌ ஒரு பொருளை த்தாக்குவதற்கு 
ஓரிரண்டு நிமிஷமாகும்‌. முற்றுகை செய்யப்பட்டிருப்பவர்‌ 
களுக்கு குறுகிய நேரத்துக்குள்‌ செய்தி கிடைத்தாலும்‌, குண்டு 
கள்‌ ஊருக்குள்‌ விழுமுன்‌ மறைவான இடத்தில்‌ பதுங்கித்‌ 
தங்களைக்‌ காப்பாற்றிக்கொள்ள முடியும்‌. இப்பீரங்கிகள்‌ 
வேலை செய்யும்‌ காலம்‌ முழுதும்‌, பாபு சிங்‌ ஒரு மரத்தின்மேல்‌ 
உட்கார்ந்துகொண்டு அக்குன்றையே கவனமாகப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. பீரங்கிகள்‌ சுடுவதால்‌ உண்டாகும்‌ 
மின்னலைக்‌ கண்ட கணமே அவர்‌ ஒரு மணி அடிக்க வேண்டும்‌. 
இம்மணி ஓசையைக்‌ கேட்டு, அக்கொடிய குண்டு வருவதை 
அறிந்து லேடிஸ்மித்வாசிகள்‌ உடனே ஓடிப்‌ பதுங்கித்‌ தங்க 
னைக்‌ காப்பாற்றிக்கொள்வார்கள்‌. 

லேடிஸ்மித்தில்‌ இருந்த ராணுவ உத்தியோகஸ்தர்‌ பாபு 
சிங்கின்‌ மதிப்பிற்குரிய சேவையைப்‌ புகழ்ந்து பேசுங்கால்‌, ஒரு 
தடவைகூட மணி அடிக்கத்‌ தவராமல்‌ அவ்வளவு சிரத்தையுடன்‌ 
அவர்‌ வேலை செய்தார்‌ எனச்‌ சொன்னார்‌. அவருடைய உயிர்‌ 
எந்த நேரத்திலும்‌ ஆபத்துக்குட்பட்டதெனக்‌ கூற வேண்டிய 
அவசியமில்லை. அவருடைய வீரத்தைப்பற்றிய விவரம்‌ நேட்‌ 


போயர்‌ யுத்தம்‌ 105 


லாலுக்குத்‌ தெரிய வந்தது. அப்பொழுது வைசிராயாக இருந்த 
டார்ட்‌ கர்ஸனின்‌! காதுகளுக்கும்‌ கடைசியாக எட்டியது. அவர்‌ 
பாபு சிங்குக்குப்‌ பரிசளிப்பதற்காக ஒரு காஷ்மீர்‌ துப்பட்டா 
அனுப்பி, இப்பரிசளிப்பு மிக ஆடம்பரமாக நடத்தப்பட 
வேண்டுமென நேட்டால்‌ அரசாங்கத்திற்கு எழுதினர்‌. இக்‌ 
கடமை டர்பன்‌ மேயர்‌ வசம்‌ ஒப்புவிக்கப்பட்டது. அவர்‌ 
டவுன்‌ ஹாலில்‌ இதற்காக ஒரு கூட்டம்‌ கூட்டினார்‌. இவ்விஷ 
யம்‌ நமக்கு இரண்டு பாடங்களைப்‌ போதிக்கிறது. முதலாவது, 
ஒருவன்‌ பார்வைக்கு எவ்வளவு தாழ்மையாகவும்‌, பயனற்றவ 
கவும்‌ தோன்றியபோதிலும்‌ அவளை நாம்‌ அலட்சியம்‌ செய்து 
விடக்‌ கூடாது. இரண்டாவது, ஒருவன்‌ எவ்வளவு கோழையா 
யிருப்பினும்‌ தக்க சந்தர்ப்பம்‌ ஏற்பட்டால்‌ அவன்‌ மகாவீரனாக 
மாறக்கூடும்‌. 
rrr 

1. லார்டு கர்ஸன்‌-மார்க்விஸ்‌ அஃப்‌ கெடில்ஸ்டன்‌ (1859-1925) திறமையும்‌ அகம்‌ 
பாவமும்‌ வாய்ந்த அரசியல்‌ நிபுணர்‌. இந்தியாவில்‌ வைசிராயாக இருத்த காலத்தில்‌ 
வங்கானப்‌ பிரிவினையை உண்டாக்கி இந்தியிடையே பெருங்‌ கொத்தனிப்பை உண்‌ 
டாக்கி விட்டவர்‌. யாத்திரிகர்‌ என்றும்‌ நூலாசிரியர்‌ என்றும்‌ தம்‌ இளவயதிலேயே 
பிரக்கியாதி அடைந்தவர்‌. 1898-இல்‌ இந்தியாவின்‌ வைஸிராயாக வந்தார்‌. மத்திய 
ஆசியா, கீழ்தாடுகள்‌ இவைகளைப்பற்றிய அரசியல்‌ விவகாரங்களில்‌ தேர்ந்தவர்‌. 
இந்தியாவின்‌ வடமேற்கு எல்லையைப்‌ பலப்படுத்த வடமேற்கு மாகாணத்தை நிறு 
வினார்‌. அரசாங்கம்‌ திலவரியை உயர்த்தும்‌ தோக்கத்தை இவர்‌ ஆதரிக்கவே நாட்‌ 
டில்‌ பலத்த எதிர்ப்பு இவருக்கு ஏற்பட்டது. 

தொல்பொருள்களைக்‌ காக்கும்‌ இலாகர்‌ இவரது முயற்சியிலேயே தோன்றி 
யது. அதற்காக ஒரு சட்டமும்‌ இயற்றினார்‌. 1905-இல்‌ இவர்‌ வங்காள மாகாணத்தை 
இரு கூறாக்கி, அஸ்ஸாம்‌, கீழ்‌ வங்காளம்‌ என்று பிரித்தபோது, நாடெங்கும்‌ பலத்த 
கிளர்ச்சி மூண்டது. இதனால்‌ ஆங்கில ஆட்சி முறைக்கே எதிர்ப்பு அதிகமாயிற்று. 
கடைசியில்‌ நிர்வாக விஷயமாக இவருக்கும்‌ சேனைத்‌ தலைவர்‌ லார்டு கிட்சனருக்கும்‌ 
ஏற்பட்ட மனவேற்றுமையினால்‌, இவர்‌ 1905-இல்‌ தம்‌ பதவியை ,சசஜிதாமா செய்ய 
வேண்டியதாயிற்று. 

1919 - 1924 வரை இவர்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தில்‌ வெளிதாட்டு மந்திரியாக 


இருத்து, முதல்‌ உலக மகாயுத்தத்திற்குப்‌ பிறகு நடத்த முக்கிய கூட்டங்களில்‌ 
பெரும்‌ பங்கு எடுத்துக்கொண்டு பணியாற்றினார்‌. 


பத்தாவது அத்தியாயம்‌ 
யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 

யுத்தத்தின்‌ மிகவும்‌ முக்கியமான கட்டம்‌ 1900-ஆம்‌ வருடத்‌. 
தில்‌ முடிந்தது. லேடிஸ்மித்‌, கிம்பர்லி, மேபிகிங்‌ இவை வீடு 
விக்கப்பட்டிருக்தன. பார்டிபர்கில்‌ (Pகaாபசbயாத) ஜெனரல்‌ 
குரோன்ஜி சரகைதியடைந்தார்‌. போயர்கள்‌ வசமிருந்த பிரிட்‌ 
டிஷ்‌ நாடுகள்‌ திரும்பிப்‌ பெறப்பட்டன. லார்ட்‌ கிட்சனர்‌, 
டிரான்ஸ்வாலையும்‌, ஆரன்சு பிரீ ஸ்டேட்டையும்‌ வெற்றி கண்‌ 
டார்‌. அங்குமிங்கும்‌ ஒளிந்திருந்து தாக்கும்‌ சண்டைகள்தான்‌ 
கடக்துகொண்டிருக்தன.. 

தென்னாப்பிரிக்கரவில்‌ என்‌ வேலை இப்போது முடிக்ததென 
கான்‌ நினைத்தேன்‌. ஒரு மாதத்துக்கு அங்கு இருப்பதென்று 
ஆரம்பத்தில்‌ கருதியதற்குப்‌ பதிலாக ஆறு வருடங்கள்‌ தங்கி 
விட்டேன்‌. நாங்கள்‌ எதிர்காலத்தில்‌ எம்மாதிரி வேலை செய்ய 
வேண்டுமென்று தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எனி 
னும்‌, இந்திய சமூகத்தின்‌ உளமார்ந்த சம்மதமின்றி கான்‌ 
தென்னாப்பிரிக்காவை . விட முடியவில்லை. இந்தியாவில்‌ பொது 
வேலையை மேற்கொள்ள கினைத்திருக்கிறேன்‌ என்று என்‌ 
னுடைய சகாக்களுக்குச்‌ சொன்னேன்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ 
சுயகலத்திற்குப்‌ பதிலாகப்‌ பொதுச்‌ சேவை என்ற பாடத்தைக்‌. 
கற்றேன்‌. அச்சேவை செய்யச்‌ சந்தர்ப்பங்களுக்காக ஆவலுடன்‌ 
இருந்தேன்‌. ஸ்ரீ மன்சக்லால்‌ காஜரும்‌, ஸ்ரீ கானும்‌ அங்கிருக்‌ 
தார்கள்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ பிறந்து வளர்த்த சில இந்திய 
இளைஞர்கள்‌ இங்கிலாந்துக்குச்‌ சென்று பாரிஸ்டர்களாய்‌ 
திரும்பியிருக்தனர்‌. இச்சந்தர்ப்பங்களில்‌ நான்‌ இந்தியாவுக்குத்‌ 
திரும்புவது தவறாகாது. கான்‌ இங்ஙனம்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லியபோது, ஒரு நிபந்தனையின்பேரில்தான்‌ நான்‌ இந்தி 
யாவுக்குத்‌ திரும்ப அனுமதியளித்தனர்‌. அதாவது தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ எதிர்பாராத நிலைமை ஏதாவது ஏற்பட்டு அதற்‌ 
காக கான்‌ அவசியமானால்‌, இத்திய சமூகம்‌ எந்கரளிலும்‌ 
என்னைக்‌ கூப்பிடலாம்‌ ; கானும்‌ உடனே போக வேண்டும்‌... 
அப்படி வந்தரல்‌ என்னுடைய பிரயாணச்‌ செலவுகளையும்‌, 
தென்னாப்பிரிக்காவில்‌ கான்‌ இருப்பதால்‌ கேரிடும்‌ செலவுகளை 
யும்‌ அவர்கள்‌ கொடுப்பதாக ஏற்றுக்கொண்டார்கள்‌. இந்த 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 107 


ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டு நான்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பி 
னேன்‌. 

முக்கியமாக கோகலே அவர்களின்‌ யோசனையைப்‌ பெற்றுப்‌ 
பொதுவேலையில்‌ ஈடுபடுவதற்காகவும்‌, இரண்டாவது, பொது 
வேலையுடன்‌ என்‌ பிழைப்பிற்காகவும்‌ நான்‌ பம்பாயில்‌ தொழில்‌ 
நடத்தத்‌ தீர்மானித்தேன்‌. நான்‌, அலுவலகத்தை அங்குத்‌ 
திறந்தபின்‌ கொஞ்சம்‌ வேலையும்‌ கிடைக்க ஆரம்பித்தது. 
தென்னாப்பிரிக்காவில்‌ எனக்கு நெருங்கிய சம்பந்தம்‌ இருந்த 
காரணத்தால்‌, அந்நாட்டிலிருந்து திரும்பிய வியாபாரிகள்‌ மாத்‌ 
திரமே எனக்கு வழக்குகளைக்‌ கொடுத்தார்கள்‌. அதனால்‌ 
என்னுடைய தேவைக்குப்‌ போதியதைவிடச்‌ சற்று அதிகமே 
கிடைத்தது. ஆனால்‌ அமைதியான வாழ்வு எனக்கு இந்தப்‌ 
பிறப்பில்‌ இல்லை. நான்‌ பம்பாயில்‌ இரண்டு, மூன்று மாதங்‌ 
கள்தான்‌ இருந்திருப்பேன்‌; அதற்குள்‌, நிலமை மோசமா 
யிருந்ததென்றும்‌, ஸ்ரீ சேம்பர்லேன்‌ அங்குச்‌ சீக்கிரத்தில்‌ வரப்‌ 
போவதாகவும்‌, நான்‌ அங்கு இருப்பது அவசியமென்றும்‌ 
தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒரு தந்தி கிடைத்தது. 

நான்‌ என்‌ பம்பாய்‌ அலுவலகத்தையும்‌ வீட்டையும்‌ மூடி 
விட்டுக்‌ -கிடைத்த கப்பலில்‌ தென்ஜப்பிரிக்காவுக்குப்‌ புறப்பட்‌ 
டேன்‌. இது 1902-ஆம்‌ வருடத்து இறுதியில்‌. 1901-ஆம்‌ வரு 
டத்து இறுதியில்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பி 1502-ஆம்‌ வருடத்து 
மார்ச்சு மாதத்தில்‌ பம்பாயில்‌ என்னுடைய அலுவலகத்தைத்‌ 
திறந்திருந்தேன்‌. தந்தியில்‌ முழு வீவரங்கள்‌ இல்லை. டிரான்ஸ்‌ 
வாலில்‌ தொந்தரவு இருக்குமென ஊகித்தேன்‌. நான்கு அல்‌ 
லது ஆறு மாதங்களுக்குள்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பிவிட 
முடியுமென்று நினைத்ததால்‌, என்‌ குடும்பத்தை இங்கு வீட்டு 
விட்டே தென்னாப்பிரிக்கா சென்றேன்‌. டர்பன்‌ சேர்ந்து 
எல்லாவற்றையும்‌ கேட்டதும்‌ நான்‌ பிரமித்துப்‌ போனேன்‌. 
யுத்தத்துக்குப்‌ பிறகு தென்னாப்பிரிக்கா முழுதிலும்‌ இந்தியர்‌ 
களின்‌ நிலைமை சீர்படுமென எங்களில்‌ பலர்‌ நினைத்திருந்‌ 
தோம்‌. அதுவும்‌ லார்டு லான்ஸ்டவுன்‌, லார்டு செல்போர்ன்‌ 
முதலிய உயர்ந்த அதிகாரிகள்‌, யுத்தம்‌ ஆரம்பிப்பதற்கு ஒரு 
காரணம்‌ போயர்கள்‌ இந்தியர்களை மோசமாக நடத்தியது 
என்று கூறியிருந்ததால்‌, டிரான்ஸ்வாலிலும்‌, பிரீ ஸ்டேட்டிலும்‌ 
நாங்கள்‌ தொந்தரவு எதிர்பார்க்கவேயில்லை. டிரான்ஸ்வால்‌ 
பிரிட்டிஷ்‌ நாடானால்‌, இந்தியர்களுடைய குறைகள்‌ எல்லாம்‌ 
உடனே தீர்ந்துவிடுமெனப்‌ பிரிட்டோரியாவில்‌ இருந்த பிரிட்டிஷ்‌ 
ஏஜெண்டு என்னிடத்தில்‌ பல தடவைகளில்‌ சொல்லியிருக்‌ 


108 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தார்‌. டிரான்ஸ்வால்‌ இப்பொழுது பிரிட்டிஷ்‌ ஆளுகைக்குள்‌ 
வந்துவிட்டதால்‌, இந்தியர்களுக்கு விரோதமாகப்‌ போயர்‌ குடி 
யாட்சியில்‌ செய்யப்பட்டிருக்த பழைய சட்டங்களை அமல்‌ 
கடத்த முடியாதென ஐரோப்பியர்களும்‌ ஈம்பினர்கள்‌. இக்த 
கம்பிக்கை அதிகமாகப்‌ பரவியிருக்தது. யுத்தத்துக்கு முன்‌ 
இந்தியர்களுக்கு நிலம்‌ விற்காமல்‌ இருந்தவர்களும்‌, இப்போது 
வெளீப்படையாக இந்தியர்களுக்கு விற்க ஒப்புக்கொண்டனர்‌. 
பல இந்தியர்கள்‌ இவ்விதம்‌ புது ஏலங்களில்‌ நிலங்கள்‌ வாங்‌ 
கினர்கள்‌. ஆனால்‌ கிரயப்பத்திரங்களைப்‌ பதிவு செய்வதற்காக 
ரெவின்யூ உத்தியோகஸ்தரிடத்தில்‌ கொடுத்தபோது, அவர்‌ 
7895-ஆம்‌ வருடத்தின்‌ மூன்றாவது சட்டத்தைக்‌ காட்டிப்‌ பத்திரங்‌ 
களைப்‌ பதிவு செய்ய மறுத்தார்‌. இவைகளையெல்லாம்‌ டர்‌ 
பனில்‌ இறங்கியதும்‌ அறிந்தேன்‌. ஸ்ரீ சேம்பர்லேன்‌ முதலில்‌ 
டர்பனுக்கு வருவாரென்றும்‌, டர்பன்‌ நிலைமையை அவருக்கு 
முதலில்‌ எடுத்துரைக்க வேண்டுமென்றும்‌ தலைவர்கள்‌ சொன்‌ 
ஞர்கள்‌. இது முடிந்ததும்‌, கான்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்து 
டிரான்ஸ்வாலுக்குச்‌ செல்லவேண்டும்‌ என்றனர்‌. 

நேட்டாலில்‌ ஒரு பிரதிநிதிக்‌ கூட்டம்‌ ஸ்ரீ சேம்பர்லேனைக்‌ 
கண்டது. இந்தியப்‌ பிரதிநிதிகள்‌ சொன்னதை அவர்‌ மரி 
யாதையுடன்‌ கேட்டுக்கொண்டார்‌. அவர்கள்‌ எடுத்துரைத்த 
விஷயங்களைப்பற்றி கேட்டால்‌ அரசாங்கத்துடன்‌ கலப்பதாக 
வாக்களித்தார்‌ சேம்பர்லேன்‌. நேட்டாலில்‌ யுத்தத்துக்கு முன்‌ 
உண்டாக்கப்பட்ட சட்டங்கள்‌ சீக்கிரத்தில்‌ மாற்றப்படுமென 
நான்‌ எதிர்பார்க்கவில்லை. இச்சட்டங்கள்‌ யாவை என்பது 
முன்‌ ஓர்‌ அத்தியாயத்தில்‌ விவரிக்கப்பட்டிருக்கின்றது. 


யுத்தத்துக்கு முன்‌ எந்த இந்தியனும்‌ எச்சமயத்திலும்‌ 
ஒரான்ஸ்வாலுக்குள்‌ போக முடியுமென்று வாசகர்களுக்குத்‌ 
தெரியும்‌. அம்மாதிரி இப்போது இல்லையெனக்‌ கண்டேன்‌. 
எனினும்‌ இக்கட்டுப்பாடுகள்‌ இந்தியர்களுக்கும்‌ ஐரோப்பியர்‌ 
களுக்கும்‌ பொதுவாக இருந்தன. அதிகத்‌ தொகையினர்‌ ஒரே 
சமயத்தில்‌ டிரான்ஸ்வாலுக்குச்‌ சென்றுவிட்டால்‌, போதுமான்‌ 
அளவு உணவும்‌ உடையும்‌ கிடைக்காத நிலையில்‌ அப்பிரதே 
சம்‌ அன்று இருந்தது. ஏனெவில்‌ யுத்தத்துக்குப்‌ பிறகு எல்‌ 
லாக்‌ கடைகளும்‌ திறக்கப்பட்டுவிடவில்லை. கடையில்‌ 
இருப்பு வைக்கப்பட்டிருக்த சரக்குகளைப்‌ போயர்‌ அரசாங்கம்‌, : 
அவை எவர்களுக்குப்‌ பாத்தியப்பட்டவை என்பதைப்பற்றி 
யாதொரு யோசனையுமின்றி, தனக்குச்‌ சொந்தமாக ஆக்கிக்‌ 
கொண்டது. ஆதலால்‌ இக்கட்டுப்பாடுகள்‌ தாற்காவிகமானவை 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 109 


என்றும்‌, எனவே பயப்படுவதற்கு யாதொரு காரணமும்‌ 
இல்லையென்றும்‌ நான்‌ நினைத்தேன்‌. ஆனால்‌ ஓர்‌ ஐரோப்பியன்‌ 
அனுமதிச்‌ சீட்டு வாங்குவதற்கும்‌, ஓர்‌ இந்தியன்‌ அதை வாங்கு 
வதற்கும்‌ வித்தியாசம்‌ இருந்தது. இதனால்‌ சந்தேகமும்‌ பயமும்‌ 
உண்டாயின. தென்னாப்பிரிக்காவின்‌ பல துறைமுகங்களில்‌ 
அனுமதிச்சீட்டு ஆபீசுகள்‌ ஏற்படுத்தப்பட்டன. கேட்ட மாத்‌ 
தரத்தில்‌ ஓர்‌ ஐரோப்பியனுக்கு அனுமதிச்சீட்டுகள்‌ கிடைத்து 
வீடும்‌. ஆனால்‌ இந்தியர்களுக்காக என்று ஓர்‌ ஆசிய இலாகா 
டிரான்ஸ்வாலில்‌ அமைக்கப்பட்டது. இத்‌ தனி இலாகா 
உண்டாக்கப்பட்டது ஒரு புதிய மாறுதல்‌. இந்தியர்‌ முதலில்‌ 
அவ்விலாகாவின்‌ தலைவரிடம்‌ விண்ணப்பிக்க வேண்டும்‌. இவ்‌ 
விண்ணப்பங்களின்பேரில்‌ அனுகூலமாக உத்தரவு கிடைத்தால்‌, 
அவர்கள்‌ டர்பனிலோ அல்லது மற்ற எந்தத்‌ துறைமுகத்‌ 
திலுமோ அனுமதிச்சீட்டுகளைப்‌ பெறலாம்‌. 

இம்முறைப்படியே நானும்‌ செல்ல வேண்டுமானால்‌, சேம்‌ 
பர்லேன்‌ டிரான்ஸ்வாலைவிட்டுச்‌ செல்வதற்கு முன்னால்‌ எனக்கு 
அனுமதிச்சீட்டுக்‌ கிடைக்காது. டிரான்ஸ்வாலிலிருந்த இந்தியர்‌ 
களால்‌ எனக்காக ஓர்‌ அனுமதிச்‌ சீட்டுப்‌ பெற முடியவில்லை. 
அது அவர்கள்‌ சக்திக்கு மீறியதாகும்‌. ஆதலால்‌ என்னுடைய 
டர்பன்‌ ஈண்பர்கள்‌ மூலமே நான்‌ ஓர்‌ அனுமதிச்சீட்டுப்‌ பெற 
முடியுமென ஈம்பினர்கள்‌. எனக்கு அனுமதிச்சீட்டுக்‌ கொடுக்‌ 
கும்‌ உத்தியோகஸ்தரைத்‌ தெரியாது. ஆனால்‌ டர்பன்‌ 
போலீஸ்‌ சூப்பரிண்டெண்டெண்டை எனக்குத்‌ தெரியுமாதலால்‌, 
அனுமதிச்சீட்டு ஆபீசுக்கு என்னுடன்‌ வரும்படி அவரைக்‌ 
கேட்டேன்‌. அவர்‌ ஒப்புக்கொண்டு, அவசியமான உத்திர 
வாதங்களைக்‌ கொடுத்தார்‌. நான்‌ 1899-இல்‌ ஒரு வருடமே 
டிரான்ஸ்வாலில்‌ இருந்தேன்‌ என்ற காரணத்தின்பேரில்‌ ஓர்‌ 
அனுமதிச்சீட்டு வாங்கிக்கொண்டு பிரிட்டோரியா போய்ச்‌ 
சேர்ந்தேன்‌. 

பிரிட்டோரியாவின்‌ அப்போதைய நிலைமை பயங்கர அறி 
குறியையே காட்டியது. ஆசிய இலாகா, இந்தியர்களைத்‌ 
துன்புறுத்தும்‌ ஒரு பயங்கரமான யந்திரமேயொழிய வேறல்ல 
வெனக்‌ கண்டேன்‌. அதன்‌ உத்தியோகஸ்தர்கள்‌, இந்தியாவி 
லிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வந்த சேனையோடு யுத்தத்‌ 
தின்போது வந்தவர்கள்‌. தங்கள்‌ அதிர்ஷ்டத்தைப்‌ பார்க்க 
லாம்‌ என்ற எண்ணத்தில்‌ அவர்கள்‌ தென்னாப்பீரிக்காவில்‌ 
குடியேறிய சில சயநலக்காரர்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ ஊழல்‌ 
மிக்கவர்கள்‌. அந்த உத்தியோகஸ்தர்களில்‌ இருவர்‌ லஞ்சம்‌ வாங்‌ 


110 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கியதற்காக, அவர்கள்மீது கோர்ட்டுகளில்‌ ஈடவடிக்கைகளும்‌ 
நடந்தன. ஆனால்‌ ஜூரிகள்‌ அவர்கள்‌ குற்றவாளிகளல்ல 
வெனத்‌ தீர்ப்புக்‌ கூறிவிட்டார்கள்‌. எனினும்‌ அவர்கள்‌ செய்த 
குற்றத்தைப்பற்றிச்‌ சந்தேகமில்லையா தலால்‌, அவர்கள்‌ பீன்பு 
உத்தியோகத்திலிருந்து நீக்கப்பட்டனர்‌. பட்சபாதச்‌ செயல்‌ 
களே எங்கும்‌ தென்பட்டன. இவ்விதம்‌ ஒரு தனி இலாகா 
உண்டாக்கப்பட்டு, இருக்கும்‌ சுதந்திரத்தைத்‌ தடுப்பதற்‌ 
கென அது இருந்தபடியால்‌, தாங்கள்‌ இருக்கவேண்டிய 
அவசியம்‌ உள்ளதைக்‌ காட்டுவதற்காகவும்‌, தாங்கள்‌ கடமை 
யைக்‌ கண்டிப்பாய்‌ ஆற்றுவதைக்‌ காட்டுவதற்காகவும்‌, உத்தி 
யோகஸ்தர்கள்‌ இயல்பாகவே அவ்வப்போது புதிய கட்டுப்‌ 
பாடுகளையே உண்டாக்கும்‌ நோக்குடையவர்கள்‌. இவ்விஷயத்‌ 
திலும்‌ அங்ஙனமே ஏற்பட்டது. 


நான்‌ முதலே பிடித்து என்‌ வேலையை ஆரம்பிக்கவேண்டி 
யிருப்பதைக்‌ கண்டேன்‌. டிரான்ஸ்வாலுக்குள்‌ எப்படிச்‌ சமா 
ளித்து வந்து சேர்ந்தேன்‌ என்பது ஆசியா இலாகாகாரர்களுக்கு 
உடனே விளங்கவில்லை. என்னை நேரில்‌ கேட்க அவர்களுக்குத்‌ 
தைரியமில்லை. கான்‌ திருட்டுத்தனமாய்‌ அந்நாட்டிற்குள்‌ வந்‌ 
திருக்க மாட்டேன்‌ என்று அவர்கள்‌ கருதினர்களென நினைக்‌ 
கிறேன்‌. எனக்கு எப்படி அனுமதிச்சீட்டுக்‌ கிடைத்ததென்பது 
பற்றி அவர்கள்‌ வேறு வழிகளில்‌ தகவல்களைப்‌ பெற்றனர்‌. 
பிரிட்டோரியாவிலிருந்து ஒரு பிரதிநிதிக்‌ கூட்டம்‌ ஸ்ரீ சேம்பர்‌ 
லேனைக்‌ காணத்‌ தயார்‌ செய்தது. இவருக்குக்‌ கொடுக்கப்பட 
வேண்டிய விண்ணப்பத்தை கான்‌ எழுதினேன்‌. ஆனல்‌ ஆசியா 
இலாகா என்னைப்‌ பிரதிநிதிக்‌ கூட்டத்திலிருந்து விலக்கி 
விட்டது. நான்‌ அவர்களுடன்‌ போக முடியாதபடி தடுக்கப்‌ 
பட்டால்‌, பிரதிநிதிக்‌ கூட்டம்‌ சேம்பர்லேனைப்‌ போய்க்‌ காணக்‌ 
கூடாதென இந்தியத்‌ தலைவர்கள்‌ கருதினர்‌. ஆனால்‌ நான்‌ 
இக்கருத்தை ஆதரிக்கவில்லை. எனக்கு ஏற்பட்ட அவமரி 
யாதையை நான்‌ பொருட்படுத்தக்கூடாதென்றும்‌, அவர்களும்‌ 
"அதை மறந்துவிட வேண்டுமென்றும்‌ சொன்னேன்‌. விண்ணப்‌ 
பம்‌ தயாராக இருந்தது; அதை ஸ்ரீ சேம்பர்லேனுக்குச்‌ சமர்ப்‌ 
பிக்க வேண்டிய அவசியம்‌ இருந்தது. அச்சமயத்தில்‌ அங்கிருந்த 
ஜார்ஜ்‌ காட்பிரே (Mr. George Godfrey) என்னும்‌ ஓர்‌ இந்திய 
பாரிஸ்டருக்கு, அவ்விண்ணப்பத்தை வாசித்துக்‌ கொடுக்கும்‌ 
கடமை அளிக்கப்பட்டது. அப்பிரதிநிதிக்‌ கூட்டம்‌ சேம்பர்‌ 
லேனைக்‌ கண்டது. சம்பாஷணையின்போது என்னுடைய பெயர்‌ 
சொல்லப்பட்ட சமயத்தில்‌, ““ நான்‌ காந்தியவர்களை முன்ன 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 111 


மேயே டர்பனில்‌ கண்டேன்‌. ஆதலால்‌, டிரான்ஸ்வாலின்‌ 
நிலைமையைப்‌ பற்றி, அதன்‌ உள்ளுர்வாசிகளிடமிருந்து நேராக 
அறியும்பொருட்டு, அவரை இங்கே பார்க்க மறுத்தேன்‌ "" என்‌ 
ரூர்‌ அவர்‌. இச்சொல்‌ தீயில்‌ எண்ணெய்‌ வார்த்தது போல்‌ 
ஆகும்‌ என்பதே என்‌ கருத்து. ஸ்ரீ சேம்பர்லேன்‌, ஆசிய இலா 
காக்காரர்கள்‌ சொல்லிக்‌ கொடுத்தபடி ஒப்புவித்தார்‌. இதன்‌ 
முலம்‌ இந்தியாவிலிருக்கும்‌ பழக்கம்‌ தென்னாப்பிரிக்காவுக்குள்‌ 
கொண்டுவருவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. பிரிட்டிஷ்‌ 
உத்தியோகஸ்தர்கள்‌ எப்படிச்‌ சம்பாரணில்‌ உள்ள பம்பாய்‌ வாசி 
களை அரந்நியரென நினைக்கிறார்களென்பது எல்லோருக்கும்‌ 
தெரியும்‌. இதன்படி பார்த்தால்‌ டர்பனிலிருந்த எனக்கு 
டிரான்ஸ்வாலின்‌ நிலைமையைப்‌ பற்றி எப்படித்‌ தெரியும்‌ ? இங்‌ 
ஙனம்‌ ஆசிய  இலாகாக்காரர்கள்‌ ஸ்ரீ சேம்பர்லேனுக்குச்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தனர்‌. நான்‌ டிரான்ஸ்வாலில்‌ இருந்தது, 
அப்படி அவ்விடத்தில்‌ கான்‌ இருக்கவில்லையென்றாலும்‌ அவ்வி 
டத்திய இந்தியர்களின்‌ நிலமையை நான்‌ நன்கு அறிந்தவன்‌ 
என்பதெல்லாம்‌ அவருக்குக்‌ கொஞ்சமும்‌ தெரியாது போயிற்று. 
இவ்விஷயத்தில்‌ ஒரே ஒரு பொருத்தமான கேள்விதான்‌ உண்டு. 
டிரான்ஸ்வாலைப்பற்றிய * முழு விவரங்கள்‌ யாருக்குத்‌ தெரியும்‌ 
என்பதுதான்‌. என்னை இந்தியாவிலிருந்து அவ்வளவு தூரம்‌ 
வருமாறு கேட்டதன்மூலம்‌, இக்கேள்விக்குத்‌ தங்களை பொறுத்த 
மட்டில்‌ இந்தியர்கள்‌ முன்னமேயே விடை தந்துவிட்டனர்‌. ஆனால்‌ 
நியாயத்தை ஆதாரமாகக்‌ கொண்ட வாதங்கள்‌ அதிகாரத்தில்‌ 
இருப்பவர்களுக்கு ஏறுவதில்லையென்பது ஒரு புதிய அனுபவ 
மல்ல. சேம்பர்லேன்‌ முற்றிலும்‌ இம்மனிதர்களின்‌ வசப்பட்‌ 
டிருந்தார்‌. தவிர, ஐரோப்பியர்களைச்‌ சர்தோஷப்படுத்துவதில்‌ 
அவர்‌ அதிக ஆவல்‌ கொண்டிருந்தார்‌. எனவே, அவர்‌ எங்க 
ளுக்கு நியாயம்‌ வழங்குவாரென்பதில்‌ எங்களுக்குக்‌ கொஞ்ச 
மும்‌ நம்பிக்கையில்லை. எனினும்‌, பராக்காகவோ அல்லது சுய 
மரியாதை பாதிக்கப்பட்டது என்ற உணர்ச்சியினாலோ, பரி 
காரம்‌ கிடைப்பதற்கான நியாயமான முறை எதையும்‌ விட்டு 
விடாமல்‌ இருப்பதற்காகவே பிரதிநிதிக்‌ கூட்டம்‌ அவரைக்‌ 
கண்டது. 


1894-ஆம்‌ வருடத்தில்‌ ஏற்பட்டதைவிட மோசமான குழப்‌ 
பம்‌ இப்போது எனக்கு ஏற்பட்டது. ஒரு வகையில்‌ பார்த்‌ 
தால்‌, சேம்பர்லேன்‌ தென்னாப்பிரிக்காவை விட்டுச்‌ சென்ற 
பிறகு, நான்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பலாமெனத்‌ தோன்றிற்று. 


112 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இன்னும்‌ ஒரு வகையில்‌ கவனித்தால்‌ நிலைமை வேறுவிதமா 
யிருந்தது. தென்னாப்பிரிக்கா இந்தியர்களுக்கு நேரிடக்கூடிய 
ஆபத்துக்களை அறிந்திருந்தும்‌, இந்தியாவில்‌ இன்னும்‌ அதிக 
அளவில்‌ சேவை செய்யலாம்‌ என்ற வீண்‌ எண்ணத்தோடு 
நான்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பியிரும்தால்‌, இதுவரை நான்‌ பெற்‌ 
றிருந்த சேவை செய்யும்‌ உணர்ச்சி மழுங்கிவிடும்‌ என்று எனக்‌ 
குத்‌ தெளிவாகப்‌ புலப்பட்டது. இதனால்‌ என்‌ வாழ்நாள்‌ முழு 
தும்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ இருக்கவேண்டி நேரிட்டாலும்‌, எங்‌ 
களைக்‌ கவிந்துகொண்டிருக்கும்‌ மேகங்கள்‌ கலையும்‌ வரையி 
லாவது, அல்லது அவை வெள்ளமாகப்‌ பெய்து, அதை எதிர்க்க 
நாங்கள்‌ முயற்சி செய்திருந்தும்‌ பயன்படாமல்‌ எங்களை அது 
அடித்துக்கொண்டு போகும்‌ வரையிலாவது, அங்கிருக்க வேண்டு 
மென நான்‌ நினைத்தேன்‌. இவ்விதம்‌ இந்தியத்‌ தலைவர்களிடத்‌ 
திலும்‌ சொன்னேன்‌. 1894-ஆம்‌ வருடத்தைப்‌ போலவே இப்‌ 
பொழுதும்‌ வக்கீல்‌ தொழில்‌ மூலம்‌ என்‌ செலவைச்‌ சமாளிக்க 
நினைத்திருப்பதாகவும்‌ தெரிவித்தேன்‌. சமூகத்தைப்‌ பொறுத்த 
வரை அது விரும்பியதும்‌ இதுவேதான்‌. 

டிரான்ஸ்வால்‌ கோர்ட்டுகளில்‌ வக்கீல்‌ தொழிலை ஈடத்த 
எனக்கு அனுமதி அளிக்கும்படி உடனே விண்ணப்பம்‌ செய்‌ 
தேன்‌. இங்கும்‌ வக்கீல்‌ சங்கத்தார்‌ என்‌ விண்ணப்பத்தை 
எதிர்ப்பார்கள்‌ என்ற பயம்‌ கொஞ்சம்‌ இருந்தது. ஆனல்‌ அதற்‌ 
குக்‌ காரணம்‌ இல்லாமல்‌ போயிற்று, நான்‌ சுப்ரீம்‌ கோர்ட்டு 
வக்கீலாகச்‌ சேர்த்துக்கொள்ளப்பட்டு, ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ 
அலுவலகத்தையும்‌ திறந்தேன்‌. டிரான்ஸ்வாலிலுள்ள எல்லா 
விடங்களையும்விட ஜொஹன்ளஸ்பர்க்கிலேயே அதிக இந்தியர்‌ 
இருந்தனர்‌. ஆதலால்‌ பொதுத்தொண்டு, என்‌ சம்பாதனை 
இவ்விரு நோக்கிலிருந்து ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ தங்குவது 
பொருத்தமாயிருந்தது. ஆசிய இலாக்காவின்‌ ஊழல்பற்றி 
கசப்புத்‌ தரக்கூடிய அனுபவம்‌ எனக்குத்‌ தினந்தோறும்‌ கிடைத்‌ 
துக்கொண்டிருந்தது. டிரான்ஸ்வால்‌ பிரிட்டிஷ்‌ இந்தியச்‌ 
சங்கத்தார்‌ இந்நோய்க்குப்‌ பரிகாரம்‌ கண்டுபிடிப்பதிலேயே 
முழு முயற்சியும்‌ செய்ய நேர்ந்தது. 1886-ஆம்‌ வருடத்திய 8-வது 
சட்டத்தை ரத்து செய்வதென்பது வெகுதூர லட்சியமாக 
ஆகிவிட்டது. ஆசிய இலாகா என்ற உருவில்‌ எங்களை அடித்‌ 
துக்கொண்டு போய்‌ விடுவதாயிருந்த இப்பெரு வெள்ளத்தி 
லிருந்து காத்துக்கொள்வதே உடனடியான வேலையாயிருந்தது. 
லார்டு மில்னர்‌, அங்கு வந்திருந்த லார்டு செல்போர்ன்‌, அப்‌ 
போது டிரான்ஸ்வால்‌ உதவி லெப்டினன்ட்‌ கவர்னராயிருந்த 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 113 


வரும்‌, பிறகு சென்னை கவர்னராக இருந்தவருமான ஸர்‌ ஆர்தர்‌ 
லாலி ஆகியோரையும்‌, அவர்களுக்குக்‌ கீழிருந்த உத்தியோகஸ்தர்‌ 
களையும்‌, இந்தியப்‌ பிரதிநிதி கோஷ்டி கண்டது. நான்‌ அர 
சாங்க உத்தியோகஸ்தர்கை அடிக்கடி பார்த்துக்கொண் 
டிருந்தேன்‌. இங்குமங்கும்‌ சில சிறிய பரிகாரங்கள்‌ கிடைத்‌ 
தன. ஆனால்‌ இவையெல்லாம்‌ வெறும்‌ ஒட்டு வேலைகளாகவே 
யிருந்தன. தன்னுடைய பொருள்‌ முழுதும்‌ திருடர்களால்‌ 
கொள்ளையடிக்கப்பட்ட ஒருவன்‌, அத்திருடர்களிடத்தில்‌ கெஞ்‌ 
சிக்‌ கேட்டு, மிகக்‌ குறைந்த மதிப்புள்ள ஒரு பொருளைப்‌ பெற்‌ 
ரூல்‌ அதனால்‌ அவனுக்கு என்ன திருப்தி ஏற்படுமோ அதே 
திருப்தியையே நாங்கள்‌ பெற்று வந்தோம்‌. இக்கிளர்ச்சியின்‌ 
பயனாகத்தான்‌, நான்‌ முன்‌ குறிப்பிட்டிருக்தபடி வேலையிலிருந்து 
நீக்கப்பட்ட உத்தியோகஸ்தர்கள்மீது கோர்ட்டுகளில்‌ வழக்குத்‌ 
தொடரப்பட்டது. 


இந்தியர்களின்‌ குடியேற்றத்திற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்‌ 
பாடுகள்‌ சம்பந்தமாய்‌ எங்களுக்கு இருந்த சந்தேகம்‌ சரியாகி 
வீட்டது. ஐரோப்பியர்களுக்கு இப்போது அனுமதிச்சீட்டுகள்‌ 
அவசியமில்லை. ஆனால்‌ இந்தியர்களிடத்திலோ அவை இன்னும்‌ 
கேட்கப்பட்டன. முன்னிருந்த போயர்‌ அரசாங்கம்‌, அவர்கள்‌ 
ஆசியாவாசிகளுக்கு விரோதமாய்ச்‌ செய்திருந்த கொடிய சட்‌ 
டத்தை, எப்பொழுதும்‌ கண்டிப்பாய்‌ அமல்‌ நடத்தவில்லை. 
அவர்களுடைய தயாள மனப்பான்மை அன்று இதற்குக்‌ கார 
ணம்‌. அவர்களுடைய நிர்வாகம்‌ சரியானபடி இருக்கவில்லை. ஒரு 
நல்ல உத்தியோகஸ்தனுக்கு, தன்னுடைய கல்ல தன்மையைக்‌ 
காட்டுவதற்குப்‌ போதிய வசதி போயர்‌ அரசாங்கத்தின்‌ 
கீழ்‌ இருந்தது போல்‌: பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்கீழ்‌ இல்லை. 
பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ அமைப்பு பழமையானது ; வளைந்து கொடுக்‌ 
காதது. அதன்கீழ்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ யந்திரங்கள்‌ போல்‌ 
வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அவர்கள்‌ சுதந்திரமாகச்‌ 
செயல்‌ புரிவதை, படிப்படியாக வைக்கப்பட்டிருந்த கண்‌ 
காணிப்பு தடுக்கிறது. ஆதலால்‌, பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ அமைப்‌ 
பின்கீழ்‌ அரசாங்க நோக்கம்‌ தாராளமானதாக இருந்தால்‌, 
மக்கள்‌ இந்தத்‌ தாராளத்தினால்‌ அதிக அனுகூலத்தை அடை 
கிறார்கள்‌. அதற்கு மாறாக அவர்கள்‌ நோக்கம்‌ அடக்கி வைப்ப 
தாகவும்‌ கண்டிப்பானதாகவும்‌ இருந்தால்‌, மக்கள்‌ அவர்கள்‌ 
கொடுமையின்‌ காரணமாக அதிகக்‌ கஷ்டத்தை அடைகின்ற 
னர்‌. முன்‌ இருந்த போயர்‌ குடி ஆட்சிகள்‌ போன்றவைகளில்‌ 

தெ. 8 


114 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அரசியல்‌ அமைப்புக்களில்‌ விஷயம்‌ இதற்கு மாறாக இருக்கும்‌. 
ஒரு நல்ல சட்டத்தின்‌ முழுப்‌ பயனையும்‌ குடிகள்‌ அடைவதும்‌, 
அடையாமல்‌ இருப்பதும்‌, அதைப்‌ பரிபாலனம்‌ செய்ய ஏற்படுத்‌ 
தப்பட்ட உத்தியோகஸ்தர்களைப்‌ பொறுத்தவை. இவ்விதம்‌ 
டிரான்ஸ்வாலில்‌ பிரிட்டிஷார்களின்‌ அதிகாரம்‌ ஸ்தாபிக்கப்பட்ட 
பிறகு, இந்தியர்களுக்கு விரோதமான சட்டங்களையெல்லாம்‌ 
நாளுக்கு நாள்‌ அதிகக்‌ கண்டிப்பாய்‌ அமல்‌ நடத்த ஆரம்பித்த 
னர்‌. தப்பித்துக்கொள்ளக்கூடிய வழிகள்‌ இராமல்‌ செய்து 
விட்டனர்‌. ஆசிய இலாகா அதன்‌ வேலையைக்‌ கடுமையாகவே 
செய்து தீருமென முன்னமேயே கண்டோம்‌. ஆதலால்‌, பழைய 
சட்டங்கள்‌ ரத்து செய்யப்படும்‌ என்பதற்கே இடமில்லை. 
அனுபவத்தில்‌ அவைகளுடைய கடுமையை எப்படிக்‌ குறைப்ப 
தென்று ஆராய்ந்து, முயற்சி செய்வது ஒன்றே இந்தியர்கள்‌ 
செய்யக்கூடியது. 


இப்போது ஒரு விஷயம்‌ முன்னாடியே அவசியம்‌ ஆலோசனை 
செய்யப்பட வேண்டும்‌. அதை இவ்விடத்தில்‌ ஆலோசனை 
செய்தால்‌ இந்தியர்களின்‌ கட்சியையும்‌, இதற்குப்பின்‌ ஏற்பட்ட 
நிலைமையையும்‌ எளிதாகத்‌ தெரிந்துகொள்ள முடியும்‌. டிரான்ஸ்‌ 
வாலிலும்‌, நேட்டாலிலும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்ட 
வுடனே, பிரஜைகளின்‌ உரிமைகளைக்‌ கட்டுப்படுத்தும்‌ பழைய 
சட்டங்களின்‌ ஜாபிதாவையும்‌, பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ அமைப்பின்‌ 
தன்மைக்கு விரோதமாயிருக்கும்‌ சட்டங்களின்‌ ஜாபிதாவையும்‌ 
தயார்‌ செய்வதற்கு, ஒரு கமிட்டியை லார்டு மில்னர்‌ நியமித்‌ 
தார்‌. இந்தியர்களுக்கு விரோதமான சட்டங்கள்‌ இவ்வகையில்‌ 
தெளிவாகச்‌ சேர்க்கப்பட்டிருக்கலாம்‌. ஆனால்‌ இக்கமிட்டியை 
நியமிப்பதில்‌ லார்டு மில்னரின்‌ நோக்கம்‌, இந்தியர்களுடைய 
குறைகளை நிவர்த்திப்பது அல்ல; பிரிட்டிஷார்களுடைய 
குறையை மாத்திரமே நிவர்த்திப்பதாக இருந்தது. மறைமுக 
மாகப்‌ பிரிட்டிஷாரை நெருக்கிக்கொண்டிருந்த சட்டங்களைக்‌ 
கூடுமானவரை விரைவாக ர்த்து செய்ய விரும்பினர்‌. கமிட்டி 
யார்‌ வெகு சீக்கிரத்தில்‌ தங்கள்‌ அறிக்கையை வெளியிட்டனர்‌. 
பிரிட்டிஷார்களைப்‌ பிரதிகூலமாய்ப்‌ பாதித்த சிறியவையும்‌ 
பெரியவையுமான பல சட்டங்கள்‌ பேனாவின்‌ ஒரு கீற்றலால்‌ 
ரத்து செய்யப்பட்டுவிட்டன. 


அதே கமிட்டி இந்தியர்களுக்கு விரோதமான சட்டங்‌ 
களின்‌ ஜாபிதா ஒன்றையும்‌ தயார்‌ செய்தது. அவை ஒரு 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 115 


புத்தக உருவில்‌ பிரசுரம்‌ செய்யப்பட்டன. ஆசிய இலாகாக்‌ 
காரர்கள்‌ சுலபமாக உபயோகிப்பதற்கு, அல்லது தங்கள்‌ 
அபிப்பிராயப்படி துஷ்பிரயோகம்‌ செய்வதற்கு இது ஒரு 
கையடக்கமான புத்தகமாயிற்று. 


இந்தியர்களுக்கு விரோதமான சட்டங்கள்‌, இந்தியர்களுக்‌ 
கென்று பெயர்‌ குறிப்பிடப்படாமல்‌, அவர்களுக்கு மாத்திரம்‌ 
என்றில்லாமல்‌, எல்லாப்‌ பிரஜைகள்‌ மீதும்‌ பிரயோகம்‌ 
செய்யக்கூடியனவாக இருந்தன. ஆனால்‌ அவைகளை அமல்‌ நடத்‌ 
துவது அதிகாரிகளின்‌ கையில்‌ விடப்பட்டிருக்‌ தாலும்‌, அல்லது 
அச்‌ சட்டங்கள்‌ எல்லாப்‌ பிரஜைகளுக்கும்‌ பொதுவான 
கட்டுப்பாடுகள்‌ செய்திருக்து, இக்தியர்கள்பால்‌ மாத்திரம்‌ 
குறிப்பாய்க்‌ கடுமையாக நடத்தக்கூடுமானலும்‌, சட்டம்‌ செய்‌ 
வோரின்‌ நோக்கம்‌ இம்மாதிரிச்‌ சட்டங்களின்‌ மூலமும்‌ கைகூடி 
யிருக்கும்‌. எனினும்‌, அச்‌ சட்டங்கள்‌ பொதுச்சட்டங்களாகவே 
யிருக்கும்‌. ஒருவரும்‌ அச்சட்டங்களை நிறைவேற்றுவதால்‌ 
அவமானத்துக்கு உள்ளாகமாட்டார்கள்‌. அப்போதிருக்கும்‌ 
வெறுப்புணர்வு நாளடைவில்‌ குறைந்தால்‌, அச்சட்டங்களை மாற்ற 
(வேண்டிய அவசியம்‌ இராது. ஆனால்‌, அச்சட்டங்கள்‌ கொஞ்சம்‌ 
தாராளமாகப்‌ பரிபாலிக்கப்பட்டால்‌, அதுவே கஷ்டப்படும்‌ 
சமூகத்தின்‌ குறைகளை நீக்கப்‌ போதுமான தாயீருக்கும்‌. இந்தி 
யர்களின்‌ பெயரைக்‌ குறிப்பாய்ச்‌ சொல்லாத சட்டங்களைப்‌ 
பொதுச்‌ சட்டங்களெனச்‌ சொல்லலாம்‌; குறிப்பாய்ச்‌ சொன்ன 
சட்டங்களைக்‌ குறிப்பான அல்லது நிற (சாதி) வேற்றுமைச்‌ 
சட்டங்களென்றும்‌ சொல்லலாம்‌. அவை நிற வித்தியாசத்தின்‌ 
காரணமாகக்‌ கறுப்பு அல்லது மாநிற சாதியார்பேரில்‌, ஐரோப்‌ 
யியரைவிட அதிகமான கட்டுப்பாடுகள்‌ செய்வதால்‌, “நிறத்‌ 
தடைமை' ஸ்தரபிப்பவையாகும்‌. 


அமலிலிருந்த சட்டங்களில்‌ ஒன்றை உதாரணமாக எடுத்துக்‌ 
கொள்வோம்‌. கேட்டாலில்‌ நிறைவேற்றப்பட்டு, அதற்குப்‌ பின்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தினரால்‌ நிராகரிக்கப்பட்ட இந்தியர்கள்‌ 
வோட்டு உரிமைகளை ரத்து செய்த முதல்‌ சட்டம்‌, ஆசியாவாசி 
களுடைய உரிமைகளை ஆசியாவாசிகளாக இருந்த காரணத்‌ 
திற்காகவே ரத்து செய்தது. இம்மாதிரிச்‌ சட்டம்‌ மாற்றப்‌ 
பட வேண்டுமானால்‌, பெரும்பான்மையான மக்கள்‌ மனத்தில்‌ 
ஆசியாவாசிகள்‌ பேரில்‌ விரோதம்‌ இல்லாமல்‌ இருந்தால்மட்டும்‌ 
போதாது; உண்மையில்‌ சிநேகமாகவும்‌ இருக்கத்‌ தக்க 


116 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


மாதிரி, பொதுஜன அபிப்பிராயம்‌ மாறும்‌ அளவுக்குப்‌ பிரசார 
மும்‌ செய்யப்பட வேண்டும்‌. சட்டம்‌ உண்டாக்கிய நிறத்‌ 
ததடையைஇவ்விதமான சிநேக பாவத்தை உண்டாக்குவதாலேயே 
ஒழிக்க முடியும்‌. ஜாதி அல்லது வகுப்பு வேற்றுமைச்‌ சட்டத்‌ 
திற்கு இது ஓர்‌ உதாரணம்‌. மேற்குறிப்பிடப்பட்டிருக்கிற 
சட்டம்‌ வாபீசு வாங்கப்பட்டு, அதற்குப்‌ பதிலாக இரண்டா 
வது சட்டம்‌ ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அது பொதுவான 
தாக இருந்தபோதிலும்‌, அதே நோக்கத்தையே கொண்டிருந்‌ 
தது; இன வித்தியாசம்‌ மாத்திரமே எடுக்கப்பட்டது. அதன்‌ 
ஷரத்துக்களில்‌ ஒன்றின்‌ சாராம்சம்‌ பின்‌ வருமாறு: “பார்லி 
மெண்டு வோட்டுரிமை முறையின்‌ பேரில்‌, ஜனங்களால்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்குள்ள அரசியல்‌ ஸ்தாபனம்‌ 
களை இதுவரை பெறாத தேசங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எவரும்‌, 
நேட்டால்‌ வோட்டர்கள்‌ ஜாபிதாவில்‌ சேர்த்துக்கொள்ளப்படலா 
காது.” இந்தியர்கள்‌ அல்லது ஆசியாவாசிகள்‌ என்று இங்குக்‌ 
குறிப்பிடவில்லை. இந்தியா பார்லிமெண் டு வோட்டுரிமை, 
முறையின்பேரில்‌ ஜனங்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி 
களையுடைய அரசியல்‌ அமைப்பைப்‌ பெற்றிருக்கிறதா, இல்லையா 
என்பதுபற்றி வக்கீல்களுக்குள்‌ அபிப்பிராய பேதம்‌ இருக்கலாம்‌ 
ஆனால்‌ வாதத்துக்காக, இந்தியா 1894-ஆம்‌ வருடத்திலும்‌, இப்‌ 
பொழுதுங்கூட, பார்லிமெண்டு உரிமை பெறவில்லையென வைத்‌ 
துக்கொள்வோம்‌. எனினும்‌, நேட்டால்‌ வோட்டர்கள்‌ ஜாபிதா அதி 
காரி, இந்தியர்கள்‌ பெயரை அந்த ஜாபிதாவில்‌ சேர்த்தால்‌, அவர்‌ 
செய்தது: சட்டத்துக்கு விரோதமான காரியம்‌ என எவரும்‌ 
திடீரெனச்‌ சொல்ல முடியாது. பிரஜைகளுக்கு உரிமைகள்‌ உண்‌ 
டெனச்‌ சாதாரணமாக நம்பப்படுகிறது. ஆகையால்‌ அப்பொழு 
துள்ள அரசாங்கத்திற்கு வீரோத மனப்பான்மை இராதிருக்கும்‌ 
வரை, மேற்கண்ட சட்டம்‌ இருந்தாலும்‌, இந்தியர்களின்‌ 
பெயர்‌ வோட்டர்கள்‌ ஜாபிதாவில்‌ சேர்க்கப்படலாம்‌. அதாவது, 
இந்தியர்கள்‌ பேரில்‌ இருந்த துவேஷம்‌ குறைந்து, அரசாங்கத்‌ 
திற்கு இந்தியர்களுக்குத்‌ தீங்கு செய்யும்‌ விருப்பம்‌ இராவிடில்‌, 
சட்டத்தைக்‌ கொஞ்சமும்‌ மாற்றுமலேயே இந்தியர்களின்‌ 
பெயர்களை வோட்டர்கள்‌ ஜாபிதாவில்‌ சேர்த்துக்கொள்ள முடியும்‌. 
இது ஒரு பொதுச்‌ சட்டத்தினால்‌ உண்டாகும்‌ அனுகூலமாகும்‌. 
தென்னாப்பிரிக்காவில்‌ அமலில்‌ இருந்த, முன்‌ அத்தியாயங்‌: 
களில்‌ சொல்லப்பட்ட சட்டங்களிலிருந்து, இம்மாதிரி பல: 
உதாரணங்களைக்‌ கொடுக்க முடியும்‌. ஆதலால்‌, கூடியவரை: 
வகுப்புச்‌ சட்டங்களை குறைவாக உண்டாக்குவதே புத்திசாலித்‌' 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 117 


தனமான கொள்கையாகும்‌. அவைகளை முழுதும்‌ தவிர்ப்பது 
அதனினும்‌ மேன்மையாகும்‌. ஒரு தடவை ஒரு சட்டம்‌ நிறை 
வேற்றப்பட்டால்‌ அது ரத்து செய்யப்படுவதற்கு முன்‌ பல 
கஷ்டங்களை எதிர்க்க வேண்டியிருக்கும்‌. பொதுஜன அபிப்‌ 
பிராயம்‌ அதிகமாக அறிவுறுத்தப்பட்டால்தான்‌, ஒரு தேசத்‌ 
தில்‌ அமலில்‌ இருக்கும்‌ சட்டங்களை ரத்து செய்ய முடியும்‌. 
எந்த அரசியல்‌ அமைப்பின்கீழ்ச்‌ சட்டங்கள்‌ அடிக்கடி மாற்றப்‌ 
படுகின்றனவோ அல்லது ரத்து செய்யப்படுகின்றனவோ அந்த 
அரசியல்‌ அமைப்பை ஸ்திரமானதாகவோ அல்லது நன்றாக 
அமைக்கப்பட்டிருப்பதாகவோ சொல்ல முடியாது. 


டிரான்ஸ்வாலில்‌ ஆசியாவாசிகளுக்கு விரோதமாக இயற்றப்‌ 
பட்ட சட்டங்களிலிருந்த விஷயத்தை இப்பொழுது நன்றாக அறிய 
முடியும்‌. அவை எல்லாம்‌ கிற வேற்றுமையையே முக்கியமாகக்‌ 
கொண்ட சட்டங்கள்‌. ஆசியாவாசிகள்‌, ஆசியாவாசிகள்‌ என்ற 
காரணத்தால்‌ வோட்டு செய்ய முடியாது; தங்களுக்காக அரசாங்‌ 
கத்தாரால்‌ ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடங்களுக்கு வெளியே 
அவர்கள்‌ நிலம்‌ வாங்க முடியாது. இச்சட்டங்கள்‌ சட்டப்‌ புத்‌ 
தகங்களிலிருந்து எடுக்கப்படும்வரை, அதிகாரிகள்‌ இந்தியர்‌ 
களுக்காக ஒன்றும்‌ செய்ய முடியாது. இம்மாதிரி பொதுவான 
தாக இல்லாத சட்டங்களுக்குத்தான்‌ லார்டு மில்னரின்‌ 
கமிட்டி ஒரு ஜாபிதா தயார்‌ செய்ய முடியும்‌. இவைகள்‌ 
பொதுச்‌ சட்டங்களாய்‌ இருந்து, குறிப்பாய்‌ ஆசியாவாசி 
களுக்கு விரோதமாயில்லாமல்‌, ஆனால்‌ அனுபவத்தில்‌ அவர்‌ 
களுக்கு விரோதமாக ௩ஈடத்தப்பட்டிருந்தபோதிலும்‌, அவை 
முன்னமேயே மற்றவைகளுடன்‌ ரத்து செய்யப்பட்டிருக்கும்‌. 
புதிய சட்டசபைகள்‌ அவைகளை ரத்து செய்யும்வரை, அச்சட்‌ 
டங்களை அமல்‌ நடத்துவதைத்‌ தவிரத்‌ தாங்கள்‌ வேறொன்றும்‌ 
செய்ய முடியாதென்றும்‌, இவ்விஷயத்தில்‌ தங்களால்‌ எதுவும்‌ 
ஆகாது என்றும்‌ அதிகாரிகள்‌ வாதித்திருக்கவும்‌ முடியாது. 

இச்சட்டங்களின்‌ நிர்வாகம்‌ ஆசிய இலாகாவின்‌ கைக்குப்‌ 
போனபோது, அந்த இலாகாக்காரர்கள்‌ அவைகளை மிகவும்‌ 
கண்டிப்பாய்‌ அமல்‌ ஈடத்த ஆரம்பித்தார்கள்‌. இச்சட்டங்கள்‌ 
அமல்‌ நடத்தத்தக்கவையாக இருக்கவேண்டுமானால்‌, இச்சட்டங்‌ 
களிலிருந்து தப்பித்துக்‌ கொள்ளக்கூடிய வழி ஆசியாவாசி 
களுக்கு அனுகூலமான தாக ஏதாவது வேண்டுமென்றோ அல்லது 
தெரியாமலோ வீடப்பட்டிருந்தால்‌, அதை முடியாக வேண்டும்‌. 
இதற்காக அரசாங்கத்தாருக்கு இன்னும்‌ அதிக அதிகாரம்‌ 


118 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வேண்டும்‌. இது மிகத்‌ தெளிவாகவும்‌ நேரியதாகவுமே தோன்று 
கிறது. இச்சட்டங்கள்‌ கேடு செய்வனவாக இருந்தால்‌ இவற்றை 
ரத்து செய்துவிட வேண்டும்‌ ; அல்லது சரியானவையாகவே இருக்‌ 
, தால்‌, இவைகளிலுள்ள குறைகளை நீக்கியாக வேண்டும்‌. இச்‌ 
சட்டங்களை அமல்‌ நடத்தும்‌ கொள்கையை மாத்திரம்‌ மந்திரிகள்‌ 
மேற்கொண்டனர்‌. சென்ற யுத்தத்தில்‌ இந்தியர்கள்‌ பிரிட்டி 
ஷார்களுடன்‌ தோளோடு தோள்‌ கின்று, தங்கள்‌ உயிரையும்‌ 
கொடுக்க முன்வந்திருந்தனர்‌. ஆனால்‌ அது மூன்று அல்லது 
நான்கு வருடங்களுக்கு முந்திய பழங்‌ கதை ஆகிவிட்டது. பிரிட்‌ 
டோரியாவிலிருந்த பிரிட்டிஷ்‌ ஏஜெண்டு, இந்தியர்கள்‌ சார்பாக 
இதற்காகப்‌ போராடினர்‌; ஆனால்‌ அது பழைய ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ நடந்தது. இந்தியர்களுக்கு இருந்த குறைகளும்‌ 
யுத்தத்திற்கு ஒரு காரணமாக அப்பொழுது எடுத்துரைக்கப்‌ 
பட்டிருந்தன; ஆனால்‌ அது உள்நாட்டின்‌ நிலைமையை 
அறியாத ராஜீயவாதிகளால்‌ முன்யோசனை இராமல்‌ செய்யப்‌ 
பட்ட காரியம்‌ எனச்‌ சொல்லப்பட்டது. 


ஆசியாவாசிகளுக்கு விரோதமாக முன்னிருந்த போயர்‌ 
அரசாங்கத்தினரால்‌ செய்யப்பட்டிருந்த சட்டங்கள்‌, பேர்து 
மான அளவு கண்டிப்பானவையாகவும்‌ ஒழுங்காகவும்‌ இல்லையென 
அந்நாட்டு உத்தியோகஸ்தர்கள்‌ வெளிப்படையாகச்‌ சொன்னார்‌ 
கள்‌. இந்தியர்கள்‌ தங்கள்‌ விருப்பம்‌ போல்‌ டிரான்ஸ்வாலுக்கு. 
வந்து, தாங்கள்‌ விரும்பிய இடங்களில்‌ வியாபாரம்‌ செய்வார்‌ 
களானால்‌, அதலலை பிரிட்டிஷ்‌ வியாபாரிகளுக்கு மிகுந்த கஷ்டம்‌. 
உண்டாகும்‌. இவைகளும்‌, இவை போன்ற மற்ற வாதங்களும்‌, 
ஐரோப்பியர்களுக்கும்‌, மந்திரி சபையில்‌ அவர்கள்‌ பிரதிநிதி 
களாயிருந்தவர்களுக்கும்‌ மிக முக்கியமாகத்‌ தென்பட்டன... 
எப்படியானாலும்‌ சரி, அதிகச்‌ செல்வத்தைக்‌ குறைந்த காலத்‌ 
திற்குள்‌ சேர்த்துவிட வேண்டும்‌ என்ற தீவிரத்தில்‌ அவர்கள்‌ 
எல்லோரும்‌ இருந்தனர்‌. அவ்விதம்‌ இருக்க இந்தியர்‌ தங்களுடன்‌ 
பங்குக்கு வருவதை அவர்கள்‌ எப்படிச்‌ சகிப்பார்கள்‌? பார்‌ 
வைக்கு நியாயமே போன்று தோன்றும்படி செய்வதற்காக 
ராஜீயக்‌ கொள்கையின்‌ உதவியை நயவஞ்சகம்‌ நாடியது... 
வெளிப்படையான சுயநலமே கொண்ட ஒரு வியாபாரத்தை 
யொட்டிய வாதம்‌, அறிவுள்ள தென்னாப்பிரிக்கா ஐரோப்பியர்‌ 
களுக்குத்‌ திருப்தி அளிக்காது. அசல்‌ அகியாயத்திற்கு ஆதர 
வான பெரிய வாதங்களைக்‌ கண்டுபிடிப்பதிலேயே மனித 
அறிவு சந்தோஷம்‌ அடைகிறது. தென்னாப்பிரிக்கா ஐரோம்‌ 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 119 


பியர்களும்‌ இந்த விதிக்கு விலக்கானவர்கள்‌ அல்ல. ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸும்‌ மற்றவர்களும்‌ கீழ்க்கண்ட வாதங்களை எடுத்‌ 
துரைத்தனர்‌ : 


** இதன்னாப்பிரிக்கா, மேலைநாட்டு நாகரிகத்தின்‌ பிரதிநிதி 
யாக இருக்கிறது. இந்தியா, கீழ்நாட்டுக்‌ கலாசாரத்திற்குக்‌ 
கேந்திரமாக இருக்கின்றது. இவ்விரு நாகரிகங்களும்‌ சேர்ந்‌ 
திருக்க முடியாதென்று இக்காலத்திய அறிவாளிகள்‌ அபிப்‌ 
பிராயப்படுகின்றனர்‌. ஒன்றுக்கொன்று போட்டியாக விளங்கும்‌ 
இவ்விரு காகரிகங்களைச்‌ சேர்ந்த மக்கள்‌, சிறிய தொகுதிகளா 
கச்‌ சந்தித்தபோதிலும்‌, அதன்‌ பயன்‌ யுத்தமே. மேல்‌ நாட்டு 
நாகரிகம்‌, எளிய வாழ்வுக்கு விரோதமானது. கீழ்‌ நாட்டு 
காகரிகமோ, அதை ஒரு பிரதானமான நற்குணமெனக்‌ கருது 
கிறது. ஒன்றுக்கொன்று முரணான இவ்விரு நோக்குகளைச்‌ 
சமரசமாக இணைப்பது எப்படி? இவைகளின்‌ தராதரங்களை 
மதிப்பிட்டுச்‌ சமரசம்‌ செய்துகொண்டு போவதென்பது, 
செயல்முறையில்‌ நடத்தவல்ல ராஜீயவாதிகளின்‌ வேலையல்ல. 
மேல்நாட்டு நாகரிகம்‌ நல்லதாக இருக்கலாம்‌, அல்லது நல்ல 
தல்லாததாகவும்‌ இருக்கலாம்‌. எனினும்‌, மேல்நாட்டார்‌ 
அதையொட்டி இருக்க விரும்புகின்றனர்‌. அக்காகரிகத்தைக்‌ 
காப்பாற்ற அவர்கள்‌ என்றும்‌ தளராத முயற்சி செய்து வந்‌ 
திருக்கின்றனர்‌. அதற்காக இரத்தத்தைச்‌ சிந்தியிருக்கின்‌ 
றனர்‌. அந்நாகரிகத்திற்காக அவர்கள்‌ பெரிய இன்னல்களையும்‌ 
அனுபவித்திருக்கின்றனர்‌. ஆதலால்‌ அவர்கள்‌ தங்களுக்காக 
ஒரு புதிய வழியைக்‌ கண்டுபிடிக்க முயற்சி செய்வதற்கான 
காலம்‌ கடந்துவிட்டது. இதைக்‌ கொண்டு யோசித்துப்‌ பார்த்‌ 
தால்‌, இந்தியப்‌ பிரச்சனை வியாபாரப்‌ பொருமை அல்லது இன 
வெறுப்பைப்‌ பற்றியது என்று நினைத்துவிட முடியாது. இப்‌ 
பிரச்னை, தங்களுடைய சொந்த நாகரிகத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்பதுதான்‌ ; அதாவது, தாங்கள்‌ வாழ 
வேண்டும்‌ என்ற உயர்ந்த உரிமையை அனுபவிப்பதும்‌, அதற்‌ 
கேற்ற கடமையைச்‌ செய்வதுமேயாகும்‌. சில பிரசங்கிகள்‌, 
இந்தியர்களிடத்தில்‌ குறைகள்‌ கண்டுபிடித்து, ஐரோப்பியர்‌ 
களுக்கு ஆத்திரமூட்ட முயற்சி செய்ய விரும்பலாம்‌. ஆனால்‌ 
ராஜீய அறிஞர்கள்‌, இந்தியர்களிடமுள்ள குணங்களும்‌, 
தென்னாப்பிரிக்காவிலே குறைகளாகக்‌ கருதப்பட வேண்டு 
மெனச்‌ சொல்லுகின்றனர்‌. அவர்களுடைய எளிமை, பொறுமை, 
விடா முயற்சி, சிக்கனம்‌, மறுமையில்‌ நம்பிக்கை ஆகிய இக்‌ 


120 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


குணங்களுக்காக இந்தியர்கள்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ வெறுக்‌ 
கப்படுகின்றனர்‌. மேற்கு காட்டினர்‌ துணிவுள்ளவர்களாகவும்‌, 
பொறுமை யற்றவர்களாகவும்‌, பொருளைப்‌ பற்றிய தம்‌ தேவை 
களை அதிகப்படுத்துவதிலும்‌ அவற்றைப்‌ பெற்றுத்‌ திருப்தி 
கொள்வதிலுமே மனம்‌ செலுத்துபவர்களாயும்‌, இன்பமே 
காடுபவர்களாயும்‌, உடல்‌ உழைப்பைக்‌ குறைத்துக்கொள்வதில்‌ 
விருப்பமுள்ளவர்களாயும்‌, தாராளமாகச்‌ செலவு செய்யும்‌ 
பழக்கமுள்ளவர்களாயும்‌ இருக்கின்றனர்‌. ஆதலால்‌, ஆயிரக்‌ 
கணக்கான கீழ்காட்டு மக்கள்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ குடியேறி 
விட்டால்‌, போட்டியில்‌ மேல்காட்டார்‌ தோல்வியுறுவர்‌ என்று 
அவர்கள்‌ அஞ்சுகின்றனர்‌. தென்னாப்பிரிக்காவிலிருக்கும்‌ மேல்‌ 
காட்டு மக்கள்‌ தற்கொலை செய்துகொள்வதற்குத்‌ தயாரா 
யிருக்கவில்லை. அவர்கள்‌ தலைவர்களும்‌ அவர்கள்‌ அம்மாதிரி 
கஷ்ட நிலைமைக்கு வர விடமாட்டார்கள்‌." 


ஐரோப்பியர்களில்‌ உயர்க்த பண்புடையோர்‌ உரைத்த 
வாதங்களைப்‌ பாரபட்சமின்றிச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லியிருக்கிறேன்‌ 
என்றே ஈம்புகிறேன்‌. கான்‌ இவ்வாதங்களைப்‌ போலித்‌ தத்து 
வங்கள்‌ என்று வருணித்து இருக்கிறேன்‌. அதன்‌ முலம்‌ அவை 
காரணமற்றவை என்று நான்‌ சொல்ல விரும்பவில்லை. உல 
கத்து கோக்கத்திலிருக்து, அதாவது சுயநல கோக்கத்திலிருக்து 
பார்த்தால்‌, அவைகளுக்கு அதிக ஆதாரங்கள்‌ இருக்கின்றன. 
ஆனல்‌, தத்துவம்‌ என்ற கோக்கத்தோடு பார்த்தால்‌, அவை 
கலப்பற்ற பாசாங்குகளேயாகும்‌. பட்சபாதமில்லாத எந்த 
மனிதனும்‌ இம்முடிவுகளை ஒப்புக்கொள்ள முடியாது என்பது 
என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்‌. இவ்வாதங்களை 
எடுத்துரை த்‌. தவர்கள்‌ தங்களுடைய நாகரிகத்தைக்‌ காட்டுவது 
போல்‌, அவ்வளவு திக்கற்ற நிலைமையில்‌ எந்தச்‌ சீர்திருத்தக்‌ 
காரனும்‌ தன்னுடைய நாகரிகத்தைக்‌ காட்டமாட்டான்‌. மேல்‌ 
நாட்டார்‌ கீழ்‌ காட்டாருடன்‌ தாராளமாகப்‌ பழகினால்‌, பாய்ந்து 
வரும்‌ பிரவாகம்‌ மணலை அடித்துக்கொண்டு போவதைப்‌ 
போல்‌, கீழ்காட்டு நாகரிகம்‌ அழிந்து விடுமென்று, எனக்குத்‌ 
தெரிந்தவரை, எந்தக்‌ கீழ்காட்டு அறிவாளியும்‌ பயந்ததில்லை. 
கீழ்காட்டு மனநிலையை நான்‌ அறிந்தவரை, கீழ்நாட்டு நாகரிகம்‌ 
பயப்படாமலிருப்பது மாத்திரமல்லாமல்‌, மேல்காட்டு காகசி 
கத்துடன்‌ தாராளமாகப்‌ பழகுவதைச்‌ சந்தோஷத்துடன்‌ வர 
வேற்குமென்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. இதற்கு மாறான 
சந்தர்ப்பங்கள்‌ கீழ்காடுகளில்‌ காணப்படுமானால்‌, அவை நான்‌ 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 121 


மேலே சொல்லியிருக்கும்‌ கருத்தைப்‌ பாதிப்பதில்லை. ஏனெ 
னில்‌, பல உதாரணங்களை இதற்கு ஆதாரமாக எடுத்துச்‌ 
சொல்ல முடியும்‌. அது எப்படியிருப்பினும்‌, வன்மையே நியா 
யத்திற்கு மேற்பட்டது என்பது மேல்காட்டு நாகரிகத்தின்‌ 
அடிப்படையென மேல்நாட்டு அறிவாளிகள்‌ கூறுகின்றனர்‌. 
அதனால்தான்‌ அந்நாகரிகத்தின்‌ பிரதான புருஷர்கள்‌ மிருக 
பலத்தை அதிகப்படுத்துவதில்‌ தம்‌ காலத்தின்‌ பெரும்‌ பகுதி 
யைச்‌ செலவிடுகின்றனர்‌. தங்கள்‌ உலகரீதியான தேவைகளைப்‌ 
பெருக்கிக்கொள்ளாத இனத்தினர்‌ அழிந்தே போவார்களென 
வும்‌ மேல்நாட்டு அறிவாளிகள்‌ உறுதியாக உரைக்கின்றனர்‌. 
இத்தத்துவங்களைப்‌ பின்பற்றியே மேல்நாட்டார்‌ தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ குடியேறி, ஜனத்தொகையில்‌ மிக அதிகமானவர்‌ 
களான தென்னாப்பிரிக்கா சுதேசிகளை அடக்கி ஒடுக்கியிருக்‌ 
கின்றனர்‌. யாதொரு தீங்குமே செய்யாத இந்திய மக்களைக்‌ 
கண்டு அவர்கள்‌ பயப்படுவார்கள்‌ என்று நினைப்பது ஈகைப்புக்‌ 
கிடமானதொன்றாகும்‌. ஐரோப்பியர்கள்‌ இந்தியர்களிடத்தில்‌ 
பயப்படுவதில்லை. தென்னாப்பிரிக்காவில்‌ இந்தியர்கள்‌ வெறும்‌ 
தொழிலாளர்களாக மாத்திரமே வேலை செய்துகொண்டிருக்தால்‌ 
இந்தியாவிலிருந்து குடியேற வரும்‌ மக்களுக்கு விரோதமாய்‌ 
இக்கிளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிராது என்ற உண்மை ஒன்றே 
இதை நிரூபிக்கப்‌ போதுமான சிறந்த அத்தாட்சியாகும்‌. 


இதிலுள்ள உண்மையான விஷயம்‌ வியாபாரமும்‌ நிறத்‌ 
துவேஷமுந்தான்‌. இந்தியர்களுடைய வியாபாரம்‌, சிறு 
ஐரோப்பிய வியாபாரிகளைப்‌ பாதித்துவிட்டது என்றும்‌, 
மாநிறச்‌ சாதியார்பேரில்‌ வெறுப்பு ஐரோப்பிய மனோபாவத்தின்‌ 
முக்கிய அம்சமாகிவிட்டதென்றும்‌, ஆயிரக்கணக்கான ஐரோப்‌ 
பியர்கள்‌ தாங்கள்‌ எழுதியிருப்பவை மூலமே ஒப்புக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌. எல்லோருக்கும்‌ சமத்துவ உரிமை 
என்ற தத்துவம்‌ சட்டப்படி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌ 
அமெரிக்காவிலுங்கூட, உயர்ந்த மேல்‌ நாட்டுக்‌ கல்வி பெற்ற 
வரும்‌, சிறந்த குணமுள்ள கிறீஸ்தவரும்‌, மேல்நாட்டு நாகரி 
கத்தை முழுதும்‌ உட்கொண்டவருமான புக்கர்‌ டி. வாஷிங்‌ 
டன்‌! போன்ற ஒருவர்‌, ஜனாதிபதி ரூஸ்வெல்டின்‌? கொலு 


1. புக்கர்‌ டி. வாஷிங்டன்‌ (1858 - 1915) - அமெசிக்க தீக்கிரோக்களின்‌ கல்வி, 
சமூக அபிவிருத்திக்காக அரும்பாடுபட்டு வெற்றி கண்ட நீக்கிரோ தலைவர்‌. இவர்‌ 
வெள்ளைக்காரத்‌ தத்தைக்கும்‌ தீக்கிரோ தாங்க்கும்‌ பிறந்தவர்‌; பரம ஏழை. 
இலர்‌ பிறக்கும்போது அமெசிக்காவில்‌ தீக்கிரோக்கள்‌ அடிமைகளாகவே இருத்தனர்‌, 


122 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


முன்பு வருவதற்குத்‌ தகுதியுடையரல்லரெனக்‌ கருதப்பட்டார்‌. 
ஒருவேளை இன்றும்‌ அங்கு அப்படியே கருதப்பட்டும்‌ வரலாம்‌... 
அமெரிக்க நீக்கிரோக்கள்‌ மேல்நாட்டு நாகரிகத்தை ஏற்றுக்‌ 
கொண்டு இருக்கின்றனர்‌. அவர்கள்‌ கிறிஸ்தவ மதத்தைத்‌ 
தழுவியவர்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தோலின்‌ கறுப்பு நிறமே. 
அவர்கள்‌ குற்றமாயிருக்கின்றது. அமெரிக்க வடக்கு மாகாணங்‌ 
களில்‌ அவர்கள்‌ மிகவும்‌ இழிவாக நடத்தப்படுகின்றனர்‌. 
தெற்கு மாகாணங்களிலோ, குற்றம்‌ செய்ததாக வெறும்‌. 
சந்தேகத்தின்பேரிலும்‌, அவர்கள்‌ சித்திரவதை செய்யப்பட்டு: 
உயிருடன்‌ கொளுத்தப்படுகின்றனர்‌. 


இவர்‌ சிறுபிள்ளையாக இருக்கும்போதுதான்‌ தீக்கிரோக்களுக்கு விடுதலை கிடைத்தது. 
இளம்‌ வயதில்‌ படிக்க வசதியில்லாது உப்புச்‌ சரங்கங்களிலும்‌ திலக்கரிச்‌ சுரங்கவ்‌ 
களிலும்‌ வயிற்றுப்‌ பிழைப்புக்காகக்‌ கூலி வேலை செய்துவந்தார்‌. பிறகு கல்வி ஆர்வத்தில்‌- 
அதிகச்‌ சிரமப்பட்டு 500 மைலுக்கு அப்பால்‌ இருத்த ஹாம்டனை அடைந்தார்‌. 
தீக்கிரோவானதால்‌ வழியில்‌ தங்கவும்‌ யாரும்‌ இடம்‌ தரவில்லை. பின்னால்‌ தமது 
வாழ்க்கை வரலாற்றைப்‌ பற்றி இவர்‌ எழுதிய “ அடிமைத்தனத்திலிருந்து மேலே * 
என்ற தூலில்‌, “ என்‌ தோலின்‌ திறத்தின்‌ பலன்‌ என்ன என்பதைப்பற்றி எனது: 
முதல்‌ அனுபவம்‌ இதுவே" என்று கூறியிருக்கிளார்‌. இவ்வளவு துன்பப்பட்டு 
ஹாம்டன்‌ கல்வி ஸ்தாபனத்தை அடைத்தும்‌, இவருக்கு அங்கு படிக்கப்‌ புத்தகத்‌. 
திற்குப்‌ பதில்‌ வேலை செய்ய துடைப்பமே கிடைத்தது. எனினும்‌ விடாமுயற்சியால்‌- 
பள்ளியில்‌ மாணவராகிப்‌ படித்து பிறகு பட்டதாரியானார்‌. பின்னர்‌ பல பட்டன்‌: 
களையும்‌ பெற்று, நீக்கிரோக்களின்‌ கல்விக்காக அலபாமாவில்‌ டஸ்ககி என்ற 
இடத்தில்‌ ஒரு கல்வி ஸ்தாபனத்தை அமைத்தார்‌. பிறகு அத்த ஸ்தாபனம்‌ 
பிரபலமாயிற்று இவரும்‌ புகழ்‌ பெற்றார்‌. அமெமரிக்காவில்‌ பல இனத்‌. 
தினரிடையேயும்‌ ஒற்றுமையை உண்டாக்கப்‌ பாடுபட்டார்‌. “பேனாவால்‌ எழுதுவதைப்‌ 
போலவே நிலத்தில்‌ உழுவதிலும்‌ அதிக கெளரவம்‌ இருக்கிறது என்பதை அறியாத. 
வரையில்‌ எத்த இனமும்‌ சுபிட்சமடைய முடியக து.” என்பதை வற்புறுத்தி வத்தார்‌. 
இன ஒற்றுமையிலும்‌ இதில்‌ சமரசத்திலுமே இவர்‌ மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த. 
தால்‌ நீக்கிரோக்களின்‌ கட்சியைப்‌ பலமாக வற்புறுத்த இவர்‌ தவறிவிட்டார்‌. என்ற 
புகாரும்‌ பிற்காலத்தில்‌ இவர்‌ மீது இருத்தது. இவர்‌ எழுதிய * அடிமைத்தனத்‌. 
திலிருந்து மேலே" என்ற தூல்‌ உலகின்‌ பல மொழிகளிலும்‌ வெளியாகி 
யிருக்கிறது. 


2. ஜனாதிபதி தியோடர்‌ ரூஸ்வெல்ட்‌ (1858 - 1919) - இரண்டாவது உலக. 
யுத்தத்தின்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பிராங்க்ளின்‌ டெலாஜே 
குஸ்வெல்டின்‌ தந்தையே தியோடர்‌ ரூஸ்வெல்ட்‌, 1901 முதல்‌ 1909 வரை ஜனாதி: 
பதியாக இருந்தார்‌. ஸ்பெயின்‌ - அமெரிக்க யுத்தத்தில்‌ இவர்‌ செய்த தீரச்‌ 
செயல்கள்‌ இவருக்குப்‌ பெரும்‌ புகழை உண்டாக்கின. 1900-இல்‌ அமெரிக்க உதவி' 
ஜனாதிபதியாகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌. பெற்றார்‌. ஆனால்‌ ஜனாதிபதி மாக்கின்லி அடுத்த. 
ஆண்டு கொலையுண்டதால்‌ இவர்‌ ஜனாதிபதியானார்‌. சமாதானத்தை உண்டாக்கு 
வதில்‌, முக்கியமாக, ரஷ்யாவுக்கும்‌ ஜப்பானுக்கும்‌ சமாதானம்‌ செய்துவைத்ததில்‌- 
இவர்‌ எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக இவருக்கு. 1906 - இல்‌ தோபல்‌ பரிசு வழங்கி” 
னார்கள்‌. ்‌ 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 123 


ஆதலால்‌, மேற்கண்ட “தத்துவபூர்வமான' வாதத்தில்‌ 
அதிக உண்மை எதுவுமில்லை என்பதை வாசகர்கள்‌ காண 
லாம்‌. ஆனால்‌ இவ்வாதங்களை எடுத்துரைப்போர்‌ யாவரும்‌ 
கபட உணர்ச்சியுடனேயே சொல்லுகிறார்களென முடிவு செய்‌ 
யலாகாது. அவர்களில்‌ பலர்‌ அவை சரியானவையென உண்மை 
யாகவே நினைக்கின்றனர்‌. அவர்கள்‌ நிலைமையில்‌ இருந்தால்‌, 
நரமும்‌ இம்மா திரி வாதங்களையே கூறியிருக்கக்கூடும்‌. 
அவரவர்‌ அறிவு அவரவர்‌ ஒழுக்கத்திற்கு ஏற்ப அமையும்‌ 
என்ற இந்தியப்‌ பழமொழி ஒன்றுண்டு. ஈம்முடைய வாதங்கள்‌ 
நம்முடைய மனோபாவத்தின்‌ பிரதிபிம்பம்‌ என்று அறியாத 
வர்கள்‌ யார்‌? நம்முடைய வாதங்கள்‌ மற்றவர்களுக்கு ஏற்கா 
விடில்‌, நாம்‌ அதிருப்தி அடைந்து பொறுமையுற்று, கோபமும்‌ 
அடைகிறோம்‌ என்பதைக்‌ கவனியாதவர்கள்‌ யார்‌? 


நான்‌ தீர யோசித்து இவ்விஷயத்தை மிக நுண்ணிதாக 
விவரித்திருக்கிறேன்‌. ஏனெனில்‌ வாசகர்கள்‌ எல்லாவிதமான 
கோக்குகளையும்‌ அறிய வேண்டுமென்றும்‌, இதுவரை இவ்வாறு 
அறிந்திராத வாசகர்கள்‌ பல்வேறு நோக்குகளை அறிந்து 
பாராட்டும்‌ பழக்கத்தைப்‌ பெற வேண்டுமென்றும்‌ நான்‌ 
விரும்புகிறேன்‌. இம்மாதிரியான பரந்த மனமும்‌ பொறுமை 
யும்‌ சத்தியாக்கிரகத்தைப்பற்றித்‌ தெரிந்துகொள்வதற்கும்‌, 
அதைச்‌ செயலில்‌ கொண்டு வருவதற்கும்‌ இன்றியமையாதன. 
இக்குணங்கள்‌ இராவிடில்‌ சத்தியாக்கிரகத்தை அனுசரிப்பது 
அசாத்தியம்‌, ஒரு புத்தகம்‌ எழுத வேண்டும்‌ என்பதற்காக 
கான்‌ இப்புத்தகத்தை எழுதவில்லை; தென்னாப்பிரிக்க சரித்‌ 
திரத்தின்‌ ஒரு பகுதியை எழுதுவதும்‌ எனது நோக்க 
மன்று. இப்புத்தகம்‌ எழுதுவதில்‌ என்‌ நோக்கம்‌ என்ன 
வெனில்‌, எந்தச்‌ சத்தியாக்கிரகத்திற்காக நான்‌ உயிர்‌ வாழ்‌ 
கின்றேனே, எதற்காக நான்‌ உயிர்‌ வாழ வீரும்புகிறேலே, 
எதற்காக நான்‌ இறக்கவும்‌ தயாராயிருக்கிறேன்‌ என்று 
நினைக்கின்றேனே அந்தச்‌ சத்தியாக்கிரகம்‌ எப்படி ஆரம்ப 
மாயிற்று, எப்படிப்‌ பெரிய அளவில்‌ அது அனுசரிக்கப்‌ 
பட்டது என்பதை ஈம்‌ தேசமக்கள்‌ அறியுமாறு செய்வதே 
யாகும்‌. இதை அறிந்து சத்தியாக்கிரகத்தைத்‌ தெரிந்து 
தங்களால்‌ இயன்ற அல்லது விருப்பமுள்ள அளவுக்கு அனுப 
வத்தில்‌ இந்திய மக்கள்‌ நிறைவேற்றலாம்‌. 


இனி நம்‌ கதையைத்‌ தொடருவோம்‌. இந்தியர்‌ புதிதாக 
டிரான்ஸ்வாலுக்குள்‌ வராமல்‌ தடுக்கவும்‌, முன்பே வந்திருக்கும்‌ 


124 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இந்தியர்கள்‌ வெறுப்படைந்து நாட்டைவிட்டுத்‌ தாமே வெளியே 
போய்விடுவதற்குக்‌ கொடுமைகளை அவர்களுக்குச்‌ செய்யவும்‌, 
நாட்டைவிட்டு வெளியே போகாவிட்டாலும்‌ அவர்களை 
அடிமைகள்‌ போன்ற நிலைமைக்குத்‌ தாழ்த்திவிடவும்‌ பிரிட்டிஷ்‌ 
அதிகாரிகள்‌ தீர்மானித்தார்களெனக்‌ கண்டேடோம்‌. தென்‌ 
ஓப்பீரிக்காவின்‌ பெரும்‌” ராஜதந்திரிகளாகக்‌ கருதப்பட்ட 
சிலர்‌, இந்தியர்களை விறகு பிளப்பவர்களாயும்‌, தண்ணீர்‌ 
தூக்குகிறவர்களாயும்தான்‌, அதாவது தாழ்ந்த வேலை செய்யும்‌ 
வேலைக்காரர்களாகத்தான்‌ தங்கள்‌ நாட்டில்‌ வைத்திருக்க 
முடிய்மெனப்‌ பல தடவைகளில்‌ சொல்லியிருக்கின்றனர்‌. 
ஆசியா இலாகா உத்தியோகஸ்தர்களில்‌ லயனல்‌ கர்டிஸ்‌ 
என்று ஒருவர்‌ இருந்தார்‌. இவர்‌ இப்போது இந்தியாவில்‌ 
இரட்டை ஆட்சியின்‌ பிரசாரகரெனப்‌ பெயர்‌ பெற்றவர்‌. 
அப்பொழுது இளைஞராக இருந்த இவர்‌, லார்டு மில்னரின்‌ 
நம்பகமான ஆள்‌. எல்லா விஷயங்களையும்‌ சாஸ்திரீய 
முறைப்படிச்‌ செய்வதாகவே அவர்‌ உரிமை கொண்டாடினார்‌. 
ஆனால்‌ பெருந்‌ தவறுகளைச்‌ செய்யும்‌ தன்மையர்‌. அவர்‌ செய்த 
அத்தகைய ஒரு தவற்றாுல்‌ ஜொஹன்னஸ்பர்க்‌ முனிஸிபாலிடிக்கு 
1,400 பவுன்‌ ஈஷ்டம்‌ உண்டாயிற்று. இந்தியர்கள்‌ 
புதிதாக வருவது நிறுத்தப்பட வேண்டுமானால்‌, அதற்காகச்‌ 
செய்ய வேண்டிய முதல்‌ காரியம்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ 
முன்னால்‌ இருந்த இந்தியர்கள்‌ எல்லோரையும்‌ பதிவு செய்யும்‌ 
படி செய்ய வேண்டும்‌ என்று அவர்‌ யோசனை கூறினார்‌. அப்‌ 
படிச்‌ செய்தால்‌, எவரும்‌ ஆள்‌ மாறாட்டம்‌ செய்து நாட்டிற்குள்‌ 
சகசியமாய்‌ நுழைய முடியாது. யாராவது திருட்டுத்தனமாக 
நுழைந்தாலும்‌, அவர்களை எளிதில்‌ கண்டுபிடித்து விடலாம்‌. 
டிரான்ஸ்வாலில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு 
கொடுக்கப்பட்ட அனுமதிச்‌ சீட்டுகளில்‌, அச்‌ சீட்டு 
வாங்குவோரின்‌ கையெழுத்து, அல்லது படிக்காதவரா 
யிருந்தால்‌, அவர்‌ கைப்‌ பெருவிரல்‌ முத்திரை இருந்தது, 
அனுமதிச்‌ சீட்டில்‌, அதை வைத்திருப்போருடைய படமும்‌ 
சேர்க்கப்பட வேண்டுமென அதற்குப்‌ பின்‌ யாரோ ஒருவர்‌ 
யோசனை கூறினார்‌. இதற்காகச்‌ சட்டம்‌ செய்ய வேண்டியது 
அவசியமில்லாததால்‌, அதிகாரிகளது உத்தரவின்‌ முலம்‌ இது 
கிறைவேற்றப்பட்டது. ஆதலால்‌ இந்தியத்‌ தலைவர்களுக்கு 
இப்புது மாறுதல்‌ உடனே தெரியவில்லை. இப்புதிய ஏற்பாடு 
கள்‌ அவர்கள்‌ கவனத்துக்கு வந்தபோது, அவர்கள்‌ அதிகாரி 
களுக்கு . விண்ணப்பங்கள்‌ அனுப்பினார்கள்‌. தம்‌ சமூகத்தின்‌ 


யுத்தத்துக்குப்‌ பின்னர்‌ 125 


சார்பாகப்‌ பிரதிநிதிகளை அனுப்பி அதிகாரிகளையும்‌ கண்டனர்‌. 
கீழ்க்கண்டவாறு அரசாங்கத்தின்‌ வாதம்‌ இருந்தது: ஒருவித 
மான கட்டுப்பாடுமின்றி இந்தியர்களை அந்நாட்டிற்குள்‌ வர - 
அரசாங்கம்‌ அனுமதிக்க முடியாது. ஆதலால்‌ எல்லா இந்தி 
யர்களும்‌ ஒரேவிதமான அனுமதிச்‌ சீட்டுகளைப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. அனுமதிச்‌ சீட்டுகளுடைய உண்மையான ஆட்களைத்‌ 
தவிர வேறு எவரும்‌ காட்டிற்குள்‌ அதன்‌ மூலம்‌ வருவது 
முடியாதபடி செய்யக்கூடிய விவரங்கள்‌ அனுமதிச்‌ சீட்டு 
களில்‌ காணப்பட வேண்டும்‌ என்றார்கள்‌. நாங்கள்‌ இவ்வனு 
மதிச்‌ சீட்டுகளை வாங்கச்‌ சட்டப்படி கட்டுப்பட்டவர்களல்ல. 
எனினும்‌, சமாதானக்‌ காப்பு அவசரச்‌ சட்டம்‌ அமலில்‌ 
இருக்கும்வரை, அவைகளை வாங்கும்படி அரசாங்கம்‌ எங்களைக்‌ 
கட்டாயப்படுத்தலாம்‌ என்பது என்னுடைய அபிப்பிராயம்‌. 
தென்னாப்பிரிக்காவிலிருந்த சமாதானக்‌ காப்பு அவசரச்‌ சட்‌ 
டம்‌, இந்தியாவிலிருந்த இந்தியப்‌ பாதுகாப்புச்‌ சட்டத்தைப்‌ 
போன்றது. இந்தியாவில்‌ இந்தியப்‌ பாதுகாப்புச்‌ சட்டம்‌, 
அவசியத்திற்கு அதிகமான காலம்‌, மக்களைத்‌ துன்புறுத்து 
வதற்காக வைக்கப்பட்டிருந்தது போல்‌ தென்னாப்பிரிக்காவி 
லும்‌ இச்சட்டத்தின்‌ தேவை தீர்ந்துபோன பிறகும்‌ இந்தியர்‌ 
கனை இம்சிப்பதற்காக அமலில்‌ வைக்கப்பட்டிருக்தது. ஐரோப்‌ 
பியர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌, அச்சட்டம்‌ அமலில்‌ இல்லை 
யென்றே சொல்லலாம்‌. இப்போது அனுமதிச்சீட்டுகள்‌ 
வாங்க வேண்டுமானால்‌, அவைகளில்‌ சில அங்க அடையாளங்‌ 
களும்‌ இருக்க வேண்டும்‌. ஆதலால்‌, கல்வி இராதவர்‌ தங்கள்‌ 
பெருவிரல்‌ குறியை வைக்க விடுவதில்‌ தவறில்லை. அனுமதிச்‌ 
சீட்டுகளில்‌ புகைப்படங்கள்‌ சேர்க்கப்பட வேண்டும்‌ என்பது 
எனக்குப்‌ பிடிக்கவேயில்லை. முஸல்மான்களுக்கு அப்படிச்‌ செய்‌ 
வதற்கு மத சம்பந்தமான ஆட்சேபனைகள்‌ இருந்தன. 


இந்திய சமூகத்திற்கும்‌ அதிகாரிகளுக்கும்‌ டந்த பேச்சு 
“வார்த்தையின்‌ பலனாக, இந்தியர்கள்‌ தங்கள்‌ பழைய அனுமதிச்‌ 
சீட்டுகளுக்குப்‌ பதிலாகப்‌ புதிய அனுமதிச்‌ சீட்டுகளை வாங்கவும்‌, 
புதிதாக வரும்‌ இந்தியர்கள்‌ இப்புது மாதிரி அனுமதிச்சீட்டுகள்‌ 
வாங்க வேண்டுமென்றும்‌ ஒப்புக்கொள்ளப்பட்டது. 
இவ்வாறு செய்ய இந்தியர்கள்‌ சட்டப்படி கட்டுப்பட்‌ 
டிராவிட்டாலும்‌, அவர்கள்‌ தாங்களாகவே மறுபடியும்‌ பதிவு 
செய்துகொள்ள ஒப்புக்கொண்டனர்‌. இதனால்‌, புதிய கட்டுப்‌ 
பாடுகள்‌ விதிக்கப்படாமல்‌ இருக்குமென இந்தியர்கள்‌ எதிர்‌ 


126 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பார்த்தனர்‌. நியாயமில்லா முறைகளில்‌ புதிய இந்தியர்களை 
காட்டிற்குள்‌ கொண்டுவர இந்தியர்கள்‌ விரும்பவில்லை என எல்‌ - 
. லோருக்கும்‌ தெளிவாக இதன்‌ மூலம்‌ காட்டவும்‌ நினைத்தனர்‌. 
புதிதாக வருபவர்களையும்‌ துன்பப்படுத்துவதற்காகச்‌ சமா 
தானப்‌ பாதுகாப்பு அவசரச்‌ சட்டம்‌ இனிமேல்‌ உபயோகப்‌ 
படுத்தப்‌ படாதென்றும்‌ நம்பினார்கள்‌. அநேகமாய்‌ எல்லா இம்‌ 
தியர்களும்‌ இவ்விதம்‌ தங்கள்‌ பழைய அனுமதிச்சீட்டுகளைப்‌ புதி 
தாக மாற்றிக்கொண்டனர்‌. இது ஒரு சிறிய . காரியமல்ல. 
சமூகத்தினர்‌ அனைவரும்‌ ஒருமுகமாக, தாங்கள்‌ சட்டப்படி 
செய்யக்‌ கட்டுப்பட்டிராத இம்மறு பதிவை, வெகு துரிதமாகச்‌ 
செய்து முடித்தனர்‌. அவர்களுடைய உண்மை, சாமர்த்தியம்‌, 
பெருந்தன்மை, வீவேகம்‌, அடக்கம்‌ முதலியவைகளை இது 
நிரூபித்தது. தவிர, டிரான்ஸ்வாலில்‌ அமலிலிருந்த எந்தச்‌ 
சட்டத்தையும்‌ எவ்வகையிலும்‌ மீறி நடக்க இந்திய சமூகம்‌ 
விரும்பவில்லை என்பதையும்‌ இது காண்பித்தது. இவ்விதம்‌ 
அரசாங்கத்திடம்‌ மரியாதையுடன்‌ ஈடந்தால்‌, அரசாங்கமும்‌ 
தங்களுக்கு மரியாதை காண்பித்து, தங்களை நன்றாக 
நடத்துமெனவும்‌, புதிய உரிமைகளையும்‌ தங்களுக்குக்‌ 
கொடுக்குமெனவும்‌ எதிர்பார்த்தனர்‌. ஆனால்‌ டிரான்ஸ்வால்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌, இம்மரியாதை மிகுந்த செய்கைக்கு 
எப்படிப்‌ பரிசளித்தார்கள்‌ என்பதை அடுத்த அத்தியாயத்‌ 
தில்‌ கவனிப்போம்‌. ்‌ 


பதினொன்றாவது அத்தியாயம்‌ 
பெருந்தன்மைக்குப்‌ பரிசு-கறுப்புச்‌ சட்டம்‌ 


மறு பதிவு முடிந்தபோது 1906-ஆம்‌ வருடம்‌ முடிந்து 
கொண்டிருந்தது. 1903-ஆம்‌ வருடத்தில்‌ மறுபடியும்‌ டிரான்ஸ்‌ 
வாலுக்கு வந்து, அந்த வருடத்து மத்தியில்‌ ஜொஹன்னஸ்‌ 
பர்க்கில்‌ என்னுடைய காரியாலயத்தைத்‌ திறந்தேன்‌. ஆசி 
யாக்காரர்‌ . இலாகாவின்‌ தொதந்தரவுகளைத்‌ . தடுப்பதிலேயே 
இரண்டு ஆண்டுகள்‌ கழிந்தன. மறுபதிவைச்‌ செய்து 
கொண்டது அரசாங்கத்திற்குத்‌ திருப்தி யளிக்குமென நாங்கள்‌ 
எல்லோரும்‌ எதிர்பார்த்தோம்‌; பிறகு சமுகம்‌ சமாதான 
மாக வாழ விடப்படுமென்றும்‌ ஈம்பினோம்‌. ஆனால்‌ அதுதான்‌ 
இல்லை. வாசகர்களுக்கு லயனல்‌ கர்டிஸைப்பற்றி 
முன்பே சொல்லி இருக்கிறேன்‌. இந்தியர்கள்‌ தங்கள்‌ 
பழைய அனுமதிச்‌ சீட்டுகளுக்குப்‌ பதிலாகப்‌ புதிய பதிவுச்‌ 
சர்டிபிகேட்டுகளை வாங்கியதனாலேயே ஐரோப்பியர்களின்‌ 
நோக்கம்‌ கைகூடிவிடவில்லை என்று இந்தக்‌ கனவான்‌ நினைத்தார்‌. 
பரஸ்பர சம்மதத்தின்‌ பேரில்‌ பெரிய காரியங்கள்‌ சாதிக்கப்‌ 
பட்டன என்பது அவருக்குப்‌ போதுமான தாயில்லை. இவை 
களுக்குச்‌ சட்டத்தின்மூலம்‌ வலிவு வேண்டுமென்றும்‌, இப்படி 
இருந்தால்தான்‌ இவைகளுக்கு உள்ள அடிப்படையான 
கொள்கையை என்றென்றும்‌ காக்கமுடியுமென்றும்‌ இவர்‌ அபிப்‌ 
பிராயப்பட்டார்‌. தென்னாப்பிரிக்கா முழுதும்‌ ஒரு பலமான 
உணர்ச்சியை உண்டாக்கி, பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்தின்‌ 
மற்றப்‌ பகுதிகளும்‌ பின்பற்ற ஒரு நல்ல உதாரணமாக இருக்க 
வேண்டுமென்று இந்தியர்கள்மீது சில கட்டுத்திட்டங்களை 
விதிக்க வேண்டுமென்றும்‌ இவர்‌ விரும்பினார்‌. இந்தியர்களுக்குத்‌ 
தென்னாப்பிரிக்காவில்‌ எந்தப்‌ பகுதியிலும்‌ இடம்‌ இருக்கும்வரை 
டிரான்ஸ்வால்‌ பத்திரமாக இருக்கும்‌ என்று இவர்‌ கருத 
வில்லை. தவிர, பரஸ்பர சம்மதத்தின்மேல்‌ ஏற்பட்ட மறு 
பதிவு இந்திய சமூகத்தின்‌ மதிப்பை அதிகப்படுத்திற்று. 
ஆனால்‌ ஸ்ரீ கர்டிஸ்‌ அந்த மதிப்பைத்‌ தாழ்த்துவதிலேயே 
எண்ணம்‌ கொண்டிருந்தார்‌. இந்தியர்களுடைய அபிப்பிராய 
மும்‌ இருக்கவேண்டும்‌ என்பதை இவர்‌ பொருட்படுத்தவில்லை. 
எங்களைப்‌ பயமுறுத்தி, கடுமையான சட்டங்களின்‌ ஆதரவுடன்‌ 


128 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கூடிய வெளிக்கட்டுப்பாடுகளுக்குப்‌ பணியும்படிச்‌ செய்த்‌ 
அவர்‌ விரும்பினார்‌. ஆதலால்‌ 'ஆசியாவாசிகள்‌ மசோத்‌ 
ஒன்றைத்‌ தயார்‌ செய்தார்‌. அது சட்டமாகச்‌ செய்யப்‌ 
பட்டாலொழிய, முன்னமேயே இருக்கும்‌ சட்டங்களைக்‌ 
கொண்டு இந்தியர்கள்‌ டிரான்ஸ்வாலுக்குள்‌ திருட்டுத்தனமாம்‌ 
வருவதையோ, அனுமதி வாங்காதிருப்போரை நாட்டைவிட்டு 
வெளியேற்றிவிடவோ முடியாதென்றும்‌ அரசாங்கத்திற்குச்‌ 
சொன்னார்‌. ஸ்ரீ கர்டிஸின்‌ வாதங்களை அரசாங்கம்‌ உடனே 
ஏற்றுக்கொண்டது. சட்டசபையில்‌ கொண்டுவர ஆசியாக்‌ 
காரர்‌ சட்டத்‌ திருத்த அவசரச்‌ சட்ட ககல்‌ ஒன்று 
டிரான்ஸ்வால்‌ அரசாங்க: கெஜட்டிலும்‌ பிரசரிக்கப்பட்டது. 


இந்த அவசரச்‌ சட்டத்தைப்பற்றி விவரமாகக்‌ கவனிப்‌ 
பதற்குமுன்‌, ஒரு முக்கியமான சம்பவத்தைப்பற்றிச்‌ சில 
வார்த்தைகள்‌ சொல்லுவது நலம்‌. சத்தியாக்கிரக இயக்கத்‌ 
துக்கு நானே கர்த்தாவாயிருந்தபடியால்‌, வாசகர்கள்‌ என்‌ 
வாழ்க்கையில்‌ சில சம்பவங்களை நன்றாகத்‌ தெரிந்து 
கொள்வது அவசியம்‌. இம்மாதிரி இந்தியர்கள்பேரில்‌ டிரான்ஸ்‌ 
வரலில்‌ புதிய இடையூறுகளையும்‌ சுமத்த முயற்சி செய்யப்‌ 
பட்ட சமயம்‌, நேட்டாலில்‌ ஜூலு 'கலகம்‌' கிளம்பிற்று. 
இக்கிளர்ச்சியைக்‌ * கலகம்‌ ' என்று சொல்வது சரியா என்று 
சந்தேகித்தேன்‌ ; இப்போதும்‌ சந்தேகிக்கிறேன்‌. ஆனல்‌ 
நேட்டாலில்‌ அது எப்போதும்‌ இப்படியே சொல்லப்பட்டு 
வருகிறது. போயர்‌ யுத்தத்தைப்போலவே இப்பொழுதும்‌, பல 
நேட்டால்‌ ஐரோப்பியர்கள்‌ சேனையில்‌ தொண்டர்களாய்ச்‌ 
சேர்ந்தனர்‌. கானும்‌ ஒரு நேட்டால்வாசியே என்று கருதப்‌ 
பட்டதால்‌, என்னால்‌ இயன்ற சிறிய சேவையை நான்‌ செய்ய 
வேண்டுமென நினைத்தேன்‌. ஆதலால்‌ சமூகத்தின்‌ அனுமதி 
பெற்று, சேனைகளுடன்‌ சேவை செய்வதற்காகக்‌ காயம்‌ பட்ட 
வர்களை டோலியில்‌ தூக்கும்‌ படைக்குழு ஒன்றைச்‌ சேர்த்து 
அரசாங்கத்திற்குச்‌ சேவை செய்ய முன்வந்தேன்‌. என்‌ 
சேவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆதலால்‌ என்‌ குடும்பத்தை 
கேட்டாலில்‌ இருக்கும்‌ போனிக்ஸுக்கு அனுப்பினேன்‌. என்‌ 
னுடைய சகாக்களான ஊழியர்கள்‌ அங்கே குடியேறியிருந்தனர்‌. 
* இந்தியன்‌ ஒப்பினியன்‌ ' என்னும்‌ பத்திரிகையும்‌ அங்கிருந்தே 
பிரசுரம்‌ செய்யப்பட்டு வந்தது. 


இருபது அல்லது இருபத்தைந்து பேர்களைக்‌ கொண்ட 
ஒரு சிறிய குழுவினருடன்‌ நான்‌ சேனையில்‌ சேர்ந்தேன்‌. 


1906இல்‌ போனிக்ஸ்‌ குடிமிருப்பிலுள்ளவருடன்‌ காந்திஜியும்‌ ஸ்ரீமதி கஸ்தூரிபாயும்‌ 


1909-ல்‌ காந்திஜி லண்டன்‌ சென்றிருந்தபோது எடுத்த படம்‌. 


கறுப்புச்‌ சட்டம்‌ 129 


இச்சிறு குழுவிலும்‌ இந்தியாவின்‌ பல மாகாணத்தவர்கள்‌ 
இருந்தனர்‌. இக்‌ குழு ஒரு மாதம்‌ தீவிர வேலையில்‌ இருந்தது. 
எங்களுக்கு அப்பொழுது கிடைத்த வேலைக்காக, கான்‌ 
எப்பொழுதும்‌ கடவுளுக்கு நஈன்றியுள்ளவனாவேன்‌. கரங்கள்‌ 
கவனிக்காது போயிருந்தால்‌, காயம்‌ பட்ட ஜூலுக்கள்‌ 
கவனிப்பார்‌ அற்றுக்‌ கிடந்திருப்பார்களென்பதைக்‌ கண்டோம்‌. 
அவர்கள்‌ காயங்களுக்குச்‌ சிகிச்சை செய்ய எந்த ஐரோப்பியனும்‌ 
உதவி செய்யமாட்டான்‌. மருத்துவப்படையின்‌ பொறுப்பை 
வகித்திருந்த டாக்டர்‌ சாவேஜ்‌ மிகவும்‌ இரக்கமுன்னவர்‌. 
காயம்‌ பட்டவர்களை ஆஸ்பத்திரிகளுக்கு எடுத்துக்கொண்டு 
போன பிறகு, அவர்களுக்குச்‌ சிகிச்சை செய்வது எங்கள்‌ 
வேலையன்று. ஆனால்‌ அது எங்களுக்குக்‌ கொடுத்திருக்த 
வேலைகளில்‌ சேர்க்திருக்தாலும்‌ அல்லது சேராமலிருந்தாலும்‌, 
எங்களாலியன்ற அனைத்தும்‌ செய்யும்‌ விருப்பம்‌ கொண்டே 
காங்கன்‌ யுத்தத்தில்‌ சேர்ந்திருக்தோம்‌. கூலுக்களுக்குச்‌ 
சிகிச்சை செய்யுமாறு ஐரோப்பியர்களைத்‌ தாம்‌ தூண்ட முடிய 
வில்லை என்றும்‌, அவர்களை அங்கனம்‌ செய்யக்‌ கட்டாயப்‌ 
படுத்துவதும்‌ தமது சக்திக்கு மீறியது என்றும்‌, காங்கள்‌ 
ப்‌ ள்‌ பணியை ஏற்றுக்கொண்டால்‌, அதற்கு அவர்‌ 
மிகவும்‌ ஈன்றியுடையவராய்‌ இருப்பாரென்றும்‌, அந்த கல்ல 
டாக்டர்‌ எங்களிடத்தில்‌ சொன்னார்‌. இச்சேவை செய்ய 
காங்கள்‌ மிகவும்‌ மகிழ்வுடன்‌ இணங்கினேம்‌. ஐக்து, ஆறு காட்‌ 
கன்‌ வரையில்‌ கவனிக்கப்படாததால்‌ தாங்க முடியாத காற்றம்‌ 
எடுத்துப்போன பல ஜூலுக்களின்‌ காயங்களை கரங்கள்‌ சுத்தம்‌ 
செய்ய வேண்டியிருக்தது. இவ்வேலையை காங்கள்‌ விரும்பி 
னோம்‌. அந்த ஜூலுக்களுக்கு எங்களுடன்‌ பேசத்‌ தெரியவில்லை. 
ஆனால்‌ அவர்கள்‌ சைகைகளிலிருக்தும்‌, அவர்கள்‌ கண்‌ பார்வை 
யிலிருக்தும்‌, தங்களைக்‌ காப்பாற்றுவதற்காகக்‌ கடவுள்‌ எங்களை 
௪ அனுப்பியிருக்கிறார்‌ என அவர்கள்‌ நினைப்பதாக எங்களுக்குத்‌ 
தோன்றியது. 


நாங்கள்‌ ஒப்புக்கொண்டு சேர்க்த வேலை மிகவும்‌ கடினமாயும்‌ 
இருந்தது. அம்‌ மாதத்தில்‌ சில சமயங்களில்‌ தினத்திற்குச்‌ 
சுமார்‌ நாற்பது மைல்கள்வரை ஈடக்க வேண்டியிருந்தது. 


ஒரு மாதத்திற்குப்பின்‌ இப்‌ படைக்‌ குழு கலைக்கப்பட்டது. 
இதன்‌ வேலையைப்பற்றி ராணுவ அறிக்கையில்‌ பாராட்டுக்கள்‌ 
இருந்தன. அவர்களுக்குக்‌ கொடுப்பதற்கெனவே குறிப்பாகச்‌ 
செய்யப்பட்ட பதக்கங்கள்‌ குழுவின்‌ அங்கத்தினர்‌ ஒவ்வொரு 
தெ. 9 


180 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வருக்கும்‌ பரிசளிக்கப்பட்டன. கவர்னர்‌ வந்தனம்‌ தெரிவித்து 
ஒரு கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. அக்குழுவின்‌ மூன்று சார்ஜெண்டு 
களும்‌ குஜராத்திகளாயிருந்தனர்‌. அவர்கள்‌, உமயா சங்கர்‌ 
மன்சாராம்‌ ஷேலத்‌, சுரேந்திர பாபுபாய்‌ மேத்‌, ஹரிசங்கர்‌ 
ஈசுவர்‌ ஜோஷி ஆவர்‌. இம்மூவரும்‌ மிகவும்‌ அழகான உடல்‌ 
அமைப்பு உள்ளவர்கள்‌. முவரும்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டு வேலை 
செய்தனர்‌. மற்ற இந்தியர்களின்‌ பெயர்ககா இப்போது 
ஞாபகத்திற்குக்‌ கொண்டுவர முடியவில்லை. ஆனால்‌ அவர்களில்‌ 
ஒருவர்‌ பட்டாணியர்‌ என்று ஈன்றாக ஞாபகம்‌ இருக்கிறது. நாங்‌ 
கள்‌ பெரிய பளுவைத்‌ தூக்கிக்கொண்டு அவருடன்‌ சேர்ந்து 
நடப்பதைக்‌ கண்டு அவர்‌ மிகுந்த ஆச்சரியப்பட்டார்‌. 


நீண்ட காலமாக என்‌ மனத்தில்‌ லேசாக இருந்துகொண் 
டிருந்த இரண்டு எண்ணங்கள்‌, கான்‌ இக்குழுவினருடன்‌ சேர்ந்து 
வேலை செய்துகொண்டிருந்தபோது ஊன்றிப்‌ பதிந்தன. 
முதலாவது, தன்னுடைய வாழ்நாள்‌ முழுவதும்‌ பொது வேலை 
யில்‌ கழிக்க விரும்பும்‌ ஒருவன்‌, பிரம்மசரிய வாழ்வை மேற்‌ 
கொள்ள வேண்டும்‌. இரண்டாவதாக, ஏழமையைத்‌ தன்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ தன்‌ மாறாத நண்பனாக ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. மிகத்‌ தாழ்ந்த கடமைகளையும்‌ ஏற்கவோ, பெரிய 
ஆபத்துக்களுக்குப்‌ பின்தங்கவோ தடை செய்யும்‌ யாதொரு 
தொழிலையும்‌ அவன்‌ மேற்கொள்ளலாகாது. 


நான்‌ இக்குழுவில்‌ சேவை செய்துகொண்டிருக்கும்‌ 
போதே, என்னை உடனே டிரான்ஸ்வாலுக்குத்‌ திரும்பி வரும்‌ 
படி கேட்டுப்‌ பல கடிதங்களும்‌ தந்திகளும்‌ எனக்குக்‌ கிடைத்‌ 
தன. ஆதலால்‌ யுத்தத்திலிருந்து திரும்பிய பிறகு, என்‌ ஈண்பர்‌ 
களை போனிக்ஸில்‌ சந்தித்துவிட்டு, உடனே ஜொஹன்னஸ்‌ 
பர்க்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. அங்கு முன்‌ சொல்லப்பட்‌ 
டிருக்கிற அவசரச்‌ சட்டத்தின்‌ நகலைப்‌ படித்துப்‌ பார்த்தேன்‌. 
இந்த அவசரச்‌ சட்டம்‌ பிரசுரம்‌ செய்யப்பட்டிருந்த 1906-ஆம்‌ 
வருடம்‌ ஆகஸ்டு மாதம்‌ 22-ஆம்‌ தேதிய அரசாங்கத்தின்‌ 
விசேஷ கெஜெட்டை, காரியாலயத்திலிருந்து வீட்டுக்கு எடுத்‌ 
துக்கொண்டு போனேன்‌. ஒரு ஈண்பரோடு வீட்டுக்குப்‌ பக்கத்‌ 
திலிரு்த ஒரு குன்றுக்குச்‌ சென்றேன்‌. அவசரச்‌ சட்டத்தின்‌ 
நகலை “இந்தியன்‌ ஒப்பீனியன்‌” ப த்திரிகைக்காகக்‌ குஜராத்தியில்‌ 
மொழிபெயர்க்கத்‌ தொடங்கினேன்‌. அவசரச்சட்டத்தின்‌ பிரிவு 
களை ஒன்றன்பின்‌ ஒன்றாகப்‌ படிக்கும்போது நான்‌ நடுங்கி 


கறுப்புச்‌ சட்டம்‌ 131 


னேன்‌. அதில்‌ இந்தியர்கள்பால்‌ வெறுப்பைத்‌ தவிர வேறொன்‌ 
றையும்‌ கான்‌ காணவில்லை. இந்த அவசரச்சட்டம்‌ நிறை 
வேற்றப்பட்டு, இக்திய்கள்‌ இதைப்‌ பேசாமல்‌ ஏற்றுக்‌ 
கொண்டுவிட்டால்‌, இது தென்னாப்பீரிக்காவிலிருக்கும்‌ இந்தியர்‌ 
களை முற்றிலும்‌ நாசமாக்குமென எனக்குத்‌ தோன்றிற்று. இது 
அவர்களுக்கு வாழ்வா அல்லது சாவா என்ற பிரச்னை என 
கான்‌ தெனிவாகக்‌ கண்டேன்‌. விண்ணப்பங்களும்‌ முறையீடு 
களும்‌ பயனற்றுப்‌ போனபோதிலும்‌, சமூகம்‌ கைகளைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு சும்மா உட்கார்ந்திருந்துவிடக்‌ கூடாது எனவும்‌ கண்‌ 
டேன்‌. இம்மாதிரிச்‌ சட்டத்துக்குக்‌ கீழ்ப்படிவதைக்‌ காட்டிலும்‌ 
இறப்பது மேலாகும்‌. ஆனால்‌ காம்‌ எப்படி இறப்பது ? ஒன்று 
வெற்றி, இன்றேல்‌ சாவு; இந்த இரண்டில்‌ ஒன்றைத்‌ தவிர 
வேறு இல்லை. இதில்‌ துணிந்து எதன்படி காம்‌ செய்வது ? 
உட்புக முடியாத சுவர்‌ ஒன்று குறுக்கே நிற்பதுபோல்‌ இரும்‌ 
தது. கான்‌ அதன்மூலம்‌ என்‌ வழியை அறிந்துகொள்ள முடிய 
வில்லை. என்னை இவ்வளவு அதிகமாகத்‌ திடுக்கிடச்‌ செய்து 
விட்ட மசோதாவின்‌ விவரங்களை கான்‌ வாசகர்களுக்குத்‌ தெரி 
விக்கவே வேண்டும்‌. அதன்‌ சுருக்கம்‌ வருமாறு: 


டிரான்ஸ்வாலில்‌ குடியிருக்கும்‌ உரிமை பெற்ற ஒவ்வோர்‌ 
இந்திய ஆணும்‌ பெண்ணும்‌, எட்டும்‌, அதற்கு மேற்பட்ட வயது 
மான குழந்தைகளும்‌, ஆசியாவாசிகளின்‌ பதிவாளரிடத்தில்‌ 
அவன்‌ அல்லது அவள்‌ பெயரைப்‌ பதிவு செய்து, அப்பதி 
வுக்கு அத்தாட்சியைப்‌ பெறவேண்டும்‌. 


பதிவு செய்துகொள்ள விண்ணப்பம்‌ செய்வோர்‌, தங்கள்‌ 
பழைய அனுமதிச்‌ சீட்டுகளைப்‌ பதிவாளரிடத்தில்‌ ஒப்படைத்து, 
விண்ணப்பங்களில்‌ தங்கள்‌ பெயர்‌, முகவரி, சாதி, வயது 
முதலிய விவரங்களைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. பதிவாளர்‌ விண்‌ 
ப்பம்‌ செய்வோருடைய உடம்பிலிருக்கும்‌ முக்கியமான குறி 
களை எழுதிக்‌ கொள்வதுடன்‌, அவர்களுடைய எல்லா விரல்‌ 
களின்‌ ரேகை முத்திரைகளையும்‌ எடுக்க வேண்டும்‌. குறிப்பிடப்‌ 
பட்ட ஒரு தேதிக்கு முன்‌ இவ்விதம்‌ பதிவு செய்துகொள்ள 
விண்ணப்பம்‌ தராத ஒவ்வோர்‌ இந்தியரும்‌, டிரான்ஸ்வாலில்‌ 
குடியிருக்கும்‌ சுதந்திரத்தை இழந்துவிடுவார்‌. விண்ணப்பம்‌ 
செய்யத்‌ தவறினால்‌, அது சட்டப்படி ஒரு குற்றமாகவும்‌ ௧௬ 
தப்படும்‌. விண்ணப்பம்‌ செய்யத்‌ தவறியவர்கள்‌, கோர்ட்டா 
ருக்குத்‌ தோன்றியபடி, அபராதம்‌ விதிக்கப்படலாம்‌. சிறைக்கு 
அனுப்பப்படலாம்‌ ; அல்லது சாட்டுக்கு வெளியே கடத்தப்‌ 


192 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


படலாம்‌. பெற்றோர்கள்‌ தங்கள்‌ மைனர்‌ (வயதாகாத) குழந்தை 
களின்‌ சார்பில்‌ விண்ணப்பம்‌ செய்து, விரல்‌ முத்திரைகள்‌ 
முதலியன கொடுப்பதற்காக அவர்களைப்‌ பதிவாளரிடம்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. பெற்றோர்கள்‌ இப்பொறுப்பை நிறைவேற்றத்‌ 
தவறினால்‌, மைனர்கள்‌ (வயது வராதவர்கள்‌) 16 வயதானதும்‌ 
தாமே இப்பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும்‌. தவறினால்‌ 
பெற்றோர்களுக்குக்‌ கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு இவர்களும்‌ 
உரியவர்களாவர்‌. விண்ணப்பதாரர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
பதிவுச்‌ சர்டிபிகேட்டுகள்‌, எச்சமயத்திலும்‌ எங்கே கேட்கப்பட்‌ 
டாலும்‌, போலீஸ்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ முன்‌ ஆஜர்‌ செய்யப்‌ 
படவேண்டும்‌. சர்டிபிகேட்டை ஆஜர்‌ செய்யத்‌ தவறினால்‌ அது 
ஒரு குற்றமாகக்‌ கருதப்பட்டு, அதற்காக அபராதம்‌ விதிக்கப்‌ 
படலாம்‌ ; அல்லது சிறைக்கு அனுப்பப்படலாம்‌. பொதுச்‌ 
சாலைகளில்‌ ஈடந்து போய்க்கொண்டிருக்கும்‌ எவரும்‌ தன்‌ 
னுடைய சர்டிபிகேட்டைக்‌ காட்டுமாறு கேட்கப்படலாம்‌. 
சர்டிபிகேட்டுகளைச்‌ சோதனை செய்வதற்காகப்‌ போலீஸ்‌ உத்தி 
யோகஸ்தர்கள்‌ தனிப்பட்டவர்‌ வீட்டினுள்ளும்‌ நுழையலாம்‌. 
வெளியூர்களிலிருந்து டிரான்ஸ்வாலுக்குள்‌ நுழையும்‌ இந்தியர்‌ 
கள்‌, அப்பொழுது சேவை செய்து கொண்டிருக்கும்‌ இன்ஸ்‌ 
பெக்டர்‌ முன்னிலையில்‌ தங்கள்‌ சர்டிபிகேட்டுகளை ஆஜர்‌ செய்ய 
வேண்டும்‌. சர்டிபிகேட்டு பெற்றிருப்பவர்கள்‌ தங்கள்‌ காரிய 
மாய்க்‌ கோர்ட்டுக்குப்‌ போயிருந்தால்‌, கோர்ட்டுகளில்‌ கேட்கப்‌ 
பட்டால்‌, இச்சர்டிபிகேட்டுகளை ஆஜர்‌ செய்யவேண்டும்‌, 
வியாபார அல்லது சைகிள்‌ லைசென்சுகள்‌ வாங்கும்‌ ரெவின்யூ 
ஆபீசுகளிலும்‌ இவை ஆஜர்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 
ஓர்‌ இந்தியர்‌, அரசாங்க அலுவலகத்திடம்‌, அதனால்‌ ஆகக்‌ 
கூடியதைத்‌ தனக்குச்‌ செய்யும்படி கேட்டால்‌, அவருடைய 
வேண்டுகோளைப்‌ பூர்த்தி செய்வதற்குமுன்‌, அவருடைய சர்டிபி 
கேட்டைப்‌ பார்க்கவேண்டுமென உத்தியோகஸ்தர்‌ கேட்கலாம்‌. 
சர்டிபிகேட்டுகளை ஆஜர்‌ செய்ய மறுத்தாலோ அல்லது சட்டத்‌ 
தில்‌ கண்ட விவரங்கள்‌ அல்லது உடற்‌ குறிகளைப்‌ பதிக்க 
மறுத்தாலோ, அவை குற்றங்களாகக்‌ கருதப்பட்டு, மறுத்தவர்‌ 
களுக்கு அபராதம்‌ போடப்படலாம்‌ ; அல்லது அவர்கள்‌ 
சிறைக்கு அனுப்பப்படலாம்‌. 


இம்மாதிரியான சட்டத்தை சுதந்திர மனி க 

்‌ i ்‌ 'தர்களுக்கு விரோ 
தமாக உலகில்‌ எந்தப்‌ பகுதியிலும்‌ இயற்றி இப்பக்‌ கான்‌ 
கேள்விப்பட்டதே இல்லை. நேட்டாலில்‌ இருக்கும்‌ ஒப்பந்தத்‌ 


கறுப்புச்‌ சட்டம்‌ 189 


தொழிலாளர்கள்‌ ஒரு கண்டிப்பான அனுமதிச்‌ சீட்டு முறைக்கு 
உட்படுத்தப்படுகிறார்களென எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
இரங்கத்‌ தக்க இம்மக்களைச்‌ சுதந்திர மக்கள்‌ என்று சொல்ல 
முடியாது. எனினும்‌, முன்‌ விவரித்திருக்கிற சட்டங்களை அவசரச்‌ 
சட்டத்துடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌, அவர்கள்‌ உட்படுத்தப்பட்‌ 
டிருக்கும்‌ சட்டங்கூட அவ்வளவு கடுமையானதன்று எனக்‌ 
கூறவேண்டும்‌. அவசரச்‌ சட்டங்களில்‌ விதிக்கப்பட்டிருக்கும்‌ 
தண்டனையை, அவர்கள்‌ அனுபவித்துவரும்‌ சட்டங்களில்‌ கூறப்‌ 
பட்டிருக்கும்‌ தண்டனையுடன்‌ ஒப்பிட்டால்‌, பிந்தியது வெறும்‌ 
கொசுக்கடிபோன்றது என்றே சொல்லலாம்‌ லட்சக்கணக்கான 
சொத்துக்களுடைய வியாபாரி ஒருவர்‌, நாடு கடத்தப்பட்டு, இந்த 
அவசரச்‌ சட்டத்தின்‌ முலம்‌ அவர்‌ முற்றிலும்‌ அழிக்கப்பட்டு 
விடலாம்‌. அவைகளின்‌ சில ஷரத்துக்களை மீறியதற்காக எப்படிச்‌ 
சிலர்‌ நாட்டைவிட்டு வெளியே கடத்தப்பட்டனரென்பதைப்‌ 
பொறுமையுள்ள வாசகர்கள்‌ பின்னர்‌ அறிவார்கள்‌. குற்ற 
பரம்பரையினர்‌ எனச்‌ சிலருக்கு விரோதமாகச்‌ செய்யப்பட்‌ 
டிருக்கும்‌ சில கொடுமையான சட்டங்கள்‌ இந்தியாவில்‌ இருக்‌ 
“தின்றன. அவைகளுடன்‌ இந்த அவசரச்‌ சட்டத்தைச்‌ சுலப 
மாக ஒப்பிடலாம்‌; அச்சட்டங்களைவிட இது கொடுமையில்‌ 
குறைந்ததன்று. அவசரச்‌ சட்டத்தில்‌ வற்புறுத்தப்பட்ட 
விரல்‌ ரேகை முத்திரை தென்னாப்பிரிக்காவிலேயே கண்டறி 
யாத புதுமை. இதைப்பற்றிக்‌ கொஞ்சம்‌ தெரிந்துகொள்வ 
தற்காக, ஹென்ரி என்ற போலீஸ்‌ உத்தியோகஸ்தர்‌ எழுதிய 
ஒரு புத்தகத்தை வாசித்தேன்‌. சட்டப்படி குற்றவாளிகளிடத்‌ 
திலிருந்துதான்‌ விரல்‌ ரேகை முத்திரை வாங்கப்படுகிறதென 
அப்புத்தகத்திலிருந்து எனக்கு தெரியவந்தது. ஆதலால்‌, 
விரல்‌ முத்திரையைக்‌ கட்டாயம்‌ கொடுக்க வேண்டும்‌ என 
அவசரச்‌ சட்டத்திலிருப்பதைக்‌ கண்டு நான்‌ திடுக்கிட்டேன்‌. 
பெண்களும்‌, பதினாறு வயதிற்குக்‌ குறைந்த குழந்தைகளும்‌ 
பதிவு செய்துகொள்ள வேண்டுமென்பதும்‌, இதுவரை யாதொரு 
சட்டத்திலும்‌ இல்லாமல்‌, முதன்முதல்‌ இந்த அவசரச்‌ சட்‌ 
டத்தில்‌ காணப்பட்டது. 

அடுத்த நாள்‌ தலையாய இந்தியர்களின்‌ சிறு கூட்டம்‌ 
ஒன்று கூட்டப்பட்டது. அவர்களுக்கு அவசரச்‌ சட்டத்தைச்‌ 
சொல்‌ சொல்லாகப்‌ பிரித்து எடுத்துரைத்து விளக்கிக்‌ காட்டி 
னேன்‌. என்னைத்‌ திடுக்கிடச்‌ செய்தது போலவே அது 
அவர்களையும்‌ திடுக்கிடச்‌ செய்தது. அவர்களில்‌ ஒருவர்‌ கோபம்‌ 
அடைந்து சொன்னதாவது: *' யாராவது வந்து என்‌ மனைவி 


194 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


யிடத்தில்‌ சர்டிபிகேட்‌ கேட்பானாயின்‌, நான்‌ அவனை அவ்‌ 
விடத்திலேயே சுட்டுவிட்டு அதன்‌ விளைவுகளை ஏற்றுக்கொள்‌ 
வேன்‌.” நான்‌ அவரைச்‌ சாந்தப்படுத்தி, கூட்டத்திடம்‌ பின்‌ 
வருமாறு சொன்னேன்‌: ““ இது மிகவும்‌ நெருக்கடியானதொரு 
சந்தர்ப்பம்‌. இந்த அவசரச்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்பட்டு 
நாம்‌ இதை ஒப்புக்கொண்டுவிட்டால்‌, தென்னாப்பிரிக்கா 
முழுதும்‌ இம்மாதிரி சட்டங்கள்‌ நிறைவேற்றப்படும்‌. தென்னாம்‌ 
பிரிக்காவில்‌ இருக்கும்‌ கம்மை வேரோடு அழித்துவிடும்‌ எண்ணத்‌ 
துடன்‌ இது கொண்டு வரப்பட்டிருக்கிறதென்றே எனக்குப்‌ 
படுகிறது. இத்துடன்‌ இது நிற்காது. ஆனால்‌, இது நம்மை 
இந்நாட்டிலிருந்து துரத்துவதற்காகச்‌ செய்யப்படும்‌ முதல்‌ 
வேலை ஆகும்‌. ஆதலால்‌ ஈம்‌ பொறுப்பு, டிரான்ஸ்வாலிலிருக்கும்‌ 
பத்து அல்லது பதினையாயிரம்‌ இந்தியர்களைக்‌ காப்பாற்றுவ 
தோடு மாத்திரம்‌ நிற்காமல்‌, தென்னாப்பிரிக்காவிலிருக்கும்‌ 
இந்திய சமூகம்‌ முழுவதையும்‌ பாதுகாக்க வேண்டியதாகிறது. 
தவிர, காம்‌ இச்சட்டத்தில்‌ மறைந்திருக்கும்‌ எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌ நன்றாக அறிவோமானால்‌, இந்தியாவின்‌ மானத்தைக்‌ 
காப்பாற்றும்‌ கடமையும்‌ கம்பால்‌ இருப்பதை உணர்வோம்‌. 
ஏனெனில்‌, இந்த அவசரச்‌ சட்டம்‌ நம்மை மாத்திரமன்றி, நம்‌ 
தாய்‌ நாட்டையும்‌ அவமதிப்பதாகும்‌. நிரபராதியான மக்கள்‌ 
தாழ்த்தப்படுவதிலேதான்‌ அவமானம்‌ இருக்கிறது. இம்மாதிரி 
சட்டம்‌ நம்மீது சுமத்தப்படுவதற்கு நாம்‌ தவறு எதுவும்‌ 
செய்திருப்பதாக யாராலும்‌ சொல்ல முடியாது. நாம்‌ நிரப 
ராதிகள்‌. ஒரு நிரபராதியான இந்தியருக்கு இழைக்கப்பட்ட 
அவமானம்‌, ஈம்‌ தேசம்‌ முழுதிற்கும்‌ இழைத்த அவமான 
மாகும்‌. ஆதலால்‌, அவசரப்பட்டு, பொறுமை இழந்து, கோபமுறு 
வதில்‌ பயனில்லை. அக்கோபம்‌ நம்மை இச்சட்டத்தின்‌ கொடு 
மையிலிருக்து காப்பாற்றாது. ஆனால்‌ இச்சட்டத்தை எதிர்க்கக்‌ 
கூடிய முறைகளை அமைதியாகவே யோசித்து, ஒரே முகமா 
யிருந்து, அதனால்‌ வரும்‌ கஷ்டங்களையும்‌ சகித்து, அம்முறை 
களைக்‌ கொண்டு செலுத்துவோமானால்‌ கடவுள்‌ நமக்கு உதவீ 
செய்வாரென்பது நிச்சயம்‌.” 


அங்கு வந்திருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ நிலைமை எவ்வளவு 
மோசமாகியிருக்கிறது என்பதை உணர்ந்தனர்‌. ஒரு பொதுக்‌ 
கூட்டம்‌ கூட்டவேண்டுமென்றும்‌, அதில்‌ பல தீர்மானங்கள்‌ 
பிரேரேபித்து நிறைவேற்றப்பட வேண்டுமென்றும்‌ தீர்மானம்‌ 
செய்யப்பட்டது. யூதர்கள்‌ நாடக அரங்கு ஒன்று இதற்காக 
வாடகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 


பன்னிரண்டாவது அத்தியாயம்‌ 
சத்தியாக்கிரகத்தின்‌ உதயம்‌ 


1906-ஆம்‌ வருடம்‌ செப்டெம்பர்‌ மாதம்‌ 11-ஆம்‌ தேதி 
கூட்டம்‌ நடந்தது. டிரான்ஸ்வாலின்‌ பல பாகங்களிலிருந்தும்‌ 
பிரதிநிதிகள்‌ அதற்கு வந்திருந்தனர்‌. தீர்மானங்கள்‌ செய்ய 
நான்‌ உதவி செய்திருந்தபோதிலும்‌ அவற்றின்‌ முழுப்‌ 
பொருளையும்‌ கானே அப்பொழுது அறியவில்லை என்பதை 
ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. அவை எந்தவிதமான முடிவுகளுக்கு 
நம்மைக்‌ கொண்டுவிடும்‌ என்பதையும்‌ நான்‌ அளந்து பார்க்க 
வில்லை. பழைய எம்பயர்‌ அரங்கு முழுதும்‌ ஜனங்கள்‌ நிறைந்‌ 
திருந்தனர்‌. ஏதோ அசாதாரணமான காரியமொன்று செய்ய 
வேண்டும்‌ அல்லது நடக்கும்‌ என்று எதிர்பார்த்தார்களெனக்‌ 
கூட்டத்திலிருந்த ஒவ்வொருவர்‌ முகத்திலும்‌ புலனாகியது. 
டிரான்ஸ்வால்‌ பிரிட்டிஷ்‌ இந்திய சங்கத்தின்‌ தலைவரான 
ஸ்ரீ. அப்துல்‌ கனி தலைமை வகித்தார்‌. அவர்‌ டிரான்ஸ்வாலின்‌ 
மிகப்‌ பழைய இந்திய வாசிகளில்‌ ஒருவர்‌; பெயர்‌ பெற்ற 
மாமத்‌ காசம்‌ கம்ருதீன்‌ கம்பெனியின்‌ ஜொஹன்னஸ்பர்க்‌ 
கிளை ஆபீசின்‌ கூட்டாளியும்‌ நிர்வாகியும்‌ ஆவார்‌. தீர்மானங்கள்‌ 
எல்லாவற்றிலும்‌ முக்கியமானது, பிரசித்திபெற்ற அந்த நான்‌ 
காவது தீர்மானமாகும்‌. இந்தியர்களுடைய எதிர்ப்புக்கு 
விரோதமாய்‌ அவசரச்சட்ட மசோதா சட்டமாக நிறை 
€வேற்றப்பட்டால்‌, இந்தியர்கள்‌ அதற்குக்‌ கீழ்ப்படியமாட்டார்‌ 
கள்‌ என்றும்‌, கீழ்ப்படியாததால்‌ வரும்‌ எல்லாத்‌ தண்டனைகளை 
யும்‌ ஏற்றுக்கொள்வார்களென்றும்‌ அத்தீர்மானம்‌ கூறியது. 


அத்தீர்மானத்தின்‌ பொருளைக்‌ கூட்டத்துக்கு நான்‌ எடுத்‌ 
துரைத்தேன்‌. அங்குக்‌ கூடியிருந்தவர்கள்‌ பொறுமையுடன்‌ 
கேட்டார்கள்‌. கூட்டத்தின்‌ கடவடிக்கை ஹிந்தியிலோ, குஜ 
ராத்தியிலோ ஈடந்தது. ஆதலால்‌ கூட்டத்திலிருக்கும்‌ எவருக்‌ 
கும்‌ அது விளங்காமலிராது. ஹிந்தி தெரியாத தமிழர்களுக்‌ 
காகவும்‌ தெலுங்கர்களுக்காகவும்‌, அவர்களுடைய மொழிகளில்‌ 
வீளக்கமாய்‌ எடுத்துச்‌ சொல்லுவதற்குத்‌ தமிழ்‌, தெலுங்கு 
உரையாளர்‌ இருந்தனர்‌. அத்தீர்மானத்தை முறைப்படி பிரே 
ரேபித்து, ஆமோதித்துப்‌ பலர்‌ பேசினார்கள்‌. அவர்களில்‌ 
ஒருவர்‌ சேட்‌ ஹாஜி ஹபீப்‌. இவரும்‌ அனுபவம்‌ வாய்ந்த 


136 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஒரு பழைய தென்னாப்பிரிக்காவாசி. இவர்‌ மிகவும்‌ மன 
வெழுச்சியுடன்‌ பேசினார்‌. இவர்‌ அதிகமான உணர்ச்சி வசப்‌ 
பட்டிருந்தார்‌. இத்‌ தீர்மானத்தைக்‌ கடவுள்‌ சாட்சியாகச்‌ 
செய்ய வேண்டுமென்றும்‌, அவமானம்‌ இழைக்கும்‌ இந்த சட்‌ 
டத்திற்குக்‌ கோழைத்தனமாய்‌ என்றுமே கீழ்ப்படிந்துவிடக்‌ கூடா 
தென்றும்‌ சொன்னார்‌. இச்சட்டத்திற்குத்‌ தாம்‌ எப்பொழுதும்‌ 
கீழ்ப்படிய மாட்டாரென்று கடவுள்‌ சாட்சியாகச்‌ சொல்லுவ 
தாகக்‌ கூறி, மற்றவர்களையும்‌ அப்படியே செய்யக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. மற்றவர்களும்‌ கடுமையாகவும்‌ கோபத்துடனும்‌ 
பேசி அத்‌ தீர்மானத்தை ஆதரித்தனர்‌. சேட்‌ ஹாஜி ஹபீப்‌ 
தம்முடைய உரையில்‌ பிரதிக்ஞையை எடுத்துக்கொள்ளும்‌ 
சமயம்‌ நாள்‌ திடுக்கிட்டு விழிப்படைந்தேன்‌. அப்பொழுதுதான்‌ 
என்னுடைய பொறுப்பையும்‌, சமூகத்தினுடைய பொறுப்பையும்‌ 
நான்‌ முழுதும்‌ அறிந்தேன்‌. சமுகம்‌ இதற்குமுன்‌ பல 
தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. பல தீர்மானங்களை 
அதிக யோசனையின்‌ பேரிலும்‌ அல்லது புதிய அனுபவத்தின்‌ 
பேரிலும்‌ அது திருத்திக்கொண்டிருக்கிறது. நிறைவேற்றப்‌ 
பட்ட தீர்மானங்களில்‌ எல்லோராலும்‌ அனுசரிக்கப்படா தவை 
யும்‌ பல உண்டு. தீர்மானங்களை மாற்றுவதும்‌, தீர்மானங்களை 
ஒப்புக்கொண்டவர்கள்‌ அவைகளை அனுசரிக்காமலிருப்பதும்‌ 
இவ்வுலகமெங்கும்‌ வாழ்க்கையில்‌ சாதாரண அனுபவங்க 
ளாகும்‌. ஆனால்‌ இம்மாதிரி தீர்மானங்களில்‌ எவரும்‌ கடவுளின்‌ 
பெயரைப்‌ புகுத்துவதில்லை. உண்மையில்‌ ஒரு தீர்மானத்திற்‌ 
கும்‌, கடவுள்‌ பெயரால்‌ எடுக்கப்பட்ட ஒரு பிரதிக்ஞைக்கும்‌ 
யாதொரு வித்தியாசமும்‌ இருக்கக்கூடாது. அறிவாளி ஆலோ 
சித்து ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வானானால்‌, மயிரளவும்‌ 
அதினின்று பிறழான்‌. ஒரு தீர்மானம்‌, கடவுள்‌ சாட்சியாகச்‌ 
செய்யப்பட்ட ஒரு சபதத்தைப்போல்‌ அவ்வளவு மதிப்புடைய 
தாகவே அவனுக்கு இருக்கும்‌. ஆனால்‌ உலகம்‌ இத்தத்துவங்‌ 
களைக்‌ - கவனிப்பதில்லை. ஒரு சாதாரணத்‌ தீர்மானத்திற்கும்‌, 
கடவுள்‌ பெயரால்‌ எடுத்துக்கொண்ட பிரதிக்ஞைக்கும்‌ மலைக்‌ 
கும்‌ மடுவுக்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ இருப்பதாக மக்கள்‌ 
நினைக்கின்றனர்‌. ஒரு சாதாரணத்‌ தீர்மானத்தைச்‌ செய்தவர்‌, 
தாம்‌ அதினின்றும்‌ வழுவும்போது, தாம்‌ குற்றம்‌ செய்ததாக 
நினத்து வெட்கப்படுவதில்லை. ஆனால்‌ தாம்‌ எடுத்துக்‌ 
கொண்ட பிரதிக்ஞையினின்றும்‌ பிறழும்போது, அவர்‌ தாமே 
வெட்கப்படுவது அல்லாமல்‌, சமூகத்தாலும்‌ பாவியெனக்‌ 
கருதப்படுகிறார்‌. இந்த நினைவில்‌ மாத்திரமே இருக்கும்‌ வித்தி 


சத்தியாக்கிரகத்தின்‌ உதயம்‌ 187 


யாசம்‌, மனிதன்‌ மனத்தில்‌ எவ்வளவோ ஆழமாக ஊன்றி யிருக்‌ 
கிறது. இதனால்‌ ஒரு நியாயாதிபதியின்‌ முன்‌ ஒருவன்‌ 
பிரதிக்ஞை செய்து சொல்லும்‌ விஷயம்‌ பொய்‌ என்று கிரூ 
பிக்கப்பட்டுவிட்டால்‌, அவன்‌ சட்டப்படி குற்றம்‌ செய்ததாகக்‌ 
கருதப்பட்டு, கண்டிப்பான தண்டனையையும்‌ அடைகிறான்‌. 


இந்த எண்ணங்கள்‌ என்‌ மனத்தில்‌ நிறைந்திருந்ததால்‌ 
புனிதமான பிரதிக்ஞைகளின்‌ அனுபவங்களைப்‌ பெற்று, அவை 
களினால்‌ பயனையும்‌ நான்‌ அடைந்திருந்ததால்‌, பிரதிக்ஞை 
யைப்பற்றிச்‌ சேட்‌ ஹாஜி ஹபீப்‌ சொல்லியபோது திடுக்கிட்‌ 
மேன்‌. அதனால்‌ ஏற்படக்கூடிய விளைவுகளை ஒரு கணத்தில்‌ 
நினைத்துப்‌ பார்த்தேன்‌. தடுமாற்றம்‌ போய்‌ அதற்குப்‌ பதி 
லாக எனக்கு உற்சாகமே உண்டாயிற்று. கூட்டத்திற்குப்‌ 
போனபோது பிரதிக்ஞை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றே, 
மற்றவர்களைப்‌ பிரதிக்ஞை எடுத்துக்கொள்ளும்படி சொல்ல 
வேண்டுமென்றோ எனக்கு எண்ணமில்லாவிடினும்‌, சேட்‌ அவர்‌ 
களின்‌ யோசனையை நான்‌ மகிழ்ச்சியுடன்‌ ஆதரித்தேன்‌. 
ஆனால்‌ அதே சமயத்தில்‌ ஒரு பிரதிக்ஞையினுடைய எல்லா 
விளைவுகளையும்‌ பொது ஜனங்களுக்கு எடுத்துச்‌ சொல்வ 
துடன்‌, பிரதிக்ஞை என்றால்‌ என்ன என்பதைத்‌ தெளிவாக 
விளக்கிக்‌ காட்டவேண்டுமென்றும்‌ எனக்குத்‌ தோன்றிற்று. 
அவற்றை அறிந்த பிறகும்‌ அவர்கள்‌ பிரதிக்ஞை எடுத்துக்‌ 
கொள்வதற்குத்‌ தயாராயிருந்தால்‌ அப்பொழுது பிரதிக்ஞை 
எடுத்துக்கொள்ளும்படி அவர்களைத்‌ தூண்டலாம்‌. இல்லாவிடில்‌ 
கடைசிச்‌ சோதனைக்கு இன்னும்‌ அவர்கள்‌ தயாராகவில்லை 
என்று நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. ஆதலால்‌ சேட்‌ 
ஹாஜி ஹபீபின்‌ யோசனையில்‌ அடங்கியிருக்கும்‌ எல்லாப்‌ 
பொருள்களையும்‌ கூட்டத்திற்கு எடுத்துரைப்பதற்குத்‌ தலைவரின்‌ 
அனுமதி கேட்டேன்‌. அவர்‌ அனுமதி அளிக்கவே நான்‌ 
எழுந்து பேசினேன்‌. கான்‌ அப்பொழுது சொன்னதை நினை 
'விருக்கும்வரை கீழே குறிப்பிட்டுள்ளேன்‌ : 


“இந்தத்‌ தீர்மானத்திற்கும்‌ , இதுவரை நாம்‌ நிறைவேற்றி 
யிருக்கும்‌ மற்றெல்லாத்‌ தீர்மானங்களுக்கும்‌ ஒரு பெரிய வித்‌ 
தியாசம்‌ இருக்கிறதென்பதையும்‌, தீர்மானம்‌ செய்யும்‌ விதத்‌ 
திலும்‌ ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறதென்பதையும்‌ இக்‌ 
கூட்டத்திற்கு விளக்கிக்‌ காட்ட நான்‌ விரும்புகிறேன்‌. நாம்‌ 
: இப்பொழுது செய்யும்‌ தீர்மானம்‌ மிகவும்‌ முக்கியமானது, 


138 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஏனெனில்‌, நாம்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ வாழ்வது, இதை முழு 
தும்‌ நாம்‌ அனுசரிப்பதைப்‌ பொறுத்திருக்கிறது. தீர்மானம்‌ 
செய்யும்‌ விதத்தைப்பற்றி ஈமது ஈண்பர்‌ சொல்லியது எவ்‌ 
வளவு புதுமையான தாக இருக்கிறதோ அவ்வளவு புனிதமாக 
வும்‌ இருக்கிறது. இவ்விதத்தில்‌ தீர்மானத்தைக்‌ கூட்டத்தில்‌ 
நிறைவேற்ற வேண்டுமென்ற எண்ணத்துடன்‌ கான்‌ கூட்டத்‌ 
திற்கு வரவில்லை. அதன்‌ பெருமை சேட்‌ ஹாஜி ஹபீப்‌ அவர்‌ 
களுக்கு உரியது; அதற்குரிய பொறுப்பும்‌ அவர்பால்‌ உள்‌ 
ளது. இதற்காக நான்‌ அவரைப்‌ பாராட்டுகிறேன்‌. அவருடைய 
யோசனையை நான்‌ மிகவும்‌ மெச்சுகிறேன்‌. நீங்களும்‌ அதை 
ஏற்றுக்கொள்வீர்களானால்‌, அவருடைய பொறுப்பில்‌ நீங்களும்‌ 
பங்கெடுத்துக்‌ கொள்பவர்களாவீர்கள்‌. இப்பொறுப்பு என்ன 
வென்று நீங்கள்‌ அறிய வேண்டும்‌. சமூகத்துக்கு ஆலோசக 
னகவும்‌ அதன்‌ ஊழியனாகவும்‌ நான்‌ இருப்பதால்‌, அதை 
விவரமாக எடுத்துரைப்பது என்னுடைய கடமையாகும்‌. 


“ஹிந்து மதம்‌, இஸ்லாம்‌ என்று ஈம்‌ மதங்களின்‌ பெயர்‌ 
களில்‌ வித்தியாசம்‌ இருந்தபோதிலும்‌, நாம்‌ எல்லோரும்‌ ஒரே 
கடவுளையே நம்புகிறோம்‌. கடவுள்‌ பெயரால்‌ அல்லது அவரைச்‌ 
சாட்சியாகக்‌ கொண்டு ஒரு சபதம்‌ செய்வது அல்லது 
பிரதிக்ஞை எடுத்துக்கொள்வது என்பது விளையாட்டான 
விஷயமன்று. பிரதிக்ஞை எடுத்துக்கொண்ட பிறகு அதற்கு 
விரோதமாக நடந்தோமானால்‌, நாம்‌ கடவுள்‌ முன்னிலையிலும்‌ 
மனிதர்‌ முன்னிலையிலும்‌ குற்றம்‌ செய்தவர்களாவோம்‌. ஒரு. 
மனிதன்‌ மனப்பூர்வமாகவும்‌ புத்தி பூர்வகமாகவும்‌ ஒரு பிர 
திக்ஞை எடுத்துக்கொண்ட பிறகு அதினின்றும்‌ தவறுவா 
னால்‌, அவன்‌ தனது மனிதத்தன்மையை இழக்கிறான்‌ 
என்பது எனது சொந்த அபிப்பிராயம்‌. ஒரு செப்புக்காசின்‌ 
மேல்‌ பாதரசத்தைத்‌ தடவி அதை வெள்ளி போல்‌ காட்டினால்‌, 
அக்காசு மதிப்பற்றுப்‌ போவதோடு, அது கண்டுபீடிக்கப்பட்‌ 
டால்‌ அதன்‌ சொந்தக்காரனையும்‌ தண்டனைக்குள்ளாக்குகிறது. 
அம்மாதிரியே ஒருவர்‌ விளையாட்டாகப்‌ பிரதிக்ஞை செய்து, 
பிறகு அதினின்றும்‌ தவறினால்‌ அவர்‌ மனிதருள்‌ பதராகி, 
இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ தண்டனை அடையத்‌ தக்கவ 
ராகிறார்‌. இம்மாதிரி ஆழ்ந்த கருத்துள்ள ஒரு பிரதிக்னையைச்‌ 
சேட்‌ ஹாஜி ஹபீப்‌ உங்களிடத்தில்‌ பிரயோகிக்க விரும்பு 
கிறார்‌. குழந்தைகள்‌ என்றோ அல்லது அறிவில்லாதவர்கள்‌ 
என்றோ சொல்லத்‌ தக்க எவரும்‌ இக்கூட்டத்தில்‌ இல்லை. 


சத்தியாக்கிரகத்தின்‌ உதயம்‌ 139 


நீங்கள்‌ எல்லோரும்‌ வயதானவர்கள்‌ ; உலக அனுபவம்‌ பெற்ற 
வர்கள்‌. உங்களில்‌ பலர்‌ பிரதிநிதிகளாயிருக்கிறீர்கள்‌. உங்கள்‌ 
கடமைகளை அதிக அளவிலும்‌, குறைந்த அளவிலும்‌ செய்து 
வந்திருக்கின்றீர்கள்‌. ஆதலால்‌ இங்கிருப்பவர்‌ எவரும்‌, தாங்‌ 
கள்‌ பிரக்ஜஞைகள்‌ செய்யும்போது, விவரம்‌ தெரியாமல்‌ செய்த 
தாகச்‌ சாக்குப்போக்குச்‌ சொல்ல முடியாது. 


“பிரதிக்ஞைகளையும்‌, சபதங்களையும்‌ ஒரு சில சந்தர்ப்பங்‌ 
களில்தான்‌ எடுத்துக்கொள்ள வேண்டுமென்பது எனக்குத்‌ 
தெரியும்‌. அடிக்கடி பிரதிக்ஞைகள்‌ எடுத்துக்கொள்ளும்‌ ஒரு 
வர்‌ தவறி விடுவது நிச்சயம்‌. தென்னாப்பிரிக்காவிலிருக்கும்‌ 
இந்திய சமுகத்தின்‌ சரித்திரத்தில்‌ பிரதிக்ஞைகள்‌ எடுத்துக்‌ 
காண்பிக்க வேண்டிய நெருக்கடியான ஒரு “சந்தர்ப்பத்தை 
நான்‌ நினைக்க முடியுமெனில்‌, அந்நெருக்கடியான சந்தர்ப்பம்‌ 
நிச்சயமாய்‌ இதுவே. பொறுப்பான நடவடிக்கைகளை மிகுந்த 
ஜாக்கிரதையுடனும்‌ அவசரப்படாமலும்‌ மேற்கொள்வது அறி 
வுடமை யாகும்‌. ஆனால்‌ ஜாக்கிரத்தைக்கும்‌, அவசரப்படாமல்‌ 
இருப்பதற்கும்‌ எல்லை உண்டு. அவைகளை நாம்‌ கடந்துவிட்‌ 
டோம்‌. அரசாங்கம்‌ தங்கள்‌ யோக்கியப்‌ பொறுப்பு முழுவதை 
யும்‌ கைவிட்டு விட்டனர்‌. நம்மைச்‌ சுற்றி யிருக்கும்‌ ஆபத்தை 
எதிர்த்து, நாம்‌ ஈமக்குள்ள அனைத்தையும்‌ தியாகம்‌ செய்ய 
முன்வராமல்‌, கையைக்‌ கட்டிக்கொண்டு சும்மா பார்த்துக்‌ 
கொண்டிருப்போமானால்‌, நம்முடைய தகுதியின்மையையும்‌ 
கோழைத்‌ தனத்தையும்‌ வெளிப்படுத்தியவர்களாவேரம்‌. ஆத 
லால்‌ பிரதிக்ஞைகளை எடுத்துக்கொள்வதற்கு ஏற்றது இச்‌ 
சந்தர்ப்பம்‌ என்பதில்‌ சந்தேகமே இல்லை. ஆனால்‌ பிரதிக்ஞை 
எடுத்துக்கொள்வதற்கு அவசியமான மனோதிடமும்‌, சக்தியும்‌ 
இருக்கின்றனவா என்று கம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ சிக்தித்துப்‌ 
பார்த்து முடிவு செய்ய வேண்டும்‌. இம்மாதிரித்‌ தீர்மானங்‌ 
களைப்‌ பெரும்பான்மையோரின்‌ வோட்டுக்களால்‌ நிறைவேற்ற 
முடியாது. பிரதிக்ஞைகள்‌ எடுத்துக்கொள்வோர்‌. தாம்‌ இதற்‌ 
குக்‌ கட்டுப்பட்டவர்களாவார்கள்‌. பிறர்பால்‌ விளைவைக்‌ 
காணும்‌ கோக்கத்துடன்‌ பிரதிக்ஞைகளை எடுத்துக்கொள்வது 
கூடாது. இக்காட்டு அரசாங்கம்‌, பிரிட்டிஷ்‌ அரசசங்கம்‌ அல்‌ 
லது இந்தியா சர்க்காரிடம்‌ இத்‌ தீர்மானம்‌ எதை ஊன்று 
விக்கும்‌ என்று யாவரும்‌ கினைத்துப்‌ பார்க்கலாகாது. ஒவ்‌ 
வொருவரும்‌ தங்களுடைய உள்ளத்தையே பரிசோதித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. தமக்கு இப்பிரதிக்ஞையைக்‌ கொண்டு 


140 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


செலுத்துவதற்குப்‌ போதுமான சக்தி இருக்கிறதென்று தங்க 
ளுடைய மனச்சாட்சி அறிவுறுத்தினால்தான்‌ அவர்கள்‌ 
பிரதிக்ஞை செய்ய வேண்டும்‌; அப்போதுதான்‌ அவர்கள்‌ 
டிரதிக்ஞைக்குப்‌ பலன்‌ ஏற்படும்‌. 


“ இப்போது இதன்‌ விளைவுகளைப்‌ பற்றிச்‌ சில வார்த்தை 
கள்‌ கூற விரும்புகிறேன்‌. எல்லாம்‌ நன்மையாகவே முடியு 
மானால்‌, இந்தியர்களில்‌ பெரும்பான்மையோர்‌ இச்‌ சட்டத்தை 
எதிர்ப்பதாகப்‌ பிரதிக்ஞை செய்து, அப்பிரதிக்ஞை செய்‌ 
(வோர்‌ எல்லோரும்‌ தங்களுக்குத்‌ தாங்களே உண்மையாகவும்‌ 
நடந்துகொள்வார்களானால்‌, இந்த அவசரச்‌ சட்டம்‌ நிறை 
வேற்றப்படாமலே போகலாம்‌ ; அல்லது நிறைவேற்றப்பட்டா 
லும்‌ சீக்கிரத்தில்‌ அது ரத்து செய்யப்படலாம்‌. ஒரு வேளை 
காம்‌ கஷ்டப்பட வேண்டி யிருக்காமலும்‌ போகலாம்‌. ஆனால்‌ 
ஒரு பக்கம்‌ பிரதிக்ஞை செய்துகொள்ளும்‌ ஒவ்வொருவரும்‌ 
எதிர்காலத்தில்‌ மிகுந்த நம்பிக்கை உடையவராக இருக்க 
வேண்டும்‌ ; மற்றொரு பக்கம்‌ எக்கஷ்டங்களுக்கும்‌ தயாராகவும்‌ 
இருக்க வேண்டும்‌. ஆதலால்தான்‌ நமது இப்போதைய 
போராட்டத்தில்‌ ஈமக்கு நேரக்கூடிய துன்பத்தின்‌ அளவை 
இங்கு உங்களுக்குத்‌ தெரிவிக்க விரும்புகிறேன்‌. இங்கே கூடி 
யிருக்கும்‌ மூவாயிரம்‌ பேரும்‌ பிரதிக்ஞை எடுத்துக்கொள்வ 
தாக வைத்துக்கொள்வோம்‌. மீதியிருக்கும்‌ பத்தாயிரம்‌ இந்தி 
யர்கள்‌ இத்தகைய பிரதிக்ஞை செய்துகொள்வதில்லை என்றும்‌ 
வைத்துக்கொள்வோம்‌. ஆரம்பத்தில்‌ நாம்‌ ஏளனத்திற்கு 
உள்ளாவோம்‌. தவிர, இப்பொழுது எச்சரிக்கை செய்யப்பட்டி 
ருந்தாலும்‌ பிரதிக்ஞை செய்துகொள்வோரில்‌ சிலர்‌ அல்லது பலர்‌ 
ஆரம்பச்சோதனையிலேயே பலவீனம்‌ அடைந்துவிடவும்‌ கூடும்‌. 
நாம்‌ சிறைக்குப்‌ போக வேண்டியிருக்கலாம்‌. அங்கு நாம்‌ 
அவமதிக்கப்படலாம்‌. நாம்‌ பசியால்‌ வாட நேரிடலாம்‌. 
மிகுந்த வெம்மையிலும்‌ குளிரிலும்‌ துன்புற நேரலாம்‌; கடின 
மான வேலைகளை நாம்‌ செய்யவேண்டி இருக்கும்‌. முரட்டுச்‌ 
சிறைச்சேவகர்களால்‌ நமக்கு சவுக்கடி கொடுக்கப்படவும்‌ கூடும்‌. 
அதிகமான அபராதங்களைப்‌ போட்டு, ஈம்‌ சொத்துக்களை 
ஐப்தி செய்துவிடலாம்‌. இச்சட்டத்தை எதிர்ப்பவர்கள்‌ மிகச்‌ 
கிலராகவே இருந்தால்‌ அச்சொத்துக்கள்‌ ஏலம்‌ போடப்படலாம்‌. 
இன்று செல்வவந்தர்களாக இருக்கும்‌ நாம்‌, நாளை மிக 
ஏழைகளாக்கப்படலாம்‌. நாம்‌ நாடு கடத்தப்படலாம்‌. பசிப்‌ 
பிணி முதலிய கொடுமைகளால்‌ சிறையில்‌ கஷ்டப்பட்ட 


சத்தியாக்கிரகத்தின்‌ உதயம்‌ 147 


காரணத்தால்‌ நம்மில்‌ பலர்‌ கோய்வாய்ப்படலாம்‌; அதனால்‌ 
மரித்தும்‌ போகக்கூடும்‌. சுருங்கச்‌ சொல்லின்‌, நாம்‌ ஊகிக்கக்‌. 
கூடிய எல்லாவிதமான துன்பங்களையும்‌ அனுபவிக்க நேரிட 
லாம்‌. ஆதலால்‌, நாம்‌ இவற்றையும்‌ இவற்றிற்கும்‌ மோசமான 
வற்றையும்‌ சகிக்கவேண்டி வரும்‌ என்று நினைத்தே பிரதிக்ஞை 
எடுத்துக்கொள்வதுதான்‌ விவேகமாகும்‌. யாராவது ஒருவர்‌ இப்‌ 
போராட்டம்‌ எப்பொழுது, எப்படி முடியுமென்று என்னைக்‌. 
கேட்டால்‌, சமூகம்‌ முழுதும்‌ ஆண்மையுடன்‌ இச்சோ தனையைச்‌ 
சமாளித்து நிற்பார்களானால்‌, முடிவு சமீபத்தில்‌ இருக்கிறதெனச்‌ 
சொல்லுவேன்‌. நம்மில்‌ பலர்‌ கஷ்டத்தில்‌ பின்தங்கி விடுவார்‌ 
களானால்‌ போராட்டம்‌ நீடிக்கும்‌. ஆனால்‌ ஒன்றுமட்டும்‌ நான்‌ 
நிச்சயமாகக்‌ கூறமுடியும்‌. ஒரு சிறு தொகையினராவது தாங்‌ 
கள்‌ எடுத்துக்கொண்ட பிரதிக்ஞையில்‌ உண்மையுடன்‌ இருக்‌ 
கும்‌ காலம்வரை இப்போருக்கு ஒரே ஒரு முடிவுதான்‌ காண 
முடியும்‌; அதுதான்‌ வெற்றி. 


“என்னுடைய சொந்தப்‌ பொறுப்பைப்பற்றி ஒரு. 
வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்‌. இப்பிரதிக்ஞை 
செய்வதால்‌ நேரிடக்கூடிய ஆபத்துக்களைக்‌ குறித்து உங்களுக்கு 
எச்சரிக்கை செய்கிறேனென்றால்‌, அதே சமயத்தில்‌ 
உங்களைப்‌ பிரதிக்ஞை எடுத்துக்‌ கொள்ளும்படியும்‌ சொல்லு 
கிறேன்‌. இவ்விஷயத்தில்‌ எனக்குரிய பொறுப்பும்‌ எனக்கு. 
நன்றாகத்‌ தெரியும்‌. இங்கிருப்பவர்களில்‌ பெரும்‌பான்மையோக்‌: 
உற்சாகத்திலோ அல்லது ஆத்திரத்தினலோ இப்பிரதிக்ஞையை 
எடுத்துக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ சோதனை வரும்‌ 
போது பலவீனம்‌ அடையலாம்‌. இப்போரில்‌ கடைசிவரை 
எதிர்ப்பதற்கு ஒரு சிறு தொகையினரே மீதமாக இருக்கவும்‌ 
கூடும்‌. அப்பொழுதுங்கூட என்‌ போன்றவர்களுக்கு ஒரே 
ஒரு வழிதான்‌ உண்டு. அதாவது, செத்தாலும்‌ சாவதேயன்றி 
இச்சட்டத்திற்குப்‌ பணிந்து விடுவதில்லை என்பதுதான்‌ அது. 
மற்றெல்லோரும்‌ இப்போரிலிருந்து விலகினாலும்‌, அது கேரி 
டக்கூடியதல்ல, இக்கஷ்டங்களை எதிர்க்க என்னைத்‌ தனியே 
விட்டுவிட்டாலும்‌, கான்‌ என்னுடைய பிரதிக்ஞையினின்று 
பிறழமாட்டேன்‌ என்பது நிச்சயம்‌. தயை செய்து என்னை த்‌ 
தவறாகப்‌ புரிந்துகொள்ளாதீர்கள்‌. நான்‌ இதை அகம்பாவத்‌ 
தினால்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ உங்களை, முக்கியமாக மேடை 
மேல்‌ இருக்கும்‌ தலைவர்களை உஷார்‌ செய்கீறேன்‌. கான்‌ 
உங்களுக்கு மரியாதையுடன்‌ ஒன்றைத்‌ தெரிவித்துக்கொள்ள 


142 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


விரும்புகிறேன்‌. அதாவது, மற்றவர்களால்‌ கைவிடப்பட்டுத்‌ 
தன்னந்தனியாக நிற்க நேர்ந்தாலும்‌, உறுதியாக நிற்கும்‌ 
மனோதிடமும்‌, சக்தியும்‌ உங்களுக்கு இல்லாவிடில்‌, மீங்கள்‌ இப்‌ 
பீரதிக்ஞையை எடுத்துக்கொள்ளாமல்‌ இருப்பதைத்‌ தவிர, தீர்‌ 
மானம்‌ இக்கூட்டத்தின்‌ முன்னிலையில்‌ முடிவு செய்ய வைக்கப்படு 
வதற்கு முன்‌, கூட்டத்தினர்‌ பிரதிக்ஞை எடுத்துக்கொள்ள 
ஆரம்பிப்பதற்கு முன்னால்‌, தீர்மானத்திற்கு உங்கள்‌ ஆட்சே 
பத்தைத்‌ தெரிவித்துவிட வேண்டும்‌. இத்‌ தீர்மானத்தை 
நிறைவேற்றுவதில்‌ நீங்கள்‌ உதவி அளிக்கக்கூடாது; இப்‌ 
டிரதிக்ஞையை நாம்‌ ஒரு கூட்டமாய்‌ எடுத்துக்கொண்டாலும்‌, 
ஒருவர்‌ அல்லது பலர்‌ இதினின்றும்‌ பிறழுவதும்‌, மற்றவர்களை 
அவர்களுடைய பொறுப்பிலிருந்து விடுவிக்காது. ஒவ்வொருவரும்‌ 
தங்கள்‌ முழுப்பொறுப்பையும்‌ உணர வேண்டும்‌. அதன்‌ 
பிறகுதான்‌ பிரதிக்ஞை எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. மற்ற 
வர்களுடைய அபிப்பிராயங்களைக்‌ கருதாமல்‌, ஒவ்வொருவரும்‌ 
இம்முடிவுக்கு வரவேண்டும்‌. மற்றவர்கள்‌ எது செய்தாலும்‌ 
அவரவர்‌ இறக்க நேரினும்‌, தங்களுடைய பிரதிக்ஞையில்‌ 
உண்மையுடன்‌ இருக்க வேண்டும்‌ என்பதை உணரவேண்டும்‌,” 


நான்‌ இவ்விதம்‌ பேசிவிட்டு என்‌ இடத்தில்‌ உட்கார்ந்‌ 
தேன்‌. கூட்டம்‌ பூரண அமைதியுடன்‌ என்னுடைய ஒவ்வொரு 
வார்த்தையையும்‌ கேட்டது. மற்றத்‌ தலைவர்களும்‌ பேசினார்கள்‌. 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ பொறுப்பைப்‌ பற்றியும்‌, கூட்டத்‌ 
திற்கு வந்திருப்பவர்களின்‌ பொறுப்பைப்பற்றியும்‌ பேசினார்கள்‌ 
அக்கிராசனாதிபதி எழுந்தார்‌. அவரும்‌ நிலைமையைத்‌ கெளி 
வாக்கினார்‌. கடைசியில்‌ கூட்டத்தில்‌ இருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ 
எழுந்து நின்று, மேல்‌ தூக்கிய கைகளுடன்‌ அந்த அவசரச்‌ 
சட்ட மசோதா சட்டமாக்கப்பட்டால்‌ அதற்குப்‌ பணிந்து 
விடுவதில்லையெனக்‌ கடவுளின்‌ சாட்சியாகப்‌ பிரதிக்ஞை 
எடுத்துக்கொண்டனர்‌. அக்காட்சியை நான்‌ என்றும்‌ மறக்க 
முடியாது. நான்‌ இதை எழுதும்போதும்‌, அது என்‌ மனக்‌ 
கண்முன்‌ நிற்கிறது. சமுகத்தினிடையே அளவு கடந்த உற்‌ 
சாகம்‌ இருந்தது. அதற்கு அடுத்த நாளே அவ்வரங்கில்‌ 
ஒரு விபத்து ஏற்பட்டு, அதன்‌ காரணமாக அது முழுதும்‌ 
தீயால்‌ நாசமாகி விட்டது. மூன்றாவது நாள்‌ ஈண்பர்கள்‌ 
தீயைப்பற்றிய சமாசாரத்தை எனக்கு வந்து சொன்னார்கள்‌. 
இது கல்ல சகுனமென்றும்‌ சமூகத்தைப்‌ பாராட்டினர்‌. 
அந்த அவசரச்‌ சட்டத்துக்கும்‌ கொட்டகைக்கு ஏற்பட்ட 


சத்தியாக்கிரகத்தின்‌ உதயம்‌ 143 


முடிவே ஏற்படுமென்று அது தெரிவித்ததென்றும்‌ கருதினர்‌, 
அம்மாதிரி சகுனங்களால்‌ கான்‌ என்றும்‌ பாதிக்கப்பட்டதில்லை. 
ஆதலால்‌ தற்செயலாக நடந்துவிட்ட இச்சம்பவங்களுக்கு 
கான்‌ அதிக மதிப்புக்‌ கொடுக்கவில்லை. அது சமுகத்தின்‌ மனோ 
திடத்துக்கும்‌ நம்பிக்கைக்கும்‌ ஓர்‌ அறிகுறியென நினைத்து 
அதை இங்கே குறிப்பிடுகிறேன்‌. மக்களுடைய இவ்விரண்டு 
உயர்ந்த குணங்களும்‌ நிருபிக்கப்பட்ட ன என்பதற்கான 
சான்றுகளை வரும்‌ அத்தியாயங்களில்‌ காண்பீர்கள்‌, ்‌ 


இப்பெரிய கூட்டத்திற்குப்‌ பிறகு சமூக ஊழியர்களும்‌ 
சும்மா இருக்கவில்லை. எல்லா இடங்களிலும்‌ கூட்டங்கள்‌ 
கூட்டப்பட்டன. ஒவ்வோர்‌ இடத்திலும்‌ இச்சட்டத்தை 
எதிர்ப்பதற்காகப்‌ பிரதிக்ஞைகள்‌ வாங்கப்பட்டன. *இந்தியன்‌ 
ஒப்பீனியன்‌' பத்திரிகையில்‌, அப்போது இந்தக்‌ கறுப்பு 
அவசரச்‌ சட்டத்தைப்பற்றியே பிரதானமாக விவாதிக்கப்‌ 
பட்டது. 


இவ்வேலைகள்‌ ஒரு புறம்‌ இருக்க, மற்றொரு புறம்‌, அந்நாட்டு 
அரசாங்கத்தைச்‌ சந்தித்துப்‌ பேச ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்‌ 
டன. ஒரு பிரதிநிதிக்‌ கூட்டம்‌ குடியேற்ற நாட்டு மந்திரியா 
யிருந்த ஸ்ரீ. டன்கனைக்‌ கண்டது. அவரிடத்தில்‌ மற்ற 
விஷயங்களைப்பற்றிக்‌ கூறியதோடு, இப்பிரதிக்ஞைகளைப்‌ 
பற்றியும்‌ சொல்லப்பட்டது. அப்பிரதிநிதிக்‌ கூட்டத்தின்‌ ஓர்‌ 
அங்கத்தினரான சேட்‌ ஹாஜி ஹபீப்‌ பின்வருமாறு சொன்‌ 
ஞர்‌: “உத்தியோகஸ்தன்‌ ஒருவன்‌ வந்து என்‌ மனைவியின்‌ 
விரல்‌ ரேகை முத்திரைகளை எடுக்க யத்தனிப்பானாகில்‌, அப்‌ 
பொழுது நான்‌ என்னை அடக்கிக்‌ கொண்டு சும்மா இருக்க 
முடியாதென்பது நிச்சயம்‌. நான்‌ அவனை அங்கேயே கொன்று 
நானும்‌ இறப்பேன்‌ ” என்றார்‌. மந்திரி கொஞ்ச நேரம்‌ 
அவரை உற்றுப்‌ பார்த்துவிட்டு பிறகு சொன்னார்‌: “இந்த 
அவசரச்‌ சட்டத்தைப்‌ பெண்கள்பேரில்‌ உபயோகப்படுத்து 
வதன்‌ உசிதத்தைப்பற்றி அரசாங்கத்தார்‌ புனராலோசனை 
செய்து கொண்டிருக்கின்றனர்‌. பெண்களைப்பற்றிய ஷரத்து 
எடுக்கப்படுமென நான்‌ இப்பொழுதே உங்களுக்கு உறுதி 
கூற முடியும்‌. இவ்‌ விஷயத்தில்‌ உங்களுக்கு இருக்கும்‌ உணர்ச்‌ 
சியை அரசாங்கத்தினர்‌ அறிந்துகொண்டனர்‌. அவர்கள்‌ 
அதற்கு மதிப்பளிக்க விரும்புகின்றனர்‌. ஆனால்‌ மற்ற ஷரத்‌ 
துகள்‌ சம்பந்தமாக, அரசாங்கம்‌ உறுதியாய்‌ இருக்க முடிவு 


144 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


செய்திருக்கிறது. பிடிவாதமாகவே இருக்கும்‌ என்று சொல்ல 
கான்‌ வருந்துகிறேன்‌. நீங்கள்‌ நன்றாக யோசனை செய்து இச்‌ 
சட்டத்தை ஒப்புக்கொள்ள வேண்டுமென ஜெனரல்‌ போத்தா1 
விரும்புகிறார்‌. ஐரோப்பியர்கள்‌ வாழ்வதற்கு இது அவசிய 
மென அரசாங்கம்‌ நினைக்கிறது. அவசரச்சட்டத்தின்‌ நோக்‌ 
கங்களை அனுசரித்து, வீவரங்களில்‌ மாற்றங்களுக்கு நீங்கள்‌ 
யோசனை சொன்னால்‌, அவை நிச்சயமாக அரசாங்கத்‌ 
தினால்‌ கவனிக்கப்படும்‌. உங்களுக்கு நான்‌ சொல்லும்‌ யோசனை 
என்னவெனில்‌, இச்சட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு, விவரங்‌ 
களில்‌ சிறு மாறுதல்களைச்‌ செய்யும்படி கேட்பதே உங்களுக்கு 
நன்மை பயக்கும்‌ என்பதே.” மந்திரியிடத்தில்‌ கடந்த விவா 
தத்தின்‌ விவரங்களை யெல்லாம்‌ நான்‌ இங்கு எழுதவில்லை. 
இவ்வாதங்கள்‌ முன்னமேயே சொல்லப்பட்டிருக்கின்றன. 
அவ்வாதங்களும்‌ அதே போன்றவையே. ஆனால்‌ மந்திரி 
அவைகளை வேறு வார்த்தைகளில்‌ எடுத்துரைத்தார்‌. அது 
தான்‌ வித்தியாசம்‌. அவருடைய அபிப்பிராயம்‌ வேறு விதம்‌ 
இருந்தபோதிலும்‌, பிரேரேபிக்கப்பட்டிருக்கும்‌ அச்சட்டத்‌ 
திற்குக்‌ கீழ்ப்படிவது அசாத்தியமெனச்‌ சொன்னதோடு, பெண்‌ 
களை அதன்‌ ஷரத்துகளின்‌ பிரயோகத்திலிருந்து நீக்க அர 
சாங்கம்‌ கொண்ட எண்ணத்திற்காக வந்தனமும்‌ அளித்துப்‌ 
பிரதிநிதிக்‌ கூட்டம்‌ திரும்பியது. 


பெண்கள்‌ இச்சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது சமூகத்‌ 
தின்‌ கிளர்ச்சியின்‌ முதல்‌ பயனா அல்லது அரசாங்கம்‌ புனரா 
லோசனையின்பேரில்‌ நிர்வாகத்தில்‌ வரக்கூடிய அசெளகரியங்‌ 
களை உத்தேசித்துச்‌ செய்யப்பட்ட இணக்கமா என்று சொல்‌ 
வது கடினம்‌. இந்தியர்களின்‌ கிளர்ச்சியைக்‌ கருதாமலே 
சுயேச்சையாகவே தாங்கள்‌ பெண்களை அச்சட்டத்தின்‌ பிர 
யோகத்தினின்று நீக்கியதாக அரசாங்கம்‌ உரிமை கொண்டா 
டியது. இது எப்படியாவது இருக்கட்டும்‌. இந்திய சமூகத்‌ 


1. ரைட்‌ ஹானரயில்‌ ஜெனரல்‌ லூலி போத்‌ தர (1969-1919) - பேயர்‌ 
யுத்தத்தில்‌ டிரான்ஸ்வால்‌ படையினரை நடத்திய போயர்‌ சேனாதிபதி. 1907 - இல்‌ 
டிரான்ஸ்வாலுக்குப்‌ பார்லிமென்டசி ஆட்சி ஏற்பட்டபோது, அத்தாட்டின்‌ முதலாவது. 
பிரதமராக இருத்தார்‌. அதே வகுடம்‌ இங்கிலாந்தில்‌ நடத்த சாம்ராஜ்ய மகா 
நாட்டில்‌ கலத்துகொண்டார்‌. 1910- இல்‌ தென்னாப்பிரிக்க யூனியன்‌ நாடுகளின்‌ முதல்‌ 
பிரதமராக தியமனம்‌ பெற்றார்‌. முதல்‌ உலக யுத்தம்‌ மூண்டபேபோது, யூனியன்‌ 
படைக்குத்‌ தலைவராகி ஜெர்மனிக்குச்‌ சொத்தமான ஆப்பிரிக்க பகுதிகள்‌ சிலவற்றைக்‌ 


ந த்க்‌ தடத்த சமாதானக்‌ கூட்டத்திலும்‌ முக்கியமான பங்கு. 


சத்தியாக்கிரகத்தின்‌ உதயம்‌ ” 145 


தாரோ, இக்கிளர்ச்சிக்கும்‌ விலக்கலுக்கும்‌ சம்பந்தம்‌ இருப்ப 
தாகத்‌ தங்கள்‌ மனத்தில்‌ சந்தேகமின்றி ஸ்தாபித்துக்‌ கொண்‌ 
டனர்‌. இதனால்‌ அவர்களுடைய போராட்ட உற்சாகம்‌ அதிக 
மாயிற்று. 


எங்கள்‌ இயக்கத்திற்கு என்ன பெயர்‌ கொடுப்பதென 
எங்களில்‌ யாருக்கும்‌ தெரியவில்லை. அப்போது ' சாத்துவிக 
எதிர்ப்பு ' என்னும்‌ சொல்லை உபயோகித்து எங்கள்‌ இயக்‌ 
கத்தைக்‌ குறிப்பிட்டிருந்தேன்‌. அப்பெயர்‌ கொடுத்தபோது 
“சாத்துவிக எதிர்ப்பின்‌ ' முழு அர்த்தத்தையும்‌ நான்‌ பற்றவில்லை. 
ஒரு புதுத்‌ தத்துவம்‌ பிறந்திருக்கிறது என்பதை மட்டுமே 
நான்‌ அறிந்தேன்‌. போராட்டம்‌ முன்னேறிக்‌ கொண்டிருந்த 
போது, “சாத்துவிக எதிர்ப்பு" (Passive Resistance) என்ற 
சொற்றொடர்‌ குழப்பத்தை உண்டாக்கியது. இப்பெரிய 
போராட்டம்‌ ஓர்‌ ஆங்கிலப்‌ பெயரால்‌ மாத்திரம்‌ வழங்‌ 
கப்படுவது வெட்கமாகத்‌ தோன்றிற்று. தவிர, இந்த 
அந்நிய நாட்டுச்‌ சொற்றொடரைச்‌ சமூகத்தில்‌ எல்லோ 
ராலும்‌ உபயோகப்படுத்த முடியவில்லை. ஆதலால்‌ எங்கள்‌ 
போருக்கு மிகவும்‌ ஈல்ல பெயரைக்‌ கண்டு பிடிக்கும்‌ வாச 
கருக்கு ஒரு சிறு பரிசளிக்கப்படுமென * இந்தியன்‌ ஒப்பினிய * 
னில்‌ பிரசுரம்‌ செய்யப்பட்டது. பலவிதமான யோசனைகள்‌ 
கூறப்பட்டன. இப்போராட்டக்‌ கருத்துக்கள்‌ 'இந்தியன்‌ 
ஒப்பினிய ' னில்‌ முழுதும்‌ எடுத்துரைக்கப்பட்டிருந்தன. இப்‌ 
பரிசக்குப்‌ போட்டி போட்டவர்களிடத்தில்‌ தங்கள்‌ ஆராய்ச்‌ 
சிக்கு அடிப்படையாக இருக்கப்‌ போதுமான ஆதாரங்கள்‌ 
இருந்தன. ஸ்ரீ மகன்லால்‌ காந்தி இதில்‌ போட்டி போட்டவர்‌ 
களில்‌ ஒருவர்‌. *சத்கிரஹ” என்ற வார்த்தையை அவர்‌ 
சொன்னார்‌. “ஒரு நல்ல விஷயத்தில்‌ உறுதி' என்பது அதற்‌ 
குரிய பொருள்‌. அவ்வார்த்தை எனக்குப்‌ பிடித்தமாயிருந்தது. 
ஆனால்‌, நான்‌ எதிர்பார்த்த முழுக்‌ கருத்தையும்‌ அது 
தெரிவிக்கவில்லை. ஆதலால்‌ அதைச்‌ “சத்தியாக்கிரகம்‌' என்று 
திருத்தினேன்‌. *ஸத்யம்‌' என்னும்‌ வார்த்தையில்‌ அன்பு 
என்னும்‌ பொருள்‌ மறைந்து நிற்கிறது; * ஆக்ரஹ' என்றால்‌ 
உறுதி. உறுதி சக்தியை உண்டாக்குவதால்‌, சக்தி என்ற 
அர்த்தத்துடன்‌ விளங்குகிறது. இவ்விதம்‌ இந்திய இயக்கத்‌ 
தைச்‌ “சத்தியாக்கிரகம்‌' என்று கூற ஆரம்பித்தேன்‌. அதாவது 
உண்மையிலிருந்தும்‌ சத்தியத்திலிருந்தும்‌, அல்லது அகிம்சையி 
லிருந்தும்‌ பிறந்த சக்தி என்பது அதன்‌ பொருள்‌. “சாத்துவிக 
எதிர்ப்பு' என்னும்‌ சொற்றொடரின்‌ பிரயோகத்தை அதிலிருந்து 

தெ. 10 


146 ' தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


விட்டுவிட்டேன்‌. ஆங்கிலக்‌ கட்டுரைகளில்‌ அவ்வார்த்தையை 
அதிகமாக விலக்கி, அதற்குப்‌ பதிலாகச்‌ “சத்தியாக்கிரகம்‌! 
என்னும்‌ சொல்லையோ அல்லது அதற்குத்‌ தகுந்த வேறு 
ஆங்கிலச்‌ சொற்களையோ உபயோகித்தோம்‌. இதுதான்‌ சத்தி 
யாக்கிரகம்‌ என்று சொல்லப்பட்ட இயக்கத்தின்‌ ஆரம்பம்‌ ; 
அதற்குப்‌ பெயராக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தையின்‌ 
ஆரம்பமும்‌ இதுவே, நாம்‌ நம்‌ சரித்திரத்தில்‌ மேலே தொடர்‌ 
வதற்கு முன்‌ சாத்துவிக எதிர்ப்புக்கும்‌ சத்தியாக்கிரகத்துக்கு 
முள்ள வித்தியாசத்தை அறிவது நலம்‌. அதுவே அடுத்த 
அத்தியாயத்தின்‌ விஷயமாகும்‌. 


பதின்மூன்றாவது அத்தியாயம்‌ 
சத்தியாக்கிரகமும்‌ சாத்துவிக எதிர்ப்பும்‌ 


இயக்கம்‌ முன்னேற முன்னேற ஆங்கிலேயர்களுங்கூட 
அக்கறையுடன்‌ அதைக்‌ கவனிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. டிரான்ஸ்‌ 
வால்‌ ஆங்கிலப்‌ பத்திரிகைகள்‌ சாதாரணமாக ஐரோப்பியர்‌ 
களையும்‌ கறுப்புச்‌ சட்டத்தையும்‌ ஆதரித்து எழுதினாலும்‌, 
பிரபல இந்தியர்களின்‌ கட்டுரைகளையும்‌ அவை விரும்பி வெளி 
யிட்டன. இந்தியர்கள்‌ அரசாங்கத்திடம்‌ எடுத்துரைத்த 
விஷயங்களையும்‌ முழுவதுமோ அல்லது சுருக்கமாகவோ 
பிரசுரித்தன. சில சமயங்களில்‌ இந்தியர்களுடைய முக்கிய 
மான கூட்டங்களுக்குத்‌ தங்கள்‌ நிருபர்களையும்‌ அனுப்பின. 
அங்ஙனம்‌ அனுப்பாத சமயங்களில்‌, நாங்கள்‌ அனுப்பிய 
சருக்கமான அறிக்கைகளுக்கும்‌ இடம்‌ தந்தன. 

இந்தச்‌ செளகரியங்கள்‌ சமூகத்துக்குப்‌ பயன்‌ அளிக்கத்‌ 
தக்கவைதாம்‌. இயக்கம்‌ வளர்ந்து வரவே, சில முக்கியமான 
ஐரோப்பியர்களும்‌ இயக்கத்தில்‌ அக்கறை காட்டத்‌ தொடங்‌ 
கினார்கள்‌. இவர்களில்‌ ப்‌ ஹோஸ்கன்‌ (Mr. Hosken). இவர்‌ 
ஜொஹன்னஸ்பர்க்கைச்‌ சர்ந்த பெரிய தனவந்தர்களில்‌ ஒரு 
வர்‌. இவருக்கு நிறத்துவேஷம்‌ என்பது எப்பொழுதும்‌ கிடை 
யாது. ஆனால்‌ சத்தியாக்கிரகம்‌ ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்‌ 
தியப்‌ பிரச்னையில்‌ இவருக்கு ஊக்கம்‌ அதிகமாயிற்று. ஜெர்‌ 
மிஸ்டன்‌ என்பது ஜொஹன்னஸ்பர்க்கைச்‌ சேர்ந்தரற்‌ 
போலுள்ள ஓர்‌ ஊர்‌. அவ்வூரினரான ஐரோப்பியர்கள்‌ என்‌ 
பிரசங்கத்தைக்‌ கேட்க விரும்புவதாகத்‌ தெரிவித்தார்கள்‌. ஒரு 
கூட்டம்‌ கூட்டப்பட்டது. என்னையும்‌, கான்‌ ஆதரிக்கும்‌ 
இயக்கத்தையும்‌ அறிமுகம்‌ செய்து பேசும்போது ஸ்ரீ ஹோஸ்‌ 
கன்‌ பின்வருமாறு சொன்னார்‌: “தங்கள்‌ குறைகளுக்குப்‌ பரி 
காரம்‌  தேடிக்கொள்வதற்கான மற்றெல்லா வழிகளும்‌ 
பயனற்றுப்‌ போனதால்‌, டிரான்ஸ்வால்‌ இந்தியர்கள்‌ சா த்துவிக 
எதிர்ப்பைக்‌ கைக்கொண்டிருக்கின்றனர்‌. அவர்களுக்கு வோட்‌ 
டுரிமை இல்லை. எண்ணிக்கையில்‌ அவர்கள்‌ மிகச்‌ சிறிய தொகை 
யினர்‌. அவர்கள்‌ பலவீனமாக இருப்பதுடன்‌, அவர்களிடத்தில்‌ 
ஆயுதங்களும்‌ இல்லை. ஆதலால்‌ பலமற்றவர்களின்‌ ஆயுதமான 
சாத்துவிக எதிர்ப்பை அவர்கள்‌ கைக்கொண்டிருக்கின்றனர்‌." 


148 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இம்மொழிகள்‌ என்னை வியப்புறுத்தின. இதன்‌ காரணமாக நான்‌ 
செய்யவிருந்த சொற்பொழிவு முற்றிலும்‌ வேறு வகையாகத்‌ 
திரும்பியது. ஸ்ரீ ஹோஸ்கன்‌ கூறியதை மறுத்து, எங்களுடைய 
சாத்துவிக எதிர்ப்பை “ஆத்ம சக்தி' என்று விவரித்தேன்‌. 
“சாத்துவிக எதிர்ப்பு என்ற சொற்றொடரைப்‌ பிரயோகம்‌ செய்‌ 
வது ஒரு விபரீதமான பொருளுக்கு இடங்‌ கொடுக்கக்கூடு 
மென்பதை அக்கூட்டத்தில்‌ கண்டேன்‌. விஷயங்களைத்‌ தெளி: 
வாக்குவதற்காக அக்கூட்டத்திற்கு முன்‌ சொன்ன வாதத்தை. 
விவரித்து, சாத்துவிக எதிர்ப்புக்கும்‌, ஆத்ம சக்திக்கும்‌ உள்ள 
வித்தியாசத்தை எடுத்துக்‌ காட்ட முயற்சி செய்கிறேன்‌. 
(சாத்துவிக எதிர்ப்பு என்ற சொற்றொடர்‌ எப்போது, 
யாரால்‌ முதலில்‌ ஆங்கிலத்தில்‌ உபயோகப்படுத்தப்பட்டதென 
எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ ஆங்கில மக்களில்‌, ஒரு சிறு 
பான்மையோர்‌, கொடிய சட்டம்‌ ஒன்றை அங்கீகரிக்காத 
சமயமெல்லாம்‌, அச்சட்டத்தை எதிர்த்துப்‌ புரட்சி செய்வதற்‌ 
குப்‌ பதிலாகச்‌ சாந்தமான அல்லது அமைதியான வழியில்‌, 
அச்சட்டத்திற்குக்‌ கீழ்ப்படிய மறுத்தனர்‌. அப்படிக்‌ கீழ்ப்படி 
யாததனால்‌ ஏற்படும்‌ தண்டனையை, தங்கள்மீது ஏற்றுக்‌ 
கொள்ளுவர்‌. பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டு சில ஆண்டுகளுக்கு. 
முன்‌ கல்விச்‌ சட்டத்தை நிறைவேற்றியபோது, “நான்கன்பர்‌ 
மிஸ்ட்‌' டுகள்‌ 1(Non - Confort), டாக்டர்‌ கிளிப்போர்டு 
என்பவர்‌ தலைமையின்‌ கீழ்‌, சாத்துவிக எதிர்ப்பைக்‌ 
கைக்கொண்டனர்‌. வோட்டுரிமை பெறுவதற்காக ஆங்கில 
மாதர்‌ நடத்திய பெரிய இயக்கமும்‌ சாத்துவிக எதிர்ப்பு என்று 
சொல்லப்பட்டது. இவ்விரண்டு உதாரணங்களைக்‌ கொண்டே, 
சாத்துவிக எதிர்ப்பு பலவீனர்கள்‌ அல்லது வோட்டுரிமை இல்லா 
தவர்களுடைய ஆயுதம்‌ என்று ஹோஸ்கன்‌ விவரித்தார்‌. டாக்‌ 
டர்‌ கிளிப்போர்டுக்கும்‌, அவர்‌ ஈண்பர்களுக்கும்‌ வோட்டுரிமை 
யிருந்தது; ஆனால்‌ அவர்கள்‌ பார்லிமெண்டில்‌ சிறுபான்மை 
யோராயிருந்ததால்‌, கல்விச்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்படுவதைக்‌ 


1. தான்கள்பர்மிஸ்ட்‌ (௦ற-C௦ற£ீ௦ரத!) அல்லது இங்கிலீஷ்‌ கிறிஸ்தவ 
சமயக்‌ கோட்பாடுகளுக்கு உடன்படசதார்‌. 1682இல்‌ ஆக்ட்‌ ஆப்‌ யூனிபார்மிடி 
என்ற சட்டம்‌ அமலுக்கு வருமுன்‌ இவர்களுக்கு *ப்யூரிடன்ஸ்‌ ! (Puritans 
தூய கோட்பாட்டின்‌) என்ற பெயர்‌ உண்டு. பதினேழாம்‌ நூற்றாண்டில்‌ ஆங்கில 
அரசாங்கத்தினர்‌ இவர்கள்மீது பலமுறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துத்‌ 
துன்புறுத்தினர்‌. பின்னர்‌ உரிய கெளரவத்துடன்‌ இவர்களை தடத்தினர்‌. 
பாப்டிஸ்டுகளும்‌, பிரெஸ்பிடீரியன்களும்‌ இவர்களைச்‌ சேர்ந்தவர்களே. 


சத்தியாக்கிரமும்‌ சாத்துவிக எதிர்ப்பும்‌ 149 


தடுக்க அவர்களால்‌ முடியவில்லை. அதாவது, அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ பலவீனர்களா யிருந்தனர்‌. தங்கள்‌ இலட்சி 
யத்தை அடைவதற்கு அவர்கள்‌ ஆயுதங்களை உபயோகப்‌ 
படுத்துவதில்‌ வெறுப்புக்‌ கொண்டவர்களல்ல. ஆனால்‌ ஆயுதத்‌ 
தின்‌ பலத்தால்‌ வெற்றி அடைய முடியும்‌ என்ற நம்பிக்கை 
அவர்களுக்கில்லை. ஒழுங்காக அமைந்த ஆட்சி நடக்கும்‌ ஒரு 
நாட்டில்‌, பொது மக்களுக்குரிய உரிமைகளைப்‌ பெறுவதற்காக 
அடிக்கடி ஆயுதங்களை உபயோகப்படுத்துவது அவ்வியக்கத்தின்‌ 
நோக்கத்தையே தோற்கடித்து விடும்‌. தவிர, அது அனுபவத்‌ 
தில்‌ சாத்தியமானதாகவே இருந்தாலும்‌, சில *நான்கள்பர்‌ 
மிஸ்ட்டுகள்‌” பொதுவாக ஆயுதம்‌ கையாளுவதை ஆட்சேபிப்ப 
வர்கள்‌. பெண்களுக்கு வோட்டுரிமை இல்லை. அவர்களும்‌ 
எண்ணிக்கையிலும்‌, உடல்‌ உறுதியிலும்‌ பலவீனர்கள்‌. இவ்‌ 
விதம்‌ அவர்களுடைய உதாரணமும்‌, ஹோஸ்கனுடைய அபிப்‌ 
பிராயங்களுக்கு ஆதரவு அளித்தது. பெண்கள்‌ வோட்டுரிமை 
பெற ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்‌ (Sய£fரagist movement) 
பலாத்காரத்தை உபயோகிப்பதை விலக்கவில்லை. சில பெண்கள்‌ 
கட்டடங்களைக்‌ கொளுத்தினார்கள்‌; ஆண்களையும்‌ தாக்கினார்கள்‌. 
அவர்கள்‌ யாரையும்‌ கொல்லப்‌ பார்த்தனர்‌ என்று நான்‌ 
கினைக்கவில்லை. ஆனால்‌ சந்தர்ப்பம்‌ கிடைத்தபோது அவர்கள்‌ 
ஆண்களை அடிக்கப்‌ பார்த்தனர்‌. இவ்வாறு அவர்களை வருத்த 
நினைத்தார்கள்‌. 

ஆனால்‌, இந்தியர்களின்‌ இயக்கத்தில்‌ எவ்விதச்‌ சந்தர்ப்பத்‌ 
திலும்‌ மிருகபலத்துக்குச்‌ சிறிதேனும்‌ இடமில்லை. எவ்வளவு 
அதிகமாய்க்‌ கஷ்டப்பட்டாலும்‌ சத்தியாக்கிரகிகள்‌ ஒருபொழு 
தும்‌ பலாத்காரத்தை உபயோகப்படுத்தவில்லை்‌ என்பதை 
யும்‌, மிருகபலத்தைச்‌ சரியானபடி உபயோகிக்கக்கூடிய 
வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தபோதிலும்‌, அவர்கள்‌ அதை 
உபயோகப்படுத்தவில்லை யென்பதையும்‌, மேலே போகப்‌ போக 
ஈம்‌ வாசகர்கள்‌ அறிவார்கள்‌. இந்தியர்கள்‌ வோட்டுரிமை 
இன்றி வலிவற்றவராய்‌ இருந்தபோதிலும்‌, இவைகளுக்கும்‌ 
சத்தியாக்கிரக இயக்கத்திற்கும்‌ யாதொரு தொடர்பும்‌ 
இல்லை. இந்தியர்‌ ஆயுதங்களும்‌, வோட்டுரிமையும்‌ பெற்றிரும்‌ 
தாலும்‌ அவர்கள்‌ சத்தியாக்கிரகம்‌ செய்திருப்பார்கள்‌ என்று 
சொல்வதற்கில்லை. அவர்களுக்கு வோட்டுரிமை இருந்திருந்தால்‌, 
ஒருவேளை சத்தியாக்கிரகம்‌ அனுஷ்டிப்பதற்கு யாதோர்‌ அவ 
சியமுமே நேர்ந்திருக்காது. அவர்களிடத்தில்‌ ஆயுதம்‌ இருந்‌ 
கிருக்தால்‌, அவர்களைப்‌ பகைத்துக்கொள்வதற்கு முன்‌ எதிரிகள்‌ 


150 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பன்முறை யோசித்துப்‌ பார்த்திருப்பார்கள்‌. ஆதலால்‌ 
ஆயுதங்களைப்‌ பெற்றிருக்கும்‌ மக்களுக்குச்‌ சத்தியாக்கிரகம்‌ 
செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள்‌ மிகச்‌ சிலவே இருக்கும்‌ 
என்பதை உணரலாம்‌. இந்திய இயக்கத்தின்‌ திட்டத்தைப்‌ 
போடுவதில்‌, ஆயுதம்‌ கொண்டு எதிர்ப்பது சாத்தியம்‌ என்பது 
பற்றியோ வேறு விதத்தைப்பற்றியோ யோசனைக்கு இடம்‌ அளிக்‌ 
கப்படவில்லை என்று நிச்சயமாய்ச்‌ சொல்ல முடியும்‌ என்பதே 
கான்‌ குறிப்பிட விரும்புவது. சத்தியாக்கிரகம்‌ என்பது வெறும்‌ 
(கலப்பற்றற ஆத்ம சக்தி என்பது தெளிவு. ஆயுதப்‌ பிர 
யோகம்‌ அல்லது பலாத்காரம்‌ அல்லது மிருகபலம்‌ உப 
யோகப்படுத்துவதற்கு எவ்வளவிற்கு, எப்பொழுது இடம்‌ இருக்‌ 
கின்றதோ, அப்பொழுதெல்லாம்‌, அவ்வளவிற்கு ஆத்ம 
சக்திக்கு வாய்ப்புக்‌ குறைந்து விடும்‌. பலாத்காரமும்‌ ஆத்ம 
சக்தியும்‌ ஒன்றுக்கொன்று முரணானவை என்பது என்னுடைய 
அபிப்பிராயம்‌. சத்தியாக்கிரகம்‌ ஆரம்பிக்கப்பட்ட சமயத்‌ 
திலும்‌ இம்‌ முரண்பாட்டை நான்‌ முற்றிலும்‌ உணர்ந்‌ 
திருந்தேன்‌. 

இவ்வபிப்பிராயங்கள்‌ கேரானவையர தவறானாவையா 
என்று யோசிக்க நாம்‌ இங்கு கிற்க வேண்டியதில்லை. சாத்துவிக 
எதிர்ப்புக்கும்‌ சத்தியாக்கிரகத்துக்கும்‌ உள்ள வித்தியாச த்தை 
இங்குக்‌ குறிப்பிடுவதே ஈம்‌ வேலையாகும்‌. இவ்விரண்டிற்கும்‌ 
அடிப்படையான ஒரு பெரிய வித்தியாசம்‌ இருப்பதையும்‌ 
கண்டோம்‌. இதை அறியாமல்‌ தங்களைச்‌ சாத்துவிக எதிர்ப்புக்‌ 
காரர்கள்‌ அல்லது சத்தியாக்கிரகிகள்‌ என்று சொல்லிக்கொள்‌ 
பவர்கள்‌, இவ்விரண்டும்‌ ஒன்றென நினைத்தால்‌, இரண்டிற்கும்‌. 
குறை ஏற்பட்டு, இதனால்‌ எதிர்பாராத தீமைகளுக்கு இடம்‌ 
உண்டாகலாம்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ நாங்கள்‌ 'சரத்துவிக 
எதிர்ப்பு! என்னும்‌ சொற்றொடரை உபயோகப்படுத்தியதன்‌ 
விளைவு என்னவெனில்‌, எங்களைப்‌ பாராட்டிய மக்கள்‌, பெண்கள்‌ 
வோட்டுரிமை வாதிகளுக்கு இருந்த துணிவு, தியாகம்‌ 
போன்ற குணங்களும்‌ எங்களிடம்‌ தென்பட்டதற்காக 
மெச்சியதன்று; பெண்கள்‌ வோட்டுரிமை வாதிகளைப்‌ போல 
நாங்களும்‌, “மக்களுக்கும்‌ பொருள்களுக்கும்‌ சேதம்‌ வினைவிக்‌ 
கக்கூடியவர்களென்று தவறாகக்‌ கருதபட்டதேயாம்‌. ஸ்ரீ ஹோஸ்‌ 
கன்‌ போன்ற தாராளம்‌ மிக்க ஒரு நண்பரும்‌ எங்களைப்‌ 
பலவீனர்களென நினைத்தார்‌. சிக்தனைக்குரிய வலிமை எத்‌ 
தகையதெனில்‌, ஒரு மனிதன்‌ தன்னைப்பற்றி எவ்வா ௫ 
நினைக்கிறானோ, அவ்வாறே முடிவில்‌ ஆகிறான்‌. காம்‌ பலவீனர்‌ 
களென்றும்‌, உதவியில்லாதவர்களென்றும்‌, இதனாலேயே சாத்‌ 


சத்தியாக்கிரமும்‌ சாத்துவிக எதிர்ப்பும்‌ 151 


துவிக எதிர்ப்புச்‌ செய்கிறோமென்றும்‌, ஈம்‌ மன த்தில்‌ இடைவிடா 
மல்‌ நினைத்து, மற்றவர்களையும்‌ அங்ஙனமே நினைக்கச்‌ செய்‌ 
வோமானால்‌, இந்த எதிர்ப்பு கமக்கு எப்போதும்‌ பலத்தை 
உண்டாக்காது. சாத்துவிக எதிர்ப்பு பலவீனர்களின்‌ ஆயுத 
மென நினைத்து, சீக்கிரத்திலே அதைக்‌ கைவிட்டுவிடுவோம்‌- 
அதற்கு மாறாக, காம்‌ சத்தியாக்கிரகிகளாக இருந்து சீக்கிரத்தி 
லேயே சக்தி படைத்தவர்களென நம்பிச்‌ சத்தியாக்கிரகம்‌ செய்‌ 
வோமானால்‌, இரண்டு தெளிவான விளைவுகள்‌ அதிலிருந்து 
தோன்றும்‌. நாம்‌ பலமுள்ளவர்கள்‌ என்ற எண்ணத்தை வளர்த்‌ 
துக்கொள்வதால்‌ நாளுக்கு காள்‌ அதிக பலம்‌ அடைகிறோம்‌. 
நமக்குள்ள சக்தி அதிகமாக ஆகச்‌ சத்தியாக்கிரகத்தின்‌ 
வலிமையும்‌ வளர்கிறது. அதை விட்டுவிடுவதற்கு ஒரு சந்தர்ப்‌ 
பத்தை ஒருபொழுதும்‌ தேடிக்கொண்டிருக்கவும்‌ மாட்டோம்‌. 

தவிர, சாத்துவிக எதிர்ப்பில்‌ அன்பிற்கு இடமில்லை. அதற்கு 
மாறாகச்‌ சத்தியாக்கிரகத்தில்‌ துவேஷத்திற்கு இடமில்லாமலிருப்‌ 
பதோடு சத்தியாக்கிரகத்தின்‌ ஆதார தத்துவத்துக்கே அது 
விரோதமாகவும்‌ ஆகிறது. சாத்துவிக எதிர்ப்பில்‌ தகுந்த தரு 
ணம்‌ ஏற்பட்டால்‌ ஆயுதப்‌ பிரயோகத்துக்கு இடம்‌ உண்டு. 
ஆனால்‌ மிகவும்‌ அனுகூலமான சந்தர்ப்பங்களிலுங்கூடச்‌ சத்தி 
யாக்கிரகத்தில்‌ பலாத்காரம்‌ விலக்கப்பட்டிருக்கிறது. சாத்துவிக 
எதிர்ப்பு பலாத்காரத்தின்‌ உபயோகத்திற்கான தயாரிப்‌ 
பென்றே பல சமயங்களிலும்‌ கருதப்படுகிறது. ஆனால்‌ சத்தி 
யாக்கிரகத்தை எப்பொழுதும்‌ அப்படிஉபயோகப்படுத்த முடி 
யாது. ஆயுதத்தின்‌ பிரயோகத்துடன்‌ சேர்ந்தே சாத்துவிக 
எதிர்ப்பும்‌ செய்யப்படலாம்‌. சத்தியாக்கிரகமும்‌ மிருகபலமும்‌ 
ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக இருப்பதால்‌ இவ்விரண்டும்‌ 
சேர்ந்திருக்க முடியாது. மிகவும்‌ கெருங்கிய உறவினர்‌, அன்பர்‌ 
களிடத்திலும்‌ சத்தியாக்கிரகம்‌ செய்யப்படலாம்‌. அவர்கள்‌ 
அன்பர்களாக இருப்பதுபோய்‌, விரோதிகளானால்‌ ஒழியச்‌ 
சாத்துவிக எதிர்ப்பு இவ்விதம்‌ அவர்களிடம்‌ செய்யமுடியாது 
சாத்துவிக எதிர்ப்பில்‌ எதிரியைத்‌ துன்பப்படுத்த வேண்டு 
மென்ற எண்ணமும்‌, கூடவே அங்ஙனம்‌ செய்தால்‌ ஏற்படும்‌ 
கஷ்டங்களைச்‌ சகிக்கத்‌ தயாராக இருக்க வேண்டுமென்ற தன்‌ 
மையும்‌ எப்பொழுதும்‌ காணப்படுகின்றன. ஆனால்‌ சத்தியாக்‌ 
கிரகத்தில்‌ பகைவனுக்குத்‌ தீமை செய்ய வேண்டுமென்ற எண்‌ 
ணம்‌ சிறிதளவும்‌ இல்லை. தான்‌ துன்பங்களுக்கு உட்படுவதன்‌ 
மூலம்‌ எதிரியை வெல்லலாம்‌ என்பதையே சத்தியாக்கிரகம்‌ 
சித்தாந்தமாகக்‌ கொண்டிருக்கிறது. 


152 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இவ்வீரண்டு சக்திகளுக்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ இவையே. 
முன்‌ சொல்லப்பட்டிருக்கிற சாத்துவிக எதிர்ப்பிற்குரிய 
குணங்கள்‌, அல்லது நீங்கள்‌ அப்படி நினைத்தால்‌ குற்றங்கள்‌, 
அப்பெயரால்‌ வழங்கும்‌ ஒவ்வோர்‌ இயக்கத்திலும்‌ காணப்‌ 
படுகின்றன என நான்‌ சொல்ல விரும்பவில்லை. ஆனால்‌ சாத்து 
விக எதிர்ப்பு ஈடத்திய பல விஷயங்களில்‌ இக்குறைகள்‌ ' 
காணப்பட்டிருக்கின்றன என்று நிரூபிக்கலாம்‌. சாத்துவிக 
எதிர்ப்புச்‌ செய்தவர்களில்‌ தலையாயவர்‌ ஏசு கிறிஸ்து என்று 
சொல்லப்படுகிறது. ஆனால்‌ அவர்‌ விஷயத்தில்‌ அந்தச்‌ சாத்து 
விக. எதிர்ப்பைச்‌ சத்தியாக்கிரகம்‌ என்றே கொள்ளவேண்டும்‌. 
சாத்துவிக எதிர்ப்புக்களின்‌ சரித்திரத்தில்‌ அக்கருத்துடைய 
சாத்துவிக எதிர்ப்புக்கள்‌ பல தோன்றவில்லை. அவைகளில்‌ ஒன்று 
டால்ஸ்டாயால்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிற ருஷிய தேசத்து 
டெளகோபார்‌ (Doukhobars)1 இயக்கம்‌. கிறிஸ்துவ மதத்தின்‌ 
ஆரம்ப காலத்தில்‌ ஆயிரக்கணக்கான கிறிஸ்து பக்தர்கள்‌ 
கொடுமைகளைப்‌ பொறுமையுடன்‌ சகித்ததற்குச்‌ சாத்துவிக 
எதிர்ப்பு என்ற சொற்றொடர்‌ உபயோகப்படுத்தப்படவில்லை. ஆத 
லால்‌ அவர்களைச்‌ சத்தியாக்கிரகிகள்‌ என்ற பிரிவில்‌ சேர்ப்பேன்‌. 
அவர்களுடைய செய்கை சாத்துவிக எதிர்ப்பே என்று சொல்லப்‌ 
படுமானால்‌, சாத்துவிக எதிர்ப்பு சத்தியாக்கிரகம்‌ என்ற அர்த்‌ 
தத்தையே கொள்கிறது. மக்கள்‌ சாதாரணமாகச்‌ சாத்துவிக 
எதிர்ப்பு என்னும்‌ ஆங்கிலச்‌ சொற்றொடரால்‌ எந்தக்‌ கருத்தைக்‌ 
கொண்டிருக்கின்றனரோ, அதிலிருந்து சத்தியாக்கிரகம்‌ அடிப்‌ 
படையாக மாறுபட்டிருக்கிற தென்பதை இந்த அத்தியாயத்தில்‌ 
எடுத்துக்காட்டுவது எனது நோக்கமாகும்‌. 

சாத்துவிக எதிர்ப்பின்‌ தன்மைகளைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, அதை அனுசரிப்போர்மீது நியாயமின்றிக்‌ குறை 
சொல்லாமல்‌ இருக்கும்பொருட்டு, நான்‌ ஓர்‌ எச்சரிக்கை விடுக்க 
வேண்டி யிருக்கிறது. சத்தியாக்கிரகிகள்‌ என்று தங்களைச்‌ 


1 டெனகோபார்‌: ஆத்துமப்‌ போரில்‌ வல்லவர்கள்‌ என்பது இதன்‌ பொருள்‌. 
18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ ருஷியாலில்‌ தோன்றிய ஒரு சமயக்‌ குழுவிளர்‌ இவர்கள்‌. 
இவர்களுடைய சமயக்குரவர்‌ பீட்டர்‌ வெரிகின்‌. கிறிஸ்துவின்‌ கடவுள்‌ தன்மையை 
மறுப்பவர்‌; சுவிசேஷச்‌ செய்திகளை உருவகப்‌ பொருளில்‌ கொள்வோர்‌ ; எந்த 
விதமான அதிகாரத்துக்கும்‌ உட்படாதவர்‌. இறைவன்‌ முன்பு எவரும்‌ சமம்‌ என்று 
கருதுபவர்‌. ஜார்‌ கால குஷிய அரசாங்கம்‌ இவர்களைக்‌ கடுமையாக தடத்தியது. 
டால்ஸ்டாய்‌, இவர்களைத்‌ தம்‌ தண்பரெனப்‌ போற்றினார்‌. ருஷிய அடக்குமுறை 
யிலிருந்து தப்ப கனடாவிலுள்ள ஸஸ்கட்சிவானில்‌ குடியேறினர்‌. அங்கே கனடா 
சமுதாயத்துடன்‌ கலத்துவிட்டனர்‌. அவர்கள்‌ பயின்ற சில சாதனைகள்‌ - அம்மண 
மாக இருத்தல்‌, குழத்தைக்‌ கல்வி - இவை சம்பந்தமாக அரசாங்கத்துக்கும்‌ இவர்‌ 
களுக்கும்‌ இடையே மனத்தாங்கல்‌ மூண்டது. 


சத்தியாக்கிரமும்‌ சாத்துவிக எதிர்ப்பும்‌ 153 


சொல்லிக்கொள்ளும்‌ எல்லோருக்கும்‌, சத்தியாக்கிரகத்தின்‌ 
தன்மைகள்‌ என்று நான்‌ விவரித்துள்ள எல்லா ஈற்பண்புகளும்‌ 
பொருந்தி யிருக்கின்றன என்று நான்‌ உரிமை கொண்டாட 
வில்லை. சத்தியாக்கிரகிகள்‌ என்று கூறிக்கொள்ளும்‌ பலர்‌, 
சத்தியாக்கிரகத்தின்‌ தத்துவங்களுக்கு முற்றிலும்‌ புதுமையான 
வர்கள்‌ என்பதையும்‌ நான்‌ அறியாதவனல்ல. சத்தியாக்கிரகம்‌ 
பலவீனர்களுடைய ஆயுதம்‌ என்று பலர்‌ நினைக்கின்றனர்‌. அதை 
ஆயுதத்தோடு கூடிய எதிர்ப்புக்குத்‌ தயார்‌ செய்யும்‌ முறையென 
மற்றவர்கள்‌ சொல்லி யிருக்கின்றனர்‌. சத்தியாக்கிரகிகள்‌ இப்‌ 
பொழுது இருக்கின்ற மாதிரியை விவரிப்பது என்னுடைய 
கோக்கமல்ல. ஆனால்‌ சத்தியாக்கிரகத்தின்‌ உட்பொருளையும்‌, 
உண்மைச்‌ சத்தியாக்கிரகிகளின்‌ குணதிசயங்களையும்‌ எடுத்‌ 
துரைப்பதே என்னுடைய நோக்கமென்று இங்கு மறுபடியும்‌ 
சொல்ல விரும்புகிறேன்‌. 


டிரான்ஸ்வாலில்‌ இந்தியர்களின்‌ இயக்கத்தைக்‌ குறிப்பதற்‌ 
காகவும்‌, அது சாதாரணமாகச்‌ சொல்லப்படும்‌ சாத்துவிக 
எதிர்ப்போடு குழப்பப்படாமல்‌ இருப்பதற்காகவும்‌ நாங்கள்‌ 
ஒரே 'சொல்லுடைய ஒரு பெயரைக்‌ கண்டுபிடிக்க வேண்டி 
யிருந்தது. அக்காலத்தில்‌ அப்‌ பெயரின்‌ பொருளுக்கு அடிப்‌ 
படையாகக்‌ கருதப்பட்ட பல தத்துவங்களையும்‌ இவ்வத்தி 
யாயத்தில்‌ காட்ட முயன்றுள்ளேன்‌. 


பதினான்காவது அத்தியாயம்‌ 
இங்கிலாந்துக்குத்‌ தூது 

குறுப்புச்‌ சட்டத்தைத்‌ தடுப்பதற்கு, அக்காட்டு அரசர்‌ 
கத்திற்கு விண்ணப்பம்‌ செய்தல்‌ முதலிய அவசியமான நட 
வடிக்கைகள்‌ யாவும்‌ டிரான்ஸ்வாலிலேயே செய்யப்பட்டன. 
பெண்களைப்‌ பாதிக்கும்‌ ஷரத்தை எடுத்துவிட்டு, அவசரச்‌ சட்‌ 
டத்தின்‌ மற்றப்‌ பிரிவுகள்‌ அனைத்தும்‌ முன்‌ இருந்த உருவிலேயே 
சட்டசபையில்‌ நிறைவேற்றப்பட்டன. இந்திய சமூகத்தினருக்கு 
மனவெழுச்சி மிகுந்திருந்தது. தங்களுக்குள்ளிருந்‌ த கட்சிபேதங்‌ 
களை நீக்கிவிட்டு, அவசரச்சட்டத்தை எதிர்ப்பதில்‌ ஒரு முகமா 
யிருந்தனர்‌. எவரும்‌ மனம்‌ தளர்ந்திருக்கவில்லை. எனினும்‌, 
சட்டப்படி பரிகாரம்‌ கிடைக்கக்கூடிய முறைகள்‌ யாவற்றையும்‌ 
முதலில்‌ முயற்சி செய்து பார்த்துவிட வேண்டும்‌ என்ற 
தீர்மானத்தையே இன்னும்‌ அனுசரித்தோம்‌. டிரான்ஸ்வால்‌ 
இவனும்‌ பிரிட்டனின்‌ கேர்‌ ஆட்சிக்கு உட்பட்ட தாயிருக்தது. 
அதன்‌ சட்டங்களுக்கும்‌, ஆளுகைக்கும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கமே 
ஜவாப்தாரியாக இருந்தது. ஆதலால்‌ அதன்‌ சட்டசபையால்‌ 
நிறைவேற்றப்படும்‌ மசோதாக்களுக்கு அரசர்‌ அனுமதி பெற 
வேண்டுமென்பது வெறும்‌ ராஜாங்க முறை மாத்திரமன்று. சில 
சமயங்களில்‌ பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ அமைப்புக்குப்‌ பொருத்த 
மின்றி இருந்தால்‌ அம்‌ மசோதாக்கள்‌ நிராகரிக்கப்பட வேண்டு 
மென்ற மந்திரிகளின்‌ யோசனையின்பேரில்‌, அவைகளுக்கு அரசர்‌ 
தம்‌ சம்மதத்தைக்‌ கொடுக்காமல்‌ இருக்கலாம்‌. அதற்கு மாறாக, 
பொறுப்பாட்சி பெற்ற ஒரு காலனி நாட்டில்‌, சட்டசபைகள்‌ 
நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு அரசருடைய சம்மதம்‌ 
என்பது அகேகமாய்‌ வெறும்‌ சம்பிரதாயமாக மட்டுமே இருக்‌ 
கும்‌. 

இங்கிலாந்துக்கு ஒரு தூதுகோஷ்டியை அனுப்ப வேண்டு 
மெனில்‌, இந்திய சமூகத்தார்‌ தங்கள்‌ முழுப்‌ பொறுப்பையும்‌ 
கன்றாக உணரவேண்டுமென நான்‌ உரைத்தேன்‌. இந்‌ கோக்‌ 
கத்தைக்‌ கொண்டு மூன்று யோசனைகளை எங்கள்‌ சங்கத்தின்‌ 
முன்னர்‌ வைத்தேன்‌. முதலாவது, எம்பயர்‌ கொட்டகையில்‌ 
நடந்த கூட்டத்தில்‌ முன்னமேயே நாங்கள்‌ எடுத்துக்கொண் 
டிருந்த பிரதிக்ஞைகளை, மறுபடியும்‌ முக்கியமான இந்தியர்‌ 


இங்கிலாந்துக்குத்‌ தூது 155 


களிடமிருந்து தனித்தனியாக வாங்கவேண்டும்‌. ஏனெனில்‌, சிலர்‌ 
சந்தேகம்‌ அல்லது பலவீனத்துக்கு இடம்‌ கொடுத்திருந்தால்‌, 
இதன்‌ மூலம்‌ தெரிந்துவிடும்‌. இந்த யோசனைக்கு ஆதரவாக 
நான்‌ சொன்ன காரணங்களில்‌ ஒன்று யாதெனில்‌, தூதுகோஷ்‌ 
டிக்குச்‌ சத்தியாக்கிரகம்‌ என்னும்‌ பக்கபலம்‌ இருப்பின்‌, அவர்கள்‌ 
ஈம்‌ சமூகத்தின்‌ தீர்மானத்தை இந்தியா மந்திரிக்கும்‌, 
குடியேற்ற நாடுகள்‌ மந்திரிக்கும்‌, பயமின்றித்‌ தைரியத்துடன்‌ 
தெரிவிக்க முடியும்‌ என்பதே. இரண்டாவதாக, பிரதிநிதிகளின்‌ 
செலவுக்கான ஏற்பாடுகளை முன்னமேயே செய்துவிட வேண்‌ 
டும்‌. மூன்றாவதாக, தூதுகோஷ்டியில்‌ அதிகபட்சம்‌ இத்தனை 
பேர்‌ இருக்க வேண்டும்‌ என்பதை நிச்சயிக்க வேண்டும்‌. 
அதிக அங்கத்தினர்‌ இருந்தால்‌ அதிக வேலை செய்ய முடியும்‌ 
என்ற தப்பபிப்பிராயத்தைத்‌ திருத்தவும்‌, சமூகத்துக்கு ஒரே 
நினைவுடன்‌ சேவை செய்ய முன்‌ வரவேண்டுமே யொழிய 
வெறும்‌ கெளரவத்துக்காகப்‌ பிரதிநிதிகளாயிருக்க முன்‌ வரக்‌ 
கூடாதென்பதைத்‌ தெளிவாக்கவும்‌, நான்‌ இந்த யோசனையைக்‌ 
கொண்டுவந்தேன்‌. 

இந்த மூன்று யோசனைகளும்‌ ஒப்புக்கொள்ளப்பட்டன. 
கையெழுத்துக்களும்‌ வாங்கப்பட்டன. பலர்‌ பிரதிக்ஞைகளில்‌ 
கையெழுத்திட்டனர்‌. ஆனால்‌ கூட்டத்தில்‌ வாயால்‌ ஒப்புக்‌ 
கொண்டவர்களிலும்‌ சிலர்‌, பிரதிக்ஞைகளில்‌ கையெழுத்‌ 
திடத்‌ -தயங்கியதைப்‌ பார்த்தேன்‌. ஒருவர்‌ ஒருதரம்‌ பிரதிக்ஞை. 
செய்துகொண்டால்‌, பிறகு நூறுதரம்‌ பிரதிக்ஞை செய்து 
கொள்ளுவதற்கும்‌ தயங்க வேண்டிய அவசியமில்லை. எனினும்‌: 
உள்ளூற எடுத்துக்கொண்ட பிரதிக்ஞைகளில்‌ மக்கள்‌ பலவீனம்‌ 
அடைவதும்‌, வாயால்‌ செய்த பிரதிக்ஞையை எழுத்து மூலம்‌: 
செய்யத்‌ தடுமாறுவதும்‌ சாதாரண அனுபவம்‌. தூதுகோஷ்டி 
யின்‌ செலவுக்குக்‌ தேவையான பணமும்‌ சேகரிக்கப்பட்டது. 


தூதுகோஷ்டியின்‌ அங்கத்தினர்களைத்‌ தேர்ந்தெடுப்பது: 
தான்‌ மிகவும்‌ கடினமாயிருந்தது. நான்‌ போகவேண்டியது 
அவசியம்‌ ; ஆனால்‌ என்னுடன்‌ மேலும்‌ யார்‌ போவது? இதில்‌ 
ஒரு முடிவுக்கு வரக்‌ கமிட்டிக்கு அதிக நேரம்‌ பிடித்தது. பல: 
இரவுகள்‌ கழிந்தன. சங்கங்களில்‌ சாதாரணமாக இருக்கும்‌ 
கெட்ட வழக்கங்களின்‌ அனுபவங்கள்‌ யாவும்‌ எங்களுக்கு ஏற்‌ 
பட்டன. என்னைத்‌ தனியாகப்‌ போகும்படிச்‌ சொல்லி, சிலர்‌ 
இத்‌ தீராச்‌ சிக்கலைத்‌ தீர்க்க முயன்றனர்‌. ஆனால்‌ நான்‌ கண்டிப்‌ 
பாய்‌ மறுத்துவிட்டேன்‌. தென்னப்பிரிக்காவில்‌ ஹிக்து- 
முஸ்லிம்‌ பிரச்ச இல்லை யென்றே கூறலாம்‌. ஆனால்‌ இவ்விரு. 


156 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வகுப்பாருக்குள்‌ அபிப்பிராய பேதமில்லை யென்று சொல்ல 
முடியாது. இந்த அபிப்பிராய வேற்றுமை என்றும்‌ அதிகமாகித்‌ 
தீவிரம்‌ அடையாமல்‌ இருக்ததற்குத்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்த 
விசேஷ நிலைமையே ஒரு காரணமாக இருக்கலாம்‌. 
தலைவர்கள்‌ அன்புடனும்‌ நேர்மையுடனும்‌ உழைத்து, தங்கள்‌ 
சமூகத்துக்கு இவ்விஷயத்தில்‌ சிறந்த உதாரணமாயிரும்து 
காண்பித்தத இதற்கு முக்கிய காரணமெனச்‌ சொல்ல 
வேண்டும்‌. ஒரு முஸல்மான்‌ என்னுடன்‌ போக வேண்டுமென்‌ 
றும்‌, அங்கத்தினர்கள்‌ இருவருக்கு அதிகமாக இருக்கக்கூடா 
தென்றும்‌ நான்‌ கூறினேன்‌. இந்திய சமூகம்‌ முழுவதற்குமே 
நான்‌ பிரதிநிதியாக இருந்ததால்‌ தங்களுடைய கோரிக்கை 
களைப்‌ பாதுகாப்பதற்கு ஒரு ஹிந்து பிரதிநிதி இருக்க 
வேண்டுமென ஹிந்துக்கள்‌ கூறினர்‌. சிலர்‌, ஒரு கொங்கணி 
முஸல்மான்‌, ஒரு மெமண்‌, ஒரு படிதார்‌, ஓர்‌ அனுவாலா 
முதலியோர்‌ இருக்க வேண்டுமென்றுகூடச்‌ சொன்னார்கள்‌. 
கடைசியில்‌ உண்மை நிலைமையை யாவரும்‌ உணர்க்தனர்‌. 
ஸ்ரீ ஹெச்‌. ஓ. அலியும்‌, நானும்‌ - ஆக இருவர்‌ மாத்திரம்‌ 
யிரதிநிதிகளாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டோம்‌. 

ஸ்ரீ. ஹெச்‌. ஓ. அலியைப்‌ பாதி மலேயாக்காரர்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. அவர்‌ தந்‌ைத இந்திய முஸல்மான்‌. அவர்‌ 
தாய்‌ மலேயாக்காரர்‌. அவரது தாய்மொழி டச்சு என்றே 
சொல்ல வேண்டும்‌. அவர்‌ ஆங்கிலமும்‌ நன்றாய்க்‌ கற்றிருந்த 
தால்‌ 'டச்‌' அளவு ஆங்கிலத்திலும்‌ நன்றாகப்‌ பேசுவார்‌. பத்‌ 
திரிகைகளுக்கு வியாசம்‌ எழுதும்‌ முறையையும்‌ அறிந்திருந்தார்‌. 
ஆரான்ஸ்வால்‌ பிரிட்டிஷ்‌ இந்தியர்‌ சங்கத்தில்‌ அவர்‌ அங்கத்‌ 
தினரா யிருந்ததுடன்‌, வெகு காலமாகப்‌ பொது வேலைகளில்‌ 
ஈடுபட்டிருக்தார்‌. ஹிந்துஸ்தானியில்‌ நன்றாகப்‌ பேசும்‌ திறனும்‌ 
அவருக்கு இருந்தது. 


இங்கிலாந்து போய்ச்‌ சேர்ந்ததும்‌, நாங்கள்‌ வேலை செய்ய 
ஆரம்பித்தோம்‌. மந்திரியிடம்‌ சமர்ப்பிக்க இங்கிலாந்துக்குப்‌ 
போகும்‌ வழியில்‌, கப்பலில்‌ ஒரு விண்ணப்பம்‌ தயார்‌ செய்திருக்‌ 
தோம்‌. அதை அச்சிட்டோம்‌. லார்டு எல்ஜின்‌ குடியேற்ற 
காடுகளின்‌ மந்திரி; லார்டு மார்லி இந்தியா மந்திரி. தாதா 
பாய்‌ ஈவ்ரோஜியைச்‌ சந்தித்து, அவர்மூலம்‌ இந்திய தேசீய 
காங்கிரஸின்‌ பிரிட்டிஷ்‌ கமிட்டியையும்‌ நாங்கள்‌ சந்தித்தோம்‌. 
எங்கள்‌ விஷயத்தை அவர்கள்‌ முன்னிலையில்‌ வைத்தோம்‌. 
காதாபாய்‌ நவ்ரோஜி சொல்லியபடி, எல்லாக்‌ கட்சிகளின்‌ 


இங்கிலாந்துக்குத்‌ தூது: : 157 


ஒத்துழைப்பையும்‌ பெற நாங்கள்‌ விரும்புவதையும்‌ தெரிவித்‌ 
தோம்‌. அக்கமிட்டி எங்கள்‌ அபிப்பிராயத்தை அங்கீகரித்தது. 
ஸர்‌ மன்கர்ஜி பாவ்நக்ரியையும்‌ கண்டோம்‌. அவரும்‌ எங்களுக்கு. 
அதிக உதவியாக இருந்தார்‌. அவரும்‌ தாதாபாயும்‌, எங்களை 
லார்டு எல்ஜினுக்கு அறிமுகம்‌ செய்துவைக்கப்‌ பாரபட்சமற்ற. 
பீரபல ஆங்கிலோ - இந்தியர்‌ ஒருவருடைய உதவியை நாடும்‌ 
படி சொன்னார்கள்‌. ஸர்‌ மன்கர்ஜி சிலரைக்‌ குறிப்பிட்டார்‌. 
அவர்களுள்‌ ஸர்‌ லெப்பல்‌ கிரிப்பின்‌ ஒருவர்‌. ஸர்‌ வி. வி. ஹண்‌ 
டர்‌ அப்பொழுது உயிருடன்‌ இல்லை. அவர்‌ இருந்திருந்தால்‌, 
தென்னாப்பிரிக்காவில்‌ இந்தியர்களின்‌ நிலைமைபற்றி அவர்‌ 
நன்கு அறிந்தவரானதால்‌, அவரே இத்‌ தூதுகோஷ்டிக்குத்‌ 
தலைமை வகித்திருப்பார்‌; அல்லது செல்வாக்குள்ள லார்டு 
சபை அங்கத்தினர்‌ ஒருவரை அவ்விதம்‌ வகிக்கச்‌ செய்‌ 
திருப்பார்‌. 

ஸர்‌ லெப்பல்‌ கிரிப்பினை நாங்கள்‌ கண்டோம்‌. அக்காலத்து 
இந்திய ராஜீய இயக்கங்களுக்கு அவர்‌ விரோதமா யிருந்‌ 
தார்‌. ஆனால்‌ இவ்விஷயத்தில்‌ அவருக்கு மிகவும்‌ அனுதாபம்‌ 
உண்டாயிற்று. மரியாதைக்காக அல்லாமல்‌, எங்கள்‌ கட்சி 
யின்‌ நியாயத்திற்காகவும்‌, உண்மைக்காகவும்‌ எங்கள்‌ தூதுக்‌ 
குத்‌ தலைமை வகிக்க ஒப்புக்கொண்டார்‌. தஸ்தாவேஜுகள்‌ 
அனைத்தையும்‌ படித்து, ' விஷயத்தை அறிந்துகொண்டார்‌. 
மற்ற ஆங்கிலோ-இந்தியர்களையும்‌, பார்லிமெண்டு சபை அங்‌ 
கத்தினர்களையும்‌, மற்றும்‌ கரங்கள்‌ பார்க்க முடிந்த பிற முக்கி 
யஸ்தர்களையும்‌ கண்டு பேசினோம்‌. தூதுகோஷ்டி லார்டு 
எல்ஜினைக்‌ கண்டது. அவர்‌ எல்லாவற்றையும்‌ கவனமாய்க்‌ 
கேட்டுக்கொண்டு, தமது அனுதாபத்தைச்‌ சொல்லி, தம்‌ 
கஷ்டங்களையும்‌ தெரிவித்து, தம்மால்‌ இயன்றதையெல்லாம்‌ 
செய்வதாக வாக்குறுதி அளித்தார்‌. அதே தூதுகோஷ்டி 
ஸ்ரீ மார்லியையும்‌ கண்டது. அவரும்‌ தம்‌ அனுதாபத்தைத்‌ தெரி 
வித்தார்‌. அவர்‌ சொன்ன பதிலின்‌ சுருக்கத்தை முன்னமேயே 
கொடுத்திருக்கிறேன்‌. ஸர்‌ வில்லியம்‌ வெட்டர்பர்ன்‌ உதவி 
யினால்‌ இந்திய விஷயங்களைப்பற்றிக்‌ கவனிக்கும்‌ காமன்ஸ்‌ 
சபைக்கமிட்டியின்‌ கூட்டமொன்று காமன்ஸ்‌ சபைக்‌ கட்டடத்‌ 
தின்‌ ஒரு பகுதியில்‌ கூட்டப்பட்டது. அவர்கள்‌ முன்னிலையி 
லும்‌, எங்களால்‌ முடிந்தவரை எங்கள்‌ கட்சியை எடுத்‌ 
துரைத்தோம்‌. அப்பொழுது ஐரிஷ்‌ கட்சிக்குத்‌ தலைவரா யிருந்த 
ஸ்ரீ ரெட்மண்டையும்‌ கண்டோம்‌. சுருங்கச்‌ சொல்லுமிடத்து, 
இள்ன கட்சியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்பதைக்‌ கவனிக்காமல்‌ 


158 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


காங்கள்‌ எத்தனை பார்லிமெண்டு அங்கத்‌ தினர் களைப்‌ 
பார்க்கக்‌ கூடுமோ அத்தனை பேரையும்‌ பார்த்தோம்‌. 
இந்திய தேசீய காங்கிரஸின்‌ பிரிட்டிஷ்‌ கமிட்டி மிக உதவி 
யாயிருந்தது. ஆனால்‌ ஆங்கில வழக்கப்படி, ஒரு குறிப்பிட்ட 
கட்சியில்‌ சேர்ந்திருந்து, ஒரு குறிப்பிட்ட அபிப்பிராயம்‌ உள்ள 
வர்கள்‌ மாத்திரமே அக்கமிட்டியில்‌ சேருவார்கள்‌. இக்கமிட்‌ 
டியுடன்‌ யாதொரு சம்பந்தமும்‌ இல்லாத பலரும்‌, எங்களுக்‌ 
குத்‌ தம்மால்‌ இயன்ற உதவி அனைத்தையும்‌ செய்தனர்‌. இவர்கள்‌ . 
எல்லோரையும்‌ சேர்த்து நிரந்தரக்‌ கமிட்டி யொன்றை 
அமைக்கத்‌ தீர்மானித்தோம்‌. எங்கள்‌ நன்மைகளைக்‌ கவனித்து 
வருவதற்கு இது மிகவும்‌ உபயோகப்படும்‌. இக்கருத்து எல்‌ 
லாக்‌ கட்சிகளில்‌ இருப்பவர்களுக்கும்‌ பிடித்திருந்தது. 

ஒரு ஸ்தாபனத்தின்‌ வேலையைச்‌ செய்யும்‌ பொறுப்பு 
பெரும்பாலும்‌ அதன்‌ காரியதரிசியின்மீதே விழும்‌. காரிய 
தரிசி, அந்த ஸ்தாபனத்தின்‌ நோக்கங்களில்‌ முழு நம்பிக்கை 
யுள்ளவராக இருப்பதோடு, அநேகமாய்த்‌ தம்‌ முழு நேரத்‌ 
தையும்‌ அந்நோக்கங்கள்‌ வெற்றி அடைவதற்காகச்‌ செலவிட்டு 
உழைக்கத்‌ தயாராக இருக்க வேண்டும்‌. இத்துடன்‌ வேலை 
செய்யும்‌ திறமையும்‌ வேண்டும்‌. முன்பு என்னிடத்தில்‌ 
தொழில்‌ பழகிக்‌ கொண்டிருந்து, , அப்பொழுது வக்கீல்‌ 
தொழிலுக்காக லண்டனில்‌ படித்துக்கொண்டிருந்த ஸ்ரீ 
எல்‌. டபிள்யூ. ரிட்ச்‌ என்ற தென்னாப்பிரிக்காவாசி ஒரு 
வரிடம்‌ இக்குணங்கள்‌ யாவும்‌ பொருந்தியிருந்தன. அவர்‌ 
இங்கிலாந்தில்‌ இருந்தார்‌. இவ்வேலையை ஏற்றுக்கொள்ள விருப்‌ 
பமும்‌ அவருக்கு இருந்தது. தென்னாப்பிரிக்கா பிரிட்டிஷ்‌ இந்‌ 
தியன்‌ கமிட்டியை அமைக்க நாங்கள்‌ முன்‌ வந்தோம்‌. 


இங்கிலாந்திலும்‌ மற்ற மேல்காடுகளிலும்‌, என்‌ அபிப்‌ 
பிராயப்படி மிகவும்‌ அநாகரிகமான ஒரு வழக்கம்‌ உண்டு. 
விருந்து வைத்து இயக்கங்களை ஆரம்பித்து வைப்பதே அது. 
தவம்பர்‌ மாதம்‌ 9-ஆம்‌ தேதியில்‌ மான்ஷன்‌ ஹவுஸில்‌, பிரிட்டிஷ்‌ 
பிரதம மந்திரி அவ்வருடத்திய திட்டத்தையும்‌, எதிர்காலத்‌ 
தைப்பற்றிய தம்முடைய ஹேஷ்யங்களையும்‌ தெரிவித்து ஒரு 
முக்கியமான பிரசங்கம்‌ செய்கிறார்‌. ஆதலால்‌ அது எல்லோரு 
டையயும்‌ கவனத்தையும்‌ ஈர்க்கும்‌. மற்றவர்களுடன்‌ மந்திரிகளும்‌ 
லண்டன்‌ நகரின்‌ லார்டு மேயர்‌ நடத்தும்‌ விருந்துக்கு அழைக்‌ 
கப்படுகின்றனர்‌. விருந்துச்‌ சாப்பாடு முடிந்ததும்‌ மதுபானம்‌ 
வழங்கப்படும்‌. வந்திருப்போர்‌ அனைவரும்‌ * விருந்தாளியின்‌ 
நலத்துக்கும்‌, உபசரிப்பவர்‌ நலத்துக்காகவும்‌ ' என்று கூறிக்‌ 


இங்கிலாந்துக்குத்‌ தூது 159 


குடிக்கின்றனர்‌. இந்தத்‌ தென்பான விஷயத்தின்‌ இடையே 
பிரசங்கங்களும்‌ நிகழும்‌. பிரிட்டிஷ்‌ மந்திரி சபைக்கு வாழ்த்‌ 
துக்‌ கூறப்படுகிறது. அவ்வாழ்த்துக்குப்‌ பதில்‌ கூறுகையில்‌ 
பிரதம மந்திரி, நான்‌ முன்‌ குறிப்பிட்டபடி முக்கியமான 
பிரசங்கத்தைச்‌ செய்கிறார்‌. பொதுவாகவும்‌ சரி, தனிப்பட்டும்‌ 
சரி, எவரிடம்‌ முக்கியமான விஷயங்களைப்‌ பேச வேண்டியிருக்‌ 
கின்றதோ, அவர்‌, வழக்கப்படி விருந்துக்கு அழைக்கப்படு 
கிறார்‌. விருந்து நடக்கும்போதோ அல்லது விருந்து முடிந்த 
பிறகோ குறிப்பிட்ட விஷயம்‌ பேசப்படும்‌. நாங்களும்‌ இவ்‌ 
வழக்கத்தை அனுசரிக்க வேண்டி யிருந்தது. ஒரு தடவை 
யல்ல, பல தடவைகளில்‌ இப்படிச்‌ செய்தோம்‌. எனினும்‌, 
இறைச்சியையும்‌ மதுவையும்‌ நாங்கள்‌ ஒருபோதும்‌ தொட்ட 
தில்லை. இங்ஙனம்‌ எங்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களில்‌ 
முக்கியமானவர்களை நாங்கள்‌ விருந்துக்கு அழைத்தோம்‌. 
சுமார்‌ நூறுபேர்‌ சாப்பிட ஏற்பாடாகி இருந்தது. இம்‌ 
கண்பர்களுக்கு வந்தனம்‌ கூறி, அவர்களிடமிருந்து விடை 
பெற்றுக்கொள்வதுடன்‌, நிரந்தரக்‌ கமிட்டியொன்று அமைப்பதே 
எங்கள்‌ விருந்தின்‌ நோக்கம்‌. இதிலும்‌ உணவுக்குப்பின்‌ 
வழக்கம்போல்‌ பிரசங்கங்கள்‌ நடந்தன. அக்கமிட்டியும்‌ அமைக்கப்‌ 
பட்டது. இதன்‌ மூலம்‌ எங்கள்‌ இயக்கத்திற்கு விளம்பரம்‌ 
கிடைத்தது. 

சுமார்‌ ஆறு வாரம்‌ இங்கிலாந்தில்‌ தங்கிய பிறகு தென்‌ 
னப்பிரிக்காவுக்குத்‌ திரும்பினோம்‌. நாங்கள்‌ 1மெடீராவைச்‌ 
சேர்ந்தபோது, ரிட்ச்‌ இடமிருந்து எங்களுக்கு ஒரு தந்தி 
கிடைத்தது. டிரான்ஸ்வால்‌ ஆசியாவாசிகள்‌ அவசரச்சட்‌ 
டத்தை அமலுக்குக்‌ கொண்டுவரும்‌ விஷயமாய்‌, மேற்கொண்டு 
எந்த யோசனைக்கும்‌ இடமிராமல்‌ அதற்குச்‌ சம்மதம்‌ தருமாறு 
அரசருக்குத்‌ தாம்‌ ஆலோசனை கூற முடியாதென லார்டு எல்‌ 
ஜின்‌ தெரிவித்தாரென அதில்‌ கண்டிருந்தது. இதனால்‌ நரங்கள்‌ 
அடைந்த ஆனந்தத்திற்கு அனவேயில்லை. கப்பல்‌ மெடீ 
ராவிலீருந்து கேப்‌ டவுனுக்குப்‌ போவதற்குப்‌ பதினான்கு 
தினங்களாயின. இந்நாட்களை நாங்கள்‌ மிகவும்‌ சந்தோஷ 
மாகக்‌ கழித்தோம்‌. மற்றக்‌ குறைகளின்‌ பரிகாரத்தைப்‌ பற்றி 
பல்‌ த ல்‌ பப ளப பல்கால்‌ அல  ் ட  0 டையய 

1. அட்லாண்டிக்‌ சமுத்திரத்தில்‌, வடமேற்கு ஆப்பிசிக்கா ஓரமாக இருக்கும்‌ 
தீவு. போர்த்துகீசியர்களுக்குச்‌ சொந்தம்‌. 315 சதுச மைல்கள்‌ பரப்புடையது. 
1950-இல்‌ இதன்‌ ஜனத்தொகை 2,609,119. திராட்சை ரசம்‌, சர்க்கரை, 
கனி வகைகள்‌ இங்கே கிடைக்கும்‌. விடுமுறைக்கு ஏற்ற உறைவிடம்‌. ஐரோப்பா 
விலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்குச்‌ செல்லும்‌ கப்பல்கள்‌ இதன்‌ வழியாகத்தான்‌ 
போகவேண்டும்‌. 


160 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


யும்‌ மனக்கோட்டை கட்டிக்கொண்டிருந்தோம்‌. ஆனால்‌ கடவு 
னின்‌ ஆக்ஞையை யார்‌ கண்டார்கள்‌? இப்படி எவ்வளவோ 
கஷ்டப்பட்டுக்‌ கட்டிய மனக்கோட்டைகளெல்லாம்‌ எப்படி 
அடியோடு தகர்ந்து அழிந்தன என்பதை அடுத்த அத்தியாயத்‌ 
தில்‌ கவனிப்போம்‌. 

ஆனால்‌, இந்த அத்தியாயத்தை முடிப்பதற்கு முன்‌ இரண்‌ 
டொரு புனிதமான நினைவுகனைப்பற்றியும்‌ நான்‌ குறிப்பிட வேண்‌ 
டும்‌. இங்கிலாந்தில்‌ ஒவ்வொரு நிமிடத்தையும்‌ நாங்கள்‌ 
பயன்படுத்திக்கொண்டோம்‌. அதிகமான சுற்றறிக்கைகள்‌ 
முதலியன எங்களால்‌ தனியே பட்டுவாடா செய்ய முடியவில்லை. 
எங்களுக்கு வெளி உதவி அவசியமாயிற்று. பணத்தால்‌ நிச்‌ 
சயமாய்‌ இவ்வுதவியைப்‌ பெறலாம்‌. ஆனால்‌ பணத்தால்‌ 
விலைக்கு வாங்கிய உதவி, சுயவிருப்பத்தால்‌ கொடுக்கப்படும்‌ 
தூய சேவைக்கு ஈடாகாது என்பது என்னுடைய நாற்பது 
வருடத்து அனுபவமாகும்‌. அதிர்ஷ்ட வசமாக, தாங்களே 
வலிய முன்‌ வந்து உதவியவர்‌ பலர்‌ இருந்தனர்‌. இங்கிலாக்‌ 
துக்குப்‌ படிக்கச்‌ சென்றிருந்த பல இளைஞர்கள்‌ எங்களைச்‌ 
சுற்றிக்‌ கொண்டனர்‌. சிலர்‌ யாதொரு பலனையும்‌ புகழையும்‌ 
எதிர்பாராமல்‌ இரவும்‌ பகலும்‌ எங்களுக்கு உதவி செய்தனர்‌. 
விலாசங்கள்‌ எழுதுவதாயிருந்தாலும்‌ சரி, அல்லது தபால்‌ 
தலைகள்‌ ஒட்டுவது, அல்லது கடிதங்களைத்‌ தபாலில்‌ கொண்டு 
போய்ப்‌ போடுவது இதுபோல்‌ எந்தப்‌ பணியும்‌ தங்கள்‌ கெளர 
வத்திற்குக்‌ குறைவானதென்று எவரும்‌ மறுத்ததாக எனக்கு 
ஞாபகம்‌ இல்லை .ஸைமண்ட்ஸ்‌ என்னும்‌ ஆங்கிலேயர்‌, இவர்கள்‌ 
எல்லோரையும்‌ மிஞ்சிவிட்டார்‌. கடவுளுக்குப்‌ பிரியமான 
வர்கள்‌ இளமையிலேயே இறந்துவிடுகின்றனர்‌ ; அங்ஙனமே 
அந்த உதாரமிக்க ஆங்கில மகனும்‌ இறந்தார்‌. நான்‌ அவரை 
முதலில்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ சந்தித்தேன்‌. அவர்‌ இந்தியா 
வுக்கும்‌ போயிருக்கிறார்‌. 1897-ஆம்‌ வருடத்தில்‌ அவர்‌ பம்பா 
யில்‌ இருந்தபோது, பிளேக்கினால்‌ பீடிக்கப்பட்ட இந்தியர்களுக்‌ 
குப்‌ பயமின்றிச்‌ சிகிச்சை செய்தார்‌. தொற்றுநோயால்‌ வாதைப்‌ 
படுகிறவர்களுக்குச்‌ சிகிச்சை செய்யும்போது மரணத்துக்கும்‌ 
அஞ்சரமல்‌ இருப்பது அவருடைய உயர்ந்த பண்புகளில்‌ ஒன்று. 
சாதி அல்லது நிறவேற்றுமை அறவே அவருக்கு இல்லை. சுயேச்‌ 
சையான சுபாவமுள்ளவர்‌. சிறுபான்மையோரிட த்திலேயே 
எப்போதும்‌ உண்மை காணப்படுமென அவர்‌ கம்பினார்‌. 
அவருடைய இந்கம்பிக்கைதான்‌ அவரை ஜொஹன்ளர்ஸ்பர்க்‌ 
கில்‌ என்பால்‌ சேர்த்தது. என்‌ கட்சி பெரும்பான்மையோர்‌ 
கொண்டதாகத்‌ தமக்குத்‌ தோன்றும்போது எனக்குச்‌ செய்‌ 


இங்கிலாந்துக்குத்‌ தூது 161 


யும்‌ உதவியை நிறுத்தி விடுவதாகப்‌ பல தடவை 
களில்‌ வேடிக்கையாக அவர்‌ என்னிடத்தில்‌ சொல்லியிருக்‌ 
கிறார்‌. ஏனெனில்‌, சத்தியம்கூடப்‌ பெரும்பான்மையோர்‌ கை 
களில்‌ பழுதாகி விடுகிறது என்பது அவர்‌ அபிப்பிராயம்‌. 
அவர்‌ அதிகம்‌ படித்தவர்‌. ஜொஹன்னஸ்பர்க்கின்‌ லட்‌ 
சாதிபதிகளில்‌ ஒருவரான ஸர்‌ ஜார்ஜ்‌ பர்ராருக்கு அவர்‌ செய 
லாளராக இருந்தார்‌. சுருக்கெழுத்து எழுதுவதில்‌ திறமை வாய்க்‌ 
தவர்‌. நாங்கள்‌ இங்கிலாந்திலிருந்த சமயம்‌ அவரும்‌ அங்கிருக்க 
நேர்ந்தது. அவர்‌ எங்கிருந்தாரென எனக்குத்‌ தெரியாது. 
ஆனால்‌ பொது வேலை சம்பந்தமாய்‌ எங்கள்‌ பெயர்‌ பத்திரிகை 
களில்‌ வெளியானதன்‌ மூலம்‌, இப்‌ பெருந்தகை ஆங்கிலேயர்‌ 
எங்களைக்‌ கண்டுபிடித்தார்‌. தம்மால்‌ இயன்ற அனைத்தும்‌ எங்க 
ஞக்குச்‌ செய்து தாம்‌ உதவ விரும்புவதாகத்‌ தெரிவித்தார்‌. 
“நீங்கள்‌ விரும்பினல்‌, உங்கள்‌ பணியாள்‌ போலவும்‌ சேவை 
செய்யத்‌ தயாராயிருக்கிறேன்‌. உங்களுக்கு ஒரு சுருக்கெழுத்து 
எழுதுபவர்‌ அவசியமெனில்‌, அதற்கு என்னைப்‌ போன்ற 
ஒருவனைக்‌ காண்பது அரிதெனத்‌ தங்களுக்கே தெரியும்‌ '' என்‌ 
றார்‌. இவ்விரு வித உதவியும்‌ எங்களுக்குத்‌ தேவையே. இந்த 
ஆங்கிலேயர்‌ இரவும்‌ பகலும்‌ எங்களுக்காக யாதோர்‌ ஊதிய 
மும்‌ இன்றி உழைத்தாரென நான்‌ சொன்னால்‌ அது மிகை 
யாகாது. இரவு பன்னிரண்டு அல்லது ஒரு மணி வரை அவர்‌ 
எப்போதும்‌ 'டைப்‌' அடிக்கும்‌ யந்திரத்தில்‌ வேலை செய்துகொண் 
டிருப்பார்‌. மற்றவர்களுக்குத்‌ தகவல்களை அறிவிக்கச்‌ செல்லும்‌ 
போதும்‌, தபாலுக்குக்‌ கடிதங்களை எடுத்துச்‌ செல்லும்‌ சமயத்தி 
லும்‌ புன்சிரிப்பே ஸைமண்ட்ஸின்‌ உதடுகளில்‌ தவழ்ந்து 
கொண்டிருக்கும்‌. அவருடைய மாத வருமானம்‌ நாற்பத்‌ 
தைந்து பவுன்கள்‌. தம்‌ நண்பர்களுக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
உதவி செய்வதில்‌ அவ்வளவையும்‌ செலவு செய்து வந்தார்‌. 
அவருக்கு வயது சுமார்‌ முப்பது இருக்கும்‌. அவருக்கு மணமாக 
வில்லை; மணம்‌ செய்துகொள்ளாமலே வாழ்நாள்‌ முழுதும்‌ 
- இருக்க விரும்பினர்‌. ஏதாவது கொஞ்சம்‌ சம்பளமாக வாங்கிக்‌ 
கொள்ளும்படி அவரை நான்‌ வற்புறுத்தினேன்‌. ஆனால்‌, அதை 
ஏற்கக்‌ கண்டிப்பாய்‌ மறுத்து, “ நான்‌ இச்சேவைக்கு ஊதியம்‌ 
பெற்றால்‌, என்‌ கடமையைச்‌ செய்யத்‌ தவறியவனாவேன்‌ " 
என்று சொல்லிவிட்டார்‌. கடைசி இரவு, நாங்கள்‌ எங்கள்‌ 
வேலையை முடித்து, பயணத்துக்குத்‌ தயார்‌ செய்துகொண்‌ 
டிருந்தபோது, அவர்‌ மூன்றுமணி வரை விழித்திருந்தது எனக்கு 
ஞாபகம்‌ இருக்கிறது. மறுகாள்‌ எங்களைக்‌ கப்பலில்‌ ஏற்றிய 
தெ. 11 


162 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பிறகே பிரிந்து சென்றார்‌. வேதனை தரும்‌ ஒரு பிரிவு அது, 
பிறருக்கு உபகாரம்‌ செய்யும்‌ தன்மை கறுப்புத்தோல்‌ போர்த்‌ 
தவருக்கு மாத்திரமே உரித்தன்று என நான்‌ பல தடவை 
களில்‌ அனுபவத்தில்‌ கண்டிருக்கிறேன்‌. 

பொது வேலை செய்ய விழையும்‌ இளைஞர்களின்‌ கன்மைக்‌ 
காக ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்‌. தாதுகோஷ்டி 
யின்‌ கணக்குகளைச்‌ சரியாக வைப்பதில்‌, கப்பலில்‌ சோடா 
முதலியவைகளுக்காகச்‌ செய்த அற்பச்‌ செலவுக்கு ரசீதுகளையும்‌ 
தாங்கள்‌ விடாமல்‌ சேர்த்திருந்தோம்‌ என்பதையே குறிப்பிடு 
கிறேன்‌. அங்ஙனமே தந்தி ரசீதுகளையும்‌ வைத்திருந்தோம்‌. 
விவரமான கணக்கு வைக்கும்போது சில்லறைச்‌ செலவுகள்‌ 
என்ற பெயரில்‌ எதையும்‌ நாங்கள்‌ எழுதியதாக ஞாபகமில்லை. 
சாதாரணமாக, சில்லறைச்‌ செலவு என்பது எங்கள்‌ கணக்‌ 
கில்‌ கிடையாது. அப்படி ஏதாவது கணக்கில்‌ காணப்பட்‌ 
டாலும்‌, மாலையில்‌ கணக்கு எழுதும்போது விவரங்கள்‌ மறந்து 
போன சில பென்னிகள்‌ அல்லது ஷில்லிங்குகள்‌ கொண்ட 
செலவுதான்‌ இவ்வகையில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌. 

கல்லது கெட்டதை அறியும்‌ வயது வந்ததிலிருந்து, நாம்‌ 
டிரஸ்டிகள்‌ அல்லது பொறுப்பிற்கு உரியவராகிறோம்‌. இந்த 
உண்மையை இந்த வாழ்க்கையில்‌ தெளிவாகக்‌ கவனித்திருக்கி 
றேன்‌. பெற்றோர்களோடு இருக்கும்வரை, ஈம்மிடத்தில்‌ கம்பிக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்திற்கோ அல்லது காரியங்‌ 
களுக்கோ அவர்களுக்குக்‌ கணக்குக்‌ கொடுத்தாகவேண்டும்‌. அவர்‌ 
களுக்கு ஈம்‌ நேர்மையைக்‌ குறித்து நம்பிக்கையிருந்து, ஈம்மிடத்‌ 
தில்‌ கணக்குக்‌ கேட்காமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ அது ஈம்‌ பொறுப்‌ 
பைக்‌ குறைத்துவிடுவதில்லை. நாம்‌ சுயேச்சையான குடும்ப 
மனிதராகும்போது, குடும்பப்‌ பொறுப்பு ஈமக்கு ஏற்படுகிறது. 
கம்‌ சம்பாதனைக்கு காம்‌ ஏகபோகச்‌ சொதந்தக்காரர்களல்ல. 
கம்‌ குடும்பத்‌ தவர்களும்‌ ஈம்முடன்‌ சேர்ந்து அதை அனுபவிக்க 
வேண்டியவர்களாயிருக்கின்றனர்‌. அவர்களை முன்னிட்டு காம்‌ 
ஒவ்வொரு தம்மிடிக்கும்‌ கணக்கு வைக்க வேண்டும்‌. சொந்த 
வாழ்க்கையிலே நமக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கிறதென்‌ 
றால்‌, பொது வாழ்க்கையில்‌ அது இன்னும்‌ அதிகமாகிறது. 
தாங்கள்‌ ஹரிச்சந்திரனைப்‌ போல்‌ சந்தேகத்துக்கு இடமில்லாத: 
வர்களென நினைத்து, தங்களிடத்தில்‌ ஒப்படைக்கப்பட்டிருக்கும்‌ 
காரியங்கள்‌ செய்யவோ அல்லது பணத்திற்கு விவரமான கணக்கு 
எழுதவோ தாங்கள்‌ கடமைப்பட்டவர்களல்ல வென்று கருதும்‌, 
பொது வேலைகளில்‌ ஈடுபட்டுத்‌ தொண்டு செய்ய வரும்‌ பொது 


இங்கிலாந்துக்குத்‌ தூது 163 


ஜன ஊழியர்களில்‌ சிலரை நான்‌ கவனித்திருக்கிறேன்‌. இது 
முற்றிலும்‌ அறிவீனமாகும்‌. ஏனெனில்‌, கணக்குகள்‌ வைப்‌ 
பதற்கும்‌ நம்பிக்கை அல்லது அவரநம்பிக்கைக்கும்‌ யாதொரு 
சம்பந்தமும்‌ இல்லை. கணக்குகள்‌ வைப்பது ஒரு தனிக்‌ கடமை 
யாகும்‌. நேர்மையாக வேலை செய்வதற்கு அது மிக அவசிய 
மானது. நாம்‌ சேவை செய்யும்‌ ஸ்தாபனத்தைச்‌ சேர்ந்த 
பிரதானமான அங்கத்தினர்கள்‌, மரியாதைக்காகவோ அல்லது 
அச்சத்தினலோ நம்மிடத்தில்‌ கணக்குகளைக்‌ கேட்காமலிருந்‌ 
தால்‌, அவர்களும்‌ குற்றம்‌ செய்தவர்களே ஆவார்கள்‌. சம்பளம்‌ 
பெறும்‌ ஒரு வேலைக்காரன்‌, அவன்‌ செய்த வேலைக்கும்‌ அவன்‌ 
செலவு செய்த பணத்துக்கும்‌ கணக்கு வைக்கக்‌ கடமைப்பட்‌ 
டிருக்கிறானென்றால்‌, தொண்டனாக வேலை செய்ய முன்வருபவன்‌ , 
கணக்கு வைக்க இன்னும்‌ அதிகமாகக்‌ கடமைப்பட்டவ 
கிறான்‌. ஏனெனில்‌, அவன்‌ வேலையே அவனுக்கு வெகுமதியாக 
இருக்கிறது. இது மிகவும்‌ முக்கியமான ஒரு விஷயம்‌. பல 
ஸ்தாபனங்களில்‌ இது சாதாரணமாகப்‌ போதுமான அளவு 
கவனிக்கப்படுவதில்லை என்று எனக்குத்‌ தெரியுமாகையால்‌, 
நான்‌ இவ்விஷயத்தைப்பற்றி இங்கு அதிகமாகக்‌ கூறத்‌ 
துணிந்தேன்‌. 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
கோணல்‌ முறை 


மெடீராவில்‌ எங்களுக்குக்‌ கிடைத்த தந்திக்கு அதிக 
மதிப்புக்‌ கொடுத்துவிட்டோம்‌ என்பதை காங்கள்‌ கேப்டவுவில்‌ 
இறங்கியதும்‌, அதைவிட அதிகமாக ஜொஹன்னஸ்பர்க்கை 
அடைந்ததும்‌ கண்டோம்‌. இத்தந்தியை அனுப்பி யிருந்த 
ஸ்ரீ ரிட்ச்‌ இதற்கு ஐவாப்தாரி அல்ல. இம்மசோதா கிராகரிக்‌ 
கப்பட்டதைப்பற்றித்‌ தாம்‌ கேள்வியுற்றதையே அவர்‌ தந்தி 
யடித்திருந்தார்‌. நாம்‌ முன்‌ கூறியபடி, டிரான்ஸ்வால்‌ அச்சம 
யத்தில்‌, அதாவது 1900-ஆம்‌ வருடத்தில்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ 
நேர்‌ நிர்வாகத்திற்குட்பட்ட காலனியாக இருந்தது. அத்தகைய 
காலனிகளுக்கு இங்கிலாந்தில்‌ பிரதிநிதிகள்‌ இருந்தனர்‌. குடி 
யேற்ற நாடுகளின்‌ கலங்கள்பற்றிய எல்லா விஷயங்களிலும்‌, குடி 
யேற்ற காட்டு மந்திரிக்கு யோசனை சொல்வது அப்பிரதிகிதி 
களின்‌ கடமைகளில்‌ ஒன்று. தென்னாப்பிரிக்காவின்‌ பிரபல 
வக்கீலான ஸர்‌ ரிச்சர்டு சாலமன்‌ அப்போது டரான்ஸ்வாலின்‌ 
பிரதிநிதியாக அங்கிருந்தார்‌. அவருடன்‌ ஆலோசித்து லார்டு 
எல்ஜின்‌ கறுப்புச்சட்டத்தை நிராகரித்துவிட்டார்‌. 1907-ஆம்‌ 
வருடம்‌ ஐனவரி மாதம்‌ முதல்‌ தேதியன்று டிரான்ஸ்வாலுக்குப்‌ 
பொறுப்பாட்சி கொடுக்கப்பட வேண்டியிருந்தது. பொறுப்‌ 
பாட்சி கிடைத்த பிறகு டிரான்ஸ்வாலில்‌ ஏற்படுத்தப்படும்‌ 
சட்டசபையில்‌ இதைப்‌ போன்றதொரு சட்டம்‌ நிறைவேற்றப்‌ 
படுமானால்‌ அதற்கு அரசர்‌ அங்கீகாரம்‌ மறுக்கப்‌ படமாட்டாது 
என லார்டு எல்ஜின்‌, ஸர்‌ ரிச்சர்டு சாலமனுக்கு உறுதி கொடுத்‌. 
திருந்தார்‌. ஆனால்‌ டிரான்ஸ்வால்‌, பிரிட்டனின்‌ நேர்‌ ஆட்சிக்‌. 
குட்பட்ட காலனியாக இருக்கும்வரை, பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ ' 
நேராகவே இவ்வகுப்புச்‌ சட்டங்களுக்கு ஐவாப்தாரியெனக்‌ 
கருதப்படும்‌. நிறவேற்றுமை பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்தின்‌ 
அடிப்படையான கொள்கைகளுக்கு மாறாக இருப்பதால்‌, 
இச்சட்டத்தை நிராகரிக்கும்படி அரசருக்கு அவர்‌ யோசனை . 
சொல்லாமல்‌ இருக்க முடியவில்லை. 

இச்சட்டம்‌ பெயரளவில்‌ நிராகரிக்கப்பட்டு, அதே சமயத்‌ 
தில்‌ டிரான்ஸ்வால்‌ ஐரோப்பியர்கள்‌ தங்கள்‌ விருப்பம்போல்‌ 
நடக்க முடியுமானால்‌, அவ்வளவு நல்ல ஏற்பாட்டுக்கு ஸர்‌ 
ரிச்சர்டு சாலமன்‌ ஆட்சேபனை செய்ய யாதொரு காரணமும்‌ 


கோணல்‌ முறை 165 


இல்லை. கான்‌ இதைக்‌ கோணல்‌ முறை என்று சொல்லியிருக்‌ 
கிறேன்‌. ஆனுல்‌ நியாயமாக அதற்கு இன்னும்‌ அதிகக்‌ கடுமை 
யான பெயரும்‌ கொடுக்கலாம்‌. பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ தங்கள்‌ 
கேர்‌ நிர்வாகத்திற்குட்பட்ட காலனிகளின்‌ சட்டங்களுக்கு 
ஐவாப்தாரியா யிருக்கின்றது. அதன்‌ அரசியல்‌ அமைப்பில்‌ 
சாதி அல்லது நிறம்‌ காரணமாக வேற்றுமை பாராட்ட இட 
மில்லை; அதுவரை நலமே. பொறுப்பாட்சி அடைந்திருக்கும்‌ 
காடுகளின்‌ சட்டசபைகள்‌ நிறைவேற்றும்‌ சட்டங்களைப்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ திடீரென்று நிராகரிக்க முடியாதென்பதும்‌ எவருக்‌ 
கும்‌ விளங்கும்‌. ஆனால்‌ குடியேற்ற நாடுகளின்‌ ஏஜெண்டுகளுடன்‌ 
தனியாய்க்‌ கூடிப்‌ பேசி, ஏகாதிபத்தியத்தின்‌ அரசியல்‌ அமைப்‌ 
புக்கு வெளிப்படையாகவே மாறாக இருக்கும்‌ மசோ தாக்களுக்கு, 
அவை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னமேயே அரசர்‌ சம்மதம்‌ 
தருவதாக வாக்களிப்பது பிசிட்டிஷ்‌ அரசியலையே பகிரங்கமாக 
மீறுவதாகும்‌. நம்பிக்கைத்‌ துரோகமும்‌, ஒருவர்‌ உரிமைகளைக்‌ 
கொள்ளை அடிப்பதோடு அவர்களுக்கு அநியாயம்‌ செய்வதும்‌ அல்‌ 
லாமல்‌ இது வேறு என்ன ? உண்மையைச்‌ சொல்லுமிடத்து, 
லார்டு எல்ஜின்‌, டிரான்ஸ்வால்‌ ஐரோப்பியர்களுக்கு, அவர்கள்‌ 
இந்தியர்களுக்கு விரோதமாகச்‌ செய்துவந்த காரியங்களுக்குத்‌ 
தமது வாக்குறுதியின்‌ மூலம்‌ உற்சாகம்‌ அளித்தார்‌. அவர்‌ அப்‌ 
படிச்‌ செய்ய விரும்பினால்‌, இந்தியர்‌ தூதுகோஷ்டீயிடம்‌ அதைத்‌ 
தெளிவாகச்‌ சொல்லியிருக்க வேண்டும்‌. உண்மையில்‌ பொறுப்‌ 
யாட்சி அனுபவிக்கும்‌ குடியேற்ற காடுகளில்‌ சட்டங்கள்‌ இயற்‌ 
றப்படும்‌ பொறுப்பிலிருந்து சாம்ராஜ்ய சர்க்கார்‌ தப்ப முடி 
யாது. அந்கரடுகளும்‌ பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ அமைப்பின்‌ அடிப்‌ 
படையான கொள்கைகளை ஒப்புக்கொள்ளக்‌ கடமைப்பட்டிருக்‌ 
கின்றன. உதாரணமாக, அந்நாடு எதுவும்‌ சட்டபூர்வமாக 
அடிமைகளை வைத்துக்கொள்வதென்பதை இனிமேல்‌ அனுசரிக்க 
முடியாது. லார்டு எல்ஜின்‌ கறுப்புச்‌ சட்டத்தை, அடாத 
சட்டம்‌ என்று நிராகரித்திருக்தால்‌, அந்தக்‌ காரணத்தின்‌ 
பேரில்தான்‌ அவர்‌ அதை நிராகரிக்க முடியும்‌. பொறுப்பாட்சி 
கிடைத்த பிறகும்‌ டிரான்ஸ்வால்‌ இம்மாதிரி அக்கிரமமான 
சட்டத்தைச்‌ செய்ய முடியாதென்றும்‌, அப்படிச்‌ செய்ய அது 
நினைத்திரு்தால்‌ பொறுப்பாட்சியைப்‌ போன்ற உயர்ந்த அம்‌ 
தஸ்தை அதற்குக்‌ கொடுப்பதற்கு முன்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்‌ 
கம்‌ மறுபடியும்‌ தீர யோசிக்கவேண்டி கேரிடுமென்றும்‌ 
ஸர்‌ ரிச்சர்டு சாலமனுக்கு அறிவுறுத்தவேண்டியதே லார்டு 
எல்ஜினின்‌ கடமையாகும்‌. அல்லது இந்தியர்களுடைய உரி 
மைகள்‌ சரியாகப்‌ பாதுகாக்கப்பட வேண்டும்‌ என்ற கிபந்த 


166 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வையின்‌ பேரில்தான்‌ பொறுப்பாட்சி கொடுக்கப்படுமென ஸர்‌ 
ரிச்சர்டு சாலமனுக்கு அவர்‌ சொல்லியிருக்கவேண்டும்‌. இத்‌ 
தகைய நேர்மையான வழியில்‌ நடப்பதற்கு மாறாக அவர்‌, 
இந்தியர்களுக்கு உதவி செய்வதுபோல்‌ வெளிக்குக்‌ காண்‌ 
பித்து, அதே சமயத்தில்‌ உண்மையில்‌ ரகசியமாக டிரான்ஸ்‌ 
வால்‌ சர்க்காருக்கு உதவியாக, தாம்‌ நிராகரித்த அதே 
சட்டத்தை மறுபடியும்‌ டிரான்ஸ்வால்‌ அரசாங்கம்‌ நிறைவேற்று 
வதற்கான தைரியம்‌ கொடுத்தார்‌. பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ 
பின்பற்றிய வஞ்சக முறை இது ஒன்றுமாத்திரம்‌ அன்று; 
இது முதலாவதுமன்று. மேலெழுந்தவாரியாக அதன்‌ சரித்திரத்‌ 
தைப்‌ படிப்போருக்கும்‌ இம்மாதிரி நிகழ்ச்சிகள்‌ எளிதில்‌ 
தென்படும்‌. 

ஆதலால்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கமும்‌ லார்டு எல்ஜினும்‌ எங்‌ 
களிடத்தில்‌ செய்த தந்திரத்தைப்‌ பற்றியே ஜொஹன்னஸ்‌ 
பர்க்கில்‌ மக்களிடை எங்கும்‌ பேச்சு. தென்னாப்பிரிக்காவில்‌ 
எங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம்‌, மெடீராவீல்‌ எங்களுக்கு 
உண்டான மகிழ்ச்சி போல்‌ அதிகமாயிருந்தது. எனினும்‌, 
இந்த வஞ்சகத்தால்‌ உடனடியாக உண்டான பயன்‌ யாதெ 
னில்‌ ,நம்‌ சமூகத்தினர்‌ முன்னைவிட உற்சாகம்‌ கொண்டனர்‌. 
பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ உதவியின்றி நம்‌ போராட்டத்தை 
நடத்த வேண்டியிருப்பதுபற்றி காம்‌ ஒருபோதும்‌ பயப்படக்‌ 
கூடாதென ஒவ்வொருவரும்‌ சொன்னார்கள்‌. இச்சட்டத்தை 
எதிர்ப்பதாக நாங்கள்‌ கடவுளின்‌ பெயரால்‌ சத்தியம்‌ 
செய்திருந்தோம்‌. அக்கடவுளிடத்திலிருந்தும்‌, ஈம்‌ இடத்‌ 
திலிருந்துந்தான்‌ உதவியை எதிர்பார்க்க வேண்டும்‌. நமக்கு 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாய்‌ மட்டும்‌ இருப்போமானால்‌ 
கோணல்‌ முறையும்‌ உரிய காலத்தில்‌ நேராகும்‌. 


பொறுப்பாட்சி டிரான்ஸ்வாலில்‌ ஸ்தாபிக்கப்பட்டது. 
புதுச்‌ சட்டசபையில்‌ நிறைவேற்றப்பட்ட முதல்‌ காரியம்‌ சர்க்‌ 
காரின்‌ வரவு செலவுத்‌ திட்டம்‌. இரண்டாவதாக, ஆசியாவாசி 
கள்‌ பதிவுச்சட்டம்‌ நிறைவேறியது. காலத்தை அனுசரித்து 
மாற்றப்பட வேண்டிய தேதித்‌ திருத்தமொன்று இதன்‌ ஒரு 
பீரிவில்‌ செய்யப்பட்டதைத்‌ தவிர, மற்றப்படி இது முந்திய 
அவசரச்‌ சட்டத்தின்‌ நேர்‌ ஈகலாகவே யிருந்தது. 1907-ஆம்‌ 
வருடம்‌ மார்ச்சு மாதம்‌ 21-ஆம்‌ தேதி நடந்த சட்டசபைக்‌ 
கூட்டத்திலேயே மிகத்‌ துரிதமாக இதை கிறைவேற்றினர்‌... 
அவசரச்சட்டம்‌ நிராகரிக்கப்பட்டது யாவும்‌ கனவென 
மறந்தாயிற்று. இந்தியர்கள்‌ வழக்கம்போல விண்ணப்பங்கள்‌ 


கோணல்‌ முறை 167 


முதலியன கொடுத்தனர்‌. ஆனல்‌ அவைகளை யார்‌ கவனிப்‌ 
பார்கள்‌? அச்சட்டம்‌ 1907-ஆம்‌ வருடம்‌ ஜூலை மாதம்‌ முதல்‌ 
தேதியிலிருந்து அமலுக்கு வருமெனப்‌ பிரகடனம்‌ செய்யப்‌ 
பட்டது. ஜூலை மாதம்‌ 31-ஆம்‌ தேதிக்குள்‌ இந்தியர்கள்‌ பதி 
வுக்கு விண்ணப்பம்‌ செய்யவேண்டுமெனச்‌ சொல்லப்பட்டது. 
அச்சட்டம்‌ அமலுக்குக்‌ கொண்டுவருவதில்‌ காலதாமதமான 
தற்குக்‌ காரணம்‌ இந்தியர்களுக்கு உபகாரம்‌ செய்யவேண்டு 
மென்பதற்காக அல்ல; ஆனால்‌ அவ்விஷயத்தின்‌ அவசியத்‌ 
தைக்‌ குறித்தே சிறிது தாமதம்‌ செய்தனர்‌. முறைப்படி அச்‌ 
சட்டத்திற்கு அரசர்‌ அனுமதி வருமுன்‌ சிறிதுகாலம்‌ கழிய 
வேண்டும்‌. அச்சட்டத்தில்‌ கண்ட நமுனாக்களைத்‌ தயார்‌ செய்‌ 
வதற்கும்‌, அனுமதிச்‌ சீட்டுகள்‌ கொடுக்கும்‌ ஆபீசுகளைப்‌ பல 
இடங்களில்‌ திறப்பதற்கும்‌ சிறிது காலமாகும்‌. ஆதலால்‌ இத்‌ 
தாமதம்‌ டிரான்ஸ்வால்‌ அரசாங்கத்தின்‌ சொந்த செளகரியத்‌ 
திற்காகவே செய்யப்பட்டது. 


பதினாருவது அத்தியாயம்‌ 
அகமத்‌ முகம்மது காச்சலியா 


தூ£து கோஷ்டி இங்கிலாந்துக்குப்‌ போய்க்கொண்டிருந்த 
போது, தென்னாப்பிரிக்காவீல்‌ குடியேறியிருந்த ஓர்‌ ஆங்கிலே 
யருடன்‌ ஆசியாவாசிகளுக்கு விரோதமான சட்டத்தைப்‌ பற்றிப்‌ 
பேச நேர்ந்தது. நாங்கள்‌ எந்த நோக்கத்துடன்‌ இங்கி 
லாந்து போகிறோம்‌ என்பதை நான்‌ அவருக்குச்‌ சொன்ன 
போது அவர்‌, “காயின்‌ கழுத்துப்பட்டையை ஒழிப்பதற்காக 
நீங்கள்‌ லண்டன்‌ போகிறீர்கள்‌ எனக்‌ காண்கிறேன்‌' என்று 
சொன்னார்‌. இதன்‌ மூலம்‌ அவர்‌ டிரான்ஸ்வால்‌ அனுமதிச்‌ 
சீட்டை காயின்‌ கழுத்துப்பட்டைக்கு ஒப்பிட்டார்‌. இப்படிச்‌ 
சொல்லியதில்‌ அவர்‌ இந்தியர்கள்பால்‌ தமக்குள்ள வெறுப்பை 
யும்‌ அவர்கள்‌ அவமானம்‌ அடைவதில்‌ தமக்குள்ள சந்தோஷத்‌ 
தையும்‌ காண்பித்தாரா அல்லது இவ்விஷயத்தில்‌ தமக்கிருந்த 
அதிக மனக்கஷ்டத்தைக்‌ வெளிப்படுத்தினரா என்று எனக்கு 
அப்போது விளங்கவில்லை; இப்போதும்‌ தெரியவில்லை. ஒரு 
வருடைய உரைகளை அவருக்கு ஊறு செய்யும்வகையில்‌ பொருள்‌ 
செய்யலாகாது என்பது நல்விதி. அதன்படி அவர்‌ அணியான 
சொற்களைத்‌ தம்‌ மனக்கஷ்டத்தை வெளிப்படுத்தவே உபயோ 
கப்படுத்தினாரென்று நான்‌ நினைக்கிறேன்‌. அது எப்படியிருந்த 
போதிலும்‌ டிரான்ஸ்வால்‌ அரசாங்கம்‌ நாயின்‌ கழுத்துப்‌ 
பட்டையை இந்தியர்கள்‌ கழுத்தில்‌ போட ஒரு பக்கம்‌ ஆயத்‌ 
தம்‌ செய்துகொண்டிருந்தது. மற்றொரு பக்கம்‌, இந்தியர்கள்‌ 
அந்த அரசாங்கத்தின்‌ குரூர முறையை எதிர்க்கத்‌ தயாராவது 
டன்‌, இந்நாய்க்‌ கமுத்துப்பட்டையை என்றென்றும்‌ அணியா 
மல்‌ இருக்கத்‌ தாங்கள்‌ செய்த தீர்மானத்தைப்‌ பலப்படுத்தக்‌ 
கூடிய வழிகளை வகுத்துக்கொண்டிருந்தனர்‌. இங்கிலாந்திலும்‌ 
இந்தியாவிலுமுள்ள நண்பர்களுக்குக்‌ கடிதம்‌ எழுதி அப்போ 
தைக்கப்போது ஏற்படும்‌ நில்மையைப்பற்றி அவர்களுக்குத்‌ 
தெரிவித்துக்‌ கொண்டுதானிருந்தோம்‌. ஆனால்‌ ஒரு சத்தியாக்கிர 
கப்‌ போராட்டம்‌ வெளி உதவியை வெகுவாக சஈம்பியிருப்பதன்று. 
உள்‌ பரிகாரங்களே அதிகப்‌ பயனைத்‌ தரும்‌. ஆதலால்‌, சமூகத்‌ 
தைச்‌ சேர்ந்த எத்தரத்தவரையும்‌ போராட்டத்திற்குத்‌ தகுதி 
உள்ளவராக்குவதில்‌ தலைவர்கள்‌ முழுநேரமும்‌ ஈடுபட்டிருந்‌ தனர்‌. 


அகமத்‌ முகம்மத்‌ காச்சலியா 169 


இப்போராட்டத்தை எந்த ஸ்தாபனத்தின்‌ மூலம்‌ ஈடத்துவ 
தென்பது, எங்களுக்கு முண்டதோர்‌ முக்கியமான கேள்வி. 
டிரான்ஸ்வால்‌ பிரிட்டிஷ்‌ இந்தியர்கள்‌ சங்கத்தில்‌ அதிகமான 
உறுப்பினர்களிருந்தனர்‌. அது நிறுவப்பட்ட காலத்தில்‌ சத்தி 
யாக்கிரகம்‌ பிறக்கவே இல்லை. அநீதியான சடடங்களை முன்பு 
அது எதிர்த்திருக்கின்றது. இனியும்‌ ஒன்று அல்லது பல 
அநியாயச்‌ சட்டங்களையும்‌ அது எதிர்த்தே ஆகவேண்டும்‌. 
கொடிய சட்டங்களை எதிர்ப்பதைத்‌ தவிர ராஜீய, சமூகத்‌ 
துறைகளிலும்‌ பல காரியங்களை அது செய்து வந்தது. மேலும்‌ 
அச்சங்கத்தின்‌ எல்லா உறுப்பினர்களும்‌ கறுப்புச்‌ சட்டத்தைச்‌ 
சத்தியாக்கிரகத்தினால்‌ எதிர்ப்பதற்குப்‌ பிரதிக்ஞை செய்து 
கொள்ளவில்லை. சத்தியாக்கிரகப்‌ போராட்டத்துடன்‌ இணை 
வதாக இருந்தால்‌ அச்சங்கத்துக்கு ஏற்படக்கூடிய வெளித்‌ 
தீங்குகளையும்‌ நாம்‌ கவனிக்கவேண்டும்‌. டிரான்ஸ்வால்‌ அரசாங்‌ 
கம்‌, இப்போராட்டத்தை ராஜாங்கத்திற்கு விரோதமான 
தென்றும்‌, இதை நடத்தும்‌ ஸ்தாபனங்கள்‌ அனைத்தும்‌ சட்ட 
விரோதமான ஸ்தாபனங்களென்றும்‌ தீர்மானித்தால்‌ என்ன செய்‌ 
வது? சத்தியாக்கிரகிகளல்லாத உறுப்பினர்களின்‌ நிலைமை அப்‌ 
போது என்ன ஆகும்‌? சத்தியாக்கிரகம்‌ என்ற எண்ணமே 
குருத்து விடாதபோது, சேர்க்கப்பட்ட நிதிகளின்‌ நிலைமை 
என்ன ஆகும்‌? இவையெல்லாம்‌ மிக முக்கியமான விஷயங்கள்‌. 
கடைசியாக, நம்பிக்கை யில்லாமையாலோ அல்லது பலவீனத்‌ 
தாலோ அல்லது வேறு எக்காரணத்தாலோ இப்போரில்‌ 
சேராதவர்கள்பேரில்‌ எந்தவிதமான விரோத எண்ணங்களும்‌ 
கொள்ளாமலிருப்பதோடு முந்திய நட்புறவு குறையாமலிருக்க 
வேண்டுமென்றும்‌, சத்தியாக்கிரகப்‌ போரைத்‌ தவீர மற்றெல்லா 
விஷயங்களிலும்‌ அவர்களுடன்‌ சேர்ந்து உழைக்க வேண்டு 
மென்றும்‌, சத்தியாக்கிரகிகள்‌ திடமான கருத்துக்‌ கொண் 
டிருந்தனர்‌. 


இக்காரணங்களையெல்லாம்‌ முன்னிட்டு இப்பொழுதிருந்த 
ஸ்தாபனங்கள்‌ எதன்‌ சார்பிலும்‌ சத்தியாக்கிரகப்‌ போராட்‌ 
டத்தை நடத்தக்கூடாதென்ற முடிவுக்கு இந்திய சமுகத்தினர்‌ 
வந்தனர்‌. தங்களாலியன்ற எல்லா உதவியையும்‌ செய்து, 
சத்தியாக்கிரகத்தைத்‌ தவிர மற்றெல்லா முறைகளையும்‌ கை 
யாண்டு இக்கறுப்புச்‌ சட்டத்தை இப்போதுள்ள ஸ்தாபனங்கள்‌ 
எதிர்க்கலாம்‌. சத்தியாக்கிரகத்தின்‌ மூலம்‌ போராட்டம்‌ 
கடத்துவதற்காகச்‌ * சாத்துவிக எதிர்ப்புச்‌ சங்கம்‌' என்ற ஸ்தாப 
னம்‌ சத்தியாக்கிரகிகளால்‌ ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 


170 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஆங்கிலப்‌ பெயரிலிருந்து அதுவரை - அதாவது இச்சங்கம்‌ 
ஏற்படுத்தப்பட்டபோது - * சத்தியாக்கிரகம்‌! என்ற சொல்‌ 
கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை வாசகர்கள்‌ அறியலாம்‌. 
இவ்வேலைக்காக ஒரு புது ஸ்தாபனம்‌ நிறுவியதன்‌ விவேகத்‌ 
தைப்‌ பிற்காலத்திய அனுபவம்‌ நிருபித்துவிட்டது. அப்போ 
திருந்த ஸ்தாபனங்கள்‌ சத்தியாக்கிரகத்துடன்‌ சேர்க்கப்பட்டி 
ருந்தால்‌, சத்தியாக்கிரக இயக்கம்‌ முன்னேறி இராது. பலர்‌ இப்‌ 
புதிய சங்கத்தில்‌ உறுப்பினராய்ச்‌ சேர்ந்து கொண்டனர்‌. சமூ 
கமும்‌ அதற்குத்‌ தாராளமாய்ப்‌ பணம்‌ கொடுத்து உதவியது. 

பணமில்லை என்ற குறையால்‌ எந்த இயக்கமும்‌ நின்றுவிட 
வில்லை; அல்லது சிரமப்படவுமில்லை என்பதை அனுபவத்தி 
லிருந்து நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. உலகத்து எந்த இயக்கமும்‌ 
பணமின்றி நடந்துவிடுமென்பது இதன்‌ பொருளன்று. ஆனால்‌, 
உண்மையும்‌, நல்ல தன்மையுமுள்ளவர்கள்‌ தலைமையிலிருந்தால்‌ 
வேண்டிய தொகைகள்‌ வந்தே தீருமென்பது இதன்‌ பொருள்‌ 
அதிகப்படியான பணம்‌ கிடைத்தாலும்‌ ஓர்‌ இயக்கம்‌ வீழ்ச்சி 
யடைவதுண்டு என்பதையும்‌ நான்‌ கண்டிருக்கிறேன்‌. ஆதலால்‌ 
ஒரு பொது ஸ்தாபனம்‌ அதன்‌ பணத்திலிருந்து வரும்‌ வட்டி 
யால்‌ நடத்தப்பட்டால்‌, அதைப்‌ பாவமென்று சொல்லமாட்‌ 
டேன்‌. ஆனால்‌ அது மிகவும்‌ தவறான முறை என நிச்சயமாய்ச்‌ 
சொல்லுவேன்‌. எல்லாப்‌ பொது ஸ்தாபனங்களுக்கும்‌ பொது 
ஜனங்களே நிதியமாக இருக்கவேண்டும்‌, பொதுஜனங்கள்‌ 
வீருப்புக்கு மீறி ஒரு நாள்கூட அவை இருக்கக்கூடாது. அதிக 
முதல்‌ சேர்க்கப்பட்டு, அதற்கு வரும்‌ வட்டியைக்‌ கொண்டு 
நடத்தப்படும்‌ ஸ்தாபனங்கள்‌ பொதுஜன அபிப்பிராயத்திற்கு 
இணங்கும்‌ தன்மையை இழந்து பொறுப்பற்றனவாய்த்‌ தங்‌ 
கள்‌ இஷ்டப்படியெல்லாம்‌ நடக்கின்றன. நிரந்தரமான நிதிகளி 
னால்‌ நிர்வகிக்கப்படும்‌ பல சமூக, மத சம்பந்தமான ஸ்தா 
பனங்களின்‌ சீர்கேடுகளைக்‌ குறித்து விவரித்துக்கொண்டு 
போவதற்கு இது இடமன்று. எல்லோருக்குமே எளிதில்‌ 
விளங்கும்‌ வகையில்‌ இது அவ்வளவு சாதாரணமாகக்‌ காணப்‌ 
படுகிறது. 

நாம்‌ ஈம்‌ விஷயத்திற்குத்‌ திரும்ப வேண்டும்‌. அலசிப்‌ 
பார்த்துத்‌ தருக்கம்‌ செய்துகொண்டிருப்பது என்பது வக்கீல்க 
ளிடத்திலும்‌, ஆங்கிலம்‌ படித்தவர்களிடத்திலும்‌ மட்டுமே 
காணப்படும்‌ தனிச்‌ சிறப்பன்று. தென்னாப்பிரிக்காவிலிருந்த 
படிப்பில்லாத இந்தியர்களுங்கூட ' நுட்பமான வித்தியாசங்‌ 
களைக்‌ கண்டுபிடித்து, அழகாகத்‌ தருக்கம்‌ . செய்யக்கூடிய 


அகமத்‌ முகம்மத்‌ காச்சலியா 177 


வர்கள்‌ என்பதை நான்‌ கண்டேன்‌. பழைய எம்பையர்‌ மண்ட 
பத்தில்‌ எடுத்துக்கொண்ட பிரதிக்ஞை, பழைய அவசரச்‌ 
சட்டம்‌ நிராகரிக்கப்பட்டதால்‌ நிறைவேறிவிட்டதென்று சிலர்‌ 
வாதித்தனர்‌. அப்போதிலிருந்து பலவீனமுற்றவர்கள்‌ இவ்‌ 
வாதத்தின்கீழ்‌ மறைந்துகொள்ள முயன்றனர்‌. இவ்வாதத்தில்‌ 
வலிமை இல்லாமல்‌ இல்லை. எனினும்‌, அச்சட்டத்தை சட்டத்‌ 
திற்காகவன்று, அதன்‌ அடிப்படையிலிருக்கும்‌ தீய கொள்கைக்‌ 
காக எதிர்ப்பது என்று நினைத்தவர்கள்‌ மனத்தில்‌ இந்த வாதம்‌ 
பதியவில்லை. எனினும்‌, க்ஷேமத்தைக்‌ கருதியும்‌, சமூகத்தின்‌ 
ஊக்கத்தை அதிகப்படுத்துவதற்காகவும்‌, தளர்ச்சி ஏற்பட்‌ 
டிருந்தால்‌ அதன்‌ அளவைக்‌ கண்டுபிடிப்பதற்காகவும்‌, அச்‌ 
சட்டத்தை எதிர்க்கும்‌ பிரதிக்ஞையை மற்றொருதரம்‌ எடுத்துக்‌ 
கொள்வது அவசியமென த்‌ தோன்றிற்று. ஆதலால்‌ கூட்டங்கள்‌ 
எல்லாவிடங்களிலும்‌ கூட்டப்பட்டு, அப்போதைய நிலைமை எடுத்‌ 
துரைக்கப்பட்டு, அப்பிரதிக்ஞையும்‌ புதிதாக எடுத்துக்கொள்‌ 
எப்பட்டது. சமூகத்தில்‌ உற்சாகம்‌ எப்பொழுதும்‌ போல்‌ 
மிகுந்தே காணப்பட்டது. 


இதற்கிடையில்‌ முக்கியமான ஜூலை மாதத்தின்‌ முடிவும்‌ 
மெதுவாக நெருங்கி வந்தது. அம்மாதத்தின்‌ கடைசி 
காளில்‌ டிரான்ஸ்வாலுக்குத்‌ தலைமை நகரமான பிரிட்டோரி 
யாவில்‌ இந்தியர்களின்‌ பெரிய கூட்டமொன்றைக்‌ கூட்டத்‌ 
தீர்மானித்திருந்தோம்‌. மற்ற இடங்களிலிருந்தும்‌ பிரதிகிதிகள்‌ 
கூட்டத்துக்கு வரும்படி அழைக்கப்பட்டிருந்தனர்‌. பிரிட்டோ 
சியா மசூதியின்‌ வெளி மைதானத்தில்‌ கூட்டம்‌ கூட்டப்பட்டிருக்‌ 
தது. சத்தியாக்கிரகம்‌ ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, எந்தக்‌ கட்‌ 
டடமும்‌ போதாது என்ற அளவுக்கு அதிகமான மக்கள்‌ எங்‌ 
கள்‌ கூட்டங்களுக்கு வந்தனர்‌. டிரான்ஸ்வாலின்‌ மொத்த 
இந்தியர்‌ ஜனத்தொகை 14,000-பேர்களுக்கு அதிகம்‌ இராது. 
அவர்களில்‌ 10,000-பேர்களுக்கு மேல்‌ ஜொஹன்னஸ்பர்க்கிலும்‌ 
பிரிட்டோரியாவிலும்‌ இருந்தனர்‌. பத்தாயிரம்‌ பேர்கள்‌ 
மொத்தம்‌ கொண்ட ஒரு ஜனத்தொகையிலிருந்து, ஒரு 
பொதுக்கூட்டத்திற்கு இரண்டாயிரம்‌ பேர்‌ வந்தால்‌, அதுவே 
பெரிதும்‌ திருப்தி தரும்‌ விஷயம்‌ என உலகில்‌ எங்கும்‌ 
சொல்லப்படும்‌. வேறு எந்த நிலைமையிலும்‌ ஒரு பெருவாரியான 
ஜன சத்தியாக்கிரக இயக்கத்தை ஈடத்துவது அசாத்தியம்‌. 
போராட்டம்‌ உள்வலிமையையே முழுவதும்‌ எதிர்பார்த்து 
இருக்கும்போது, ஐனக்‌ கட்டுப்பாடின்றி அது நடக்கவே முடி 
யாது. ஆதலால்‌, இவ்வீயக்கத்தின்‌ கூட்டங்களுக்கு இவ்வளவு 


172 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அதிகப்‌ பேர்கள்‌ வருவது சேவை செய்த ஊழியர்களுக்கு 
வியப்பாகத்‌ தோன்றவில்லை. தொடக்கத்திலிருந்தே பொதுக்‌ 
கூட்டங்களை வெளியிடங்களில்‌ நடத்த அவர்கள்‌ தீர்மானித்‌ 
திருந்தார்கள்‌. இதன்‌ மூலம்‌ செலவு வெகுவாகத்‌ தவிர்க்கப்‌ 
பட்டது. மேலும்‌ இடம்‌ கிடைக்காத குறையால்‌ கூட்டத்துக்கு 
வந்த எவரும்‌ ஏமாற்றத்துடன்‌ திரும்பிப்‌ போக வேண்டியும்‌- 
இராது. இக்கூட்டங்கள்‌ பெரும்பாலும்‌ ஆர்ப்பாட்டமின்றி 
அமைதியாகவே இருந்தன. கூட்டத்தார்‌ எல்லாவற்றையும்‌ : 
கவனத்துடன்‌ கேட்டனர்‌. மேடைக்குத்‌ தூரத்திலிருந் தவர்‌ 
களுக்கு ஒருவர்‌ பேசுவது சரியாகக்‌ கேட்கவில்லையெனில்‌, பிர 
சங்கம்‌ செய்வோரை உரக்கப்‌ பேசும்படி கேட்பார்கள்‌. இக்‌ 
கூட்டங்களில்‌ நாற்காலிகள்‌ இல்லை என்று வாசகர்களுக்குச்‌ 
சொல்லவேண்டிய அவசியமில்லை. எல்லோரும்‌ தரையில்‌ 
உட்கார்ந்தனர்‌. தலைவர்‌, பிரசங்கம்‌ செய்பவர்‌, இரண்டொரு 
நண்பர்கள்‌ இவர்கள்‌ உட்காரப்‌ போதுமான ஒரு சிறிய 
மேடை. ஒரு சிறிய மேஜையும்‌, சில நாற்காலிகளும்‌, அதன்‌ 
மீது போடப்பட்டிருக்கும்‌. 


பிரிட்டிஷ்‌ இந்தியர்கள்‌ சங்கத்துக்கு, மற்றொருவருக்குப்‌ 
பதிலாக அப்போது தலைவர்‌ பதவி ஏற்றிருந்த ஸ்ரீ யூசப்‌ 
இஸ்மெயில்‌ மியான்‌ இக்கூட்டத்திற்குத்‌ தலைமை தாங்கினார்‌. 
கறுப்புச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ அனுமதிச்‌ சீட்டுகள்‌ வாங்க வேண்‌ 
டிய காலம்‌ நெருங்க நெருங்க இந்தியர்களிடையே உற்சாகம்‌ 
இருந்தபோதிலும்‌, அவர்கள்‌ மனத்தில்‌ இயல்பாகவே கவலை 
உண்டாயிற்று. ஆனால்‌, டிரான்ஸ்வால்‌ அரசாங்கத்தின்‌ பலம்‌ 
முழுதும்‌ தம்‌ பக்கம்‌ இருப்பினும்‌, ஜெனரல்‌ போத்தாவும்‌ 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸும்‌ பின்னும்‌ அதிகக்‌ கவலையுடனேயே இரும்‌ 
தார்கள்‌. வெறும்‌ பலாத்காரத்தால்‌ மட்டும்‌ ஒரு சமூகம்‌ 
முழுவதையும்‌ தன்‌ இச்சைக்குப்‌ பணியும்படிச்‌ செய்ய 
எவரும்‌ வீரும்பமாட்டார்‌. ஆதலால்‌ ஜெனரல்‌ போத்தா, எங்‌ 
களுக்குப்‌ புத்திமதி சொல்லுவதற்காக ஸ்ரீ வில்லியம்‌ ஹோஸ்‌ 
கனை இக்கூட்டத்திற்கு அனுப்பியிருந்தார்‌. முந்திய அத்தி 
யாயம்‌ ஒன்றில்‌ இவரைப்பற்றி வாசகர்கள்‌ தெரிந்துகொண் 
டிருக்கிறார்கள்‌. கூட்டம்‌ அவரை அன்புடன்‌ வரவேற்றது. 
அவர்‌ பின்வருமாறு சொன்னார்‌: “நான்‌ உங்கள்‌ ஈண்பன்‌ 
என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. இவ்விஷயத்தில்‌ என்‌ அனு 
தாபங்கள்‌ உங்கள்‌ சார்பில்தான்‌ என்று கான்‌ சொல்ல 
வேண்டிய அவசியமில்லை. என்னால்‌ முடியுமானால்‌, உங்கள்‌ 
கோரிக்கைகளுக்கு இணங்கும்படி எதிர்க்கட்சியாரிடம்‌ சென்று 


அகமத்‌ முகம்மத்‌ காச்சலியா 173 


நான்‌ மகிழ்வுடன்‌ வேலை செய்வேன்‌. டிரான்ஸ்வால்‌ ஐரோப்பி 
யர்களுக்கு உங்கள்‌ சமூகத்தின்பேரில்‌ இருக்கும்‌ விரோதத்தைப்‌ 
பற்றி கான்‌ உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியதில்லை. 
ஜெனரல்‌ போத்தா என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார்‌. தாம்‌ 
சொல்ல விரும்பும்‌ செய்தியை என்‌ மூலம்‌ இக்கூட்டத்திற்கு 
அவர்‌ அனுப்பியிருக்கிறார்‌. உங்கள்பால்‌ அவருக்கு மதிப்பு 
£ உண்டு; அவர்‌ உங்கள்‌ உணர்ச்சிகளையும்‌ அறிந்தவர்‌. ஆனால்‌ 
ஏதும்‌ செய்ய இயலாதவராய்த்‌ தாம்‌ இருப்பதாகச்‌ சொல்லு 
கிறார்‌. டிரான்ஸ்வாலிலுள்ள ஐரோப்பியர்கள்‌ அனைவரும்‌ 
இம்மாதிரிச்‌ சட்டம்‌ வேண்டுமென்று ஒரே மனமாய்க்‌ கேட்‌ 
கின்றனர்‌ ; அவருக்கும்‌ அது அவசியமெனத்‌ தோன்றுகிறது. 
டிரான்ஸ்வால்‌ அரசாங்கத்திற்கு எவ்வளவு பலமிருக்கிறதென்று 
இந்தியர்களுக்கும்‌ நன்றாகத்‌ தெரியும்‌. இச்சட்டம்‌ பிரிட்டிஷ்‌ 
சர்க்காரால்‌ மறுபடியும்‌ ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்‌ 
தியர்கள்‌ தங்களால்‌ இயன்றதையெல்லாம்‌ செய்து, மனிதத்‌ 
தன்மையுடன்‌ நடந்துகொண்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
எதிர்ப்புத்‌ தோற்றுப்‌ போய்‌, சட்டமும்‌ நிறைவேறி விட்டதால்‌, 
அதற்குக்‌ கீழ்ப்படிவதன்முலம்‌ இந்தியர்கள்‌ தங்கள்‌ ராஜ 
விசுவாசத்தையும்‌, சமாதானப்‌ பற்றுதலையும்‌ காட்டவேண்‌ 
டும்‌. பதிவுச்‌ சட்டம்‌ சம்பந்தமாகச்‌ செய்யப்படும்‌ விதி 
களில்‌, சிறு மாறுதல்கள்‌ செய்யப்படுவதற்காக ஏதாவது 
சொல்லுவீர்களானால்‌, அவைகளை மிகவும்‌ சிரத்தையுடன்‌ ஜென 
ரல்‌ ஸ்மட்ஸ்‌ கவனிப்பார்‌. ஜெனரல்‌ போத்தாவின்‌ சொற்படி 
நீங்கள்‌ நடக்க வேண்டுமென்பதே, நான்‌ உங்களுக்குக்‌ கூறக்‌ 
கூடிய யோசனையும்‌. இச்சட்ட சம்பந்தமாக டிரான்ஸ்வால்‌ 
அரசாங்கம்‌ மிகவும்‌ கண்டிப்புடன்‌ இருக்கிறது. அதை எதிர்ப்‌ 
பது, உங்கள்‌ தலையைச்‌ சுவரின்மீது முட்டிக்கொள்ள 
வதைப்‌ போன்றதாகும்‌. பயனற்ற எதிர்ப்பால்‌ உங்கள்‌ சமூ 
கம்‌ அழிந்துவிடவோ, அல்லது அனாவசியமாகத்‌ துன்பத்தை 
வருவித்துக்கொள்ளவோ கூடாதென்றும்‌ நான்‌ விரும்புகிறேன்‌.” 
இப்பிரசங்கத்தை சொல்லுக்கு சொல்‌ நான்‌ கூட்டத்துக்கு 
மொழிபெயர்த்தேன்‌. அதன்‌ பிறகு என்னளவிலும்‌ கூட்டத்‌ 
திற்கு ஜாக்கிரதை செய்தேன்‌. ஹோஸ்கன்‌ மகிழ்ச்சி ஆர 
வாரத்துக்கிடையே திரும்பினார்‌. 


இந்தியப்‌ பேச்சாளர்கள்‌ கூட்டத்தில்‌ பேசும்‌ நேரம்‌ பிறகு 
வந்தது. இவர்களில்‌ ஒருவர்‌ காலஞ்சென்ற அகமத்‌ முகம்மது 
காச்சலியா. அவர்‌ இந்த அத்தியாயத்தின்‌ கதாநாயகர்‌ 
மட்டுமல்ல, இப்புத்தகத்தின்‌ கதரநாயகரும்‌ ஆவார்‌. கட்சிக்‌ 


174 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


காரராகவும்‌, மொழிபெயர்ப்பாளராகவுமேதான்‌ . எனக்கு 
அவரைத்‌ தெரியும்‌. இதற்கு முன்‌, அவர்‌ பொதுவேலையில்‌ முன்‌ 
னணியில்‌ வந்து உழைத்ததில்லை. பழக்கத்துக்கு வேண்டிய 
அளவு சிறிது ஆங்கில ஞானம்‌ அவருக்கிருந்தது. அதைக்‌ 
கொண்டு பழக்கத்தால்‌ அபிவிருத்தி செய்துகொண்டிருந்த தால்‌ 
தம்முடைய ஈண்பர்களை ஆங்கில வக்கீல்களிடத்தில்‌ அழைத்‌ 
துக்‌ கொண்டு போகும்போது தாமே மொழிபெயர்ப்போலய்‌ * 
இருப்பதுண்டு. மொழிபெயர்ப்பது அவர்‌ தொழிலன்று; ஈண்‌ 
பனுக்காகவே அவர்‌ இவ்வேலையைச்‌ செய்துவந்தார்‌. அவர்‌ 
முதலில்‌ ஐவுளிகளைத்‌ தெருக்களில்‌ கூவி விற்றுக்கொண்டிருக்‌ 
தார்‌. அதற்குப்‌ பிறகு தம்‌ சகோதரருடன்‌ கூட்டாகச்‌ சிறிய 
அளவில்‌ வியாபாரம்‌ செய்யத்தொடங்கினார்‌. அவர்‌ ஸூரடி 
மெமன்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவர்‌ ; தம்‌ வகுப்பினருள்‌ அவருக்கு 
மி.தந்த செல்வாக்கிருந்தது. அவருக்குக்‌ குஜராத்தி மொழி 
ஓரளவு தெரியும்‌. இருந்தபோதிலும்‌, அதையும்‌ பழக்கத்தினால்‌ 
அதிகமாக விருத்தி செய்துகொண்டார்‌. அவர்‌ மிகக்‌ கூர்மை 
யான அறிவு உள்ளவர்‌. எனவே, எதையும்‌ எளிதில்‌ கிரகித்‌ 
துக்கொள்வார்‌. பல தடவைகளில்‌ நான்‌ வியப்புறும்‌ வண்ணம்‌ 
சட்ட சம்பந்தமான கஷ்டங்களையும்‌ அவர்‌ வெகு சுலபமாகத்‌ 
தீர்த்தார்‌. வக்கீல்களுடன்‌ சட்டங்களைப்‌ பற்றி வாதம்‌ செய்‌ 
யவும்‌ அவர்‌ அஞ்சமாட்டார்‌. பல தடவைகளில்‌ அவருடைய 
வாதங்கள்‌, வக்கீல்களும்‌ மரியாதையுடன்‌ கவனிக்கத்‌ தக்கவாறு 
இருந்தன. 


தைரியம்‌, உறுதி இவற்றில்‌ காச்சலியாவை மிஞ்சக்‌ 
கூடியவர்‌ தென்னாப்பிரிக்காவிலோ அல்லது இந்தியாவிலோ 
நான்‌ கண்டதேயில்லை. அவர்‌ தமக்குள்ள அனைத்தையும்‌ சமூ 
கத்திற்காகத்‌ தியாகம்‌ செய்தார்‌. எப்போதும்‌, சொன்ன 
சொல்‌ தவறாதவர்‌. அவர்‌ ஆசாரமுள்ள முஸல்மான்‌. ஸூரடி 
மெமன்‌ மசூதிக்கு ஒரு தர்மகர்த்தாவாகவும்‌ இருந்தார்‌. எனி 
னும்‌, ஹிந்துக்களையும்‌ முஸல்மான்களையும்‌ ஒரேவிதமாகவே 
பாவிப்பவர்‌. காரணமின்றி அல்லது நியாயமின்றி அவர்‌ 
ஹிந்துக்களுக்கு விரோதமாய்‌ எப்போதும்‌ மதவெறியோடு 
முஸல்மான்கள்‌ சார்பில்‌ ஈடந்துகொண்டதாக எனக்கு, ஞாபக 
மில்லை. பயமோ, பாரபட்சமோ இல்லாதவராகையால்‌, அவசி 
யமான சமயங்களிலெல்லாம்‌ ஹிந்துக்களிடமோ அல்லது முகம்‌ 
மதியர்களிடமோ அவர்களிடம்‌ உள்ள குறைகளை எடுத்துக்‌ 
காட்டுவதில்‌ ஒருபோதும்‌ அவர்‌ தயங்கியதில்லை. அவருடைய 
எளிமையும்‌, அடக்கமும்‌, எல்லோரும்‌ பின்பற்றத்‌ தக்கவை. பல. 


அகமத்‌ முகம்மத்‌ காச்சலியா 175 


வருடங்கள்‌ அவருடன்‌ சேர்ந்து பழகியதிலிருந்து, காச்சலியா 
போன்றவரைத்‌ தம்முடன்‌ கொண்டிருப்பதற்காக எந்தச்‌ சமூக 
மும்‌ பெருமை கொள்ளாமல்‌ இருக்க முடியாது என்பது என்‌ 
னுடைய திடமான அபிப்பிராயம்‌. 

அக்கூட்டத்தில்‌ பேசியவர்களில்‌ காச்சலியாவும்‌ ஒருவர்‌. 
அவர்‌, செய்தது மிகச்‌ சிறியதொரு பிரசங்கமே. அவர்‌ பேசிய 
தாவது: “கறுப்புச்சட்டம்‌ என்னவென்பதும்‌, அதன்‌ விளைவு 
என்னவென்பதும்‌, ஒவ்வோர்‌ இந்தியருக்கும்‌ தெரியும்‌. நான்‌ 
ஹோஸ்கன்‌ பேசியதைக்‌ கவனமாய்க்‌ கேட்டேன்‌. நீங்களும்‌ 
அப்படியே கேட்டிருக்கிறீர்கள்‌. அவருடைய பேச்சு என்னு 
டைய தீர்மானத்தை உறுதிப்படுத்தியே இருக்கிறது. டிரான்ஸ்‌ 
வால்‌ அரசாங்கம்‌ எவ்வளவு சக்தி வாய்ந்ததென நமக்குத்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ இம்மாதிரிச்‌ சட்டங்கள்‌ செய்வதைவிட அதிக 
மாய்‌ எதையும்‌ அது செய்ய முடியாது. அது ஈம்மைச்‌ சிறைக்குள்‌ 
போடும்‌; நமது சொத்துக்களை பறிமுதல்‌ செய்யும்‌; ஈம்மை 
இந்நாட்டைவிட்டு வெளியேற்றிவிடும்‌, அல்லது தூக்கில்‌ போடும்‌. 
இவற்றையெல்லாம்‌ நாம்‌ மகிழ்ச்சியுடன்‌ சகிக்கலாம்‌, ஆனால்‌ 
இச்சட்டத்தைமாத்திரம்‌ நாம்‌ சகிப்பது அசாத்தியம்‌.” 
இதைப்‌ பேசும்போது காச்சலியா மிகுந்த உணர்ச்சிக்கு வசப்‌ 
பட்டுவிட்டார்‌ என்பதை நான்‌ கவனித்தேன்‌. அவர்‌ முகம்‌ 
சிவந்தது. ரத்தம்‌ குபீரென எழுந்ததால்‌, அவர்‌ கழுத்திலும்‌ தலை 
யிலும்‌ நரம்புகள்‌ விம்மி இருந்தன. அவர்‌ உடல்‌ நடுங்கிற்று. தம்‌ 
வலது கைவிரல்களைத்‌ தம்‌ தொண்டையின்பேரில்‌ வைத்துக்‌ 
கொண்டு, அவர்‌ இடிக்குரலில்‌ பேசினார்‌. “நான்‌ தூக்கில்‌ இடப்‌ 
படலாம்‌; ஆனால்‌ இச்சட்டத்திற்குக்‌ கீழ்ப்படியமாட்டேன்‌ என்று 
கடவுள்‌ பெயரால்‌ சத்தியம்‌ செய்கிறேன்‌. இக்கூட்டத்திலிருக்‌ 
கும்‌ ஒவ்வொருவரும்‌ அம்மாதிரிச்‌ செய்யவேண்டுமென கான்‌ 
விரும்புகிறேன்‌.'” இப்படிச்‌ சொல்லி அவர்‌ தம்‌ இடத்தில்‌ அமர்ந்‌ 
தார்‌. அவர்‌ தொண்டையின்‌ பேரில்‌ வீரலை வைத்தபோது 
மேடையின்மேல்‌ உட்கார்ந்திருந்த சிலர்‌ சிரித்தனர்‌; நானும்‌ 
அவர்களுடன்‌ சேர்ந்து சிரித்தேன்‌ என்று எனக்கு ஞாபகம்‌. 
காச்சலியா சேட்‌ தம்முடைய வீரவாசகங்கள்‌ முழுமையும்‌ செய 
லில்‌ காட்டுவாரா என ஐயுற்றேன்‌. இப்போதும்‌, அதைப்‌ 
பற்றி நினைக்கும்‌ ஒவ்வொரு சமயமும்‌, நான்‌ அன்று ஐயுற்ற 
தற்கு வெட்கப்படுகிறேன்‌. அப்போரில்‌ ஒரு கணமும்‌ பின்‌ 
தங்காமல்‌ தங்கள்‌ பிரதிக்ஞையை எழுத்துவிடாமல்‌ காப்பாற்‌ 
நிய பல இந்தியர்களின்‌ முன்னணியில்‌ காச்சலியா எப்பொதும்‌ 
இருந்தார்‌. 


176 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அவர்‌ பேசும்போது கூட்டம்‌ ஆரவாரம்‌ செய்தது. பிர 
பலமடையாத இவ்வீரரைப்‌ பலருக்கு நேராகத்‌ தெரியுமாதலால்‌, 
அவர்கள்‌ என்னைவிட அவரை நன்றாக அறிந்திருந்தார்கள்‌. 
காச்சலியா தம்‌ மனத்தில்‌ உறுதியாகப்‌ பட்டதைச்‌ சொல்லு 
வாரென்றும்‌, சொன்னபடி ஈடப்பாரென்றும்‌ அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. மற்றும்‌ சிலரும்‌, ஆவேசமாகப்‌ பேசினர்‌. அவருடைய 
பிந்திய வாழ்க்கைக்கு அவர்‌ பேச்சு ஒரு தீர்க்கதரிசனம்‌ போல்‌ 
அமைந்த காரணத்தாலேயே அவருடைய பிரசங்கத்தை மாத்‌ 
திரம்‌ இங்குக்‌ குறிப்பிட்டிருக்கிறேன்‌. ஆவேசமாகப்‌ பேசிய 
ஒவ்வொருவரும்‌ முடிவான பரீட்சையில்‌ திடமாய்‌ நிற்கவில்லை. 
போராட்டம்‌ முடிந்த நான்கு வருடங்களுக்குப்‌ பிறகு, கடைசி 
வரை சமூகத்திற்குச்‌ சேவை செய்து கொண்டிருந்து, 1918-ஆம்‌ 
வருடத்தில்‌ இப்பெரியார்‌ உயிர்‌ நீத்தார்‌. 

வேறு இடத்திலும்‌ குறிப்பிடுவதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ இரா 
தாகையால்‌ காச்சலியாவைப்பற்றிய ஒரு நினவைச்‌ சொல்லி 
இந்த அத்தியாயத்தை முடித்துக்‌ கொள்வேன்‌. டால்ஸ்டாய்‌ பண்‌ 
ணையைப்பற்றி வாசகர்கள்‌ பின்னால்‌ அறிவார்கள்‌. அங்குச்‌ சத்தி 
யாக்கிரகிகளின்‌ குடும்பங்கள்‌ பல வசித்துக்கொண்டிருந்தன. 
மற்றவருக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டாக இருக்கும்பொருட்டும்‌ 
எளிமையும்‌ சேவையும்‌ பொருந்திய வாழ்க்கையில்‌ வளரும்‌ 
பொருட்டும்‌, சேட்‌ தம்முடைய பத்து அல்லது பன்னிரண்டு 
வயதுப்‌ பையன்‌ அலியைக்‌ கல்வி கற்க அங்கு அனுப்பியிருக்‌ 
தார்‌. அவருடைய உதாரணத்தினால்தான்‌ மற்ற முஸல்மான்‌ 
களும்‌ தங்கள்‌ பிள்ளைகளை டால்ஸ்டாய்‌ பண்ணைக்கு அனுப்‌ 
பினர்‌. அலி அடக்கம்‌, தெளிவு, உண்மை, நேர்மை ஆகிய 
குணங்களுடைய பையன்‌. தந்தைக்கு முன்னமேயே பையனைக்‌ 
கடவுள்‌ தம்மிடத்தில்‌ கூட்டிக்கொண்டார்‌. அவன்‌ பிழைத்‌ 
திருந்தால்‌, தன்‌ தந்தைக்கேற்ற புதல்வனாக விளங்கியிருப்பா 
னென்பதில்‌ எனக்கு யாதோர்‌ ஐயமும்‌ இல்லை. 


பதினேழா வது அத்தியாயம்‌ 
உட்பிளவு 

1 907-.ஆம்‌ வருடம்‌ ஜூலை மாதம்‌ 1-ஆம்‌ தேதி வந்தது. 
அன்று அனுமதிச்சீட்டுகள்‌ கொடுக்கப்படும்‌ ஆபீசுகள்‌ 
திறக்கப்பட்டன. அனுமதிச்சீட்டு ஆபீசுகளுக்குப்‌ போகும்‌ 
பாதைகளில்‌ தொண்டர்களை நிறுத்தி, அவைகளைப்‌ பகிரங்க 
மாக மறியல்‌ செய்யச்‌ சமூகத்தார்‌ தீர்மானித்தனர்‌. இத்‌ 
தொண்டர்கள்‌ அங்கு வரும்‌ கோழை இந்தியர்களிடம்‌ அவர்‌ 
களுக்காக விரிக்கப்பட்டிருக்கும்‌ வலையைப்‌ பற்றிச்‌ சொல்லி 
எச்சரிக்கை செய்யவேண்டும்‌. தொண்டர்களுக்கு அடையாளங்‌ 
கள்‌ கொடுக்கப்பட்டன. அனுமதிச்சீட்டு வாங்கிச்‌ செல்லும்‌ 
எந்த இந்தியரிடமும்‌ அவர்கள்‌ மரியாதைக்‌ குறைவாக நடக்கக்‌ 
கூடாதென்று அவர்களுக்குக்‌ குறிப்பாய்‌ சொல்லப்பட்டது. 
அவர்கள்‌, அவர்‌ பெயரைக்‌ கேட்கவேண்டும்‌. அவர்‌ அதைச்‌ 
சொல்ல மறுத்தாலும்‌, எவ்விதத்திலும்‌ பலாத்காரமோ அல்லது 
அவமரியாதையோ செய்யக்கூடாது. அனுமதிச்சீட்டு ஆபீசு 
களுக்குப்‌ போகும்‌ ஒவ்வோர்‌ இந்தியருக்கும்‌, கறுப்புச்‌ சட்டத்‌ 
துக்குக்‌ கீழ்ப்படிவதால்‌ ஏற்படக்கூடிய குறைகள்‌ அனைத்தும்‌ 
விவரமாக எழுதப்பட்டிருந்த ஓர்‌ அச்சுக்‌ கடிதத்தைக்‌ கொடுத்து 
அதை வீளக்கியும்‌ சொல்லவேண்டும்‌. போலீஸாரிடத்திலும்‌ 
அவர்கள்‌ தகுந்த மரியாதையுடன்‌ நடந்து கொள்ளவேண்டும்‌. 
போலீஸார்‌ அவர்களைத்‌ திட்டினலும்‌ அடித்தாலும்‌ அவர்கள்‌ 
பொறுமையுடன்‌ சகிக்கவேண்டும்‌. போலீஸாரின்‌ கொடுமை 
களைச்‌ சகிக்க முடியவில்லையெனில்‌, அவ்விடத்தை வீட்டு அகல 
வேண்டும்‌. போலீஸார்‌ கைது செய்தால்‌, சந்தோஷமாகக்‌ 
கைதாக உடன்படவேண்டும்‌. இப்படிப்பட்ட சம்பவம்‌ 
ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ நேர்ந்தால்‌, அது என்‌ கவனத்துக்குக்‌ 
கொண்டு வரப்படவேண்டும்‌. மற்ற இடங்களிலோ, அவ்‌ 
விடத்திய காரியதரிசிகளுக்குத்‌ தெரிவித்து, அதற்கு மேல்‌ 
அவர்கள்‌ உத்தரவுகளைப்‌ பெற வேண்டும்‌. மறியல்‌ குழு 
ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு தலைவன்‌ உண்டு. ஒரு குழுவிலுள்ளவர்கள்‌ 
தலைவனுடைய கட்டனைக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்க 
வேண்டும்‌. 

இத்தகைய அனுபவம்‌ சமுகத்திற்கு ஏற்பட்டது, இது 
தான்‌ முதல்‌ தடவை. பன்னிரண்டு வயதுக்கு அதிகமான 

தெ. 12 


178 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பையன்கள்‌ 'மறியல்‌ தொண்டர்களாக எடுத்துக்கொள்ளப்‌ 
பட்டனர்‌. ஆதலால்‌ 12-வயதுக்குமேல்‌ 18-வயதுக்குட்பட்ட 
இணைஞர்கள்‌ பலர்‌, தொண்டர்களாகப்‌ பதிவு செய்து கொண்‌ 
டனர்‌. ஆனால்‌ அவ்வூரில்‌ வேலை செய்யும்‌ ஊழியர்களுக்குத்‌ 
தெரியாத எவரும்‌ தொண்டர்களாக எடுத்துக்கொள்ளப்பட 
வில்லை. இத்தகைய முன்ஜாக்கிரதை ஏற்பாடுகளைத்‌ தவிர, 
ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும்‌ மற்ற விதங்களிலும்‌, எல்‌ 
லோருக்கும்‌ ஒன்று அறிவிக்கப்பட்டது. அனுமதிச்சீட்டுகள்‌ 
வாங்க விரும்பும்‌ யாராவது, மறியல்‌ செய்பவர்களைக்‌ கண்டு 
பயப்படுவார்களானால்‌, தம்மை அனுமதிச்சீட்டு ஆபீசுக்கு 
அழைத்துக்கொண்டு போகவும்‌, அங்கிருந்து கூட்டிக்கொண்டு 
வரவும்‌ ஒரு தொண்டர்‌ வேண்டுமென்று உள்ளூரில்‌ ஊழியர்‌ 
களிடத்தில்‌ கூறி, அவ்வுதவியைப்‌ பெறலாம்‌ என்று பொது 
- ஜனங்களுக்குத்‌ தெரிவிக்கப்பட்டது. சிலர்‌ இவ்வுதவியையும்‌ 
பெற்றார்கள்‌. ்‌ 

தொண்டர்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ அளவில்லா உற்சாகத்‌ 
துடன்‌, எப்போதும்‌ சுறுசுறுப்பாகவும்‌ வெகு ஜாக்கிரதை 
யாகவும்‌ தம்‌ கடமைகளைச்‌ செய்தனர்‌. பொதுவாக, போலீ 
ஸாரால்‌ அதிகத்‌ தொந்தரவு எதுவுமில்லை. சில சமயங்களில்‌ 
தொந்தரவுகள்‌ நேர்ந்தபோது, தொண்டர்கள்‌ அவைகளைப்‌ 
பொறுமையுடன்‌ சகித்தனர்‌. தொண்டர்கள்‌ தங்கள்‌ சேவை 
யுடன்‌, தமாஷையும்‌ கலந்துகொண்டனர்‌. இதில்‌ போலீஸாரும்‌ 
சில சமயங்களில்‌ சேர்ந்துகொண்டனர்‌. தொண்டர்கள்‌ தங்கள்‌ 
பொழுதைப்‌ போக்குவதற்குப்‌ பலவித விளையாட்டுக்களில்‌ 
ஈடுபட்டனர்‌. பொதுப்பாதையைத்‌ கடுத்துக்கொண்டிருந்ததாக 
அவர்கள்‌ ஒருதடவை கைது செய்யப்பட்டனர்‌. ஒத்துழை 
யாமை, சத்தியாகிரகப்‌ போரின்‌ ஒரு பகுதியாக இல்லையாத 
தலால்‌, அவர்கள்‌ கோர்ட்டுகளில்‌ எதிர்வாதம்‌ செய்தனர்‌. 
எதிர்வாதத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்த வக்கீல்களுக்குப்‌ 
பொதுகிதியிலிருந்து சாதாரணமாகப்‌ பணம்‌ கொடுக்கப்படுவ 
தில்லை. தொண்டர்கள்‌ நிரபராதிகளெனக்‌ கோர்ட்டாரால்‌ 
விடுதலை செய்யப்பட்டனர்‌. இது தொண்டர்களின்‌ உணர்வைப்‌ 
பின்னும்‌ தட்டி எழுப்பியது. 


அனுமதிச்‌ சீட்டுகள்‌ வாங்க விரும்பிய இந்தியர்கள்‌, 
தொண்டர்களின்‌ பலாத்காரங்களிலிருந்தும்‌, முரட்டுத்தனத்தி 
லிருந்தும்‌ தப்பினார்கள்‌ எனினும்‌, தொண்டரல்லாத சிலர்‌ இவ்‌ 
வியக்க சம்பந்தமாகக்‌ கிளம்பி, அனுமதிச்சீட்டு வாங்க விரும்பு 


உட்பிளவு 179 


கிறவர்களைப்‌ பலாத்காரம்‌ செய்வதாகவும்‌, வேறு விதமான 
தீங்கு செய்வதாகவும்‌ பயமுறுத்தினர்கள்‌ என்பதை நான்‌ 
ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. இது மிகவும்‌ வருந்தத்தக்க 
காரியம்‌. இப்பலாத்கார முயற்சிகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டதும்‌, 
இவைகளைப்‌ போக்குவதற்கு மும்முரமான நடவடிக்கைகள்‌ 
எடுத்துக்கொள்ளப்பட்டன. இது அடியோடு நின்று போகாத 
போதிலும்‌, பயமுறுத்துவது இதன்‌ காரணமாக அநேகமாய்‌ 
நின்றது. இம்மிரட்டல்கள்‌ ஓர்‌ உணர்ச்சியை உண்டாக்கின. 
எனக்குத்‌ தெரிந்தவரையில்‌ அந்த அளவுக்கு அது, நமது 
கட்சிக்குத்‌ தீங்கு செய்தது. மிரட்டப்பட்டவர்கள்‌ உடனே 
அரசாங்கத்தின்‌ உதவியை நாடி, அதைப்‌ பெற்றனர்‌. 
இங்ஙனம்‌ விஷம்‌ சமூகத்துக்குள்‌ புகுத்தப்பட்டது. சிறிதே 
பலவீனமாயிருப்பவர்கள்‌ பின்னும்‌ பலவீனர்களானார்கள்‌. இவ்‌ 
விஷத்தின்‌ தீவிரம்‌ அதிகமாயிற்று ; ஏனெனில்‌, பலவீனர்களாக 
இருப்பவர்கள்‌ எப்போதும்‌ பழிக்குப்‌ பழி வாங்குவதில்‌ விருப்ப 
முள்ளவர்கள்‌. 

இந்த மிரட்டல்கள்‌ அதிகப்‌ பயனை வினைவிக்கவில்லை. 
ஆனால்‌ ஒரு பக்கத்தில்‌ பொதுமக்கள்‌ அபிப்பிராயத்தின்‌ சக்தி 
யும்‌, தொண்டர்கள்‌ மூலம்‌ தங்கள்‌ பெயர்‌ சமூகத்துக்குத்‌ 
தெரிந்துவிடுமென்ற பயமும்‌, பலமான தடைகளாக இருந்தன. 
கறுப்புச்‌ சட்டத்துக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ சரியென நினைத்த எந்த 
ஒரு தனி இந்தியரும்‌ இருந்ததாக கான்‌ அறியேன்‌. அதற்குக்‌ 
கீழ்ப்படிந்தவர்கள்‌, கஷ்டங்களைத்‌ தாங்க முடியாததாலும்‌ 
தாம்‌ பண ஈஷ்டத்திற்குத்‌ தயாராயில்லாததாலும்‌, அவ்விதம்‌ 
செய்தனர்‌. ஆதலால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ செய்கைக்காக தாய்‌ 
களே வெட்கினர்‌. இவ்வெட்கமும்‌, பெரிய இந்திய வியாபாரி 
களின்‌ மனஸ்தாபத்தால்‌ வியாபாரம்‌ கெட்டுப்‌ போய்விடு 
மென்ற பயமும்‌ சேர்ந்து அவர்களை நெருக்கின. இந்தியர்‌ 
களில்‌ முக்கியமான சிலர்‌ இவ்விரு கஷ்டங்களிலிருந்து விடுபட 
ஒரு வழி கண்டுபிடித்தனர்‌. ஓர்‌ உத்தியோகஸ்தர்‌ இரவு 
ஒன்பது அல்லது பத்து மணிக்கு மேல்‌ ஒரு தனிப்பட்டவரின்‌ 
வீட்டிற்கு வந்து அவர்களைச்‌ சந்தித்து, அவர்களுக்கு 
அனுமதிச்சீட்டுகள்‌ கொடுக்கவேண்டுமென அனுமதிச்சீட்டு 
ஆபீசடன்‌ ஏற்பாடு செய்துகொண்டனர்‌. அப்படிச்‌ செய்தால்‌ 
தாங்கள்‌ அச்சட்டத்துக்குக்‌ கீழ்ப்படிந்தது கொஞ்ச காலத்திற்‌ 
காவது ஒருவருக்கும்‌ தெரியாமலிருக்குமென அவர்கள்‌ நினைத்‌ 
தனர்‌. தாம்‌ தலைவர்களாயிருக்தபடியால்‌, மற்றவர்கள்‌ தம்மைப்‌ 
பின்பற்றுவார்களென்றும்‌, இதன்‌ மூலம்‌ தங்கள்‌ .வெட்கத்தின்‌ 


180 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பளு குறையுமென்றும்‌ அவர்கள்‌ எதிர்பார்த்தனர்‌. அப்புறம்‌ 
அவர்கள்‌ விஷயம்‌ வெட்டவெளிச்சத்துக்கு வந்தாலும்‌ பரவா 
யில்லை. 

தொண்டர்கள்‌ மிகவும்‌ கண்காணிப்பாக இருந்தனர்‌. ஒவ்‌ 
வொரு கணமும்‌ நடக்‌ தவைகளையெல்லாம்‌ சமூகத்துக்கு த்தெரியப்‌ 
படுத்தி வந்தனர்‌. சத்தியாக்கிரகிகளுக்குச்‌ சமாசாரம்‌ தெரி 
விக்கக்கூடியவர்கள்‌ சிலர்‌, அனுமதிச்சீட்டு ஆபீசிலேயே இருந்‌ 
தனர்‌. மற்றவர்கள்‌, தாங்களும்‌ பலவீனர்களாக இருந்தாலும்‌, 
தலைவர்கள்‌ தங்கள்‌ மானத்தைத்‌ தாங்களே குலைத்துக்கொள்‌ 
வதைப்‌ பொறாதவராய்‌, அவர்கள்‌ உறுதியுடனிருந்தால்‌ தாங்‌ 
களும்‌ உறுதியுடனிருக்கலாமே என்று நினைத்து, சத்தியாக்கிரகி 
களுக்கு விஷயங்களைச்‌ சொல்லி விடுவார்கள்‌. ஒரு கடையில்‌, 
ஒரு நாள்‌ இரவு, சிலர்‌ அனுமதிச்சீட்டுகள்‌ வாங்கப்‌ போகிறார்‌ 
களென்று சமுகத்திற்குச்‌ சமாசாரம்‌ எட்டியது. அவர்களைத்‌ 
திருத்தச்‌ சமூகத்தார்‌ முதலில்‌ முயற்சி செய்தனர்‌. அந்தக்‌ 
கடையை மறியலும்‌ செய்தனர்‌. ஆனால்‌ மனிதனுடைய பல 
வீனம்‌ நீண்ட காலம்‌ மூடிவைக்கும்‌ விஷயமன்று. சில முக்கிய 
மான மனிதர்கள்‌ இம்மாதிரி இரவு பத்து அல்லது பதினொரு 
மணிக்கு அனுமதிச்சீட்டுகள்‌ வாங்கினார்கள்‌. இவ்விதம்‌ சமூகத்‌. 
திற்குள்‌ ஒரு பிளவு ஏற்பட்டது. அடுத்த நாளே சமூகம்‌ 
அவர்கள்‌ பெயர்களைப்‌ பகிரங்கப்படுத்தியது. ஆனால்‌ வெட்கத்‌ 
துக்கும்‌ ஓர்‌ எல்லையுண்டு. சுயநலத்தைப்பற்றிய எண்ணங்கள்‌ 
வெட்கத்தையும்‌ விரட்டி, மக்களை நேர்வழியினின்று பிறழவும்‌. 
செய்கின்றன. சுமார்‌ ஐந்நூறுபேர்‌ அனுமதிச்‌ சீட்டுகள்‌ வாங்‌ 
கினர்‌. கொஞ்ச காலத்துக்கு அனுமதிச்சீட்டுகள்‌ தனி வீடு 
களில்‌ கொடுக்கப்பட்டன. ஆனால்‌ வெட்க உணர்ச்சி மறைய, 
சிலர்‌ பகிரங்கமாகவும்‌ ஆசியா ஆபீசுக்குப்‌ போய்‌ அனுமதிச்‌ 
சீட்டுகளைப்‌ பெற்று வந்தனர்‌. 


பதினெட்டாவது அத்தியாயம்‌ 
முதல்‌ சத்தியாக்கிரகக்‌ கைதி 


ங்களால்‌ இயன்ற முயற்சி யனை த்தையும்‌ செய்தும்‌, பதிவு 
செய்ய விரும்பும்‌ இந்தியர்கள்‌ ௦00-பேர்களுக்கு அதிகமாகக்‌ 
கிடைக்கவில்லை என்பதை ஆசியா இலாகா கண்டதும்‌ எவரை 
யாவது கைது செய்யத்‌ தீர்மானித்தனர்‌. ஜெர்மிஸ்டன்‌ என்‌ 
னும்‌ ஊரில்‌ பல இந்தியர்கள்‌ இருந்தனர்‌. பண்டிதர்‌ ராமசுந்‌ 
தரர்‌ அவர்களில்‌ ஒருவர்‌. அவர்‌ தீரமிக்க தோற்றமுடைய 
வர்‌. பேச்சு வன்மையும்‌ பெற்றவர்‌. அவருக்குச்‌ சில சம்ஸ்கிருத 
சுலோகங்கள்‌ மனப்பாடமாகத்‌ தெரியும்‌. வட இந்தியாவி 
லிருந்து வந்தவராதலால்‌, துளசிதாஸ்‌ ராமாயணத்திலிருந்த 
சில ஈரடி (தோஹா), நான்கடிப்‌ பாட்டுக்களையும்‌ (செளபாய்‌) 
அறிந்திருந்தார்‌. அவர்‌ பண்டிதரெனக்‌ அழைக்கப்பட்டதால்‌, 
அவருக்குப்‌ பொதுஜனங்களிடையே சற்று மதிப்பும்‌ 
இருந்தது. பல இடங்களிலும்‌ அவர்‌ விறுவிறுப்பான பிரசங்‌ 
கங்கள்‌ செய்தார்‌. ஜெர்மிஸ்டனில்‌ விஷமக்கார இந்தியர்‌ 
சிலர்‌, ராமசுந்தரர்‌ கைது செய்யப்பட்டால்‌ பல இந்தியர்கள்‌ 
அனுமதிச்‌ சீட்டுகளை: வாங்கிவிடுவார்கள்‌ என்று ஆசியா இலா 
காவுக்குக்‌ குறிப்பிட்டனர்‌. அவ்வுத்தியோகஸ்தர்கள்‌ இதற்கு 
மயங்கிவிட்டனர்‌. ஆதலால்‌, ராமசுந்தரர்‌ கைது செய்யப்பட்‌ 
டார்‌. இதுபோன்ற விஷயத்தில்‌ இது முதலாவதாக இருந்த 
படியால்‌, அரசாங்கத்தினரும்‌ இந்தியரும்‌ பரபரப்புற்றனர்‌. 
முன்னாள்வரை ஜெர்மிஸ்டனில்‌ உள்ள சில நல்ல மக்களுக்கு 
மட்டுமே தெரிந்தவரான ராமசுந்தரர்‌, ஒரே கணத்தில்‌ தென்‌ 
னப்பிரிக்கா முழுவதும்‌ புகழெய்தினார்‌. பிரபலஸ்தர்‌ ஒருவர்‌ 
விசாரணைக்கு நின்றால்‌ எவ்வாறோ, அவ்வாறே எவர்‌ கவனமும்‌ 
அவர்பால்‌ சென்றது. இதற்காக அரசாங்கம்‌ விசேஷமான 
ஏற்பாடுகள்‌ எவையும்‌ செய்திருக்க வேண்டியதே இல்லை. 
ஆனால்‌ அமைதி நிலவுவதற்காக விசேஷ பந்தோபஸ்துகள்‌ 
செய்திருந்தனர்‌. கோர்ட்டிலும்‌ ராமசுந்தரர்‌ ஒரு சாதாரண 
கைதியைப்‌ போல்‌ நடத்தப்படாமல்‌, சமூகத்தின்‌ பிரதிநிதியாக 
மரியாதையுடன்‌ நடத்தப்பட்டார்‌. விசாரணையின்போது அவ 
ரைக்‌ காண ஆர்வத்துடன்‌ வந்த இந்தியர்கள்‌ பலர்‌, கோர்ட்‌ 
டில்‌ நிரம்பிவிட்டனர்‌. ராமசுந்தரருக்கு ஒரு மாதம்‌ வெறுய்‌ 
காவல்‌ சிறையெனத்‌ தண்டை அளிக்கப்பட்டு, ஜொஹன்னஸ்‌ 


182 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பர்க்‌ சிறையில்‌ ஐரோப்பியருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்த 
பாகத்தில்‌, ஒரு தனியறையில்‌ அவர்‌ வைக்கப்பட்டார்‌. மக்கள்‌ 
அவரைச்‌ சந்திப்பதற்குத்‌ தாராளமாய்‌ அனுமதிக்கப்பட்டனர்‌. 
வெளியிலிருந்து உணவு பெற அவருக்கு அனுமதியளிக்கப்பட்‌ 
டது. ஒவ்வொரு தினமும்‌ சமூகத்தின்‌ சார்பில்‌ செய்யப்பட்ட 
பலவகைத்‌ தின்பண்டங்கள்‌ அவருக்கு அனுப்பப்பட்டன. 
அவருக்குத்‌ தேவையான அனைத்தும்‌ கொடுக்கப்பட்டன. 
அவருக்குச்‌ சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட நாள்‌, மிக விமரிசை 
யாகக்‌ கொண்டாடப்பட்டது. தளர்ச்சியின்‌ குறி ஒன்றும்‌ 
காணப்படவில்லை; அதற்கு மாறாக உவப்பும்‌ உற்சாகமுமே 
தென்பட்டன. நூற்றுக்கணக்கான பேர்கள்‌ சிறைக்குப்‌ போகத்‌ 
தயாராயிருந்தனர்‌. பதிவு செய்துகொள்ள பலர்‌ வருவார்கள்‌ 
என்று எதிர்பார்த்ததில்‌ ஆசியா இலாகா ஏமாற்றம்‌ அடைக்தது. 
ஜெர்மிஸ்டனிலிருந்து பதிவு செய்துகொள்ளுவதற்கு ஒருவர்கூட 
அவர்களுக்குக்‌ கிடைக்கவில்லை. லாபமடைந்தது, இந்திய 
சமூகந்தான்‌. அம்மாதம்‌ சீக்கிரத்தில்‌ கழிந்தது. ராமசுந்தரர்‌ 
விடுதலை செய்யப்பட்டதும்‌, ஒரு பொதுக்கூட்டம்‌ ஏற்பாடு 
ஆகியிருந்த இடத்திற்கு அவரை ஊர்வலத்துடன்‌ அழைத்துச்‌ 
சென்றனர்‌. ஆவேசமான பிரசங்கங்கள்‌ செய்யப்பட்டன. 
ராமசுந்தரர்‌ மீது பூவாகச்‌ சொரிந்து திணற வைத்தனர்‌. 
தொண்டர்கள்‌, அவர்பால்‌ தங்களுக்கிருந்த மரியாதையைக்‌ 
காட்ட ஒரு விருந்து நடத்தினர்‌. நூற்றுக்கணக்கான இந்தி 
யர்கள்‌ ராமசுந்தரரின்‌ அதிர்ஷ்டத்தைக்‌ கண்டு பொருமை 
கொண்டனர்‌. தங்களுக்குச்‌ சிறைக்குச்‌ செல்லும்‌ வாய்ப்புக்‌ 
கிடைக்காததைக்‌ குறித்து வருந்தினர்‌. 


ஆனால்‌ ராமசுந்தரர்‌ வெறும்‌ போலியெனத்‌ தெரியவந்தது. 
அவர்‌ திடீரென்று கைது செய்யப்பட்டதால்‌, அந்த ஒரு மாதச்‌ 
சிறை வாழ்வை அவரால்‌ தவிர்க்க முடியவில்லை. வெளியிலும்‌ 
அனுபவத்திராத சில சுகங்களை அவர்‌ சிறைக்குள்‌ அனுபவித்து 
வந்தார்‌. எனினும்‌, துர்கடத்தைக்கும்‌ கெட்ட பழக்கங்களுக்‌ 
கும்‌ அவர்‌ அடிமைப்பட்டிருந்ததால்‌, சிறை வாழ்க்கையின்‌ 
தனிமையும்‌ கட்டுப்பாடும்‌ அவரால்‌ தாங்க முடியவில்லை. சிறை 
அதிகாரிகளும்‌ சமூகமும்‌ அவருக்கு எத்தனையோ செளகரியங்‌ 
களைச்‌ செய்து கொடுத்திருந்தபோதிலும்‌, சிறைவாசம்‌ அவ 
ரூக்குக்‌ கடினமாயிருந்தது. ஆதலால்‌ அவர்‌ டிரான்ஸ்வாலுக்கும்‌, 
இயக்கத்திற்கும்‌ கும்பிடு போட்டுவிட்டுப்‌ பிரிந்தார்‌. தந்திரம்‌ 
மிகுந்தவர்கள்‌ எல்லா வகுப்புக்களிலும்‌, எல்லா இயக்கங்களி 
லும்‌ இருக்கின்றனர்‌. அப்படியே எங்களுக்குள்ளும்‌: இருந்தனர்‌. 


முதல்‌ சத்தியாக்கிரகக்‌ கைதி 183 


இவர்களுக்கு ராமசுந்தரரைப்‌ பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌. எனி 
னும்‌ சமூகத்தின்‌ நன்மைக்காக அவர்‌, ஒரு கருவியாயிருக்கலா 
மென்ற எண்ணத்தின்பேரில்‌, அவரைப்பற்றி உண்மைகள்‌ 
அம்ப்லமாகும்வரை அவருடைய ரகசிய சரித்திரத்தை எனக்‌ 
குச்‌ சொல்லாமல்‌ இருந்தனர்‌. ஒப்பந்த காலத்துக்கு முன்‌ ஓடி 
வந்துவிட்ட ஓர்‌ ஒப்பந்தத்‌ தொழிலாளர்‌ அவர்‌ எனப்‌ பின்னர்‌ 
எனக்குத்‌ தெரிந்தது. அவர்‌ ஒப்பந்தத்‌ தொழிலாளராயிருப்‌ 
பதில்‌ மரியாதைக்‌ குறைவு ஒன்றும்‌ இல்லை. ஒப்பந்தத்‌ 
தொழிலாளர்கள்‌ சேர்ந்ததால்‌ இயக்கத்துக்கு எவ்வளவு அதிக 
மான வலிமை உண்டாயிற்றென்பதையும்‌, கடைசியில்‌ வெற்றி 
பெறுவதற்கு அவர்கள்‌ எவ்வளவு அதிகமாக உதவியிருக்கிறார்க 
ளென்பதையும்‌, வாசகர்கள்‌ இப்புத்தக முடிவில்‌ காண்பார்கள்‌. 
எனினும்‌ அவர்‌ ஒப்பந்தக்‌ காலத்தை முடிக்காமலிருந்தது 
நிச்சயமாகத்‌ தவருகும்‌. 


கான்‌ இவ்விதம்‌ ராமசந்தரரின்‌ வரலாறு முழுமையும்‌ எழுதி 
யிருப்பது அவருடைய குறைகளை வெளிப்படுத்துவதற்கன்று ; 
ஆனால்‌ ஒரு நீதியைக்‌ காண்பிக்கும்‌ பொருட்டேயாகும்‌. பரி 
சுத்தமான இயக்கங்களின்‌ தலைவர்கள்‌, யோக்கியமாகப்‌ போரா 
டக்‌ கூடியவர்களே அதில்‌ சேரும்படி பார்த்துக்கொள்ளக்‌ 
கடமைப்பட்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ எவ்வளவு ஜாக்‌ 
கிரதையுடன்‌ இருந்தபோதிலும்‌, விரும்பத்‌ தகாதவர்கள்‌ அதில்‌ 
சேராமல்‌ இருக்க எப்படித்‌ தடுத்துவிடமுடியும்‌ ? எனினும்‌, 
தலைவர்கள்‌ பயமற்றவர்களாயும்‌ உண்மையானவர்களாயும்‌ 
இருப்பின்‌, அவர்களையும்‌ அறியாமல்‌ விரும்பத்தகாதவர்கள்‌ 
இயக்கத்தில்‌ வந்து கலந்தபோதிலும்‌, இயக்கத்துக்கு அது 
முடிவில்‌ கெடுதி விளைவித்து விடாது. ராமசுந்தரரின்‌ ரகசியம்‌ 
வெளிப்பட்ட பிறகு, அவர்‌ துரும்பென மதிக்கப்பட்டார்‌. 
சமூகம்‌ அவரை மறந்தது. ஆனால்‌ இயக்கம்‌ அவர்‌ மூலமாயும்‌ 
புதிய பலத்தை அடைந்தது. அவர்‌ சிறைக்குச்‌ சென்றது, இயக்‌ 
கத்துக்குப்‌ பெருமை அளித்தது. அவர்‌ விசாரணையால்‌ ஏற்பட்ட 
உற்சாகம்‌ நிரந்தரமாயிற்று. அவர்‌ அடைந்த கதியைக்‌ கண்ட 
பலவீனர்கள்‌ இயக்கத்திலிருந்து தாங்களே விலகிக்கொண்‌ 
டனர்‌. இதைப்போல, பலவீனத்தைக்‌ காட்டக்கூடிய விஷ 
யங்கள்‌ இன்னும்‌ சில இருந்தன. அவைகளைப்பற்றி இங்கு 
விவரமாய்ச்‌ சொல்லும்‌ உத்தேசம்‌ எனக்கில்லை. ஏனெனில்‌, 
அதனால்‌ ஒரு பயனுமில்லை. சமூகத்தின்‌ உண்மையான பலத்‌ 
தையும்‌ பலவீனத்தையும்‌ வாசகர்கள்‌ நன்றாக அறிவதற்காக, 
ஒரு ராமசுந்தரர்‌ மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்‌ பலர்‌ இருக்‌ 


184 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தார்களெனினும்‌, இவர்கள்‌ எல்லோரிடமிருந்தும்‌ இயக்கம்‌ 
அனுகூலத்தையே அடைந்தது என்று மட்டும்‌ சொல்வது 
போதுமானது. 


வாசகர்கள்‌ ராமசுந்தரரை இகழ்ச்சியாக நினைக்காமலிருப்‌ 
பார்களாக. எல்லா மனிதர்களிட த்திலும்‌ குறைகள்‌ இருக்கின்றன. 
ஒருவனிடத்தில்‌ மற்றவர்களைவிட அதிகமான குறைகள்‌ காணப்‌ 
பட்டால்‌, மக்கள்‌ அவனை இடித்துரைப்பது வழக்கம்‌. ஆனால்‌ 
அது நியாயமல்ல. ராமசுந்தரர்‌ வேண்டுமென்றே பலவீனத்‌ 
திற்குள்ளாகவில்லை. மனிதன்‌ தன்‌ சுபாவத்தை மாற்றலாம்‌, 
அதை அடக்கிக்கொள்ளலாம்‌; ஆனால்‌ அதை வேரோடு 
களைந்தெறிய முடியாது. கடவுள்‌ அவனுக்கு அவ்வளவு சுதந்‌ 
திரம்‌ கொடுக்கவில்லை. சிறுத்தை தனது தோலில்‌ இருக்கும்‌ 
புள்ளிகளை மாற்றமுடியுமானால்‌, மனிதன்‌ தனது ஆத்மிக 
அமைப்பின்‌ தனித்‌ தன்மைகளையும்‌ மாற்றமுடியும்‌. ராமசுந்தரர்‌ 
ஓடிவிட்டாலும்‌, தம்‌ குறைகளுக்காக அவர்‌ வருந்தியிருக்க 
மாட்டார்‌ என யார்‌ சொல்ல முடியும்‌ ? அல்லது, அவர்‌ ஓடி 
யதே, தம்‌ குறைகளுக்காக அவர்‌ வருத்தப்பட்டதற்கு ஒரு 
பலமான அத்தாட்சியல்லவா ? அவர்‌ குற்றங்களுக்காக அவர்‌ 
வருத்தப்படவில்லையெனில்‌, அவர்‌ ஓடவேண்டிய அவசிய 
மில்லை. ஓர்‌ அனுமதிச்சீட்டு வாங்கி, கறுப்புச்‌ சட்டத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்து, சிறைக்குப்‌ போவதினின்றும்‌ தப்பியிருக்கலாம்‌. 
தவிர, அவர்‌ விரும்பி யிருந்தால்‌, ஆசியா இலாகாவின்‌ ஒரு 
கருவியாக இருந்து, தம்‌ நண்பர்களுக்குத்‌ தப்பான வழிகளைக்‌ 
காட்டி, அரசாங்கத்தின்‌ நன்றிக்கு உரியவராகியிருக்கலாம்‌. 
அவர்‌ மேற்கண்டபடியெல்லாம்‌ செய்வதற்கு. மாறாக, தம்‌ 
குறைகளுக்காக வருத்தமுற்று, சமூகத்திடம்‌ தம்‌ முகத்தைக்‌ 
காட்டாமல்‌ இவ்வகையிலும்‌ சமூகத்திற்குச்‌ சேவை செய்தார்‌ 
என்று நாம்‌ ஏன்‌ தாராள மனத்தோடு அவரைப்பற்றிப்‌ பேசக்‌ 
கூடாது? 


பத்தொன்பதாவது அத்தியாயம்‌ 
* இந்தியன்‌ ஒப்பினியன்‌ ' 

சத்தியாக்கிரகப்‌ போரில்‌ உள்ளும்‌ புறமும்‌ கையாளப்பட்ட 
எல்லா ஆயுதங்களையும்பற்றி நான்‌ வாசகர்களுக்குச்‌ சொல்ல 
நினை த்திருக்கிறேன்‌. ஆதலால்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ இன்று 
வரை பிரசுரம்‌ செய்யப்பட்டு வரும்‌ * இந்தியன்‌ ஒப்பினியன்‌ ” 
(இந்தியர்கள்‌ கொள்கை) என்ற வாரப்‌ பத்திரிகையை அவர்‌ 
களுக்கு அறிமுகம்‌ செய்கிறேன்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ இந்தியர்‌ 
களுக்குச்‌ சொந்தமான அச்சகம்‌ ஒன்றை முதன்‌ முதல்‌ ஆரம்‌ 
பித்த பெருமை ஸ்ரீ மதன்ஜித்‌ வியவஹாரிக்‌ என்ற கூர்ஜர 
கனவானுக்குரியது. கஷ்டப்பட்டு அந்த அச்சகத்தைச்‌ சில 
வருடங்கள்‌ நடத்திய பிறகு, ஒரு பத்திரிகையையும்‌ வெளியிட 
நினைத்தார்‌. காலஞ்‌ சென்ற மன்சுக்லால்‌ நாஜரையும்‌ என்னையும்‌ 
கலந்தாலோசித்தார்‌. டர்பனிலிருந்து பத்திரிகை வெளியிடப்‌ 
பட்டது. மன்சுக்லால்‌ நாஜர்‌ சம்பளமின்றிப்‌ பத்திரிகாசிரியராக 
இருக்க முன்வந்தார்‌. ஆரம்பத்திலிருந்து பத்திரிகை ஈஷ்டத்‌ 
தில்‌ நடந்தது. கடைசியில்‌ ஒரு பண்ணை வாங்கி, அதில்‌ எல்லா 
ஊழியர்களையும்‌ குடிபுகுத்தி, அவர்களுக்கும்‌ பொதுநல ஸ்தாப 
னம்‌ ஒன்று ஏற்படுத்தி, அப்பண்ணையிலிருந்து பத்திரிகையைப்‌ 
பிரசுரம்‌ செய்யத்‌ தீர்மானித்தோம்‌. இதற்காகத்‌ தேர்க்தெடுக்கப்‌ 
பட்ட பண்ணை டர்பனுக்கும்‌ பதின்மூன்று மைல்கள்‌ தூரத்தில்‌ 
ஓர்‌ அழகான குன்றின்மேல்‌ இருக்கிறது. பக்கத்திலிருக்கும்‌ 
ரெயில்வே நிலையம்‌ அந்தத்‌ தோட்டத்திலிருந்து மூன்று மைல்‌ 
தூரத்தில்‌ இருக்கிறது. அதற்கு போவிக்ஸ்‌ (hoe) என்று 
பெயர்‌. அப்‌ பத்திரிகை இப்போதும்‌ “இந்தியன்‌ 
ஒப்பினியன்‌ ' என்ற பெயரிலேயே நடந்து வருகிறது. முதலில்‌ 
அது ஆங்கிலம்‌, குஜராத்தி, ஹிந்தி, தமிழ்‌ ஆகிய மொழி 
களில்‌ வெளியாயிற்று. ஆனல்‌ ஹிந்தியும்‌ தமிழும்‌ பிறகு நிறுத்‌ 
தப்பட்டன. ஏனெனில்‌, அவைகளினலுண்டான சிரமங்கள்‌ 
அதிகமாயின. அப்பண்ணையில்‌ குடியேற விரும்பியவர்களில்‌ 
ஹிந்தி, தமிழ்‌ ஆசிரியர்கள்‌ எங்களுக்குக்‌ கிடைக்கவில்லை. 
ஹிந்தி, தமிழ்‌ பத்திரிகைகளைப்‌ போதுமான அளவு கனை 
கரணிக்க முடியாமல்‌ இருத்தது. சத்தியாக்கிரகப்போர்‌ தொ டங்‌ 
கியபோது ஆங்கிலத்திலும்‌ குஜராத்தியிலும்‌ இப்பத்திரிகை 
பிரசுரமாயிற்று. அப்பண்ணையில்‌ குடியேறியவர்களில்‌ குஜராத்‌ 


186 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தியரும்‌, ஹிந்துஸ்தானியரும்‌, தமிழரும்‌, ஆங்கிலேயரும்‌ இருக்‌ 
தனர்‌. மன்சுக்லால்‌ நாஜரின்‌ அகால மரணத்திற்குப்‌ பிறகு, 
ஆசிரியர்‌ பதவியை ஹெர்பர்ட்‌ கிட்சின்‌ (Hetbert Kitchin) 
என்ற ஆங்கில ஈண்பர்‌ ஒருவர்‌ ஏற்றுக்கொண்டார்‌. அதற்குப்‌ 
பிறகு ஹென்ரி எல்‌. எஸ்‌. போலக்‌ (11.1, 5. Polak) நெடுங்‌ 
காலமாகப்‌ பத்திரிகாசிரியராய்‌ இருந்தார்‌. நாங்கள்‌ சிறை 
யில்‌ இருந்தபோது காலஞ்சென்ற ஜோஸப்‌ டோக்கும்‌ (1௦56௩ 
Doke) பத்திரிகாசிரியர்‌ வேலை பார்த்து வந்தார்‌. இப்பத்‌ 
திரிகை மூலம்‌ ஒவ்வொரு வாரத்திய செய்திகளையும்‌ சமூகத்‌ 
தினரிடையே பரப்பி வர முடிந்தது. குஜராத்தி தெரியாத 
இந்தியர்களுக்குப்‌ பத்திரிகையின்‌ ஆங்கிலப்‌ பிரதி இயக்கத்‌ 
தைப்பற்றித்‌ தெரிவித்துக்கொண்டிருந்தது. இந்தியா, இங்கி 
லாந்து, தென்னாப்பிரிக்கா இவ்விடங்களிலிருந்த ஆங்கிலேயர்‌ 
களுக்கு * இந்தியன்‌ ஒப்பினியன்‌' வாரம்‌ ஒரு முறை வரும்‌ 
ஒரு செய்திக்‌ கடிதமாக இருந்தது. உள்‌ பலத்தையே முக்கிய 
மாய்‌ நம்பியிருக்கும்‌ ஒரு போராட்டத்தை ஒரு பத்திரிகையின்றிச்‌ 
சரியானபடி ஈடத்திவிட முடியாதென நம்புகிறேன்‌. * இந்தியன்‌ 
ஒப்பினியன்‌ ' மூலம்‌ செய்ததுபோல்‌ அவ்வளவு சுலபமாகவும்‌, 
வெற்றியுடனும்‌ உள்நாட்டு இந்திய சமூகத்திற்கு விஷயங்களை 
எடுத்துக்‌ காட்டவும்‌, உலக முழுவதுமிருக்கும்‌ இந்தியர்களுக்குத்‌ 
தென்னாப்பிரிக்காவில்‌ நடக்கும்‌ விஷயங்களைப்பற்றித்‌ தெரி 
வித்துக்கொண்டிருக்கவும்‌ வேறு எந்த முறையிலும்‌ முடிந்திருக்‌ 
காது என்பது எனது அனுபவமாகும்‌. ஆதலால்‌ '* இந்தியன்‌ 
ஒப்பினியன்‌ ' நிச்சயமாய்‌ எங்கள்‌ போராட்டத்தில்‌ மிகவும்‌ பய 
னுள்ளதும்‌, சக்தி வாய்ந்ததுமான கருவியாக அமைந்தது. 


போராட்டம்‌ நடக்கும்போதும்‌, அதன்‌ பயனாகவும்‌ இந்திய 
சமூகத்தில்‌ மாறுதல்கள்‌ தோன்றியது போலவே, 'இந்தியன்‌ ஒப்பி 
னியன்‌' பத்திரிகையும்‌ மாறுபாடு அடைந்தது. ஆரம்பத்தில்‌ அதில்‌ 
விளம்பரங்கள்‌ போட ஏற்றுக்கொண்டிருந்தோம்‌. அச்சகத்தில்‌ 
மற்றவர்கள்‌ வேலைகளையும்‌ ஊதியத்திற்குச்‌ செய்து வந்தோம்‌. 
இம்மாதிரி வேலைக்கு எங்களில்‌ மிகத்‌ தேர்ந்தவர்கள்‌ சிலரை 
ஒதுக்க வேண்டியிருந் தைக்‌ கவனித்தேன்‌. விளம்பரங்களைப்‌ 
பிரசுரம்‌ செய்வதற்கு ஏற்றுக்கொண்டிருந்ததால்‌, எதை ஏற்பது 
அல்லது எதை நிராகரிப்பது என்பதுபற்றிய சங்கடம்‌ எப்‌ 
போதும்‌ வந்துகொண்டிருந்தது. ஓர்‌ ஆட்சேபகரமான வீளம்‌ 
பரத்தை மறுக்க விரும்பினாலும்‌, அதை ஏற்றுக்கொள்ளும்‌ நிர்ப்பம்‌ 
தம்‌ ஏற்படலாம்‌. ஏனெனில்‌, விளம்பரம்‌ செய்பவர்‌ சமுகத்தின்‌ 
பிரதானமான ஒருவராயிருந்து அவருடைய விளம்பரம்‌ மறுதளிக்‌ 


* இந்தியன்‌ ஒப்பினியன்‌ ' 187 


கப்பட்டால்‌, அதனால்‌ அவர்‌ வருத்தப்பட நேரிடலாம்‌. சிறந்த 
ஊழியர்களில்‌ சிலரை, விளம்பரங்களை வாங்குவதற்காகவும்‌, 
விளம்பரம்‌ செய்தவர்களிடம்‌ நின்ற நிலுவைகளை வசூல்‌ செய்‌ 
வதற்காகவும்‌ ஒதுக்கி வைக்கவேண்டியிருந்தது. விளம்பரங்‌ 
கள்‌ பெறுவதற்காக விளம்பரம்‌ செய்பவர்களை முகஸ்துதி 
செய்ய வேண்டியும்‌ இருந்தது என்பதைப்பற்றி இங்குச்‌ சொல்ல 
வேண்டிய அவசியமில்லை. தவிர, லாபம்‌ கிடைக்கின்றது என்ற 
காரணத்திற்காகப்‌ பத்திரிகை நடத்தப்படாமல்‌, சமூகத்துக்குச்‌ 
சேவை செய்ய வேண்டுமென்ற பரிசுத்த நோக்கத்துடனேயே 
ஈடத்தப்படுமானால்‌, அச்சேவை சமூகத்தின்பேரில்‌ பலவந்த 
மாகச்‌ சுமத்தப்படலாகாது; சமூகம்‌ விரும்பினல்தான்‌ அச்‌ 
சேவை செய்ய வேண்டுமென்ற பரிசுத்த நோக்குடனேயே நடத்‌ 
தப்‌ படவேண்டும்‌ என்ற கருத்து எங்களுக்கு உயர்ந்ததெனத்‌ 
தோன்றிற்று. அப்பத்திரிகை வெளியுதவியின்றி நடக்கத்‌ தக்க 
வாறு அவ்வளவு அதிகமாகச்‌ சந்தாதாரர்கள்‌ சமூகத்திலிருந்து 
முன்வருவார்களானால்‌, அதுவே சமூகம்‌ பத்திரிகையின்‌ 
சேவையை விரும்புகிறது என்பதற்குத்‌ தெளிவான சாட்சிய 
மாகும்‌. சேவையின்‌ பெயரால்‌ சில வியாபாரிகளிடத்தில்‌ 
போய்‌ பத்திரிகைக்கு விளம்பரங்களைத்‌ தருமாறு யாசிப்பதை 
விடப்‌ பொதுவாகச்‌ சமூகத்தை அணுகி, தங்கள்‌ பத்திரிகையைத்‌ 
நீடித்து நடத்துவதற்கு அவர்கள்‌ செய்யவேண்டிய கடமையை 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்வது எல்லா விதத்திலும்‌ 
எல்லோருக்கும்‌ நல்லதெனக்‌ கடைசியாகத்‌ தோன்றியது. இக்‌ 
காரணங்களுக்காக எங்கள்‌ பத்திரிகையில்‌ விளம்பரங்களைப்‌ 
போடுவதை நிறுத்திவிட்டோம்‌. இதனால்‌ ஒரு திருப்திகரமான 
பலன்‌ உண்டாயிற்று. விளம்பரங்கள்‌ தேடுவதில்‌, தங்கள்‌ 
முழுக்‌ கவனத்தையும்‌ செலுத்தியிருக்தவர்கள்‌, இப்பொழுது 
பத்திரிகையை அபிவிருத்தி செய்வதில்‌ தங்கள்‌ 
உழைப்பை உபயோகப்படுத்தினார்கள்‌. சமூகத்தினர்‌ பத்திரிகை 
தமக்கே சொந்தமானதென உணர்ந்தனர்‌. ஆதலால்‌ . 
அதை நடத்துவதற்குத்‌ தங்களுக்குள்ள பொறுப்பையும்‌ 
உணர்ந்தார்கள்‌. அவ்விஷயத்தில்‌ ஊழியர்களுக்கு இருந்த 
கவலையும்‌ ஒழிந்தது. இப்போது, சமூகத்திற்குப்‌ பத்திரிகை 
தேவையாக இருக்கும்‌ வரை, தங்களாலியன்ற முழுச்‌ சேவையும்‌ 
பத்திரிகைக்குச்‌ செய்வதே அவர்களுடைய ஒரே கடமையாய்‌ 
இருந்தது. எந்த இந்தியரையும்‌ “இந்தியன்‌ ஒப்பினியனு'க்கு 
சந்தாதாரராகும்படி கேட்க அவர்கள்‌ இப்போது வெட்கப்பட 
வில்லை. அங்ஙனம்‌ செய்வது தங்கள்‌ கடமை என நினைத்‌ 


188 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


- தனர்‌. பத்திரிகையின்‌ உள்‌ பலத்திலும்‌, தன்மையிலும்‌ ஒரு 
மாறுபாடு உண்டாயிற்று. அது எல்லோரும்‌ கவனிக்கவேண்டிய 
ஒரு சக்தியாகவும்‌ விளங்கியது. சாதாரணமாக 1200 முதல்‌ 
7500 வரை இருந்த சந்தாதாரரின்‌ தொகை நாளுக்கு நாள்‌ 
ஏறிக்கொண்டே வந்தது. சந்தா விகிதத்தை உயர்த்தவேண்டி 
நேரிட்டது. எனினும்‌ போராட்டம்‌ தீவிரமாக இருந்த சமயம்‌ 
சுமார்‌ 8600 சந்தாதாரர்கள்‌ இருந்தனர்‌. “இந்தியன்‌ ஒப்பினிய 
ணை'த்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ படிக்கக்‌ கூடிய இந்தியர்கள்‌ சுமார்‌ 
20,000 பேர்‌ இருப்பார்கள்‌. ஆதலால்‌ சுமார்‌ 3000 பிரதிகள்‌ 
செலவாவது மிகவும்‌ திருப்திகரமான தென்றே சொல்ல 
வேண்டும்‌. குறிப்பிட்ட காலத்தில்‌ பத்திரிகை ஜொஹன்னஸ்‌ 
பர்க்கில்‌ கிடைக்காவிட்டால்‌, இதைப்பற்றிப்‌ புகார்கள்‌ என்‌ 
னிடத்தில்‌ வந்து குவிந்துவிடும்‌. இந்த அளவுக்குச்‌ சமூகம்‌ இப்‌ 
பத்திரிகையைத்‌ தனதாகவே செய்துகொண்டது. சாதாரண 
மாக இப்பத்திரிகை ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ ஞாயிற்றுக்கிழமை 
காலை வந்து சேரும்‌. பத்திரிகை கைக்குக்‌ கிடைத்ததும்‌, அதன்‌ 
குஜராத்திப்‌ பிரிவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைப்‌ படிப்‌ 
பதை முதற்‌ காரியமாய்க்‌ கொண்டிருந்தவர்கள்‌ பலரை எனக்‌ 
குத்‌ தெரியும்‌. கூட்டத்தில்‌ ஒருவர்‌ அதைப்‌ படிப்பார்‌, மற்ற 
வர்கள்‌ அவரைச்‌ சுற்றிலும்‌ உட்கார்ந்துகொண்டு கேட்பார்கள்‌. 
அப்பத்திரிகையைப்‌ படிக்க விரும்பியவர்கள்‌ யாவரும்‌, சந்தா 
கொடுக்கச்‌ சக்தியுள்ளவர்களாயில்லை. ஆதலால்‌ அவர்கள்‌ 
சிலர்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து ஒரு பத்திரிகையை வாங்குவார்கள்‌. 


விளம்பரங்களை நிறுத்தியது போலவே, அதே காரணங்‌ 
களுக்காக எங்கள்‌ அச்சகத்தில்‌ பிறரை வேலைக்கு எடுத்துக்‌ 
கொள்வதையும்‌ நிறுத்திவிட்டோம்‌. எழுத்துக்‌ கோப்பவர்‌ 
களுக்கு இப்போது கொஞ்சம்‌ அவகாசம்‌ இருந்தது. அது 
புத்தகங்கள்‌ பிரசுரம்‌ செய்வதில்‌ உபயோகப்படுத்தப்பட்டது. 
இங்கும்‌ லாபம்‌ சம்பாதிக்கும்‌ எண்வாம்‌ இல்லையா தலாலும்‌, 
புத்தகங்கள்‌ போராட்டத்தின்‌ முன்னேற்றத்திற்காகவே பதிப்‌ 
பிக்கப்பட்டனவாகையாலும்‌, அவைகளுக்கு நல்ல விற்பனை 
இருந்தது. இவ்விதம்‌ பத்திரிகையும்‌, அச்சகமும்‌ போராட்டத்‌ 
திற்கு உதவி செய்தன. சத்தியாக்கிரகம்‌ சமூகத்தில்‌ நாளா 
வட்டத்தில்‌ வேரூன்றிப்‌ பதியப்‌ பதிய, சத்தியாக்கிரக நோக்‌ 
கத்தில்‌ பத்திரிகையும்‌, ஒழுக்கத்தில்‌ அச்சகமும்‌ உயர்ந்தன 
என்பது தெளிவாகத்‌ தென்பட்டது. 


இருபதாவது அத்தியாயம்‌ 
தொடர்ந்து பலர்‌ கைது 


ராமசுந்தரரைக்‌ கைது செய்ததினால்‌ அரசாங்கத்தார்‌ 
யாதொரு பலனையும்‌ பெறவில்லை என்பதைப்‌ பார்த்தோம்‌. 
அதற்கு மாறாக, இந்திய சமூகத்தின்‌ உற்சாகம்‌ வேகமாக 
உயர்வதையே அவர்கள்‌ கண்டனர்‌. ஆசியாக்காரர்‌ இலாகா 
உத்தியோகஸ்தர்கள்‌ “இந்தியன்‌ ஒப்பினியன்‌' பத்திரிகையை 
வெகு கவனத்துடன்‌ படித்து வந்தார்கள்‌. நன்கு யோசித்தே 
இவ்வியக்கத்திலிருந்து ரகசியம்‌ என்பது அறவே விலக்கப்‌ 
பட்டிருந்தது. ஈண்பர்களாயிருந்தாலும்‌ சரி, விரோதிகளாய்‌ 
இருந்தாலும்‌ சரி, நடுகிலைமையில்‌ இருப்பவராயினும்‌ சரி, 
இந்திய சமூகத்தின்‌ பலம்‌ அல்லது குறைகளை அறிய விரும்‌ 
பும்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 'இந்தியன்‌ ஒப்பினியன்‌' பத்திரிகை ஒரு 
பகிரங்கப்‌ புத்தகமாக இருந்தது. எவரும்‌ தப்பிழைக்க முடி 
யாததும்‌, தந்திரத்திற்கும்‌ ஏமாற்றுதலுக்கும்‌ சிறிதேனும்‌ 
இடமில்லாததும்‌, வெற்றிக்குப்‌ பலமொன்றையே உத்தரவாத 
மாகக்‌ கொண்டதுமான இவ்வியக்கத்தில்‌, ஒளிப்பாட்டத்திற்கோ 
ரகசியத்திற்கோ இடமில்லை என்பதைப்‌ பொதுஜன ஊழியர்கள்‌ 
தொடக்கத்திலேயே அறிந்திருந்தனர்‌. ஆதலால்‌ தொடக்‌ 
கத்திலிருந்தே ரகசியத்திற்கு இடங்‌ கொடுக்கப்படவில்லை. 
குறைகள்‌ என்ற பிணி ஒழிக்கப்பட வேண்டுமானல்‌, முதலில்‌ 
அவை என்ன என்பதைச்‌ சரியாகக்‌ கண்டுபிடித்துப்‌ போது 
மான அளவு அதை விளம்பரப்படுத்த வேண்டும்‌. சமூ 
கத்தின்‌ நன்மைக்கு இது அவசியம்‌. ' இந்தியன்‌ ஒப்பினியன்‌ ' 
பத்திரிகையின்‌ கொள்கை இதுவே என்பதை அதிகாரிகள்‌ 
தெரிந்துகொண்டதும்‌ இப்பத்திரிகை, அவர்களுக்கு இந்திய 
சமூகத்தின்‌ அக்காலத்திய சரித்திரத்தைக்‌ காட்டும்‌ ஒரு 
சரியான கண்ணாடியாயிற்று. சில குறிப்பிட்ட தலைவர்கள்‌ 
வெளியில்‌ இருக்கும்வரை இயக்கத்தின்‌ பலத்தை எவ்விதத்திலும்‌ 
குறைக்க முடியாதென்று அவர்கள்‌ நினைக்க ஆரம்பீத்தனர்‌. 
ஆதலால்‌, மாஜிஸ்ட்ரேட்‌ முன்னிலையில்‌ ஆஜராக வேண்டுமென 
7907-ஆம்‌ வருடம்‌ கிறிஸ்துமஸ்‌ வாரத்தில்‌ சில முக்கியஸ்தர்‌ 
களுக்கு அறிவிப்பு வந்தது. உத்தியோகஸ்தர்கள்‌ செய்த இச்‌ 
செய்கை மிகவும்‌ மரியாதையான காரியம்‌ என்று ஒப்புக்‌ 
கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. அவர்கள்‌ வீரும்பியிருந்தால்‌ இத்‌ 


190 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தலைவர்களை வாரண்டுகள்‌ மூலம்‌ கைது செய்திருக்கலாம்‌, 
இதற்குப்‌ பதிலாக அறிவிப்புக்களை ஜாரி செய்தனர்‌. இது 
அவர்கள்‌ மரியாதையைக்‌ காட்டியதற்கு ஓர்‌ அத்தாட்சி 
யோடு நில்லாமல்‌, தலைவர்களும்‌ கைதியாவதற்குச்‌ சம்மதப்‌ 
பட்டும்‌ தயாராகவும்‌, இருந்தார்கள்‌ என்பதையும்‌ 
காட்டியது. இங்ஙனம்‌ அறிவிப்பு ஜாரி செய்யப்பட்ட 
வர்கள்‌, ஆஜராகும்படி குறிப்பிடப்பட்டிருந்த தேதியில்‌, 
அதாவது 1907-ஆம்‌ வருடம்‌ டிசம்பர்‌ மாதம்‌ 28-ஆம்‌ தேதியன்று, 
கோர்ட்டு முன்னிலையில்‌ ஆஜரானார்கள்‌. சட்டப்படி 
அவர்கள்‌ பதிவு செய்துகொள்ள மனுப்‌ போடாததால்‌, அவர்களை 
ஏன்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்‌ டிரான்ஸ்வாலை விட்டு 
வெளியே போகும்படி உத்தரவு செய்யக்கூடாதென்பதற்கு 
அவர்கள்‌ காரணம்‌ காட்டவேண்டும்‌ என்று அந்த அறிவிப்பில்‌ 
கண்டிருந்தது. 

இவர்களில்‌ ஸ்ரீ குவின்‌ (ர. பெற) என்பவரும்‌ ஒருவர்‌. 
ஜொஹன்னஸ்பர்க்கிலிருந்த சீன தேசத்தினருக்கு அவர்‌ தலைவர்‌. 
அங்குச்‌ சீனர்கள்‌ ஏறத்‌ தாழ முந்நூறு நானூறு பேர்‌ இருந்தனர்‌. 
அவர்களில்‌ பெரும்பான்மையோர்‌ வியாபாரிகள்‌; சிலர்‌ விவசாயி 
கள்‌. இந்தியா, விவசாயத்திற்குப்‌ பேர்போனது. ஆனால்‌ இந்தியா 
விலிருக்கும்‌ நாம்‌, சீன தேசத்தாரைப்போல்‌ விவசாயத்தில்‌ 
அவ்வளவு முன்னேறவில்லை என்றே நினைக்கிறேன்‌. அமெரிக்கா 
விலும்‌, மற்றத்‌ தேசங்களிலும்‌ விவசாயம்‌ அடைந்திருக்கும்‌ 
முன்னேற்றம்‌ சொல்லத்‌ தரமன்று. ஆனால்‌, அது இன்னும்‌ 
பரீட்சார்த்த நிலைமையில்தான்‌ இருக்கிறதென நான்‌ கருது 
கிறேன்‌. ஆனால்‌, அதற்கு மாறாகச்‌ சீன இந்தியாவைப்‌ போலவே 
ஒரு பழமையான நாடு; ஆதலால்‌ இந்தியாவையும்‌ சீனாவையும்‌ 
ஒப்பிடுகலே பயனைத்‌ தரத்‌ தக்கதாக இருக்கும்‌. ஜொஹன்னஸ்‌ 
பர்க்கில்‌ சீனர்களுடைய விவசாய முறைகளைக்‌ கவனித்திருக்‌ 
கிறேன்‌. அவர்களுடன்‌ இவ்விஷயத்தைப்பற்றிப்‌ பேசியும்‌ இருக்‌ 
கிறேன்‌. இதிலிருந்து சீனர்கள்‌ ஈம்மைவிட அதிகப்‌ புத்தி 
கூர்மையும்‌ சுறுசுறுப்பும்‌ உள்ளவர்கள்‌ என்ற துணிபே எனக்கு 
ஏற்பட்டது. நிலம்‌ பயன்படாதென நினைத்துப்‌ பல சமயங்‌ 
களில்‌ நாம்‌ தரிசாகப்‌ போட்டு விடுகிறோம்‌. ஆனால்‌, சீனர்‌ 
களுக்கு நிலத்தின்‌ தரம்‌ பற்றிய நுட்பமான ஞானமிருப்பதன்‌ 
காரணமாக, அதே நிலத்தில்‌ நல்ல பயிர்களைச்‌ சாகுபடி செய்து 
விடுகின்றனர்‌. 

கறுப்புச்‌ சட்டம்‌ இந்தியர்களைப்‌ போலவே சீனர்களையும்‌ 
பாதித்தது. ஆதலால்‌, அவர்களும்‌ இந்தியர்களுடன்‌ இச்‌ சத்தி 


தொடர்ந்து பலர்‌ கைது 191 


யாக்கிரகப்‌ போராட்டத்தில்‌ கலந்துகொண்டனர்‌. எனினும்‌, 
ஆரம்பத்திலிருந்து கடைசிவரை, இரு சமூகங்களினுடைய முயற்‌ 
சிகளும்‌ ஒன்றுக்கொன்று ஒன்றி இருக்கவில்லை. ஒவ்வொரு 
சமுகமும்‌ அதனதன்‌ சொந்த ஸ்தாபனத்தின்‌ முலம்‌ வேலை 
செய்தது. இவ்வேறுபாடு ஒரு நன்மையை உண்டாக்கியது. 
அதாவது, இவ்விரு சமூகங்களும்‌ அதன தன்‌ முறைப்படி காரியங்‌ 
களைச்‌ செய்து வந்தவரையில்‌, ஒரு சமூகம்‌ மற்றொன்றுக்கும்‌ 
உறுதுணையாக இருந்தது. ஆனால்‌ ஒன்று பலவீனம்‌அடைந்தால்‌, 
அது மற்றொன்றினுடைய கட்டுப்பாட்டையும்‌, தன்னம்பீக்கை 
யையும்‌ பாதிக்காமலிருக்கும்‌ ; அல்லது அடியோடு அழிவிலிருந்து 
தன்னைக்‌ காப்பாற்றிக்கொள்ளவும்‌ முடியும்‌. சீனர்களுடைய 
தலைவர்‌ அவர்களுக்குத்‌ துரோகம்‌ செய்ததால்‌, சீனர்களில்‌ பலர்‌ 
கடைசியில்‌ தவறிவிட்டனர்‌. சீனர்களின்‌ தலைவர்‌ வெறுக்கத்‌ 
தக்க இச்சட்டத்திற்குப்‌ பணியவில்லை. ஆனால்‌, தம்‌ வசத்தி 
லிருந்த கணக்குப்‌ புத்தகங்களையும்‌ பணத்தையும்‌ சீனர்கள்‌ 
சங்கத்திற்கு ஒப்படைக்காமல்‌ அவர்‌ ஓடிப்போய்‌ விட்டாரென 
ஒருநாள்‌ காலை எனக்கு ஒருவர்‌ வந்து சொன்னார்‌. தலைவர்‌ 
இல்லாத சமயத்தில்‌ அவரைப்‌ பின்பற்றுவோர்‌ போராட்டத்தில்‌ 
நீடித்து நிற்பது கடினம்‌. அதிலும்‌ தலைவர்‌ தம்‌ மானத்தைப்‌ 
பறி கொடுத்து விட்டார்‌ என்னும்போது அவரைப்‌ பின்பற்று 
வோருக்கு ஏற்படும்‌ அதிர்ச்சி இன்னும்‌ அதிகமாகவே இருக்கும்‌. 
கைது செய்வதென்பது ஆரம்பமானபோது சீனர்கள்‌ மிகுந்த 
உற்சாகத்துடன்‌ இருந்தனர்‌. அவர்களில்‌ எவரும்‌ அனுமதிச்‌ 
சீட்டுகள்‌ வாங்கவில்லை. ஆதலால்‌ அவர்கள்‌ தலைவரான ஸ்ரீ 
குவின்னும்‌ இந்தியர்களுடன்‌ கோர்ட்டில்‌ ஆஜராகும்படி எச்ச 
ரிக்கை செய்யப்பட்டார்‌. கொஞ்ச காலமேனும்‌ ஸ்ரீ குவின்‌ 
மிகவும்‌ உபயோகமான வேலை செய்து வந்திருந்தார்‌. . 


சிறைப்பட்டவர்களில்‌ முதல்‌ கோஷ்டியிலிருந்த சில முக்கிய 
மான இந்தியர்களில்‌ ஒருவரை இங்கு வாசகர்களுக்கு அறி 
முகம்‌ செய்ய விரும்புகிறேன்‌. அவர்‌ ஸ்ரீ தம்பி நாயுடு என்‌ 
பவர்‌. அவர்‌ சென்னை மாகாணத்திலிருந்து மாரிஷஸ்‌ தீவிற்குச்‌ 
சென்று குடியேறின தமிழ்த்‌ தாய்தந்தையருக்குப்‌ பிறந்த 
மகன்‌. அவர்‌ ஒரு சாதாரண வியாபாரி. அவர்‌ பள்ளிப்‌ 
படிப்புப்‌ பெற்றதில்லை யென்றே சொல்லலாம்‌. ஆனால்‌ பரந்த 
அனுபவமே அவருக்கு ஆசானாக அமைந்தது. இலக்கணத்‌ 
திருத்தமா யில்லாவிடினும்‌, ஆங்கிலத்தில்‌ நன்றாகப்‌ பேசவும்‌ 
எழுதவும்‌ அவருக்குத்‌ தெரியும்‌. இதே மாதிரி தமிழ்‌ ஞானமும்‌ 
பெற்றிருந்தார்‌. ஹிந்தியில்‌ பேசவும்‌, பிறர்‌ பேசினால்‌ தெரிந்து 


192 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கொள்ளவும்‌ கூடிய ஆற்றலும்‌ அவருக்கு இருந்தது. தெலுங்‌ 
கும்‌ அவருக்குக்‌ கொஞ்சம்‌ தெரியும்‌. ஆனால்‌ இம்மொழிகளை 
எழுதப்‌ படிக்க அவருக்குத்‌ தெரியாது. தவிர மாரிஷஸில்‌ வழங்கி 
வந்த ஒருவகைக்‌ கொச்சைப்‌ பிரெஞ்சமொழி இனத்தைச்‌ சேர்ந்‌ த 
கிரியோல்‌! மொழியும்‌ அவருக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. நீக்கி 
ரோக்கள்‌ பாஷையும்‌ அவருக்குத்‌ தெரியும்‌ என்று சொல்ல 
வேண்டும்‌. , இவ்வளவு பாஷைகளைப்‌ பழக்கத்திற்குப்‌ போது 
மான அளவு அறிந்திருந்தது, தென்னாப்பிரிக்கா இந்தியர்‌ 
களுக்கு ஓர்‌ அருங்‌ காரியமல்ல. அவர்களில்‌ நூற்றுக்கணக்கான 
பேர்கள்‌ இவ்வெவ்லாப்‌ பாஷைகளையும்‌ ஒருவாறு அறிந்திருந்‌ 
தனர்‌. அதிகச்‌ சிரமம்‌ இல்லாமலேயே அவர்கள்‌ இத்தனைப்‌ 
பாஷைகளையும்‌ கற்றிருக்தனர்‌. பிற பாஷை ஒன்று போதனா 
மொழியாக இருப்பதனால்‌ மூளைக்கு ஏற்பட்டுவிடும்‌ களைப்பு 
அவர்களுக்கு ஏற்படாமல்‌ அவர்கள்‌ ஞாபக சக்தி தீவிர 
மாக இருந்ததே இதற்குக்‌ காரணம்‌. இப்‌ பல்வேறு 
மொழிகளைப்‌ பேசுவோருடன்‌ பேசுவதாலும்‌, கூர்ந்து கவனிப 
பதாலும்‌, இம்மொழிகளின்‌ ஞானத்தை அவர்கள்‌ பெறு 
கின்றனர்‌. இது அவர்கள்‌ மூளைக்கு அதிக பாரமாகவும்‌ 
இருப்பதில்லை ; அதற்கு மாறாக, மனப்பயிற்சி அவர்களுடைய 
அறிவையும்‌ இயற்கை முறையிலேயே அபிவிருத்தி செய்கிறது. 
தம்பி நாயுடுவும்‌ இம்மாதிரியே நுண்ணிய அறிவையும்‌, புதிய 
விஷயங்களையுங்கூட அதிக சீக்கிரத்தில்‌ கிரகிக்கும்‌ சக்தியை 
யும்‌ பெற்றிருந்தார்‌. எந்த நேரத்திலும்‌ அவருக்குத்‌ தாராள 
மாக பேச வரும்‌ வார்த்தைகள்‌ ஆச்சரியப்படத்‌ தக்கவை, 
அவர்‌ இந்தியாவைப்‌ பார்த்ததே யில்லை. எனினும்‌, தாய்‌ 
நாட்டின்பேரில்‌ எல்லையற்ற அன்பு கொண்டிருந்தார்‌. தேச 
பக்தி அவருடைய ரத்தத்துடன்‌ கலந்து ஓடிக்‌ கொண்டிருந்த 
தெனச்‌ சொல்லலாம்‌. அவருடைய திடச்சித்தம்‌ அவர்‌ முகத்‌ 
திலேயே பிரதிபலித்தது. வலுவான உடலும்‌, அலுப்புத்‌ 
தட்டாத சக்தியும்‌ பெற்றிருந்தார்‌. கூட்டங்களில்‌ தலைமை 
வகிப்பதாயிருந்தாலும்‌ சரி, அவைகளில்‌ முன்னின்று காரியம்‌ 
நடத்துவதா யிருந்தாலும்‌ சரி, அல்லது கூலிபோல்‌ வேலை 
செய்வதா யிருக்தாலும்‌ சரி, எல்லா இடங்களிலும்‌ அவர்‌ 
முதன்மையாய்‌ விளங்கினார்‌. நடுத்‌ தெரு வழியே சுமைகளைச்‌ 
சுமந்து செல்வதற்கும்‌ அவர்‌ கூச்சப்பட மாட்டார்‌. அவர்‌ வேலை 
செய்ய ஆரம்பித்தால்‌, இரவும்‌ பகலும்‌ அவருக்கு ஒன்றே. 
ப கிரியோல்‌? ஆய்பிரிக்காலிலிருத்து வராத, வெஸ்ட்‌ இண்டீஸ்‌, ஸ்பானிஷ்‌ 


அமெரிக்காவில்‌ இருக்கும்‌ நீக்கிரோக்களுக்குப்‌ பிறத்தவர்களைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
இவர்கள்‌ பேசும்‌ மொழிக்கும்‌ கிசியோல்‌ என்றே பெயர்‌. 


தொடர்ந்து பலர்‌ கைது 193 


சமுகத்திற்காகத்‌ தன்னுடைய சகலத்தையும்‌ தியாகம்‌ செய்ய 
முன்‌ வருவதில்‌ அவருக்கு இணையாக எவரும்‌ இலர்‌. ஆண்மை 
மிக்க அவருக்கு அவசர புத்தியும்‌, கோபமும்‌ மாத்திரம்‌ 
இல்லாமலிருந்தால்‌, அவர்‌ காச்சலியாவுக்குப்‌ பின்‌ டிரான்ஸ்வால்‌ 
இர்தியருடைய தலைவராகச்‌ சுலபமாக விளங்கியிருக்கலாம்‌. 
டிரான்ஸ்வால்‌ போராட்டம்‌ நடந்துகொண்டிருந்தபோது அவருக்‌ 
குள்ள முன்கோபம்‌ யாதொரு கெட்ட பயனையும்‌ விளைவிக்க 
வில்லை ; அவருடைய மதிக்கவொண்ணா நற்குணங்கள்‌ மணிகள்‌ 
போல்‌ பிரகாசித்தன. ஆனால்‌ அவருடைய முன்கோபமும்‌, 
அவசரபுத்தியும்‌ அவருக்குப்‌ பெரிய விரோதிகளாகப்‌ பின்னால்‌ 
விளங்கி அவருடைய நற்குணங்களை மழுங்கச்‌ செய்தன எனப்‌ 
பிறகு கான்‌ கேள்விப்பட்டேன்‌. அது எப்படியாயினும்‌ தம்பி 
காயுடுவைத்‌ தென்னாப்பிரிக்கா சத்தியாக்கிரகச்‌ சரித்திரத்தின்‌ 
முன்னணியில்‌ நின்ற ஒருவராகவே எப்பொழுதும்‌ கருத 
வேண்டும்‌. 

மாஜிஸ்டிரேட்‌, ஒவ்வொரு வழக்கையும்‌ தனித்தனியாக 
வீசாரித்து, சிலரை நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்குள்ளும்‌, 
இன்னும்‌ சிலரை ஏழு தினங்களுக்குள்ளும்‌, மற்றவர்களைப்‌ 
பதினான்கு தினங்களுக்குள்ளும்‌ டிரான்ஸ்வாலை விட்டு வெளி 
யேறிவிட வேண்டுமென உத்தரவிட்டார்‌. 

இக்கால வரையறை 1908-ஆம்‌ வருடம்‌ ஜனவரி மாதம்‌ 
10-ஆம்‌ தேதியன்று தீர்ந்தது. அன்றைய தினம்‌ தண்டனையைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள்‌ கோர்ட்டில்‌ ஆஜராகும்படி 
அறிவிக்கப்பட்டோம்‌. 

எங்களில்‌ எவரும்‌ எதிர்வாதம்‌ செய்வதாக இல்லை, 
சட்டப்படி பதிவு அத்தாட்சியுடையவர்கள்‌ என்று . மாஜிஸ்‌ 
டிரேட்டுக்குத்‌ திருப்தி ஏற்படாததால்‌ டிரான்ஸ்வாலை விட்டு 
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்‌ வெளியேறிவிட வேண்டுமென்று 
உத்தரவிடப்பட்டிருந்தோம்‌. அந்த உத்தரவை மீறி நடம்‌ 
தோம்‌ என்ற குற்றச்சாட்டிற்கு நாங்கள்‌ யாவரும்‌ குற்றவாளிகள்‌ 
என்றே ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. 

ஒரு சிறிய வாக்குமூலம்‌ கொடுப்பதற்கு நான்‌ அனும்தி 
கேட்டேன்‌. அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகு, கான்‌ சொன்ன 
தாவது: “என்னுடைய வழக்கை, எனக்குப்‌ பின்‌ வரும்‌ மற்ற 
வர்கள்‌ வழக்குகளிலிருந்து தனித்துக்காட்ட ஒரு வித்தியாசம்‌ 
செய்யப்பட வேண்டும்‌. பிரிட்டோரியாவில்‌ எனது நாட்டுச்‌ 
சகோதரர்களுக்கு மூன்றுமாதக்‌ கடுங்காவல்‌ தண்டனையுடன்‌ 

தெ. 18. 


194 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அதிகமான தொகை அபராதமும்‌, அபராதம்‌ செலுத்தத்‌ தவ 
றினால்‌ மேலும்‌ மூன்றுமாதக்‌ கடுங்காவலும்‌ விதிக்கப்பட்டிருப்ப 
தாக இப்பொழுதுதான்‌ கேள்விப்பட்டேன்‌. இம்மக்கள்‌: 
குற்றத்தைச்‌ செய்தவர்களானால்‌, நான்‌ அதைக்‌ காட்டிலும்‌ 
பெரிய குற்றத்தைச்‌ செய்தவனாவேன்‌.'' ஆதலால்‌ மிகக்‌ 
கடினமான தண்டனையையே எனக்கு விதிக்குமாறு நான்‌ 
கேட்டுக்கொண்டேன்‌. ஆனால்‌ மாஜிஸ்டிரேட்‌ என்னுடைய 
வேண்டுகோளுக்கு இணங்கவில்லை. இரண்டுமா த வெறுங்காவல்‌ 
தண்டனையை எனக்கு விதித்தார்‌. நான்‌ அடிக்கடி வக்கீலாகத்‌ 
தோன்றியிருந்த அக்கோர்ட்டிலேயே நான்‌ குற்றவாளியாக 
நின்றது எனக்குக்‌ கொஞ்சம்‌ சங்கடமாகவே இருந்தது, 
ஆனால்‌ அங்ஙனம்‌ இருந்தது வக்கீலாயிருந்‌ததைவிட மிக அதிக 
மரியாதையானதென கான்‌ கருதினேன்‌ என்பதும்‌, குற்றவாளிகள்‌ 
நிற்கும்‌ பெட்டிக்குள்‌ நுழைவதற்கு கான்‌ கொஞ்சமேனும்‌ பின்ன 
டையவில்லை என்பதும்‌ எனக்கு கன்றாக ஞாபகம்‌ இருக்கிறது. 


கோர்ட்டில்‌ நூற்றுக்கணக்கான இந்தியர்களும்‌, வக்கீல்‌ 
சகோதரர்களும்‌ என்‌ முன்‌ இருந்தனர்‌. தண்டனை கொடுக்கப்‌ 
பட்ட பின்பு உடனே நான்‌ போலீஸ்‌ காவலில்‌ அங்குத்‌ தலி 
யாக இருந்தேன்‌. அப்போலீஸ்காரன்‌, கைதிகளுக்காகப்‌ 
போடப்பட்டிருந்த ஒரு பெஞ்சிமீது உட்காரும்படி எனக்குச்‌ 
சொல்லிக்‌ கதவைச்‌ சாத்திவிட்டு வெளியே போய்விட்டாள்‌. 
என்‌ மனம்‌ பரபரப்படைந்தது; ஆழ்ந்த சிந்தனையில்‌ மூழ்கி 
னேன்‌. வீடு; நான்‌ தொழில்‌ நடத்தி வந்த கோர்ட்டுகள்‌, 
அந்தப்‌ பொதுக்கூட்டம்‌ இவையெல்லாம்‌ கனவு போல மறைக்‌ 
தன. “இப்பொழுது நான்‌ ஒரு கைதி. இந்த இரண்டு மாதங்‌ 
களில்‌ என்னவெல்லாம்‌ நடக்குமோ? என்‌ தண்டனைக்கால 
முழுமையும்‌ கான்‌ சிறையில்‌ இருக்கவேண்டியீருக்குமா £ மக்கள்‌, 
அவர்கள்‌ வாக்களித்திருந்தபடி அதிகத்‌ தொகையில்‌ சிறைக்குச்‌ 
செல்ல முன்வந்தார்களானால்‌, தண்டளை முழுதையும்‌ அனுப: 
விக்க வேண்டியிருக்காது என்பது நிச்சயம்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
சிறைகளை நிரப்பத்‌ தவறினால்‌ இரண்டு மாதங்கள்‌ இரண்டு 
யுகங்கள்‌ போலக்‌ கடினமாகவே இருக்கும்‌.'- இவ்வெண்ணங்‌ 
கள்‌, வாயால்‌ வெளியிடும்‌ மிகக்‌ குறுகிய நேரத்தில்‌ என்‌ 
மனத்துள்‌ எழுந்தன. அவை என்னை வெட்கத்துள்‌ ஆழ்த்தின. 
என்னே என்‌ தற்பெருமை | சிறைகளை அரசனுடைய விடுதி 
களாகவும்‌, கறுப்புச்‌ சட்டத்துக்குக்‌ கீழ்ப்படியாததால்‌ நேரிடும்‌ 
இன்னலைப்‌ பூரண இன்பமாகவும்‌, அதைத்‌ தடுக்க எல்லாவற்‌ 


தொடர்ந்து பலர்‌ கைது 185 


றையும்‌ ஈந்து உயிரையும்கூடத்‌ தியாகம்‌ செய்வதே மேன்மை 
யான ஆனந்தமென்றும்‌ மக்களுக்கு எடுத்துச்‌ சொல்லியவன்‌ 
கான்‌! அந்த ஞானமெல்லாம்‌ இன்று எங்கு ஓடி ஒளிந்தன ? 
இந்த இரண்டாவது எண்ணத்தின்‌ ஓட்டம்‌ எனக்கு உற்சாகம்‌ 
கொடுக்கும்‌ மருந்துபோல்‌ இருந்தது. கான்‌ என்னுடைய மடமை 
யைக்‌ கண்டு சிரிக்க ஆரம்பித்தேன்‌. மற்றவர்களுக்கு எம்‌ 
மாதிரிச்‌ சிறைத்தண்டனை கொடுக்கப்படும்‌, அவர்கள்‌ என்னுடன்‌ 
சிறையில்‌ வைக்கப்படுவார்களா என்பதுபற்றியும்‌ சிந்திக்க 
லானேன்‌. ஆனால்‌ போலீஸ்‌ உத்தியோகஸ்தர்‌ கதவுகளைத்‌ 
திறந்து தம்மைப்‌ பின்தொடரும்படி சொன்னது என்‌ சிந்தனை 
யைக்‌ கலைத்தது. நான்‌ அவர்‌ பின்‌ சென்றேன்‌. அவர்‌ 
என்னை முன்னால்‌ போகும்படிச்‌ செய்து எனக்குப்‌ பின்‌ வந்து, 
கைதிகளை ஏற்றிச்‌ செல்லும்‌ ஒரு மூடின வண்டிக்கு என்னை 
அழைத்துப்‌ போய்‌ அதில்‌ உட்காரும்படி சொன்னார்‌. நான்‌ 
ஜொஹன்னஸ்பர்க்‌ சிறைக்குக்‌ கொண்டு போகப்பட்டேன்‌. 


சிறையில்‌ என்னுடைய சொந்த உடைகளைக்‌ களைந்துவீடு 
மாறு சொன்னார்கள்‌. கைதிகள்‌ கிறையில்‌ அம்மணமாக்கப்படு 
வது எனக்குத்‌ தெரியும்‌. ஒருவருடைய சுயமரியாதைக்கும்‌ 
மத சம்பிரதாயங்களுக்கும்‌ விரோதமாக இல்லாதவரை, சிறை 
விதிகளுக்கு நாங்களே கீழ்ப்படிந்து நடப்பதாக எல்லோரும்‌ 
தீர்மானித்திருந்தோம்‌. நான்‌ அணிந்துகொள்வதற்கெனக்‌ 
கொடுக்கப்பட்ட உடைகள்‌ மிகவும்‌ அழுக்கு மலிந்து இருந்‌ 
தன. எனக்கு அவைகளை அணியவே விருப்பமில்லை. அவை 
களை அணிவதென்று சற்று மன வருத்தத்துடனேயே சமா 
தானம்‌ செய்துகொண்டேன்‌. அதிகாரிகள்‌ என்னுடைய 
பெயரையும்‌, விலாசத்தையும்‌ தாக்கல்‌ செய்துகொண்ட பிறகு, 
என்னை ஒரு பெரிய கொட்டடிக்குக்‌ கொண்டு போயினர்‌. 
கொஞ்ச நேரத்திற்குள்‌ என்‌ தோழர்கள்‌ என்னுடன்‌ வந்து 
சேர்ந்தனர்‌. அவர்கள்‌ சிரித்துக்கொண்டே வந்து, தங்களுக்‌ 
கும்‌ எனக்கு விதித்தது போன்ற தண்டனையே கிடைத்ததென்‌ 
றும்‌, என்னைக்‌ கொண்டுபோன பிறகு என்ன நடந்தது என்‌ 
றும்‌ சொன்னார்கள்‌. என்னுடைய வழக்கு முடிந்தவுடன்‌, இம்‌ 
தியர்கள்‌, சிலர்‌ கொதிப்பு அடைந்தவர்களாய்‌, கறுப்புக்கொடி 
களைக்‌ கையில்‌ ஏந்தி ஊர்வலம்‌ வந்ததாகவும்‌, போலீஸார்‌ 
அந்த ஊர்வலத்தைக்‌ கலைத்து அதைச்‌ சேர்ந்தவர்களில்‌ சிலரை 
நையப்‌ புடைத்ததாகவும்‌ தெரிய வந்தது. எங்கள்‌ எல்லோ 
ரையும்‌ ஒரே சிறையில்‌, ஒரே கொட்டடியில்‌ வைக்கப்பட்ட 
குறித்து நாங்கள்‌ மகிழ்வெய்தினேம்‌. . 


196 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


எங்கள்‌ அறைக்‌ கதவு ஆறு மணிக்குப்‌ பூட்டப்பட்டது. 
கம்பிக்‌ கதவு அல்ல, கெட்டிக்‌ கதவாகவே இருந்தது. சுவரில்‌ 
உயரத்தில்‌ காற்று வருவதற்காகச்‌ சிறிய துவாரம்‌ ஒன்று 
இருந்தது. ஆதலால்‌, ஓர்‌ இரும்புப்‌ பெட்டியில்‌ பூட்டப்பட்‌ 
டிருந்தது போன்ற உணர்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டது. 


ராமசுந்தரரை நடத்தியதுபோல்‌ அவ்வளவு நல்ல உ௨பசரிட்‌: 
புடன்‌ சிறை அதிகாரிகள்‌ எங்களை நடத்தவில்லை என்றால்‌ 
அதில்‌ ஆச்சரியமில்லை. ராமசுந்தரர்‌ முதல்‌ சத்தியாக்கிரகக்‌ 
கைதி. அவரை எப்படி நடத்துவதென்று அதிகாரிகளுக்கு, 
அப்பொழுது ஒன்றும்‌ தெரியாமல்‌ இருந்தது. எங்கள்‌ தொகை 
சற்றுப்‌ பெரிதாக இருந்ததுடன்‌, மேலும்‌ பலரைக்‌ கைது 
செய்யும்‌ நோக்கம்‌ அதிகாரிகளுக்கு இருந்தது. ஆதலால்‌: 
நீக்கிரோக்களுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில்‌ நாங்கள்‌ 
வைக்கப்பட்டிருந்தோம்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ கைதிகளை 
இரு வகையாகத்தான்‌ பிரித்திரும்தனர்‌-வெள்ளையர்கள்‌, கறுப்பு 
மனிதர்கள்‌ அதாவது, நீக்கிரோக்கள்‌. நீக்கிரோக்களுடன்‌ இந்தி 
யர்களைச்‌ சேர்த்துவிட்டனர்‌. 


கடுங்காவல்‌ தண்டனை விதிக்கப்படாத கைதிகளுக்குத்‌. 
தங்களுடைய உடைகளையே அணிந்துகொள்ளும்‌ உரிமை உண்‌ 
டென்றும்‌, அவர்கள்‌ அவ்வுரிமையை அனுபவிக்காவிடில்‌, 
வெறுங்‌ காவல்‌ கைதிகளுக்கென வைக்கப்பட்டிருக்கும்‌ உடைகள்‌ 
அவர்களுக்கு அளிக்கப்படுமென்றும்‌ மறுநாள்‌ காலை கண்‌ 
டோம்‌. எங்களுடைய சொந்த உடைகளை அணிவது சரியல்ல. 
வென்றும்‌, சிறை உடைகளை அணிவதே சரியென்றும்‌ நாங்கள்‌ 
தீர்மானம்‌ செய்து, எங்கள்‌ தீர்மானத்தை அதிகாரிகளுக்குத்‌ 
தெரிவித்தோம்‌. ஆதலால்‌ கடுங்காவல்‌ தண்டனை அளிக்கப்‌ 
படாத நீக்கிரோக்‌ கைதிகளுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ உடைகள்‌ 
எங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டன. ஆனால்‌ வெறுங்காவல்‌ விதிக்‌. 
கப்பட்ட நீக்கிரோக்கள்‌ எப்பொழுதும்‌ அதிகம்‌ இருப்பதில்லை. 
ஆதலால்‌ வெறுங்‌ காவல்‌ தண்டனை விதிக்கப்பட்ட இந்தியர்கள்‌ 
அதிகமாக வர ஆரம்பித்ததும்‌ வெறுங்‌ காவல்‌ சைதி 
களின்‌ உடைகள்‌ போதவில்லை, இவ்விஷயத்தில்‌ கண்டிப்பாக. 
இருக்க இந்தியர்கள்‌ விரும்பவில்லை யாதலால்‌ கடுவ்காவல்‌. 
கைதிகளுக்கென வைக்கப்பட்டிருந்த உடைகள்‌ யாதொரு. 
தடங்கலுமின்றி ஏற்றுக்கொண்டனர்‌. பின்னர்‌ வந்தவர்களில்‌: 
சிலர்‌, கடுங்காவல்‌ கைதிகளின்‌ உடைகளை அணிவதைவிடத்‌: 


தொடர்ந்து பலர்‌ கைது 197 


தங்களுடைய சொந்த உடைகளையே அணிய விரும்பினார்கள்‌. 
இது முறையல்ல வென்று நான்‌ நினைத்தேன்‌. ஆனால்‌ இவ்‌ 
விஷயத்தில்‌ அவர்கள்‌ சரியான முறைப்படி நடக்க வேண்டு 
மென்று நான்‌ கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. 


இரண்டாவது, ' மூன்றாவது நாட்களிலிருந்து சத்தியாக்‌ 
கிரகக்‌ கைதிகள்‌ அதிகத்‌ தொகையில்‌ வர ஆரம்பித்தார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ தாங்களே வலியக்‌ கைதிகளானர்கள்‌. 
அவர்கள்‌ பெரும்பாலும்‌ தெருக்களில்‌ சாமான்கள்‌ வீற்பவர்கள்‌. 
தென்னாப்பிரிக்காவில்‌ சாமான்கள்‌ விற்கும்‌ ஒவ்வொருவரும்‌, 
'கறுப்பு மனிதராயிருந்தாலும்‌ சரி, வெள்ளையராயிருந்தாலும்‌ சரி, 
ஓர்‌ அனுமதிச்‌ சீட்டு வாங்கி அதை எப்பொழுதும்‌ தம்முடன்‌ 
கொண்டுபோக வேண்டும்‌ ; போலீஸார்‌ கேட்கும்போது காண்‌ 
பிக்க வேண்டும்‌. சாதாரணமாக ஒவ்வொரு நாளும்‌ யாராவது 
ஒரு போலீஸ்காரன்‌ அனுமதிச்‌ சீட்டைப்‌ பார்க்கக்‌ கேட்பான்‌. 
அதை வைத்திராதவர்களைக்‌ கைது செய்வான்‌. நாங்கள்‌ 
கைது செய்யப்பட்ட பின்‌ இந்திய சமூகம்‌ சிறைகளை நிரப்பத்‌ 
தீர்மானித்தது. தெருக்களில்‌ சாமான்‌ விற்போர்கள்‌ இதில்‌ 
சிறப்பாக விளங்கினர்‌. அவர்கள்‌ கைதியாவது மிகவும்‌ சுலபம்‌. 
அவர்கள்‌ அனுமதிச்‌ சீட்டுகளைக்‌ காண்பிக்க மறுத்தால்‌. அதுவே 
அவர்கள்‌ கைதியாவதற்குப்‌ போதுமானது. இம்மாதிரி ஒரே 
வாரத்தில்‌ சத்தியாக்கிரகக்‌ கைதிகள்‌ நூறுக்குமேல்‌ பெருகினர்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ சிலர்‌ வருவது நிச்சயமாதலால்‌, நாங்கள்‌ 
பத்திரிகையின்றியே தினசரி சமாசாரங்களை அறிந்து வந்தோம்‌. 
சத்தியாக்கிரகிகள்‌ பெருக்‌ தொகைகளில்‌ கைது செய்யப்பட்ட 
பின்பு, மாஜிஸ்டிரேட்டுகள்‌ பொறுமை யிழந்த காரணத்தாலோ, 
அல்லது நாங்கள்‌ நினைத்தபடி அரசாங்கத்தினிடமிருந்து 
அவர்கள்‌ அம்மாதிரி உத்தரவு பெற்ற காரணத்தாலோ, சத்தி 
யாக்கிரகிகளுக்குக்‌ கடுங்காவல்‌ தண்டனையும்‌ கொடுத்தனர்‌. 
நாங்கள்‌ அப்போது சந்தேகித்தது சரியென இன்றும்‌ நினைக்‌ 
கிறேன்‌. ஏனெனில்‌, முதலில்‌ கொடுக்கப்பட்ட வெறுங்‌ காவல்‌ 
தண்டனைகளைக்‌ கணக்கிடா விட்டால்‌, வெகு காலம்‌ நடந்த 
அப்போராட்டத்தில்‌ அதற்குப்‌ பிறகு ஒருவருக்குக்கூட வெறுங்‌ 
காவல்‌ தண்டனை கொடுக்கப்பட்டதில்லை எனத்‌ தெரிந்தது. 
பெண்களுக்குக்கூடக்‌ கடுங்காவல்‌ தண்டனையே கொடுக்கப்‌ 
பட்டது. மாஜிஸ்டிரேட்டுகள்‌, அனைவரும்‌ இவ்விதம்‌ ஒரே 
மாதிரி உத்தரவைப்‌ பெறாமல்‌, தற்செயலாகவே ஆண்‌, பெண்‌ 
இருபாலாருக்கும்‌ எல்லாச்‌ சமயங்களிலும்‌ கடுங்காவல்‌ தண்‌ 


198 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


டனையே விதித்தார்கள்‌ என்றால்‌ அது வியப்பிற்குரிய விஷயம்‌ 
என்றே கொள்ளவேண்டும்‌. 


ஜொஹன்னஸ்பர்க்‌ சிறையில்‌ கடுங்காவல்‌ தண்டனை 
விதிக்கப்படாத கைதிகளுக்குக்‌ காலையில்‌ சோளக்கஞ்சி 
கிடைத்தது. அதில்‌ உப்பு இருக்காது. ஒவ்வொரு கைதிக்கும்‌ 
உப்புத்‌ தனியாகக்‌ கொடுக்கப்பட்டது. பகற்பொழுதில்‌ நான்கு, 
அவுன்சு சாதமும்‌, கான்கு அவுன்சு ரொட்டியும்‌, ஓர்‌ அவுன்சு 
நெய்யும்‌, கொஞ்சம்‌ உப்பும்‌ அக்கைதிகளுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டன. மாலையில்‌ சோளக்கஞ்சியும்‌,கொஞ்சம்‌ கறிகாயும்‌. கறி 
காய்‌ முக்கியமாக உருளைக்‌ கிழங்கே ; அது சிறியதாயிருக்தால்‌ 
இரண்டும்‌, பெரியதாயிருந்தால்‌ ஒன்றும்‌ கொடுக்கப்படும்‌, 
எங்களில்‌ யாருக்கும்‌ இந்த உணவு திருப்தி அளிக்கவில்லை. சா தம்‌ 
குழையச்‌ சமைக்கப்பட்டிருக்கும்‌. இந்தியச்‌ சிறைகளில்‌ மசாலாச்‌ 
சாமான்கள்‌ அனுமதிக்கப்படுகின்றன என்று சொல்லி, சிறை 
வைத்திய உத்தியோகஸ்தரை மசாலாச்‌ சாமான்களைக்‌ கேட்‌ 
டோம்‌. இதற்கு, “இது இந்தியா அல்ல. சிறை உணவை 
ருசி உள்ளதாகச்‌ செய்ய முடியாது. ஆதலால்‌ மசாலாக்களை 
அனுமதிக்க முடியாது "' என்ற கண்டிப்பான பதில்‌ கிடைத்தது. 
சிறை உணவில்‌ தசைகளை வளர்க்கக்கூடிய சக்தி இல்லை என்ற. 
காரணத்தைக்‌ காட்டி நாங்கள்‌ பருப்பு வேண்டுமெனக்‌ கேட்‌ 
டோம்‌. இதற்கு, “ கைதிகள்‌ மருத்துவ ரீதியான வாதங்கள்‌ 
செய்யக்கூடாது. வாரத்திற்கு இரு முறை சோளத்திற்குப்‌ 
பதிலாக வேகவைத்த மொச்சை கொடுக்கப்படுவதால்‌, உங்க 
ஞக்கு தசை வளர்க்கும்‌ உணவும்‌ கிடைக்கிறது” என்று சிறை 
டாக்டர்‌ பதில்‌ சொல்லிவிட்டார்‌. ஒரு வாரத்தில்‌ அல்லது 
இரண்டு வாரங்களில்‌ வெவ்வேறு சமயங்களில்‌ உட்கொள்ளும்‌ 
பலவிதமான உணவுகளிலிருந்தும்‌ அவசியமான சத்துக்களை 
எடுத்துக்கொள்ளும்‌ சக்தி மனித வயிற்றுக்கு உண்டென்றால்‌ 
டாக்டரின்‌ வாதம்‌ சரியாயிருக்கலாம்‌. உண்மையில்‌ எங்கள்‌ 
செளகரியத்தைக்‌ கவனிக்க அவருக்குக்‌ கொஞ்சமும்‌ எண்ண 
மில்லை. எங்கள்‌ உணவை நாங்களே சமையல்‌ செய்துகொள்ளச்‌ 
சிறை சூப்பரின்டெண்ட்டெண்ட்‌ அனுமதி அளித்தார்‌. தம்பி 
காயுடுவை எங்கள்‌ முதல்‌ சமையற்காரராகத்‌ தேர்ந்தெடுத்‌ 
தோம்‌. இத்த வகையில்‌ எங்கள்‌ சார்பாக அவர்‌ பல தடவை 
களில்‌ சண்டை போட வேண்டியிருந்தது. எங்களுக்குக்‌. 
கொடுக்கப்பட்ட காய்வகை சட்டப்படி கிடைக்க வேண்டியதை 


தொடர்ந்து பலர்‌ கைது 199 


விடக்‌ குறைவாக இருந்தால்‌, அவர்‌ எங்களுக்குக்‌ கிடைக்க 
வேண்டியது முழுதும்‌ கொடுக்கப்பட வேண்டுமெனக்‌ கண்டிப்புச்‌ 
செய்து வாங்குவார்‌. காய்கறி சமையல்‌ செய்யும்‌ நாட்கள்‌ 
வாரத்தில்‌ இரண்டே. அந்நாட்களில்‌ இரண்டு முறை சமையல்‌ 
செய்வோம்‌. மற்ற நாட்களில்‌ பகல்‌ உணவு மட்டுமே நாங்கள்‌ 
ஆக்க அனுமதிக்கப்பட்டோமாதலால்‌, ஒரு தரந்தான்‌ சமையல்‌ 
செய்வோம்‌. எங்கள்‌ உணவை காங்களே ஆக்க ஆரம்பித்த 
பிறகு எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ செளகரியம்‌ ஏற்பட்டது. 1 


இந்தச்‌ செளகரியங்களை அடைய முடிந்ததோ இல்லையோ, 
நாங்கள்‌ ப்வொருவரும்‌ எங்கள்‌ சிறைவாசத்தைப்‌ பூரண 
ஆனந்தத்துடன்‌ கழிப்பதெனத்‌ தீர்மானம்‌ செய்திருந்தோம்‌. 
சத்தியாக்கிரகக்‌ கைதிகளின்‌ தொகை படிப்படியாக நூற்‌ 
றைம்பதுக்கு மேலாகிவிட்டது. நாங்கள்‌ எல்லோரும்‌ வெறுங்‌ 
காவல்‌ கைதிகளாதலால்‌ எங்களுடைய கொட்டடிகள்‌ முதலிய 
வைகளைச்‌ சுத்தமாக வைத்துக்கொள்வதைத்‌ தவிர எங்களுக்கு 
வேறு வேலை கிடையாது. வேலை செய்வதற்காகச்‌ சூப்பரிண்டெண்‌ 
டெண்டைக்‌ கேட்டோம்‌. அதற்கு அவர்‌, £* உங்களுக்கு கான்‌ 
வேலை கொடுக்க முடியாமைக்கு வருந்துகிறேன்‌. ஏனெனில்‌, 
உங்களுக்கு வேலை கொடுத்தால்‌ நான்‌ குற்றஞ்‌ செய்தவனாகக்‌ 
கருதப்பீடுவேன்‌. ஆனால்‌ நீங்கள்‌ இருக்கும்‌ இடத்தைச்‌ சுத்த 
மாய்‌ வைத்திருப்பதில்‌ உங்கள்‌ காலத்தை எவ்வளவு வேண்டு 
மானாலும்‌ செலவு செய்யலாம்‌ ”' என்று சொன்னார்‌. கடுங்காவல்‌ 
தண்ட&எ அடைந்திருந்த நீக்கிரோக்‌ கைதிகள்கூட சாதாரண 
வேலைகளுடன்‌ கவாத்தும்‌ செய்வதை நாங்கள்‌ கவனித்ததால்‌ 
எங்களுக்கும்‌ கவாத்து போன்ற உடற்பயிற்சி தரும்படி கேட்‌ 
டோம்‌. அதற்கு, “ உங்கள்‌ வார்டருக்குக்‌ காலமிருந்து உங்க 
ஞக்குக்‌ கவாத்துப்‌ பயிற்சி கொடுத்தால்‌, அதற்கு கான்‌ 
ஆட்சேபிக்க மாட்டேன்‌. அவர்‌ அதிகமான வேலை செய்ய 
வேண்டியிருக்கின்றது. எதிர்பாராத வண்ணம்‌ அதிகத்‌ தொகை 
களில்‌ நீங்கள்‌ வந்தது அவர்‌ வேலையை இன்னும்‌ கடினமாக்கி 
யிருக்கின்றது. ஆதலால்‌ அவரைக்‌ கட்டாயப்படுத்தவும்‌ மாட்‌ 
டேன்‌” என்று சூப்பரிண்டெண்டெண்ட்‌ சொல்லிவிட்டார்‌. 
அந்த வார்டர்‌ நல்லவர்‌. ஆதலால்‌ இந்த நிபந்தனைகளுடன்‌ 
கூடிய அனுமதியே அவருக்குப்‌ போதுமானது. ஒவ்வொரு நாள்‌ 
காலையிலும்‌ மிகுந்த உற்சாகத்துடன்‌ எங்களுக்குக்‌ கவாத்து 
சொல்லித்தர ஆரம்பித்தார்‌. எங்கள்‌ கொட்டடிகளுக்கு முன்‌ 


200 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


னிருந்த சிறிய முற்றத்தில்‌ நாங்கள்‌ கவாத்து செய்ய வேண்டி 
யிருந்தது, ரங்கராட்டினம்‌ சுற்றி வருவதுபோல்‌ இருந்தது, 
கவாத்து முடிந்து வார்டர்‌ சென்றதும்‌ ஈவாப்கான்‌ என்ற 
எங்களைச்‌ சேர்ந்த ஒரு பட்டாணியர்‌ கவாத்தைத்‌ தொடர்ந்து 
நடத்தினர்‌. கவாத்தில்‌ உத்தரவு கொடுக்க உபயோகப்‌ 
படுத்தும்‌ ஆங்கில வார்த்தைகளை அவர்‌ வேடிக்கையான 
மாதிரியில்‌ உச்சரிப்பது எங்களுக்குச்‌ சிரிப்பை உண்டாக்கும்‌. 
* “ஸ்டான்ட்‌ அட்‌ ஈஸ்‌ * (5184 8 6856) என்பதை * ஸன்ட்‌ லீஸ்‌ 
என்று சொன்னார்‌. அது என்ன ஹிந்துஸ்தானி வார்த்தை 
என்று எங்களுக்குத்‌ தெரியவே இல்லை. ஆனால்‌ பின்னர்‌ அது 
ஹிந்துஸ்‌ தானி அல்ல, நவாப்கானின்‌ ஆங்கிலந்தான்‌ என்று 
விளங்கிற்று. 


இருபத்தொன்றாவது அத்தியாயம்‌ 
முதல ஒப்ப௩தம்‌ 

இவ்விதம்‌ சுமார்‌ இரண்டு வாரம்‌ சிறையில்‌ இருந்தோம்‌. 
அப்பொழுது புதிதாக வந்தவர்கள்‌, அரசாங்கத்துடன்‌ சமரசத்‌ 
திற்குச்‌ சில பேச்சுக்கள்‌ நடந்துகொண்டிருக்கின்றன என்று 
செய்தி கொண்டுவந்தார்கள்‌. இரண்டு மூன்று தினங்களுக்குப்‌ 
பின்‌ ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ நடந்து வரும்‌ ஒரு தினசரிப்‌ பத்தி 
ரிகையான * டிரான்ஸ்வால்‌ லீடர்‌ ' பத்திராசிரியர்‌ ஸ்ரீ ஆல்பர்ட்‌ 
கார்ட்ரைட்‌ என்னைப்‌ பார்க்க வந்தார்‌. 

அக்காலத்தில்‌ ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ நடக்துவந்த எல்லாத்‌ 
தினசரி பத்திரிகைகளும்‌ ஏதாவது ஒரு தங்கச்சுரங்க ஐரோப்பிய 
முதலாளியைச்‌ சேர்ந்ததாக இருந்தது. ஆனால்‌ இப்பணக்காரர்‌ 
களின்‌ பாத்தியதைகளுக்கு ' ஊறு உண்டாகும்‌ விஷயங்களைத்‌ 
தவிர, மற்றெல்லாப்‌ பொது விஷயங்களிலும்‌, இப்பத்திராசிரியர்‌ 
களுக்குத்‌ தங்கள்‌ சொந்த அபிப்பிராயத்தை வெளியிடுவதற்கு 
யாதொரு தடையுமில்லை. நற்பெயரும்‌, சாமர்த்தியமும்‌ உள்ள 
வர்கள்தாம்‌ பத்திராசிரியர்களாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌. 
உதாரணமாக, “டெய்லி ஸ்டார்‌ ' பத்திரிகையின்‌ ஆசிரியர்‌ 
முன்பு லார்டு மில்னரின்‌ அந்தரங்க காரியதரிசியாக இருக்‌ 
தவர்‌. பிறகு ஸ்ரீ பக்கிலுக்குப்‌ பதிலாக அவர்‌ ஆங்கில 
* டைம்ஸ்‌" பத்திரிகையின்‌ ஆசிரியர்‌ பதவியை ஏற்றுக்கொள்ளுவ 
தற்கு இங்கிலாந்து சென்றார்‌. ' டிரான்ஸ்வால்‌ லீடரி'ன்‌ ஆசிரிய 
ரான ஸ்ரீ ஆல்பர்ட்‌ கார்ட்ரைட்‌ பரக்த நோக்கமும்‌, மிகுந்த திறமை 
யும்‌ உள்ளவர்‌. அவர்‌ அநேகமாய்‌ எல்லாச்‌ சமயங்களிலும்‌ தமது 
பத்திரிகையில்‌ இந்தியர்களின்‌ கட்சியையே ஆதரித்து வந்தார்‌. 
அவரும்‌ நானும்‌ நல்ல நண்பர்களானோம்‌. நான்‌ சிறைக்குச்‌ 
சென்ற பிறகு, அவர்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸைப்‌ பார்த்தார்‌. 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ அவருடைய மத்தியஸ்தத்தை வரவேற்றார்‌. 
ஸ்ரீ கார்ட்ரைட்‌ அதன்‌ பிறகு இந்தியத்‌ தலைவர்களைப்‌ பார்த்தார்‌. 
அவர்கள்‌, “ எங்களுக்குச்‌ சட்ட திட்டங்களைப்‌ பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது. காந்திஜீ சிறையில்‌ இருக்கும்வரை சமாதானத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசவும்‌ எங்களால்‌ முடியாது. எங்களுக்குச்‌ சமாதானம்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌ எங்கள்‌ தரத்தார்‌ சிறையிலிருக்கும்போது 
அரசாங்கத்திற்குச்‌ சமாதானம்‌ வேண்டுமெனின்‌, நீங்கள்‌ காந்தி 
யைக்‌ காணவேண்டும்‌. அவர்‌ ஒப்புக்கொள்ளும்‌ எவ்வித ஏற்பாட்‌ 
டுக்கும்‌ நாங்கள்‌ சம்மதிக்கிறோம்‌ '' என்று சொன்ஞர்கள்‌. 


202 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இவ்விதம்‌ ஸ்ரீ கார்ட்ரைட்‌ என்னைப்‌ பார்க்க வந்தார்‌. 
தம்முடன்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸால்‌ எழுதப்பட்ட அல்லது அங்கீ 
கரிக்கப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தின்‌ ஷரத்துக்களைக்‌ 
கொண்டு வந்தார்‌. அந்தத்‌ தஸ்தாவேஜில்‌ எழுதப்பட்டிருந்த . 
தெளிவில்லாத பாஷை எனக்குப்‌ பிடிக்கவில்லை. எனினும்‌ ஒரு. 
மாறுதல்‌ செய்து, அதில்‌ கையெழுத்து இடுவதற்குத்‌ தயாரா 
யிருந்தேன்‌. சிறைக்கு வெளியில்‌ இருக்கும்‌ இந்தியர்களின்‌ சம்‌ 
மதம்‌ அவசியம்‌ கிடைக்குமென்று வைத்துக்கொண்டபோதிலும்‌ 
சிறைக்குள்‌ இருக்கும்‌ என்‌ சகாக்களுடைய சம்மதமின்றி நரன்‌ 
கையெழுத்திட முடியாதென ஸ்ரீ கார்ட்ரைட்டுக்குத்‌ தெரிவித்‌ 
தேன்‌. 

. அச்சமாதானப்‌ பேச்சின்‌ முக்கிய அம்சங்களாவன : இந்தி 
யர்கள்‌ ஒரு சட்டத்தின்‌ கீழல்லாமல்‌, தாங்களே பதிவு 
செய்துகொள்ள வேண்டும்‌ ; இப்புதிய சர்டிபிகேட்டுகளில்‌ 
வேண்டிய விரவங்களை இந்திய சமூகத்துடன்‌ கலந்து அர 
சாங்கம்‌ நிர்ணயிக்க வேண்டும்‌; இந்தியர்களில்‌ பெரும்பான்‌ 
மையோர்‌ தாங்களாகவே பதிவு செய்துகொண்டார்களானால்‌, 
அரசாங்கத்தார்‌ கறுப்புச்‌ சட்டத்தை ரத்து செய்வதுடன்‌ 
சுயேச்சையாகச்‌ செய்யப்பட்ட பதிவுகளைச்‌ சட்டபூர்வமாக்கச்‌ 
சர்க்கார்‌ ஏற்பாடுகளைச்‌ செய்யும்‌. அரசாங்கம்‌ கறுப்புச்‌ 
சட்டத்தை ரத்து செய்வதற்கு வேண்டிய நிபந்தனை என்ன 
வென்பது ஒப்பந்தத்தில்‌ அவ்வளவு தெளிவாக இல்லை. ஆத 
லால்‌ எந்த விதச்‌ சந்தேகத்திற்கும்‌ இடமில்லாதிருக்க என்‌ 
கருத்திற்கிணங்க மாறுதல்‌ செய்ய வேண்டுமெனச்‌ சொன்னேன்‌. 


இச்சிறு மாறுதலும்‌ ஸ்ரீ கார்ட்ரைட்டுக்குப்‌ பிடிக்கவில்லை. 
“இந்த நகலை முடிவானதாக ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ நினைக்கிறார்‌. 
நானும்‌ இதை ஆமோதித்திருக்கிறேன்‌. எல்லோரும்‌ மறுபடி 
யும்‌ பதிவு செய்துகொண்டால்‌, கறுப்புச்‌ சட்டம்‌ கட்டாயம்‌ 
ரத்து செய்யப்படுமென்று நான்‌ உங்களுக்கு உறுதி கூற 
முடியும்‌” என்று அவர்‌ சொன்னார்‌. 


கான்‌ இதற்குப்‌ பதில்‌ சொன்னேன்‌; “சமாதானம்‌ ஏற்‌ 
பட்டாலும்‌, ஏற்படாவிட்டாலும்‌, உங்கள்‌ அன்புக்கும்‌ உதவிக்‌ 
கும்‌ நாங்கள்‌ என்றும்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌. அவசியமில்லாத 
மாறுதல்‌ எதையும்‌ நகலில்‌ செய்யும்படி நான்‌ சொல்ல விரும்ப 
மாட்டேன்‌. அரசாங்கத்தின்‌ கெளரவத்தை நிலைநிறுத்தக்‌ 


முதல்‌ ஒப்பந்தம்‌ 208 


கூடிய சொல்‌ பிரயோகங்களை நான்‌ ஆட்சேபிக்கவில்லை. 
ஆனால்‌ அவற்றின்‌ பொருள்பற்றிய சந்தேகம்‌ ஏற்படும்‌ இடங்‌ 
களில்‌ நான்‌ அவசியம்‌ சொல்‌ திருத்தங்களைக்‌ குறிப்பிட 
வேண்டும்‌. இரண்டு தரத்தாருக்குள்‌ ஒரு சமரசம்‌ ஏற்பட 
வேண்டுமானால்‌, ஒப்பந்த நகலை மாற்றும்‌ சுதந்திரம்‌ இரு. 
தரத்தாருக்கும்‌ இருக்கவேண்டும்‌. இந்ககல்‌ நிபந்தனைகளே 
முடிவானவை எனச்‌ சொல்லி ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ எங்களுக்கு 
இறுதி நிபந்தனை இட வேண்டியதில்லை. கறுப்புச்சட்டம்‌ என்ற 
உருவத்தில்‌ இந்தியர்களுக்கு விரோதமாய்‌ அவர்‌ முன்ன 
மேயே ஆயுதத்தை நீட்டியிருக்கிறார்‌. இரண்டாவது முறை 
அவ்வாறு செய்வதனால்‌ அவர்‌ என்ன லாபம்‌ அடையக்கூடும்‌?” 


இவ்வாதத்திற்கு எதிராக ஸ்ரீ கார்ட்ரைட்‌ ஏதும்‌ சொல்‌ 
வதற்கில்லை. என்னுடைய யோசனையை ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ 
முன்னிலையில்‌ வைப்பதாக வாக்களித்தார்‌. 


என்னுடைய சிறைச்சாலைத்‌ தோழர்களுடன்‌ கலந்து 
யோசனை செய்தேன்‌. அவர்களுக்கும்‌ நகலின்‌ சொற்கட்டுப்‌ 
பிடிக்கவில்லை. ஆனால்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ என்னுடைய திருத்‌ 
தத்தை ஒப்புக்கொண்டால்‌ அவர்களும்‌ இந்தச்‌ சமரசத்திற்கு. 
உடன்படுவதாகச்‌ சொன்னார்கள்‌. வெளியில்‌ இருப்பவர்களின்‌ 
சம்மதத்திற்காகக்‌ காத்திருக்காமல்‌ தகுந்த சமாதானம்‌ எதை 
யும்‌ நான்‌ ஒப்புக்கொள்ள வேண்டுமெனச்‌ சிறைக்குள்‌ புதிதாக 
வந்தவர்கள்‌ வெளியிலிருக்கும்‌ தலைவர்களிடமிருந்து செய்தி 
கொண்டு வந்திருந்தனர்‌. லீயிங்‌ குவின்னையும்‌, தம்பி நாயுடு 
வையும்‌ நகலில்‌ என்னுடன்‌ கையெழுத்திடச்‌ செய்து, அதை 
ஸ்ரீ கார்ட்ரைட்டின்‌ கையில்‌ சேர்ப்பித்தேன்‌. 


இரண்டாவது அல்லது மூன்றாவது நாள்‌, அதாவது 
1908-ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ 30-ஆம்‌ தேதி ஜொஹன்னஸ்‌ 
பர்க்‌ போலீஸ்‌ சூப்பரிண்டெண்டெண்டாயிருந் த ஸ்ரீ வெர்னன்‌, 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸை சந்திப்பதற்காக என்னைப்‌ பிரிட்டோரி' 
யாவுக்கு அழைத்துக்‌ கொண்டு போனார்‌. ஜெனரல்‌ ஸ்மட்ஸிடத்‌ 
தில்‌ நான்‌ வேணது பேசினேன்‌. ஸ்ரீ கார்ட்டுரைட்டுக்கும்‌ 
தமக்கும்‌ இடையே நடந்தவற்றை அவர்‌ எனக்குத்‌ தெரி 
வித்தார்‌. நான்‌ கைது செய்யப்பட்ட பிறகும்‌ இந்திய சமூ 
கத்தார்‌ திடமாக நின்றதைப்‌ பற்றிப்‌ பாராட்டிப்‌ பேசி மீண்டும்‌ 
சொன்னார்‌: “உங்கள்‌ ஜனங்களிடத்தில்‌ கான்‌ எப்போழுதும்‌. 


204 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


துவேஷம்‌ கொள்ளவே முடியாது. நானும்‌ பாரிஸ்டர்‌ என்று 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. அந்தக்‌ காலத்தில்‌ என்னுடன்‌ சில இந்‌ 
திய மாணவர்கள்‌ படித்தார்கள்‌. ஆனால்‌ என்னுடைய கட 
மையை நான்‌ செய்தே தீரவேண்டும்‌. ஐரோப்பியர்கள்‌ இச்‌ 
சட்டத்தை வேண்டுமென்கின்றனர்‌. இவர்கள்‌ அநேகமாய்ப்‌ 
போயர்கள்‌ அல்ல, ஆங்கிலேயர்கள்‌ என்பதை நீங்கள்‌ ஒப்புக்‌ 
கொள்வீர்கள்‌. நகலில்‌ நீங்கள்‌ செய்த திருத்தத்தை 
கான்‌ ஒப்புக்‌ கொள்கிறேன்‌. நான்‌ ஜெனரல்‌ போத்தாவிடத்தி 
லும்‌ கலந்தாலோசித்தேன்‌. உங்களில்‌ பெரும்‌ பகுதியோர்‌ 
சுயேச்சையாகவே பதிவு செய்துகொண்டவுடனே, ஆசியாச்‌ 
சட்டத்தை (கறுப்புச்‌ சட்டம்‌) ரத்து செய்வதாக நான்‌ உறுதி 
கூறுகிறேன்‌. இந்தச்‌ சுயேச்சைப்‌ பதிவை சட்டமாக்குவதற்கு 
மசோதா தயார்‌ செய்யும்போது உங்கள்‌ அபிப்பிராயத்தைத்‌ 
தெரிந்துகொள்வதற்காக உங்களுக்கு ஒரு நகல்‌ அனுப்பு 
கிறேன்‌. இத்தொந்தரவு மறுபடியும்‌ ஏற்பட வேண்டுமென்று 
நான்‌ விரும்பவில்லை. மேலும்‌ உங்கள்‌ மக்களுடைய உணர்ச்சி 
களுக்கு நான்‌ மரியாதை தர விரும்புகிறேன்‌." 


இப்படிச்‌ சொல்லி ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ எழுந்தார்‌. “நான்‌ 
எங்குப்‌ போவது ; மற்றக்‌ கைதிகளைப்‌ பற்றிய நிலை என்ன?" 
என்று வினவினேன்‌. 


அதற்கு ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ நகைத்துச்‌ சொன்னார்‌: 
“இந்தக்‌ கணமே நீங்கள்‌ விடுதலை பெற்றிருக்கிறீர்கள்‌. 
மற்ற கைதிகளை நாளை காலை விடுதலை செய்யும்படி சிறை 
அதிகாரிகளுக்கு டெலிபோன்‌ மூலம்‌ சொல்லுகிறேன்‌. அதிக 
மான கூட்டங்கள்‌, ஊர்வலங்கள்‌ முதலிய ஆர்பாட்டங்களில்‌ 
ஈடுபட வேண்டாமென நான்‌ உங்களைக்‌ கேட்டுக்‌ கொள்‌ 
கிறேன்‌. ஏனெனில்‌, அதனால்‌ அரசாங்கத்துக்கு இக்கட்டான 
நிலை நேரிடும்‌.” 


நான்‌ பதில்‌ சொன்னேன்‌ : “கூட்டம்‌ ஈடத்தவேண்டுமென்‌ 
பதற்காகக்‌ கூட்டம்‌ எதுவும்‌ நடத்தப்படாதென நீங்கள்‌ 
நிச்சயமாக நம்பலாம்‌. ஆனால்‌ இந்த ஒப்பந்தம்‌ எப்படிச்‌ செய்‌ 
யப்பட்டது, அதனுடைய தன்மையும்‌ அளவும்‌ என்ன, அது 
எங்கள்‌ பொறுப்பை எப்படி அதிகப்படுத்தி யிருக்கின்றது 
என்ற விஷயங்களை எங்கள்‌ சமுகத்திற்கு எடுத்துரைக்க நான்‌ 
கூட்டங்கள்‌ கூட்டத்தான்‌ “வேண்டும்‌.” 


முதல்‌ ஒப்பந்தம்‌ 205 


“ அப்பேர்க்கொத்த கூட்டங்கள்‌ எத்தனை வேண்டுமென்று 
லும்‌ ஈடத்திக்கொள்ளுங்கள்‌. இவ்விஷயத்தில்‌ என்‌ வீருப்‌ 
பத்தை நீங்கள்‌ தெரிந்துகொண்டதே போதுமானது.” என்றார்‌ 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌. 

அப்பொழுது மாலை ஏழு மணி. என்னிடந்தில்‌ ஒரு காசு 
கூட இல்லை. ஜெனரல்‌ ஸ்மட்ஸின்‌ காரியதரிசி ஜொஹன்னஸ்‌: 
பர்க்‌ போவதற்கு ரயில்‌ சத்தம்‌ எனக்குக்‌ கொடுத்தார்‌. 
பிரிட்டோரியாவில்‌ தங்கி அங்குள்ள இந்தியருக்கு இவ்வொப்‌ 
பந்தத்தைத்‌ தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. தலைவர்க 
ளெல்லாம்‌ எங்கள்‌ தலைமையிடமாகிய ஜொஹன்ளஸ்பர்க்கில்‌ 
இருந்தனர்‌. ஜொஹன்னஸ்பர்க்குக்குப்‌ போக இன்னும்‌ ஒரே 
ஒரு வண்டிதானிருந்தது; அது எனக்குக்‌ கிடைத்தது. 


இருபத்திரண்டாவது அத்தியாயம்‌ 
எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 

நான்‌ இரவு ஒன்பது மணிக்கு ஜொஹன்னஸ்பர்க்‌ போய்ச்‌ 
சேர்ந்தேன்‌. நேராகத்‌ தலைவர்‌ யூசுப்‌ மியான்‌ வீட்டிற்குச்‌ 
சென்றேன்‌. நான்‌ பிரிட்டோரியாவுக்கு அழைத்துச்‌ செல்லப்‌ 
பட்டது அவருக்குத்‌ தெரியுமாதலால்‌, அவர்‌ என்னை எதிர்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. எனினும்‌, காவலாளிகள்‌ எவரு 
மின்றி என்னைக்‌ கண்டது அவர்களுக்குச்‌ சந்தோஷமட்டு 
' மன்று ஆச்சரியமாயுமிருக்தது. உடனே கூட்டம்‌ போட 
வேண்டுமென்று அவர்களிடம்‌ நான்‌ சொன்னேன்‌. குறுகிய 
கால அழைப்பிற்குள்‌ சாத்தியமான வரை ஜனங்களைத்‌ 
திரட்டவேண்டும்‌ என்றேன்‌. தலைவரும்‌, மற்ற ஈண்பர்களும்‌ 
அதற்கு ஒப்புக்கொண்டார்கள்‌. இந்தியர்கள்‌ பெரும்பாலும்‌ 
ஒரே இடத்தில்‌ வசித்து வந்தபடியால்‌, கூட்டத்தைப்‌ பற்றி 
அவர்களுக்குத்‌ தெரிவிப்பது அவ்வளவு கடினமாக இல்லை. 
தலைவருடைய வீடு மசூதிக்கு அருகில்‌ இருந்தது. கூட்டங்‌ 
களைச்‌ சாதாரணமாக மசூதியைச்‌ சேர்ந்த மைதானத்தில்‌ 
வைப்பது வழக்கம்‌. எனவே, கூட்டத்திற்காகச்‌ செய்ய 
வேண்டிய ஏற்பாடுகள்‌ அதிகமில்லை. மேடையின்‌ மேல்‌ ஒரு 
விளக்கு வைத்தால்‌ போதும்‌. அன்றிரவே சுமார்‌ 11 அல்லது 
12 மணிக்குக்‌ கூட்டம்‌ ஈடந்தது. குறுகிய கால அறிவிப்பை 
யும்‌, இரவின்‌ பிந்திய நேரத்தையும்‌ பொருட்படுத்தாமல்‌ 
சுமார்‌ 1,000 பேர்‌ வந்திருந்தார்கள்‌. 


கூட்டத்திற்கு முன்பே, ஒப்பந்தத்தின்‌ ஷரத்துக்களைப்‌ 
பற்றி அங்குக்கூடியிருந்த தலைவர்களுக்குச்‌ சொல்லி யிரும்‌ 
தேன்‌. ஒரு சிலர்‌ ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள்‌. ஆனால்‌ 
கான்‌ சொன்ன விவரங்களைக்‌ கேட்ட பிறகு எல்லோரும்‌ 
நிலைமையைப்‌ புரிந்து கொண்டார்கள்‌. எனினும்‌, அனைவருக்‌ 
கும்‌ ஒரே ஒரு சந்தேகம்‌ இருந்தது. “ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ 
கம்மை ஏமாற்றி விட்டால்‌ என்ன செய்வது? கறுப்புச்‌ 
சட்டம்‌ அமலுக்குக்‌ கொண்டு வரப்படாமல்‌ இருக்கலாம்‌. 
ஆனால்‌ கழுத்தின்‌ மேல்‌ கத்தி போல்‌ அது எப்பொழுதும்‌ 
தொங்கிக்‌ கொண்டே இருக்குமே. அதே சமயத்தில்‌, நாம்‌ 
வலியப்‌ போய்ப்‌ பதிவு செய்து கொண்டால்‌, காம்‌ அறிந்‌ 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 207 


திருந்தும்‌ ஈம்முடைய விரோதிகளின்‌ கைக்குள்‌ அகப்பட்டுக்‌ 
கொள்வதுடன்‌, இந்தச்‌ சட்டத்தை எதிர்ப்பதற்கு ஈம்மிட 
முள்ள மிகச்‌ சக்தி வாய்ந்த ஆயுதத்தையும்‌ சரண்புகச்‌ 
செய்தவர்களாவோம்‌. எனவே, இந்த ஒப்பந்தம்‌ எப்படி 
இருக்க வேண்டும்‌ என்றால்‌, முதலில்‌ கறுப்புச்‌ சட்டம்‌ ரத்து 
செய்யப்பட வேண்டும்‌; பிறகு நாம்‌ வலியப்போய்‌ பதிவு 
செய்துகொள்ள வேண்டும்‌ என்பதே.” 


எனக்கு இந்த வாதம்‌ பிடித்தது. இந்த அபிப்பிராயத்தை 
வெளியிட்டவர்களுடைய அறிவும்‌, திடமும்‌ எனக்குப்‌ 
பெருமை அளித்தன. இத்தகைய அரிய பண்பில்‌ ஊறியவர்‌ 
களே சத்தியாக்கிரகிகள்‌ என்பதையும்‌ கண்டேன்‌. அவர்‌ 
களிடம்‌ நான்‌ சொன்னேன்‌: “நீங்கள்‌ சொல்வது மிகவும்‌ 
சரி. அதை நாம்‌ மிகவும்‌ கவனமாக ஆராய்ந்தும்‌ பார்க்க 
வேண்டியதே. இந்தச்‌ சட்டத்தை ரத்து செய்த பிறகு நாம்‌ 
பதிவு செய்து கொள்வதைப்‌ போல்‌ சிறந்தது வேறொன்று 
மில்லை. ஆனால்‌ அப்படி யிருந்தால்‌ அது இரு : சாராரும்‌ 
விட்டுக்‌ கொடுத்ததின்‌ மூலம்‌ உண்டான சமரசமாக இருக்க 
முடியாது. சமரசம்‌ என்பது, இரு தரத்தாரும்‌ அடிப்படைக்‌ 
கொள்கையைத்‌ தவிர, பிற விஷயங்களில்‌ முடிந்தவரையில்‌ 
விட்டுக்‌ கொடுப்பதேயாகும்‌. நரம்‌ இந்தக்‌ கறுப்புச்‌ சட்டத்‌ 
திற்கு உட்பட மாட்டோம்‌; அது சம்பந்தமான, நமக்குச்‌ 
சாதாரணமாக ஆட்சேபனைக்கு இடமிராத சிறு விஷயங்களைக்‌ 
கூட, இப்பொழுது செய்ய முடியாது என்பது நமது கொள்கை. 
இந்தக்‌ கொள்கையை நாம்‌ என்ன நேர்ந்தாலும்‌ கடைப்‌ 
பிடித்தேயோக வேண்டும்‌. அரசாங்கத்தின்‌ கொள்கையோ, 
டிரான்ஸ்வாலுக்குள்‌ இந்தியர்கள்‌ சட்ட விரோதமாகச்‌ 
செல்வதைத்‌ தடுப்பதற்கு அங்க அடையாள விவரங்களடங்கிய, 
பிறருக்கு மாற்ற முடியாத, அனுமதிச்‌ சீட்டுகளை இந்தியர்கள்‌ 
பலர்‌ வாங்கும்படி செய்து, அதன்‌ மூலம்‌ ஐரோப்பியர்களின்‌ 
மனத்திலிருந்து பயத்தை நீக்கி, அவர்களுடைய சந்தேகங்‌ 
களையும்‌ போக்கவேண்டுமென்பதே யாகும்‌. அரசாங்கம்‌ 
தங்களளவில்‌ இதை ஒருபோதும்‌ விட்டுக்‌ கொடுக்க முடியாது. 
இன்றளவும்‌ நாம்‌ எடுத்துக்‌ கொண்ட நடவடிக்கைகளின்‌ 
மூலம்‌ அரசாங்கத்தின்‌ கொள்கையை நாமும்‌ ஒப்புக்‌ கொண்‌ 
டவர்களாவோம்‌. எனவே, எதிர்க்க வேண்டுமென நாம்‌ 
நினைத்தாலும்‌, வேறு புதுக்‌ காரணங்களிருந்தா லொழிய, 


208 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இதை நாம்‌ எதிர்க்க முடியாது. நம்முடைய * போராட்டம்‌, 
கறுப்புச்‌ சட்டத்தால்‌ நம்‌ சமுகத்திற்குண்டான அவ 
மானத்தைப்‌ போக்குவதற்கே யன்றி, இந்தக்‌ கொள்‌ 
கையைத்‌ தவிர்ப்பதற்காக அல்ல. . ஆதலால்‌, நம்மிடத்திலே . 
இப்பொழுது தோன்றி யிருக்கும்‌ புதியதும்‌, வன்மை மிக்கது . 
மான சக்தியைப்‌ புதியதோர்‌ பயனை அடைவதற்கு உப 
யோகிப்பது நம்மைப்‌ போன்ற சத்தியாக்கிரகிகளுக்கு நேர்மை 
யன்று. எனவே, நாம்‌ இந்த ஒப்பந்தத்தை நியாயமாக 
ஆட்சேபிக்கவும்‌ முடியாது. இந்தச்‌ சட்டம்‌ ரத்தாகும்‌ வரை 
யில்‌, நமது ஆயுதத்தைச்‌ சரண்புகச்‌ செய்துவிடலாகாது 
என்ற வாதத்திற்குச்‌ சுலபமாக இது மறுமொழி தருகிறது. 
சத்தியாக்கிரகி, அச்சம்‌ என்பதற்கே முழுக்குப்‌ போட்டவள்‌, 
ஆதலால்‌, அவன்‌ தன்‌ பகைவனிடம்‌ நம்பிக்கை வைக்கவும்‌ ஒரு 
போதும்‌ அஞ்சமாட்டான்‌. எதிரி இருபது தடவை அவளை 
ஏமாற்றி யிருந்தாலும்‌, இருபத்தோராவது தடவையும்‌ அவன்‌ 
நம்பத்‌ தயாராக இருப்பான்‌. ஏனெனில்‌, மனிதருடைய ஈல்ல 
இயல்பில்‌ நம்பிக்கை வைப்பது அவனுடைய தர்மத்தின்‌ 
சாரமாகும்‌. சர்க்காரை ஈம்புவதன்‌ மூலம்‌ நாம்‌ அவர்கள்‌ 
கைக்குள்‌ சிக்கியவர்களாவோம்‌ என்பது, சத்தியாக்கிரகத்‌ 
தின்‌ கொள்கைகளை நன்கு புரித்து கொள்ளா ததையே காட்டும்‌. 
நாம்‌, வலியவே பதிவு செய்து கொண்ட பிறகு, சர்க்கார்‌ 
அந்தச்‌ சட்டத்தை ரத்து செய்யாமல்‌ நம்மை ஏமாற்று 
கிறார்கள்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. அதற்குப்‌ பிறகு. 
நாம்‌ சத்தியாக்கிரகம்‌ செய்ய முடியாதா? அவர்கள்‌ கேட்‌ 
கும்போது, நம்‌ பதிவுச்‌ சீட்டைக்‌ காட்ட மறுத்தால்‌, நாம்‌ 
பதிவு செய்து கொண்டது பயனற்றுப்‌ போய்விடும்‌. அப்‌ 
பொழுது, பதிவு செய்து கொண்ட நமக்கும்‌, கள்ளத்தன 
மாக டிரான்ஸ்வாலுக்குள்‌ நுழைபவர்களுக்கும்‌ உள்ள வித்தி 
யாசத்தைச்‌ சர்க்காரால்‌ கண்டுபிடிக்க முடியாது. ஆகையால்‌ 
சட்டம்‌ அமலில்‌ இருந்தாலும்‌, இல்லாவிட்டாலும்‌, ஈம்முடைய 
ஒத்துழைப்பின்றிச்‌ சர்க்கார்‌ கட்டுதிட்டங்களை நம்மீது அமல்‌: 
நடத்த முடியாது. சட்டம்‌ இருப்பதன்‌ அர்த்தமென்னவெனில்‌, 
அதன்‌ மூலம்‌ சர்க்கார்‌ விதிக்கும்‌ கட்டுப்பாடுகளை ஏற்றுக்‌ 
கொள்ள நாம்‌ மறுத்தால்‌, தண்டனைக்கு உட்படவேண்டிய 
வர்களாவோம்‌ என்பதுதான்‌. சாதாரணமாகத்‌ தண்டனை 
யைப்‌ பற்றிய பயமே, மக்களை அந்தக்‌ கட்டுதிட்டங்‌ 
களுக்குப்‌ பணியும்படி செய்கிறது, இதில்‌ சத்தியாக்‌ 
கிரகிக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ வித்தியாசம்‌ இருக்கிறது. 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 209 


சத்தியாகிரகி ஒரு கட்டுப்பாட்டிற்குத்‌ தானாகவே 
உட்படுகிறானே யன்றி, தண்டனை பயத்தால்‌ அன்று. சமூகத்‌ 
திற்கு அது நல்லது என்ற உணர்ச்சியால்தான்‌ உட்படுகிறான்‌. 
பதிவு செய்து கொள்வதில்‌ நம்முடைய நிலைமையும்‌ அவ்வாறே 
இருக்கிறது. சர்க்கார்‌ எவ்வளவு படுமோசமாக நம்பிக்கைத்‌ 
துரோகம்‌ செய்தாலும்‌, அதனால்‌ நாம்‌ பாதிக்கப்படமாட்‌ 
டோம்‌. இந்த நிலைமையை நாமே: உண்டாக்கிக்‌ கொண்டிருக்‌ 
கிறோம்‌. இதை மாற்றுவதும்‌ நம்மால்தான்‌ முடியும்‌. சத்தியாக்‌ 
கிரகம்‌ என்ற ஆயுதம்‌ நம்‌ வசம்‌ இருக்கும்‌ வரையில்‌, நமக்கு 
அச்சமென்பதில்லை ; சுதந்திரமாக இருக்கிறோம்‌. பிற்காலத்‌ 
தில்‌ நமது சமூகம்‌ இன்றுள்ளது போல்‌ அவ்வளவு பலங்‌ 
கொண்டதாக இராதென எவராவது நினைத்தால்‌, அவர்கள்‌ 
சத்தியாக்கிரகிகள்‌ அல்லவென்றும்‌, சத்தியாக்கிரகத்தின்‌ 
பொருளை உணராதவர்கள்‌ என்றுந்தான்‌ கூறுவேன்‌. சமூகத்தில்‌ 
இப்பொழுது இருக்கும்‌ சக்தி உண்மையான சக்தியல்லவென்‌ 
றால்‌, அது நிமிஷத்தில்‌ பொங்கி அடங்கும்‌ நுரையைப்‌ போலும்‌, 
மதுவின்‌ போதையைப்‌ போலும்‌ தாற்காலிகமான எழுச்சியே 
என்றால்‌, உண்மைகிலை அப்படி இருப்பின்‌, காம்‌ வெற்றிக்கு தகுதி 
யில்லாதவர்‌. நாம்‌ வெற்றியடைந்தாலும்‌ அதன்‌ பயன்‌ நம்‌ கையை 
விட்டு நழுவிவிடும்‌. சர்க்கார்‌ முதலில்‌ சட்டத்தை ரத்து செய்து, 
அதற்குப்‌ பின்‌ காம்‌ பதிவு செய்து கொள்வதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. பின்னர்‌, சர்க்கார்‌ மறுபடியும்‌ அதே சட்டத்தை 
மீண்டும்‌ அமலுக்குக்‌ கொண்டு வந்து நம்மைப்‌ பதிவு செய்‌ 
யும்படிக்‌ கட்டாயப்படுத்தினல்‌, அதை யாரால்‌ தடுக்க 
முடியும்‌? நம்முடைய பலத்தைப்‌ பற்றி இன்று நமக்குச்‌ 
சந்தேகம்‌ இருப்பின்‌, அப்பொழுதும்‌ நாம்‌ அதே நிலைமையில்‌ 
தான்‌ இருப்போம்‌. ஆதலால்‌ இந்த ஒப்பந்தத்தை எந்த 
வகையில்‌ கவனித்தபோதிலும்‌, நமது சமூகத்திற்கு இந்த 
சமரசத்தின்‌ மூலம்‌ லாபமே யொழிய, ஈஷ்டம்‌ உண்டாகாது. 
நமது அடக்கத்தையும்‌, நியாயப்‌ போக்கையும்‌ நமது எதிரிகள்‌ 
அறியும்‌ போது அவர்கள்‌ எதிர்ப்பையாவது விட்டுவிடுவார்கள்‌ 
அல்லது குறைக்கவாவது செய்வார்கள்‌ என்பதும்‌ எனது 
அபிப்பிராயம்‌.” i 


ஒப்பந்தத்திற்கு எதிராகப்‌ பேசிய ஒன்றிரண்டு பேர்களை 
இவ்விதம்‌ கான்‌ முற்றிலும்‌ திருப்தி செய்ய முடிந்தது. 
ஆனாலும்‌, அந்த கள்ளிரவுக்‌ கூட்டத்தில்‌ வரவிருக்கும்‌ சண்ட 
மாருதமான எதிர்ப்பை நான்‌ கனவிலும்‌ எதிர்பார்க்கவில்லை. 
தெ. 14 


210 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அக்கூட்டத்தில்‌, ஒப்பந்தத்தின்‌ ஷரத்துக்கள்‌ அனைத்தையும்‌ 
விவரித்துப்‌ பின்வருமாறு பேசினேன்‌ : 

“இந்த ஒப்பந்தத்தின்‌ மூலம்‌ சமுகத்தின்‌ பொறுப்பு 
மிகவும்‌ அதிகமாகி யிருக்கிறது. நாம்‌ சுயமாகப்‌ பதிவு 
செய்து கொள்வதின்‌ மூலம்‌, கள்ளத்தனமாகவோ அல்லது 
மோசடியாகவோ, ஓர்‌ இந்தியனைக்கூட டிரான்ஸ்வாலுக்குள்‌ 
கொண்டு வர நாம்‌ விரும்பவில்லை ' என்பதை நாம்‌ காண்பிக்க 
வேண்டும்‌. நம்மில்‌ ஒருவர்‌ பதிவு செய்து கொள்ளவில்லை 
என்றால்கூட, அவர்‌ தற்சமயம்‌ தண்டிக்கப்படா விட்டாலும்‌, 
நமது சமூகம்‌ இந்த ஒப்பந்தத்தை ஒப்புக்‌ கொள்ளவில்லை 
என்பதுதான்‌ அதன்‌ பொருளாகும்‌. இந்த ஒப்பந்தத்தை 
நீங்கள்‌ ஒப்புக்கொள்ளுவதைக்‌ காட்டுவதற்கு அறிகுறியாக 
நீங்கள்‌ உங்கள்‌ கைகளைத்‌ தூக்க வேண்டும்‌. ஆனால்‌ அது 
மாத்திரம்‌ போதாது. புதிதாகப்‌ பதிவு செய்து கொள்ளுவ 
தற்கு வேண்டிய ஏற்பாடுகள்‌ தயாரானவுடன்‌, இங்குக்‌ கை 
தூக்கிய ஒவ்வொருவரும்‌ உடனே பதிவுச்‌ சீட்டுகள்‌ வாங்க 
வேண்டும்‌. ஏன்‌ பதிவு செய்து கொள்ளக்‌ கூடாது என்று 
நம்‌ சகோதரர்களுக்கு எத்தனை பேர்கள்‌ முன்பு கூறினோமோ 
அத்தனை பேரும்‌, இப்பொழுது ஏன்‌ பதிவு செய்து கொள்ள 
வேண்டும்‌ என்று சமூகத்திற்கு எடுத்துரைக்க முன்வர 
வேண்டும்‌. இங்ஙனம்‌ ஒப்பந்தத்தின்‌ நம்முடைய பாகத்தை 
நாம்‌ சரியாக நிறைவேற்றிய பிறகுதான்‌ ஈம்முடைய வெற்றி 
யின்‌ உண்மைப்‌ பலனை நாம்‌ பெற முடியும்‌.” 

நான்‌ என்‌ பேச்சை முடித்த உடனே, ஒரு பட்டாணிய 
நண்பர்‌ எழுந்து கின்று சரமாரியாகச்‌ சில கேள்விகளைக்‌ 
கேட்கத்‌ தொடங்கினார்‌: “ ஒப்பந்தத்தின்‌ கீழ்‌ பத்து வீரல்‌ 
களின்‌ ரேகைகளையும்‌ முத்திரை வைக்க வேண்டுமா?" 

“ஆம்‌ என்றும்‌, இல்லை என்றுமே இதற்குப்‌ பதில்‌ 
சொல்ல வேண்டும்‌. நாம்‌ எல்லோரும்‌ பத்து விரல்களின்‌ 
ரேகைகளையும்‌ சிறிதும்‌ தயக்கமின்றி முத்திரை வைக்கவேண்டு 
மென்பதுதான்‌ என்னுடைய அபிப்பிராயம்‌. ஆனால்‌ எவருக்‌ 
கேனும்‌ இங்ஙனம்‌ செய்வது மனச்சாட்சிக்கு விரோதமாகத்‌ 
தோன்றினாலும்‌, தங்களுடைப சுயமரியாதைக்கு இது இழுக்கு 
என்று எண்ணினாலும்‌, அவர்கள்‌ அம்முத்திரை வைக்க வேண்‌ 
டியதில்லை .” 

“நீங்கள்‌ என்ன செய்யப்‌ போகிறீர்கள்‌ 9” 

“நான்‌ பத்து விரல்‌ ரேகையை முத்திரை வைக்கத்‌ தீர்‌ 
மானித்துள்ளேன்‌. மற்றவர்கள்‌ அப்படிச்‌ செய்ய வேண்டு 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 211 


மென யோசனை கூறி விட்டு, நான்‌ மாத்திரம்‌ கொடுக்காமல்‌ 
இருக்க முடியாது.” 


“இந்தப்‌ பத்து விரல்‌ ரேகை முத்திரை கொடுப்பதைப்‌ 
பற்றி நீங்கள்‌ மிகத்‌ தீவிரமாக எழுதிக்‌ கொண்டிருந்தீர்கள்‌. 
பயங்கரக்‌ குற்றவாளிகளிடம்தான்‌ இப்படி வாங்கப்படுவது 
வழக்கம்‌ என்றும்‌ நீங்கள்தான்‌ எங்களுக்குச்‌ சொன்னீர்கள்‌. 
முக்கியமாக இதை முன்னிட்டே போராட்டமும்‌ என்று கூறி 
யவரும்‌ நீங்களே. அவையனைத்தும்‌ இன்று நீங்கள்‌ கொண்‌ 
டுள்ள போக்குடன்‌ எப்படிப்‌ பொருந்தும்‌ ?”" 


“முன்பு விரல்‌ ரேகை முத்திரையைப்‌ பற்றி எழுதியதை 
யெல்லாம்‌ இப்பொழுதும்‌ நான்‌ முற்றிலும்‌ ஆதரிக்கிறேன்‌. இந்‌ 
'தியாவில்‌ குற்றங்கள்‌ செய்யும்‌ ஜாதியாரிடமிருந்துதான்‌ விரல்‌ 
ரேகை முத்திரைகள்‌ வாங்கப்படுகின்றன என்று இப்போதும்‌ 
சொல்லுகிறேன்‌. கறுப்புச்‌ சட்டத்தின்‌ காரணமாக, விரல்‌ 
முத்திரை மாத்திரமல்ல, ஏன்‌, கையெழுத்துப்‌ போடுவது 
கூடப்‌ பாவமான காரியம்‌ என்று முன்பு சொன்னேன்‌; இன்‌ 
றும்‌ சொல்லுகிறேன்‌. நம்மிடம்‌ விரல்‌ முத்திரைகளைக்‌ கேட்‌ 
டதைப்‌ பற்றி நான்‌ பலமாக அன்று கண்டித்துப்‌ பேசி 
னேன்‌. அங்ஙனம்‌ செய்தது அறிவுடைமை என்று ஈம்புகிறேன்‌. 
கமது சமூகத்தைத்‌ தட்டி யெழுப்பி, ஈமக்கு நேர்ந்திருக்கும்‌ 
ஆபத்தான நிலைமையைச்‌ சுட்டிக்‌ காட்டுவதற்குக்‌ கறுப்புச்‌ 
சட்டத்திலுள்ள திடுக்கிட வைப்பதான கைவிரல்‌ ரேகை 
வாங்கும்‌ இந்தப்‌ புதிய அம்சத்தைக்‌ குறிப்பிடுவது, நாம்‌ 
ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்த சிறு விஷயங்களைப்‌ பற்றிக்‌ 
கூறுவதைவிட அதிக உதவியாக இருந்தது. ஈமது சமூகத்தினரும்‌ 
இதனால்‌ நிலைமையை உடனே புரிந்து கொண்டார்கள்‌ என்று 
அனுபவமும்‌ காட்டியது. ஆனால்‌ இப்பொழுது நிலைமை மாறி 
யிருக்கிறது. நேற்று எது ஈமது சமூகத்திற்கு விரோதமான 
குற்றமாக இருந்திருக்குமோ அது, மாறுபட்டிருக்கும்‌ 
இன்றைய நிலைமையில்‌, ஒரு பெரிய மனிதனின்‌ சின்ன 
மாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நான்‌ அழுத்த 
மாகக்‌ கூற விரும்புகிறேன்‌. நான்‌ உங்களுக்குக்‌ கும்பிடு போட 
வேண்டும்‌ என்று என்னை நீங்கள்‌ பலாத்காரப்படுத்த விரும்பி, 
நானும்‌ அதற்குப்‌ பணிந்திருந்தால்‌, பொது மக்களின்‌ மதிப்பிலும்‌, 
உங்கள்‌ பார்வையிலும்‌, என்‌ எண்ணதிலுங்கூட, நான்‌ தாழ்ந்த” 
வனாவேன்‌. ஆனால்‌, நான்‌ உங்களைச்‌ சகோதரர்‌, நண்பர்‌ எனக்‌ 
கருதி நானாகவே வணங்கினால்‌, அது எனது பணிவையும்‌ பெருந்‌ 
தன்மையையும்‌ காட்டுவதாகும்‌. ஆண்டவன்‌ சந்நிதி முன்னும்‌ 


212 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அது நேர்மையாகும்‌. அது போல்தான்‌ நான்‌ இன்று ஈம்‌ 
சமூகத்தை விரல்‌ ரேகை முத்‌ திரை கொடுக்கும்படிச்‌ 
சொல்லுகிறேன்‌.” a 

“நீங்கள்‌ 16,000 பவுனுக்காக ஜெனரல்‌ ஸ்மட்ஸிடம்‌ நமது 
சமூகத்திற்குத்‌ துரோகம்‌ செய்திருக்கிறீர்கள்‌ என்று ரங்கள்‌ 
கேள்விப்படுகிறோம்‌. நாங்கள்‌ விரல்‌ முத்திரைகளை ஒருபோதும்‌ 
கொடுக்கமாட்டோம்‌; மற்றவர்களையும்‌ கொடுக்க விடமாட்டோம்‌. 
அல்லா சாட்சியாக நான்‌ சத்தியம்‌ செய்கிறேன்‌. எவனொருவன்‌ 
இங்ஙனம்‌ பதிவு செய்து கொள்வதற்கு முதலில்‌ செல்கிறானே. 
அவனைக்‌ கொன்று விடுவேன்‌." 


பபட்டாணிய நண்பர்களின்‌ உணர்ச்சிகளை நான்‌ புரிந்து 
கொண்டேன்‌. வேறு எவரும்‌, ௩ம்‌ சமூகத்தின்‌ நலத்தை நாள்‌ 
விற்றிருக்கக்கூடும்‌ என்று நம்பவில்லை என்பது என்‌ உறுதி, 
வீரல்‌ முத்திரை கொடுக்கமாட்டோம்‌ என்று சத்தியம்‌ செய்து 
கொண்டவர்களிடம்‌ அது கேட்கப்படமாட்டாது என்று நான்‌ 
முன்னமேயே சொல்லியிருக்கிறேன்‌. இங்ஙனம்‌ வீரல்‌ முத்திரை 
கொடுக்காமல்‌ பதிவு செய்து கொள்ள விரும்பும்‌ பட்டாணி 
யருக்கோ மற்றவருக்கோ என்னாலியன்ற உதவியைச்‌ செய்கி 
றேன்‌. அவர்கள்‌ தங்கள்‌ மனச்சாட்சிக்கு விரோதமாக எதுவும்‌ 
செய்யாமல்‌ பதிவுச்‌ சீட்டுகளைப்‌ பெறுவதற்கு வழி செய்வேன்‌ 
என்று உறுதி கூறுகிறேன்‌. எனினும்‌, இந்த ஈண்பர்‌ கொலை 
செய்வதாக பயமுறுத்துவது எனக்குப்‌ பிடிக்கவில்லை. ஒரு 
வரைக்‌ கொல்வதாக ஆண்டவன்‌ பேரில்‌ ஆணையிடுவதும்‌ தவறு 
என்று நான்‌ நினைக்கிறேன்‌. இங்ஙனம்‌ அவர்‌ செய்த சபதம்‌ 
திடீரென ஏற்பட்ட கோபத்தால்‌ பிறந்தது என்று 
நினைக்கிறேன்‌. அது எப்படியிருப்பினும்‌ அவர்‌ தாம்‌ சொன்னது 
போல்‌ நடத்தினாலும்‌, ஈடத்தாது போனாலும்‌, ஒப்பந்தத்திற்குப்‌ 
பொறுப்பு வகிக்கும்‌ நான்‌, சமூகத்தின்‌ சேவகன்‌ என்ற முறை 
"யில்‌, விரல்‌ ரேகை முத்திரை கொடுப்பதற்கு முதலில்‌ செல்வது 
கடமையாகும்‌. அங்ஙனம்‌ செய்ய ஆண்டவன்‌ என்னை அனு 
மதிக்குமாறு பிரார்‌ த்திக்கிறேன்‌. மரணம்‌, அனைவருக்கும்‌ ஆண்‌ 
டவன்‌ விதித்துள்ள முடிவாகும்‌. நோயால்‌ அல்லது மற்ற கார 
ணங்களால்‌ இறப்பதைவிட, ஒரு சகோதரனுடைய கையால்‌ 
மாள்வது எனக்கு வருத்தம்‌ தராது. இந்‌ நிலையில்‌ என்னைக்‌ 
கொன்றவன்பேரில்‌ எனக்கு வெறுப்பும்‌, கோபமும்‌ தோன்றாம 
லிருந்தால்‌, அது எனக்கு நிரந்தர நன்மையை உண்டாக்கும்‌. 
என்னைக்‌ கொன்றவனும்‌ பின்னால்‌, முற்றிலும்‌ களங்கமே இராத. 
என்‌ மனத்தை உணருவான்‌.!” 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 218 


இந்தக்‌ கேள்விகள்‌ ஏன்‌ எழுந்தன என்று விளக்குவது ஒரு 
வேளை அவசியமாக இருக்கலாம்‌. கறுப்புச்‌ சட்டத்திற்கு உட்‌ 
பட்டவர்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட துவேஷ உணர்ச்சி 
களும்‌ இல்லையெனினும்‌, அவர்களுடைய செயல்‌ பொது மேடை 
களிலும்‌, * இந்தியன்‌ ஒப்பினியன்‌ ' போன்ற பத்திரிகைகளிலும்‌ 
தெளிவாக, பலமாகக்‌ கண்டிக்கப்‌ பட்டன. ஆகையால்‌ அவர்‌ 
களுக்கு வாழ்க்கை மிகவும்‌ சங்கடமானதாக இருந்தது. சமூகத்‌ 
தில்‌ பெரும்பகுதி, இவ்வளவு .உறுதியாக நின்று, சர்க்காரையும்‌ 
சமரசத்திற்கு உடன்படச்‌ செய்யும்‌ அளவிற்கு தங்கள்‌ 
வலிமையைக்‌ காட்ட முடியுமென்று அவர்கள்‌ நினைக்கவேயில்லை. 
ஆனால்‌ சிறையில்‌ 160-க்கு மேற்பட்ட சத்தியாக்கிரகிகள்‌ ஏற்‌ 
கனவே இருந்ததையும்‌, சமரசத்தைப்‌ பற்றிப்‌ பேச்சு நடந்ததை 
யும்‌ கண்ட * கருங்காலி 'களுக்கு இது தாங்க முடியவில்லை. 
அவர்களில்‌ சிலர்‌ சமரசம்‌ ஏற்படக்கூடாது என்று விரும்பிய 
தோடு, ஒப்பந்தம்‌ ஏற்பட்டாலும்‌ அதைத்‌ தகர்ப்பது என்றும்‌ 
எண்ணினர்கள்‌. 


டிரான்ஸ்வாலில்‌, சுமார்‌ ஐம்பதுக்குட்பட்ட பட்டாணியரே 
இருந்தனர்‌. அவர்களில்‌ சிலர்‌ போயர்‌ யுத்தத்தின்போது 
சிப்பாய்களாக வந்தவர்கள்‌. மற்ற இந்திய, ஐரோப்பிய சிப்‌ 
பாய்களைப்‌ போல்‌ அந்நாட்டிலேயே தங்கலாயினர்‌. இவர்‌ 
களில்‌ சிலர்‌ என்னுடைய கட்சிக்காரர்கள்‌. இதோடு 
இவர்கள்‌ எனக்கு அறிமுகமானவர்களே. பட்டாணியர்கள்‌ சூது 
வாதற்றவர்‌, எதையும்‌ எளிதில்‌ நம்பும்‌ கபடமற்ற சாதியினர்‌. 
தைரியம்‌ அவர்கள்‌ பிறவிப்‌ பண்பு. கொல்வதும்‌, கொல்லப்‌ 
படுவதும்‌ அவர்களுக்குச்‌ சாதாரண விஷயங்கள்‌. அவர்கள்‌ 
யாரிடமாவது கோபம்‌ கொண்டால்‌ அவளை நன்றாக அடித்து 
விடுவார்கள்‌ ; கொன்றும்‌ விடுவார்கள்‌. யார்‌, எவர்‌, என்று 
யோசிக்கவும்‌ மாட்டார்கள்‌. தங்கள்‌ உடன்பிறந்‌ தவர்களாயிருப்‌ 
பினும்‌ இப்படித்தான்‌ நடந்து கொள்வார்கள்‌. டிரான்ஸ்வாலில்‌ 
வசித்து வந்த பட்டாணியர்களுடைய தொகை மிகச்‌ சிறிதெனி 
னும்‌, அவர்களுக்குள்ளேயே அடிக்கடி இம்மாதிரி பூசல்கள்‌ வருவ 
துண்டு. அச்சமயங்களிலெல்லாம்‌ அவர்களிடையே சமாதானம்‌ 
செய்து வைப்பது என்‌ வேலையாக இருந்தது. ஒருவன்‌ 
தனக்குத்‌ துரோகம்‌ செய்துவிட்டான்‌ என்னும்‌ போது ஒரு 
பட்டாணியனுக்கு உண்டாகும்‌ கோபம்‌ அடக்க ஒண்ணாதது. 
நியாயத்தைத்‌ தீர்த்துக்கொள்வதற்கு எதிரியிடம்‌ இம்சை முறை 
யைத்தான்‌ கையாளுகிறான்‌. இப்பட்டாணியர்‌, சத்தியாக்கிரகப்‌ 
போராட்டத்தில்‌ முழு மனத்துடன்‌ கலந்து கொண்டனர்‌. அவர்‌ 


214 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


களில்‌ ஒருவராகிலும்‌ கறுப்புச்‌ சட்டத்திற்கு உட்படவில்லை. 
அவர்களைத்‌ தவறான வழியில்‌ செல்லும்படிச்‌ செய்து விடுவது, 
மிகவும்‌ எளிது. கை வீரல்‌ ரேகைகளைப்‌ பற்றி அவர்கள்‌ 
மனத்தில்‌ சந்தேகங்களை எழுப்பி அவர்களுக்கு ஆத்திரத்தை 
முட்டிவிடுவது சாத்தியம்‌. இந்த ஒரே எண்ணம்‌ அதாவது. நாள்‌ 
லஞ்சம்‌ வாங்கியிருந்தாலொழிய விரல்‌ ரேகையைக்‌ கொடுக்கும்‌ 
படி ஏன்‌ கேட்கவேண்டும்‌ என்ற ஒன்றே, பட்டாணியரிள்‌ 
மனத்தைக்‌ கலைப்பதற்குப்‌ போதுமானதாக இருந்தது. 


டிரான்ஸ்வாலில்‌ இன்னொரு விதமான இந்தியக்‌ கூட்டத்‌ 
தாரும்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ அனுமதிச்‌ சீட்டு இல்லாமல்‌ 
கள்ளத்தனமாக டிரான்ஸ்வாலில்‌ நுழைந்தவர்கள்‌. மற்றவர்களை 
போலி அனுமதிச்சீட்டடனோ அல்லது அனுமதிச்சீட்டு 
இன்றியோ கொண்டு வருவதில்‌ அக்கறை உடையவர்கள்‌ இவர்‌ 
கள்‌. சமரச ஒப்பந்தம்‌ தங்கள்‌ காரியங்களுக்குப்‌ பிரதி 
பலமாக முடியும்‌ என்பது இக்குழுவினருக்கும்‌ தெரியும்‌. 
போராட்டம்‌ இருந்த வரையில்‌ யாரும்‌ அனுமதிச்‌ சீட்டைக்‌ 
காட்டவேண்டிய அவசியம்‌ இல்லாமலிருந்தது. இவர்கள்‌ 
தங்கள்‌ திருட்டு வியாபாரத்தைப்‌ பயமின்றி நடத்திய 
தோடு சிறைக்குச்‌ செல்வதிலிருந்தும்‌ சுலபமாகத்‌ தப்பித்துக்‌ 
கொண்டு வந்தனர்‌. போராட்டம்‌ நீடித்து ஈடப்பது இவர்‌ 
களுக்கு ஈன்மையாக இருந்தது. ஆகவே இந்தக்‌ குழுவினரும்‌ 
பட்டாணியரைத்‌ தூண்டி விட்டிருக்கலாம்‌. பட்டாணியர்‌ திடீ 
ரென்று ஏன்‌ ஆவேசம்‌ கொண்டனர்‌ என்பது வாசகர்களுக்கு 
இப்போது புலனாகும்‌. 


எனினும்‌ பட்டாணியருடைய கேள்விகளைக்‌ கூட்டத்தில்‌ 
யாரும்‌ அவ்வளவாகப்‌ பொருட்படுத்தவில்லை. ஒப்பந்த விஷய 
மாக வோட்டெடுக்கும்படி நான்‌ கூட்டத்திலிருந்தவர்களைக்‌ 
கேட்டேன்‌. தலைவரும்‌ மற்ற பெரியோரும்‌ உறுதியுடன்‌ இருக்‌ 
தனர்‌. பட்டாணியருடன்‌ பேச்சுப்‌ போர்‌ முடிவடைந்ததும்‌, 
தலைவர்‌ ஒப்பந்தத்தின்‌ தன்மையைப்‌ பற்றியும்‌, அதனை ஆத 
ரிக்க வேண்டிய அவசியத்தைப்‌ பற்றியும்‌ விவரமாகப்‌ பேசி 
விட்டுக்‌ கூட்டத்தின்‌ அபிப்பிராயத்தைத்‌ தெரிந்து கொள்ள 
முன்‌ வந்தார்‌. அங்கு வந்திருந்த இரண்டு: பட்டாணியரைத்‌ 
தவிர மற்ற யாவரும்‌ ஒப்பந்தத்தை ஆமோதித்தனர்‌.' 

நான்‌ விடியற்காலை சுமார்‌ 2 அல்லது 8 மணிக்கு வீடு 
திரும்பினேன்‌. சீக்கிரமே எழுந்து. சிறைக்குச்‌ சென்று மற்ற 
வர்களும்‌ விடுதலை பெறச்‌ செய்ய வேண்டியிருந்ததால்‌, சிறிது 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 215 


கேரம்‌ தூங்கலாம்‌ என்பதற்கும்‌ இடமே இல்லை. சிறைச்சாலை 
அதிகாரிக்கு டெலிபோன்‌ மூலம்‌ அவசியமான உத்தரவு வந்‌ 
திருக்தபடியால்‌ அவர்‌ எனக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
சத்தியாக்கிரகக்‌ கைதிகள்‌ அனைவரும்‌ ஒரு மணி நேரத்தில்‌ 
விடுதலையாயினர்‌. தலைவரும்‌ மற்ற இந்தியரும்‌, அவர்களை வர 
வேற்க வந்திருந்தனர்‌. சிறையிலிருந்து நாங்கள்‌ அனைவரும்‌ 
கேராகக்‌ கூட்டம்‌ நடக்க இருந்த இடத்திற்குச்‌ சென்றோம்‌. 
அங்கு இரண்டாவது கூட்டம்‌ ஒன்று அப்போது நடந்தது. 
அன்றும்‌, அதற்கடுத்த இரு தினங்களும்‌ விருந்து உபசாரங்‌ 
களிலும்‌, சமூகத்திற்கு ஒப்பந்தத்தைப்‌ பற்றி எடுத்துக்‌ கூறு 
வதிலும்‌ கழிந்தன. நாளாக ஆக ஒப்பந்தத்தின்‌ விளைவுகள்‌ 
தெளிவாகி வந்தன. அதே சமயத்தில்‌ மற்றொரு பக்கத்‌ 
தில்‌ அதுபற்றிய தப்பபிப்பிராயங்களும்‌ வலுக்க 
ஆரம்பித்தன. இந்தத்‌ தப்பான அபிப்பிராயங்கள்‌ ஏற்படுவற்கு 
முக்கிய காரணங்களைப்‌ பற்றி நாம்‌ ஏற்கெனவே கவனித்‌ 
திருக்கிறோம்‌. அதுவுமல்லாமல்‌ நாங்கள்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸாக்கு 
எழுதியிருந்த கடிதம்‌ ஒன்றும்‌ தவறான கருத்தை உண்டுபண்ண 
ஏதுவாக இருந்தது. இப்படி, எழுதப்பட்ட பல ஆட்சேபனை 
களைச்‌ சமாளிப்பதில்‌ கான்‌ பட்ட கஷ்டங்கள்‌, 
போராட்டம்‌ கடந்துகொண்டிருந்தபோது நான்‌ பட்ட 
துள்பத்தைவிட மிகவும்‌ அதிகம்‌. போராட்டம்‌ நடந்து 
கொண்டிருந்த நாட்களில்‌ உண்டான கஷ்டங்கள்‌, நமக்கும்‌ 
நம்முடைய பகைவனுக்கும்‌ உள்ள தொடர்பைப்‌ பற்றியவை. 
அவற்றைச்‌ சுலபமாக வென்று விடலாம்‌. ஏனென்றால்‌, எல்‌ 
லோருக்கும்‌ பொதுவான ஆபத்தைச்‌ சமாளிப்பது எப்படி 
என்பதே முக்கியமாகி விடுவதால்‌, நமக்குள்ளே இருக்கும்‌ 
வேற்றுமைகள்‌, பயங்கரமான பூசல்கள்‌ யாவும்‌ ஒதுக்கி 
வைக்கப்படுகின்றன அல்லது அவற்றிற்கு முக்கியத்துவம்‌ 
இல்லாமற்‌ போய்விடுகிறது. ஆனால்‌ போராட்டம்‌ முடிவடைக்‌ 
ததும்‌ உள்ளே புகைந்து கொண்டிருக்கும்‌ பொறாமைகள்‌ 
மறுபடியும்‌ வெளிப்பட்டு விடுகின்றன. எதிரிக்கும்‌ ஈமக்குள்ள 
வேறுபாடுகளில்‌ நல்லபடியான முடிவுக்கு வந்துவிட்டாலும்‌, 
பலர்‌ ஒப்பந்தத்தில்‌ சுலபமாகக்‌ குற்றங்‌ குறைகளைக்‌ காணும்‌ 
வேலையில்‌ இறங்குகிறார்கள்‌. ஒரு ஜனகாயக அமைப்பில்‌, 
எல்லோருடைய கேள்விகளுக்கும்‌, அவர்கள்‌ பெரியோராயினும்‌, 
சிறியோராயினும்‌, பதில்‌ தருவதுதான்‌ முறை. ஈண்பர்களி 
டையே உண்டாகும்‌ போராட்டங்களையும்‌, தவறான கருத்துக்களை 
யும்‌ தீர்க்க முயலும்போது ஒருவருக்குக்‌ கிடைக்கும்‌ படிப்பினை 


216 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஓர்‌ எதிரியுடன்‌ போராட நேரும்போதுகூடக்‌ கிடைப்ப 
தில்லை. எதிரியுடன்‌ போராடும்போது ஒரு விதமான போதை 
யும்‌, உற்சாகமும்‌ உண்டாகின்றன. ஆனால்‌ ஈண்பர்களுக்‌ 
கிடையே வித்தியாசங்களும்‌ தவறான கருத்துக்களும்‌ உண்டா 
வது அபூர்வமாக எப்பொழுதோ ஏற்படுகிற விஷயமாகை 
யால்‌ அவை மிகவும்‌ துன்பம்‌ தருவனவாக இருக்கின்றன. 
ஆயினும்‌, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில்தான்‌ ஒருவருடைய 
உறுதி உண்மையான சோதனைக்கு உள்ளாகிறது. என்னுடைய 
அனுபவம்‌ எவ்வித விதி விலக்குமின்றி அப்படித்தான்‌ இருந்‌ 
திருக்கின்றது. அத்தகைய கடுஞ்‌ சோதனைகளைக்‌ கடந்து வந்த 
போதுதான்‌ ஆத்மிக விஷயங்களில்‌ பெரிய பலன்களை அடைந்‌ 
திருக்கிறேன்‌ என்று நம்புகிறேன்‌. போராட்டம்‌ நிகழ்ந்து கொண்‌ 
டிருந்தபோது அதன்‌ உண்மையான தன்மையை உணராத 
பலர்‌, ஒப்பந்தம்‌ ஏற்பட்ட காலத்திலும்‌ அதற்குப்‌ பிறகும்‌ 
அதை முற்றிலும்‌ புரிந்து கொண்டனர்‌. பலமான எதிர்ப்‌ 
பெல்லாம்‌ பட்டாணியரிடம்‌ மட்டுமே இருந்து வந்தது. 
மற்றவர்களிடம்‌ இந்த எதிர்ப்பு பரவவில்லை. 


வலியச்‌ சம்மதித்துச்‌ செய்து கொண்ட புது ஏற்பாட்டின்‌ 
படி புதிதாகப்‌ பதிவுப்‌ பத்திரங்களைத்‌ தருவதற்கு ஆசியாக்‌ 
காரர்களின்‌ பதிவாளர்‌ உடனே தயாரானார்‌. அந்தப்‌ பதிவுப்‌ 
பத்திரங்களின்‌ முறையே முற்றிலும்‌ மாறி இருந்தது. 
சத்தியாக்கிரகிகளிடம்‌ யோசனை கேட்டு அது தயாரிக்கப்‌ 
பட்டிருந்தது. 


1908-ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி 10-ஆம்‌ தேதி காலை எங்களில்‌ 
சிலர்‌ பதிவுப்‌ பத்திரங்களைப்‌ பெறுவதற்குப்‌ போகத்‌ தயாரா 
னோம்‌. பதிவு வேலையை எவ்வளவு விரைவில்‌ முடிக்க 
முடியுமோ அவ்வளவு வீரைவில்‌ முடிக்க வேண்டியதன்‌ அத்தி 
யாவசியத்தைக்‌ குறித்துச்‌ சமூகத்திற்கு நன்றாக எடுத்துக்‌ கூறப்‌ 
பட்டிருந்தது. ஆரம்பத்தில்‌ ஏற்படக்கூடிய கூச்சத்தைத்‌ தவீர்க்‌ 
கவும்‌, பதிவு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்‌ தங்கள்‌ கடமைகளை 
மரியாதையுடன்‌ செய்கிறார்களா என்று பார்க்கவும்‌, பொது 
வாக எல்லா ஏற்பாடுகளையும்‌ மேற்பார்க்கவும்‌, தலைவர்களே 
மூதல்‌ நாளில்‌ தங்கள்‌ பத்திரங்களை முதலில்‌ வாங்கவேண்டு 
மென்றும்‌ முடிவாகி யிருந்தது. 


என்‌ காரியாலயத்திற்குச்‌ சென்றேன்‌. சத்தியாக்கிரகச்‌ 


சங்கத்தின்‌ காரியாலயமும்‌ அதுதான்‌. அங்கு மீர்‌ ஆலமும்‌ 
அவருடைய கூட்டாளிகளும்‌ வெளியில்‌ நிற்பதைக்‌ கண்டேன்‌. 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 217 


மீர்‌ ஆலம்‌ என்‌ பழைய கட்சிக்காரர்களுள்‌ ஒருவர்‌. அடிக்கடி 
தம்‌ காரியங்களிலெல்லாம்‌ என்‌ யோசளையையே நாடுபவர்‌. 
டிரான்ஸ்வாலில்‌ அநேகம்‌ பட்டாணியர்‌, தொழிலாளர்‌ பலரைக்‌ 
கூலிக்கு அமர்த்தி, வைக்கோல்‌ அல்லது நார்‌ மெத்தைகளைத்‌ 
தைத்து விற்று ஈல்ல லாபம்‌ சம்பாதித்தனர்‌. மீர்‌ ஆலமும்‌ 
அவர்களில்‌ ஒருவர்‌. ஆறடி உயரமும்‌ பெரிய பலமான 
உடற்கட்டும்‌ கொண்டவர்‌. என்‌ காரியாலயத்திற்கு வந்தால்‌ 
வழக்கமாக உள்ளே போய்‌ உட்காருவார்‌. ஆனால்‌ அன்று 
தான்‌, முதல்‌ தடவையாக அவர்‌ வெளியில்‌ நின்றுகொண்‌ 
டிருந்தார்‌. அவர்‌ கண்கள்‌ என்‌ கண்களைச்‌ சந்தித்தன. 
பார்த்ததும்‌ எனக்கு வணக்கம்‌ தெரிவிக்கும்‌ அவர்‌ அன்று 
அப்படிச்‌ செய்யவில்லை. நான்‌ அவருக்கு வணக்கம்‌ கூறி 
னேன்‌. அவரும்‌ பதில்‌ வணக்கம்‌ தெரிவித்தார்‌. எப்போதும்‌ 
போல்‌, “ நீங்கள்‌ சுகமா ?”” என்று கேட்டேன்‌. நலமாக இருப்‌ 
பதாகப்‌ பதில்‌ அளித்தார்‌ என்றே எனக்கு ஞாபகம்‌. ஆயி 
னும்‌ என்றுமுள்ள புன்சிரிப்பு அவர்‌ முகத்தில்‌ அன்று இல்லை. 
கோபம்‌ தெறிக்கும்‌ அவர்‌ கண்களைக்‌ கண்டேன்‌; அதைக்‌ 
கவனத்தில்‌ வைத்துக்கொண்டேன்‌. ஏதோ நடக்கப்‌ போகி 
றது என்றும்‌ நினைத்தேன்‌. காரியாலயத்திற்குள்‌ நுழைந்தேன்‌. 
தலைவர்‌ ஸ்ரீ யூசப்‌ மியானும்‌ இதர நண்பர்களும்‌ வந்தனர்‌. 
காங்கள்‌ அனைவரும்‌ ஆசியாக்காரர்கள்‌ காரியாலயத்திற்குப்‌ 
போகப்‌ புறப்பட்டோம்‌. மீர்‌ ஆலமும்‌, அவர்‌ கூட்டாளிகளும்‌ 
எங்களைப்‌ பின்‌ தொடர்ந்தனர்‌. 


பத்திரப்‌ பதிவுக்‌ காரியாலயம்‌ என்‌ காரியாலயத்தி 
லிருந்து ஒரு மைலுக்குக்‌ குறைவான தூரத்திலிருந்த வான்‌ 
பிராண்டிஸ்‌ சதுக்கத்தில்‌ இருந்தது. போகும்‌ வழியில்‌ பெரிய 
ரஸ்தாக்களைக்‌ கடக்கவேண்டும்‌. வான்‌ பிராண்டிஸ்‌ தெரு 
வின்‌ வழியாக மெளர்ஸ்‌ அர்னுட்‌ கிப்ஸனின்‌ கட்டடத்திற்கு 
வெளியில்‌ வந்தோம்‌. பதிவுக்‌ காரியாலயத்திலிருந்து இன்னும்‌ 
மூன்று நிமிடகடை தூரமே. மீர்‌ ஆலம்‌ என்னை அழைத்து, 
** எங்கே போகிறீர்கள்‌ ?'' என்று கேட்டார்‌. 


“பத்து விரல்‌ ரேகை முத்திரைகளைத்‌ தந்து பதிவுப்‌ பத்‌ 
திரத்தை வாங்கிக்‌ கொள்ளப்‌ போகிறேன்‌. நீங்களும்‌ என்னு 
டன்‌ வந்தால்‌ இரண்டு பெருவிரல்‌ முத்திரைகளை மாத்திரமே 
தந்து பத்திரத்தை உங்களுக்கு முதலில்‌ வாங்கிக்‌ கொடுத்து 
விட்டுப்‌ பிறகு எல்லா விரல்‌ முத்திரைகளையும்‌ கொடுத்து 
எனக்கு வாங்கிக்கொள்ளுவேன்‌ "' என்று பதிலளித்தேன்‌. 


218 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


நான்‌ கடைசி வாக்கியத்தை முடிக்கு முன்னமே பிள்‌ 
புறத்திலிருந்து என்‌ தலையில்‌ ஒரு தடி அடி விழுந்தது, 
உடனே, “ஹரே, ராமா!' (கடவுளே) என்ற வார்த்தைகளுடன்‌: 
தரையில்‌ அப்படியே பிரக்ஞையற்று விழுந்தேன்‌. பிறகு 
என்ன நடந்தது என்பது தெரியாது. ஆனால்‌ மீர்‌ ஆலமும்‌: 
அவருடைய கூட்டாளிகளும்‌ என்னை மேலும்‌ அடித்தனர்‌; உதைத்‌ 
தனர்‌. அவற்றில்‌ சில என்மீது விழாதபடி யூசுப்‌ மியானும்‌ 
தம்பி நாயுடுவும்‌ தடுத்தனர்‌. இதன்‌ விளைவாக அவர்களும்‌ 
தாக்குண்டனர்‌. அங்கு ஏற்பட்ட சப்தத்தைக்‌ கேட்டு அவ்‌ 
வழியாகச்‌ சென்று கொண்டிருந்த ஐரோப்பியர்‌ சிலர்‌ நெருங்‌ 
கினர்‌. மீர்‌ ஆலமும்‌ அவருடைய கூட்டாளிகளும்‌ ஓட்டமெடுத்‌ 
தனர்‌. ஆனால்‌ ஐரோப்பியர்கள்‌ அவர்களைப்‌ பிடித்துவிட்‌ 
டனர்‌. அதற்குள்‌ போலீஸார்‌ வந்து அவர்களைக்‌ கைது செய்‌ 
தனர்‌. ஸ்ரீ ஜே. சி. கிப்ஸனுடைய சொந்தக்‌ காரியாலயத்‌ 
"திற்கு நான்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டேன்‌. எனக்குச்‌ சய 
உணர்வு மீண்டும்‌ வந்த போது ஸ்ரீ டோக்‌! குனிந்து என்னைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டேன்‌. “எப்படி இருக்‌ 
கிறீர்கள்‌ ?”' என்று அவர்‌ கேட்டார்‌. 


“நரன்‌ சரியாகவே இருக்கிறேன்‌. ஆனால்‌ பற்களிலும்‌ 
விலாவிலும்‌ வலி இருக்கிறது. மீர்‌ ஆலம்‌ எங்கே?” 
என்றேன்‌. 

“ மற்றவர்களுடன்‌ அவரும்‌ கைது செய்யப்பட்டார்‌.” 


“அவர்கள்‌ விடுதலை செய்யப்பட வேண்டும்‌.” 


அதெல்லாம்‌ சரிதான்‌. ஆனால்‌ தாங்கள்‌ இங்கே ஓர்‌ 
அந்நியரின்‌ காரியாலயத்தில்‌ இருக்கிறீர்கள்‌. உதட்டிலும்‌ 
கன்னங்களிலும்‌ ரத்தவிளாராகி விட்டன. உங்களை வைத்திய 
சாலைக்கு அழைத்துச்‌ செல்லப்‌ போலீஸார்‌ தயாராயிருக்கின்‌ 
றனர்‌. ஆனால்‌ தாங்கள்‌ என்‌ வீட்டுக்கு வந்தால்‌ என்‌ மனை 
வியும்‌ நானும்‌ எங்களால்‌ இயன்ற அளவு உங்கள்‌ செளகரி 
யங்களைக்‌ கவனித்துப்‌ பணிவிடை செய்வோம்‌.” 

“ஆம்‌. தயை செய்து என்னைத்‌ தங்கள்‌ வீட்டுக்குக்‌ 
கொண்டு போங்கள்‌. போலீஸாரின்‌ அழைப்புக்கு என்‌ ஈன்‌ 


1. பூஜ்யர்‌ ஜோசப்‌ ஜே. டோக்கின்‌ வரலாற்றைப்பற்றி காத்திஜியே இந்தூகில்‌ 
விவரமாகக்‌ கூறியிருக்கிறார்‌. காந்தியடிகளின்‌ வாழ்க்கையையும்‌ தத்துவங்களையும்பற்றி 
முதன்‌ முதல்‌ புத்தகம்‌ எழுதியவர்‌ ஸ்ரீ. டோக்கே. *மோ, ௬. காத்தி - தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ ஓர்‌ இத்திய தேசபக்தர்‌ ' என்பது அவர்‌ எழுதி 1907-இல்‌ வெளியிட்ட நூல்‌. 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 219 


நியைத்‌ தெரிவித்து, கான்‌ தங்களுடன்‌ போக வீரும்புவதாகக்‌ 
கூறிவிடுங்கள்‌.” 


ஆசியாக்காரர்களின்‌ பதிவு அதிகாரியான ஸ்ரீ சாம்‌ 
னியும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ அங்கு வந்து சேர்ந்தார்‌. 
ஸ்மித்தெருவில்‌ இருந்த இந்த நல்ல பாதிரியாரான டோக்‌ அவர்‌ 
களின்‌ வீட்டிற்கு என்னை ஒரு வண்டியில்‌ கொண்டு போயினர்‌. 
அங்கு ஒரு டாக்டரை வரவழைத்தார்கள்‌. அதற்கு முன்‌ 
நான்‌ ஸ்ரீ சாம்னியிடம்‌, “நான்‌ தங்கள்‌ காரியாலயத்திற்கு வந்து 
என்‌ பத்து விரல்‌ ரேகை முத்திரைகளைத்‌ தந்து பதிவுப்‌ பத்‌ 
திரத்தை முதலாவதாகப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்பினேன்‌. ஆனால்‌ ஆண்டவன்‌ சித்தம்‌ வேறாக இருந்து விட்‌ 
டது. எனினும்‌ இப்போது அந்த தஸ்தாவேஜுகளை த்‌ தாங்கள்‌ 
இங்குக்‌ கொண்டு வந்து நான்‌ உடனே பதிவு செய்து 
கொள்ள அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. எனக்கு. 
முன்னால்‌ யாரையும்‌ பதிவு செய்ய வீடமாட்டீர்கள்‌ என்று ஈம்புகி 
றேன்‌" என்றேன்‌. . 

“அதற்கென்ன அவசரம்‌ ? டாக்டர்‌ விரைவில்‌ இங்கு வரு 
வார்‌. தாங்கள்‌ கொஞ்சம்‌ ஓய்வு எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. எல்‌ 
லாம்‌ சரியாகிவிடும்‌. நான்‌ மற்றவர்களுக்குப்‌ பத்திரங்கள்‌ தர 
ஆரம்பிக்கிறேன்‌. ஆனால்‌ தங்கள்‌ பெயரை ஜாபிதாவில்‌ முதலா 
வதாகப்‌ பதிவு செய்து கொள்கிறேன்‌ '' என்றார்‌. 

“அப்படியல்ல, நான்‌ உயிருடன்‌ இருந்து, ஆண்டவனுக்கும்‌ 
சம்மதம்‌ இருந்தால்‌, முதல்‌ பத்திரத்தை நானே பெற்றுக்‌ 
கொள்வதெனப்‌ பிரதிக்ஞை பூண்டிருக்கிறேன்‌. அதனால்தான்‌ 
இப்போதே, இந்த இடத்திற்கே, தஸ்தாவேஜுகளைக்‌ கொண்டு 
வர வேண்டுமென்று வற்புறுத்துகின்றேன்‌ "' என்றேன்‌. 

அதன்பேரில்‌ ஸ்ரீ சாம்னி, தஸ்தாவேஜுகளைக்‌ கொண்டு 
வரப்‌ போய்விட்டார்‌. 

நான்‌ செய்ய வேண்டியிருந்த இரண்டாவது காரியம்‌, 
என்னைத்‌ தாக்கிய குற்றத்திற்கு மீர்‌ ஆலத்தையும்‌, ஏனை 
யோரையும்‌ நான்‌ பொறுப்பாக்கவில்லை, எக்காரணத்தை 
முன்னிட்டும்‌ அவர்களைத்‌ தண்டிக்க நான்‌ விரும்பவில்லை, எனக்‌ 
காகவாவது அவர்களை விரைவில்‌ விடுதலை செய்வார்கள்‌ என்று 
நம்புகிறேன்‌ என்று அட்டர்னி ஜெனரலுக்குத்‌ தந்தி கொடுக்க 
வேண்டியதாகும்‌. ஆனால்‌ ஜொஹன்ளஸ்பர்க்கிலிருந்து ஐரோப்‌ 
பியர்கள்‌ அட்டர்னி ஜெனரலுக்குக்‌ கண்டிப்பான கடித 
மொன்றை எழுதியிருந்தனர்‌. குற்றவாளிகளை த்‌ தண்டிப்பதுபற்றி 


220 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


காந்தியின்‌ அபிப்பிராயம்‌ எதுவானாலும்‌ அதைத்‌ தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ அமலுக்குக்‌ கொண்டு வரக்கூடாது என்று எழுதி 
விட்டனர்‌. காந்தி எந்த நடவடிக்கையும்‌ எடுத்துக்கொள்ளா 
திருக்கலாம்‌ ; ஆனால்‌ அந்தத்‌ தாக்குதல்‌ ஒரு தனிப்பட்ட இடத்‌ 
திலல்லாமல்‌ பலபேர்‌ நடமாடும்‌ பொதுச்சாலையில்‌ ஈடந்திருப்ப 
தால்‌ அது பொதுமக்களுக்குச்‌ செய்ததோர்‌ குற்றமாகும்‌ 
என்றும்‌ அறிவித்தார்கள்‌. பல ஆங்கிலேயரும்‌ சாட்சி 
கூறக்‌ கூடிய நிலையிலீருப்பதால்‌ எதிரிகள்மீது வழக்குத்‌ 
தொடரத்தான்‌ வேண்டும்‌ என வற்புறுத்தினர்‌. அதன்பேரில்‌ 
அட்டர்னி ஜெனரல்‌, மீர்‌ ஆலத்தையும்‌ அவரது கூட்டாளி 
களில்‌ ஒருவரையும்‌ மறுபடியும்‌ கைது செய்தார்‌. அவர்கள்‌ 
மூன்று மாதக்‌ கடுங்காவல்‌ தண்டனையும்‌ அடைந்தனர்‌. சாட்சி 
கூற என்னை மாத்திரம்‌ அழைக்கவில்லை. 


ஆனல்‌ நோயாளியின்‌ அறையில்‌ நடந்ததைத்‌ திரும்பக்‌ 
கவனிப்போம்‌. ஸ்ரீ சாம்னி வெளியே சென்றிருந்தபோது 
டாக்டர்‌ த்வெயிட்ஸ்‌ அங்கே வந்தார்‌. அவர்‌ என்னைப்‌ 
பரிசோதித்து, மேல்‌ உதட்டிலும்‌ கன்னத்திலும்‌ இருந்த காயங்‌ 
களைத்‌ தைத்தார்‌. விலாவில்‌ தடவ வேண்டிய மருந்தைக்‌ கூறி 
விட்டுத்‌ தையல்களை அகற்றும்‌ வரையில்‌ நான்‌ பேசக்கூடாது 
என்றும்‌ சொன்னார்‌. திரவ உணவுகளை மாத்திரமே 
சாப்பிடலாம்‌ என்றார்‌. எந்தக்‌ காயமும்‌ ஆபத்தானதாக 
இல்லை என்றும்‌, ஒரு வாரத்தில்‌ நான்‌ படுக்கையிலிருந்து 
எழுந்து என்‌ காரியங்களைக்‌ கவனிக்க முடியுமென்றும்‌, ஆனால்‌ 
இரண்டு மாதங்களுக்கு உடலுக்கு ஆயாசம்‌ தரும்‌ வேலை 
எதுவும்‌ செய்யாமல்‌ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்‌ 
என்றும்‌ கூறிச்‌ சென்றார்‌. ்‌ 

ஆகவே, என்‌ பேச்சுக்குத்‌ தடை ஏற்பட்டது. ஆனால்‌ 
என்‌ கைகளை நான்‌ உபயோகிக்க முடியும்‌. சமூகத்திற்கு 
தலைவர்‌ மூலமாக பின்வரும்‌ சிறு குறிப்பை எழுதி அதைப்‌ 
பிரசுரத்திற்கு அனுப்பினேன்‌ : 


*டோக்‌ தம்பதிகளின்‌ சகோதர வாஞ்சையோடு கூடிய 
பராமரிப்பில்‌ நான்‌ சுகமாக இருக்கிறேன்‌. விரைவில்‌ என்‌ 
கடமைகளைச்‌ செய்வதில்‌ ஈடுபடமுடியும்‌ என நம்புகிறேன்‌. 


* தாங்கள்‌ செய்வது இன்னதென்றறியாமலேயே இந்தக்‌ 
காரியத்தைச்‌ செய்தவர்கள்‌ செய்திருக்கிறார்கள்‌. நான்‌ தவறு 
செய்கிறேன்‌ என்று நினைத்தார்கள்‌. அதற்காகத்‌ தங்களுக்குத்‌ 
தெரிந்த ஒரே வழியில்‌ அவர்கள்‌ நிவாரணத்தையும்‌ தேடிக்‌ 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 221 


கொண்டார்கள்‌. ஆகவே, அவர்களுக்கு வீரோதமாக எவ்வித 
நடவடிக்கையும்‌ எடுக்கலாகாது என்று வேண்டிக்கொள்‌ 
கிறேன்‌. 


* ஒரு முஸ்லிமோ அல்லது முஸல்மான்களோ என்னை இப்‌ 
படித்‌ தாக்கினர்‌ என்பதற்காக ஹிந்துக்கள்‌ ஒருவேளை மன 
வேதளையடையலாம்‌. அப்படியாயின்‌ அவர்கள்‌, தங்களைப்‌ 
படைத்த ஆண்டவன்‌ முன்னிலையிலும்‌, உலகத்தின்‌ முன்பும்‌ 
தவறு செய்தவர்களாவர்‌. அதற்கு மாறாக, இன்று சிந்திய 
ரத்தம்‌, ஈம்‌ இரு சமூகங்களையும்‌ ஒருபோதும்‌ பிரிக்க 
முடியாதபடி இணைப்பதாகுக. அதுவே என்‌ மனப்பூர்வமான 
பிரார்த்தனை. ஆண்டவன்‌ அதற்கு அருள்‌ செய்வானாக. 

* தாக்கப்பட்டிருந்தாலும்‌ சரி, தாக்குதல்‌ இல்லையானாலும்‌ 
சரி, நான்‌ கூறும்‌ ஆலோசனை ஒரே மாதிரியானதே. ஆசியாக்‌ 
காரர்களில்‌ பெரும்பாலோர்‌ விரல்‌ ரேகை முத்திரைகளைத்‌ 
தரவேண்டும்‌. மனச்சாட்சியைப்‌ பொறுத்த ஆட்சேபங்கள்‌ 
இருப்பவர்களுக்குச்‌ சர்க்கார்‌ விதி விலக்களிப்பார்கள்‌. 
அதற்கு மேலும்‌, நாம்‌ அவர்களை ஏதேனும்‌ கேட்போமாயின்‌, 
அது சிறுபிள்ளைத்தனமாகும்‌. 

' சத்தியாக்கிரகத்தின்‌ தன்மையைச்‌ சரியாக உணர்ந்து 
விட்டால்‌, கடவுளை அன்றி வேறு எதற்கும்‌ அஞ்சாத 
தன்மையை மக்களுக்கு அது ஊட்டும்‌. எந்தக்‌ கோழைத்‌ 
தனமும்‌, நிதான புத்தியுள்ள இந்தியர்கள்‌ தம்‌ கடமையைச்‌ 
செய்வதிலிருந்து தடுத்துவிடக்கூடாது. வலியப்‌ பதிவு செய்து 
கொண்டால்‌ சட்டத்தை ரத்து செய்வதாகச்‌ சர்க்காரிடமிருந்து 
வாக்குறுதி கிடைத்த பின்பு, ஒவ்வொரு நல்ல இந்தியனும்‌ 
தன்னால்‌ முடிந்த அளவு சர்க்காருக்கும்‌ காலனிக்கும்‌ உதவி 
செய்வது புனிதமான கடமையாகும்‌.” 

ஸ்ரீ சாம்னி தஸ்தாவேஜாகளுடன்‌ திரும்பியதும்‌ கான்‌ 
என்‌ விரல்‌ ரேகை முத்திரைகளைத்‌ தந்தேன்‌. ஆனால்‌ அதில்‌ 
வேதனை இல்லாமலில்லை. அப்போது ஸ்ரீ சாம்னியின்‌ கண்‌ 
களில்‌ நீர்‌ ததும்புவதைக்‌ கண்டேன்‌. நான்‌ அடிக்கடி அவ 
ரைக்‌ குறித்துக்‌ கடுமையாக எமுதவேண்டியிரும்தது. ஆனாலும்‌ 
சம்பவங்கள்‌ மனிதனுடைய உள்ளத்தை எப்படி இளகச்‌ 
செய்துவிடும்‌ என்பதை இது எனக்குக்‌ காட்டியது. 

இவையனைத்தும்‌ ஒரு சில நிமிடங்களுக்குள்‌ நடந்துவிட்‌ 
டன. என்பதை வாசகர்கள்‌ சுலபமாக ஊகித்துக்கொள்ள 
லாம்‌. ஸ்ரீ டோக்கும்‌ அவர்‌ மனைவியும்‌, நான்‌ பூரண 


222 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஓய்வுடனும்‌ மன அமைதியுடனும்‌ இருக்கவேண்டுமென்பதில்‌ 
மிகச்‌ சிரத்தையுடன்‌ இருந்தனர்‌ ; தாக்குதலுக்குப்‌ பிறகு என்‌ 
மனத்தின்‌ போக்கைக்‌ கண்டு வருத்தமுற்றனர்‌. அது என்‌ 
உடல்நிலையைப்‌ பாதிக்குமென்றும்‌ பயந்தனர்‌. ஆகவே அவர்கள்‌ : 
என்‌ படுக்கை அருகிலிருந்தவர்களை யெல்லாம்‌ சைகை 
களாலும்‌, குறிகளாலும்‌ வெளியேற்றிவிட்டு, கான்‌ எதையும்‌. 
எழுதவோ, செய்யவோ கூடாதென்றும்‌ கேட்டுக்‌ கொண்‌ 
டனர்‌. நான்‌ அவர்களிடம்‌ எழுத்தின்‌ மூலமாக ஒன்று கேட்டுக்‌ 
கொண்டேன்‌. நான்‌ அமைதியாகப்‌ படுக்க உதவுவதற்கு 
அவர்களுடைய மகள்‌ ஆலிவ்‌ என்ற சிறுமி, எனக்கு மிகவும்‌ 
பிடித்தமான ஆங்கில கீதமாகிய *அருள்‌ ஒளியே வழி 
காட்டிடு 1 (Lead, Kindly Light) என்ற பாடலைப்‌ பாட வேண்டு 
மென்று கோரினேன்‌. ஆலிவ்‌ அப்பொழுது சிறு பெண்‌. ஸ்ரீ டோக்‌ 
என்‌ வேண்டுகோளைப்‌ பெரிதும்‌ விரும்பிப்‌ புன்சிரிப்புடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு சைகையால்‌ ஆலிவை அழைத்துக்‌ கதவருகில்‌ 
நிற்கச்‌ சொல்லித்‌ தாழ்ந்த குரலில்‌ பாடச்‌ சொன்னார்‌. 
இப்பொழுது கூட இச்சொற்களை வரையச்‌ சொல்லும்போது 
அந்தக்‌ காட்சி என்‌ கண்முன்‌ வந்து நிற்கிறது. ஆலிவின்‌ 
இனிய பாட்டு என்‌ காதில்‌ எதிரொலித்துக்கொண்டிருக்கிறது.3 

1. மகாத்மாவுக்கு மிகவும்‌ பிடித்த இவ்வழகிய தோத்திரப்பாடலை இயற்றியவர்‌ 
கார்டினல்‌ ஜான்‌ ஹென்ரி நியூமான்‌ என்பவர்‌ (1801-1890). ஆக்ஸ்போர்டில்‌ கல்வி 
பயின்று கிறிஸ்தவ சமய ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டுக்‌ கடைசியில்‌ கத்தோலிகக்‌ 
கொள்கைக்குத்‌ திரும்பியவர்‌. பர்மிங்ஹாமுக்கு அருகில்‌ எட்க்பாஸ்டன்‌ என்ற 
இடத்தில்‌ செயின்ட்‌ பிலிப்‌ நேரி மரபைச்‌ சேர்ந்த மடாலயத்தில்‌ வாழ்தாள்‌ முழுவதும்‌ 
தங்கி பல அருமையான சமய நூல்களை எழுதினார்‌. இவருடைய * அபொலோஜியா 
ப்ரோ வீடா ஸுவா " என்ற லத்தீன்‌ நூல்‌, சமயம்‌ பற்றிய இவரது பரந்த அறிவை 
வெளிப்படுத்துகிறது. 

2, “அருள்‌ ஒளியே வழிகாட்டிடு ” என்ற கீதத்தைப்‌ பாடச்சொல்லிக்‌ கேட்‌ 
பதில்‌ காந்திஜிக்கு எவ்வளவு ஆர்வமும்‌ ஆனத்தமும்‌ இருந்தன என்பதைக்குறித்து 
பூஜ்யர்‌ டோக்கின்‌ குமாரி ஆலிவ்‌ ஸி. டோக்‌ பின்னால்‌ எழுதிய ஒரு கட்டுரையில்‌ 
வருமாறு குதிப்பிட்டிருக்கிறார்‌: 

ஈ கரயங்களுக்குக்‌ கட்டுக்‌ கட்டப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ காந்தி 
அமைதியாகத்‌ தூங்கட்டும்‌ என்பதற்காக விளக்குகள்‌ அணைத்து வைக்கப்பட்டன. 
ஆனால்‌, தானும்‌ என்‌ தாயாரும்‌ “அருன்‌ ஒளியே வழிகாட்டிடு' என்ற கீதத்தைத்‌ தமக்கா 
கப்‌ பாடவேண்டுமென்று அவர்‌ முதலில்‌ கோரினார்‌. எனவே, அவர்‌ படுத்திருந்த 
அறைகின்‌ கதவுக்கு வெளிப்பக்கத்தில்‌ இருந்துகொண்டு மெல்லிய குரலில்‌ பாடினோம்‌. 
இப்பாடலே அவருக்குப்‌ பல ஆண்டுகளுக்குப்‌ பின்னரும்‌ இன்பம்‌ தருவதாக இருந்து. 
வந்திருக்கிறது. 1927-இல்‌ காந்திஜி சபர்மதி ஆசிரமத்தில்‌ இருந்தபோது எனக்கு 
து 2 கடிதத்தில்‌ _இச்சம்பவத்தைக்‌ குறித்து எழுதுகையில்‌, “அப்பாடலை, 

ஈட கட்பதை நான்‌ எவ்வளவு ஈக விரும்புகி: ல்‌ த்‌ . 
உனக்கு நினைவில்லாமலிருக்கலாம்‌. கல்‌. க்க 2 ல்‌ நவில்‌ 
இருத்தல்‌ அந்த நினைவை இன்றும்‌ அப்படியே ஓவியமாகத்‌ தட்‌ அகன்‌ 
என்று எழுதியிருந்தார்‌. அச்சம்பவத்திற்குப்‌ பின்னர்‌ தமது இ இளைய ர்‌ 
ர்க ராமதாணையும்‌; தேவதாஸையும்‌ சில அழகான கிறிஸ்தவ. சதக்ககம்மாடத்‌ 

ஓக்கொள்ளூவதற்காக வாரத்தில்‌ இருமுறை என்னிடம்‌ அனுப்பி வந்தார்‌.” 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 223 


நான்‌ இந்த அத்தியாயத்தில்‌ விஷயத்திற்குப்‌ பொருத்தம்‌ 
இல்லாத பலவற்றைச்‌ சேர்த்திருப்பதாக நினைக்கிறேன்‌ ; வாச 
கர்களுக்கும்‌ அவ்வாறே தோன்றலாம்‌. ஆனால்‌ இந்த அத்தி 
யாயத்தை இன்னும்‌ ஒரு நினைவைக்‌ குறிப்பிடாமல்‌ முடிக்க 
முடியாது. ஏனெனில்‌ அது விட்டுவீட முடியாத அவ்வளவு 
- புனிதமான ஞாபகம்‌. டோக்‌ குடும்பத்தினர்‌ எனக்குச்‌ 
செய்த சேவையை நான்‌ எங்ஙனம்‌ விவரிக்க முடியும்‌ ? 


ஸ்ரீ ஜோசப்‌ டோக்‌ (Mr. Joseph Doke) பேப்டிஸ்ட்‌ 
என்ற கிறிஸ்தவ மரபைச்சேர்ந்த ஒரு பாதிரியார்‌. அப்போது 
அவருக்கு வயது நாற்பத்தாறு, அவர்‌ தென்னாப்பிரிக்காவுக்கு 
வருவதற்கு முன்‌, நியூஜிலாந்துக்குச்‌ சென்றிருந்தார்‌. இந்தத்‌ 
தாக்குதல்‌ நிகழ்வதற்கு ஏறத்தாழ ஆறு மாதங்களுக்கு 
முன்பு அவர்‌ எனது காரியாலயத்துக்கு வந்து தமது பெயர்‌ 
அச்சடித்த சீட்டை என்னிடம்‌ அனுப்பினார்‌. அவர்‌ பெயருக்கு 
முன்பு பூஜ்ய (Rev.) என்ற பதத்தைக்‌ கண்டதும்‌, மற்றப்‌ 
பாதிரியார்களைப்‌ போலவே இவரும்‌ என்னைக்‌ கிறிஸ்தவ 
மதத்தில்‌ சேர்க்க முயற்சிக்கவோ அல்லது இந்தப்‌ போராட்‌ 
டத்தைக்‌ கைவிடும்படி. புத்தி கூறவோ, இல்லையேல்‌ எங்கள்‌ 
இயக்கத்திற்கு ஆதரவான அனுதாபம்‌ தெரிவித்துவிட்டுப்‌ 
போகவோ வந்திருக்கவேண்டுமென்றே நான்‌ தவறாக நினைத்‌ 
துக்‌ கொண்டேன்‌. ஸ்ரீ டோக்‌ என்‌ அறைக்குள்‌ வந்தார்‌. 
நாங்கள்‌ சில நிமிடங்கள்தான்‌ உரையாடியிருப்போம்‌. அதற்‌ 
குள்‌ நான்‌ அவரை எவ்வளவு தவறாக மதிப்பிட்டு விட்டேன்‌ 
என்பதை உணர்ந்து வருந்தி என்‌ மனதிற்குள்ளேயே அதற்‌ 
காக மன்னிப்பும்‌ கேட்டுக்கொண்டேன்‌. போராட்டத்தைப்‌ 
பற்றிச்‌ செய்தித்‌ தாள்களில்‌ வெளியிடப்பட்ட விவரங்கள்‌ 
அனைத்தும்‌ அவருக்கு நன்றாகத்‌ தெரிந்திருந்தன. அவர்‌, 
“தயை செய்து இந்தப்‌ போராட்டத்தில்‌ என்னை உங்கள்‌ 
நண்பனாகப்‌ பாவித்துக்‌ கொள்ளுங்கள்‌. தங்களுக்கு என்னா 
லான உதவியைச்‌ செய்வதை என்‌ மதக்‌ கடமையாக கான்‌ 
கருதுகிறேன்‌. நான்‌ ஏசுநாதரின்‌ வாழ்க்கையிலிருந்து ஏதா 
வது படிப்பினை கற்றிருந்தால்‌ அது, மிகவும்‌ பளுவான சுமை 
யைத்‌ தாங்கிக்‌ கொண்டிருப்பவர்களின்‌ பளுவைப்‌ பகிர்ந்து 
அவர்கள்‌ : சுமையைச்‌ சற்றுக்‌ குறைக்க வேண்டும்‌ என்பதே 
ஆகும்‌" என்று சொன்னார்‌. நாங்கள்‌ அவ்விதம்‌ ஒருவர்க்‌ 
கொருவர்‌ அறிமுகமானோம்‌. பிறகு நாளுக்கு காள்‌ எங்களுக்குள்‌ 
பரஸ்பர அன்பும்‌, நெருங்கிய தொடர்பும்‌ வளரத்தொடங்கின. 


224 தென்னாபிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஸ்ரீ டோக்குடைய பெயர்‌ இந்தத்‌ தொகுதியில்‌ அடிக்கடி 
வரும்‌. ஆனால்‌ டோக்‌ குடும்பத்தினர்‌ என்னை எவ்வளவு அன்‌ 
புடனும்‌ சிரத்தையுடனும்‌ கவனித்து வந்தார்கள்‌ என்பதை 
விவரிக்கும்‌ முன்னர்‌ வாசகர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்‌ 
தும்‌ வாயிலாக இந்தச்‌ சிலவற்றைக்‌ கூறுவது அவசிய 
மாகிறது. . 


இரவும்‌ பகலும்‌, குடும்பத்தில்‌ யாராவது ஒருவர்‌, என்னைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டு வருவார்‌. நான்‌ அங்கிருந்த வரையில்‌ 
அவர்கள்‌ வீடு, வருவோரும்‌ போவோரும்‌ தங்கும்‌ சத்திரத்‌ 
தைப்‌ போல்‌ ஆகிவிட்டது. என்‌ சுகத்தைப்பற்றி விசாரிக்க 
இந்தியர்‌ எத்திரத்தினரும்‌ அந்த இடத்திற்குக்‌ கூட்டம்‌ கூட்ட 
மாகத்‌ திரண்டு வரலாயினர்‌. என்னைப்‌ பார்ப்பதற்கு டாக்டர்‌ 
அனுமதி தந்த பிறகு, அழுக்குத்‌ துணியும்‌, அழுக்குச்‌ செருப்பு 
மணிந்து கையில்‌ குடையுடனிருந்த எளிய அங்காடிக்‌ கடைக்‌ 
காரர்‌ முதற்கொண்டு, ட்ரான்ஸ்வால்‌ பிரிட்டிஷ்‌ இந்திய 
சங்கத்தின்‌ தலைவர்‌ வரை, பலர்‌ வந்தனர்‌. ஸ்ரீ டோக்‌, 
அனைவரையும்‌ ஒரே மரியாதையுடனும்‌, மதிப்புடனும்‌ தம்‌ 
வரவேற்பறையில்‌ வரவேற்பார்‌. நான்‌ டோக்‌ குடும்பத்தின 
ருடன்‌ தங்கி இருந்த காட்களில்‌, அவர்களுடைய நேரமெல்‌ 
லாம்‌ எனக்குப்‌ பணிவிடை செய்வதிலும்‌, என்னைக்‌ காண 
வந்த நூற்றுக்‌ கணக்கானவர்களை உபசரிப்பதிலுமே கழிந்தது. 
இரவு நேரத்திலுங்கூட ஸ்ரீ டோக்‌, இரண்டு மூன்று தடவை 
யாவது எனது அறையில்‌ மெதுவாக எட்டிப்‌ பார்ப்பார்‌. 
அவர்களுடைய அன்பு மிக்க ஆதரவில்‌ இருந்த வரையில்‌, 
அது என்‌ வீடு அல்ல என்ற எண்ணமோ அல்லது என்னு 
டைய நெருங்கிய உறவினர்‌ டோக்‌ குடும்பத்தினரை விட 
என்னை நன்றாகக்‌ கவனித்திருக்க முடியுமென்ற நினைவோ சிறி 
தேனும்‌ என்‌ மனத்தில்‌ உண்டாகவில்லை. 


இவ்வாறு பகிரங்கமாக இந்தியருடைய போராட்டத்திற்கு 
ஆதரவு தந்ததற்காகவும்‌, என்னை அவர்களுடைய வீட்டில்‌ 
வைத்திருந்ததற்காகவும்‌, ஸ்ரீ டோக்‌ கஷ்டங்களுக்கு ஆளாக 
வில்லை என்று எண்ணிவிடக்‌ கூடாது. ஸ்ரீ டோக்‌ ஒரு பேப்‌ 
டிஸ்ட்‌ ஆலயத்தின்‌ பொறுப்பை வகித்து வந்தார்‌. அந்தக்‌ 
கோயிலுக்கு வரும்‌ ஐரோப்பியர்களின்‌ உதவியைக்‌ கொண்டே 
அவர்‌ ஜீவனம்‌ நடத்தி, வந்தார்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
முற்போக்கு எண்ணங்களுள்ளவர்களல்ல. மற்ற ஐரோப்பியர்‌ 


எதிர்ப்பும்‌ தாக்குதலும்‌ 225 


களிடையே இருந்ததைப்‌ போலவே இந்தியர்‌ மீது வெறுப்பும்‌ 
இருந்தது சிலருக்கு. ஆனால்‌, ஸ்ரீ டோக்‌ அதையெல்லாம்‌ 
பொருட்படுத்தவில்லை. இந்தச்‌ சங்கடமான விஷயத்தைப்‌ 
பற்றி எங்கள்‌ நட்பின்‌ தொடக்கத்திலேயே நான்‌ அவரிடம்‌ 
பேசியிருக்கிறேன்‌. 

அவர்‌, “என்‌ அருமை கண்பரே| ஏசுநாதரின்‌ மதத்தைப்‌ 
பற்றி நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌? தாம்‌ நம்பிய ஒரு 
விஷயத்திற்காகச்‌ சிலுவையில்‌ சக்தோஷமாக ஏறியவரும்‌, 
உலகம்‌ எவ்வளவு விசாலமானதோ அவ்வளவு விசாலமான 
அன்புகொண்டவருமான அவரைப்‌ பின்பற்றும்‌ எளியேனாகவே 
என்னை எண்ணிக்கொள்கிறேன்‌. கிறிஸ்துவை ஐரோப்பியர்‌ 
களுக்கு என்‌ வாழ்க்கையின்‌ மூலம்‌ நான்‌ உண்மையாகவே காட்ட 
வேண்டுமானால்‌, உங்களுடைய போராட்டத்தில்‌ பகிரங்கமாக 
கான்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. இதற்காக 
என்னைத்‌ தண்டிப்பதற்கென்று ஐரோப்பியர்‌ என்னை நிராகரித்து 
விடுவார்கள்‌ என்று நீங்கள்‌ பயப்படுகிறீர்களா ? அப்படி 
அவர்கள்‌ என்னைத்‌ தள்ளிவிட்டாலும்‌ நான்‌ அவர்களைக்‌: குறை 
கூறக்‌ கூடாது. அவர்களிடமிருந்து எனக்கு ஜீவனம்‌ கிடைக்‌ 
கின்றது என்பது உண்மையே. ஆயினும்‌, வெறும்‌ வயிற்றுப்‌ 
பிழைப்புக்காக கான்‌ அவர்களுடன்‌ தொடர்பு வைத்திருக்‌ 
கிறேனென்றே அல்லது அவர்கள்தான்‌ என்னைக்‌ காப்பாற்று 
கிறார்களென்றோ நீங்கள்‌ நினைக்கக்கூடாது. என்னைக்‌ காப்‌ 
பாற்றுகிறவர்‌ கடவுள்‌. எல்லாம்‌ வல்ல இறைவனின்‌ கருவி 
களே அவர்கள்‌. மத சம்பந்தமான என்‌ சுதந்திரத்தில்‌ அவர்கள்‌ 
யாரும்‌ தலையிடக்கூடாதென்பது, அவர்களுக்கும்‌ எனக்கும்‌ 
உள்ள தொடர்பில்‌ எழுத்தில்‌ இராத நிபந்தனைகளில்‌ ஒன்‌ 
ருகும்‌. ஆகையால்‌ எனக்காகக்‌ கவலைப்படுவதை விட்டொழி 
யுங்கள்‌. இந்தப்‌ போராட்டத்தில்‌ கான்‌ உங்களுடன்‌ எனக்‌ 
குரிய ஸ்தானத்தை வகிப்பது இந்தியர்களைத்‌ திருப்தி செய்‌ 
வதற்காக அன்று; என்‌ கடமையை கான்‌ செய்வதத்கேயாம்‌. 
எனினும்‌ கான்‌ இந்த விஷயத்தைப்பற்றி என்‌ மேல்‌ 
அதிகாரியிடம்‌ முழுவதும்‌ பேசியிருக்கிறேன்‌. இந்தியருக்கும்‌ 
எனக்குமுள்ள தொடர்பை அவர்‌ அங்கீகரிக்காவிட்டால்‌ வேலையி 
லிருந்து நீங்கிவீட எனக்கு அனுமதி தந்து, வேறொரு 
பாதிரியாரை நியமித்துக்‌ கொள்ளலாமென்றும்‌ அவரிடம்‌ 
கான்‌ குறிப்பாகச்‌ சொல்லியும்‌ இருக்கிறேன்‌. ஆனால்‌, அவரோ, 
நான்‌ அதைப்பற்றிக்‌ கவலைப்பட வேண்டியதில்லை என்று 
கேட்டுக்கொண்டதுடன்‌ எனக்கு உற்சாகமூட்டும்‌ சில வார்த்தை 

, தெ. 16 


226 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


களையும்‌ கூறினார்‌. மேலும்‌, எல்லா ஐரோப்பியர்களும்‌ 
உங்கள்‌ இனத்தவர்மீது வெறுப்புக்‌ கொண்டிருக்கிறார்களென்று 
நீங்கள்‌ கருதக்கூடாது. உங்களுடைய துன்பங்களைக்‌ குறித்தும்‌ 
பகிரங்கமாக எதுவும்‌ சொல்லாமலேயே அனுதாபங்‌ காட்டு 
பவர்கள்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌ என்பதைப்பற்றி உங்களுக்குத்‌ ' 
தெரியாதிருக்கும்‌. ஆனால்‌ நான்‌ இருக்கும்‌ நிலைமையில்‌ அது 
எனக்குத்‌ தெரியாமல்‌ இருக்கமுடியாது என்பதை நீங்கள்‌ 
ஒப்புக்கொள்வீர்களா £ "' என்றார்‌. : 

அவர்‌ இவ்வளவு தெளிவாக எடுத்துரைத்த பின்னர்‌ நாள்‌ 
மறுபடியும்‌ அதைப்பற்றிப்‌ பேசியதே இல்லை. பின்னர்‌ 
ஸ்ரீ டோக்‌ ரோடீஷியாவில்‌ தமது புனித கைங்கரியத்தில்‌ 
ஈடுபட்டிருந்த சமயம்‌, சத்தியாக்கிரகப்‌ போராட்டம்‌ நிற்காமல்‌ 
கடந்து கொண்டிருக்கையில்‌ மரணமடைந்தார்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
பேப்டிஸ்ட்டுகள்‌ தங்கள்‌ ஆலயத்தில்‌ ஒரு கூட்டம்‌ கூட்டி 
என்னையும்‌, காலஞ்‌ சென்ற ஸ்ரீ காச்சலியா போன்ற மற்ற 
இந்தியர்களையும்‌ அதற்கு அழைத்திருந்தனர்‌. என்னை அதில்‌ 
பேசும்படியும்‌ கேட்டுக்கொண்டனர்‌1, 

சுமார்‌ பத்துத்‌ தினங்களுக்குப்‌ பிறகு, நடமாடுவதற்கு 
கான்‌ ஓரளவு பலம்‌ பெற்றவுடன்‌, அந்தத்‌ தெய்விகக்‌ குடும்பத்‌ 
தினரிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டேன்‌?. பிரிவு எனக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ பெரும்‌ துயரையே தந்தது. 


3. பூஜ்யர்‌ டோக்கின்‌ மரணத்திற்குப்‌ பிறகு அவருக்காக நடந்த பிரார்த்தனைக்‌ 
கூட்டத்திற்குக்‌ காந்திஜி சென்றிருத்தைப்பற்றியும்‌, அங்கு அவர்‌ பேசியதைக்‌ குறித்‌ 
தும்‌ ஸ்ரீ டோக்கின்‌ குமாரர்‌ ஸ்ரீ ஸி. எம்‌. டோக்‌ எழுதியிருப்பதரவது : 

1918 ஆகஸ்டு 15-ஆத்‌ தேதி ரொடீஷியாவில்‌ காலமான என்‌ தத்தை 
யாசின்‌ ஞாபகார்த்தப்‌ பிரார்த்தனைக்‌ கூட்டத்‌ திற்காக டர்பனிலிருந்து காந்திஜி 
ஜொஹன்னஸ்பர்க்குக்கு வந்து பிளீன்‌ தெருவிலிருந்த பேப்டிஸ்ட்‌ சர்ச்சில்‌ நடத்த 
பெருங்‌ கூட்டத்தில்‌ கலந்துகொண்டது எனக்கு இன்னும்‌ நினைவிருக்கிறது. பெரும்‌ 
பேசராட்டத்தின்போது தம்‌ நண்பர்‌ இந்திய சமூகத்திற்காகச்‌ செய்த பெருந்‌ 
தொண்டைப்பற்றி மிகுந்த துக்கத்துடன்‌ அக்கூட்டத்தில்‌ காந்திஜி பேசினார்‌. ** பூரண 
மான தன்னலத்‌ தியாகமே ஸ்ரீ டோக்கின்‌ வாழ்க்கை, படைத்தவருக்கே சகலத்தையும்‌ 
அவர்‌ அர்ப்பணம்‌ செய்து விட்டார்‌. ஆண்டவனின்‌ சேவைக்காக அவர்‌ கீர்த்திவாய்த்த 
தல்ல உடலுடன்‌ இனி எழுவார்‌” என்றார்‌. 

3, தாக்குண்டதால்‌ ஏற்பட்ட காயங்கள்‌ சீக்கிரத்தில்‌ ஆறாமலிருத்தபோது 
எவ்விதம்‌ மண்‌ பற்றுப்‌ போட்டுக்கொண்டு காந்திஜி குணம்‌ கண்டார்‌ என்பதைக்‌ 
குறித்து பூஜ்யர்‌ டோக்கின்‌ குமாரர்‌ ஸ்ரீ ஸி. எம்‌. டோக்‌ பின்னால்‌ எழுதிய கட்டுரை 
ஒன்றில்‌ வருமாறு குறிப்பிட்டிருக்கிறார்‌ : 

*“ அவருடைய காயங்கள்‌ சீக்கிரத்தில்‌ ஆறவில்லை. அவர்‌ பொறுமையை 
இழந்துவிட்டார்‌. சுத்தமான களிமண்ணை அடைபோலத்‌ தம்‌ முகத்தில்‌ பற்றாகப்‌ போட்‌ 
டால்‌ புண்‌ சீக்கிரத்தில்‌ ஆறிவிடும்‌ என்று என்‌ தந்தையிடம்‌ கூறினார்‌. எனவே, மேல்‌ 
மண்ணை வெட்டி எடுத்துவிட்டு, சுத்தமான அடிமண்ணைக்‌ கொண்டுவர ஒரு மண்‌ 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம்‌ 
ஐரோப்பிய ஆதரவு 


போராட்டத்தில்‌ இந்தியர்களுடைய கட்சியைத்‌ தீவிர 
மாக ஆதரித்து வந்த உயர்‌ பதவியிலிருந்த ஐரோப்பியர்களின்‌ 
தொகை அதிகமானதால்‌ இங்கு அவர்களனைவரையும்‌ ஒருங்கே 
வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது பொருத்தமாகும்‌. 
அவ்விதம்‌ செய்துகொண்டால்‌ பின்னால்‌ இந்தச்‌ சரித்திரத்தில்‌ 
அவர்கள்‌ பெயர்கள்‌ வரும்போது அவை வாசகர்களுக்குப்‌ 
புதியனவாக இரா. நானும்‌ அவர்களை அறிமுகப்படுத்துவதற்‌ 
காக இந்த உரையை இடையிடையே நிறுத்தவேண்டிய 
அவசியமும்‌ ஏற்படாது. அவர்கள்‌ பெயரை நான்‌ கூறிக்‌ 
கொண்டு வரும்‌ முறை, அவர்கள்‌ அளித்த சேவையின்‌ தன்மை 
யைக்‌ கொண்டோ அல்லது அவர்களைப்பற்றிப்‌ பொது 
மக்களுக்குள்ள மதிப்பின்படியோ அமைந்ததன்று. நான்‌ 
அந்த ஈண்பர்களைச்‌ சந்தித்துப்‌ பழகிய கால ஒழுங்கின்படியும்‌, 
போராட்டத்தில்‌ பல பகுதிகளில்‌ அவர்கள்‌ இந்தியர்களுக்கு 
உதவி செய்த சந்தர்ப்பங்களின்படியும்‌ அவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

முதலாவது பெயர்‌ ஸ்ரீ ஆல்பர்ட்‌ வெஸ்ட்‌. போராட்டத்‌ 
திற்கு முன்பிருந்தே இந்திய சமூகத்தினருடன்‌ இவர்‌ 
தொடர்பு கொண்டிருந்தார்‌. அதற்கு முன்னாலிருந்து என்னுடன்‌ 
நட்புக்‌ கொண்டிருந்தார்‌. ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ என்‌ காரியால 
யத்தை நான்‌ ஆரம்பித்தபோது என்‌ மனைவி என்னுடன்‌ 
இல்லை. 1903-ஆம்‌ வருடத்தில்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்து 


வெட்டி, கூடையுடன்‌ நான்‌ அனுப்பப்பட்டேன்‌. இம்மண்ணை ஒரு காலியான இடத்‌ 
தில்‌ அப்பொழுது வெட்டி எடுத்தேன்‌. அதே இடத்தில்‌ ஒரு யூதர்‌ ஆலயம்‌ 
இன்று எழும்பியிருக்கிறது. மண்ணைப்‌ பிசைந்து அடைபோல்‌ செய்தோம்‌. என்‌ 
தாயார்‌ அதைப்‌ பற்றாகப்‌ போட்டார்‌. என்ன நடந்திருக்கிறது என்பதைக்‌ 
கண்டதும்‌ டாக்டருக்கு வந்த கோபம்‌ இன்றும்‌ நினைவிருக்கிறது. தம்‌ பொறுப்பைக்‌ 
கைகழுவிவிடப்‌ போவதாகவும்‌ டாக்டர்‌ மிரட்டினார்‌. ஆனால்‌, ஸ்ரீ காந்தி குணமடைந்து 
இரண்டு தாட்களில்‌ எங்கள்‌ வீட்டுத்‌ தாழ்வாரத்தில்‌ சாய்வு நாற்காலியில்‌ உட்காரத்‌ 
தொடங்கிவிட்டார்‌. அந்த நாற்காலி இன்னும்‌ எங்கள்‌ வீட்டிலிருக்கிறது. * மகாத்மா 
காந்தி நாற்காலி? என்றே அதை இப்பொழுதும்‌ சொல்லி வருகிறோம்‌.” 

இதே சம்பவத்தைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ இவருடைய சகோதரி ஆலிவ்‌ டோக்‌, 
இத்த வைத்தியத்தைத்‌ தாம்‌ மறக்கவே இல்லை என்றும்‌, மத்திய ஆப்பிரிக்காவில்‌: 
அதைத்‌ தாம்‌ கையாண்டு பலருடைய உயிரைக்‌ காப்பாற்றியிருப்பதாகவும்‌ கூறுகிறார்‌. 


228 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


எனக்குத்‌ தந்தி வந்ததும்‌, நான்‌ திடீரென்று ஓர்‌ ஆண்‌ 
டிற்குள்‌ திரும்பிவிடலாம்‌ என்ற நம்பிக்கையுடன்‌ இந்தி 
யாவை விட்டுக்‌ கிளம்பியது வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம்‌, 
ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ நான்‌ காலையும்‌ மாலையும்‌ தவறாமல்‌ 
சைவச்‌ சாப்பாட்டு விடுதிக்குச்‌ சென்று சாப்பிட்டு வந்தேன்‌. 
அங்கு ஸ்ரீ வெஸ்ட்டும்‌ அடிக்கடி வருவது வழக்கம்‌. ஆகவே, 
அதனால்‌ எங்களுக்குள்‌ பழக்கம்‌ ஏற்பட்டது. அப்போது அவர்‌ 
மற்றொரு ஐரோப்பியருடன்‌ கூட்டாக ஓர்‌: அச்சுக்கூடத்தை 
நடத்தி வந்தார்‌. 1904-இல்‌ ஜொஹன்னஸ்பர்க்கிலிருந்த இந்தி 
யர்களிடையே ஒரு பயங்கரமான பிளேக்‌ நோய்‌ பரவியது. 
நோயாளிகளுக்குப்‌ பணிவிடை செய்வதில்‌ கான்‌ முழுவதும்‌ 
ஈடுபட்டிருந்தபடியால்‌ , சாப்பாட்டு விடுதிக்கு நான்‌ ஒழுங்‌ 
காகப்‌ போக முடிவதில்லை. அப்படி நான்‌ சென்றபோதிலும்‌ 
மற்றவர்கள்‌ அங்கு வருவதற்கு முன்னரே போய்விட்டுத்‌ 
திரும்பிவீடுவேன்‌. என்னை அணுகும்‌ ஆபத்து மற்றவர்களுக்கு. 
நேராமல்‌ இருப்பதற்காகவே அவ்வாறு செய்து வந்தேன்‌. 
ஸ்ரீ வெஸ்ட்‌, நோயாளிகளை நான்‌ பராமரித்து வருவதைக்‌ 
குறித்துப்‌ பத்திரிகைகளில்‌ படித்திருந்தார்‌. இரண்டு நாட்கள்‌ 
தொடர்ந்து என்னை அங்கே காணாதபடியால்‌ அவர்‌ மிகக்‌ 
கவலையுற்றார்‌. மூன்றாம்‌ நாள்‌ காலை ஆறு மணிக்கு நான்‌ 
வெளியே போகத்‌ தயாராகுமுன்னமே ஸ்ரீ வெஸ்ட்‌ வந்து 
கதவைத்‌ தட்டினர்‌. கதவைத்‌ திறந்தபோது மலர்ந்த 
முகத்துடன்‌ அவர்‌ நிற்பதைக்‌ கண்டேன்‌. 

“ உங்களைக்‌ காண நான்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி அடைகிறேன்‌. 
உங்களை உணவு விடுதியில்‌ காணாது போகவே கவலைப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தேன்‌. நான்‌ உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய 
முடியுமா என்பதைச்‌ சொல்லுங்கள்‌ '' என்றார்‌. 


“நோயாளிகளுக்கு நீங்கள்‌ பணிவிடை செய்ய முடியுமா" 
என்று நான்‌ விளையாட்டாகக்‌ கேட்டேன்‌. 


“ஏன்‌ முடியாது ? நான்‌ தயார்‌ '" என்றார்‌. 


அதற்குள்‌ நான்‌ என்‌ திட்டங்களை யோசனை செய்து 
கொண்டு, “ உங்களிடமிருந்து வேறு எந்தப்‌ பதிலையும்‌ நான்‌ 
எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால்‌, ஏற்கனவே நோயாளி 
களுக்குப்‌ பணிசெய்யப்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌. மேலும்‌, நான்‌ 
அதைவிடக்‌ கடினமான வேலை உங்களுக்குத்‌ தர நினைக்கிறேன்‌. 
மதன்ஜித்‌, இங்கே பிளேக்‌ நிவாரண வேலையில்‌ இருக்கின்ற 
படியால்‌ இந்தியன்‌ ஒப்பினியன்‌' அச்சுக்கூடத்தைக்‌ கவனிம்‌ 


ஐரோப்பிய ஆதரவு 229 


பதற்கு ஒருவருமில்லை. நீங்கள்‌ டர்பனுக்குச்‌ சென்று, அந்தப்‌ 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டால்‌, அது உண்மையாகவே 
பெரிய உதவியாக இருக்கும்‌. ஆனால்‌ நான்‌, அதற்காகத்‌ தங்‌ 
களுக்குப்‌ பெரிய ஊதியம்‌ எதுவும்‌ தர முடியாது. மாதம்‌ 
பத்து பவுனும்‌, லாபம்‌ ஏதாவது கிடைத்தால்‌ அதில்‌ பாதி 
யுமே என்னால்‌ கொடுக்க முடியும்‌" என்று சொன்னேன்‌. 


.. “அது கொஞ்சம்‌ கடினமான வேலைதான்‌. அதற்கு என்‌ 
கூட்டாளியின்‌ அனுமதியைக்‌ கேட்கவேண்டும்‌. ௮ தாடு 
வசூலிக்க வேண்டிய கடன்கள்‌ சில உண்டு. ஆயினும்‌ பாதக 
மில்லை. என்னுடைய முடிவான பதிலுக்காக மாலை வரை 
தாங்கள்‌ பொறுப்பீர்களா ?”' என்றார்‌. 


“ஆம்‌, ஆறு மணிக்குப்‌ பூங்காவில்‌ சந்திப்போம்‌ "' என்‌ 
றேன்‌. அப்படியே சந்தித்தோம்‌. ஸ்ரீ வெஸ்ட்‌, தமது கூட்‌ 
டாளியின்‌ அனுமதியைப்‌ பெற்றார்‌. கடன்களை வசூல்‌ செய்யும்‌ 
வேலையை என்னிடம்‌ விட்டுவிட்டு அடுத்த நாள்‌ மாலை ரெயிலில்‌ 
டர்பனுக்குப்‌ புறப்பட்டு விட்டார்‌. ஒரு மாதத்திற்குள்‌ அவரிட 
மிருந்து வந்த செய்தியில்‌, அச்சகம்‌ லாபகரமானதாக 
இல்லாததுடன்‌ உண்மையில்‌ நஷ்டம்‌ அடைந்து வரும்‌ வியாபார 
மாக இருப்பதாகவும்‌ கண்டிருந்தது. வசூலாகவேண்டிய 
பாக்கி அதிகமாக இருந்தது. கணக்குப்‌ புத்தகங்களும்‌ சரி 
யாக. வைக்கப்படவில்லை. சந்தாதாரர்களின்‌ பெயர்‌ விலாசம்‌ 
பற்றிய ஜாபிதா கூடச்‌ சரியாக இல்லை. மற்றவை 
களிலும்‌ நிர்வாகம்‌ ஒழுங்காக இல்லை. இவற்றை 
யெல்லாம்‌ குறை கூறுவதற்காக ஸ்ரீ வெஸ்ட்‌ எழுதவில்லை. 
தாம்‌ லாபத்தைக்‌ கருதாதபடியால்‌, எடுத்த காரியத்தைக்‌ 
கைவிடப்‌ போவதில்லை என்று உறுதி கூறியதுடன்‌, பத்திரிகைப்‌ 
பிரசுரத்திற்குச்‌ செலவாகும்‌ பணத்தை அதன்‌ விற்பனையி 
லிருந்தே சம்பாதித்துக்கொள்ள நீண்ட காலம்‌ ஆகும்‌ 
என்றும்‌ தெளிவாக எனக்குப்‌ புரியவைத்தார்‌. 


ஸ்ரீ மதன்ஜித்‌, ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ பத்திரிகைக்குச்‌ 
சந்தாதாரர்களைச்‌ சேர்க்கும்‌ பொருட்டும்‌, அச்சக நிர்வா 
கத்தைப்பற்றி என்னுடன்‌ கலந்து பேச நினைத்தும்‌ 
வந்திருந்தார்‌. ஒவ்வொரு மாதமும்‌ பெரிய நஷ்டத்தை 
நான்‌ ஈடு செய்ய வேண்டியிருந்தபடியால்‌ அதில்‌ நான்‌ 
இன்னும்‌ எவ்வளவு ஈஷ்டப்பட வேண்டியிருக்கும்‌ என்பதை 
ஓரளவுக்குத்‌ திட்டமாக அறிய விரும்பினேன்‌. மதன்ஜித்திற்கு 
அச்சுத்‌ தொழிலில்‌ எந்த விதமான அனுபவமும்‌ இல்லாத 


280 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


படியால்‌, அனுபவம்‌ வாய்ந்த ஒருவரை அவருடன்‌ சேர்த்து : 
விடுவது நலமென நான்‌ தொடக்கத்திலிருந்தே எண்ணி. 
வந்தேன்‌. அதற்குள்‌ பிளேக்‌ தொற்று நோய்‌ பரவவே, 
மதன்ஜித்‌ அந்த நெருக்கடியைச்‌ சமாளிக்கத்‌ தகுந்தவ 
ராகையால்‌ நோயாளிகளைக்‌ கவனிக்கும்‌ வேலையைத்‌ தந்தேன்‌. 
ஸ்ரீ வெஸ்ட்டுடைய எதிர்பாராத உதவியை ஏற்று, அவர்‌ 
தாற்காலிகமாகத்‌ தொற்று நோய்‌ நிற்குமட்டுமன்று, அவர்‌ அங்‌ 
குப்போய்‌ எப்பொழுதுமே இருக்கவேண்டுமெனக்‌ கூறினேன்‌. 
அதனால்தான்‌ பத்திரிகையின்‌ எதிர்காலத்தைப்பற்றி மேலே 
குறிப்பிட்ட அறிக்கையை அவர்‌ அனுப்ப வேண்டியதாயிற்று. 


கடைசியாகப்‌ பத்திரிகையும்‌ அச்சகமும்‌ எப்படி 
போனிக்ஸாக்குக்‌ கொண்டு போகப்பட்டு, ஸ்ரீ வெஸ்ட்டுக்கு. 
பத்து பவுனுக்குப்‌ பதிலாக முப்பது பவுன்‌ மாதப்படி 
கொடுக்கப்பட்டது என்பதை வாசகர்கள்‌ அறிவார்கள்‌. இந்த 
மாறுதல்கள்‌ அனைத்தையும்‌ ஸ்ரீ வெஸ்ட்‌ முழுதும்‌ ஒப்புக்‌ 
கொண்டார்‌. தமக்காகும்‌ செலவுகளைச்‌ சமாளிக்கக்‌ கொஞ்சங்‌ 
கூட அவர்‌ கவலைப்பட்டதை நான்‌ கண்டதே இல்லை. 
சமய ஆராய்ச்சியில்‌ தீவிரம்‌ இல்லாதவராயினும்‌, 
அவரிடம்‌ ஆழ்ந்ததோர்‌ தார்மிக உணர்வு இருப்பதைக்‌ 
கண்டேன்‌. அவர்‌ முற்றிலும்‌ சுயேச்சையான இயல்பீனர்‌. 
பல விஷயங்களைப்பற்றியும்‌ தாம்‌ நினைத்ததை அப்படியே 
சொல்வதற்கும்‌, கண்டதைக்‌ கண்டவாறு எடுத்துரைப்ப 
தற்கும்‌ அவர்‌ தயங்கமாட்டார்‌. மிகவும்‌ எளிய பழக்கங்கள்‌ 
உள்ளவர்‌. நாங்கள்‌ முதலில்‌. சந்தித்தபோது அவருக்கு 
மணமாகவில்லை. மிகவும்‌ தூய வாழ்க்கை நடத்தி வந்தார்‌ 
என்பதை நான்‌ அறிவேன்‌. சில ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ 
தம்‌ பெற்றோரைக்‌ காண இங்கிலாந்துக்குச்‌ சென்றபோது 
மணம்‌ செய்துகொண்டு திரும்பினர்‌. என்‌ ஆலோசனைப்‌ 
படியே தம்முடன்‌ தம்‌ மனைவியையும்‌ மாமியாரையும்‌, 
மணமாகாத சகோதரியையும்‌ அழைத்து வந்தார்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ மிக எளிய முறையில்‌ வாழ்க்கையை நடத்தி 
வந்தார்கள்‌. போனிக்ஸிலிருந்த இந்தியர்களுடன்‌ எல்லா 
விதத்திலும்‌ சகோதர அன்புடன்‌ பழகினார்கள்‌. கன்னி ஆடா 
வெஸ்ட்டுக்கு (தேவிபகின்‌ என்று அவரை நாங்கள்‌ அழைத்து 
வந்தோம்‌) அப்போது முப்பத்தைந்து வயது. இன்னும்‌ 
மணமாகவில்லை. தெய்வ பக்தியுடன்‌ வாழ்க்கையை நடத்தி 
வருகிறார்‌. போனிக்ஸில்‌ முதன்‌ முதல்‌ வந்தவர்களுக்கு. 
அவரும்‌ மிக உயர்ந்த பணியாற்றி வந்திருக்கிறார்‌. சிறு 
குழந்தைகளைப்‌ பார்த்துக்கொள்வது, அவர்களுக்கு ஆங்கிலம்‌' 


பில்‌ நடியேறியவர்களும்‌. 


யில்‌ முதன்‌ முதல 


ய, 
ய்‌ வை 1 
ய 
ல்‌. 
பர்த்து 
7 
ஆர்‌ ண்‌ 


போனிக்ஸ்‌ ருடியிருப்பில்‌ காந்தியும்‌ அவருடைய ஈமாக்களும்‌. 


ஐரோப்பிய ஆதரவு 291 


கற்றுத்‌ தருவது, பொதுச்‌ சமையலறையில்‌ சமைப்பது, 
வீடுகளைச்‌ சத்தம்‌ செய்வது, வரவு செலவுக்‌ கணக்குக்‌ குறித்து 
வைப்பது, அச்சகத்தில்‌ எழுத்துக்‌ கோப்பது ஆகிய பல 
வேலைகளை அவ்வப்பொழுது செய்து உதவினார்‌. தமக்கு 
வரும்‌ வேலை எதுவாக இருந்தாலும்‌ அதைச்‌ செய்வதற்கு 
அவர்‌ தயங்கியதே கிடையாது. அவர்‌ இப்போது 
போனிக்ஸில்‌ இல்லை. அதற்குக்‌ காரணம்‌, நான்‌ இந்தியா 
விற்குத்‌ திரும்பியதிலிருந்து அவருடைய மிகக்‌ குறைவான 
செலவுக்குக்கூட அச்சகத்தார்‌ பணம்‌ கொடுக்க முடியாமற்‌ 
போய்விட்டதுதான்‌. ஸ்ரீ வெஸ்ட்டின்‌ மாமியாருக்கு அப்போது 
வயது எண்பதுக்கு மேல்‌ இருக்கும்‌. அவர்களுக்குத்‌ தையல்‌ 
வேலையில்‌ திறமை அதிகம்‌ உண்டு. அதைக்கொண்டு தையல்‌ 
வேலை செய்து போனிக்ஸ்‌ - குடியிருப்பு இந்தியருக்கு அவர்‌ 
உதவி செய்தார்‌. போனிக்ஸில்‌ எல்லோரும்‌ அவரைப்‌ 
*பாட்டி' என்று அன்புடன்‌ அழைத்து, அவரைத்‌ தங்களுக்கு 
உண்மையிலேயே உறவினராகவும்‌ கருதினார்கள்‌. ஸ்ரீமதி 
வெஸ்ட்டைப்‌ பற்றி நான்‌ எதுவும்‌ சொல்லத்‌ தேவை 
யில்லை. ஒரு முறை போனிக்ஸ்‌ குடியிருப்பைச்‌ சேர்ந்த 
பலர்‌ சிறையில்‌ இருந்தபோது வெஸ்ட்‌ குடும்பத்‌ 
தினர்‌, மகன்லால்‌ காந்தியுடன்‌ சேர்ந்து, அந்த ஸ்தாபனத்‌ 
தின்‌ நிர்வாகப்‌ பொறுப்பு முழுவதையும்‌ எடுத்துக்‌ கொண்‌ 
டனர்‌. அச்சகத்தையும்‌, பத்திரிகையையும்‌ ஸ்ரீ வெஸ்ட்‌ கவ 
னித்து வந்ததுடன்‌, நானும்‌ மற்றவர்களும்‌ இல்லாத சமயத்‌ 
தில்‌, டர்பனிலிருந்து கோகலேக்கு அனுப்பவேண்டிய தந்தி 
களையும்‌ அனுப்பி வந்தார்‌. ஸ்ரீ வெஸ்ட்டும்‌ கைது செய்‌ 
யப்பட்டபோது, கோகலே மிகவும்‌ பதறிப்போய்‌ (ஆனல்‌ 
அவர்‌ உடனே விடுதலை ஆனூர்‌) ஸ்ரீ ஆண்ட்ரூஸையும்‌, பியர்‌ 
ஸனையும்‌ அனுப்பி வைத்தார்‌. 


அடுத்தபடியாக ஸ்ரீ ரிட்ச்‌ என்பவரைப்‌ பார்ப்போம்‌. 
அவரைப்பற்றி நான்‌ முன்பே எழுதியிருக்கிறேன்‌. போராட்டத்‌ 
திற்கு முன்பு அவர்‌ என்‌ காரியாலயத்தில்‌ சேர்ந்தார்‌. பிறகு என்‌ 
பணி கிடைக்காதபோது எனக்குப்‌ பதிலாக இருந்து தொழிலை 
நடத்துவதற்காகச்‌ சட்டம்‌ பயில இங்கிலாந்து சென்றார்‌. 
லண்டனில்‌ இருந்த தென்னாப்பிரிக்க பிரிட்டிஷ்‌ இந்தியக்‌ கமிட்‌ 
டியை நடத்தும்‌ முக்கிய கர்த்தாவாக அவர்‌ விளங்கினார்‌. 
ட்‌ ரனவர்‌ போலக்‌. ஸ்ரீ வெஸ்‌ ட்‌ என்பவரைப்‌ 
தவை தவறு லு எனக்குச்‌ சாப்பாட்டு விடுதியில்‌ எதிர்‌ 
பாராதவிதமாகக்‌ கிடைத்தது. அவரைப்‌ போலவே. இவரும்‌ 


292 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


* டிரான்ஸ்வால்‌ கிரிட்டிக்‌' என்ற பத்‌ திரிகையின்‌ உதவி ஆசிரியர்‌ 
பதவியை விட்டுவிட்டு, * இந்தியன்‌ ஒப்பினிய ? னில்‌ சேர்ந்தார்‌. 
அவர்‌ போராட்டம்‌ சம்பந்தமாக எங்ஙனம்‌ இந்தியாவிற்கும்‌ 
இங்கிலாந்துக்கும்‌ போக வேண்டியிருந்தது என்பது எல்லோ 
ருக்கும்‌ தெரியும்‌. ஸ்ரீ ரிட்ச்‌ இங்கிலாந்துக்குச்‌ சென்றபோது 
ஸ்ரீ போலக்கைப்‌ போனிக்ஸிலிருந்து ஜொஹன்னஸ்பர்க்குக்கு 
வருமாறு நான்‌ அழைத்தேன்‌. ஆரம்பத்தில்‌ அவர்‌ என்னிடம்‌ 
வேலை பயின்று, பிறகு முழுத்‌ தகுதி பெற்ற வக்கீலானார்‌. 
அதன்‌ பிறகு மணம்‌ செய்துகொண்டார்‌. ஸ்ரீமதி போலக்கை 
இந்தியாவில்‌ இருப்பவர்கள்‌ நன்கு அறிவார்கள்‌. அவர்‌ தம்‌ 
கணவரது வழியில்‌ ஒருபோதும்‌ குறுக்கிடாமல்‌ இருந்ததுடன்‌, 
போராட்டத்தில்‌ அவருக்கு முழுத்‌ துணையாகவும்‌ இருந்தார்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒத்துழையாமை இயக்க விஷயத்தில்‌ எங்க 
ளுடன்‌ ஒத்துப்போகவில்லை. எனினும்‌, இந்தியாவுக்குத்‌ தங்க 
ளால்‌ இயன்ற சிறந்த சேவையை இன்னும்‌ செய்துகொண்டு 
வருகிறார்கள்‌. ்‌ 
அடுத்தபடியாக ஸ்ரீ ஹெர்மன்‌ கால்லன்பாக்‌! என்பவ 
ரைச்‌ சொல்லவேண்டும்‌. அவரையும்‌ போராட்டத்திற்கு 
முன்பே எனக்குத்‌ தெரியும்‌. அவர்‌ ஒரு ஜெர்மானியர்‌. 
மகாயுத்தம்‌ வராதிருந்தால்‌ அவர்‌ இப்போது இந்தியா 
வில்‌ இருந்திருப்பார்‌. ஆழ்ந்த உணர்ச்சிகளும்‌, பரந்த 
அனுதாபங்களும்‌, குழந்தையைப்‌ போன்ற எளிமையும்‌ வாய்ந்‌ 
தவர்‌. அவர்‌ கட்டடச்‌ சிற்பத்தைத்‌ தொழிலாகக்‌ கொண் 
டவர்‌. எனினும்‌, எந்த வேலையையும்‌, அது எவ்வளவு இழி 
வாக இருப்பினும்‌ தமது கெளரவத்திற்குக்‌ குறைவான 
தெனக்‌ கருதாதவர்‌. ஜொஹன்னஸ்பர்க்கிலிருந்த என்‌ குடித்‌ 
தனத்தை எடுத்துவிட்ட பிறகு நான்‌ அவருடன்‌ தங்கயிருக்‌ 
தேன்‌. ஆனால்‌ வீட்டுக்காகும்‌ செலவில்‌ என்‌ பங்கைக்‌ கொடுக்க 
நான்‌ விரும்பினல்‌ அவர்‌ மிகவும்‌ வருந்துவார்‌. அத்துடன்‌, 
அவரது வீட்டுச்‌ செலவு அதிகமாகக்‌ குறைவதற்கு கான்‌ 
காரணமாக இருந்ததாகவும்‌ சொல்லுவார்‌. அதுவும்‌ உண்மையே. 
ஆனால்‌, எனக்கும்‌ ஐரோப்பிய ஈண்பர்களுக்குமிடையே இருந்த 


3. உலகமே கைவிட்டாலும்‌ தான்‌ மாத்திரம்‌ காந்திஜியை என்றுமே விட்டுப்‌ 
பிரிவதில்லை என்ற திடமான பிரதிக்ஞைகொண்டு தென்னாப்பிரிக்காவில்‌ மகாத்மா 
வுடன்‌ இருந்து பணியாற்றிய ஜெர்மன்‌ யூதர்‌ ஹெர்மன்‌ கால்லன்பாக்‌; இந்தியா 
வுக்கு வத்து தாமும்‌ மகாத்மாவுடன்‌ ஒருகுடும்பம்போல வாழவேவண்டும்‌ 
என அதிக ஆர்வம்‌ கொண்டிருந்தார்‌. 1944-இல்‌ மகாத்மா தோயுற்றிருத்த காலத்‌ 
தில்கூட அவருக்குக்‌ கடிதம்‌ எழுதிக்கொண்டிருந்த கால்லன்பாக்‌ சில மாதங்களில்‌ 
இறந்துவிட்டார்‌. 


ஐரோப்பிய ஆதரவு 223 


சொந்தத்‌ தொடர்புகளைப்பற்றி விவரிக்க இது இடமில்லை. 
ஜொஹன்னஸ்பர்க்கிலிருந்த சத்தியாக்கிரகக்‌ கைதிகளின்‌ 
குடும்பங்களை ஒரே இடத்தில்‌ குடிவைக்க நாங்கள்‌ தீர்மா 
னித்தபோது, கால்லன்பாக்‌ தம்முடைய பெரிய பண்ணையை 
வாடகை இல்லாமல்‌ கொடுத்தார்‌. அதைப்பற்றிப்‌ பின்னர்‌ 
கவனிப்போம்‌. கோகலே ஜொஹன்‌ளஸ்பர்க்குக்கு வந்த 
போது அவர்‌ தங்குவற்காக ஸ்ரீ கால்லன்பாக்கின்‌ வீட்டில்தான்‌ 
சமூகத்தினர்‌ ஏற்பாடு செய்திருந்தனர்‌. இதனை அப்பெரியாரும்‌ 
விரும்பினர்‌. கோகலேயை வழியனுப்புவதற்கு ஜான்ஜிபார்‌! 
வரையில்‌ கால்லன்பாக்‌ என்னுடன்‌ வந்தார்‌. போலக்குடன்‌ 
இவரும்‌ கைது செய்யப்பட்டுச்‌ சிறைத்‌ தண்டனையையும்‌ அனுப 
வித்தார்‌. கடைசியாக கோகலேயைக்‌ காண்பதற்காக நான்‌ 
இங்கிலாந்து சென்றபோது, கால்லன்பாக்கும்‌ என்னுடன்‌ இருந்‌ 
தார்‌. ஆனால்‌ நான்‌ இந்தியா திரும்பியபோது, யுத்தத்தின்‌ 
, காரணமாக என்னுடன்‌ இந்தியாவுக்கு வர அவருக்கு அனுமதி 
கிடைக்கவில்லை. மற்ற எல்லா ஜெர்மானியர்களையும்‌ போலவே 
இவரும்‌ இங்கிலாந்தில்‌ சிறை வைக்கப்பட்டார்‌. யுத்தம்‌ 
முடிந்தவுடன்‌ இவர்‌ ஜொஹன்னஸ்பர்க்குக்குத்‌ திரும்பி, 
மீண்டும்‌ தம்‌ தொழிலை ஆரம்பித்தார்‌. 


கன்னி ஸோஞ்சா ஷிலெஸின்‌ என்ற பெயருடைய 
பெருந்தன்மைவாய்ந்த பெண்மணியை இப்போது நான்‌ வாசகர்‌ 
களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்‌. அவருடைய குணத்தைப்‌ 
பற்றி ஸ்ரீ கோகலே கூறிய கருத்தை நான்‌ இங்குக்‌ குறிப்பிடா 
மல்‌ இருக்கமுடியாது. அவர்‌, மனிதருடைய குணங்களை மதிப்பிடு 
வதில்‌ அற்புதமான ஆற்றல்‌ மிக்கவர்‌. நான்‌ அவருடன்‌, டெல 
கோவா விரிகுடாவிலிருந்து ஜான்ஜிபார்‌ வரையில்‌ சென்ற 
கப்பல்‌ பிரயாணத்தின்போது அமைதியாகப்‌ பேசப்‌ பல வாய்ப்‌ 
புக்கள்‌ கிடைத்தன. கோகலே தென்னாப்பிரிக்காவிலிருந்த 
இந்திய, ஐரோப்பியத்‌ தலைவர்களுடன்‌ பழகியிருந்தார்‌. அச்சம 
யம்‌ முக்கியஸ்தர்களாக இருந்தவர்களின்‌ பண்புகளைப்பற்றி 
அவர்‌ நுணுக்கமாக ஆராய்ந்து பேசி வந்தபோது, கன்னி 
ஷிலெஸினுக்கு மற்றவர்களைவிட முக்கிய ஸ்தானம்‌ அளித்துப்‌ 
பேசியது எனக்கு நன்றாக ஞாபகத்திற்கு வருகிறது. 
“கன்னி ஷிலெஸினிடம்‌ நான்‌ கண்ட தூய்மையையும்‌, ஒரே 


1.  ஜான்ஜிபார்‌ - கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கருகிலுள்ள ஒரு தீவு. சப்பல்‌ 
துறைமுகம்‌. அடிக்கடி பூகம்பங்களால்‌ சேதம்‌ அடைத்திருக்கிறது. கிராம்பு, தேங்காய்‌, 
கொப்பரை அங்கே உண்டாகும்‌ பொருள்கள்‌. 227 சதுர மைல்‌ பரப்புடையது. 1951-இல்‌ 
இதன்‌ ஜனத்தொகை 97,970. 


234 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


உறுதியான கடமை யுணர்ச்சியையும்‌, பெருந்‌ திடசித்தத்தை 
யும்‌ வேறு யாரிடமும்‌ காண்பதரிது. கைம்மாறு எதுவும்‌ ௧௫. 
தராமல்‌ அவர்‌ இந்தியருக்காக அனைத்தையும்‌ தியாகம்‌ செய்தது 
கண்டு நான்‌ திகைத்துப்‌ போனேன்‌. இந்தப்‌ பண்புகள்‌ 
எல்லாவற்றுடன்‌ அவருடைய மகத்தான திறமையையும்‌ 
சக்தியையும்‌ சேர்த்துப்‌ பார்க்கும்போது அவரை உம்முடைய 
இயக்கத்திற்கு ஒரு விலை மதிக்கவொண்ணாத செல்வமென்றே 
சொல்லவேண்டும்‌. நீங்கள்‌ அவரை மிகவும்‌ போற்றி அன்‌ 
புடன்‌ வைத்துக்கொள்ளவேண்டுமென்று கான்‌ சொல்லத்‌ 
தேவையில்லை யெனினும்‌ அதைச்‌ சொல்லுகிறேன்‌ '' என்றார்‌ 
கோகலே. என்னுடன்‌ கன்னி டிக்‌ என்ற ஸ்காட்லாந்து 
பெண்மணி ஒருவர்‌ சுருக்கெழுத்தினராக வேலை செய்ய 
வந்தார்‌. தூய்மைக்கும்‌ ஈம்பகத்திற்கும்‌ சிறந்த எடுத்துக்காட்‌ 
டாக இருந்தார்‌ அவர்‌. என்‌ வாழ்க்கையில்‌ எத்தனையோ 
கசப்பான அனுபவங்களைக்‌ கண்டிருந்தபோதிலும்‌, உயர்ந்த 
குணமும்‌ சீலமும்‌ வாய்ந்த பல இந்தியர்களும்‌, ஐரோப்பியர்‌ 
களும்‌ எனக்கு ஈண்பர்களாக வாய்த்தது என்‌ பாக்கிய 
மாகும்‌. மணமானதும்‌ கன்னி டிக்‌, என்னை விட்டுப்‌ பிரிந்து 
போய்விட்டார்‌. அப்போது ஸ்ரீ 'கால்லன்பாக்‌, என்னிடம்‌ 
கன்னி ஷிலெஸினை அறிமுகப்படுத்தி, '' இந்தப்‌ பெண்ணின்‌ 
தாய்‌ இவளை என்னிடம்‌ ஒப்படைத்திருக்கிறார்‌. இவள்‌ -உண்‌ 
மையும்‌, புத்திக்‌ கூர்மையும்‌ வாய்ந்தவள்‌. எனினும்‌, குறும்பும்‌ 
துறுதுறுப்பும்‌, பற்றமும்‌ உள்ளவள்‌. சில சமயங்களில்‌ 
மரியாதைக்‌ குறைவாகவும்‌ நடந்துகொண்டு விடுவாள்‌. உங்‌ 
களால்‌ இவனை வைத்துச்‌ சமாளிக்க முடியுமானால்‌ வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. வெறும்‌ சம்பளத்திற்காக மட்டும்‌ நான்‌ இவளை 
உங்களிடம்‌ விட்டுப்‌ போகவில்லை '' என்று சொன்னார்‌. கான்‌ 
ஒரு கல்ல சுருக்கெழுத்தாளருக்கு மாதம்‌ 20 பவுன்‌ வரை 
சம்பளம்‌ கொடுக்கத்‌ தயாராக இருந்தேன்‌. ஆனால்‌ கன்னி 
ஷிலெஸினின்‌ திறமையைப்பற்றி எனக்கு ஒன்றும்‌ தெரி 
யாது. ஸ்ரீ கால்லன்பாக்‌ அவருக்கு முதலில்‌ மாதம்‌ 6 பவுன்‌ 
தந்தால்‌ போதுமென்று சொன்னார்‌. கானும்‌ ஒப்புக்கொண் 
டேன்‌. கன்னி ஷிலெஸினும்‌ விரைவில்‌ தன்‌ குறும்பு அம்‌ 
சங்களை என்னிடம்‌ காட்ட ஆரம்பித்தார்‌. ஆனால்‌ ஒரு மாதத்‌ 
திற்குள்‌ என்‌ உள்ளத்தை வென்று விட்டார்‌. அவர்‌ எந்த 
நேரமாயினும்‌, இரவு பகல்‌ என்று பாராமல்‌, உழைக்கத்‌ 
தயாராக இருந்தார்‌. 

கடுமையானது அல்லது செய்ய முடியாதது என்று 
அவருக்கு எதுவுமே கிடையாது. அப்போது அவருக்கு வயது 


ஐரோப்பிய ஆதரவு 285 


பதினறு தான்‌. எனினும்‌, என்‌ கட்சிக்காரர்கள்‌, என்னுடன்‌ 
உழைத்து வந்த சத்தியாக்கிரகிகள்‌ அனைவர்‌ மனத்தையும்‌ 
தன்னுடைய சூது வாதற்ற தன்மையினாலும்‌, சேவை 
செய்ய வேண்டுமென்ற ஆர்வத்தினலும்‌ கவர்ந்து 
விட்டார்‌. இந்த இளம்‌ பெண்‌, விரைவில்‌ எனது கரரியால 
யத்தில்‌ மட்டுமே யல்லாமல்‌ இயக்கம்‌ முழுவதற்குமே 
நன்னடத்தை நிலவுவதற்கு உத்தரவாதியாகவும்‌ கரவலாளி 
யுமாக விளங்கினார்‌. நாங்கள்‌ நினைத்திருந்த ஏதாவது வழியின்‌ 
நியாயத்தையும்‌ நேர்மையையும்பற்றி அவருக்குச்‌ சந்தேகம்‌ 
வரும்போதெல்லாம்‌ என்னுடன்‌ தாராளமாகத்‌ தருக்கம்‌ 
செய்வார்‌; அதைப்பற்றித்‌ தனக்குப்‌ பூரணமாக நம்பிக்கைவரும்‌ 
வரையில்‌ சும்மா இருக்கமாட்டார்‌. சேட்‌ காச்சலியாவைத்‌ 
தவிர, மற்ற எல்லாத்‌ தலைவர்களும்‌ சிறையில்‌ இருந்தபொழுது 
கன்னி ஷிலெஸினுடைய பொறுப்பில்‌ ஏராளமான பணமும்‌ 
கணக்குகளும்‌ இருந்தன. பலதரப்பட்ட மனப்போக்குடைய 
ஊழியர்களை வைத்து நடத்த வேண்டிய பொறுப்பும்‌ அவருக்கு 
இருந்தது. அந்தச்‌ சமயத்தில்‌ சேட்‌ காச்சலியாகூட 
அவருடைய உதவியை நாடி அவர்‌ ஆலோசனையைக்‌ கேட்ப 
துண்டு. அப்போது ஸ்ரீ டோக்‌ பொறுப்பில்‌, * இந்தியன்‌ ஒப்பி 
னியன்‌' இருந்தது. பழுத்த திறமை வாய்ந்த அந்த நிபுணர்‌ 
கூட * இந்தியன்‌ ஒப்பினிய 'னுக்காகத்‌ தாம்‌ எழுதும்‌ கட்டுரை 
களை இப்பெண்‌ பார்த்த பிறகே அனுப்பச்‌ சொல்லுவார்‌. அவர்‌ 
ஒரு முறை என்னிடம்‌, “ கன்னி ஷிலெஸின்‌ அங்கில்லாம 
லிருந்தால்‌ என்‌ வேலையைப்‌ பற்றி எனக்கே திருப்தி ஏற்பட்‌ 
டிருக்க முடியாது. அவர்‌ செய்த உதவியின்‌ மதிப்பை நான்‌ 
எவ்வளவு பாராட்டினாலும்‌ போதாது. பல தடவைகளில்‌ அவர்‌ 
எடுத்துக்காட்டிய திருத்தங்களையும்‌, சேர்க்கைகளையும்‌ அவை 
தகுதியானவை என்று உணர்ந்து ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறேன்‌'' 
என்று சொன்னார்‌. பட்டாணியரும்‌, படேல்களும்‌, முன்னால்‌ 
ஒப்பந்தக்‌ கூலிகளாக இருந்தவர்களும்‌, இந்தியர்களில்‌ எல்லா 
வகுப்பினரும்‌, வயதினரும்‌ அவரைச்‌ சூழ்ந்துகொண்டு அவர்‌ புத்தி 
மதியை நாடி அவர்‌ யோசனையைப்‌ பின்பற்றினர்‌. தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ இருந்த ஐரோப்பியர்கள்‌ பொதுவாக, இந்தியர்கள்‌ 
இருந்த ரெயில்‌ பெட்டிகளில்‌ பயணம்‌ செய்வதில்லை. டிரான்ஸ்‌ 
வாலிலோ அப்படிச்‌ செய்வதற்கு தடையும்‌ விதிக்கப்பட்டி 
ருந்தது. ஆயினும்‌ கன்னி ஷிலெஸின்‌ வேண்டுமென்றே மற்றச்‌ 
சத்தியாக்கிரகிகளைப்‌ போல்‌ இந்தியர்களுக்காக இருந்த மூன்‌ 
ருவது வகுப்புப்‌ பெட்டியில்‌ உட்கார்ந்துகொண்டு, அதில்‌ 
குறுக்கிடும்‌. ரெயில்வே அதிகாரிகளை எதிர்ப்பதும்‌ உண்டு. 


296 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கன்னி ஷிலெஸின்‌ ஒரு நாள்‌ கைது செய்யப்படுவார்‌ என்று 
நான்‌ பயந்தேன்‌. அவரும்‌ அதை எதிர்பார்த்தார்‌. அவ 
ருடைய திறமையும்‌, இயக்கத்தின்‌ நுட்பங்களைப்பற்றி அவர்‌ 
நன்றாக அறிந்திருந்ததும்‌, சத்தியாக்கிரகிகளுடன்‌ அவருக்‌ 
கிருந்த செல்வாக்கும்‌ டிரான்ஸ்வால்‌ சர்க்காருக்குத்‌ தெரிந்‌ 
தன. ஆயினும்‌ அவரைக்‌ கைது செய்வதில்லை என்ற கொள்‌ 
கையையும்‌, ஒரு பெண்ணுக்குத்‌ தரும்‌ மரியாதையையும்‌ அனு 
சரித்துக்‌ கைது செய்யாமல்‌ இருந்துவிட்டனர்‌. கன்னி ஷிலெஸின்‌ 
தனது மாத ஊதியமாகிய ஆறு பவுனை அதிகமாக்கும்படி 
கேட்கவோ, விரும்பவோ இல்லை. அவருடைய தேவைகளில்‌ 
சில எனக்குத்‌ தெரிய வந்தபோது நானே அவருக்குப்‌ 
பத்து பவுன்‌ தர ஆரம்பித்தேன்‌. அதையும்‌ அவர்‌ 
மிகவும்‌ தயக்கத்துடன்‌ ஏற்றுக்கொண்டு அதற்கு மேற்‌ 
கொண்டு எதுவும்‌ வேண்டாம்‌ என மறுத்துவிட்டார்‌. 
“எனக்கு அதிகம்‌ வேண்டியதில்லை, என்‌ தேவைக்கு 
வேண்டியதற்கு அதிகமாக நான்‌ எதையாவது எடுத்துக்‌ 
கொண்டால்‌, உங்களிடம்‌ இருக்கும்‌ எந்தக்‌ கொள்கை என்னைக்‌ 
கவர்ந்ததோ அந்தக்‌ கொள்கைக்கே நான்‌ துரோகம்‌ செய்வ 
தாகும்‌” என்று சொல்லி என்‌ வாயை அடைத்துவிட்டார்‌. 
கன்னி ஷிலெஸின்‌ எதுவரை படித்திருந்தார்‌ என்று வாசகர்கள்‌ 
ஒரு வேளை கேட்கலாம்‌. அவர்‌ கேப்‌ சர்வகலசாலையில்‌ 
இண்டர்மீடியட்‌ பரீட்சையில்‌ தேறியிருந்தார்‌. சுருக்கெழுத்து 
முதலியவற்றில்‌ டிப்ளோமாவும்‌ முதல்‌ வகுப்பில்‌ பெற்றிருந்‌ 
தார்‌. போராட்டம்‌ முடிந்ததும்‌ பல்கலைக்கழகப்‌ பட்டம்‌ 
பெற்று இப்பொழுது டிரான்ஸ்வாலில்‌ சர்க்கார்‌ பெண்கள்‌ 
பள்ளி ஒன்றில்‌ தலைமை ஆசிரியை பதவி வகித்துக்கொண்‌ 
டிருக்கிறார்‌. 


1. காத்திஜியிடம்‌ அதிக பக்தியுள்ள காரியதரிசியாகத்‌ தென்னாப்பிரிக்காவிவிருந்த 
கன்னி ஷிலெஸின்‌, 1942-இல்‌ சிறைப்பட்ட மகாத்மா, நோயுடன்‌. 1944-இல்‌ விடுதலை 
யாகிய பீறகு அவருக்கு எழுதியிருத்த கடிதத்தைக்‌ குறித்து ஸ்ரீ பியாரிலால்‌ 
எமகாத்மா காத்தி - கடைசிக்‌ கட்டம்‌' என்ற நூலில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. அம்மாது 
காந்திஜிக்கு எழுதியதாவது: “*தீங்கள்‌ கஷ்டப்படுவதற்காக வருத்துகிறேனெனினும்‌ 
நீங்கள்‌ தோயுற்றிருந்ததற்காக நான்‌ அதிகக்‌ கவலையை அடைத்துவிடவில்லை- 
ஏனெனில்‌, இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்னால்‌ நீங்கள்‌ பிரிந்துவிடமாட்டீர்கள்‌ 
என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. உண்மையிலேயே தீங்கள்‌ மாத்திரம்‌ விரும்பு 
வீர்களானால்‌, உங்களுக்கு 125 வயதாகும்‌ வரையில்‌ நீங்கள்‌ வாழ்வீர்கள்‌ என்பதில்‌ 
எனக்குச்‌ சிறிதளவும்‌ சந்தேகமே இல்லை." 


பிறகு சான்பிரான்சிஸ்கோ சமாதான மகாநாட்டில்‌ காற்திஜியைச்‌ சந்தித்து 
அங்கிருந்து அவருடனேயே தானும்‌ இந்தியாவுக்கு வரலாம்‌ என்று எதிர்பார்த்துக்‌ 
கொண்டு இருப்பதாகவும்‌ அப்பெண்மணி எழுதினார்‌. '*சமாதான மகா நாட்டுக்குத்‌ 


ஐரோப்பிய ஆதரவு 237 


ஹெர்பர்ட்‌ கிட்சின்‌ என்பவர்‌ பளிங்கு போல்‌ மாசற்ற 
உள்ளம்‌ வாய்ந்த ஓர்‌ ஆங்கிலேய மின்சார நிபுணர்‌. அவர்‌ 
போயர்‌ போரின்போது எங்களுடன்‌ வேலை செய்துகொண் 
டிருந்தார்‌. சிறிது காலம்‌, * இந்தியன்‌ ஒப்பினியன்‌' ஆசிரிய 
ராகவும்‌ இருந்தார்‌. அவர்‌, வாழ்க்கை முழுவதும்‌ பிரம்மசாரி 
யாகவே இருந்தார்‌. 


நான்‌ இதுவரையிலும்‌ குறிப்பிட்டு வந்துள்ளவர்கள்‌ என்‌ 
னுடன்‌ நெருங்கிப்‌ பழகியவர்கள்‌. அவர்களை டிரான்ஸ்வாலி 
லுள்ள ஐரோப்பியப்‌ பிரமுகர்கள்‌ என்று சொல்லிவிட முடியாது. 
எனினும்‌ அந்த ஐரோப்பிய வகுப்பினரும்‌ எங்களுக்கு அதிக 
உதவியாக இருந்தனர்‌. அவர்களில்‌ மிகவும்‌ செல்வாக்கு 
வாய்ந்தவர்‌, ஸ்ரீ ஹோஸ்கன்‌ என்பவர்‌. அவர்‌ தென்னாப்பிரிக்‌ 
காவீல்‌ வர்த்தகக்‌ குழுக்களின்‌ முன்னாள்‌ தலைவராகவும்‌, 
டிரான்ஸ்வால்‌ சட்டசபையின்‌ அங்கத்தினராகவும்‌ இருக்கார்‌. 
அவரைப்பற்றி வாசகர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாகி 
யிருக்கிறது. அவர்‌ சத்தியாக்கிரக இயக்கத்திற்கு ஆதரவு 
காட்டிய ஐரோப்பியர்கள்‌ கமிட்டியின்‌ தலைவராகவும்‌ இருக்‌ 
தார்‌. போராட்டத்தின்‌ மும்முர நிலையில்‌, சத்தியாக்கிரகிகளுக்‌ 
கும்‌ சர்க்காருக்கும்‌ இடையே தொடர்பு கொள்வதற்கே இடம்‌ 
இல்லாதிருந்தது. அதற்குக்‌ காரணம்‌, சத்தியாக்கிரகிகள்‌ 
கேர்முகமாகச்‌ சர்க்காருடன்‌ தொடர்புகொள்ளும்‌ கொள்கையை 
ஆட்சேபித்தார்கள்‌ என்பது அல்ல. தன்னுடைய சட்டங்களை 
மீறுகிறவர்களிடம்‌ சர்க்கார்‌ இயற்கையாகவே கலந்தாலோசிக்‌ 
காது என்பதனாலேயே சர்க்காருடன்‌ நேரடித்‌ தொடர்பு 
இல்லாது போயிற்று. அந்தச்‌ சமயத்தில்‌ இந்தக்‌ கமிட்டி, 
இந்தியருக்கும்‌ சர்க்காருக்கும்‌ மத்தியஸ்தம்‌ செய்வதாக 
அமைத்தது. 
தங்களுடன்‌ வர, காசியதரிசிகள்‌ போதவில்லையென்றால்‌ போகும்‌ வழியில்‌ இப்படியே 
வாருங்கள்‌, தானும்‌ உடன்‌ வருகிறேன்‌.” என்றும்‌ எழுதினார்‌. 

இதற்குப்‌ பதிலளித்த மகாத்மா, “ நாண்‌ தென்னாப்பிரிக்காவுக்கு வருவதற்கோ 
அமெரிக்கா போவதற்கோ எவ்விதச்‌ சந்தர்ப்பமும்‌ இருப்பதாக நினைக்கவில்லை. ஆணால்‌ 
தான்‌ வந்தாலும்‌ வராவிட்டாலும்‌ ஒரு நாள்‌ நீங்கள்‌ இங்கு வந்து உங்கள்‌ 
மீத நாட்களை இத்தியாவில்‌ கழிப்பீர்கள்‌ என எதிர்பார்க்கிறேன்‌ "! என்று எழுதினார்‌. 
அடுத்த கடிதத்தில்‌, * தீங்களும்‌ தானுமில்லாமலேயே சான்பிரான்சிஸ்கோ 
சமாளித்துக்கொண்டது என்பதைக்‌ கண்டிருப்பீர்கள்‌. ஆனால்‌, நீங்கள்‌ ஒரு தான்‌ 
இங்கு வருவீர்கள்‌ எண நினைக்கிறேன்‌. 125 வருடங்களைப்‌ பற்றிய கதையை எழு 
தலாம்‌ என தப்பியிருக்கிறேன்‌. நான்‌ அதை எழுதும்வரை பொறுமையாக இருங்‌ 
கள்‌." என்றும்‌ மகாத்மா எழுதினார்‌. இதற்குப்‌ பதிலளித்த அப்பெண்மணி, 
* அத்தப்‌ , பதிப்பின்‌ ஒரு பகுதிவையாவது தொகுக்கும்‌ உதலியாசிரியர்‌ பணிசெய்யும்‌ 
பாக்கியம்‌ எனக்குக்‌ கிட்டும்‌ என்றே நம்புகிறேன்‌." என எழுதினார்‌. ஆனால்‌, 
அவர்‌ மகாத்மாவின்‌ வாழ்தானில்‌ இந்தியாவுக்கு வரவேயில்லை. 


238 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஸ்ரீ ஆல்பர்ட்‌ கார்ட்ரைட்டை நான்‌ முன்பே வாசகர்‌ 
களுக்கு அறிமுகம்‌ செய்திருக்கிறேன்‌. பூஜ்யர்‌ சார்லஸ்‌ பிலிப்சு 
என்பவரும்‌ ஸ்ரீ டேடோக்கைப்‌ போலவே எங்களுடன்‌ 
சேர்ந்துகொண்டு உதவிசெய்தார்‌. ஸ்ரீ பில்லிப்ஸ்‌ டிரான்ஸ்வாலில்‌ 
காங்கிரிகேஷனல்‌ சபைக்குக்‌ குருவாக இருக்தார்‌. அவருடைய 
சிறந்த மனைவியாரும்‌ எங்களுக்கு அதிக சேவைகள்‌ செய்‌ 
தார்கள்‌. மூன்றாவது பாதிரியாரான பூஜ்யர்‌ ட்யூட்னி டிரு, 
புளும்பாண்டீனின்‌ தினசரிப்‌ பத்திரிகையான “பிரெண்ட்‌ 'டின்‌ 
ஆசிரியப்‌ பதவியை ஏற்பதற்காக மதத்‌ தொடர்புடைய வேலை 
களைத்‌ துறந்தவர்‌. இவர்‌ ஐரோப்பியரின்‌ கடுமையான எதிர்ப்‌ 
பையும்‌ பொருட்படுத்தாமல்‌ தம்முடைய தினசரியின்‌ மூலமாய்‌ 
இந்தியர்களின்‌ இயக்கத்தை ஆதரித்தார்‌. தென்னாப்பிரிக்கா 
வின்‌ சிறந்த பேச்சாளர்களில்‌ இவரும்‌ ஒருவர்‌. “பிரிட்‌ 
டோரியா நியூஸ்‌ ' என்ற பத்திரிகையின்‌ ஆசிரியரான ஸ்ரீ வியர்‌ 
ஸ்டென்ட்‌ என்பாரும்‌ அவரைப்‌ போலவே தாமாகவே முன்‌ 
வந்து உதவி செய்தார்‌, 


ஒரு முறை பிரிட்டோரியாவின்‌ நகர மண்டபத்தில்‌, 
மேயரின்‌ தலைமையில்‌, இந்திய இயக்கத்தைக்‌ கண்டனம்‌ 
செய்வதற்காகவும்‌, கறுப்புச்‌ சட்டத்தை ஆதரிப்பதற்காவும்‌ 
ஐரோப்பியர்களின்‌ பெருங்கூட்டம்‌ ஒன்று நடந்தது. 
அப்பொழுது ஸ்ரீ வியர்‌ ஸ்டென்ட்‌ ஒருவர்‌ மாத்திரமே, இந்தியர்‌ 
களுக்கு எதிராக இருந்த பெருவாரியான ஐரோப்பியர்களை 
எதிர்த்துப்‌ பேசினார்‌. உட்காரும்படி தலைவர்‌ இட்ட கட்டளை 
யைக்கூட மீறி உட்கார மறுத்தார்‌. ஐரோப்பியர்கள்‌ அவர்‌ 
மீது கை வைப்பதாகவும்‌ பயமுறுத்தினர்‌. அவர்‌ அசையாத 
உறுதியுடன்‌ சிங்கத்தின்‌ வீரியத்தோடு நின்றார்‌. கடைசியாக 
நிறைவேற்ற இருந்த தீர்மானத்தை நிறைவேற்றாமலேயே 
கூட்டம்‌ கலைந்துவிட்டது. 


எந்தச்‌ சங்கத்திலும்‌ முறைப்படி சேராவிடினும்‌, எங்களுக்கு 
உதவி செய்ய இருந்த எந்த வாய்ப்பையும்‌ தவறவிடாமல்‌ 
சேவை செய்த இன்னும்‌ பல ஐரோப்பியர்களின்‌ பெயர்களை 
யும்‌ இங்குக்‌ குறிப்பிட முடியும்‌. ஆனால்‌ முன்று பெண்மணி 
களைப்பற்றிச்‌ சில வார்த்தைகள்‌ கூறிவிட்டு இந்த அத்தியா 
யத்தை முடிக்க நினைக்கிறேன்‌. அவர்களில்‌ ஒருவர்‌, லார்டு 
ஹாப்ஹவுஸ்‌ என்பவரின்‌ புதல்வியான கன்னி ஹாப்ஹவுஸ்‌. 
அவர்‌ போயர்‌ யுத்தம்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ நடந்துகொண் 


ஐரோப்பிய ஆதரவு 239 


டிருந்தபோது லார்டு மில்னரின்‌ விருப்பத்திற்கு மாறாக 
டிரான்ஸ்வாலை அடைந்து, எவருடைய உதவியுமின்றித்‌ தனி 
யாகப்‌ போயர்ப்‌ பெண்களின்‌ இடையே நடமாடி, லார்டு 
கிட்சனர்‌, தம்முடைய புகழ்பெற்ற-உண்மையில்‌ மிகக்கேடான- 
“திறை முகாம்களை ' டிரான்ஸ்வாலிலும்‌, பிரீ ஸ்டேட்டிலும்‌ 
அமைத்தபோது, அவர்களை உறுதியாக கிற்கும்படி 
ஊக்குவித்தார்‌. போயர்‌ யுத்தத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ 
ஆங்கிலேயரின்‌ கொள்கை முழுவதும்‌ அநியாயமானது என்று 
அவர்‌ உறுதியாக நம்பினார்‌. காலஞ்சென்ற ஸ்ரீ ஸ்டெட்டை 
போல இவரும்‌, அந்த யுத்தத்தில்‌ இங்கிலாந்து 
தோல்வி அடைய வேண்டுமென்று இறைவனிடம்‌ பிரார்த்தனை 
செய்தார்‌. இவ்விதம்‌ போயர்களுக்காக சேவை செய்த 
இவர்‌, போயர்கள்‌ தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தைத்‌ 
தமது சக்திகளையெல்லாம்‌ திரட்டிச்‌ சமீபத்தில்‌ எதிர்த்‌ 
திருந்தும்‌, இப்பொழுது தங்கள்‌ மடமையினல்‌ ஏற்பட்ட 
பகை காரணமாக இந்தியர்களுக்கு விரோதமாக அநியாயம்‌ 
செய்வதை அறிந்ததும்‌ மிகவும்‌ அதிர்ச்சி அடைந்தார்‌. 
போயர்களுக்கு அவர்பால்‌ மிகுந்த மதிப்பும்‌ அன்பும்‌ 
இருந்தன. ஜெனரல்‌ போத்தாவிடம்‌ அவருக்கு நெருங்கிய 
நட்பு இருந்தது. போயர்களிடம்‌ கறுப்புச்‌ சட்டத்தை ரத்து 
செய்ய வேண்டிய அவசியத்தைக்‌ குறித்துத்‌ தம்மால்‌ ஆன 
அளவு சிபாரிசும்‌ செய்தார்‌. 

இரண்டாவது பெண்மணி கன்னி ஆலிவ்‌ ஷிரீனர்‌ 
என்பவர்‌. நான்‌ ஏற்கெனவே அவரைக்‌ குதித்து 
முந்திய அத்தியாயத்தில்‌ குறிப்பிட்டிருக்கிறேன்‌. தென்னாப்‌ 
பிரிக்காவின்‌ உள்ளத்தைக்‌ கவர்வதான ஒரு பெயர்‌ ஷிரீனர்‌ 
என்பது. ஆகவே, கன்னி ஷீரீனருக்கு மணமானபோது, தென்னாப்‌ 
பிரிக்காவிலுள்ள ஐரோப்பியர்கள்‌ மத்தியில்‌ ஷிரீனர்‌ என்ற 
பெயர்‌ மறந்து போய்விடாமல்‌ இருக்க வேண்டும்‌ என்பதற்‌ 
காக இவர்‌ கணவர்‌ இவர்‌ பெயரையே தாமும்‌ வைத்துக்‌ 
கொண்டார்‌. இது போலிக்‌ கெளரவத்திற்காக அல்ல. 
ஏனெனில்‌, கன்னி ஷீரீனர்‌ எவ்வளவுக்‌ கெவ்வளவு அதிகமாகப்‌ 
படித்திருந்தாரோ அவ்வளவுக்‌ கவ்வளவு தம்‌ பழக்க வழக்கங்‌ 
களில்‌ எளிமையும்‌, உள்ளத்தில்‌ பணிவும்‌ கொண்டிருக்தார்‌. அவ 
ருடன்‌ கெருங்கிப்பழகும்‌ பாக்கியம்‌ எனக்குக்‌ கிடைத்தது. தம்மு 
டைய நீக்கிரோ வேலைக்காரர்களுக்கும்‌ தமக்கும்‌ எந்த விதமான 
வித்தியாசமும்‌ இருப்பதாக அவர்‌ கருதியதில்லை. ' கனவுகள்‌ ' 
என்ற நூலுக்கும்‌ மற்றும்‌ பல புத்தகங்களுக்கும்‌ ஆசிரியை 
அவர்‌. சமைக்கவோ, பாத்திரங்களைக்‌ கழுவவோ, துடைப்‌ 


240 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பத்தைப்‌ பிடிக்கவோ எப்பொழுதும்‌ தயங்கிய தில்லை. அத்தகைய 
உடல்‌ உழைப்பு, தம்மைப்‌ பாதிப்பதற்குப்‌ பதிலாகத்‌ தம்‌ 
இலக்கியத்‌ திறமையை ஊக்குவித்து மொழியிலும்‌ எண்ணத்‌ 
திலும்‌ நிறைவையும்‌ நிதானத்தையும்‌ தந்ததாக அவர்‌ நினைத்‌ 
திருந்தார்‌. தென்னாப்பிரிக்காவிலுள்ள ஐரோப்பியரிடம்‌ தமக்‌ 
குள்ள செல்வாக்கின்‌ முழுப்‌ பலத்தையும்‌ இந்தத்‌ 
திறமை வாய்ந்த அம்மையார்‌, இந்திய இயக்கத்திற்காக 
உதவினர்‌. 

முன்றுவதான பெண்மணி, தென்னாப்பிரிக்காவில்‌ ஒரு பழங்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவரான கன்னி மால்டினோ என்பவர்‌. 
அவரும்‌ வயது முதிர்ந்தவர்‌. தம்மால்‌ முடிந்த அளவிற்கு 
இந்தியருக்கு உதவி செய்தார்‌. 

ஐரோப்பியர்கள்‌ காட்டிய இத்தனை அனுதாபமும்‌ என்ன 
பயனை அளித்தது என்று வாசகர்கள்‌ கேட்கலாம்‌. அவர்கள்‌ 
தந்த ஆதரவினால்‌ விளைந்த பயன்களை விவரிப்பதற்காக இந்த 
அத்தியாயம்‌ எழுதப்படவில்லை. மேல விளக்கியிருக்கும்‌ 
அந்த நண்பர்களில்‌ சிலர்‌ ஆற்றிய பணியே, கிடைத்த பல 
னுக்கு ஓர்‌ அளவு சான்று பகரும்‌. இயக்கத்தின்‌ பலன்‌ இயக்‌ 
கத்திலேயே அடங்கியிருப்பது என்பதே சத்தியாக்கிரகத்தின்‌ 
தன்மையாகும்‌. தன்னு தவி, தியாகம்‌, கடவுளிடம்‌ பக்தி ஆகி 
யவற்றை அடிப்படையாகக்‌ கொண்டது, சத்தியாக்கிரகம்‌. 
உதவி செய்த ஐரோப்பியர்களின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிட்டிருப்‌ 
பதன்‌ கோக்கம்‌, அவர்கள்பால்‌ சத்தியாக்கிரகிகளுக்குள்ள 
நன்றியைக்‌ காட்டுவதேயாகும்‌. அவர்களைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடாமல்‌ போனால்‌ இந்தச்‌ சரித்திரம்‌ உண்மையில்‌ 
நிறைவற்றதாகும்‌. விவரமான முழுப்பெயர்ப்‌ பட்டியலையும்‌ தர 
நான்‌ முயற்சி செய்யவில்லை. ஆனால்‌, ஒரு சிலரை மட்டும்‌ 
குறிப்பிட்டதன்‌ மூலம்‌ இந்தியரின்‌ ஈன்றியை எல்லோருக்கும்‌ 
அறிவித்துள்ளேன்‌. இரண்டாவதாக, சுத்தமான மனத்துடன்‌ 
செய்யப்படும்‌ எல்லா வேலைகளும்‌, பயனை அளித்தே தீரும்‌. 
அவற்றின்‌ பலன்‌ நம்‌ கண்களுக்குத்‌ தெரிந்தாலும்‌ சரி, தெரி 
யாது போனாலும்‌ சரி, இந்த நம்பிக்கை சத்தியாக்கிரகி என்ற 
வகையில்‌ எனக்கு உண்டு. கடைசியாகவும்‌ முக்கியமாகவும்‌, 
சத்தியத்தோடு கூடிய எல்லா இயக்கங்களும்‌, தாமாகவே 
எல்லா வகையிலும்‌ களங்கமற்றதும்‌ தன்னலமற்றதுமான 
உதவியைத்‌ தம்முள்‌ ஐக்கியமாக்கிக்‌ கொள்கின்றன என்பதைக்‌ 


ஐரோப்பிய ஆதரவு 241 


காட்ட முயன்றிருக்கிறேன்‌. இது தெளிவாகவில்லை என்றால்‌ 
மீண்டும்‌ இதை நான்‌ தெளிவாக்க விரும்புகிறேன்‌. போராட்‌ 
டத்தின்போது, ஐரோப்பிய ஆதரவைச்‌ சம்பாதிப்பதற்காக 
எடுத்த முயற்சி, அதை முயற்சி என்று கொள்ளும்‌ பட்சத்தில்‌, 
சத்தியத்தை விட்டுப்‌ பிறழாமல்‌ சத்தியத்தையே கடைப்பிடிக்‌ 
கும்‌ முயற்சியே அது என்று சொல்லவேண்டும்‌. வேறுவிதமான 
முயற்சி எதுவும்‌ எடுக்கப்படவில்லை. இயக்கம்‌ ஐரோப்பிய ஈண்‌ 
பர்களைக்‌ கவர்க்ததென்றால்‌, அதன்‌ இயல்பான சக்திய 
அதற்குக்‌ காரணமாகும்‌. 


தெ. 18 


இருபத்து நான்காவது அத்தியாயம்‌ 
உள்ளுக்குள்‌ மேலும்‌ சங்கடங்கள்‌. 


இருபத்திரண்டாவது அத்தியாயத்தில்‌ எங்களில்‌ 
உள்ளுக்குள்‌ இருந்த கஷ்டங்களைப்பற்றி ஓரளவுக்கு அறிந்‌ 
திருக்கிறோம்‌. நான்‌ ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ தாக்கப்பட்டபோது 
என்‌ குடும்பத்தினர்‌ போனிக்ஸில்‌ வசித்து வக்தபடியால்‌ அவர்‌ 
களுக்கு என்னைப்பற்றிய கவலை ஏற்பட்டது இயற்கையே. 
ஆனல்‌ .போனிக்ஸிலிருந்து ஜொஹன்னஸ்பர்க்‌ வருவதற்குப்‌ 
பிரயாணத்திற்கு வேண்டிய பணம்‌ அவர்களால்‌ சமாளிக்க 
முடியாமல்‌ இருந்தது. ஆகவே, நான்‌ சுகம்‌ அடைந்த பின்னர்‌ 
அவர்களைப்‌ போய்ப்‌ பார்ப்பது அவசியமாயிற்று. 


என்‌ வேலை விஷயமாக, கான்‌ அடிக்கடி டிரான்ஸ்வாலுக்கும்‌ 
கேட்டாலுக்கும்‌ போய்‌ வருவதுண்டு. நேட்டாலிலிருந்த ஈண்பர்‌ 
களின்‌ கடிதங்களிலிருந்து, ஒப்பந்தத்தைப்பற்றி நேட்டாலிலும்‌ 
முற்றிலும்‌ தவறான கருத்து இருந்தது என்பதை அறிந்திருந்‌ 
தேன்‌. ஒப்பந்தத்தைப்பற்றி பா தகமாகக்‌ குற்றஞ்சாட்டி 
எழுதப்பட்ட கடிதங்கள்‌, * இந்தியன்‌ ஒப்பினியன்‌ ' விலாசத்‌ 
திற்கு ஒரு கற்றை வந்திருந்தன. சத்தியாக்கிரகப்‌ போராட்டம்‌ 
டிரான்ஸ்வால்‌ இந்தியர்களை மட்டிலுமே பொறுத்ததாக இருந்த 
தெனினும்‌, நேட்டால்‌ இந்தியரின்‌ அனுதாபத்தையும்‌ ஆதர 
வையும்‌ நாங்கள்‌ அவசியம்‌ தேடத்தான்‌ வேண்டும்‌. டிரான்ஸ்‌ 
வால்‌ போராட்டத்தை வெறும்‌ உள்ளூர்‌ விஷயமாகக்‌ கருதுவ 
தற்கில்லை. டிரான்ஸ்வாலிலுள்ள இந்தியர்‌, உண்மையாகவே 
தென்னாப்பிரிக்காவில்‌ உள்ள 'எல்லா இந்தியர்கள்‌ சார்பாகவும்‌ 
போராடிக்கொண்டிருந்தனர்‌. அக்காரணத்தாலும்‌ நான்‌ டர்ப 
னுக்குப்‌ போய்‌ அங்கு இருந்துவந்த தவறான கருத்துக்களை 
அகற்றுவது மிகவும்‌ அவசியமாயிற்று. ஆகவே, டர்பனுக்குப்‌ 
போகவேண்டிய முதல்‌ வாய்ப்புக்‌ கிடைத்ததும்‌ நான்‌ புறப்‌ 
பட்டேன்‌. 

டர்பனில்‌ இந்தியர்களின்‌ பொதுக்கூட்டம்‌ ஒன்று கூட்டப்‌ 
பட்டது. நான்‌ கூட்டத்தில்‌ தாக்கப்படலாமென்றும்‌, ஆகை 
யால்‌ நான்‌ அதற்குப்‌ போகக்கூடாது என்றும்‌, போனாலும்‌ 
என்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ளத்‌ தகுந்த ஏற்பாடுகளுடன்‌ 


உள்ளுக்குள்‌ மேலும்‌ சங்கடங்கள்‌ 243 


செல்லவேண்டுமென்றும்‌ முன்னதாகவே சில நண்பர்கள்‌ 
என்னிடம்‌ எச்சரித்திருந்தார்கள்‌. இந்த இரண்டில்‌ எதையும்‌ 
செய்யக்கூடிய நிலையில்‌ கான்‌ இல்லை. தன்‌ எஜமானன்‌ அழைக்‌ 
கும்போது, பயத்தால்‌ பதில்‌ கொடுக்கத்‌ தவறும்‌ ஒருவன்‌, ஓர்‌ 
*ஊழியன்‌' என்ற பெயருக்கே தகுதியற்றவலுகிறான்‌. எஜ 
மானனின்‌ தண்டனைக்குப்‌ பயந்தாலும்‌ அப்பெயர்‌ அவனுக்குத்‌ 
தகுதியில்லை. சேவைக்கென்றே மேற்கொண்டிருக்கும்‌ பொது 
ஜனத்தொண்டு கத்தி முனைமேல்‌ நடப்பதைப்‌ போன்றது. 
புகழ்ச்சியை ஏற்கத்‌ தயாராக இருக்கும்‌ ஊழியன்‌ இகழ்ச்‌ 
சிக்குப்‌ பயந்து ஓடமாட்டான்‌. ஆகவே, நான்‌ குறிப்பிட்ட 
நேரத்தில்‌ கூட்டத்திற்குச்‌ சென்றேன்‌. ஒப்பந்தம்‌ எப்படி 
ஏற்பட்டது என்பதை விவரித்துக்‌ கூறியதோடு கூட்டத்தினர்‌ 
கேட்ட கேள்விகளுக்கும்‌ பதில்‌ அளித்தேன்‌. கூட்டம்‌ இரவு எட்டு 
மணிக்கு நடந்தது. கூட்ட நடவடிக்கை முடியும்‌ தறுவாயில்‌ 
பட்டாணியர்‌ ஒருவர்‌ பெரிய தடியுடன்‌ மேடைக்கு ஓடி 
வந்தார்‌. அதே சமயத்தில்‌ விளக்குகளும்‌ அணைக்கப்பட்டன. 
கான்‌ உடனே நிலைமையை உணர்க்தேன்‌. தலைமை தாங்கிய 
சேட்‌ தாவுத்‌ முகம்மது மேஜை மேல்‌ ஏறி நின்று அந்தக்‌ 
குழப்பத்தை அடக்க முயன்றார்‌. மேடையில்‌ இருக்தவர்களில்‌ 
சிலர்‌ என்னைக்‌ காக்கும்‌ பொருட்டு என்னைச்‌ சூழ்ந்துகொண் 
டனர்‌. தாக்குதல்‌ ஏற்படக்கூடுமென்று எதிர்பார்த்துப்‌ 
பயந்த நண்பர்கள்‌, அதனால்‌ விளையக்கூடிய எதற்கும்‌ தயாராக 
வந்திருந்தனர்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ தம்‌ பையில்‌ கைத்‌ 
துப்பாக்கி வைத்திருந்தார்‌. அதை எடுத்து வெற்று வேட்டு 
ஒன்றும்‌ சுட்டார்‌. அதற்குள்‌ கலகத்திற்குக்‌ காரணமான 
குழப்பம்‌ சூழ்வதைக்‌ கண்ட பார்ஸி ருஸ்தம்ஜி, கடும்‌ வேகத்‌ 
துடன்‌ போலீஸ்‌ நிலையத்திற்குச்‌ சென்று, சூப்பரின்டெண்‌ 
டெண்ட்‌ அலெக்ஸாண்டருக்குத்‌ தெரிவித்தார்‌. அவர்‌ ஒரு 
போலீஸ்‌ படையை அனுப்பி வைத்தார்‌. கூட்டத்திலூடே 
போலீஸ்காரர்கள்‌ எனக்கு வழி செய்து என்னைப்‌ பார்ஸி ருஸ்தம்‌ 
ஜியின்‌ வீட்டுக்கு அழைத்துக்‌ கொண்டு போய்விட்டார்கள்‌. 


மறுகாள்‌ காலையில்‌ பார்ஸி ருஸ்தம்ஜி டர்பனில்‌ இருக்த 
பட்டாணியர்கள்‌ எல்லோரையும்‌ ஒன்று கூட்டி, என்‌ மேல்‌ 
அவர்களுக்கு இருத்த குறைகளை என்னிடம்‌ முறையிீடும்படி 
கேட்டார்‌. கான்‌ அவர்களைச்‌ சந்தித்துச்‌ சமாதானம்‌ செய்ய 
முயற்சி செய்தேன்‌. ஆனால்‌ அதில்‌ கான்‌ வெற்றி பெறவில்லை. 
கான்‌ சமூகத்திற்குத்‌ துரோகம்‌ செய்துவிட்டதாக அவர்‌ 
களுக்கு ஏற்கனவே மனத்தில்‌ கன்றாகப்‌ பதிந்துவிட்டது. அந்த 


244 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 
விஷத்தை அகற்றும்‌ வரையில்‌ அவர்களிடம்‌ விவாதிப்பதில்‌, 
பயன்‌ இல்லை. சந்தேகம்‌ என்ற புற்றுநோயை விவாதத்‌ 
திலும்‌ விளக்கங்களினாலும்‌ போக்க முடியாது. 


அன்றே டர்பவிலிருக்து போனிக்ஸாக்குப்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றேன்‌. முந்திய இரவு என்னைப்‌ பாதுகாத்த ஈண்பர்கள்‌, 
என்னைத்‌ தனியாகப்‌ போக விடுவதற்கு விரும்பாமல்‌ தாஜ்‌ 
களும்‌ என்னுடன்‌ போனிக்ஸாக்கு வருவதாக அறிவித்தனர்‌. 
நான்‌ அவர்களிடம்‌, “நீங்கள்‌ என்னையும்‌ மீறி வந்தால்‌, 
நான்‌ அதைத்‌ தடுக்க முடியாது. ஆனால்‌ போனிக்ஸ்‌ ஒரு. 
காடு. அங்கு வசிப்பவர்கள்‌ நாங்கள்‌ மட்டுந்தான்‌. காங்கள்‌ 
உங்களுக்காக உணவுகூட அளிக்க முடியாமல்‌ இருந்தால்‌ நீங்‌ 
கள்‌ என்ன செய்வீர்கள்‌ £”' என்று கேட்டேன்‌. அந்த ஈண்பர்‌ 
களில்‌ ஒருவர்‌, “அது எங்களைப்‌ பயமுறுத்திவிடாது. எங்‌ 
கக்‌ கவனித்துக்கொள்ள எங்களுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 
நாங்கள்‌ போர்‌ செய்யும்‌ போக்குடன்‌ இருப்பதால்‌ 
உங்களுடைய பண்டகசாலையிலிருந்து திருடுவதை யார்‌ 
தடுக்கமுடியும்‌ "' என்று பதில்‌ அளித்தார்‌. ஆகவே, நாங்கள்‌ 
சந்தோஷமான ஒரு கோஷ்டியாக போனிக்ஸ்‌ சென்றோம்‌. 


இப்படித்‌ தாமே வந்த பாதுகாப்பாளர்களின்‌ தலைவர்‌ 
ஜாக்‌ முதலி. இவர்‌ நேட்டாலில்‌ பிறந்த தமிழர்‌. அங்கு 
நன்றாகப்‌ பயிற்சி பெற்ற குஸ்திக்காரர்‌ என்று இந்தியரிடையே 
பெயர்‌ பெற்றவர்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ குஸ்தி வித்தையில்‌ 
வெள்ளையரிலோ, கறுப்பு மனிதரிலோ அவருக்கு இணையாக 
எவருமே இல்லை என்றே அவரும்‌, அவருடைய சகாக்களும்‌ 
நம்பினர்‌. ்‌ 

மழை பெய்யும்போது தவீர மற்றச்‌ சமயங்களிலெல்லாம்‌ 
திறந்த வெளியில்‌ படுத்து உறங்குவது தென்னாப்பிரிக்காவீல்‌ 
பல ஆண்டுகளாக என்‌ வழக்கம்‌. இப்போது அந்தப்‌ பழக்‌ 
கத்தை மாற்றிக்கொள்ள கான்‌ தயாராக இல்லை. அதனால்‌ 
தரமே வந்த காவலாளர்‌ இரவெல்லாம்‌ எனக்குக்‌ காவல்‌ இருக்கத்‌ 
தீர்மானித்தனர்‌. அவர்களுடைய நோக்கத்திலிருந்து அவர்‌ 
களுடன்‌ வேடிக்கையாகப்‌ பேசி அவர்களைத்‌ திருப்ப முயற்சி செய்‌ 
தேன்‌. என்னைக்‌ காக்க அவர்கள்‌ இருக்கின்றனர்‌ என்ற உணர்ச்சி 
ஏற்படுவதே என்‌ பலவீனம்‌ என்பதை கான்‌ ஒப்புக்கொண்டு 
தான்‌ ஆகவேண்டும்‌. அவர்களுடைய காவல்‌ இராமலிருக்தால்‌ 
கான்‌ அவ்வளவு கவலையற்றுத்‌ தூங்கியிருக்க முடியுமாவென்றும்‌ 
வியந்தேன்‌. ஒரு சிறு ஓசைகூட என்னைத்‌ திடுக்கிடச்‌ 
செய்து எழுப்பியிருக்கும்‌. ஆண்டவனிடம்‌ எனக்கு உறுதி 


உள்ளுக்குள்‌ மேலும்‌ சங்கடங்கள்‌ 245 
யான நம்பீக்கை , இருக்கிறதென்று நம்புகிறேன்‌. பல ஆண்டு 
களாக, மரணம்‌ என்பது வாழ்க்கையில்‌ ஒரு பெரிய 
மாறுதலே தவிர வேறெதுவும்‌ இல்லையென்றும்‌, அது எப்பொ 
மூது நேரினும்‌ வரவேற்க வேண்டுமென்ற கருத்தையும்‌ என்‌ 
அறிவுக்கு எட்டியவாறு ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறேன்‌. 
மரணபயம்‌ உட்பட எல்லா பயங்களையுமே என்‌ மனத்தி 
லிருந்து அடியோடு ஒழித்துவிடுவதற்காகப்‌ பெருமுயற்சியை 
யோசித்தே செய்திருக்கிறேன்‌. ஆயினும்‌, பல நாட்களாகக்‌ 
காமைலிருந்த ஒரு ஈண்பனைச்‌ சந்திக்கப்‌ போகிறோம்‌ என்ற 
நினைப்பு ஒருவருக்கு எந்தவித ஆனந்தத்தை அளிக்குமோ 
அதே போன்ற மகிழ்ச்சி, வரப்‌ போகும்‌ மரணத்தைப்பற்றி 
நினைக்கும்போது, பல சந்தர்ப்பங்களில்‌ என்‌ வாழ்க்கையில்‌ 
ஏற்படவில்லை என்பது என்‌ நினைவுக்கு வருகிறது. ஆகவே, 
பலத்துடன்‌ இருக்க வேண்டும்‌ என்று மனிதன்‌ என்னதான்‌ 
முயற்சிகளைச்‌ செய்தும்‌ பல சமயங்களிலும்‌ பலவீனமாகவே 
இருக்கிறான்‌. புத்தியளவில்‌ நின்று உள்ளத்தின்‌ ஆழத்தில்‌ 
ஊடுருவாத அறிவு, வாழ்க்கை அனுபவங்களின்‌ நெருக்கடி 
யான சமயங்களுக்குப்‌ பயனற்றுப்‌ போகிறது. மேலும்‌ ஒருவர்‌ 
வெளியிலிருந்து உதவியைப்‌ பெற்று அதை ஏற்றுக்கொண்டு 
விடும்போது, உள்ளுக்குள்ளிருந்க ஆத்மபலம்‌ ஆவியாகப்‌ 
பறந்துவிடுகிறது. ஆகையால்‌ அத்தகைய மயக்குகளுக்கு 
உள்ளாகாமல்‌ சத்தியாக்கிரகி எப்பொழுதும்‌ ஜாக்கிரதையாக 
இருக்க வேண்டும்‌. 


நான்‌ போனிக்ஸில்‌ இருந்தபோது ஒரு காரியம்‌ செய்தேன்‌. 
ஒப்பந்தத்தைப்பற்றி நிலவிய தப்பபிப்பிராயங்களைப்‌ போக்கும்‌ 
வகையில்‌ அதிகமாக எழுதினேன்‌. ' இந்தியன்‌ ஒப்பினி'யனில்‌ 
வெளியிட, ஒப்பந்தத்தைப்‌ பற்றி இருவருக்கிடையே நடந்ததாக 
ஒரு கற்பனை உரையாடலை வரைந்தேன்‌. அதில்‌ ஒப்பக்‌ 
தத்தைப்பற்றிய சாதக பாதகங்களை நுட்பமாக அலசி 
விளக்கி இருந்தேன்‌. இந்த உரையாடல்‌ ஒரு நல்ல பயனை 
விளைவித்தது என்றே நம்புகிறேன்‌. டிரான்ஸ்வால்‌ இந்தியர்‌ 
கொண்ட தப்பபிப்பிராயம்‌ தொடர்ந்து இருந்து வந்தால்‌, 
உண்மையில்‌ ஆபத்தான பலனை உண்டாக்கியிருக்கும்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ ஒப்பந்தத்தைக்‌ குறித்து நீண்ட காலம்‌ தப்பபிப்‌ 
பிராயம்‌ கொண்டிருக்கவில்லை என்பது தெரிய வந்தது. 
ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது தள்ளிவிடுவதா 
என்பது டிரான்ஸ்வால்‌ இந்தியரையே பொறுத்தது. அவர்‌ 
களும்‌, அவர்களுடைய தலைவனும்‌ ஊழியனுமாகிய நானும்‌ 


246 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கடுஞ்சோதனைக்கு உட்பட்டிருந்தோம்‌. இறுதியில்‌ தாமாகவே 
பதிவு செய்துகொண்டுவீடாத இந்தியர்‌ எவருமே இல்ல, 
பதிவு செய்ய மனுச்‌ செய்தவர்களின்‌ தொகை அதிகமாக 
இருந்தபடியால்‌ அதிகாரிகள்‌ கடினமாக வேலை செய்ய 
வேண்டியதாயிற்று. மிகக்‌ குறைந்த காலத்திற்குள்‌ இந்தியர்‌ 
ஒப்பந்தத்தில்‌ தங்கள்‌ பங்கைப்‌ பூர்த்தி செய்து 
விட்டனர்‌. சர்க்கார்‌ கூட இதை ஒப்புக்கொள்ள வேண்டிய 
தாயிற்று. தப்பபிப்பிராயம்‌ மிகவும்‌ கடுமையாகவே 
இருக்தஜெெனினும்‌ ஓர்‌ அளவுக்குத்தான்‌ இருந்தது 
என்பதை நான்‌ காண முடிந்தது. பட்டாணியர்களில்‌ 
சிலர்‌, தங்கள்‌ இஷ்டம்‌ போல்‌ பலாத்காரத்தில்‌ இறங்க 
ஆரம்பித்துவீட்டதால்‌, பரபரப்பு அதிகமாக இரும்‌ 
தது. ஆனால்‌ அப்படிப்பட்ட பலாத்காரமான குழப்பத்தைப்‌ 
பாகுபடுத்திப்‌ பார்க்கும்பொழுது பல சமயங்களில்‌, அவை 
அடிப்படையில்‌ ஆதாரம்‌ இல்லாதவைகளாகவே ஆகிவிடுகின்‌ 
றன. அதுபோல்‌, அவை அநேகமாகத்‌ தாற்காலிகமானவையாக 
வும்‌ இருக்கின்றன. ஆயினும்‌, பலாத்காரத்தைக்‌ கண்டதும்‌ நாம்‌ 
தைரியத்தை இழந்துவிடுவதால்‌, இன்று உலகில்‌ அது ஒரு சக்தி 
யாக இருக்கிறது. ஆனால்‌, இதைப்‌ பற்றி நாம்‌: அமைதியாக 
ஆலோசித்தோமானால்‌, அப்படிப்‌ பயப்படுவதற்கு எந்தவிதக்‌ 
காரணமும்‌ இல்லை என்பது புலனாகும்‌. மீர்‌ ஆலமும்‌ அவருடைய 
நண்பர்களும்‌ என்னைக்‌ காயப்படுத்தியதற்குப்‌ பதிலாக என்‌ 
உடலையே அழித்திருந்ததாகவே வைத்துக்கொள்வோம்‌. 
அவர்களுடைய நோக்கிலிருந்தே அவர்கள்‌ வேறு விதமாக 
கடந்துகொண்டிருக்க முடியாது என்று சமூகம்‌ கருதி, கலக்‌ 
கமும்‌ பரபரப்பும்‌ இன்றித்‌ தவறிழைத்தவர்களை மன்னித்து 
வீடுகிறது என்றும்‌ வைத்துக்கொள்வோம்‌. அப்படிப்பட்ட 
உயர்ந்த நோக்கு, சமூகத்திற்குத்‌ தீங்குக்குப்‌ பதிலாகப்‌ 
பெரிய நன்மையையே விளைத்திருக்கும்‌ ; : எல்லா மனஸ்தாபங்‌ 
களும்‌ மறைந்திருக்கும்‌. தவறான வழியில்‌ சென்று தாங்கள்‌ செய்த 
குற்றங்களைக்‌ குறித்து மீர்‌ ஆலத்திற்கும்‌ அவருடைய நண்பர்க 
ஞக்கும்‌ கண்‌ திறந்திருக்கும்‌. என்னைப்‌ பொறுத்தவரையில்‌, 
சத்தியாக்கிரக மார்க்கத்தில்‌ சென்றுகொண்டிருக்கும்போதே, 
அதாவது சத்தியத்தைப்‌ பின்பற்றும்போதே, தான்‌ தேடா 
மலே மரணத்தை அடைவதைவிடச்‌ சிறந்தது: வேறு 
எதுவும்‌ ஒரு சத்தியாக்கிரகிக்கு இருக்க முடியாது. பகை 
மைக்கே இடம்‌ அளிக்காததும்‌, தன்னிடத்தில்‌ உறுதியைக்‌ 
கைவிடாததும்‌, மற்றவர்‌ உதவியை எதிர்பார்த்து ஒருவர்‌ நிற்க 
வேண்டிய அவசியம்‌ இராததும்‌, ஒரு வீரன்‌ இறந்துபடினும்‌ 


உள்ளுக்குள்‌ மேலும்‌ சங்கடங்கள்‌ 247 


அவனுடைய மரணம்‌ சோர்வை உண்டாக்குவதற்குப்‌ பதிலாகப்‌ 
போராட்டத்தை இன்னும்‌ வலுவாக்கும்‌ வகையில்‌ எல்லோ 
ருமே தலைவர்களாகவும்‌, எல்லோருமே தொண்டர்களாகவும்‌ 
காரியங்களை நடத்துவதுமான, சத்தியாக்கிரக இயக்கம்‌ போன்ற 
ஒரு போராட்டத்தில்தான்‌ உண்மையில்‌ இருக்கமுடியும்‌. 


சத்தியாக்கிரகத்தின்‌ தூயதும்‌, அடிப்படையானதுமான 
தன்மை இத்தகையது. அதன்‌ உண்மையை நாம்‌ நடைமுறை 
யில்‌ உணர்வதில்லை. ஏனெனில்‌, நம்மில்‌ எவரும்‌ 
துவேஷத்தை விட்டொழிக்கவில்லை. நடைமுறையில்‌ 
அனுசரிப்பதில்‌ சத்தியாக்கிரக ரகசியத்தை எல்லோரும்‌ 
புரிந்துகொள்ளவில்லை, பலர்‌ சுயபுத்தியின்றி ஒரு சிலரைப்‌ 
பின்பற்றி விடுகின்றனர்‌. மேலும்‌ டால்ஸ்டாய்‌ கூறியபடி, சத்தி 
யாக்கிரகக்‌ கொள்கையைப்‌ பொதுஜன அல்லது ஒரு கூட்டத்‌ 
தினர்‌ இயக்கமாக அனுசரிக்கப்படும்‌ முதல்‌ முயற்சியே 
டிரான்ஸ்வால்‌ போராட்டம்‌. முற்றிலும்‌ பொதுமக்களைக்‌ 
கொண்ட சத்தியாக்கிரக இயக்கம்‌ முன்னர்‌ நடந்திருப்பதற்குச்‌ 
சரித்திரச்‌ சான்று இருப்பதாக எனக்குத்‌ தெரியாது. இதில்‌ 
சரித்திரம்பற்றிய அறிவு எனக்குக்‌ குறைவாகையால்‌ இதில்‌ 
எவ்விதத்‌ திட்டமான முடிவுக்கும்‌ நான்‌ வருவதற்கில்லை. ஆனால்‌ 
சரித்திர மேற்கோள்களைக்‌ கொண்டு நாம்‌ செய்யவேண்‌ 
டியது எதுவுமில்லை. சத்தியாக்கிரகத்தின்‌ அடிப்படைக்‌ 
கொள்கைகளை நாம்‌ ஒப்புக்கொள்ளும்போது, அதன்‌ விளைவுகள்‌ 
என்று நான்‌ விவரித்துள்ளவை, பகலை இரவு தொடர்வ 
தைப்‌ போல்‌ கண்டிப்பாகத்‌ தொடர்வதைக்‌ காணலாம்‌. 
இதைப்‌ பின்பற்றுவது கடினம்‌ அல்லது முடியாத காரியம்‌ 
என்று கூறி மதிக்கவொண்ணாத இந்தச்‌ சக்தியை நிராகரித்து 
விடுவது சரியாகாது. உலகில்‌ பல்லாயிரக்கணக்கான வரு 
டங்களாக மிருகபலமே ஆட்சி செய்து வந்திருக்கிறது. அதன்‌ 
விளைவுகளை மனித சமுதாயம்‌ அனுபவித்து வந்திருப்பது எவ 
ருக்கும்‌ தெளிவாகிய விஷயம்‌. எதிர்காலத்தில்‌ அதனால்‌ எந்த 
நன்மையும்‌ வரக்கூடுமென்பதற்கான கம்பிக்கையும்‌ இல்லை. 
இருளிலிருந்து ஒளி பிறக்குமேயானல்‌ பகைமையிலிருந்து 
அன்பும்‌ வெளிப்படமுடியும்‌. 


இரண்டாவது பகுதி 


[தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரக 
வரலாற்றை எழுதி வந்த மகாத்மா 
காந்திக்கு இடையில்‌ எழுதமுடியாது 
போயிற்று. பின்னர்‌ இந்த வரலாற்றின்‌ 
இரண்டாம்‌ பகுதியை எழுத ஆரம்பித்த 
போது “ நவஜீவன்‌" பத்திரிகையில்‌ மற்‌ 
ரோர்‌ முன்னுரையுடனும்‌ தொடங்கினார்‌. 
* தென்னப்பிரிக்க சத்தியாக்கிரக ' நூலின்‌ 
ஹிந்திப்‌ பதிப்பில்‌ காணும்‌ இந்த முக 
வரையும்‌ இதில்‌ கொடுக்கப்பட்டிருக்‌ 
கிறது.] 


இரண்டாவது பகுதியின்‌ முகவுரை 


தெள்லப்பிரிக்காவில்‌ நிகழ்ந்த சத்தியாக்கிரக இயக்கத்‌ 
தின்‌ வரலாற்றைத்‌ தொடர்ந்து எழுத இயலாததற்குக்‌ 
காரணம்‌, மான்‌ அனுஷ்டித்துவரும்‌ உண்ணாவிரதம்‌ முதலியவை 
தாம்‌ என்பது வாசகர்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌. அந்தத்‌ 
தொடரை, மறுபடியும்‌ இந்த இதழிலிருந்து தொடங்குகிறேன்‌. 
இனி இப்பணியைத்‌ தடையின்றி நிறைவேற்றிவீடலாமென்று 
நம்புகிறேன்‌. 

இந்த வரலாற்றுத்‌ தொடரைப்பற்றிய பழம்‌ நினைவுகளைச்‌ 
சிந்திக்கும்போது, எனக்கு ஓர்‌ உண்மை புலப்படுகிறது. 
இன்றைக்கு உள்ள நிலைமைக்கும்‌, அன்று அங்கிருந்த 
நிலைமைக்கும்‌ பல அம்சங்களில்‌ ஒற்றுமையைக்‌ காண்கிறேன்‌. 
இன்றைக்கு இங்கு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையால்‌ பெறும்‌ 
அனுபவத்தையே, சிறு அளவில்‌ நான்‌ அப்போது 
தென்னாப்பிரிக்காவில்‌ பெற்றேன்‌. ஆரம்பத்தில்‌ ஏற்படும்‌ 
இதே உற்சாகம்‌, தீவிரமான துடிப்பு, இடையில்‌ இதே 
நிராசை, விருப்பமின்மை, கூட்டாளிகளுடன்‌ ஏற்படும்‌ இதே 
சச்சரவு, மனத்தாங்கல்‌, வெறுப்பு - எல்லாமே அங்கும்‌ 
ஏற்பட்டன. இருந்தாலும்‌, தீவீரமான கடமையுணர்வு நிறைந்த 
சில தொண்டர்களிடத்தில்‌ குன்றாத சிரத்தை, உறுதிப்பாடு, 
தியாக உணர்ச்சி, பொறுமை முதலிய சக்திகள்‌ இயக்கத்‌ 
திற்கு உறுதுணையாக இருந்தன. இப்படியே எதிர்பார்த்ததும்‌ 
எதிர்பாராததுமாகப்‌ பல இடையூறுகள்‌ வக்து போய்க்‌ 
கொண்டிருந்தன. இந்தியாவில்‌ சுதந்தீரப்‌ போராட்டத்தின்‌ 
இறுதிக்‌ கட்டத்திற்கு நாம்‌ இன்னும்‌ வரவில்லை. அந்த நிலையை 
எட்ட கம்‌ தீவிர முயற்சிகள்‌ பல மீதி இருக்கின்றன. 
அத்தக்‌ கடைசிக்‌ கட்டத்தின்‌ நிலையைப்‌ பற்றிய அனுபவம்‌ 
எனக்குத்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ ஏற்பட்டிருக்கிறது. அதே 
நிலையை ஆவலுடன்‌ இங்கும்‌ எதிர்பார்க்கிறேன்‌; வெற்றிபெற 
முடியும்‌ என்கிற நம்பிக்கையும்‌ இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா 
வில்‌ கடந்த போராட்டத்தின்‌ இறுதிக்‌ கட்டத்தைப்பற்றி 
வாசகர்கள்‌ விரைவிலேயே தெரிந்துகொள்வார்கள்‌. அந்தப்‌ 
போராட்டத்தின்போது, எதிர்பாராத பெரும்‌ உதவிகள்‌ 
எப்படி வலியக்‌ கிடைத்தன, மக்களிடம்‌ எவ்விதம்‌ உற்சாகம்‌ 


252 


இயற்கையாகவே வளர்ந்தது, பின்வர்‌, இந்தியர்கள்‌ எப்படி 
முழுவெற்றியும்‌ பெற்றார்கள்‌ - இந்த அரிய தகவல்க g 
வாசகர்கள்‌ அடுத்த இதழ்களில்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


தென்னப்பிரிக்காவீல்‌ ஈம்‌ பேராட்டம்‌ வெற்றி 
யடைந்ததைப்‌ போலவே இங்கும்‌ ஈம்முடைய இயக்கம்‌ 
வெற்றிபெறுமென்று கான்‌ உறுதியாக நம்புகிறேன்‌. என்‌ 
நம்பிக்கைக்கு அடிப்படை, தவத்திலும்‌, சத்தியத்திலும்‌ 
அகிம்சையிலும்‌ எனக்குள்ள திடமான கிரத்தைதாள்‌. 
சத்தியத்தைக்‌ கடைப்பிடிக்கிறவர்களுக்கு உலகத்தின்‌ 
எல்லாச்‌ செல்வங்களும்‌ தாமே வந்தடையக்‌ காத்திருக்‌ 
கின்றன. தெய்வத்தின்‌ சாந்நித்தியம்‌ கூட அவர்களுக்குச்‌ 
சுலபம்தான்‌. அகிம்சையைக்‌ கைக்கொண்டவர்களிடம்‌ 
வெறுப்பு, பகை எதுவும்‌ நிற்காது. இவ்விரு உண்மைகளையும்‌ 
கான்‌ மனப்பூர்வமாக ஆராதிக்கிறேன்‌. மேலும்‌, கஷ்டங்களை 
சகித்துக்கொள்ளும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்களுக்கு, எந்தக்‌ 
கரரியமும்‌ செய்ய இயலாது என்பது கிடையாது. இந்த அடிப்‌ 
படை உண்மையை உபாசிப்பவன்‌ நான்‌. இம்மூன்று சிறப்‌ 
பான தன்மைகளையும்‌ நான்‌ எவ்வள வேர தொண்டர்களி 
டத்தில்‌ காண்கிறேன்‌. அவர்களுடைய சாதனை பயனற்றதாக 
ஒருபோதும்‌ ஆவதில்லை. இது கான்‌ கண்ட அனுபவம்‌; 
இதில்‌ விதிவிலக்கென்பதே ஏற்பட்டதில்லை. 


ஆனால்‌, * தென்னாப்பிரிக்காவில்‌ போராட்டத்திற்குப்‌ பிறகு 
கிடைத்த முழுவெற்றிக்கு என்ன அர்த்தம்‌ ? இந்தியர்கள்‌ 
முன்பு எப்படி இருந்தார்களோ, அப்படியேதான்‌ பிறகும்‌ 
இருக்திருக்கிறார்கள்‌. இதில்‌ முழுவெற்றி என்று பெருமைப்‌ 
பட்டுக்கொள்ள என்ன இருக்கிறது ?' என்று யாராவது 
கேட்கலாம்‌. இவ்விதம்‌ கேட்பவர்‌ தம்‌ அறியாமையை வெளிப்‌ 
படுத்துகிறார்‌ என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌, அத்தகைய போராட்டம்‌ கடந்திராவிட்டால்‌, இன்று 
அங்கு மட்டுமல்ல, ஆங்கிலேயர்‌ வசமுள்ள குடியேற்ற நாடு 
களில்‌ எதிலும்‌ இந்தியர்‌ வாழமுடியாமல்‌ 0 பாயி ருக்கும்‌; 
இந்தக்‌ கொடுமையை ஏன்‌ என்று கேட்க நாதி இருக்காது. 
இருக்தாலும்‌, இதைத்‌ திருப்திகரமான சமாதானமென்றோ, 
பதிலென்றோ கருதமுடியாது. இருக்தாலும்‌, நம்‌ வாதத்திற்குச்‌ 
சாதகமான அளவுக்கு இதில்‌ உண்மை இருக்கிறது. 
தென்னாப்பீரிக்காவில்‌, நம்மவர்கள்‌ அவ்விதம்‌ போராடாமல்‌ 
இருக்தாலோ, அல்லது வெறும்‌ பேச்சுவார்த்தைகள்‌, தூது 


கோஷ்டிகள்‌, வேண்டுகோள்கள்‌ முலம்‌ காம்‌ அந்தப்‌ 
பிரச்னையை அணுகியிருந்தாலோ, இன்று ஏற்பட்டிருக்கும்‌ 
சாதகமான நிலைகூட அப்போது ஏற்பட்டிருக்காது என்பது 
மட்டும்‌ நிச்சயம்‌. ஆனால்‌, இந்த வாதமும்‌ உண்மை நிரம்‌ 
பியது என்று சொல்லிக்கொள்ள முடியாது. மேலும்‌, வெறும்‌ 
யுக்தி வாதங்களையும்‌, ஊகங்களையும்‌ பக்கபலமாகக்‌ கொள்ளும்‌ 
போது அவை முற்றிலும்‌ நேர்மையானவை என்று எப்படிச்‌ 
சொல்லமுடியும்‌ ? ஊகித்துச்‌ சொல்லுவதற்கு எல்லாருக்குந்‌ 
தான்‌ உரிமை இருக்கிறது. பதில்‌ சொல்லுவது, கண்டனம்‌ 
செய்வது எல்லாம்‌ யுக்திவாதத்‌ திறனைப்‌ ெ பொறுத்‌ தை. 
எந்தச்‌ சாதனத்தின்‌ மூலம்‌ ஒரு பொருளை அடைகிறோமோ, 
அதைக்‌ காப்பாற்றவும்‌ அதே சாதனம்தான்‌ பயன்படும்‌. 


மகாபாரதத்தில்‌ ஒரு சம்பவம்‌. அர்ஜானன்‌ மகாவீரன்‌ 
தான்‌. சிவபிரானையே தோற்கடித்தவன்‌ ; கெளரவர்களின்‌ 
கொற்றத்தை ஒடுக்கியவன்‌. அப்பேர்ப்பட்டவன்‌, கண்ணபிரா 
னுடைய உதவி இல்லாமல்‌, காட்டுவழியாகச்‌ செல்லும்போது, 
திருடர்கள்‌ கூட்டத்தைக்கூடத்‌ தன்‌ ' காண்டீவ ' வில்‌ கொண்டு 
தோற்கடிக்க முடியவில்லை! இதே நிலைதான்‌ தென்னாப்பிரிக்க 
இந்தியர்களுக்கும்‌. அவர்கள்‌ போராட்டம்‌ இன்னும்‌ 
முடிவடையவில்லை. எந்தச்‌ சத்தியாக்கிரக பலத்தால்‌ 
அவர்கள்‌ இன்று ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறார்களோ, அந்த 
வழியை மறந்தார்களானால்‌, இதுவரை பெற்ற முன்னேற்றத்‌ 
தையும்‌ இழக்க கேரிடும்‌. சத்தியாக்கிரகம்தான்‌ அவர்‌ 
களுக்குச்‌ சாரதி மாதிரி, வழிகாட்டியாக உதவுவது. போராட்‌ 
டத்திற்கு வலுவளித்து, வெற்றிப்பாதையில்‌ முன்னேறச்‌ 
செய்யும்‌ தகுதி அதற்குப்‌ பூரணமாக உண்டு. 


* நவஜீவன்‌ ' 
ச்‌, ஐூலை, 19226. மோ. ௧. காந்தி, 


இருபத்தைந்தாவது அத்தியாயம்‌ 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸின்‌ 

நம்பிக்கைத்‌. துரோகம்‌ (?) 
ஓ_ள்ளுக்குள்ளிருந்‌த கஷ்டங்களைப்பற்றி வாசகர்கள்‌ 
ஓரளவு பார்த்தார்கள்‌. அவற்றைப்‌ பெரும்பாலும்‌ நான்‌ என்‌ 
வாழ்க்கை வரலாற்றை ஒட்டியே விவரிக்கும்படி நேர்ந்தது. 
சத்தியாக்கிரக சம்பந்தமாக எனக்கிருந்த தொர்தரவுகளே 
சத்தியாக்கிரகிகளூடைய கஷ்டங்களுமானபடியால்‌ அங்ஙனம்‌ 


செய்வதைத்‌ தவிர்க்க முடியவில்லை. இப்பொழுது நாம்‌ வெளி 
நிலைமையைக்‌ கவனிப்போம்‌. 


இந்த அத்தியாயத்தின்‌ தலைப்பை, ஏன்‌ இந்த அத்தியா 
யத்தையே, எழுதுவது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. 
ஏனெனில்‌, இது மனித இயல்பின்‌ வக்கிரம்பற்றியதாக 
இருக்கிறது. 1908-இலேயே ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ தென்னாப்பிரிக்கத்‌ 
தலைவர்களில்‌ அதிகத்‌ திறமை வரய்ந்தவராகக்‌ கருதப்பட்‌ 
டார்‌. இன்றோ அவர்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்திலும்‌ உலகிலும்‌ 
அரசியல்வாதிகளில்‌ உயர்ந்த இடம்‌ பெற்றிருக்கிறார்‌. 
அவருடைய அரும்‌ பெருந்‌ திறமைகளைப்‌ பற்றி எனக்குச்‌ 
சந்தேகமேயில்லை. ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ வழக்கறிஞர்‌ என்ற 
முறையில்‌ எவ்வளவு திறமை வாய்ந்தவரோ, அவ்வளவு திறமை 
வாய்ந்த ஜெனரலாகவும்‌ நிர்வாகியாகவும்‌ இருந்தார்‌. தென்‌ 
ஓப்பிரிக்காவில்‌ எத்தனையோ அரசியல்வாதிகள்‌ வந்து 
போயிருக்கின்றனர்‌. ஆனால்‌, 1007-ஆம்‌ ஆண்டிலிருந்து இன்று 
வரை சர்க்காரின்‌ நிர்வாகம்‌ அகேகமாக இவர்‌ கையிலேயே 
தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. இன்றும்‌ அந்த நாட்டில்‌ 
இவர்‌ ஓர்‌ ஒப்பற்ற ஸ்தானத்தை வகிக்கிறார்‌. கான்‌ தென்னாப்‌ 
பிரிக்காவை விட்டு வந்து ஒன்பது ஆண்டுகள்‌ ஆகிவிட்டன. 
தென்னாப்பிரிக்க மக்கள்‌ இப்போது ஜெனரல்‌ ஸ்மட்ஸின்‌ 
பெயருக்கு என்ன அடைமொழி தந்து அழைக்கிறார்களென்பது 
எனக்குத்‌ தெரியாது. அவரது கிறிஸ்துவப்‌ பெயர்‌ ஜான்‌ 
என்பது. தென்னாப்பிரிக்காவில்‌ அவரை “ஒல்லி ஜான்னி' 
(Slim Janny) என்று அழைப்பார்கள்‌. ஜெனரல்‌ ஸ்மட்ஸைக்‌ 
குறித்து ஜாக்கிரதையாக இருக்கவேண்டுமென்று ன கி 
ஆங்கில நண்பர்கள்‌ என்னிடம்‌ கூறியிருக்கிறார்கள்‌. ஏனெனில்‌, 


256 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அவர்‌ மிகவும்‌ தந்திரமானவரென்றும்‌, சந்தர்ப்பவாதியென்றும்‌ 
அவருடைய வார்த்தைகள்‌ அவருக்கு மட்டுந்தான்‌ புரியு 
மென்றும்‌, இருதரப்பாரும்‌ தத்‌ தமக்குச்‌ சாதகமானதெனட்‌ 
பொருள்‌ செய்யக்கூடியனவாக அவை, பல சமயங்களில்‌ 
இருக்குமென்றும்‌ சொன்னார்கள்‌. தக்க சமயம்‌ வரும்போது 
இரு கட்சியினருடைய வியாக்கியானங்களையும்‌ ஒதுக்கிவிட்டு 
அவற்றிற்கும்‌ புதிய வியாக்கியானத்தைப்‌ புகுத்தி அதை 
நிறைவேற்றிச்‌ சாதுரியமான வாதங்களால்‌ ஆதரிப்பார்‌; 
தாங்கள்தான்‌ தவறாக வியாக்கியானம்‌ செய்து 
விட்டதாகவும்‌, ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ அர்த்தம்‌ செய்ததுதாள்‌ 
சரி என்றும்‌ இரு கட்சியினரும்‌ நினைக்கும்படியும்‌ செய்து 
விடுவார்‌. இப்போது நான்‌ விவரிக்கப்போகும்‌ சம்பவங்கள்‌ 
நிகழ்ந்தபோது ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ எங்களை ஏமாற்றியதாக 
நாங்கள்‌ நினைத்தோம்‌; சொன்னோம்‌. இந்திய சமூகத்தின்‌ 
கருத்தின்படி அந்த நிகழ்ச்சியை ஒரு நம்பிக்கை மோசமாகவே 
இன்றுகூட நான்‌ காண்கிறேன்‌. ஆயினும்‌, இச்சொல்‌ 
தொடருக்குப்‌ பிறகு கான்‌ ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்‌ 
கிறேன்‌. ஒரு வேளை ஜெனரலுடைய செய்கை வேண்டு 
மென்றே செய்த ஈம்பிக்கைத்‌ துரோகமாக இருந்திராது 
என்பதற்காகவே அவ்வாறு செய்திருக்கிறேன்‌. ஏமாற்ற 
வேண்டுமென்ற நோக்கம்‌ இல்லாமல்‌ இருக்குமானால்‌ அதை 
நம்பிக்கைத்‌ துரோகம்‌ என விவரிப்பதற்கில்லை. ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸைப்பற்றிய செென்றகால நிகழ்ச்சிகளைத்‌ தூரத்தி 
லிருந்து பாரபட்சமில்லாமல்‌ பார்க்கும்போது 1918 - 14-ஆம்‌ 
ஆண்டுகளில்‌ என்‌ அனுபவம்‌ கசப்பாக இருக்கவில்லை, 
இன்றும்‌ அவை கசப்பாகத்‌ தோன்றவில்லை. இந்தியர்களுடன்‌ 
1908-ஆம்‌ ஆண்டில்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ நடந்துகொண்ட 
விதத்தில்‌ மனமறிய நம்பிக்கைத்‌ துரோகம்‌ இழைத்த குற்றத்‌ 
திற்கு அவர்‌ ஆளாகவில்லை என்பது சாத்தியமாகவும்‌ 
இருக்கலாம்‌. 


ஜெனரல்‌ ஸ்மட்ஸுக்கு நியாயத்தைச்‌ செய்வதற்கும்‌, 
கான்‌ இந்த அத்தியாயத்தில்‌ கூறப்போகும்‌ அவருடைய 
பெயர்‌ சம்பந்தமாக நான்‌ உபயோகித்துள்ள “ நம்பிக்கைத்‌ 
துரோகம்‌” என்ற சொற்றொடர்‌ நியாயம்‌ என்பதைக்‌ காட்டு 
வதற்கும்‌ இப்படி முன்னுரையாகச்‌ சில வார்த்தைகள்‌ 
எழுதுவது அவசியம்‌. 

டிரான்ஸ்வால்‌ அரசாங்கத்திற்குத்‌ திருப்தி ஏற்படும்‌ 
வகையில்‌ இந்தியர்கள்‌ எப்படித்‌ தாமாகவே பதிவு செய்து 


ஜெனரல்‌ ஸ்மட்ஸின்‌ நம்பிக்கைத்‌ துரோகம்‌ (7) 257 


கொண்டார்கள்‌ என்பதைச்‌ சென்ற அத்தியாயத்தில்‌ 
கண்டோம்‌. அரசாங்கம்‌ இப்போது கறுப்புச்‌ சட்டத்தை 
ரத்து செய்தாக வேண்டும்‌. அப்படிச்‌ செய்துவிட்டால்‌ 
அத்துடன்‌ சத்தியாக்கிரகப்‌ போராட்டமும்‌ முடிவு பெறும்‌. 
நாட்டில்‌ இந்தியருக்கு விரோதமாக இருந்த எல்லாச்‌ சட்டங்‌ 
களும்‌ ஒருங்கே தீர்ந்துவிடும்‌ என்றோ, இந்தியரின்‌ கஷ்டங்‌ 
களுக்கெல்லாம்‌ நிவாரணம்‌ அளித்துவிடும்‌ என்றோ இது 
பொருள்படாது. அவற்றிற்காக இந்தியர்கள்‌ சட்ட ரீதியான 
கிளர்ச்சியைத்‌ தொடர்ந்து ஈடத்திக்கொண்டுதான்‌ இருக்க 
வேண்டும்‌. சத்தியாக்கிரகம்‌, கறுப்புச்சட்டம்‌ என்ற உருவில்‌ 
தோன்றிய ஒரு புதிய தீய நிமித்தத்தைக்‌ காட்டும்‌ மேகத்‌ 
. தைக்‌ கலைப்பதற்கு மாத்திரமே செலுத்தப்பட்டது. கறுப்புச்‌ 
சட்டத்தை இந்தியர்கள்‌ ஏற்றுக்கொண்டிருப்பார்களேயானால்‌ 
அது அவர்களை அவமானத்துக்கு உள்ளாக்கி, முதலில்‌ டிரான்ஸ்‌ 
வாலிலும்‌ பிறகு தென்னாப்பிரிக்கா முழுவதிலும்‌ அவர்கள்‌ இல்‌ 
லாமல்‌ அற்றுப்‌ போவதற்கு வழியைச்‌ செய்திருக்கும்‌. ஆனால்‌ 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌, கறுப்புச்‌ சட்டத்தை ரத்து செய்வதற்குப்‌ 
பதிலாக வேறொரு புதிய நடவடிக்கையை எடுத்தார்‌. அவர்‌, 
சட்டப்‌ புத்தகத்தில்‌ கறுப்புச்‌ சட்டத்தை நீக்காமல்‌ அப்படியே 
வைத்துக்கொண்டு, தாமாகவே செய்யப்பட்ட பதிவுகளையும்‌ 
கறுப்புச்சட்டத்தின்‌ ஷரத்துக்கள்படி சர்க்காரால்‌ குறிப்பிட்ட 
தேதிக்குப்பின்‌ தரப்பட்ட பத்திரங்களையும்‌ செல்லுபடி ஆக்க 
வும்‌, தாமாகவே பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள்‌ கறுப்புச்‌ 
சட்டத்தின்‌ அமலுக்குள்‌ வராதபடியும்‌, * ஆசியாக்காரர்களின்‌ 
பதிவுக்காக மேலும்‌ ஷரத்துகள்‌ உண்டாக்குவது” ஆகிய 
“அம்சங்கள்‌ கொண்ட புதிய மசோதா ஒன்றைச்‌ சட்டசபைக்குக்‌ 
கொண்டு வந்தார்‌. ஆகவே, ஒரே நோக்கத்தைக்‌ ' கொண்ட 
இரு சட்டங்கள்‌ ஒரே சமயத்தில்‌ அமலுக்கு வந்தன. 
புதிதாக வரும்‌ இந்தியர்களும்‌, பதிவுக்காகப்‌ பின்னால்‌ 
மனுப்போட்டவர்களும்‌ அதன்‌ காரணமாக இன்னும்‌ கறுப்புச்‌ 
சட்டத்திற்கு உட்படவேண்டியிருந்தனர்‌. 

அந்த மசோதாவைப்‌ படித்தபோது நான்‌ மிகவும்‌ 
திகைத்துப்‌ போய்விட்டேன்‌. சமூகத்திற்கு எப்படி முன்னின்று 
பதில்‌ சொல்வது என்று தெரியவில்லை. அந்த ஈள்ளிரவுக்‌ 
கூட்டத்தின்போது என்னைக்‌ கடுமையாகக்‌ குற்றம்‌ சாட்டிப்‌ 
பேசிய பட்டாணிய ஈண்பருக்கு இது மகிழ்ச்சியே தருவ 
தாகும்‌. ஆனால்‌, இந்த அதிர்ச்சி சத்தியாக்கிரகத்தின்மீது 
எனக்குள்ள நம்பிக்கையை அசைப்பதற்குப்‌ பதிலாக அதை 

தெ. 17. 


258 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இன்னும்‌ வலுவாக்கியது என்றே கான்‌ சொல்லிக்கொள்ள 
வேண்டும்‌. நான்‌ எங்கள்‌ கமிட்டியைக்‌ கூட்டிப்‌ புதிய 
நிலமையை விவரித்தேன்‌. அங்கத்தினர்‌ சிலர்‌, “பார்த்‌ 
.தீர்களா? நீங்கள்‌ யார்‌ எதைச்‌ சொன்னாலும்‌ அப்படியே 
நம்பிவிடுகிறீர்கள்‌ என்று நாங்கள்‌ உங்களுக்கு அடிக்கடி கூறி 
யிருக்கிறோம்‌. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில்‌ மாத்திரம்‌ 
அப்படிச்‌ செய்தால்‌ அது யாரையும்‌ பாதிக்காது. ஆனால்‌ 
பொதுக்‌ காரியங்களில்‌ நீங்கள்‌ இப்படி எல்லோரையும்‌ கம்பு 
வது சமூகத்தைத்‌ துன்பத்திற்கு உட்படுத்துகிறது. அவர்களை 
முன்னால்‌ ஊக்கிய அதே உணர்ச்சியை மீண்டும்‌ எழுப்புவது 
மிகவும்‌ கஷ்டமாக இருக்கும்‌. இந்தியர்களிடையே சட்டெனத்‌ 
தோன்றும்‌ வெள்ளத்தைப்போன்ற இந்த உற்சாகத்தை, அது 
உச்ச நிலையில்‌ இருக்கும்போதே பயன்படுத்தவேண்டும்‌. நம்‌ 
இந்தியர்கள்‌ எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதுதான்‌ உங்களுக்குத்‌ 
தெரியுமே! தாற்காலிகமான இந்த எழுச்சியை நீங்கள்‌ பயன்‌ 
படுத்தத்‌ தவறினால்‌ வேறு வழியே உங்களுக்குக்‌ கிடையாது ”' 
என்று குத்திக்‌ காட்டினர்‌. 


அவர்களுடைய குத்தலான வார்த்தைகளில்‌ கசப்பு 
இல்லை. வேறு சில சந்தர்ப்பங்களிலும்‌ என்னிடம்‌ அப்படிப்‌ 
பேசியிருக்கிறார்கள்‌. கானும்‌ புன்சிரிப்புடன்‌, “ சரிதான்‌, கான்‌ 
எதையும்‌ எளிதில்‌ நம்பி விடுகிறேன்‌ என்று நீங்கள்‌ கூறுவது 
எனக்கே உரித்தான குணம்‌. அது வெறும்‌ நம்புவதுமட்டு 
மல்ல; ஆனால்‌ ஆழ்ந்த விசுவாசமுமாகும்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌, 
நீங்களுந்தான்‌, நானுந்தான்‌, நம்முடன்‌ இருப்பவர்களை நம்பு 
வது கடமையாகும்‌. அப்படி கான்‌ மற்றவர்களை கம்புவது 
உண்மையாகவே தவறு என்று ஒப்புக்கொண்டாலும்‌, என்‌ 
குணங்களுடன்‌ என்னை நீங்கள்‌ ஏற்றுக்கொள்வதுபோலவே, 
என்‌ குறைகளுடனும்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ 
சமூகத்தின்‌ உற்சாகம்‌ தாற்காலிகமாகப்‌ பொங்கி அடங்குவது 
போன்றது என்பதை கான்‌ ஒப்புக்கொள்ள முடியாது. 
நீங்களும்‌ நானும்‌ சமூகத்தின்‌ அங்கத்தினர்கள்‌ என்பதை 
நீங்கள்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்ளவேண்டும்‌. என்னுடைய 
உற்சாகத்தை நீங்கள்‌ அங்ஙனம்‌ ஒரு குறை என்று சொன்னால்‌ 
என்னை அவமதிப்பதற்காகச்‌ சொன்னதென்று கொள்வேன்‌. 
இப்படி நீங்கள்‌ அமைக்கும்‌ பொதுவிதிக்கு உங்களையும்‌ 
விலக்காகவே கருதுகிறீர்கள்‌ என்று நான்‌ எண்ணுகிறேன்‌. 
அப்படி இல்லையென்றால்‌, சமூகத்தில்‌ மற்றவர்களும்‌ உங்களைப்‌ 
போலவே பயங்கொள்ளிகள்‌ என்று நினைப்பதான ஓர்‌ 


ஜெனரல்‌ ஸ்மட்ஸின்‌ ஈம்பிக்கைத்‌ துரோகம்‌ (?) 259 


அகீதியைச்‌ செய்தவர்களாவீர்கள்‌. ஈம்முடையதைப்‌ போன்ற 
பெரிய போராட்டங்களில்‌ ஏற்றமும்‌ இறக்கமும்‌ தோன்றுவதும்‌ 
இயல்பு. எதிராளிக்கும்‌ உங்களுக்கும்‌ எவ்வளவுதான்‌ தெளிவான 
உடன்பாடு இருப்பினும்‌, அவன்‌ வாக்கு மீறுவதை யார்தான்‌ 
தடுக்க முடியும்‌? ஈம்மில்‌ பலர்‌ மற்றவர்களுக்குப்‌ பணத்திற்‌ 
காகப்‌ பத்திரம்‌ எழுதித்தருகிறார்கள்‌. ஒரு மனிதன்‌ ஒரு 
தஸ்தாவேஜில்‌ தன்‌ கையெழுத்தைப்‌ போடுவதைவிட வேறு 
எதுதான்‌ தெளிவாகவும்‌ ஐயமற்றதாகவும்‌ இருக்கக்கூடும்‌? 
ஆயினும்‌, அவர்களுக்கு எதிராக வழக்குகள்‌ தொடர 
வேண்டிய அவசியங்கள்‌ எழுகின்றன. அவர்கள்‌ வழக்குகளைப்‌ 
பலவித சாட்சியங்களைக்‌ கொண்டு எதிர்ப்பதும்‌ சகஜமாக 
இருக்கின்றது. டிக்ரியும்‌, சொத்து ஜப்தியும்‌ பெறுவதற்கு 
முடிவிலே எவ்வளவோ நேரமும்‌ பணமும்‌ முயற்சியும்‌ வீண 
கின்றன. ஆகவே, அப்படிப்பட்ட படுமோசமான செயல்கள்‌ 
மீண்டும்‌ நடக்காது என யார்தான்‌ உத்தரவாதம்‌ கொடுக்க 
முடியும்‌ ? ஆகவே நமக்கு முன்னால்‌ இருக்கும்‌ பிரச்னையைப்‌ 
பொறுமையுடன்‌ தீர்க்கும்படி நான்‌ உங்களைக்‌ கேட்டுக்கொள்‌ 
கிறேன்‌. போராட்டத்தை மீண்டும்‌ துவங்க வேண்டின்‌ நாம்‌ 
என்ன செய்யவேண்டும்‌, அதாவது ஒவ்வொரு சத்தியாக்கிரகியும்‌ 
மற்றவர்களுடைய கடத்தையைக்‌ கொஞ்சமும்‌ பொருட்படுத்‌ 
தாமல்‌ என்ன செய்யக்கூடும்‌ என்பனபற்றி நாம்‌ ஆலோசிக்க 
வேண்டும்‌. என்னைப்‌ பொறுத்த அளவில்‌ காம்‌ ஈமக்கு உண்மை 
யாக இருக்தால்‌ மற்றவர்களும்‌ அப்படியே இருப்பார்கள்‌ 
என்று நினைக்கிறேன்‌. அப்படி அவர்கள்‌ பலவீனமடைவதாக 
இருந்தாலும்‌ ஈம்‌ உதாரணத்தைப்‌ பார்த்தாவது சரியாவார்கள்‌ 
என்று நம்புகிறேன்‌." 


போராட்டத்தை மீண்டும்‌ தொடங்குவதுபற்றி ஐயம்‌ 
கொண்டு நல்ல நோக்கத்துடன்‌ குறை சொன்ன நபர்களைச்‌ 
சமாதானப்படுத்த இது போதுமென்று நம்புகிறேன்‌. இதே 
சமயத்தில்‌ ஸ்ரீ காச்சலியா தம்முடைய உறுதியைக்‌ காட்டி 
முன்வர ஆரம்பித்தார்‌. ஒவ்வொரு விஷயத்தைதப்‌ 
பற்றியும்‌ நன்றாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து, தம்‌ 
எண்ணங்களைச்‌ சுருங்கக்கூறி, அவற்றைக்‌ கடைசிவரையிலும்‌ 
கடைப்பிடித்தார்‌. கடைசி முடிவைப்பற்றிக்‌ கொஞ்சமாவது 
ஐயமோ பலவீனமோ அவர்‌ காட்டியதாக ஒரு சந்தர்ப்பங்‌ 
கூட என்‌ நினைவில்‌ இல்லை. யூசுப்‌ மியான்‌, சங்கடங்களுக்கு 
இடையே தலைமையைத்‌ தொடர்ந்து வகிக்கத்‌ தயாராக 
இல்லாத ஒரு நிலைமை வந்தது. நாங்கள்‌ அனைவரும்‌ ஒரே 


260 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


மனதாகக்‌ காச்சலியாவை எங்கள்‌ தலைவராக ஏற்படுத்திக்‌ 
கொண்டோம்‌. அதுமுதல்‌ கடைசி வரையிலும்‌ தமது பொறுப்‌ 
பான பதவியைச்‌ சற்றும்‌ தளராமல்‌ அவர்‌ வகித்தார்‌. அவரு 
டைய நிலையில்‌ மற்றவர்கள்‌ இடிந்து போய்விடுவார்கள்‌. ஆனால்‌ 
எத்தனையோ துன்பங்களை அவர்‌ அச்சமின்றிச்‌ சகித்தார்‌. 
போராட்டம்‌ முன்னேறியபோது, சிலருக்குச்‌ சிறைக்குப்‌ 
போவது எளிதான காரியமாகவும்‌ மிகவும்‌ தேவையான 
ஓய்வைப்‌ பெறும்‌ வழியாகவும்‌ இருந்த நிலை ஒன்று வந்தது. 
அந்தச்‌ சமயத்தில்‌ வெளியிலிருந்து எல்லா விஷயங்களையும்‌ 
நுணுக்கமாகக்‌ கவனிப்பதிலும்‌, பல ஏற்பாடுகளைச்‌ செய்‌ 
வதிலும்‌, பல தரப்பட்ட மனிதர்ககளையும்‌ வைத்துச்‌ சமாளிப்‌ 
பதிலும்‌ அளவற்ற கஷ்டங்கள்‌ இருந்தன. 


பின்பு காச்சலியாவுக்குக்‌ கடன்கொடுத்த ஐரோப்பியர்கள்‌ 
அவரை ஒரு கண்ணியால்‌ பிடிப்பதுபோல்‌ பிடித்தனர்‌. பல 
இந்திய வியாபாரிகள்‌ தங்கள்‌ வியாபாரத்திற்காக ஐரோப்பியக்‌ 
கம்பெனிகளையே முழுவதும்‌ எதிர்பார்த்திருந்தனர்‌. அவர்கள்‌ 
விற்பனை செய்யும்‌ லட்சக்கணக்கான ரூபாய்கள்‌ பெறுமான 
சரக்குகளைத்‌ தம்‌ சொந்த ஜாமீன்மீது கடனாகப்‌ பெற்றனர்‌. 
இந்திய வியாபாரிகளிடம்‌ ஐரோப்பியர்கள்‌ இவ்வளவு ஈம்‌ 
பிக்கை வைத்திருந்தது, இந்திய வியாபாரத்தின்‌ நாணயத்‌ 
துக்கும்‌ உண்மைக்கும்‌ சிறந்த சான்றாகும்‌. கர்ச்சலியாவும்‌ 
அதன்படி பல ஐரோப்பியக்‌ கம்பெனிகளுக்குப்‌ பெருந்தொ 
கைகள்‌ கடன்பட்டிருந்தார்‌. நேராகவும்‌ மறைமுகமாகவும்‌ சர்க்‌ ' 
காரால்‌ தூண்டப்பட்டு அந்தக்‌ கம்பெனிக்காரர்கள்‌ கடன்களை 
உடனே திருப்பித்‌ தருமாறு அவரைக்‌ கேட்டனர்‌. காச்சலியா 
சத்தியாக்கிரக இயக்கத்தை விட்டுவிட்டால்‌ உடனே 
பணத்தைத்‌ திருப்பித்‌ தரும்படி வற்புறுத்தவில்லை என்றும்‌ 
தெரிவித்தார்கள்‌. ஆனால்‌ அப்படிச்‌ செய்யாவிட்டால்‌ சர்க்கார்‌ 
அவரை எந்த நேரத்திலும்‌ கைது செய்யக்கூடுமாதலால்‌ தங்கள்‌ 
பணத்தை இழக்க நேரிடும்‌ என்று அஞ்சியதால்‌ பணத்தைத்‌ 
திருப்பித்‌ தரவேண்டுமென்று கேட்டார்கள்‌. காச்சலியா 
உடனே ழைரியமாகத்‌ தாம்‌ இந்தியப்‌ போராட்டத்தில்‌ 
கலந்துகொள்வது தம்‌ சொந்த விஷயம்‌ என்றும்‌, அதற்கும்‌ 
தம்‌ : வியாபாரத்‌ தொழிலுக்கும்‌ எவ்விதமான சம்பந்தமும்‌ 
இல்லை என்றும்‌ பதில்‌ அளித்தார்‌. தமது சமயக்கொள்கை, 
சமூகத்தின்‌ கெளரவம்‌, தம்‌ சுயமரியாதை யாவும்‌ போராட்‌ 
-டத்துடன்‌ ஒன்றியவை எனக்‌ கருதினார்‌. தமக்கு ஆதரவளித்த 
கம்பெனிக்காரர்களுக்கு ஈன்‌ றி கூறி, அந்த ஆதரவுக்கோ 


ஜெனரல்‌ ஸ்மட்ஸின்‌ நம்பிக்கைத்‌ துரோகம்‌ (?) 261 


அல்லது தம்‌ தொழிலுக்கோ அனாவசியமான முக்கியத்துவத்தை 
தர மறுத்து விட்டார்‌. தாம்‌ உயிருடன்‌ இருக்கும்‌ வரையில்‌ 
அவர்கள்‌ தனக்குக்‌ கடன்‌ தந்த பணம்‌ தம்மிடம்‌ பத்திரமாக 
இருக்குமென்றும்‌, எப்படியாயினும்‌ முழுவதையும்‌ திருப்பித்‌ 
தருவதாகவும்‌, தமக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால்‌ அவருடைய 
சரக்கு இருப்பும்‌, கணக்கில்‌ தமக்கு வரவேண்டியதாக இருக்‌ 
கும்‌ தொகையும்‌ அவர்களுக்குக்‌ கிடைக்குமென்றும்‌, ஆகவே 
அவர்கள்‌ முன்போலவே நம்பிக்கை வைக்கவேண்டு மென்றும்‌ 
விரும்பினர்‌. இது முற்றிலும்‌ நியாயமான கோரிக்கை. காச்‌ 
சலியாவுடைய உறுதியும்‌, அந்த வியாபாரிகள்‌ அவரை நம்ப 
வேண்டியதற்கு வேறொரு காரணமாக இருந்தது. 
ஆனாலும்‌ இம்முறை அவர்களை ஈம்பச்‌ செய்வதில்‌ இதுவும்‌ 
வெற்றி பெறவில்லை. நாம்‌ உண்மையாகவே தூங்கும்‌ ஒருவனை 
எழுப்பலாம்‌ ; ஆனால்‌ தூங்குவதாகப்‌ பாசாங்கு செய்துகொண்டு 
விழித்திருப்பவனை எழுப்பவே முடியாது. அதே மாதிரிதான்‌ 
காச்சலியாவைக்‌ காரணமில்லாமல்‌ நெருக்கும்‌ ஒரே நோக்‌ 
கத்தைக்‌ கொண்டிருந்தனர்‌, அந்த ஐரோப்பிய வியாபாரிகள்‌. 
மற்றபடி அவர்கள்‌ பணம்‌ முழுவதும்‌ பத்திரமாகவே இருந்தது. 
1909-ஆம்‌ ஆண்டு ஐனவரி மாதம்‌ 22-ஆந்‌ தேதி என்‌ 
காரியாலயத்தில்‌ கடன்‌ தந்தவர்களின்‌ கூட்டம்‌ ஒன்று 
நடந்தது. நான்‌ அவர்களிடம்‌, அவர்கள்‌ காச்சலியாவை 
நெருக்குவது அரசியல்‌ சம்பந்தப்பட்டது என்றும்‌, அது வியாபாரி 
களுக்குத்‌ தகாது என்றும்‌ தெள்ளத்‌ தெளியக்‌ கூறினேன்‌. அது 
* அவர்களுக்குக்‌ கோபத்தை வருவித்தது. நான்‌ காச்சலியா 
சேட்டின்‌ வரவு செலவுக்‌ கணக்கை அவர்களிடம்‌ காட்டிப்‌ 
பணம்‌ முழுவதும்‌ கிடைத்துவிடும்‌ என்று நிரூபித்தேன்‌. மேலும்‌, 
கடன்‌ கொடுத்தவர்கள்‌ காச்சலியாவினுடைய தொழிலை வேறு 
யாருக்காவது விற்கும்படி விரும்பினால்‌ அவர்‌ தம்‌ சரக்குகளையும்‌ 
கடன்களையும்‌ வாங்குவோரிடம்‌ சேர்ப்பிக்கத்‌ தயாராக இருக்‌ 
தார்‌. இதுவும்‌ அவர்களுக்குச்‌ சரிப்படாவிட்டால்‌ அவர்கள்‌ 
காச்சவியாவின்‌ கடையிலிருந்த சரக்கை வாங்கின விலைக்கு 
எடுத்துக்கொண்டு, அதற்கு மேற்பட்டு ஏதாவது கடன்‌ இருக்‌ 
தால்‌, அவருக்கு வெளியிலிருந்து வரவேண்டிய பணங்களைக்‌ 
குறித்துள்ள கணக்குகளைக்‌ கொண்டு பாக்கியைப்‌ பூர்த்தி 
செய்துகொள்ளலாம்‌. இந்த ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்வது 
ஐரோப்பியர்களுக்கு எவ்விதத்திலும்‌ ஈஷ்டமாக இருக்க முடி 
யாது என்பதை வாசகர்கள்‌ காணலாம்‌. நான்‌ முன்னால்‌ பல 
சந்தர்ப்பங்களில்‌ மிகவும்‌ நெருக்கடியில்‌ சிக்கிய பல கட்சிக்‌ 
காரர்களுக்கு இத்தகைய ஏற்பாடுகளைச்‌ செய்திருக்கிறேன்‌. 


262 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஆனால்‌ இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ வியாபாரிகள்‌ நியாயத்தை நாட 
வில்லை. காச்சலியாவைப்‌ பணியவைப்பதில்‌ முனைந்திரும்‌ தார்கள்‌. 
காச்சலியா பணியவில்லை.. அவருடைய சொத்துக்கள்‌ அவரு. 
டைய கடன்களைவிட அதிகமாக இருப்பதைக்‌ காட்டியும்‌, 
அவருக்கு விரோதமாக நடவடிக்கைகள்‌ எடுக்கப்பட்டு அவர்‌ 
திவால்‌ ஆகிவிட்டதாகப்‌ பிரகடனம்‌ செய்யப்பட்டது. 
இப்படித்‌ திவாலானது அவருடைய குலத்திற்குக்‌ களங்க 
மாகத்‌ தோன்றுவதற்கு மாறாக அவருக்கு முற்றிலும்‌ கெளர 
வத்தையே தந்தது. சமூகத்தில்‌ அவருக்கு இருந்த மதிப்பை 
இது உயர்த்தியது. எல்லோரும்‌ அவருடைய தைரியத்தையும்‌ 
உறுதியையும்‌ பாராட்டினார்கள்‌. ஆனால்‌ அப்படிப்பட்ட வீரத்தை 
நாம்‌ காண்பது அரிது. தெருவில்‌ போகும்‌ மனிதனுக்கு, 
திவாலாகியதால்‌ மூண்ட அவமானமும்‌ மதிப்பும்‌ அலங்காரமாக 
எப்படி மாற முடியுமென்பது புரியாது. ஆனால்‌ காச்சலியா 
உடனே அதை உணர்ந்தார்‌. திவாலாகக்‌ கூடும்‌ என்ற அச்‌ 
சத்தினலேயே எத்தனையோ இந்திய வியாபாரிகள்‌ கறுப்புச்‌ 
சட்டத்திற்கு உட்பட்டனர்‌. காச்சலியாவும்‌ விரும்பியிருந்தால்‌ 
திவாலாவதைத்‌ தவிர்த்திருக்கலாம்‌; போராட்டத்திலிருந்து 
விலகுவதால்‌ அன்று ; அந்தக்‌ கேள்வியே எழவில்லை. தமக்கு 
இந்தத்‌ துன்பத்தில்‌ மகிழ்ச்சியுடன்‌ உதவக்கூடிய பல இந்திய 
கண்பர்களிடம்‌ கடன்‌ வாங்குவதால்‌ தம்முடைய வியாபாரத்‌ 
தைக்‌ காப்பாற்றியிருக்க முடியும்‌. ஆனல்‌ அப்படிக்‌ காப்‌ 
பாற்றுவது அவருக்குத்‌ தகுதியானதாக இருந்திருக்காது. 
என்றைக்காவது ஒரு காள்‌ சிறையில்‌ தள்ளப்படுவதான 
ஆபத்தை எல்லாச்‌ சத்தியாக்கிரகிகளுடன்‌ அவரும்‌ உணர்ந்‌ 
திருந்தார்‌. ஆகவே, ஒரு சத்தியாக்கிரகி, ஐரோப்பியர்களிடம்‌ 
பட்ட கடனை ரத்துசெய்ய மற்ற சகா சத்தியாக்கிரகிகளிட 
மிருந்து கடன்‌ வாங்குவது அவருக்குச்‌ சரியென்று பட்‌ 
டிருக்காது. அவர்களுடைய நண்பர்களிடையே, உதவி தரக்‌ 
கூடிய “கருங்காலி * களும்‌ இருந்தனர்‌. அவர்களில்‌ ஓரிருவர்‌ 
உதவி செய்வதற்கும்‌ முன்வந்தனர்‌. ஆனால்‌ அவர்களுடைய உத 
வியை ஏற்றுக்கொள்வதைவிட வெறுக்கத்தகுந்த அந்தச்‌ சட்‌ 
டத்திற்கு உட்படுவதே விவேகமான காரியம்‌ என்று ஒப்புக்‌ 
கொண்டு விடலாம்‌. ஆதலால்‌, அவர்கள்‌ கொடுக்க முன்வந்த 
உதவியை ஏற்க மறுப்பதென முடிவு செய்துகொண்டோம்‌. 
நாங்கள்‌ மற்றொன்று யோசித்தோம்‌. காச்சலியா தாம்‌ 
திவாலாகியதற்கு இடம்‌ தந்தால்‌, அது மற்றவர்களுக்குத்‌ தப்‌ 
பித்துக்‌ கொள்ள ஒரு பாதுகாப்பாக ஆகிவிடும்‌. எல்லா விஷ 
யத்திலும்‌ இராது போனாலும்‌, திவாலாகும்‌ பெரும்பான்மை 


ஜெனரல்‌ ஸ்மட்ஸின்‌ ஈம்பிக்கைத்‌ துரோகம்‌ (9) 263 


யாரனவர்களுக்கு கடன்‌ தக்தவன்‌ இதனால்‌ கஷ்டம்‌ அடையக்‌ 
கூடும்‌. ஒரு பவுனில்‌ 10 ஷில்லிங்‌ கிடைத்தாலும்‌ சந்தோஷப்‌ 
படக்கூடியவன்‌, 16 ஷில்லிங்‌ கிடடத்தாலோ அதை 
20 ஷில்லிங்காகவே மதிப்பான்‌. ஏனெனில்‌, தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ பெரிய வர்த்தகர்கள்‌ பொதுவாக 6% சத விகித 
மாய்‌ லாபம்‌ பெறுவதில்லை: 26 சத விகிதமே லாபம்‌ பெறு 
கின்றனர்‌. ஆகையால்‌ 6 ஷில்லிங்‌ கிடைத்தாலும்‌ பூராவும்‌ 
கடன்‌ செலுத்தப்பட்டதாகக்‌ கருதுவர்‌. ஆனால்‌ கடன்பட்ட 
வரின்‌ சொத்திலிருந்து பவுனில்‌ 20 ஷில்லிங்‌ பெறுவது 
என்றுமே ஆபூர்வமாகையால்‌ கடனாளியைத்‌ திவாலாகச்‌ செய்‌ 
வதில்‌ கடன்‌ கொடுத்தவர்‌ ஆர்வம்‌ கொள்ளவில்லை. ஆகவே 
காச்சலியா திவால்‌ ஆனார்‌ என்பது வெளியானவுடனே தங்‌ 
களிடம்‌ கடன்‌ வாங்கியிருக்க மற்றச்‌ சத்தியாக்கிரக வியா 
பாரிகளை ஐரோப்பியர்‌ மிரட்டாமல்‌ இருப்பார்கள்‌ என கிளைக்க 
இடமிருந்தது. உண்மையில்‌ கடந்ததும்‌ அதுவேதான்‌. ஒன்று 
காச்சலியா போராட்டத்தை விட்டுவிடவேண்டும்‌ ; அல்லது 
தங்கள்‌ கடன்‌ முழுவதையும்‌ திருப்பித்‌ தரவேண்டும்‌ என்று 
கரோப்பியர்‌ வற்புறுத்த விரும்பினர்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இந்த இரண்டு எண்ணங்களுள்‌ எதுவும்‌ ஈடேறாமல்‌ போன 
தோடு அவர்கள்‌ எதிர்பார்த்ததற்கு நேர்மாறான பயன 
விளைந்தது. ஒரு கண்ணியமான இந்திய வியாபாரி தாம்‌ 
திவாலாகத்‌ துணிந்த இந்த முதல்‌ வழக்கு அவர்களைத்‌ திடுக்‌ 
குறச்‌ செய்து, பின்னால்‌ என்றென்றும்‌ அவர்களை வாயடைக்கச்‌ 
செய்துவிட்டது. கடன்‌ தந்தவர்கள்‌, ஒரு வருடத்திற்குள்‌ காச்‌ 
சலியா சேட்டின்‌ வியாபாரக்‌ கையிருப்பிலிருந்து தொகையைப்‌ 
பவுனுக்கு 20 ஷில்லிங்‌ விகிதம்‌ பூராவும்‌ பெற்றனர்‌. எனக்குத்‌ 
தெரிந்தவரை, தென்னாப்பிரிக்காவில்‌ திவாலான கடனளியின்‌ 
சொத்திலிருந்து கடன்‌ தந்தவர்கள்‌ முழுத்‌ தொகையையும்‌ 
பெற்றது இதுவே முதல்‌ சம்பவமாகும்‌. இவ்வாறு போராட்டம்‌ 
கடந்து கொண்டிருக்கும்போதுகூடக்‌ காச்சலியாவிற்கு 
ஐரோப்பிய வியாபாரிகளிடத்தில்‌ பெருமதிப்பு இருக்தது. 
அவர்‌ போராட்டத்தை முன்னின்று நடத்துவதையும்‌ பொருட்‌ 
படுத்தாமல்‌, எவ்வளவு சரக்குகள்‌ வேண்டுமானாலும்‌ முன்‌ 
முதலாகத்‌ தர அவர்கள்‌ தயாராக இருந்தனர்‌. ஆனால்‌ காச்‌ 
சலியாவுக்கு நாளுக்கு காள்‌ பலம்‌ வளர்வதோடு போராட்‌ 
டத்தை கடத்தும்‌ ஆற்றலைப்பற்றிய அறிவும்‌ வளரலாயிற்று. 
போராட்டம்‌ எவ்வளவு காட்கள்‌ நீடிக்கும்‌ என்பதை இச்சம 
யத்தில்‌ ஒருவராலும்‌ சொல்ல முடியாது. ஆகவே திவாலா 


264 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


௩டவடிக்கைகளுக்குப்‌ பிறகு, போராட்டம்‌ தொடர்ந்து நடந்து 
கொண்டிருக்கும்‌ வரையில்‌, சேட்‌ வியாபாரத்தில்‌ அதிகம்‌ ஈடு 
படாமல்‌, தமது அன்றாட தேவைக்கு வேண்டியது கிடைக்கும்‌ 
அளவுக்கு வர்த்தகம்‌ செய்வதே போதுமென்று தீர்மானித்தார்‌. 
ஆகவே ஐரோப்பிய வியாபாரிகளின்‌ உதவி எதையும்‌ அவர்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளவில்லை. 

இந்தச்‌ சம்பவங்கள்‌ அனைத்தும்‌, காச்சலியா சேட்டின்‌ 
வாழ்க்கையில்‌ மேலே குறிப்பிட்ட கமிட்டிக்‌ கூட்டத்திற்குப்‌ 
பின்‌ உடனடியாக நிகழ்ந்தவையல்ல என்று நான்‌ இங்கே 
கூற வேண்டிய அவசியமில்லை. கதையின்‌ தொடர்ச்சிக்காக 
அவற்றை இங்கு விவரித்தேன்‌. காலக்கிரமப்படி போராட்டம்‌ 
மீண்டும்‌ தொடங்கி (10, செப்டம்பர்‌, 1908) சில காலத்‌ 
திற்குப்‌ பிறகு காச்சலியா, கமிட்டியின்‌ தலைவரானார்‌. இதற்கு 
ஜந்து மாதங்களுக்குப்‌ பின்னரே அவர்‌ திவாலாகிய விஷயம்‌” 
நிகழ்ந்தது. 

திரும்பவும்‌ கமிட்டிக்‌ கூட்டத்திற்கு வருவோம்‌. கூட்டம்‌ 
முடிந்ததும்‌ நான்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸாுக்கு எழுதினேன்‌. 
அவருடைய புதிய மசோதா சமரச உடன்பாட்டை மீறுவ 
தாகும்‌ என்று கூறி, சமரசம்‌ ஏற்பட்ட ஒரு வாரத்திற்குள்‌ ரிச்‌ 
மண்டில்‌ அவர்‌ நிகழ்த்திய சொற்பொழிவிலிருந்து பின்கண்ட 
மேற்கோளையும்‌ குறிப்பிட்டேன்‌: ' இந்தியர்களின்‌ இரண்டா 
வது எதிர்வாதம்‌, சட்டம்‌ ரத்தானுலொழிய தாங்கள்‌ பதிவு 
செய்யப்போவதே இல்லை என்பது ... காட்டில்‌ பதிவு செய்‌ 
யாத ஆசியாக்காரர்‌ ஒருவர்‌ இருக்கும்‌ வரையில்‌, சட்டம்‌ ரத்‌ 
தாகாது என்று அவர்களுக்குச்‌ சொல்கிறேன்‌ ... நாட்டிலுள்ள. 
ஒவ்வோர்‌ இந்தியனும்‌ பதிவு செய்து கொள்ளும்‌ வரையில்‌ 
சட்டம்‌ ரத்தாகாது' என்பதே அது. அரசியல்‌ வாதிகள்‌, 
தங்களைச்‌ சங்கடத்தில்‌ மாட்டக்கூடிய கேள்விகளுக்கு பதிலே 
தரமாட்டார்கள்‌. அப்படித்‌ தந்தாலும்‌ சுற்றி வளைத்துப்‌ பேசு 
வார்கள்‌. இந்தக்‌ கலையில்‌ மிகவும்‌ தேர்ச்சி பெற்றிருந்தார்‌ 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌. அவருக்கு எத்தனை முறை எழுதினால்தான்‌ 
என்ன, எத்தனை சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்தினால்‌ தான்‌ என்ன, 
அவர்‌ பதில்‌ கூறத்‌ தயாராக இல்லை. ஏனெனில்‌, எது செய்‌ 
தாலும்‌ அவரை எதனாலும்‌ வெளியே இழுக்க முடியாது. கடி 
தங்களுக்குப்‌ பதில்‌ எழுதுவது கடமை என்ற மரியாதைகூட 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸைக்‌ கட்டுப்படுத்தாது. ஆகவே, என்‌ கடி 
வனத்து திருப்திகரமான பதில்‌ எதையும்‌ நான்‌ பெற 

ல்லை. 


ஜெனரல்‌ ஸ்மட்ஸின்‌ நம்பிக்கைத்‌ துரோகம்‌ (௫7) 265 


எங்களுக்கு மத்தியஸ்தராக இருந்த ஆல்பர்ட்‌ கார்ட்‌ 
ரைட்டை நான்‌ சந்தித்தேன்‌. அவர்‌ மிகவும்‌ திடுக்குற்று, 
“உண்மையாகவே இந்த மனிதரைப்‌ புரிந்துகொள்ள என்னால்‌ 
முடியவில்லை. அவர்‌ ஆசியச்‌ சட்டத்தை ரத்து செய்வதாக 
வாக்கு தந்தது எனக்கு நன்றாக ஞாபகம்‌ இருக்கிறது. நான்‌ 
“என்னால்‌ முடிந்ததைச்‌ செய்கிறேன்‌. ஆனால்‌ ஜெனரல்‌ ஸ்ம்ட்ஸ்‌ 
நிலையில்‌ நின்றுவிட்டால்‌ நாம்‌ செய்யக்கூடியது எதுவு 
மில்லை என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. பத்திரிகையில்‌ வெளி 
யாகும்‌ கட்டுரைகளை அவர்‌ பொருட்படுத்தவே யில்லை. ஆகவே, 
நான்‌ உங்களுக்கு அதிக உதவியாக இருக்கமுடியாதென்று 
அஞ்சுகிறேன்‌ '' என்று கூறினார்‌. ஸ்ரீ ஹோஸ்களையும்‌ நான்‌ 
சந்தித்தேன்‌. அவரும்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸாக்கு எழுதினர்‌. 
ஆனால்‌ திருப்திகரமாக இல்லாத பதில்தான்‌ கிடைத்‌ 
தது. நான்‌, ' இந்தியன்‌ ஒப்பினிய னில்‌ ' மோசடி' என்ற 
தலைப்பில்‌ கட்டுரைகள்‌ எழுதினேன்‌. ஆனால்‌, எதற்கும்‌ 
அசையாத அந்த ஜெனரலின்‌ எதிரே அவை என்ன 
செய்யும்‌? ஒரு தத்துவ அறிஞரைப்‌ பற்றியோ அல்லது 
கல்நெஞ்சனைப்‌ பற்றியோ எவ்வளவு கசப்பான வார்த்தைகளை 
வேண்டுமானாலும்‌ உபயோகிக்கலாம்‌. ஆனால்‌, அவை பயன்தரா. 
அவர்கள்‌ தாங்கள்‌ கோலிய பாதையிலிருந்து பிறழமாட்‌ 
டார்கள்‌. இந்த இரண்டு ரகத்தில்‌, ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ எதைச்‌ 
சேர்ந்தவரென்பது எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ அவருடைய 
போக்கில்‌ ஒருவகையான தத்துவம்‌ இருக்கின்றது என்பதை 
நான்‌ ஒப்புக்கொள்ள த்தான்வேண்டும்‌. நான்‌ அவருக்குக்‌ 
கடிதம்‌ எழுதிக்கொண்டிருந்த போதும்‌ அவரைத்‌ தாக்கிப்‌ 
பத்திரிகைகளில்‌ எழுதியபோதும்‌, அவரை ஓர்‌ இதயமற்ற 
மனிதராகவே நான்‌ எடுத்துக்‌ காட்டியது ஞாபகம்‌ இருக்கிறது. 
ஆனல்‌, இது போராட்டம்‌ தொடங்கிய புதிதில்‌; இரண்டாவது 
வருடந்தான்‌. போராட்டம்‌ இன்னும்‌ எட்டு ஆண்டுகள்‌ நடக்க 
வேண்டியிருந்தது: அப்போது ஜெனரல்‌ ஸ்மட்ஸை சந்திக்க 
எனக்குப்‌ பல சந்தர்ப்பங்கள்‌ கிடைத்தன. அப்பொழுது ஈடந்த 
பேச்சக்கள்‌ மூலமாக தென்னுப்பிரிக்காவில்‌ ஜெனரல்‌: 
ஸ்மட்ஸின்‌ தந்திரத்தைப்‌ பற்றிப்‌ பொதுவாக இருந்த அபிப்‌ 
பிராயம்‌ அவர்‌ பக்கம்‌ நியாயம்‌ கூறுவதாக இல்லை என்பதைப்‌ 
பன்முறை உணர்ந்தேன்‌. ஆனால்‌ இரு விஷயங்களைக்குறித்து 
நிச்சயமான உறுதி எனக்கு உண்டு. முதலாவது, அரசியலில்‌ சில 
நேர்மையான கொள்கைகள்‌ அவருக்கு இருந்தன. இரண்‌ 
டாவது, அவருடைய அரசியல்‌ கொள்கையில்‌ தந்திரத்திற்கும்‌, 
சில வேளைகளில்‌ உண்மை பிறழ்வுக்கும்‌ இடம்‌ இருந்தது. 


இருபத்தாறாவது அத்தியாயம்‌ 
போராட்டத்தை மீண்டும்‌ துவக்குதல்‌ 
ச 
நாங்கள்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸை ஒப்பந்தத்தில்‌ தமது 
பரகத்தை நிறைவேற்றுமாறு தூண்ட ஒரு பக்கம்‌: முயற்சி 
செய்து கொண்டிருந்தோம்‌. மறு பக்கம்‌ சமுகத்தினருக்குப்‌ 
போராட்டத்தைப்பற்றி விளக்குவதில்‌ உற்சாகத்துடன்‌ ஈடுபட்‌ 
டிருந்தோம்‌. எல்லா இடங்களிலும்‌ போராட்டத்தை மீண்டும்‌ 
துவக்குவதற்கும்‌, சிறை செல்வதற்கும்‌ ஜனங்கள்‌ தயாராக' 
இருப்பதைக்‌ கண்டோம்‌. எங்கும்‌ கூட்டங்களை நடத்திச்‌ 
சர்க்காருக்கும்‌ எங்களுக்கும்‌ இடையே நடந்த கடிதப்போக்கு 
வரத்து மூலம்‌ நடந்த விஷயங்களை விளக்கினோம்‌. “ இந்தியன்‌ 
ஒப்பினிய ' னில்‌ வெளியான வாரக்‌ குறிப்புக்கள்‌ இக்தியர்‌ 
களுக்கு அன்றாட நிகழ்ச்சிகளை உரிய காலத்தில்‌  தரியப்‌ 
படுத்தின. தாமாகவே பதிவு செய்துகொள்வதால்‌ பின்னால்‌ 
தோல்வி அடைய நேரிடுமென்று அவர்கள்‌ எச்சரிக்கப்பட்டனர்‌. ' 
இவ்வளவுக்குப்‌ பிறகும்‌ கறுப்புச்சட்டம்‌ ரத்‌ தாக்கப்படாவிட்‌ 
டால்‌ பத்திரங்களை எரிப்பதற்குத்‌ தயாராக யிருக்குமசறு 
சொன்னோம்‌. இவ்வாறு சர்க்காருக்கு பயமின்றி சமூகம்‌ 
உறுதியுடனும்‌ இருப்பதையும்‌, சிறைக்குப்‌ போகத்‌ துணிந்திருப்‌ 
பதையும்‌ காட்ட வேண்டுமென்று அவர்கள்‌ எச்சரிக்கப்‌ 
பட்டார்கள்‌. கொளுத்தி விடுவதற்காக ஒவ்வோர்‌ இடத்தி 
விருந்தும்‌ பதிவுப்‌ பத்திரங்கள்‌ திரட்டப்பட்டன. 
முன்‌ அத்தியாயத்தில்‌ குறிக்கப்பட்டுள்ள புதிய 
சட்டத்தைச்‌ சட்டசபை நிறைவேற்றி வைக்கப்போகும்போது 
இந்தியர்கள்‌ சார்பாக ஒரு மனு கொடுக்கப்பட்டுப்‌ பயனிராமல்‌ 
போயிற்று. கடைசியாகச்‌ சத்தியாக்கிரகிகள்‌ சர்க்காருக்கு 
“இறுதி எச்சரிக்க" ஒன்றை அனுப்பினார்கள்‌. இறுதி 
எச்சரிக்கை என்ற சொற்றொடரைச்‌ சத்தியாக்கிரகிகள்‌ உபயோ 
கிக்கவில்லை. சமூகத்தினர்‌ தமக்கு விடுத்துள்ள தீர்மா, 
னத்தைச்‌ சுட்டி ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ தமக்கு வந்த கடிதத்தை. 
அவ்வாறு குறிப்பிட்டார்‌. “சர்க்காருக்கு இத்தகைய 
வெருட்டலை (பயமுறுத்தலை) அனுப்பிய மக்களுக்குச்‌ சர்க்கா 
ருக்குள்ள சக்தியைப்‌ பற்றிக்‌ கொஞ்சங்கூடத்‌ தெரியாது... 
குழப்பக்காரர்கள்‌ ஒரு சிலர்‌ ஜனங்களை த்‌ தூண்டுவதற்கு. இதைச்‌. 


போராட்டத்தை மீண்டும்‌ துவக்குதல்‌ 287 


செய்கிறார்களே என்றுதான்‌ வருந்துகிறேன்‌. ஏழை இந்தி 
யர்கள்‌, அவர்களுடைய பசப்புப்‌ பேச்சுக்களுக்கு மயங்கிப்‌ 
போனால்‌ முடிவில்‌ அழிந்தே போய்விடுவார்கள்‌ என்று நான்‌ 
வருந்துகிறேன்‌! என்றார்‌ ஜெனரல்‌. இது விஷயமாகப்‌ 
பத்திரிகை நிருபர்‌ எழுதியபடி, டிரான்ஸ்வாலில்‌ சட்டசபையின்‌ 
பல அங்கத்தினர்கள்‌ இந்த * இறுதி எச்சரிக்கை 'யைக்‌ கண்டு 
கொதித்தெழுந்து, ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ புகுத்திய சட்டத்தை 
உணர்வுகொண்டு ஏகமனதாக நிறைவேற்றி வைத்தார்கள்‌. 

"இறுதி எச்சரிக்கை! என்று கூறப்பட்ட இதன்‌ சுருக்க 
மாவது: ' இந்தியர்கஞ்க்கும்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸுக்கும்‌ 
ஏற்பட்டிருந்த உடன்பாட்டில்‌, இந்தியர்கள்‌ தாமாகவே பதிவு 
'செய்துகொண் டால்‌, அத்தகைய பதிவைச்‌ செல்லத்தக்க 
தாக்க ஆசியாச்‌ சட்டத்தை ரத்துசெய்யும்‌ ஒரு 
மசோதாவைச்‌ சட்டசபையில்‌ அவர்‌ கொண்டு வந்தாக 
வேண்டுமென்பது தெளிவாகிறது. ஆகவே, இந்தியர்கள்‌ சர்க்‌ 
காரின்‌ திருப்திக்கேற்றபடி தாமாகவே பதிவு செய்து கொண்‌ 
டார்கள்‌ என்பது விளக்கம்‌. ஆகவே ஆசியாச்‌ சட்டம்‌ ரத்து 
செய்யப்பட வேண்டுமென்பதும்‌ யாவரும்‌ நன்கறிந்த விஷயம்‌. 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸுக்குச்‌ சமூகத்தினர்‌ எத்தனையோ கடிதங்கள்‌ 
எழுதியும்‌, தங்களுடைய குறைகளைப்‌ போக்கிக்‌ கொள்வதற்குச்‌ 
சட்ட ரீதியாக முடியுமான நடவடிக்கைகள்‌ எடுத்தும்‌ இது 
காறும்‌ பயன்படாமல்‌ போயிற்று. சட்டசபையில்‌ இந்த மசோதா 
விவாதிக்கப்படும்போது சமூகத்தவர்களிடையே ஏற்பட்டுள்ள 
அதிருப்தியையும்‌ தீவிர உணர்ச்சியையும்‌ சர்க்காருக்குத்‌ 
தெரிவிப்பது தலைவர்களுடைய கடமையாகும்‌. ஒப்பந்தத்தின்‌ 
ஒரத்துக்கள்படி ஆசியாச்‌ சட்டம்‌ ரத்தாகாவிட்டால்‌, 
அதைப்பற்றிச்‌ சர்க்காரின்‌ முடிவைக்‌ குறிப்பிட்ட தேதிக்குள்‌ 
இந்தியர்களுக்கு அறிவிக்காது போனால்‌, இந்தியர்கள்‌ சேகரம்‌ 
செய்திருக்கும்‌ பதிவுப்‌ பத்திரங்கள்‌ கொளுத்தப்படுமென்றும்‌, 
அதனால்‌ ஏற்படும்‌ பலாபலன்களைத்‌ தாழ்மையுடனும்‌, உறுதி 
யுடனும்‌ அனுபவிக்கத்‌ தயாராக இருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ 
கூற வருந்துகிறோம்‌.” 

இந்தக்‌ கடிதத்தை ஓர்‌ ' இறுதி எச்சரிக்கை ' யாகக்‌ 
கெரண்டதற்கு ஒரு காரணம்‌, பதில்‌ வருவதற்கு அதில்‌ ஒரு 
கால வரையறை கொடுக்கப்பட்டிருந்ததே. மற்றுமொரு 
காரணம்‌, ஐரோப்பியர்கள்‌ இந்தியர்களைக்‌ காட்டுமி ராண்டி 
களெனக்‌ கருதியிருந்ததாகும்‌. இந்தியர்களைத்‌ தங்களுக்குச்‌ 
சரிசமம்‌ என்று கருதியிருந்தால்‌, இந்தக்‌ கடிதத்தை முற்றிலும்‌ 
மரியாதையானதாக மதித்து, இதில்‌ கவனம்‌ செலுத்தி 


268 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


யிருப்பார்கள்‌. இந்தியர்கள்‌ நாகரிகமற்ற மனிதர்களென 
இவர்கள்‌ கருதியது ஒன்றே, இந்தியர்கள்‌ இக்கடிதத்தை 
எழுதப்‌ போதிய காரணமாக அமைந்தது. இந்தியர்கள்‌, 
ஒன்று தாங்கள்‌ நாகரிகமற்றவர்‌ என்பதை ஒப்புக்கொண்டு 
இந்த அடக்குமுறைக்கு உட்படவேண்டும்‌. அல்லது, தாங்கள்‌ 
காகரிகமற்றவர்கள்‌. என்னும்‌ குற்றச்சாட்டை மறுப்பதற்குத்‌ 
தீவிர ஈடவடிக்கைகளாவது எடுக்கவேண்டும்‌. அந்த நட 
வடிக்கையில்‌ முதற்படியே இந்தக்‌ கடிதம்‌. இந்தக்‌ கடிதத்‌ 
திற்கு வலிவாக, . செய்தே தீருவது என்ற ஓர்‌ இரும்பான 
உறுதி இல்லாமல்‌ போயிருந்தால்‌ அது துடுக்குத்தனமெனக்‌ 
கருதப்பட்டு, இந்தியர்கள்‌ யோசனையற்ற முட்டாள்களெனத்‌ 
தம்மை நிரூபித்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 

நாகரிகமற்றவர்கள்‌ என்னும்‌ .குற்றச்சாட்டு, 1906-ஆம்‌ 
வருடமே சத்தியாக்கிரகப்‌ பிரதிக்ஞை கொண்டபோதே மறு 
தளிக்கப்பட்டிருக்கிறதே என்று வாசகர்‌ ஒரு வேளை எடுத்துக்‌ 
காட்டலாம்‌. அப்படியானால்‌ இந்தக்‌ கடிதத்திற்கு நான்‌ 
இவ்வளவு முக்கியத்துவம்‌ கொடுப்பதிலும்‌, அதிலிருந்து குற்றச்‌ 
சாட்டு மறுக்கப்பட்ட தேதியைக்‌ குறிப்பிடுவதிலும்‌, புதுமை 
ஒன்றும்‌ இல்லை. அப்படிப்‌ பார்க்கும்போது இது உண்மைதான்‌. 
ஆனால்‌ சற்று ஆழ்ந்து யோசித்துப்‌ பார்க்கையில்‌ அந்த 
மறுப்பு உண்மையாகவே, இந்தக்‌ கடிதத்துடனேயே ஆரம்ப 
மானது எனத்‌ தெரியவரும்‌. சத்தியாக்கிரகப்‌ பிரதிக்ஞை தற்‌ 
செயலாக வந்ததென்பதையும்‌, அதற்குப்‌ பின்‌ சிறைவாசம்‌ 
யாவும்‌ தடுக்க முடியாத உடன்விளைவு என்பதையும்‌ நினைவில்‌ 
கொள்ளவேண்டும்‌. அப்போது சமூகம்‌, அதற்குத்‌ தெரி 
யாமலேயே, மதிப்பில்‌ ஓங்கியது. இந்தக்‌ கடிதம்‌ எழுதப்பட்ட 
போது முழு விஷயமும்‌ அறிந்ததான ஓர்‌ உயரிய கெளரவம்‌ 
தமக்கு உண்டென்ற எண்ணம்‌ நிச்சயமாக இருந்தது. இப்‌ 
பொழுதும்‌ சரி, முன்பும்‌ சரி, நோக்கம்‌ என்னவோ கறுப்புச்‌ 
சட்டத்தை ரத்தாக்க வேண்டும்‌ என்பதே. ஆனால்‌, பிரயோகித்த 
சொல்‌ நடையிலும்‌, தேர்ந்த வேலை முறைகளிலும்‌, மற்றவை 
களிலும்‌ மாறுதல்‌ இருந்தது. ஓர்‌ அடிமை தன்‌ ஆண்டைக்கு 
வணங்குவதிலும்‌, ஒரு நண்பன்‌ தன்‌ நண்பனுக்கு வணங்கு 
வதிலும்‌, வணக்கம்‌ செலுத்தும்‌ விதம்‌ ஒன்றேயானாலும்‌, இரண்‌ 
டிற்கும்‌ எவ்வளவோ வித்தியாசம்‌ இருக்கிறது. இந்த நோக்‌ 
கத்திலிருந்து பார்க்கும்‌ ஒருவர்‌, அடிமை யார்‌, ஈண்பன்‌ யார்‌ 
என்பதை உடனே தெரிந்துகொள்வார்‌. 

அந்த “இறுதி எச்சரிக்கை அனுப்பப்பட்டபோதே 
எங்களுக்குள்‌ அதிக விவாதம்‌ நடந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்‌ 


போராட்டத்தை மீண்டும்‌ துவக்குதல்‌ 269 


திற்குள்‌ பதில்‌ வரவேண்டுமென்று சொல்வது திமிர்‌ என்று 
தானே கருதப்படும்‌ ? அது சர்க்கார்‌ மனத்தைக்‌ கல்லாக்கி, 
ஷரத்துக்களை அவர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்வதாயிருப்பினும்‌ 
அவற்றை நிராகரிக்கும்படி தூண்டாதா ? சர்க்காருக்குச்‌ சமூ 
கத்தின்‌ தீர்மானத்தை மறைமுகமாகத்‌ தெரிவித்துக்கொண்‌ 
டால்‌ போதாதா? இந்த யோசனைகளையெல்லாம்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்த்த பின்பு, நாங்கள்‌ எங்களுக்குச்‌ சரியெனப்‌ பட்டதையே 
செய்யவேண்டுமென்ற முடிவுக்கு ஒரேமனதாக வந்தோம்‌. 
அவமரியாதையாக நடந்ததான குற்றத்திற்கும்‌, அந்த எரிச்‌ 
சலால்‌ சர்க்கார்‌ ஈமக்கு அளிக்க இருந்ததையும்‌ மறுக்கும்‌ 
சங்கடத்திற்கும்‌ ஆளாக வேண்டும்‌, நாம்‌. எவ்விதத்திலும்‌ 
மனிதர்கள்‌ என்ற முறையில்‌ நாம்‌ குறைந்தவர்கள்‌ அல்ல என்‌ 
றும்‌, துன்பத்தை எத்தனை நாளானாலும்‌ சகிக்கக்கூடிய ஆற்றல்‌ 
நம்மிடம்‌ உண்டு என்றும்‌ நாம்‌ நம்பினால்‌, தயக்கமின்றி ஒரு 
நேரான வழியை மேற்கொள்ளவேண்டியதுதான்‌. 


ஒரு வேளை இப்போது நாங்கள்‌ மேற்கொண்ட 
நடவடிக்கைகளில்‌ ஒரு புதுமையும்‌ மேன்மையும்‌ இருப்பதை 
வாசகர்கள்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. சட்டசபையிலும்‌, வெளியே 
ஐரோப்பிய வட்டாரங்களிலும்‌ இந்தச்‌ சிறப்பு எதிரொலித்தது. 
சிலர்‌, இந்தியர்களை அவர்களுடைய துணிவுக்காகப்‌ பாராட்‌ 
டினர்கள்‌. வேறு சிலர்‌, மிசவும்‌ கோபம்கொண்டு இந்தியர்‌ 
களுடைய அகம்பாவத்திற்காக அவர்களுக்குக்‌ கடுமையான 
தண்டனை விதிக்கவேண்டுமென்றனர்‌. இரு தரப்பினரும்‌ இந்தியர்‌ 
களுடைய இயக்கத்தின்‌ புதுமையைத்‌ தம்‌ வகையில்‌ ஒப்புக்‌ 
கொண்டனர்‌. முதலில்‌ ஆரம்பித்தபோது புதுமையாக இருந்த 
தான சத்தியாக்கிரக இயக்கத்தைவிடப்‌ பெரும்‌ பரபரப்பை 
இந்தக்‌ கடிதம்‌ உண்டுபண்ணியது. காரணம்‌ தெளிவானதே. 
சத்தியாக்கிரகத்தை ஆரம்பித்தபோது, இந்தியர்களால்‌ செய்ய 
வல்லது என்ன என்று ஒருவருக்கும்‌ தெரியாது. ஆகவே, 
அத்தகைய கடிதமோ அல்லது அதில்‌ அமைந்திருந்த பாணியோ 
அந்த ஆரம்ப நிலைக்கு உகந்ததாக இருந்திருக்காது. ஆனால்‌ 
இப்போதோ, சமூகம்‌ அக்கினி பரீட்சையில்‌ தேர்ந்துவிட்டது. 
தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளைப்‌ போக்கிக்கொள்ளவும்‌, 
அம்முயற்சியில்‌ தோன்றக்கூடிய இன்னல்களைச்‌ சகித்துக்‌ 
கொள்ளவும்‌, இந்தியருக்கு வன்மை இருந்ததையும்‌ எல்லோரும்‌ 
கண்டுவிட்டனர்‌. ஆகவே, ' இறுதி எச்சரிக்கை ' எழுதப்‌ 
பட்டிருந்த சொல்நடை இயல்பாகவே தோன்றியதாகும்‌. இது 
சந்தர்ப்பத்திற்குத்‌ தகுந்தவாறே ஏற்பட்டதாகும்‌. i 


இருபத்தேழாவது அத்தியாயம்‌ 

பதிவுப்‌ பத்திரங்களுக்கு எரியூட்டல்‌ 

சட்டசபையில்‌ புது ஆசியா சட்டம்‌ நிறைவேற்றப்படும்‌ 
தினத்தன்றே, ' இறுதி எச்சரிகை ' யின்‌ கால வரம்பு முடிவடைய 
இருந்தது. குறிப்பிட்ட நேரத்தைக்‌ கடந்து இரண்டு மணி 
நேரம்‌ சென்ற பிறகு, பத்திரங்களை எரிக்கு இரையாக்கும்‌ 
பொதுவீழா நடத்துவதற்காக, ஒரு கூட்டம்‌ ஏற்பாடாகி 
யிருந்தது. சர்க்காரிடமிருந்து சாதகமான பதில்‌, எதிர்‌ 
பாராதபடி கடைசி நேரத்தில்‌ வந்தாலும்‌, கூட்டம்‌ பயனற்ற 
தாகப்‌ போகாது; ஏனென்றால்‌, சர்க்காரின்‌ சாதகமான 
முடிவைச்‌ சமூகத்துக்கு அறிவிக்க அந்தக்‌ கூட்டத்தினை 
உபயோகித்துக்‌ கொள்ளலாம்‌ என்று சத்தியாக்கிரகக்‌ கமிட்‌ 
டியார்‌ கருதினார்கள்‌. 


ஆயினும்‌, * இறுதி எச்சரிகை க்குச்‌ சர்க்கார்‌ பதிலே 
தராது என்றுதான்‌ கமிட்டியினர்‌ நினைத்திருந்தனர்‌. நாங்கள்‌ 
எல்லோரும்‌ கூட்டத்திற்குச்‌ சற்று முன்னதாகவே சென்றிருந்து, 
சர்க்காரிடமிருந்து பதில்‌ ஏதாவது தந்தி மூலம்‌ வந்தால்‌ 
அதை உடனே அக்கூட்டத்திற்குக்‌ கொண்டுவந்து தர ஏற்பாடு 
செய்திருந்தோம்‌. கூட்டம்‌ ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ 1908- ஆம்‌ 
ஆண்டு ஆகஸ்டு 76-ஆம்‌ தேதி மாலை 4 மணிக்கு ஹமீதியா 
மசூதியைச்‌ சேர்ந்த மைதானத்தில்‌ நடந்தது. எல்லா வகுப்‌ 
பைச்‌ சேர்ந்த இந்தியர்களும்‌ துளிக்கூட இடம்‌ விடாமல்‌ அங்கே 
நிரம்பிவிட்டனர்‌. தென்னப்பிரிக்காவிலுள்ள நீக்கிரோக்கள்‌, 
தங்கள்‌ உணவை நாலு கால்கள்‌ மீது நிற்கும்‌ வாணாய்களிலிருந்து 
எடுத்துச்‌ சாப்பிடுவது வழக்கம்‌. இருந்ததில்‌ பெரிய 
அளவான இத்தகைய வாணாய்‌ ஒன்றை இந்திய வியாபாரி 
ஒருவர்‌ கடையிலிருந்து வாங்கி, மைதானத்தின்‌ ஒரு மூலையில்‌ 
எழுப்பிய மேடைமீது பத்திரங்களைக்‌ கொளுத்துவதற்கென 
வைத்திருந்தனர்‌. 

கூட்ட நிகழ்ச்சி ஆரம்பமாக இருந்த சமயம்‌, ஒரு தொண்டர்‌ 
சைக்கிளில்‌ சர்க்கார்‌ அனுப்பிய தந்தியுடன்‌ வந்தார்‌. அந்தத்‌ 
தந்தியில்‌, சர்க்கார்‌ இந்தியச்‌ சமூகத்தின்‌ தீர்மானத்திற்கு 
வருந்துவதாகவும்‌, தங்கள்‌ செயல்முறையை மாற்ற இயலா 
மையைத்‌ தெரிவிப்பதாகவும்‌ கூறப்பட்டிருந்தது. கூடியிருந்த 


பதிவுப்‌ பத்திரங்களுக்கு எரியூட்டல்‌ 271 


மக்களிடம்‌ அதைப்‌ படித்தபோது, பத்திரங்களைக்‌ கொளுத்தும்‌ 
வாய்ப்பு கைநழுவி விடாது என்ற மகிழ்ச்சியினால்‌ குதூகலப்‌ 
படுவதுபோல்‌ கூட்டத்தினர்‌ அதை வரவேற்றனர்‌. 'இறுதி 
எச்சரிக்கைக்‌'கு சர்க்கார்‌ உடன்பட்டிருக்தால்‌ இந்த எரியூட்‌ 
டல்‌ ஈடக்காது போயிருக்கும்‌. ஆனால்‌ இப்போது சர்க்‌ 
காருடைய பதிலை அத்தகைய கரகோஷத்துடன்‌ வரவேற்க 
கூட்டத்திலிருந்த ஒவ்வொரு நபரையும்‌ எந்த உணர்ச்சி தூண்‌ 
டியதென்பதைத்‌ தெரிந்துகொள்ளாமல்‌, அப்படி அவர்கள்‌ 
மகிழ்ச்சியை வெளிக்காட்டியது சரியா, தவறா என்பதைப்‌ 
பற்றித்‌ திட்டமான அபிப்பிராயம்‌ கூறுவது சிரமமான காரியம்‌. 
எனினும்‌, இது மட்டும்‌ கூறலாம்‌. அதாவது, அவர்களுடைய 
மகிழ்ச்சி ஆரவாரம்‌ கூட்டத்தில்‌ பரவிய உற்சாகத்தின்‌ ஓர்‌ 
அடையாளமாக இருந்தது. இந்தியர்‌ இப்போது தங்களுக்குள்ள 
சக்தியைப்பற்றி ஓரளவு உணர்ந்திருந்தனர்‌. 

கூட்டம்‌ ஆரம்பமாயிற்று. தலைவர்‌ கூட்டத்தை உஷார்‌ 
செய்து நிலைமையையும்‌ விவரித்தார்‌. தகுதியான தீர்மானங்கள்‌ 
"மேற்கொள்ளப்பட்டன. ஒப்பந்தம்‌ சம்பந்தமாகத்‌ 
தொடர்ந்து நடந்து வந்த சமரசப்‌ பேச்சு நடவடிக்கைகளின்‌ 
பல கட்டங்களைப்‌ பற்றி நான்‌ விளக்கியதோடு, '' பத்திரத்தைக்‌ 
கொளுத்தும்படி தந்து விட்டு, இப்போது திரும்பப்‌ பெற 
வேண்டுமென எந்த இந்தியராகிலும்‌ விரும்பினல்‌ அவர்‌ 
முன்னால்‌ வந்து பெற்றுக்கொள்ளட்டும்‌'' என்று கூறினேன்‌. 
“பத்திரங்களைக்‌ கொளுத்துவது மட்டுமே குற்றம்‌ ஆகிவீடாது ; 
சிறை செல்ல விரும்புகிறவர்களுக்குச்‌ சிறைத்‌ தண்டனையையும்‌ 
அளிக்காது. பத்திரங்களைக்‌ கொளுத்துவதால்‌ காம்‌ கறுப்புச்‌ 
சட்டத்திற்கு ஒருபோதும்‌ உட்படுவதில்லை என்பதையும்‌, 
பத்திரங்காட்டும்‌ அதிகாரத்தையுங்கூட விட்டுவிடுகின்றோம்‌ 
என்பதையும்‌ நாம்‌ நிறைவேற்றும்‌ இந்தத்‌ தீர்மானத்தின்‌ 
மூலம்‌ வெளிப்படுத்துவதாகும்‌. ஆனால்‌, இன்று இங்குப்‌ 
பொசுங்கிச்‌ சாம்பலாகும்‌ பத்திரங்களின்‌ நகலை, காளை எவர்‌ 
வேண்டுமானாலும்‌ வாங்கிக்கொள்ளலாம்‌. இங்கு யாராகிலும்‌ 
அப்படிப்பட்ட கோழைத்தனமான செயல்களைச்‌ செய்ய 
நினை த்துக்கொண்டிருந்தாலும்‌, அல்லது இந்தக்‌ கஷ்டத்தைச்‌ 
சகிக்கத்‌ தங்களுக்குச்‌ சக்தி உண்டா என்று. சந்தேகப்‌ 
பட்டாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பத்திரங்களைத்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்ள இன்னும்‌ நேரம்‌ இருக்கிறது. அவற்றைத்‌ 
திருப்பிக்‌ கொடுக்க முடியும்‌. இப்போது, அவற்றைத்‌ 
திரும்பப்‌ பெறுவதற்காக யாரும்‌ வெட்கப்படவேண்டியதில்லை. 
அப்படிப்‌ பெற்றுக்கொள்வதனால்‌ ஒருவிதமான தைரியத்தையே 


272 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அவர்கள்‌ காட்டுவதுமாகும்‌. ஆனால்‌, பின்னர்ப்‌ பத்திரங்களின்‌ 
ககலைப்‌ பெற்றுக்கொள்வது அவமானம்‌ மட்டுமல்ல, சமுகத்தின்‌ 
சீரிய நலன்களுக்குத்‌ தீங்காகவும்‌ முடியும்‌. இது ஒரு நீண்ட நாள்‌ 
போராட்டமாக இருக்கப்போகிறதென்பதை நாம்‌ மீண்டும்‌ 
கவனத்தில்‌ வைத்துக்கொள்வோம்‌. நம்மில்‌ சிலர்‌, முன்‌ 
வைத்த காலைச்‌ சற்றுப்‌ பின்‌ வாங்கி விட்டனர்‌ என்பது 
தெரியும்‌. அந்த அளவுக்குப்‌ போர்முனையில்‌ இருப்பவரின்‌ 
பொறுப்பு இன்னும்‌ அதிகமாகியிருக்கிறது. இவை அளைத்‌ 
தையும்‌ நீங்கள்‌ நன்றாக யோசனை செய்து பார்த்த பிறகே 
இன்று நாம்‌ முனைந்துள்ள காரியத்தில்‌ இறங்கலாம்‌. இது 
தான்‌ நான்‌ கூறும்‌ புத்திமதி'' என்றேன்‌. 
நான்‌ பேசிக்கொண்டிருந்தபோதே, “எங்களுக்குப்‌ 
பத்திரங்களைத்‌ திருப்பவேண்டாம்‌, அவற்றைக்‌ கொளுத்‌ 
துங்கள்‌ '' என்று பல குரல்கள்‌ எழுந்தன. கடைசியாக, இந்‌ 
தத்‌ தீர்மானத்தை எதிர்க்க யாராவது விரும்பினால்‌ அவர்கள்‌ 
முன்‌ வரலாமென்று கூறினேன்‌. ஒருவரும்‌ எழுந்திருக்க 
வில்லை. மீர்‌ ஆலம்கூட இந்தக்‌ கூட்டத்திற்கு வந்திருந்தார்‌. 
தாம்‌ முன்பு என்னைத்‌ தாக்கியது மிகவும்‌ தவறான காரியம்‌ 
என்று அவர்‌ கூட்டத்தில்‌ அறிவித்து, சுய விருப்பத்துடன்‌ 
பத்திரத்தைக்‌ கொள்ளாததால்‌ தமது மூலபத்திரத்தைக்‌ 
கொளுத்தும்படி தந்தார்‌. கூட்டத்தினரும்‌ பெருமகிழ்ச்சி 
அடைந்தனர்‌. நான்‌ அவர்‌ கையைப்‌ பிடித்து அதை ஆனந்‌ 
தத்துடன்‌ அழுத்தி, அவரிடம்‌ விரோதமோ, கோபமோ என்‌ 
மனத்துள்‌ கொண்டிருக்கவில்லை என அவருக்கு உறுதி 
கூறினேன்‌. ்‌ 
கமிட்டியிலும்‌ ஏற்கனவே கொளுத்தப்படுவற்காக 2;000-க்கு 
மேற்பட்ட பத்திரங்கள்‌ வந்து சேர்ந்திருந்தன. அவையனைத்‌ 
தையும்‌ வாணாய்க்குள்‌ போட்டு எண்ணெய்‌ ஊற்றி, ஸ்ரீ யூசுப்‌ 
மியான்‌ தீ வைத்தார்‌. கூடியிருந்த அத்தனை பேரும்‌ எழுந்து, 
இந்த எரிமுட்டும்‌ படலம்‌ முடியும்‌ வரை இடையறாத 
மகிழ்ச்சி ஆரவாரத் தால்‌ அந்த இடத்தையே கலகலப்பாக்‌ 
கினர்‌. இதுகாறும்‌ பதிவுப்பத்திரங்களை வெளியே எடுக்காதிருந்த 
சிலர்‌ மேடையருகே அவைகளை ஏராளமாகக்‌ கொண்டு வந்‌ 
தனர்‌; அவையும்‌ தீக்கு இரையாயின. அவர்களுள்‌ ஒரு, 
நண்பரை, கடைசி நேரம்வரை பத்திரத்தைக்‌ கொடுக்காமல்‌ 
இருந்ததற்குக்‌ காரணம்‌ வினவியபோது, தருணம்‌ பார்த்துத்‌ 
தரத்‌ தாம்‌ இருந்ததாகவும்‌, அப்படிச்‌ செய்தால்‌, பார்ப்பவர்‌ 
களுக்கும்‌ உணர்வு வருமென்றும்‌ அவர்‌ பதில்‌ கூறினார்‌. மற்றொரு 
வர்‌, மனம்‌ விட்டுத்‌ தனக்குத்‌  தரியமில்லை யென்றும்‌, 


பதிவுப்‌ பத்திரங்களுக்கு எரியூட்டல்‌ 273 


இந்தப்‌ பத்திரங்களை நெருப்பில்‌ இடமாட்டார்கள்‌ என்றும்‌ 
தாம்‌ நினைத்ததாகவும்‌, பத்திரங்களை எரிப்பதைப்‌ பார்த்துப்‌ 
பத்திரத்தை வைத்துக்கொண்டு தன்னால்‌ சும்மா இருக்க 
முடியவில்லையென்றும்‌, இதனால்‌ மற்றவர்களுக்கு நேரப்‌ 
போவதுதானே தனக்கும்‌ நேருமென்று எண்ணியதாகவும்‌ 
சொன்னார்‌. இத்தகைய கரவு இராத மனப்பான்மை இந்தப்‌ 
போராட்டத்தில்‌ அடிக்கடி நேர்ந்த அனுபவங்களாகும்‌. 


இந்தக்‌ கூட்டத்திற்கு வந்திருந்த ஆங்கிலப்‌ பத்திரிகை 
நிருபர்களை இந்தக்‌ காட்சிகள்‌ மிகவும்‌ கவர்ந்துவிட்டதால்‌ தம்‌ 
பத்திரிகைகளில்‌ இந்த நிகழ்ச்சியை நன்றாக வருணித்து எழுதி 
யிருந்தனர்‌. * லண்டன்‌ டெய்லி மெயில்‌' பத்திரிகையின்‌ 
ஜொஹன்னஸ்பர்க்‌ கிருபர்‌, அந்தப்‌ பத்திரிகைக்கு இதைக்‌ 
குறித்து விவரமான வருணனை ஒன்று அனுப்பி இருந்தார்‌. 
அதில்‌ அவர்‌, இந்தியர்கள்‌ நடத்திய இந்த எரியூட்டலைப்‌ 
போஸ்டன்‌ தேயிலைக்‌ கோஷ்டியின்‌ நிகழ்ச்சியோடு! ஒப்பிட்டி 
ருந்தார்‌. அமெரிக்காவில்‌ பல்லாயிரக்‌ கணக்கிலிருந்த பலமுள்ள 
ஐரோப்யியருக்கு எதிராக பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தின்‌ முழு 
சக்தியும்‌ ஆவேசத்துடன்‌ பாய்ந்தது. இங்கே தென்னாப்பிரிக்‌ 
காவிலோ எந்த உதவியும்‌ இராத 13,000 இந்தியர்கள்‌, பல 
மிக்க டிரான்ஸ்வால்‌ சர்க்காருக்குச்‌ சவால்‌ விட்டிருக்கின்‌ 
றனர்‌. அதைப்‌ பார்க்கையில்‌ அந்நிருபரின்‌ வர்ணனை, இந்தி 
யருக்கு நியாயத்தைச்‌ செய்ததாக நான்‌ கருதவில்லை. 
இந்தியர்களுக்கு இருந்த ஒரே ஆயுதம்‌, அவர்களுடைய 
லட்சியத்தின்‌ சேநேர்மையும்‌ கடவுளிடத்தில்‌ உள்ள அசை 
யாத நம்பிக்கையுமே ஆகும்‌. நெறி பிறழாதவர்களுக்கு இது 
அமோகமான வலிமையும்‌, போதுமான ஆயுதமேயானாலும்‌, 
அதை உணராத சாதாரண மனிதனுக்கோ, 18,000 இந்தியர்கள்‌ 
எந்த ஆயுதமுமின்றி எதிர்ப்பது தகுந்த ஆயுத பலத்துடனிருந்த 
அமெரிக்க ஐரோப்பியர்கள்‌ எடுத்துக்கொண்ட நடவடிக்கையின்‌ 
எதிரே துச்சமாகத்‌ தோன்றும்‌. கடவுள்‌ எளியவரின்‌ பக்கம்‌ 
நிற்பதால்‌, உலகம்‌ அவர்களை நகைத்தால்தான்‌ என்ன ! 


3. மூன்றாம்‌ ஜார்ஜ்‌ காலத்தில்‌ பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டு விதித்த கடுமையான 
வரி, அமெரிக்க மக்களிடையே கிளர்ச்சியை மூட்டியது. 1779 டிசம்பர்‌ 16-ஆம்‌ தேதி, 
தேயிலையுடன்‌ வந்த கப்பலில்‌ சிலர்‌ புகுந்து, தேயிலையைக்‌ கடலில்‌ கொட்டினர்‌. 
இதுவே 1775 - 1783-இல்‌ தடத்த அமெரிக்கச்‌ சுதந்திரப்‌: போராட்டத்தின்‌ பூர்வாங்க 
மாரும்‌. 


தெ. 18 


இருபத்தெட்டாவது அத்தியாயம்‌ 


புதிய தகராறைக்‌ கிளப்புவதாகக்‌ 
குற்றச்சாட்டு 

கறுப்புச்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்பட்ட அதே ஆண்டில்‌ 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ டிரான்ஸ்வாலில்‌ குடியேற்றக்‌ கட்டுப்பாட்டுச்‌ 
சட்டம்‌ என்ற மற்றொரு மசோதாவைச்‌ சட்ட சபையின்‌ முலமாக 
அமலுக்குக்‌ கொண்டுவக்தார்‌ (1907-ஆம்‌ வருட 15-வது சட்‌ 
டம்‌). அது வெளிப்பார்வைக்குப்‌ பொதுப்படையாகத்‌ கோன்‌ 
றினும்‌ முக்கியமாக இந்தியர்களை பாதிப்பதையே குறியாகக்‌ 
கொண்டிருந்தது. இந்தச்‌ சட்டம்‌, நேட்டாலில்‌ அதேபோல்‌ 
இருந்த மற்றொரு சட்டத்தைப்‌ பொதுவாகப்‌ பின்பற்றியிருக்தது. 
ஆனால்‌ கல்விப்‌ பரீட்சைகளில்‌ தேறினாலும்‌ ஆசியச்‌ சட்டப்படி 
பதிவுக்குத்‌ தகுதியற்றவர்களைக்‌ குடியேற்றத்‌ தடைக்கு உட்‌ 
படச்‌ செய்தது. ஆகவே அது மறைமுகமாக ஓர்‌ இந்தியன்‌ 
கூட புதிதாக நுழைய முடியாதபடி தடுக்கும்‌ கருவியாயிற்று. 

தங்களுடைய உரிமைகளுக்கு விரோதமாக எழுந்த இந்தப்‌ 
புதிய ஆக்கிரமிப்பைத்‌ தடுப்பது இந்தியர்களுக்கு முழுவதும்‌ 
அவசியமாயிற்று. ஆனால்‌ சத்தியாக்கிரகப்‌ போராட்டத்திற்கு 
இதுவும்‌ ஓர்‌ அடித்தளமாகவும்‌ இருக்கவேண்டுமா என்ற பிரச்னை 
எழுந்தது. எப்போது, எந்த விஷயங்களுக்காகச்‌ சத்தியாக்‌ 
கிரகம்‌ தொடுக்கவேண்டும்‌ என்பதைப்பற்றி முடிவுசெய்து 
கொள்வதில்‌ சமூகம்‌ எந்தக்‌ கட்டுப்பாட்டிற்கும்‌ உட்படவேண்‌ 
டியதில்லை. ஆனால்‌, இதைத்‌ தீர்மானிக்கும்போது மக்கள்‌ 
விவேகத்தின்‌ வரம்பை மீறக்கூடாது என்பதும்‌, தங்கள்‌ சக்தியை 
தன்கு தெரிந்துகொண்டிருக்கவேண்டும்‌ என்பதும்‌ மிக அவ 
சியம்‌. நினைத்தபொழுதெல்லாம்‌, கண்ட சந்தர்ப்பங்களிலும்‌ 
சத்தியாக்கிரகம்‌ செய்வது துராக்கிரகமாகிவிடும்‌. தனக்குள்ள 
சக்தியைத்‌ தெரிந்துகொள்ளாமல்‌ எவராவது சத்தியாக்கிர 
கத்தை மேற்கொண்டு பிறகு தோல்வியுற்றால்‌, அவர்‌ தம்மை 
இழிவாக்கிக்‌ கொள்வதுடன்‌ நிகரற்ற ஆயுதமாகிய சத்தியாக்‌ 
கிரகத்தைத்‌ தம்‌ மடமையால்‌ இகழ்ச்சிக்குக்‌ கொண்டுவந்து 
விட்டவருமாவார்‌. 

சத்தியாக்கிரகக்‌ கமிட்டியினர்‌, இந்தியர்களின்‌ சத்தியாக்‌ 
கிரகம்‌ கறுப்புச்‌ சட்டத்திற்கு விரோதமாகச்‌ செலுத்தப்பட்ட 


புதிய தகராறைக்‌ கிளப்புவதாகக்‌ குற்றச்சாட்டு 275 


தென்பதை அறிவர்‌. அதனால்‌ கறுப்புச்‌ சட்டம்‌ ரத்தானால்‌ 
குடியேற்றக்‌ கட்டுப்பாட்டுச்‌ சட்டமும்‌, ஏற்கனவே நான்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளபடி, தன்‌ விஷத்தை இழந்துவிடும்‌ என்பதையும்‌ 
கண்டனர்‌. ஆயினும்‌ குடியேற்றச்‌ சட்டத்திற்கு எதிராக ஒரு 
தனி இயக்கம்‌ அவசியமில்லை என்ற எண்ணத்துடன்‌ இந்தியர்கள்‌ 
அதைப்பற்றி நடவடிக்கை எதுவும்‌ எடுக்காவிட்டால்‌, அவர்‌ 
களுடைய செயலின்மை எதிர்காலத்தில்‌ தங்களுடைய குடி 
யேற்றத்‌ தடுப்பிற்கு முற்றிலும்‌ சம்மதம்‌ தந்ததாகப்‌ பொருள்‌ 
யட்டுவிடும்‌. ஆகையால்‌ குடியேற்றச்‌ சட்டத்தையும்‌ எதிர்த்தே 
யாகவேண்டும்‌. அதையும்‌ சத்தியாக்கிரகப்‌ போராட்டத்தில்‌ 
சர்த்துக்கொள்ளவேண்டுமா என்பதுதான்‌ ஒரு கேள்வி. 
சத்தியாக்கிரகப்‌ போராட்டம்‌ ஈடந்துகொண்டிருக்கையில்‌ தங்‌ 
கள்‌ உரிமைகளைப்‌ பாதிப்பதான புதிய தாக்குதல்களையும்‌ 
சத்தியாக்கிரகத்துடன்‌ சேர்த்துக்கொள்வதே தங்கள்‌ கடமை 
என்பதுதான்‌ சமுகத்தினருடைய கருத்து. அப்படிச்‌ செய்வ 
தற்குத்‌ தங்களுக்கு வலிமை இல்லை என்று அவர்கள்‌ கருதினால்‌ 
அது முற்றிலும்‌ வேறு விஷயமாகும்‌. குடியேற்றச்‌ சட்டத்தை 
அப்படியே விட்டுவீடுவதற்குத்‌ தங்களுடைய சக்தியின்மையோ 
அல்லது சக்திக்குறைவோ சாக்குப்போக்காக இருக்கக்கூடாது; 
ஆகவே அந்தச்‌ சட்டமும்‌ சத்தியாக்கிரகப்‌ போராட்டத்திற்கு 
இலக்காக அமைய வேண்டுமென்ற முடிவுக்கு தலைவர்கள்‌ 
வந்தனர்‌. 


ஆகவே, சர்க்காருடன்‌ இந்த விஷயத்தைப்பற்றிக்‌ கடிதத்‌ 
தொடர்பு வைத்துக்கொள்ளப்பட்டது. இதனால்‌ சட்டத்தில்‌ 
ஒரு மாறுதலை இயற்ற ஜெனரல்‌ ஸ்மட்ஸை எங்களால்‌ தூண்டி 
வீடமுடியாது. ஆனால்‌ அது சமுகத்தின்மீது-உண்மையாகக்‌ கூறு 
மிடத்து என்மீது-பழி கூறுவதற்கு ஒரு புதிய பற்றுக்கொம்பாக 
அவருக்கு ஆயிற்று. பகிரங்கமாக எங்களுக்கு உதவி செய்த 
வர்களைத்‌ தீவிர ஐரோப்பியர்களில்‌ பலரும்‌ எங்களுடைய இயக்‌ 
கத்திற்கு ரகசியமாக அனுதாபம்‌ காட்டினர்‌ என்பது ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. முடிந்தால்‌ அவர்கள்‌ கொண்‌ 
டிருந்த அனுதாபத்தைப்‌ போக்கிவிடவேண்டுமென்று அவர்‌ 
வீரும்பியது இயல்புதானே. ஆகவே, நான்‌ ஒரு புதிய தகராறைக்‌ 
கிளப்புவதாக என்‌ மீ து அவர்‌ குற்றஞ்சாட்டினார்‌. தமக்குத்‌ 
தெரிந்த அளவு என்னைப்பற்றி அவர்களுக்குத்‌ தெரிந்திராதென, 
எங்களுக்குப்‌ பக்கபலமாக நின்றவர்களிடம்‌ நேரிடையாகவும்‌ 
கடிதமூலமாகவும்‌ தெரிவித்தார்‌. அவர்‌ சற்று விட்டுக்கொடுத்தால்‌ 
கான்‌ தலைக்குமேல்‌ ஏறிவிடுவேன்‌ என்றுதான்‌ அவர்‌ ஆசியச்‌ 


276 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சட்டத்தை ரத்து செய்யவில்லையாம்‌. சத்தியாக்கிரகம்‌ ஆரம்‌ 
பித்தபோது புதிதாகக்‌ குடியேறப்‌ போகிறவர்களைப்பற்றி எவ்‌ 
விதமான கேள்வியுமே எழவீல்லையாம்‌. இப்போது அவர்‌ டிரான்‌ 
ஸ்வாலின்‌ நலத்தைக்‌ கருதி மேலும்‌ புதிதாக இந்தியர்கள்‌ நுழை 
வதைக்‌ தடுப்பற்குச்‌ சட்டம்‌ ஏற்படுத்தும்பொழுது, அதற்காக 
வும்‌ சத்தியாக்கிரகம்‌ ஆரம்பிப்பதாக நான்‌ பயமுறுத்துகிறேனாம்‌. 
இந்தத்‌ தந்திரத்கை இனிமேல்‌ தம்மால்‌ சகிக்க முடியாது 
என்றும்‌, என்னால்‌ முடிந்ததைச்‌ செய்துகொள்ளலாம்‌ எனவும்‌, 
இதனால்‌ இந்தியர்கள்‌ அனைவரும்‌ அழிந்துபோவார்கள்‌ என்றும்‌, 
ஆனால்‌ தாம்‌ என்னவோ ஆசியச்‌ சட்டத்தை ரத்து செய்யப்‌ 
போவதில்லை என்றும்‌, டிரான்ஸ்வால்‌ சர்க்காரும்‌ இந்தியர்களைப்‌ 
பற்றி மேற்கொண்டுள்ள தம்‌ கொள்கையை விட்டுக்‌ கொடுக்‌ 
கப்போவதில்லை என்றும்‌ எழுதினார்‌; கூறினார்‌. இந்த நியாய 
மான நோக்கத்திற்கு எல்லா ஐரோப்பியரின்‌ ஆதரவும்‌ அரசாங்‌ 
கத்திற்கு வேண்டும்‌ என்றும்‌ கோரினார்‌. 


கொஞ்சம்‌ யோசித்துப்‌ பார்த்தால்‌ இந்த வாதம்‌ எவ்வளவு 
நியாயமற்றது, நெறியற்றது என்பது புலனுகும்‌. குடியேற்றக்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சட்டம்‌ போன்றது எதுவுமே இதுவரை இல்லா 
மலிருந்தபோது, இந்தியர்களோ அல்லது நானே அதை எப்படி 
எதிர்ப்பது? ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌, * தந்திரம்‌! என்று குறிப்‌ 
பிடும்‌ என்‌ காரியங்களைப்பற்றித்‌ தமக்கு நல்ல அனுபவம்‌ 
உண்டென்று ஈயமாகப்‌ பேசினார்‌. ஆனால்‌ அதற்கு ஆதரவாக 
ஓர்‌ உதாரணத்தைக்கூட அவரால்‌ காட்ட முடியவில்லை. நான்‌ 
இத்தனை வருடங்களாகத்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ இருக்‌ தவன்‌. 
அவர்‌ சொல்லும்‌ * தந்திர'த்தை கான்‌ கையாண்டதாக 
எனக்கு ஞாபகமில்லை. இன்னும்‌, மேற்கொண்டு சொல்லப்‌ 
போனால்‌ நான்‌ என்‌ வாழ்விலேயே தந்திரத்தின்‌ உதவியை ஒரு 
போதும்‌ நாடியதில்லை. இதைக்‌ கொஞ்சங்கூடத்‌ தயக்கமின்றிக்‌ 
கூறுவேன்‌. தருமநெறிப்படி தந்திரம்‌ தவரறானதுமட்டுமன்று, 
அரசியல்‌ முறைப்படியும்‌ உசிதமற்றது என்று நான்‌ நினைக்‌ 
கிறேன்‌. ஆகவே, நடைமுறையிலும்கூட அதன்‌ உபயோகத்தை 
நான்‌ எப்பொழுதுமே தடுத்திருக்கிறேன்‌. என்னைக்‌ காத்துக்‌ 
கொள்ளவேண்டிய தேவை எனக்குச்‌ சிறிதுமில்லை, யார்‌ 
பொருட்டு இதை நான்‌ எழுதுகிறேனோ அந்த வாசகர்கள்‌ எதி 
ரில்‌ என்னைக்‌ காத்துக்கொள்வதாயிருந்தால்‌ நான்‌ வெட்கிப்‌ 
போவேன்‌. நான்‌ தந்திரம்‌ எதுவும்‌ அறியாதவன்‌ என்று அவர்‌ 
களுக்கு இப்பொழுதுகூட தெரியாதிருக்குமானால்‌ என்னுடைய 
தற்காப்பின்‌ பொருட்டு நான்‌ என்ன எழுதினலுங்கூட 


புதிய தகராறைக்‌ கிளப்புவதாகக்‌ குற்றச்சாட்டு 277 


அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது. ச த்தியாக்கிரகப்‌ 
போராட்டத்தின்போது எங்களுக்கு எதிர்ப்பட்ட துன்பங்களைப்‌ 
பற்றியும்‌, இடுக்கண்‌ நிரம்பியிருந்தாலும்‌, இறுக்கமான குறுகிய 
பாதையிலிருந்து இந்தியர்கள்‌ மயிரிழை தவறிவிட்டாலும்‌ இந்த 
இயக்கத்திற்கு நேரிடக்கூடிய ஆபத்தைப்பற்றியும்‌ வாசகர்களுக்‌ 
குத்‌ தெரிவிக்கவே இச்சில வரிகளை எழுதினேன்‌. இருபது 
அடி உயரத்தில்‌ கட்டிய கயிற்றின்மேல்‌ நடப்பவன்‌, கவனத்தை 
எல்லாம்‌ கயிற்றின்மீதே செலுத்தவேண்டும்‌. அப்படிச்‌ செய்யும்‌ 
போது அவன்‌ சற்றுப்‌ பிசகிப்போனாலும்‌, அவன்‌ விழுவது 
எந்தப்‌ பக்கமாயிருந்தாலும்‌ அவனுக்குக்‌ கிட்‌ டுவது மரணந்‌ 
தானே! தென்னாப்பிரிக்காவில்‌ சத்தியாக்கிரகத்தைப்‌ பற்றி 
எனக்கு ஏற்பட்ட இந்த எட்டு வருட அனுபவம்‌, கயிற்றுமீது 
கடப்பவனைவிட முடியுமானால்‌ அதிகமாகவும்‌, ஒரு சத்தியாக்‌ 
கிரகி தன்‌ நினைவை ஒரே குறியில்‌ நிறுத்தவேண்டுமென்பதை 
உணர்த்தியிருக்கிறது. ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ இந்தக்‌ 
குற்றச்சாட்டை என்‌ மீது ஈண்பர்கள்‌ முன்ன்லேடய 
சுமத்தினர்‌. அவர்கள்‌ என்னை நன்கு அறிவார்கள்‌. ஆகவே, 
குற்றச்சாட்டு ஜெனரல்‌. ஸ்மட்ஸ்‌ விரும்பியதற்கு மாறான 
பலனையே விளைவித்தது. அவர்கள்‌ என்னையோ, இந்த இயக்‌ 
கத்தையோ விட்டுக்‌ கொடுக்காமல்‌ இருந்ததுடன்‌ எங்களை 
ஆதரிப்பதில்‌ இன்னும்‌ அதிகமான உற்சாகம்‌ கொண்டனர்‌. 
இந்தியர்களும்‌, பிறகு சத்தியாக்கிரக இயக்கத்துடன்‌ 
குடியேற்றச்‌ சட்டத்திற்கும்‌ இந்தச்‌ சத்தியாக்கிரக முறையைக்‌ 
பிரயோகிக்காமல்‌ இருந்தால்‌ அளவிலாத துன்பத்துக்கு உட்பட 
வேண்டியிருந்திருக்கும்‌ என்று கண்டுகொண்டனர்‌. 


பெருக்கல்‌ விதி எல்லா நேர்மையான போராட்டத்திற்கும்‌ 
பொருத்தமாகும்‌ என்பதை என்னுடைய அனுபவம்‌ கற்பித்‌ 
திருக்கிறது. ஆனால்‌ சத்தியாக்கிரகத்திலோ அது ஒரு மாறாத 
அடிப்படை உண்மையாகிவிடுகிறது. கங்கை ஆறு போகப்போக 
பல கிளை நதிகள்‌ அதனுள்‌ பாய்கின்றன. ஆகவே, நதி முகத்‌ 
தில்‌ அது மிகவும்‌ அகலமாகி, இரு கரையும்‌ கண்ணுக்குப்‌ புலப்‌ 
படுவதில்லை. நதியில்‌ படகில்‌ செல்லும்‌ ஒருவருக்கு அது எங்கே 
முடிகிறது, கடல்‌ எங்கே துவங்குகிறது என்று தெரிந்துகொள்‌ 
எவும்‌ முடிவதில்லை. அதேமாதிரி சத்தியாக்கிரகப்‌ போராட்டம்‌ 
முன்னேறும்பொழுது, மற்ற பல சக்திகள்‌ அதன்‌ பெருக்கை 
அதிகரித்து வைப்பதால்‌ அது நோக்கிச்‌ செல்லும்‌ பலன்‌ 
களிலும்‌ தொடர்ந்த வளர்ச்சியே உண்டாகின்றது. இது உண்‌ 
மையாகவே தவிர்ப்பதற்கரிது; சத்தியாக்கிரகக்தின்‌ முதல்‌ 


278 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கொள்கைகளுடன்‌ இணைக்கப்பட்ட தாகும்‌. ஏனெனில்‌ சத்தி 
யாக்கிரகத்தில்‌ குறைந்த அளவே அதிக அளவுமா கும்‌. 
அதுவே மேற்கொண்டும்‌ குறைக்க முடியாத அளவாக இருப்ப 
தால்‌, பின்வாங்குவது என்பதே அதில்‌ இல்லை. முன்னேறுவது 
ஒன்றே அதற்குரிய சலனமாகும்‌. மற்றப்‌ போராட்டங்களில்‌ நேர்‌ 
மையாக இருக்கும்பொழுதுகூட, வேண்டப்படும்‌ உரிமைகள்‌, 
பின்னால்‌ குறைத்துக்‌ கொள்ளக்கூடியவாறு சற்று அதிகமாகவே 
வைக்கப்படுகின்றன. ஆகவே, பெருக்கல்‌ விதி அவற்றுக்கெல்லாம்‌. 
அடியோடு பொருத்தமாவதில்லை. ஆனால்‌ சத்தியாக்கிரகத்தைப்‌ 
போல்‌ மிகக்‌ குறைந்த அளவே மிக உயர்ந்த அளவாகவும்‌ இருக்‌ 
கும்‌ போராட்டத்தில்‌ பெருக்கல்‌ விதி எங்ஙனம்‌ வேலை செய்‌ 
கிறது என்பதை நான்‌ விளக்கவேண்டும்‌. கங்கை நதி, அதில்‌ 
சேரும்‌ கிளை ஆறுகளைத்‌ தேடிக்கொள்வதற்காகத்‌ தன்‌ வழியை 
விட்டு விலகுதில்லை. அதைப்‌ போலவே சத்தியாக்கிரகியும்‌ 
கத்தி முனை போன்று கூர்மையானதான தன்‌ பாதையை விட்டு 
விலகுவதில்லை. ஆனால்‌ கங்கை நதி முன்னேறிச்‌ செல்லச்‌ செல்‌ 
லக்‌ கிளை ஆறுகள்‌ தாமாகவே கங்கையை அடைவது போல்‌ 
சத்தியாக்கிரக நதியிலும்‌ நடக்கின்றது. சத்தியாக்கிரகத்தில்‌ 
குடியேற்றச்‌ சட்டமும்‌ சேர்க்கப்பட்டதைக்‌ கண்டு, சத்தியாக்‌ 
கிரகத்தின்‌ கொள்கைகளை உணராத டிரான்ஸ்வாலைச்‌ சார்ந்த 
இந்தியர்‌ சிலர்‌, இந்தியருக்கு விரோதமாக இருக்கும்‌ மொத்தச்‌ 
சட்டங்களையும்‌ அங்ஙனமே பாவிக்கவேண்டுமென்று வற்புறுத்‌ 
தினர்‌. மேலும்‌ சிலர்‌, டிரான்ஸ்வால்‌ போராட்டம்‌ நடந்து 
கொண்டிருக்கும்போதே தென்னாப்பிரிக்காவில்‌ உள்ள இந்தி 
யர்கள்‌ அனைவரையும்‌ திரட்டி நேட்டால்‌, கேப்‌ காலனி, ஆரஞ்சு 
ப்ரீ ஸ்டேட்‌ முதலிய இடங்களில்‌ இந்தியருக்கு விரோதமாக 
அமலிலுள்ள எல்லாச்‌ சட்டங்களையும்‌ எதிர்த்துச்‌ சத்தியாக்‌ 
கிரகம்‌ நடத்தவேண்டுமென்ற கருத்தைத்‌ தெரிவித்தனர்‌. 
இவ்விரு யோசனைகளும்‌ கொள்கையை மீறுவனவாகும்‌. சத்தி 
யாக்கிரகத்தை ஆரம்பித்தபோது நமது நோக்கத்திலேயே இல்‌ 
லாத ஒரு நிலைக்கு இத்தகைய வாய்ப்பைக்‌ கொண்டு வருவது 
யோக்கியமற்ற செயலாகும்‌ என்று நான்‌ தெளிவாகத்‌ கூறினேன்‌. 
காம்‌ இப்போது எவ்வளவு பலமுற்றவர்களாக இருந்த. 
போதிலும்‌, இந்தப்‌ போராட்டம்‌ எந்தக்‌ கோரிக்கை நிமித்தம்‌ 
ஆரம்பிக்கப்பட்டதோ அது நிறைவேற்றப்பட்டதும்‌ முடிவடைய 
வேண்டியதே. நாங்கள்‌ இந்தக்‌ கொள்கையை நடைமுறையில்‌ 
கடைப்பிடிக்காமல்‌ இருந்தால்‌ வெற்றி கொள்வதற்குப்‌ பதிலாக 
யாவற்றையும்‌ தோற்று எங்கள்‌ சார்பாகப்‌ பெற்ற அனுதாபம்‌ 
அனைத்தையும்‌ இழந்திருக்க வேண்டியிருக்கும்‌ என்று நான்‌ 


புதிய தகராறைக்‌ கிளப்புவதாகக்‌ குற்றச்சாட்டு 279 


நிச்சயமாகச்‌ சொல்லுவேன்‌. அதற்கு மாறாகப்‌ போராட்டம்‌ 
நடந்துகொண்டிருக்கும்போது எதிராளியே புது இடைஞ்சல்களை 
உண்டாக்கினால்‌, அவை தாமாகவே போராட்டத்தில்‌ சேர்க்கப்‌ 
படும்‌. ஒரு சத்தியாக்கிரகி தன்னுடைய கொள்கைக்குத்‌ 
துரோகம்‌ செய்யாமல்‌ இருந்துகொண்டு தன்‌ வழியில்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கையில்‌ இடைஞ்சல்‌ குறுக்கிட்டால்‌ அவற்றைப்‌ 
புறக்கணிக்க முடியாது. எதிராளி, ஒரு சத்தியாக்கிரகி அல்ல, 
சத்தியாக்கிரகத்தைச்‌ சத்தியாக்கிரகம்‌ எதிர்ப்பது முடியாத 
காரியம்‌. ஆகவே, குறைந்த அளவு, உயர்ந்த அளவு என்ற 
எல்லைக்கு எதிராளி கட்டுப்பட்டவனல்ல. எனவே, அவன்‌ வீரும்‌ 
மினல்‌, புதுப்பிரச்னைகளை எழுப்பிச்‌ சத்தியாக்கிரகியைப்‌ 
பயமுறுத்த முயற்சிக்கலாம்‌. ஆனால்‌, சத்தியாக்கிரகி அச்ச 
மென்பதையே துறந்தவன்‌. சத்தியாக்கிரகத்தின்‌ முலமே 
பின்னல்‌ நேரிடப்போவதும்‌ முன்னால்‌ இருந்தவையுமான 
துன்பங்களை எதிர்த்துப்‌ போராடி எல்லாக்‌ கஷ்ட ஈஷ்டங்‌ 
களிலும்‌ தனது பிடியை விடாமல்‌ இருக்க அது உதவி செய்யு 
மென்று நம்புகிறான்‌. ஆகவே, சத்தியாக்கிரகப்‌ போராட்டம்‌ 
எதிராளியால்‌ நீடிக்கப்படும்பொழுது எதிராளிதான்‌ நஷ்டம்‌ 
அடைகிறான்‌. சத்தியாக்கிரகிக்கு லாபம்‌ உண்டாகும்‌. போராட்‌ 
டத்தின்‌ பிற்பகுதிகளில்‌ இந்த நியதி வேலை செய்வதை வேறு 
உதாரணங்களைக்‌ கொண்டு நாம்‌ காணலாம்‌. 


இருபத்தொன்பதாவது அத்தியாயம்‌ 
ஸோராப்ஜி ஷபுர்ஜி அடஜானியா 


சத்தியாக்கிரகம்‌ இப்போது குடியேற்றச்‌ சட்டத்தையும்‌ 
வளைத்துக்கொண்டபடியால்‌, டிரான்ஸ்வாலில்‌ கல்வி கற்ற 
இந்தியர்கள்‌ நுழையும்‌ உரிமையைச்‌ சத்தியாக்கிரகிகள்‌ 
பரிசோதிக்கவேண்டியதாயிற்று. கமிட்டி, ஒரு சாதாரண 
இந்தியரைக்‌ கொண்டு இந்தப்‌ பரிசோதனையை நடத்தக்கூடாது 
என்று தீர்மானம்‌ செய்தது. புதுச்‌ சட்டத்தின்படி சமூகத்‌ 
தினர்‌ அதனைப்‌ புரிந்துகொண்ட எல்லா வகையிலும்‌, குடியேறத்‌ 
தடுக்கப்பட்ட ஓர்‌ இந்தியர்‌, டிரான்ஸ்வாலுக்குள்‌ நுழைந்து 
சிறைக்குப்‌ போக வேண்டுமென்பதே கருத்து. அதன்‌ 
மூலமாகச்‌ சத்தியாக்கிரகம்‌, தன்னடக்கத்தை வித்தாகக்‌ 
கொண்டு வளர்ந்து வரும்‌ தனிச்‌ சக்தி வாய்ந்தது என்பதை 
நாங்கள்‌ காட்ட வேண்டியிருந்தது. ஐரோப்பிய மொழி பயி 
லாத அல்லது தெரியாத எவருமே குடியேற்றத்‌ தடைக்‌ 
குட்பட்டவர்‌ என்று அச்சட்டத்தின்‌ ஒரு பிரிவில்‌ ஷரத்து 
கண்டிருந்தது. ஆகவே, கமிட்டியினர்‌ ஆங்கிலம்‌ தெரிந்த, 
டிரான்ஸ்வாலுக்கு முன்பு சென்றிராத ஓர்‌ இந்திய நபர்‌ 
அங்கே புகவேண்டுமென்று கருதினர்‌. இதன்‌ பொருட்டுப்‌ 
பல இளம்‌ இந்தியர்கள்‌ விருப்பத்துடன்‌ முன்‌ வந்தனர்‌. 
அவர்களில்‌ ஸோராப்ஜி ஷபுர்ஜி அடஜானியா தேர்ந்தெடுக்‌ 
கப்பட்டார்‌. 

ஸோராப்ஜி ஒரு பார்ஸி. தென்னாப்பிரிக்கா முழுவதும்‌ 
பார்ஸிகள்‌ நூற்றுக்கு மேற்பட்டு இருப்பார்களோ என்னவோ. 
இந்தியாவில்‌ நான்‌ பார்ஸிகளைப்பற்றிக்‌ கொண்டிருந்த கருத்‌ 
துக்களையே தென்னாப்பிரிக்காவிலும்‌ கொண்டிருந்தேன்‌. உல 
கத்தில்‌ சில ஆயிரம்‌ பேரே பார்ஸிகள்‌! இருப்பார்கள்‌. இந்தச்‌ 
சிறிய சமூகம்‌ பல காலமாகத்‌ தன்னுடைய கண்ணியத்தைக்‌ 
காத்து வருகிறது. தன்னுடைய சமயக்‌ கொள்கைகளை வீடா 
மல்‌ இருக்கிறது. தான தருமம்‌ செய்வதில்‌ உலகத்திலேயே 
தனக்கு இணையில்லை என்று கிரூபித்திருக்கிறது. இவை 
யாவும்‌ அவர்களுக்குரிய பண்பைத்தான்‌ புகழ்ந்து கூறு 


1. பார்ஸி: ஜேோர்வரஸ்தரின்‌ சந்ததியார்‌. அக்கினியைக்‌ கடவுளாக வழிபடு 
வோர்‌. தம்‌ சொந்த நாடாகிய பாரசிகத்திலிருந்து (இரான்‌) இந்தியாவில்‌ குடி 
யேறினார்கள்‌. வாணிபத்‌ துறையில்‌ சிறந்தவர்கள்‌. இச்சிறு சமூகத்தாருள்‌ பலர்‌ 
பெரிய தனவந்தர்கள்‌; கொடை வள்ளல்கள்‌. 


ஸோராப்ஜி ஷபுர்ஜி அடஜானியா 281 


கின்றன. ஆனால்‌ ஸோராப்ஜியோ பத்தரை மாற்றுத்‌ தங்க 
மென நின்றார்‌. அவர்‌ போராட்டத்தில்‌ சேர்ந்தபோது 
அவரைப்பற்றி எனக்கு அதிகமாகத்‌ தெரியாது. சத்தியாக்‌ 
கிரகத்தில்‌ கலந்துகொள்ளும்‌ விஷயமாக அவர்‌ எழுதிய 
கடிதங்கள்‌ என்‌ மனத்தில்‌ அவரைப்பற்றி நன்மதிப்பை உண்‌ 
டாக்கின. பார்ஸிகளின்‌ மகத்தான குணநலன்களில்‌ நான்‌ மிக்க 
பிரியம்‌ கொண்டவன்‌. அவர்கள்‌ சமூகத்திற்குரிய குறைபாடு 
என்ன என்பது எனக்குத்‌ தெரியாது. ஆகவே, ஸோராப்ஜி 
நெருக்கடி சமயங்களில்‌ நிலைபிறழாமல்‌ நிற்பாரோ 
மாட்டாரோ என்று நான்‌ சந்தேகப்பட்டேன்‌. இதற்கு 
மாறுக ஒருவர்‌ தம்மைப்பற்றித்‌ தாமே உறுதி கூறும்‌ 
பொழுது என்‌ சந்தேகங்களைப்‌ பொருட்படுத்துவது என்‌ 
வழக்கமே யில்லை. ஆகவே, கமிட்டியினரிடம்‌ ஸோராப்ஜியின்‌ 
வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நான்‌ சிபாரிசு செய்தேன்‌. 
ஸோராப்ஜியும்‌ கடைசியில்‌ முதல்தரச்‌ சத்தியாக்கிரகியாக 
விளங்கினார்‌. நெடுநாள்‌ சிறைவாசம்‌ செய்தவருள்‌ ஒருவர்‌ 
என்பது மட்டுமன்று; சத்தியாக்கிரகப்‌ போராட்டத்தைப்‌ 
பற்றி ஆழ்ந்த ஆராய்ச்சியும்‌ செய்தவர்‌ அவர்‌. ஆகவே, யாவரும்‌ 
மரியாதையுடன்‌ அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்‌ 
டனர்‌. உறுதி, அறிவு, அன்பு, நிதானம்‌ ஆகிய இவை அவ 
ருடைய யோசனைகளில்‌ எப்போதும்‌ வீளங்கும்‌. அவர்‌ ஓர்‌ 
அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கொள்வதிலும்‌, ஏற்கனவே 
கொண்டுள்ள அபிப்பிராயத்தை மாற்றுவதிலும்‌, அவசரப்பட 
மாட்டார்‌. வகுப்பு வேற்றுமையின்‌ குறுகிய மனப்பான்மை 
இராத உண்மையான பார்ஸியாக அவர்‌ இருந்ததுபோலவே, 
உண்மை இந்தியருமாகவும்‌ விளங்கினார்‌. போராட்டம்‌ முடிந்த 
தும்‌, யாராவது ஒரு நல்ல சத்தியாக்கிரகி இங்கிலாந்து சென்று 
வக்கீல்‌ தொழில்‌ பயிலுவதற்கு டாக்டர்‌ மேத்தா ஓர்‌ உபகாரச்‌ 
சம்பளம்‌ வழங்கினார்‌. அதற்கு ஏற்ற ஆளைத்‌ தேர்ந்தெடுப்‌ 
பது என்‌ பொறுப்பாயிற்று. அதற்குத்‌ தகுதி வாய்ந்தவர்கள்‌ 
இரண்டு மூன்று பேர்களே இருந்தனர்‌. பழுத்த அறிவிலும்‌, 
சீர்தூக்கிப்‌ பார்க்கும்‌ நுட்பத்திலும்‌, மதிப்பு முதிர்ச்சியிலும்‌ 
எவரும்‌ ஸோராப்ஜிக்கு இணையாகார்‌ என்று ஈண்பர்கள்‌ நினைத்த 
படியால்‌ அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. அவர்‌ தென்‌ 
ஒப்பிரிக்காவுக்குத்‌ திரும்பியதும்‌ என்‌ ஸ்தானத்தை 
ஏற்றுச்‌ சமூகத்தினர்க்குச்‌, சேவை செய்ய வேண்டுமென்‌ 
பதே அதன்‌ நோக்கம்‌ ஆகும்‌. ஸோராப்தி சமூகத்தி 
னரின்‌ ஆசியுடன்‌ இங்கிலாந்துக்குச்‌ சென்று திரும்பி 
உரிய காலத்தில்‌ தொழிலில்‌ ஈடுபட்டார்‌. அவர்‌ ஏற்கனவே 


282 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தென்னாப்பிரிக்கா வில்‌ கோகலேயுடன்‌ பழகியவர்‌. இங்கி 
லாந்தில்‌ அவருடன்‌ இன்னும்‌ நெருங்கிப்‌ பழக முடிந்தது. 
ஸோராப்ஜி கோகலேயைக்‌ கவர்ந்துவிட்டார்‌. கோகலே 
இந்தியாவுக்குத்‌ திரும்பும்போது அவரை இந்திய ஊழியர்‌ 
சங்கத்தில்‌ (Sஃரvants of India Socizty) சேரும்படி 
கேட்டுக்கொண்டார்‌. இங்கிலாந்தில்‌ ஸோராப்ஜி மாணவர்‌ 
களிடையே செல்வாக்கு மிகுந்தவரானார்‌. பிறர்‌ துயரைத்‌ தம்‌ 
துயரமாகவே பாவித்தார்‌. இங்கிலாந்தில்‌ நாகரிகப்‌ பகட்டாலும்‌, 
ஆடம்பரங்களாலும்‌ அவருடைய உள்ளம்‌ கறைபடவில்லை. இங்கி 
லாந்துக்குச்‌ சென்றபோது அவருக்கு வயது முப்பதுக்குமேல்‌ 
இருக்கும்‌. ஆங்கில மொழியில்‌ ஓரளவுக்குப்‌ பழக்கம்‌ இருந்தது. 
மனிதனுடைய விடாமுயற்சியின்‌ முன்பு கஷ்டங்கள்‌ பறந்து 
போகின்றன. ஸோராப்‌ ழி ஒரு மாணவனுக்குரிய தூய வாழ்வை 
நடத்திப்‌ பரீட்சைகளிளெல்லாம்‌ தேர்வு பெற்றார்‌. என்னுடைய 
காலத்தில்‌ வக்கீல்‌ பரீட்சைகள்‌ சுலபமாக இருந்தன. இக்‌ 
காலத்திய வக்கீல்கள்‌ அப்போதைவிட மிகவும்‌ கடினமாகப்‌ 
படிக்கவேண்டியிருக்கிறது. ஆனால்‌ ஸோராப்ஜிக்குத்‌ தோல்வி 
என்பதே என்னவென்று தெரியாது. இங்கிலாந்தில்‌ மருத்து 
வப்‌ படை நிறுவப்பட்டபோது அதில்‌ முதன்‌ முதலாக ஈடு 
பட்டவர்களில்‌ அவரும்‌ ஒருவர்‌; அதில்‌ கடை சி வரையிலும்‌ 
தொண்டாற்றியவர்களில்‌ ஒருவராகவும்‌ இருந்‌ தார்‌. இந்தப்‌ 
படையினரும்‌ சத்தியாக்கிரகம்‌ தொடுக்க வேண்டியிருந்தது. 
அப்போது பல உறுப்பினர்கள்‌ பின்‌ வாங்கினர்‌. ஆனல்‌ 
ஸோராப்ஜி விட்டுக்கொடுக்காதவர்களின்‌ தலைமையில்‌ நின்றார்‌. 
மருத்துவப்‌ படையினர்‌ இயக்கிய சத்தியாக்கிரகமும்‌ வெற்றி 
கொண்டதென்பதை இங்கே குறிப்பிடுகிறேன்‌. 


இங்கிலாந்தில்‌ வக்கீலாக அனுமதிக்கப்பட்டதும்‌ ஸோராப்ஜி 
ஜொஹன்னஸ்பர்க்‌ திரும்பி, வக்கீல்‌ தொழில்‌ நடத்தவும்‌, 
சமூகத்தொண்டு புரியவும்‌ ஆரம்பித்தார்‌. தென்னாப்பிரிக்கா 
விலிருந்து எனக்கு வந்த ஒவ்வொரு கடிதத்திலும்‌ ஸோராப்ஜி 
யைப்பற்றிய புகழச்சியே நிறைந்திருந்தது. அவர்‌ எப்போதும்‌ 
போலவே தம்‌ பழக்க வழக்கங்களில்‌ எளியவராகவும்‌, டம்பம்‌ 
சிறிதளவேனும்‌ இல்லாமலும்‌ இருந்தார்‌. அவர்‌ ஏழை, பணக்‌ 
காரர்கள்‌ எல்லோருடனும்‌ நன்கு பழகியிருந்தார்‌. ஆனால்‌, 
கடவுள்‌ கருணை மிகுந்தவராக இருப்பது போலவே கொடுமை 
யும்‌ உடையவராக இருக்கின்றார்‌. ஸோராப்ஜி “‘காலப்பிங்‌ 
ஸ்தஸிஸ்‌' என்ற நோய்‌ வாய்ப்பட்டுச்‌ சில மாதங்களில்‌, 
தம்பால்‌ அன்யைச்‌ சொரிந்த இந்தியர்களைத்‌ துயரில்‌ 


ஸோராப்ஜி ஷபுர்ஜி அடஜானியா 283 


ஆழ்த்திவிட்டு இறந்தார்‌. இவ்வாறு ஆண்டவன்‌ இக்குறுகிய 
காலத்தில்‌ மிகவும்‌ முக்கியமானவர்களான காச்சலியாவையும்‌ 
ஸோராப்ஜியையும்‌ சமூகத்தினர்‌ இழந்து நிற்கும்படி செய்‌ 
தார்‌. அவர்கள்‌ இருவரில்‌ யார்‌ சிறந்தவர்‌ என்று என்னைச்‌ 
சொல்லும்படி கேட்டால்‌ நான்‌ தீர்ப்புக்‌ கூறுவது முடியாத 
காரியம்‌. உண்மையில்‌ இருவருமே தத்தம்‌ துறையில்‌ தலை 
சிறந்து விளங்கியவர்கள்‌. காச்சலியா ஒரு நல்ல முஸல்மான்‌ ; 
அவர்‌ ஒரு நல்ல இந்தியராகவும்‌ இருந்தார்‌. அதேபோல்‌ 
லஸோராப்ஜியும்‌ ஒரு நல்ல பார்ஸிக்காரர்‌; அவர்‌ ஒரு சிறந்த 
இந்தியராகவும்‌ இருந்தார்‌. ்‌ 

ஆகவே, குடியேற்றத்‌ தடைச்‌ சட்டத்தின்‌ கீழ்த்‌ தேசத்தில்‌: 
இருக்கத்‌ தமக்குள்ள உரிமையைச்‌ சோதிக்கத்‌ தாம்‌ கிளைத்‌ 
திருப்பதை முன்னதாகவே சர்க்காரிடம்‌ ஸோராப்ஜி அறிவித்து 
விட்டு, டிரான்ஸ்வாலுக்குள்‌ புகுந்தார்‌. சர்க்கார்‌ இதை எதிர்‌ 
பாராததால்‌, பகிரங்கமாக எல்லையைக்‌ கடந்து தேசத்திற்குள்‌ 
புகுந்த ஸோராப்ஜியை என்ன செய்வதென்று அவர்களால்‌ 
ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை. குடியேற்றத்‌ தடைச்‌ சட்ட 
அதிகாரி அவரை நன்கு அறிந்திருந்தார்‌. ஸோராப்ஜி அவரிடம்‌ 
தாம்‌ தீரத்தெளிந்தே சட்டத்தைச்‌ சோதிக்கும்‌ நிமித்தம்‌ 
டிரான்ஸ்வாலில்‌ நுழைவதாகவும்‌, தம்மை ஆங்கில மொழியி 
லேயே விசாரணை செய்யவோ அல்லது கைது செய்யவோ 
விருப்ப ம்போலச்‌ செய்யுமாறும்‌ கூறிவிட்டார்‌. ஸோராப்‌ 
ஜிக்கு ஆங்கிலம்‌ தெரிந்திருப்பதால்‌ அவரை விசாரணை செய்ய 
வேண்டிய கேள்வியே எழவில்லை யென்றும்‌, அவரைக்‌ கைது 
செய்வதற்குக்‌ கட்டளையில்லை யென்றும்‌, ஸோராப்ஜி உள்ளே 
புகலாம்‌ என்றும்‌, சர்க்கார்‌ விரும்பினல்‌ அவர்‌ போகுமிடத்தில்‌ 
அவரைக்‌ கைது செய்யலாம்‌ என்றும்‌ பதில்‌ அளித்தார்‌ 
அதிகாரி. 


ஆகவே, நாங்கள்‌ எதிர்பார்த்ததற்கு மாறாக ஸோராப்ஜி 
ஜொஹன்னஸ்பர்க்கை அடைந்தார்‌. நாங்கள்‌ அவரை வரவேற்‌ 
ரோம்‌. எல்லை நிலையமாகிய வோல்க்ஸ்ரஸ்டுக்கு அப்பால்‌ ஓர்‌ 
அங்குலங்‌ கூட முன்னேறச்‌ சர்க்கார்‌ அவரை வீடு 
வார்கள்‌ என்று நாங்கள்‌ யாருமே நம்பவில்லை. ஈன்கு ஆலோ 
சித்து, பயமின்றி நாம்‌ காலை முன்‌ வைக்கும்போது சர்க்கார்‌ 
ஈம்மைத்‌ தடுக்க ஆயத்தமாக இருப்பதில்லை. இவ்வாறு 
அடிக்கடி நேருகிறது. இதற்குக்‌ காரணம்‌ சர்க்காரின்‌ இயல்‌ 
பென்றே சொல்லவேண்டும்‌. ஒரு சர்க்கார்‌ அதிகாரி பொது 
வாக ஒவ்வொரு விஷயத்தைப்பற்றியும்‌ முன்‌ கூட்டியே 


284 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஆய்ந்து அதற்கேற்ப ஆயத்தங்கள்‌ செய்துகொள்ளும்‌ 
அளவிற்குத்‌ தமது இலாகாவை அமைத்துக்கொள்வதில்லை, 
மேலும்‌ ஒன்று அல்ல, பல காரியங்களை ஒரே அதிகாரி ஒரே 
சமயத்தில்‌ கவனிக்க வேண்டியிருப்பதால்‌ கவனத்தைப்‌ பல 
வற்றிலும்‌ செலுத்தும்படி நேரிடுகிறது. மூன்றாவதாக, காம்‌ 
அதிகாரி என்ற செருக்கில்‌ திளைத்திருப்பதால்‌ எது வந்து 
நேரினும்‌ அதைச்‌ சமாளிப்பது தமக்கு ஒரு குழந்தை விளை 
யாட்டைப்‌ போலாகும்‌ என்று அந்த அதிகாரி அலட்சிய 
மாகக்‌ கவலையற்றும்‌ இருக்கலாம்‌. இதற்கு மாறாக ஒரு 
பொதுத்‌ தொண்டனுக்கோவெனில்‌, தன்னுடைய இலட்சியமும்‌ 
அதை அடையும்‌ மார்க்கமும்‌ நன்கு தெரியும்‌. அவனுக்குத்‌ 
தெளிவான திட்டங்கள்‌ இருக்குமாயின்‌, அவற்றைச்‌ சாதிக்க 
அவன்‌ முற்றிலும்‌ தயாராக இருக்கிறான்‌. இரவும்‌ பகலும்‌ 
அவனுடைய சிந்தனையெல்லாம்‌ அவன்‌ நடத்த இருக்கும்‌ 
வேலையைப்‌ பற்றியதாகவே இருக்கும்‌. ஆகவே, அவன்‌ 
உறுதியுடன்‌ நேர்‌ வழியில்‌ சென்றால்‌ சர்க்காரை அவன்‌ 
முந்துவான்‌. பல இயக்கங்கள்‌ வெற்றி பெறாமல்‌ தோல்வி 
யுறுவதன்‌ காரணம்‌, சர்க்காருடைய அதிகார வன்மையால்‌ 
அன்று; இயக்கத்‌ தலைவர்களுக்கு மேற்சொன்ன ஆற்றல்கள்‌ 
இல்லாத குறையினலேயேதான்‌. 

மொத்தத்தில்‌, சர்க்காரின்‌ கவனிப்பின்மையாலோ 
அல்லது அவர்கள்‌ ஏதோ எண்ணத்துடன்‌ இருந்ததாலோ, 
ஸோராப்ஜி ஜொஹன்னஸ்பர்க்கை அடைந்தார்‌. அங்கிருந்த 
அதிகாரிக்கு அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ என்ன செய்யவேண்டு 
மென்று தெரியவில்லை. மேலதிகாரிகளிடமிருந்து உத்தரவும்‌ 
அவருக்குக்‌ கிடைக்கவில்லை. ஸோராப்ஜியின்‌ வருகை எங்க 
ளுடைய உற்சாகத்தைப்‌ பன்மடங்காக்கியது. இளைஞர்கள்‌, 
சர்க்கார்‌ தோற்றுப்‌ போயினரென்றும்‌, விரைவில்‌ உடன்‌. 
பாட்டுக்கு வருவார்கள்‌ என்றுங்கூட நினைத்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ விரைவில்‌ தங்கள்‌ தவற்றை உணர்ந்தனர்‌. இளைஞர்கள்‌ 
பலர்‌ அக்கறையாக இயக்கத்தில்‌ ஈடுபட்டால்தான்‌ இந்த 
ஒப்பந்தத்தைப்‌ பெற முடியும்‌ என்பதையும்‌ உணர்ந்தார்கள்‌. 

ஸோராப்ஜி ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ போலீஸ்‌ சூப்பரிண்‌ 
டெண்டெண்டிடம்‌ தம்முடைய வருகையை அறிவித்து, புதுக்‌ 
குடியேற்றச்‌ சட்டப்படி தமக்கு ஆங்கிலம்‌ தெரிந்திருந்தபடி 
யால்‌ டிரான்ஸ்வாலில்‌ இருக்கத்‌ தமக்கு உரிமையுண்டு என்‌ 
பதையும்‌, அதன்‌ பொருட்டு அந்த அதிகாரி விரும்பினால்‌ 
சோதிப்பதற்குத்‌ தாம்‌ உட்படத்‌ தயாராக இருப்பதாகவும்‌ 


ஸோராப்ஜி ஷபுர்ஜி அடஜானியா 285 


தெரிவித்தார்‌. அவர்‌ எழுதிய அக்கடிதத்திற்கு ஒரு பதிலும்‌ 
கிடைக்கவில்லை. ஒரு வேளை சில தினங்களுக்குப்‌ பிறகு 
பதில்‌ * சம்மன்‌ ” உருவத்தில்‌ வந்திருக்கும்‌. 

1908-ஆம்‌ வருடம்‌ ஜூலை 8-ஆந்‌ தேதி ஸோராப்ஜியின்‌ 
வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. நீதி மன்றத்தில்‌ வழக்கைக்‌ 
கவனிக்க இந்தியர்கள்‌ ஏராளமாகக்‌ கூடிவிட்டனர்‌. வழக்குத்‌ 
தொடருமுன்‌ அங்கிருந்த இந்தியர்களைக்‌ கொண்டு நாங்கள்‌ 
அந்த இடத்திலேயே ஒரு கூட்டம்‌ ஈடத்தினோம்‌. அப்போது 
ஸோராப்ஜி, எல்லா ஆபத்துக்களையும்‌ துன்பங்களையும்‌ 
எதிர்த்து வெற்றி கிடைக்க எத்தனை முறை வேண்டுமானாலும்‌ 
சிறை செல்லத்‌ தாம்‌ தயாராக இருப்பதாக ஓர்‌ ஆவேசச்‌ 
சொற்பொழிவாற்றிஞர்‌. இதற்கிடையே நான்‌ ஸோராப்ஜி 
யுடன்‌ நன்றாகப்‌ பழக வாய்ப்புக்‌ கிடைத்தது. நிச்சயமாக 
அவர்‌ சமூகத்திற்குக்‌ கெளரவம்‌ கொண்டு வருவார்‌ என்று 
உறுதியாக எண்ணி யிருந்தேன்‌. உரிய காலத்தில்‌ மாஜிஸ்‌ 
டிரேட்‌ வழக்கை எடுத்தார்‌. நான்‌ ஸோராப்ஜியின்‌ சார்பில்‌ 
வாதாடி அவருக்கு விடுத்த 'சம்மன்‌' தவறாக இருந்த 
படியால்‌ அவரை உடனே விடுதலை செய்யுமாறு கேட்டேன்‌. 
அரசாங்க வழக்கறிஞர்‌ எதிர்வாதம்‌ செய்தார்‌. ஆனல்‌ 9-ஆந்‌ 
தேதி கோர்ட்டார்‌ என்‌ வாதத்தை ஆமோதித்து ஸோராப்‌ 
ஜியை விடுதலை செய்தனர்‌. ஆனால்‌ ஸோராப்ஜிக்கு உடனே 
அடுத்த நாள்‌ வெள்ளிக்கிழமை - 1908-ஆம்‌ ஆண்டு ஜூலை 
10-ஆம்‌ தேதி - நீதி மன்றத்தின்‌ முன்‌ வரும்படி எச்சரிக்கை 
பிறப்பிக்கப்பட்டது. 

10-ஆம்‌ தேதி யன்று மாஜிஸ்டிரேட்‌, ஸோராப்ஜியை 
டிரான்ஸ்வாலிலிருந்து ஏழு நாட்களுக்குள்‌ வெளியேறும்படி 
கட்டளையிட்டார்‌. நீதிமன்றக்‌ கட்டளை வழங்கப்பட்டதும்‌ 
ஸோராப்ஜி, சூப்பரிண்டெண் டெண்ட்‌ ஜே. ஏ. ஜி. வெர்னானிடம்‌, 
வெளியேறுவதற்குத்‌ தமக்கு விருப்பமில்லை என்பைத 
அறிவித்தார்‌. அதன்படியே, அவர்‌ மாஜிஸ்டிரேட்‌ உத்தரவை 
அலட்சியம்‌ செய்த குற்றச்சாட்டுடன்‌ மறுபடியும்‌ 20-ஆம்‌ 
தேதி நீதிமன்றத்திற்குக்‌ கொண்டு வரப்பட்டார்‌. ஒரு மாதக்‌ 
கடுங்காவல்‌ தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. ஆயினும்‌ 
ஏற்கனவே அங்கிருந்த இந்தியர்களைச்‌ சர்க்கார்‌ சிறை செய்ய 
வில்லை. ஏனெனில்‌, கைது செய்வது அதிகமாக ஆக இந்தி 
யர்களின்‌ உணர்ச்சியும்‌ பொங்குவதை அவர்கள்‌ கண்டார்கள்‌. 
சில வேளைகளில்‌ சட்ட விதியின்‌ சில குறைபாடுகளால்‌ இந்தி 
யர்கள்மீது கொடுத்த வழக்குகளை வாபஸ்‌ செய்து அவர்களை 


286 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வீடுவித்தனர்‌. இது சமூகத்தினருக்கு இருந்த உற்சாகத்தை 
இரு மடங்காக்கியது. சர்க்கார்‌ சட்டசபையின்‌ மூலம்‌ தனக்கு 
வேண்டிய சட்டங்களையெல்லாம்‌ இயற்றிச்‌ சாதித்துக்‌ 
கொண்டது. பல இந்தியர்கள்‌ தம்‌ பதிவுப்‌ பத்திரங்களை 
எரித்து விட்டனர்‌. எனினும்‌, நாட்டில்‌ இருக்கத்‌ தங்கள்‌ 
உரிமையைத்‌ தாங்கள்‌ பதிவு செய்துகொண்டதன்‌ மூலம்‌ 
நிரூபித்துக்கொண்டனர்‌. ஆகவே, சிறைக்கு அனுப்புவதற்‌ 
கென்றே அவர்கள்மீது வழக்குத்‌ தொடருவதில்‌ அர்த்தம்‌ 
எதுவும்‌ இருப்பதாகச்‌ சர்க்கார்‌ காணவில்லை. சர்க்கார்‌ 
எதுவும்‌ செய்யாமல்‌ இருப்பதைக்‌ கண்டு, தம்‌ சக்திகளை 
வெளியிட வழியின்றித்‌ தாமாகவே இந்தியர்கள்‌ அடங்கி 
விடுவார்கள்‌ என்று அரசாங்கம்‌ நினைத்தது. 'இது அரசாங்கத்‌ 
தின்‌ தவறான மதிப்பீடு ஆகும்‌. இந்தியர்கள்‌ அரசாங்கத்தின்‌ 
பொறுமையைச்‌ சோதிக்கப்‌ புதிய முறைகளைக்‌ கையாள 
ஆரம்பித்தனர்‌. சர்க்காரின்‌ பொறுமைக்கு விரைவில்‌ முடிவும்‌ 
ஏற்பட்டது. 


முப்பதாவது அத்தியாயம்‌ 


கேட்‌ தாவூது முகமது 
முதலியோர்‌ பிரவேசம்‌ 


அரசாங்கம்‌ செயலின்மையால்‌, தங்களைச்‌ சனைக்க 
அடிக்கக்‌ காலதாமதமாக்கும்‌ தந்திரங்களை கையாண்ட 
தைக்‌ கண்டு மேற்கொண்டும்‌ நடவடிக்கையைத்‌ தரங்கள்‌ 
எடுக்க வேண்டிய அவசியத்தை இந்தியர்கள்‌ உணர்ந்தனர்‌. 
துள்பப்படச்‌ சக்தி இருக்கும்வரை ஒரு சத்தியாக்கிரகிக்குக்‌ 
களைப்பு ஏற்படுவதே இல்லை. ஆகவே, சர்க்காரின்‌ திட்டங்களைக்‌ 
கவிழ்க்கக்கூடிய நிலையில்‌ இந்தியர்கள்‌ இருந்தனர்‌. 
டிரான்ஸ்வாலில்‌ குடியேறக்‌ கூடிய பழைய உரிமைகளைக்‌ 
கொண்ட பல இந்தியர்கள்‌ நேட்டாலில்‌ இருந்தனர்‌. வியா 
பார நிமித்தம்‌ அவர்கள்‌ டிரான்ஸ்வாலில்‌ புகவேண்டிய அவசியம்‌ 
இல்லை.ஆனால்‌, நுழைவ தற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு எனச்‌ 
' சமூகத்தினர்‌ கருதினர்‌. அவர்களுக்கு ஆங்கிலம்பற்றிய அறிவும்‌ 
ஓரளவு இருந்தது. மேலும்‌ ஸோராப்ஜி போன்ற கல்வி கற்ற 
இந்தியர்கள்‌ டிரான்ஸ்வாலில்‌ துழைவதால்‌ சத்தியாக்கிரகக்‌ 
கொள்கைக்குச்‌ சிதைவு நேராது. ஆகவே, இரு வகையான 
இந்தியர்கள்‌ டிரான்ஸ்வாலில்‌ நுழைவதெனத்‌ தீர்மானித்தோம்‌. 
ஏற்கனவே தேசத்தில்‌ குடியேறி இருந்தவர்கள்‌ ஒரு 
சாரார்‌; ஆங்கிலம்‌ கற்றவர்கள்‌ மற்றொரு சாரார்‌. 


அவர்களில்‌ சேட்‌ தாவூது முகமதுவும்‌, பார்ஸி ருஸ்தம்‌ 
ஜியும்‌ பெரிய வர்த்தகர்கள்‌. சுரேந்திர மேத்‌, பிராக்ஜி கண்டு 
பாய்‌ தேசாய்‌, ரத்தன்ஸி மூல்ஜி ஸோதா, ஹரிலால்‌ காந்தி 
ஆகியோர்‌ படித்தவர்கள்‌. தம்‌ மனைவி மிகவும்‌ ஆபத்தான 
கிலையில்‌ நோயுற்றிருந்ததையும்‌ பொருப்படுத்தாமல்‌ தாவூது 
சேட்‌ வந்தார்‌. 

சேட்‌ தாவுது முகமை த வாசகருக்கு அறிமுகப்படுத்த 
விரும்புகிறேன்‌. அவர்‌ நேட்டால்‌ இந்தியர்‌ காங்கிரஸின்‌ 
தலைவர்‌. தென்னாப்பிரிக்காவிற்கு வந்த பழைய இந்திய வியா 
பாரிகளில்‌ ஒருவர்‌. அவர்‌ சூரத்தைச்‌ சார்ந்த ஒரு ஸுன்னி 
வோரா (இஸ்லாமிய மரபினர்‌). சமயத்திற்கேற்றபடி நடக்கும்‌ 
சாதுரியத்தில்‌ அவருக்கு இணையாகத்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ 


288 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஒரு சில இந்தியரையே நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. விஷயங்களை 
கன்றாகப்‌ புரிந்துகொள்வதில்‌ அவருக்குச்‌ சிறந்த திறமை 
இருந்தது. அவருக்குப்‌ படிப்பு அதிகம்‌ இல்லையெனினும்‌, ஆங்‌ 
கிலம்‌, டச்சு முதலிய மொழிகளை நன்கு பேசுவார்‌. ஐரோப்பிய 
வியாபாரிகளிடையே கொண்டிருந்த வர்த்தக ஈடவடிக்கை 
களில்‌ மிகவும்‌ சமர்த்தர்‌. அவருடைய தாராள குணம்‌ 
காடறிந்த விஷயம்‌. தினமும்‌ ஐம்பது விருந்தினராவது 
அவருடன்‌ சாப்பிடுவார்கள்‌. இந்தியர்‌ நிதி வசூலுக்குப்‌ 
பொருள்‌ வழங்கியவர்களுள்‌ அவர்‌ முக்கியமானவர்‌. 
அவருக்கு விலையிலா மாணிக்கம்‌ போல்‌ ஒரு மகன்‌ இருக்‌ 
தான்‌. குண விசேஷத்தில்‌ தகப்பனாரையும்‌ மிஞ்சியவன்‌. 
அவ்விளைஞனின்‌ உள்ளம்‌ பளிங்கைப்‌ போல மிகவும்‌ சத்த 
மானது. அவனது ஆர்வங்களுக்குக்‌ குறுக்கே தாவூது சேட்‌ ஒரு 
போதும்‌ நின்றதில்லை. உண்மையாகவே தந்தை, தனயனிடத்‌ 
தில்‌ பக்தி செலுத்தினர்‌ என்று கூறினால்‌ மிகையாகாது. 
அவர்‌, தம்மிடத்திலுள்ள குறை எதுவும்‌ பையனிடம்‌ 
தோன்றக்கூடாது என்ற நோக்கத்துடன்‌ கல்வி பயில அவனை 
இங்கிலாந்திற்கு அனுப்பினார்‌. ஆனல்‌ தாவூது சேட்‌, மதிக்க 
வொண்ணாத செல்வமான இம்மைந்தனை அவனுடைய நல்ல 
இளமைப்‌ பருவத்தில்‌ இழந்து நின்றார்‌. ப॥தஸிஸ்‌ நோய்‌ 
ஹுணேனைப்‌ பலி கொண்டது. இந்தத்‌ துயரின்‌ புண்‌ 
என்றுமே அவருக்கு ஆறவில்லை. ஹுஸேனுடைய மறைவுடன்‌, 
அவன்பால்‌ இந்தியர்கள்‌ வைத்திருந்த நம்பிக்கைகளும்‌ 
மறைந்தன. அவன்‌ மிகவும்‌ உண்மை வாய்ந்த பையன்‌. 
இந்துக்களும்‌ முஸல்மான்களூம்‌ அவனுக்கு இடது வலது' 
கண்களைப்‌ போன்றவர்கள்‌. தாவது சேட்கூட இப்போது 
நம்மிடையே இல்லை. காலனுடைய வலைக்குள்‌ சிக்காதவர்கள்‌ 
யார்தாம்‌ இருக்கின்றனர்‌? 

நான்‌ ஏற்கனவே பார்ஸி ருஸ்தம்ஜியை வாசகர்களுக்கு 
அறிமுகப்படுத்தி யிருக்கிறேன்‌. இந்தச்‌ சரித்திரத்தை நான்‌ 
எழுதும்போது, எவ்விதக்‌ குறிப்புக்களையும்‌ பார்க்காமல்‌ இதை 
எழுதுவதால்‌, இந்த “ஆசியப்‌ படையெடுப்‌'பில்‌ கலந்து 
கொண்ட பல நண்பர்களின்‌ பெயர்களை விட்டிருக்கலாம்‌. 
அவர்கள்‌ என்னை மன்னிப்பார்கள்‌ என்று நம்புகின்றேன்‌. சில 
பெயர்களுக்கு அழியாப்‌ புகழ்‌ தரவேண்டுமென்று நான்‌ இந்த 
அத்தியாயத்தை எழுதவில்லை. சத்தியாக்கிரகத்தின்‌ ரகசி 
யத்தை விவரிக்கவும்‌, அது வெற்றி பெற்ற விதத்தைக்‌ 
காட்டவும்‌, அதன்‌ பாதையில்‌ குறுக்கிட்ட இடையூறுகள்‌ 


சேட்‌ தாவூது முதலியோர்‌ பிரவேசம்‌ 29 


என்னவென்பதையும்‌, அவை எப்படி அகற்றப்பட்டன என்ப 
தையும்‌ விளக்க வேண்டியே எழுதுகிறேன்‌. கான்‌ பெயர்‌ 
கரக்‌ குறித்துள்ள சில இடங்கள்‌ கூட, எப்படித்‌ தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ படிக்காதவர்கள்‌ என்று கருதப்பட்ட மனிதர்களும்‌ 
சிறந்த சேவை செய்து விளங்கினர்‌ என்பதையும்‌, எப்படி 
வியாபாரிகள்‌, கல்வி கற்றவர்கள்‌, மற்றவர்கள்‌ யாவரும்‌ தங்கள்‌ 
கடமைகளைச்‌ செய்தனர்‌ என்பதையும்‌ எடுத்துக்‌ காட்டுவ 
தற்கேயாம்‌. உயர்ந்த தகைமையுடைய ஒரு மனிதரைப்பற்றிக்‌ 
குறிப்பிடும்பொழுது புகழப்படுவது அவரல்ல; அவருடைய 
தகுதிக்குரிய குணங்களே. 


தாவூது சேட்‌, டிரான்ஸ்வால்‌ எல்லையைத்‌ தம்முடைய 
சத்தியாக்கிரகப்‌ 'படை'யுடன்‌ அடைந்தபோது, சர்க்கார்‌ 
அவரைச்‌ சந்திக்கத்‌ தயாராயிருந்தனர்‌. சர்க்கார்‌ அத்தளை 
பெரிய சேனையை டிரான்ஸ்வாலில்‌ துழைய விட்டிருந்தால்‌, 
ஏளனத்துக்கு அல்லவோ அது ஆளாகும்‌. ஆகவே அவர்‌ 
களைக்‌ கைது செய்வது அவசியமாயிற்று. அவர்கள்‌ கைது 
செய்யப்பட்டு 1908-ஆம்‌ வருடம்‌ ஆகஸ்ட்‌ 10-ஆம்‌ தேதி மாஜிஸ்‌ 
டிரேட்‌ முன்னிலையில்‌ கொண்டு வரப்பட்டனர்‌. அவர்‌, அவர்களை 
டிரான்ஸ்வாலை விட்டு ஏழு நாட்களுக்குள்‌ வெளியேறும்படி 
கட்டளையிட்டார்‌. அவர்கள்‌ அக்கட்டனைக்குக்‌ கீழ்படி 
யாது மீறினர்‌. அவர்கள்‌ 28-ஆம்‌ தேதி பிரிட்டேடோரி 
யாவில்‌ மீண்டும்‌ கைது செய்யப்பட்டு விசாரணையின்றியே 
வெளியே கடத்தப்பட்டனர்‌. அவர்களோ 31-ஆம்‌ தேதி மீண்டும்‌ 
டீராள்ஸ்வாலுக்குள்‌ புகுந்தனர்‌. கடைசியாகச்‌ செப்டம்பர்‌ 
8-ஆம்‌ தேதி வோல்க்ஸ்ரஸ்டில்‌ 60 பவுன்‌ அபராதம்‌ அல்லது 
மூன்று மாதக்‌ கடுங்காவல்‌ தண்டனை விதிக்கப்பட்டனர்‌. 
அவர்கள்‌ சிறை செல்வதையே விரும்பித்‌ தண்டனையை ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌ என்பதைச்‌ சொல்லவேண்டியதில்லை. 

டிரான்ஸ்வால்‌ இந்தியர்கள்‌ இப்போது மிகுந்த உற்சாகத்‌ 
துடன்‌ இருந்தார்கள்‌. நேட்டாலிலுள்ள தங்கள்‌ காட்டினரை 
விடுவிக்க அவர்களால்‌ இயலாது போனால்‌, சிறை புகுவதில்‌ 
தாமும்‌ அவர்களுக்குச்‌ சமமாகப்‌ பங்கு எடுத்துக்கொண்டே 
ஆகவேண்டுமென்று சிறை புகுவதற்கான வழிகளை வகுத்‌ 
நுக்கொண்‌ டிருந்தார்கள்‌. தாங்கள்‌ மனமாரக்‌ கோரியதை 
அடைய அவர்களுக்குப்‌ பல வழிகள்‌ இருந்தன. குடியேறிய 
இந்தியனுக்கு, தன்னுடைய பதிவுப்‌ பத்திரத்தைக்‌ காட்டாமல்‌ 
கியாபாரம்‌ செய்ய அனுமதிச்சீட்டு கிடைக்காது. அப்படி அனு 
மதிச்சீட்டு இல்லாமல்‌ வியாபாரம்‌ செய்வது குற்றமாகும்‌. 

தெ. 19 


290 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


மேலும்‌ யாராவது நேட்டாலிலிருந்து டிரான்ஸ்வாலுக்குள்‌ புக 
வேண்டுமானால்‌ பதிவுப்‌ பத்திரத்தைக்‌ காட்டவேண்டும்‌. அப்‌ 
படிக்‌ காட்டுவதற்குப்‌ பத்திரம்‌ இல்லாவிடில்‌ அவன்‌ கைது செய்‌ 
யப்படலாம்‌. பதிவுப்‌ பத்திரங்கள்‌ ஏற்கனவே கொளு த்தப்பட்டு 
விட்டபடியால்‌ இதில்‌ பாதை தெளிவானதாக இருந்தது. இந்தி 
யர்கள்‌ இந்த இரு முறைகளையும்‌ பயன்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. 
சிலர்‌ அனுமதிச்‌ சீட்டின்றித்‌ தெருவில்‌ கூவி வியாபாரம்‌ 
செய்தனர்‌. மற்ற பேர்‌ பதிவுப்‌ பத்திரம்‌ இல்லாமல்‌ டிரான்ஸ்‌ 
வாலுக்குள்‌ நுழைந்தபோது, பதிவுப்‌ பத்திரம்‌ காட்டாமல்‌ 
போகவே கைது செய்யப்பட்டனர்‌. 


இயக்கம்‌ இப்பொழுது முழு வேகத்துடன்‌ சென்று 
கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும்‌ சோதனையில்‌ இருந்தனர்‌. 
நேட்டாலில்‌ சேட்‌ தாவூது முகமதுவின்‌ உதாரணத்தை மற்ற 
இந்தியர்களும்‌ பின்பற்றினர்‌. ஜொஹன்னஸ்பர்க்கிலும்‌ பலர்‌ 
கைது செய்யப்பட்டனர்‌. விரும்பினல்‌ யாரும்‌ கைதாகக்‌ 
கூடிய நிலைக்கு விஷயங்கள்‌ வந்‌ தன. சிறைச்சாலைகளில்‌ 
கைதிகள்‌ நிரம்பினர்‌. நேட்டாலிலிருந்து “ படை எடுத்தவர்‌” 
களுக்கு மூன்று மாதச்‌ சிறைவாசமும்‌, டிரான்ஸ்வால்‌ வியாபாரி 
களுக்கு நான்கு தினங்கள்‌ முதல்‌ மூன்று மாதம்‌ வரை 
நீடிக்கும்‌ சிறைத்‌ தண்டனைகளும்‌ விதிக்கப்பட்டன. 

அப்படிச்‌ சிறையை நாடியவர்களில்‌ நம்‌ * இமாம்‌ சாகிப்‌ 
என்ற இமாம்‌ அப்துல்‌ காதர்‌ பவாஜிரும்‌ ஒருவர்‌. அனுமதி 
யில்லாமல்‌ வியாபாரம்‌ செய்ததற்காக அவருக்கு 1908-ஆம்‌ 
ஆண்டு 21-ஆம்‌ தேதி நான்கு நாட்கள்‌ கடுங்காவல்‌ தண்‌ 
டனை விதிக்கப்பட்டது. இமாம்‌ சாகிபின்‌ உடல்‌ நிலை 
மிகவும்‌ கொய்மையாக இருந்தபடியால்‌ அவர்‌ கைதாவதற்கு 
ஆசைப்படுவதைக்‌ கண்டு மக்கள்‌ பரிகசித்தனர்‌. அவர்‌ ஒரு 
வேளை சமூகத்தின்‌ பெயருக்கு இழுக்குக்‌ கொண்டுவந்துவிட 
வாரோ என்ற அச்சத்தால்‌ அவரைச்‌ சேர்க்கலாகாது எனச்‌ 
சிலர்‌ என்னிடம்‌ வந்து கேட்டுக்கொண்டனர்‌. நரன்‌ அந்த எச்‌ 
சரிக்கையைப்‌ பொருட்படுத்தவில்லை. இமாம்‌ சாகிபின்‌ பலத்‌ 
தையோ பலவீனத்தையோ மதிப்பிடுவது என்னுடைய வேலை 
யன்று. இமாம்‌ சாகிபு வெறுங்காலோடு நடந்தறியாதவர்‌. ௬௧ 
வாழ்வில்‌ விருப்பம்‌ உடையவர்‌. மலாயா மாதொருத்தியை 
மனைவியாகக்‌ கொண்டவர்‌. எல்லாச்‌ செளகரியங்களும்‌ அவர்‌ 
வீட்டில்‌ நிறைந்திருந்தன. வெளியில்‌ குதிரை வண்டியில்‌ போய்‌ 
வருபவர்‌. இவை யாவும்‌ உண்மைதான்‌. ஆனால்‌ அவர்‌ மனத்‌ 
துள்‌ இருப்பதை யார்தாம்‌ புகுந்து பார்க்க முடியும்‌ ? அவர்‌ 


சேட்‌ தாவூது முதலியோர்‌ பிரவேசம்‌ 291 


சிறையிலிருந்து விடுதலையானதும்‌ மீண்டும்‌ சிறை சென்றார்‌. 
அங்கே உண்மைச்‌ சிறைவாசியாக இருந்து தமக்கு இட்ட 
கடும்‌ வேலைகளைச்‌ செய்த பிறகே உணவு உட்கொள்வார்‌. 
வீட்டில்‌ நிதமும்‌ புதுப்‌ பண்டங்களும்‌ ருசியான பலகாரங்‌ 
களும்‌ உண்ணும்‌ அவர்‌, சிறையில்‌ தரும்‌ கூழை உட்கொண்டு 
அதற்காக ஆண்டவனுக்குத்‌ தம்‌ ஈன்றியைச்‌ செலுத்துவார்‌. 
அவர்‌ தோல்வி காணாது இருக்ததுமட்டுமல்ல, தம்‌ பழக்கங்களிலும்‌ 
எனிமையை மேற்கொண்டார்‌. கைதியாக இருக்தபோது அவர்‌ 
கற்களை உடைத்தார்‌; தோட்டி வேலை செய்தார்‌. மற்றக்‌ கைதிக 
ஞடன்‌ வரிசையில்‌ நின்றார்‌. போனிக்ஸில்‌ அவர்‌ தண்‌ 
ணீர்‌ சுமந்து வருவார்‌. அச்சுக்காக எழுத்துக்களைக்‌ கோப்பார்‌. 
போனிக்ஸ்‌ ஆசிரமத்தில்‌ இருந்த அனைவரும்‌ எழுத்துக்களை 
அச்சில்‌ கோக்கும்‌ கலையைக்‌ கற்றாக வேண்டும்‌. இமாம்‌ 
சாகிபும்‌ இக்கலையைத்‌ தம்‌ சக்திக்கு ஏற்றவாறு கற்று 
அறிந்தார்‌. இப்போது இக்தியாவில்‌ தம்மாலான பணி செய்து 
வருகிறார்‌. 

ஆனுல்‌, அவரைப்‌ போன்று சிறையில்‌ ஆத்துமத்‌ தூய்மை 
அடைந்தவர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌. கேம்பிரிட்ஜ்‌ பல்கலைக்‌ கழகப்‌ 
பட்டதாரியான ஜோஸப்‌ ராயப்பன்‌ என்பவர்‌ ஒரு பாரிஸ்டரும்‌ 
ஆவார்‌. அவர்‌ ஒப்பந்தச்‌ சீட்டுடன்‌ குடியேறின தொழிலாளிப்‌ 
பெற்றோருக்குப்‌ பிறந்தவர்‌; முழுவதும்‌ ஐரோப்பிய வாழ்க்கை 
முறையைத்‌ தழுவியவர்‌; வீட்டில்கூடக்‌ காலில்‌ எதையும்‌ அணி 
யாமல்‌ கடக்கமாட்டார்‌. இமாம்‌ சாகிபாவது பிரார்த்தனைக்கு 
முன்பு கால்‌ கழுவி வெறுங்காலுடன்தான்‌ பிரார்த்தனை செய்‌ 
வார்‌. ராயப்பன்‌ தம்‌ சட்டப்‌ புத்தகங்களை எறிந்துவிட்டுக்‌ காய்‌ 
கறிக்‌ கூடையைத்‌ தலையில்‌ தூக்கிச்‌ சுமந்து, அனுமதியில்லாத 
வியாபாரி என்று கைது செய்யப்பட்டுச்‌ சிறைத்‌ தண்டனை 
பெற்ரூர்‌. “நான்‌ மூன்றாவது வகுப்பில்‌ பிரயாணம்‌ செய்ய 
வேண்டுமா?" என்று ராயப்பன்‌ கேட்டார்‌. “தீர்‌ முதல்‌ 
அல்லது இரண்டாவது வகுப்பில்‌ பிரயாணம்‌ செய்தால்‌ நான்‌ 
மற்றவர்களை எங்ஙனம்‌ மூன்றாவது வகுப்பில்‌ போகச்‌ சொல்ல 
முடியும்‌?" என்று நான்‌ அளித்த பதில்‌ ராயப்பனுக்குத்‌ 
திருப்தியைத்‌ தந்தது. பதினாறு வயதுள்ள பையன்களும்‌ 
சிறைக்குச்‌ சென்றனர்‌. மோஹன்லால்‌ மஞ்சி கிலானி என்ப 
வனுக்கு வயது பதினன்குதான்‌. 

இக்தியர்களைத்‌ துன்புறுத்துதவற்கான முறைகள்‌ அனைத்‌ 
தையும்‌ சிறையதிகாரிகள்‌ கையாண்டனர்‌. ஒன்றையாவது 
விடவில்லை. அவர்களுக்குத்‌ தோட்டி வேலையைத்‌ தந்தனர்‌. இக்‌ 


292 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தியர்கள்‌ ' முகமலர்ச்சியுடன்‌ அதனைச்‌ செய்தனர்‌. கற்களை 
உடைக்க உத்தரவு போட்டபோது, அல்லா அல்லது ராமா 
என்ற பெயர்களை உச்சரித்துக்கொண்டு உடைத்தனர்‌. குனங்‌ 
களை வெட்டுவதுவும்‌, மண்வெட்டியால்‌ கருங்கல்‌ பூமியைச்‌ 
கொத்துவதுமான சிரம வேலைகள்‌ அவர்களுக்கு இடப்பட்டன. 
வேலை செய்வதால்‌ அவர்களுடைய கைகள்‌ காய்த்துப்‌ போயின. 
வேலையின்‌ கடுமையைத்‌ தாங்காமல்‌ சிலர்‌ மயக்கமுற்றனர்‌. 
ஆனால்‌ தோல்வியுறுவது என்பது இன்னதென்பதை அவர்கள்‌ 
அறியார்கள்‌. 

சிறையில்‌ இவர்களுக்குள்ளே சண்டையோ பொறாமையோ 
இல்லை என்று நினைத்துவிடக்கூடாது. உணவு விஷயம்‌, எப்‌ 
போதுமே சச்சரவுகள்‌ மூள்வதற்கு வித்தாகும்‌. ஆனால்‌ 
உணவைப்பற்றிய சச்சரவுகள்‌ ஏற்படாதபடி நாங்கள்‌ தடுத்‌ 
துக்கொண்டோம்‌. 

நானும்‌ மீண்டும்‌ கைது செய்யப்பட்டேன்‌. ஒரு சமயத்‌ 
தில்‌ வால்க்ஸ்ரஸ்ட்‌ சிறையில்‌ எழுபத்தைந்து இந்தியர்கள்‌ 
இருந்தனர்‌. எங்கள்‌ உணவை நாங்களே சமைத்துக்கொண்‌ 
டோம்‌. கிடைத்த உணவைச்‌ சரியானபடி பகிர்ந்து கொடுக்‌ 
கும்‌ திறமை எனக்கு மட்டுமே இருந்தபடியால்‌, கானும்‌ 
சமையற்காரனானேன்‌. என்னுடன்‌ இருந்தவர்கள்‌ என்பால்‌ 
கொண்டிருந்த அன்பினால்‌, சர்க்கரைகூட இல்லாமல்‌, நான்‌ 
அரைகுறையாய்ச்‌ சமைத்த கஞ்சியை எவ்வித முணுமுணுப்‌ 
பின்றியும்‌ உட்கொண்டனர்‌. 

மற்றக்‌ கைதிகளிடமிருந்து என்னைப்‌ பிரித்துவிட்டால்‌, அது 
எனக்கும்‌ அவர்களுக்கும்‌ சரியான தண்டனையாக இருக்கு 
மென்று சர்க்கார்‌ நினைத்தனர்‌. ஆகவே, என்னைப்‌ பிரிட்‌ 
டோரியா சிறைக்குக்‌ கொண்டுபோய்‌, அங்கு ஆபத்து 
விளைவிக்கக்கூடிய கைதிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு. 
தனியறையில்‌ என்னை அடைத்தனர்‌. உடற்பயிற்சிக்காக ஒரு. 
நாளைக்கு இரு முறை மட்டும்‌ வெளியே அழைத்துச்‌ சென்றனர்‌. 
இந்தியர்களுக்கு கெய்‌, வால்க்ஸ்ரஸ்டைப்‌ போன்று 
பிரிட்டோரியாச்‌ சிறையிலும்‌ தருவது இல்லை. ஆனால்‌ இங்கு. 
நாங்கள்‌ சிறையில்‌ பட்ட கஷ்டங்களை விவரிக்கப்போவதில்லை. 
அதைப்பற்றி அறிய விரும்புவோர்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ 
என்‌ சிறை அனுபவங்களைப்பற்றி நான்‌ எழுதியிருக்கும்‌ 
வரலாற்றிலிருந்து தெரிந்துகொள்ளலாம்‌1. 

1... இச்சிறை அனுபவங்களைப்பற்றி காத்திஜி எழுதியிருப்பதையும்‌ இத்தூலில்‌: 
மற்றோர்‌ பகுதியில்‌ காணலாம்‌. 


சேட்‌ தாவூது முதலியோர்‌ பிரவேசம்‌ 298 


ஆயினும்‌ இந்தியர்கள்‌ தோல்விக்குட்பட மறுத்தனர்‌. 
சர்க்காருக்கு இதனால்‌ கலக்கம்‌ ஏற்பட்டது. எத்தனை இந்தியர்‌ 
களைத்தான்‌ சிறைக்கு அனுப்பமுடியும்‌? மேலும்‌, அது செல 
வையும்‌ அதிகரிப்பதாகும்‌. ஆகவே, நிலைமையைச்‌ சமாளிக்கக்‌ 
கூடிய மற்ற முறைகளை ஆராயத்‌ தொடங்கினர்‌. 


முப்பத்தொன்றாவது அத்தியாயம்‌ 
நாடு கடத்தல்‌ 

வெறக்கத்தக்கதான அச்‌ சட்டங்கள்‌ மூன்று வித 
தண்டனைகளுக்கு இடம்‌ தந்தன. அபராதம்‌, சிறைவாசம்‌, நாடு 
கடத்தல்‌ ஆகியவையே அவை. இந்த மூன்று தண்டனைகளையும்‌ 
ஒருங்கே விதிக்கவும்‌, அதிக பட்சத்‌ தண்டனைகளை விதிக்கவும்‌ 
எல்லா நீதி மன்றங்களுக்கும்‌ மாஜிஸ்டிரேட்களுக்கும்‌ அதிகாரம்‌ 
தரப்பட்டிருந்தது. முதலில்‌ நாடு கடத்தல்‌ எனப்படுவது, 
* குற்றவாளியை ' டிரான்ஸ்வாலின்‌ எல்லையைக்‌ கடந்து நேட்‌ 
டால்‌, ஆரஞ்சு ப்ரீ ஸ்டேட்‌ அல்லது போர்த்துகீசியக்‌ கிழக்‌ 
காப்பிரிக்காவின்‌ எல்லைகளில்‌ கொண்டுபோய்‌ விட்டுவிடுவதாக 
இருந்தது. உதாரணமாக, நேட்டாலிலிருந்து உள்ளே வந்த 
இந்தியர்கள்‌, வால்க்ஸ்ரஸ்ட்‌ ஸ்டேஷனின்‌ எல்லையைத்‌ தாண்டி 
எக்கதி வேண்டுமானாலும்‌ ஆகட்டும்‌ என்று விடப்பட்டார்கள்‌... 
இங்ஙனம்‌ நாடு கடத்தப்படுவது ஒரு கேலிக்‌ கூத்தாகவே 
இருந்தது. அதனால்‌ ஏற்பட்ட அசெளகரியம்‌ ஒன்றுமில்லை. 
இந்தியர்கள்‌ அதைரியப்படுவதற்கு மாறாக, மேலும்‌ உற்சாகமே 
கொண்டனர்‌. 


ஆகவே, இந்தியர்களைத்‌ துன்புறுத்த அரசாங்கம்‌ ஒரு 
புதிய முறையைக்‌ கண்டு பிடிக்க வேண்டியதாயிற்று. சிறை 
களனைத்தும்‌ ஏற்கனவே நிரம்பி நெருக்கம்‌ அதிகமாகி விட்டது. 
இந்தியர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்திவிட்டால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ கொள்கைகளை விட்டு நழுவிச்‌ சரணாகதி அடை 
வார்கள்‌ என நினைத்தது, சர்க்கார்‌. இரந்த நம்பிக்கைக்கு 
ஓரளவு ஆதாரமும்‌ இருந்தது. அதன்படியே ஒரு: பெரிய 
இந்தியக்‌ கூட்டம்‌ இந்தியாவுக்கு அனுப்பப்‌ பட்டது. 
அப்படி அனுப்பப்பட்ட இந்தியர்கள்‌ பல பெரிய கஷ்டங்களுக்‌ 
கெல்லாம்‌ உட்படவேண்டியதாயிற்று. கப்பலில்‌ அரசாங்கம்‌ 
கொடுத்ததைத்‌ தின்பது தவிர உணவுக்கான வேறு ஏற்பா 
டுகள்‌ எவையுமில்லை. அனைவரும்‌ கடைசித்‌ தரப்‌ பிரயாணிகளாக 
அனுப்பப்பட்டனர்‌. மேலும்‌, அவர்களில்‌ சிலருக்குத்‌ தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ வியாபாரம்‌, நிலம்‌ முதலிய சொத்துக்கள்‌, குடும்‌ 
பங்கள்‌ இருந்தன. வேறு சிலர்‌ கடன்பட்டும்‌ இருந்தனர்‌. 


நாடு கடத்தல்‌ 295 


தங்களுக்குள்ள அனைத்தையும்‌ இழக்துவிட்டு முழுவதும்‌ 
திவாலாகிவிடுவதற்கு எவர்தாம்‌ விரும்புவர்‌ ? 


இத்தனை இடைஞ்சல்கள்‌ இருந்தும்‌, இந்தியர்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ உறுதியுடன்‌ இருந்தனர்‌. ஆனால்‌ பலர்‌, தளர்ச்சியுற்றுக்‌ 
கைதாகும்‌ விருப்பத்தை அடக்கிக்கொண்டனர்‌. ஆனால்‌ 
கொளுத்தப்பட்ட பதிவுப்‌ பத்திரங்களின்‌ ஈகல்களை மீண்டும்‌ 
வாங்கிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள்‌ தளர்ந்து 
விடவில்லை. மீண்டும்‌ பதிவு செய்துகொள்ளும்படி ஒரு சிலர்‌ 
பயமுறுத்தப்ப்பட்டனர்‌. ்‌ 


என்றாலும்‌, எதற்கும்‌ அஞ்சாத வீரர்களும்‌ ஏராளமாக 
இருக்தனர்‌. தூக்குமேடையின்‌ மீதுகூட மலர்ந்த முகத்துடன்‌ 
ஏறக்கூடிய தைரியம்வாய்ந்த கலங்கா கெஞ்சினர்‌ அவர்கள்‌ 
என்பது என்‌ நம்பிக்கை. அவர்கள்‌ தங்கள்‌ உயிரையே 
துச்சமாகக்‌ கருதியபடியால்‌, தங்கள்‌ சொத்துக்களையும்‌ அதை 
விடக்‌ குறைவாகவே நினைத்தனர்‌. 


ஆனால்‌, இந்தியாவுக்குக்‌ கடத்தப்பட்ட பலர்‌, இயக்கத்‌ 
தில்‌ வெறும்‌ ஈம்பிக்கையின்‌ பேரில்‌ சேர்ந்த சாதாரண எளிய 
மக்களே ஆவார்கள்‌. இங்கனம்‌ இவர்கள்‌ கடுமையாக வை தக்கப்‌ 
படுவது யாராலும்‌ தாங்கமுடியாததுதான்‌. ஆனால்‌ இவர்களுக்கு 
உதவி செய்யக்கூடிய வழியைக்‌ கண்டுபிடிப்பதுதான்‌ எங்‌ 
களுக்கு மிகக்‌ கஷ்டமாக இருந்தது. எங்களிடம்‌ இருந்த 
பணமோ மிகக்‌ குறைவு. அதிலும்‌ பணவுதவி கொடுக்க ஆரம்பித்‌ 
தால்‌ போராட்டத்தையே இழக்கக்கூடிய ஆபத்தும்‌ இருந்தது. 
பண ஆசை காட்டி ஒரு ஈபர்கூட இயக்கத்தில்‌ சேர 
அனுமதிக்கப்படவில்லை. அப்படிச்‌ செய்திருக்தால்‌ சுயகலத்‌ 
தைக்‌ கருதி வந்த ஆட்களால்‌ இயக்கம்‌ கசுக்கப்பட்டிருக்கும்‌. 
ஆயினும்‌ அப்படி நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு எங்களுடைய 
அனுதாபத்தினால்‌ அவர்களுக்கு உதவி செய்வது கடமை என்று 
உணர்ந்தோம்‌. சகோதர உணர்ச்சியும்‌, இனிய அன்பான 
வார்த்தைகளும்‌ செய்யக்கூடிய அளவுக்கு, பணம்‌ ஏதும்‌ 
செய்யாது என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து கண்டி 
ருக்கிறேன்‌. பணம்‌ வேண்டுமென்று விரும்பும்‌ ஒருவன்‌, 
வேறொரு மனிதனிடமிருந்து அனுதாபம்‌ இன்றிப்‌ பணத்‌ 
தைப்‌ பெறுவானாகில்‌, காலப்‌ போக்கில்‌ பணவுதவி 
செய்பவனை அவன்‌ விட்டே தொலைப்பான்‌. அதற்கு மாறாக 
அன்பினால்‌ வெல்லப்பட்ட ஒருவன்‌, தனக்கு அன்பு காட்டிய 
ஒருவனின்‌ எல்லையில்லாத்‌ துன்பத்தையும்‌ அவனுடன்‌ சகிக்கத்‌ 


298 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தயாராயிருப்பான்‌. ஆக வே, காடு கடத்தப்பட்டவர்களுக்கு 
தாங்கள்‌ அன்பினால்‌ செய்யக்கூடியது அனைத்தையும்‌ செய்யத்‌ 
தீர்மானித்தோம்‌. இந்தியாவில்‌ அவர்களுக்குச்‌ சரியான ஏற்‌ 
பாடுகள்‌ செய்யப்படும்‌ “என்ற வாக்குறுதி தந்து அவர்களைத்‌ 
தேற்றினோம்‌. அவர்களில்‌ பலர்‌ முன்னால்‌ ஒப்பந்தத்‌ தொழி 
லானிகளாக இருந்தவர்கள்‌. எனினும்‌, இந்தியாவில்‌ அவர்‌ 
களுக்கு உறவினரே கிடையாது என்பதையும்‌ வாசகர்கள்‌ கிளைவு 
படுத்திக்கொள்ளவேண்டும்‌. சிலர்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ 
பிறக் தவர்கள்‌. ஆகவே, அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ இந்தியா 
ஒரு புதிய அந்நிய நாடாகத்‌ தோன்றியது. திக்கற்ற அவர்‌ 
களைத்‌ தங்கள்‌ காரியங்களைத்‌ தாமே பார்த்துக்கொள்ளும்படி 
விட்டுவிடுவது கொடுமையிலும்‌ கொடுமையாகும்‌. ஆகவே, 
வேண்டுவன செய்யப்படுமென நாங்கள்‌ அவர்களுக்கு உறுதி 
தந்தோம்‌. ஆனால்‌ இதுமட்டும்‌ எப்படிப்‌ போதும்‌ ? அவர்‌ 
களுக்குத்‌ துணையாகவும்‌ வழிகாட்டியாகவும்‌ யாராவது அனுப்‌ 
பப்பட்டாலொழிய அவர்களுக்கு ஆறுதல்‌ ஏற்படாது. இது 
தான்‌ நாடு கடத்தப்படும்‌ முதல்‌ தொகுதி. அவர்களை 
ஏற்றிச்‌ செல்லும்‌ கப்பல்‌ புறப்படுவதற்கு ஒரு சில மணி 
நேரமே இருந்தது. உடன்‌ செல்வதற்கு ஆளைத்‌ தேர்ந்‌ 
தெடுக்க நேரங்கூட இல்லை. கான்‌ என்னுடன்‌ உழைத்த 
வரான பி. கே. காயுடுவை அழைத்து, “இந்த ஏழைச்‌ 
சகோதரர்களை இந்தியாவுக்கு அழைத்துச்‌ செல்ல முடியுமா?” 
எனக்‌ கேட்டேன்‌. 

“ஏன்‌ முடியாது?” என்றார்‌ அவர்‌. 

“ கப்பல்‌ இப்போதே புறப்படப்‌ போகிறதே |" 

“ புறப்படட்டுமே.” 

“ உம்முடைய உடைக்கும்‌ உணவுக்கும்‌ என்ன செய்வீர்‌?”' 

“ கரன்‌ இப்போது அணிந்திருக்கும்‌ உடையே போது 
மானது; உணவுக்கோவெனில்‌ கப்பலில்‌ பார்த்துக்கொள்‌ 
கிறேன்‌.” ்‌ 

இது எனக்கு மனத்திற்குகக்த ஒரு பெரிய ஆச்சரிய 
மாக இருத்தது. உரங்கள்‌ இவ்விதம்‌ பேசியது பார்ஸி 
ருஸ்தம்ஜி வீட்டில்‌. அவ்விடத்திலேயே நான்‌ நகரயுடுக்காகக்‌ 
கொஞ்சம்‌ துணிகளையும்‌ விரிப்புகளையும்‌ சேகரித்துக்‌ கொடுத்து 
அவரை அனுப்பிவைத்தேன்‌. 

“ பத்திரமாக இரும்‌! இந்தச்‌ சகோதரர்களை வழியில்‌ 
கன்றாகப்‌ பார்த்துக்கொள்ளும்‌. முதலாவது அவர்கள்‌ 
கலளைக்‌ கவனித்துக்கொண்ட பிறகே உம்‌ செளகரியத்தைக்‌ 


நாடு கடத்தல்‌ 297 


கவனிக்கவேண்டும்‌. நான்‌ சென்னையிலுள்ள ஸ்ரீ நடேசனுக்குத்‌! 
தந்தி தருகிறேன்‌. நீர்‌ அவர்‌ கூறுகிறபடி செய்யும்‌.” 

“நான்‌ ஓர்‌ உண்மை வீரன்‌ என்பதைக்‌ காட்ட முயற்சி 
செய்வேன்‌” என்று கூறிக்கொண்டே பி. கே. நாயுடு கப்பல்‌ 
துறைமுகத்துக்குச்‌ சென்றார்‌. “இத்தகைய வீரர்கள்‌ இருந்‌ 
தால்‌ வெற்றி நிச்சயம்‌' என்று நான்‌ எனக்குள்ளேயே 
சொல்லிக்கொண்டேன்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ பிறந்த நாயுடு 
இதற்கு முன்‌ இந்தியா சென்றதில்லை. ஸ்ரீ நடேசனுக்கு ஒரு 
சிபாரிசுக்‌ கடிதத்தை அவரிடம்‌ கொடுத்ததுடன்‌ ஒரு 
தந்தியையும்‌ உடனடியாக அனுப்பினேன்‌. 

அந்த நாட்களில்‌ ஸ்ரீ நடேசன்‌ ஒருவர்தான்‌ 'வெளி நாடு 
களிலிருந்த இந்தியர்களுடைய துன்பங்களை ஆராய்ந்தவர்‌ ; 
மதிப்பிற்குரிய உதவியாளர்‌ ; அவர்களுடைய விஷயங்களை 
நன்கு எடுத்துச்‌ சொல்பவர்‌. இப்படிப்பட்டவர்‌ இந்தியாவில்‌ 
அப்போது ஸ்ரீ நடேசன்‌ ஒருவரே என்றும்‌ சொல்லலாம்‌. 
எனக்கும்‌ அவருக்கும்‌ கடிதத்தொடர்பு உண்டு. வெளியேற்றப்‌ 
பட்டவர்கள்‌ சென்னை சேர்ந்தபோது அவர்களுக்கு ஸ்ரீ நடேசன்‌ 
முழு உதவியையும்‌ செய்தார்‌. அவர்கள்‌ மத்தியில்‌ ஸ்ரீ நாயுடு 
வைப்‌ போன்ற ஒரு திறமைசாலி இருக்கவே பணியாற்றுவது 
அவருக்கு இலகுவாகியது. அவர்‌ உள்ளூரிலேயே நிதி திரட்டினர்‌. 
நாடுகடத்தப்பட்டவர்கள்‌, தாங்‌ கள்‌ வெளியேற்றப்பட்டதை 
நினைந்து ஒரு கணம்கூட வருந்த அவர்‌ விடவில்லை. 

டிரான்ஸ்வால்‌ சர்க்கார்‌ நடத்திய இந்த நாடு கடத்தல்‌ 
முறை மிகக்‌ கொடுமையானதும்‌, சட்டவிரோ தமுமாகும்‌. சர்க்கார்‌ 
அடிக்கடி வேண்டுமென்றே. தாங்கள்‌ வி தி.த்‌ த. சட்டங்களைத்‌ 
தாங்களே மீறுகின்றனர்‌ என்பது மக்களுக்குப்‌ பொதுவாகத்‌ 
தெரிவதில்லை. நெருக்கடி ஏற்படும்பொழுது புதுச்‌ சட்டங்களை 
இயற்ற அவகாசம்‌ இருப்பதில்லை. ஆகவே, சர்க்கார்‌ தங்கள்‌ சட்‌ 
டங்களையே தகர்த்துத்‌ தங்கள்‌ விருப்பம்போல்‌ செய்கிறார்கள்‌. 
பின்னர்‌ அவர்கள்‌ புதிய சட்டம்‌ இயற்றலாம்‌ ; அல்லது தாங்கள்‌ 
சட்டத்தை மீறுவதை மக்கள்‌ மறக்கும்படியும்‌ செய்யலாம்‌. 

ஸ்தல சர்க்காரின்‌ இந்தச்‌ சட்ட விரோதமான போக்கை 
எதிர்க்க இந்தியர்கள்‌ ஒரு மகத்தான கிளர்ச்சியை ஆரம்பித்‌ 
தார்கள்‌. இந்தச்‌ சட்ட விரோதமான போக்கைப்பற்றி இந்தி 
யாவிலும்‌ அபிப்பிராயங்கள்‌ விரோதமாக ஏற்பட்டுவிடவே, தினம்‌ 
“1. சென்கலில்‌  இத்தியன்‌ ரெலிழு * ஆசிரியராலிகுத்த ஸீ ஜி. ஏ. நடேசன்‌ 
அக்காலத்தில்‌ காத்திஜியுடன்‌ நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்‌. காந்திஜியின்‌ 
தென்னாப்பிரிக்கப்‌ பிரசங்கங்கள்‌, போராட்ட வரலாறு முதலியவற்றைத்‌ தொகுத்து 
முதன்‌ முதலில்‌ வெளியிட்டவகும்‌ இவரே. 


298 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தோறும்‌ ஏழை இந்தியர்களை வெளியேற்றிக்‌ கொண்டிருப்ப 
தென்பது சர்க்காருக்குச்‌ சங்டகமாக இருந்தது. இந்தியர்கள்‌ 
இந்த நாடு கடத்தலுக்கு விரோதமாகச்‌ சட்ட ரீதியாகத்‌ தம்மால்‌ 
இயன்ற முயற்சிகளை யெல்லாம்‌ எடுத்துக்கொண்டதோடு சில 
அப்பீல்களில்‌ வெற்றியும்‌ பெற்றனர்‌. எனவே, இக்தியாவுக்கு. 
வெளியேற்றும்‌ வழக்கத்தைக்‌ கடைசியில்‌ சர்க்கார்‌ நிறுத்த 
வேண்டியதாயிற்று. 

ஆனால்‌ நாடு கடத்தும்‌ கொள்கை சத்தியாக்கிரகப்‌ ' படை" 
யைப்‌ பாதிக்காமல்‌ போகவில்லை. இந்தியாவுக்குக்‌ கடத்தப்‌ 
படுவோம்‌ என்பதற்கு பயப்படாமல்‌ இருந்துவிட எல்லோராலும்‌ 
முடியவில்லை. ஆகவே, மேலும்‌ பலர்‌ படையை வீட்டு விலகிப்‌ 
போயினர்‌. உண்மையான வீரர்கள்‌ மட்டிலும்‌ தங்கினர்‌. 

சமூகத்தினரின்‌ உற்சாகத்தைக்‌ குலைப்பதற்குச்‌ சர்க்கார்‌ 
இந்த ஒரு வழியைமட்டுமே மேற்கொள்ளவில்லை. நான்‌ கடந்த 
அத்தியாயத்தில்‌ குறிப்பிட்டபடி, சர்க்கார்‌ சத்தியாக்கிரகி 
களுக்குக்‌ கஷ்டம்‌ கொடுக்கத்‌ தங்களால்‌ முடிந்ததையெல்லாம்‌ 
செய்தனர்‌. கல்‌ உடைப்பது போன்ற பல கடுமையான வேலை 
களுக்கு அவர்களை உட்படுத்தினர்‌. ஆனால்‌, இத்துடன்‌ நிற்க 
வில்லை. முதலில்‌ எல்லாக்‌ கைதிகளையும்‌ ஒரே இடத்தில்‌ வைத்‌ 
திருந்தனர்‌. ஆனால்‌ இப்போது சர்க்கார்‌ அவர்களைப்‌ பிரித்து: 
வைக்கும்‌ கொள்கையை மேற்கொண்டு, ஒவ்வொரு சிறையீ 
லும்‌ அவர்களைப்‌ பாடாய்ப்படுத்தினர்‌. டிரான்ஸ்வாலில்‌ குளிர்‌ 
காலம்‌ மிகவும்‌ கடுமையாக இருக்கும்‌. காலை வேளையில்‌ 
வேலை செய்யும்போது கை உறைந்து போய்வீடும்‌. ஆகவே, 
குளிர்காலம்‌ கைதிகளுக்கு மிகவும்‌ கஷ்டத்தைத்‌ தந்தது. அவர்‌ 
களில்‌ சிலரை யாரும்‌ போய்ப்‌ பார்க்கக்கூட முடியாதபடி சாலை 
முகாம்களில்‌ அவர்களை வைத்திருந்தனர்‌. அந்தச்‌ சத்தியாக்கிரகி 
களுள்‌ பதினெட்டு வயதுள்ள சுவாமி நாகப்பன்‌ என்பவர்‌ 
ஒரு வாலிபர்‌. அவர்‌ சிறைச்சாலைச்‌ சட்டங்களையெல்லாம்‌ 
ஒழுங்காகக்‌ மேற்கொண்டு தனக்கு இடப்பட்ட வேலைகளை 
ஒழுங்காகச்‌ செய்து வந்தார்‌. விடியற்காலங்களில்‌ அவரைச்‌ 
சாலைகளில்‌ வேலை செய்ய அழைத்துச்‌ சென்றதால்‌ நிமோனியா 
காய்ச்சல்‌ கண்டு, விடுதலையான பிறகு (7 ஐூலை, 1909) 
மரணமடைந்தார்‌. சாகும்‌ தறுவாயில்‌, அவருடைய கடைசி மூச்சு 
வரையில்‌, போராட்டம்‌ ஒன்றைப்பற்றியே நினைத்துக்கொண்‌ 
டிருந்ததாக அவர்‌ அருகிலிருந்த கூட்டாளிகள்‌ கூறினார்கள்‌... 
அவர்‌ சிறைக்குச்‌ சென்றதைப்பற்றிக்‌ கொஞ்சங்கூட வருத்‌. 
தப்படவில்லை; தன்னுடைய தேசத்திற்காக ஒரு நண்பனைத்‌. 
கழுவுவது போல்‌ மரணத்தைத்‌ தழுவினர்‌. நாகப்பன்‌ கம்முடைய 


காடு கடத்தல்‌ 299 


மதிப்பின்படி “ படிப்பு ' இல்லாதவர்‌. ஆங்கிலத்தையும்‌ ஐூலு 
மொழியையும்‌ பழக்கத்தால்‌ அறிந்து பேசுவார்‌. ஒரு வேளை ஆங்கி 
லமும்‌ கொஞ்சம்‌ எழுதவும்‌ தெரிந்திருக்கக்‌ கூடும்‌. எந்த விதத்தி 
லும்‌ அவர்‌ கல்வி கற்றவரல்ல. இருந்தும்‌, அவரிடம்‌ தைரியம்‌, 
பொறுமை, தேசபக்தி, மரண பரியந்தம்‌ கைவிடாத உறுதி 
ஆகியவை இருந்ததோடு இன்னும்‌ அவரிடத்தில்‌ நாம்‌ எதிர்‌ 
பார்த்தது எதுதான்‌ இல்லை? சத்தியாக்கிரகம்‌, உயரிய கல்வி 
கற்றவர்கள்‌ பலர்‌ அதில்‌ சேராதிருந்தும்‌, வெற்றியுடன்‌ ஈடந்து 
கொண்டுதான்‌ இருந்தது. நாகப்பன்‌ போன்ற வீரர்கள்‌ இராது 
போனால்‌ அது எவ்வாறு முடிந்திருக்குமோ £ 


நாகப்பன்‌ சிறையில்‌ கொடுமையாக நடத்தப்பட்டு இறந்‌ 
தது போலவே நாடு கடத்தலினால்‌ மூண்ட துன்பங்கள்‌ 
நாராயணசாமியின்‌ முடிவுக்குக்‌ காரணமாயின (16 அக்டோபர்‌ 
1910). ஆயினும்‌, சமூகத்தினர்‌ குலைவுறவில்லை. கோழைகள்‌ 
மட்டுமே ஈழுவினர்‌. அவர்களும்‌ தங்களால்‌ இயன்றதைச்‌ 
செய்திருந்தனர்‌. அவர்களை நாம்‌ வெறுப்பதற்கில்லை. சாதா 
ரணமாக முன்னேறிச்‌ செல்வோர்‌, பின்னல்‌ நழுவுவோரைப்‌ 
பார்த்துத்‌ தாங்கள்தாம்‌ தைரியசாலிகள்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டு ஏளனம்‌ செய்வதுண்டு. ஆனால்‌ விஷயம்‌ அநேகமாக 
மாறான தாகவே இருக்கும்‌. ஐம்பது ரூபாய்‌ கொடுக்கச்‌ சக்தி 
யுள்ள ஒருவர்‌ இருபத்தைந்து ரூபாயையும்‌, ஐந்து ரூபாயே 
தரச்‌ சக்தியுள்ள மற்றொருவர்‌ ஐந்து ரூபாயையும்‌ முழு 
வதுமே கொடுப்பதாயிருந்தால்‌, ஐந்து ரூபாய்‌ கொடுத்தவரே 
ஐந்து பங்கு அதிகமாகத்‌ தருபவரை விட தாராள உள்ளம்‌ 
படைத்தவர்‌. ஆனால்‌ சாதாரணமாக ஐந்து ரூபாய்‌ தந்‌ தவரை 
விட இருபத்தைந்து ரூபாய்‌ தந்தவரைத்தான்‌ தாராளமுடைய 
வராகத்‌ தவறான கருத்துடன்‌ உயர்த்திப்‌ பாராட்டுவது வழக்கம்‌, 
அதே மாதிரி பலவீனத்தால்‌ பின்வாங்கும்‌ ஒருவர்‌, தம்மால்‌ 
இயன்றதைச்‌ செய்திருப்பாராகில்‌, முழு மனத்தையும்‌ போராட்‌ 
டத்தில்‌ வைக்காமல்‌ முன்னேறிச்‌ செல்லும்‌ மற்றவரைவீட அவரே 
உயர்ந்தவர்‌ ஆவார்‌. ஆகவே, இயக்கம்‌ தங்களால்‌ சமாளிக்க முடி 
யாத அளவு கடுமையாக இருந்ததால்‌, ஈழுவியவர்‌ கனும்‌ சமூகத்‌ 
திற்குத்‌ தொண்டு புரிந்தவர்களே ஆவார்கள்‌. எங்களுடைய 
பொறுமையையும்‌, தைரியத்தையும்‌ மேலும்‌ சோதனை செய்யுங்‌ 
காலம்‌ இப்போது வந்தது. ஆனால்‌, டிரான்ஸ்வாலில்‌ இந்தியர்கள்‌ 
பின்வாங்குபவர்களாக இல்லை. முனைந்த காரியத்தில்‌ உறுதி 
யுடன்‌ நிலை கொண்டிருந்த வீரர்கள்‌ தங்களிடமிருந்து எதிர்‌ 
பார்த்த தொண்டிற்கு ஏற்புடையவராக இருந்தனர்‌. 


300 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இவ்வாறு கரனுக்கு காள்‌ இக்தியர்களுக்குச்‌ சோதனை 
பன்மடங்கு கடுமையாகிக்‌ கொண்டு வந்தது. சமூகத்தினர்‌ 
காட்டிய வலிமைக்கு ஏற்றார்போல்‌ சர்க்காரும்‌ மேலும்‌ 
மேலும்‌ கொடுமையை இழைக்கலாயினர்‌. ஆபத்து வினை 
விக்கக்கூடிய கைதிகளையும்‌, வழிக்குக்‌ கொண்டுவரச்‌ சர்க்‌ 
கார்‌ நினைக்கும்‌ குற்றவாளிகளையும்‌ அடைப்பதற்கான தனிச்‌ 
சிறைகள்‌ எப்போதும்‌ உண்டு. டிரான்ஸ்வாலிலும்‌ அத்தகை 
யன சில இருந்தன. டீப்குலுப்‌ சிறை அவற்றில்‌ ஒன்று. 
அதில்‌ கைதிகளிடமிருந்து கடுமையான வேலைகள்‌ வரங்கப்‌ 
பட்டதுடன்‌, அதோடு அதன்‌ அதிகாரியும்‌ கொடூரமானவர்‌. 
ஆயினும்‌, அங்கும்‌ தங்களுக்கு இடப்பட்ட வேலையை இந்தி 
யர்கள்‌ வெற்றிகரமாகச்‌ செய்து வந்தனர்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
வேலை செய்யத்‌ தயாராக இருந்த போதிலும்‌, தங்களை அதிகாரி 
அவமதிப்பதைச்‌ சகிக்க முடியாதவர்களாய்‌ உண்ணாவிரதம்‌ 
மேற்கொண்டனர்‌. ஒன்று, அந்த அதிகாரியைச்‌ சிறைச்சாலையி 
லிருந்து நீக்கவாவது வேண்டும்‌ அல்லது வேறொரு சிறைக்குத்‌ 
தங்களையாவது மாற்ற வேண்டும்‌ ; அதுவரை தாங்கள்‌ உணவே 
சொள்ளப்போவதில்லை என்று கண்டிப்பாகத்‌ தெரிவித்தார்கள்‌. 
இது முழுவதும்‌ நியாயமான வேலை நிறுத்தம்‌. இதில்‌ ஈடுபட்ட 
வர்கள்‌ மிகவும்‌ யோக்கியமானவர்கள்‌. மறைமுகமாக உண 
வைக்‌ கொள்பவர்கள்கூட அல்ல. இந்தியாவில்‌ இத்தகைய 
சம்பவம்‌ ஏற்பட்டால்‌ பொதுமக்களிடையே கிளர்ச்சி தோன்றி 
யிருக்கும்‌. ஆனால்‌, இதனால்‌ எதுவும்‌ டிரான்ஸ்வாலில்‌ பயன்‌ 
உண்டாக்க வழியில்லை என்பதை வாசகர்கள்‌ நினைவில்‌ 
வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. மேலும்‌, டிரான்ஸ்வாலில்‌ 
சிறைச்‌ சட்டங்கள்‌ மிசவும்‌ கண்டிப்பானவை. இப்படிப்பட்ட 
சந்தர்ப்பங்களில்கூட வெளியிலிருப்போர்‌ கைதிகளைக்‌ கண்டு 
பேச முன்‌ வரவில்லை. ஒரு சத்தியாக்கிரகி, சிறைக்குச்‌ 
சென்ற பின்பு பொதுவாகத்‌ தரனே தனக்கு வேண்டுவன 
வற்றைச்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. போராட்டம்‌, எளிய 
வர்களுக்காக, எளியவர்களின்‌ இயக்கமாக கடத்தப்பட்டது. 
ஆகவே, உண்ணாவிரதம்‌ இருப்போர்‌ மேற்கொண்டிருந்த பிரச்‌ 
னையில்‌ ஆபத்து நிறைந்து இருந்தது. எனினும்‌ அவர்கள்‌ 
உறுதியாக இருந்து ஏழு தினங்கள்‌ பட்டினிக்குப்‌ பிறகு 
தங்களை வேறு சிறைக்கு மாற்றிக்‌ கொள்வதில்‌ வெற்றி 
கொண்டனர்‌. அந்த காளிலே உண்ணாவிரதம்‌ அபூர்வம்‌. 
ஆகவே, இந்தச்‌ சத்தியாக்கிரகிகள்‌ இதில்‌ முன்னோடிகள்‌ என்ற 
முறையில்‌ கமது தனி மதிப்புக்குரியவர்கள்‌. (ஈவம்பர்‌ 1910). 


முப்பத்திரண்டாவது அத்தியாம்‌ 
இரண்டாவது தூது கோஷ்டி 


வ்வாறு சத்தியாக்கிரகிகள்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்ட 
னர்‌; அல்லது நாடு கடத்தப்பட்டனர்‌. சில சமயம்‌ அமைதி நில 
வும்‌; மற்றொரு சமயம்‌ கடும்‌ புயலாக மாறும்‌. ஆனால்‌ இரு தரத்தி 
னருக்கும்‌ ஒருவாறு பலம்‌ குறைய ஆரம்பித்‌ தது.சிறைக்கு அனுப்பு 
வதால்‌ சத்தியாக்கிரகத்‌ தீரர்களை அடக்க முடியாதென்பதையும்‌, 
வெளியேற்றுவதால்‌ தாங்கள்‌ ஓர்‌ அவகேடான நிலைமைக்கு வருவ 
தையும்‌ சர்க்கார்‌ உணர்ந்தது. மேலும்‌, கோர்ட்டில்‌ தொடரப்‌ 
பட்ட சில வழக்குகளிலும்‌ சர்க்காருக்குத்‌ தோல்வியே. இந்தி 
யரோ ஒரு பலமான போராட்டத்தை நடத்தக்கூடிய நிலையில்‌ 
இல்லை. அதற்குப்‌ போதிய சத்தியாக்கிரகிகளும்‌ இல்லை. 
சில இந்தியர்கள்‌ போராட்டத்தினால்‌ களைத்திருந்தனர்‌. மற்றுஞ்‌ 
சிலர்‌ தோல்வி மனப்பான்மையுடன்‌ தீவிர சத்தியாக்கிரகிகளை 
முட்டாள்கள்‌ என நினைத்தனர்‌. “முட்டாள்களோ' எனில்‌, 
தாங்கள்‌ புத்தியுள்ளவர்கள்‌ என்பதை உணர்ந்து, ஆண்டவ 
னிடத்திலும்‌, தங்கள்‌ நோக்கத்திலும்‌, தாங்கள்‌ மேற்கொண்ட 
மார்க்கங்களிலும்‌ முழு நம்பிக்கை வைத்திருந்தனர்‌ ; சத்தியம்‌ 
“பெரிது, அதுவே கடைசியில்‌ வெல்லும்‌ என்ற உறுதியைக்‌ 
கொண்டிருக்தனர்‌. 
இடையில்‌, தென்னாப்பிரிக்க அரசியலில்‌ தொடர்ந்து 
மாறுதல்கள்‌ தோன்றின. பிரிட்டிஷாரும்‌ போயர்களும்‌, அந்தச்‌ 
சிறு கண்டத்திலுள்ள பல்வேறு காலனிகளை ஒன்றாக 
இணைத்துப்‌ பெரிய அந்தஸ்தைப்‌ பெற விரும்பினர்‌. ஜெனரல்‌ 
ஹெர்ட்‌ ஜாக்‌, பிரிட்டிஷாரிடமிருந்து அற வே பிரிந்து 
விடுவதை விரும்பினார்‌. மற்றவர்கள்‌, பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்‌ 
துடன்‌ பெயரளவில்‌ ஒரு தொடர்பு வைத்துக்கொள்ள விரும்‌ 
பினர்கள்‌. முழுவதும்‌ பிரிந்து போவதற்கு ஆங்கிலேயர்‌ ஒரு 
போதும்‌ சம்மதிக்க மாட்டார்கள்‌. அவர்கள்‌ கோரும்‌ பெரிய 
அந்தஸ்தை பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டின்‌ மூலமாகத்தான்‌ சம்பா 
திக்க முடியும்‌. ஆகவே, போயர்கனும்‌ தென்னாப்பிரிக்காவி 
லிருந்த ஆங்கிலேயரும்‌, தம்முடைய கோஷ்டி ஒன்றை இங்கி 
லாந்துக்கு அனுப்பி பிரிட்டிஷ்‌ மந்திரி சபையின்‌ முன்பு தங்க 
ஞடைய குறையைச்‌ சமர்ப்பிப்பது என்று தீர்மானித்தனர்‌. 


802 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


காலனிகளை ஐக்கியப்படுத்துவதினால்‌, முன்னதைவிட தங்க 
ளுக்கு வரப்போகும்‌ பிந்திய நிலமை மோசமாக இருக்கும்‌ 
என்று இந்தியர்‌ கண்டனர்‌. இந்தியர்களை அடக்குவதில்‌ 
எல்லாக்‌ காலனிகளும்‌ எப்பொழுதும்‌ விருப்பம்‌ கொண்டிருக்‌ 
தன. அவை ஒன்று சேர்ந்தால்‌, அவர்களுடைய மனப்‌ 
பான்மை இந்திய சமுகத்திற்கு மிகுந்த தீமை விளைவிக்கும்‌ 
என்பதையும்‌ உணர்ந்தனர்‌. தாங்கள்‌ எழுப்பும்‌ சிறு குரல்‌, 
பிரிட்டிஷ்‌, போயர்‌ சிங்கங்களின்‌ பெரிய கர்ஜனையால்‌ மழுங்கி 
வீடும்‌ என்று உணர்ந்திருந்தும்‌, எந்த வழியையும்‌ ஆராயா 
மல்‌ விடுவதில்லை என்று நினைத்து, இங்கிலாந்துக்கு மீண்டும்‌ 
ஒரு கோஷ்டியை அனுப்ப இந்தியர்‌ தீர்மானித்தனர்‌, 
அந்தச்‌ சமயத்தில்‌ போர்பந்தரிலிருந்து வந்த மெமன்‌ 
மரபைச்‌ சேர்ந்தவரான சேட்‌ ஹாஜி ஹபீப்‌ என்பவரைத்‌ 
தூது கோஷ்டி யில்‌ என்னுடைய சகாவாக நியமித்தனர்‌. 
அந்த சேட்‌ டிரான்ஸ்வாலில்‌ நெடுங்காலம்‌ வியா 
பாரம்‌ செய்து வந்தவர்‌. பரந்த அனுபவமும்‌ உடையவர்‌, 
அவருக்கு ஆங்கிலக்‌ கல்வியில்‌ பயிற்சியில்லை. எனினும்‌ 
ஆங்கிலம்‌, டச்சு, ஜுலு ஆகிய பிற மொழிகளில்‌ சிறிது 
பழக்கம்‌ இருந்தது. அவரை ஒரு முழுச்‌ சத்தியாக்கிரகி என்று 
சொல்லமுடியாதெனினும்‌ அவருடைய அனுதாபங்கள்‌ சத்தியாக்‌ 
கிரகிகளின்‌ சார்பாக இருந்தன. கேப்டவுனை விட்டு 1909-ஆம்‌ 
ஆண்டு ஜூன்‌ 28-ஆம்‌ தேதி புறப்பட்டு இங்கிலாந்துக்கு எங்‌ 
களை ஏற்றிச்‌ சென்ற எஸ்‌. எஸ்‌. கெனில்வொர்த்‌ காஸில்‌ என்ற்‌ 
கப்பலில்‌, ஸ்ரீ மெர்ரிமேன்‌ என்ற தென்னாப்பிரிக்கா அரசியல்‌ 
வாதி ஒருவர்‌ எங்களுடன்‌ பயணம்‌ செய்தார்‌. காலனிகளை 
ஒன்றுபடுத்தும்‌ நோக்கத்துடன்‌ அவர்‌ சென்று கொண்டிருக்‌ 
தார்‌. ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ முதலியோர்‌ ஏற்கனவே இங்கிலாந்தில்‌ 
இருந்தனர்‌. ேேேட்டாலில்‌ இருந்த இந்தியர்களின்‌ கோஷ்டி 
ஒன்றும்‌, தங்கள்‌ குறைகளைச்‌ சமர்ப்பிக்க இங்கிலாந்துக்கு 
வந்திருந்தது. 

இச்சமயத்தில்‌, காலனிகளின்‌ மந்திரியாக லார்டு கிருவும்‌, 
இந்தியா மந்திரியாக லார்டு மார்லியும்‌ இருந்தனர்‌. நாங்கள்‌ 
பலரைச்‌ சந்தித்தோம்‌. பல விவாதங்கள்‌, பேச்சுக்கள்‌ ஈடந்தன. 
காண முடிந்த பார்லிமெண்டின்‌ இரு சபை உறுப்பினரையும்‌, 
பத்திரிகாசிரியர்களில்‌ எவரையும்‌ காங்கள்‌ சந்திக்காமல்‌ விட 
வில்லை. லார்டு ஆம்ப்தில்‌ என்பார்‌ எங்களுக்கு மதிக்கவொண்ணாத 
உதவி செய்தார்‌. அவர்‌, ஸ்ரீ மெர்ரிமேன்‌, ஜெனரல்‌ போத்தா ஆகி 
யோரைச்‌ சந்தித்தார்‌; இறுதியில்‌ ஜெனரலிடமிருந்து ஒரு செய்தி 
யையும்‌ கொண்டு வந்தார்‌. “ஜெனரல்‌ போத்தா, இவ்விஷ 


இரண்டாவது தூதுகோஷ்டி 808 


யத்தில்‌ உங்களுக்கு இருக்கும்‌ உணர்ச்சிகளை மெச்சிப்‌ பேசினார்‌. 
உங்கள்‌ சிறு வேண்டுகோள்களுக்கும்‌ இணங்க த்‌ தயாராக 
இருக்கிறார்‌. ஆனால்‌ ஆசியச்‌ சட்டத்தை ரத்து செய்யவோ, 
குடியேறுபவர்களைத்‌ தடுக்கும்‌ விதியை மாற்றவோ அவர்‌ சம்ம 
திக்கவில்லை. காட்டின்‌ சட்டத்திலுள்ள நிறத்தடையை அகற்ற 
வும்‌ அவர்‌ மறுக்கிறார்‌. இன பேதத்தை அமலில்‌ வைப்பது 
ஜெனரலின்‌ கொள்கை. அவர்‌ அதை நீக்க நினைத்தாலும்‌ தென்‌ 
ஒப்பிரிக்காவிலுள்ள ஐரோப்பியர்‌ அவருக்குச்‌ செவி சாய்க்க 
மாட்டார்கள்‌. ஜெனரல்‌ ஸ்மட்ஸும்‌, ஜெனரல்‌ போத்தாவைப்‌ 
போலவே கருதுகிறார்‌. இதுவே அவர்களுடைய கடைசி முடிவும்‌ 
சலுகையும்‌ ஆகும்‌. அதற்கு மேலும்‌ நீங்கள்‌ கேட்பீர்களே 
யானால்‌, உங்களுக்கும்‌ உங்கள்‌ ஜனங்களுக்கும்‌ துன்பத்தைத்‌ 
தான்‌ வரவழைத்துக்‌ கொள்வீர்கள்‌. ஆகவே, நீங்கள்‌ போயர்‌ 
தலைவர்களுடைய இந்தப்‌ போக்கை அனுசரித்துத்‌ தீர யோசனை 
செய்த பிறகே எதையும்‌ செய்யுங்கள்‌. ௦ ஜனரல்‌ போத்தா 
இதை உங்களிடம்‌ கூறி உங்கள்‌ பொறுப்பையும்‌ காட்டச்‌ 
சொன்னார்‌ '' என்றார்‌. 


இந்தச்‌ செய்தியைத்‌ தந்த பிறகு, லார்டு ஆம்ப்தில்‌, 
“ஜெனரல்‌ போத்தா, நீங்கள்‌ கேட்டவைகளை யெல்லாம்‌ ஏறக்‌ 
குறைய ஏற்றுக்கொண்டார்‌. இந்த நடைமுறை உலகத்தில்‌ 
காம்‌ எப்போதும்‌ பரஸ்பரம்‌ விட்டுக்கொடுப்பது அவசியம்‌. 
காம்‌ விரும்புவதையெல்லாம்‌ பெற்றுவிடமுடியாது. ஆகவே, 
இத்துடன்‌ நீங்கள்‌ இந்தப்‌ பிரச்னையை முடித்து விடும்படி நான்‌ 
உங்களை மிகவும்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌. கொள்கைக்காகப்‌ 
போராடுவது உங்கள்‌ வீருப்பமெனில்‌, அதைப்‌ பின்னர்‌ செய்து 
கொள்ளலாம்‌. சேட்‌ அவர்களும்‌ நீங்களும்‌ யோசனை செய்து 
உங்களுக்குச்‌ செளகரியமானபோது பதில்‌ அனுப்புங்கள்‌ ” 
என்று கூறினர்‌. 

இதைக்‌ கேட்டபோது, நான்‌ ஹாஜி ஹபீபை நோக்கி 
னேன்‌. அவர்‌, “சமாதானம்‌ செய்ய வத்த கோஷ்டியின்‌ சார்பாக, 
ஜெனரல்‌ போத்தா தரும்‌ சலுகையை நான்‌ ஏற்றுக்கொள்கிறேன்‌ 
என்று அவரிடம்‌ சொல்லுங்கள்‌. நாம்‌ கேட்ட சலுகைகளை அவர்‌ 
தருவதாயின்‌ தற்போதைக்கு கமக்குத்‌ திருப்தியே. பிறகு 
கொள்கைக்காகப்‌ போராடுவோம்‌. நமது சமுகம்‌ இனிமேலும்‌ 
துன்பப்பட நான்‌ விரும்பவில்லை. சமூகத்தில்‌ பெரும்பான்மை 
யினர்‌ என்னைப்‌ பிரதிநிதியாகக்கொண்டு இருக்கும்‌ கட்சியினர்‌. 
சமூகத்தின்‌ செல்வத்தின்‌ பெரும்பகுதியும்‌ அவர்களிடமே இருக்‌ 
கிறது” என்றார்‌. 


804 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சேட்‌ சொன்னவற்றைச்‌ சொல்லுக்குச்‌ சொல்‌ மொழிபெயர்த்‌ 
துக்‌ கூறிவிட்டு, சத்தியாக்கிரகிகள்‌ சார்பாக கான்‌ கூறினேன்‌ : 
“தரங்கள்‌ எடுத்துக்கொண்ட சிரமத்திற்கு நாங்களிருவரும்‌ மிக 
வும்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌. எண்ணிக்கையிலும்‌, பண இருப்‌ 
பிலும்‌, பலத்த ஒரு பகுதியினருக்குத்‌ தாம்‌ பிரதிகிதி என்று என்‌ 
சகா கூறுவது சரியே. நான்‌ யாருக்காகப்‌ பரிந்து பேசுகின்‌ 
றேனோ அந்த இந்தியர்கள்‌ வறியவர்கள்‌; எண்ணிக்கை 
யிலும்‌ குறைந்தவர்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ மரணம்‌ வரையிலும்‌ 
மாறாத உறுதியுடையவர்கள்‌. அவர்கள்‌ குறைகளின்‌ நிவார 
ணத்திற்காக மட்டுமல்ல, கொள்கைக்காகவும்‌ போராடு 
கின்றனர்‌. இரண்டிலொன்றைக்‌ கைவிடுவது அவசியமேயானால்‌; 
அவர்கள்‌ முந்தியதைத்‌ தாக்கி எறிந்துவிட்டுப்‌ பிந்தியதற்காகப்‌ 
போராடுவார்கள்‌. ஜெனரல்‌ போத்தாவின்‌ சக்தி எங்களுக்குத்‌. 
தெரியும்‌. ஆனால்‌ எங்கள்‌ பிரதிக்ளைக்கு அதைவிட 
அதிகமான மதிப்பைத்‌ தருகிறோம்‌. அதைக்‌ கடைப்பிடிக்க 
நாங்கள்‌ கடைசி வரையிலும்‌ எந்த ஆபத்தையும்‌ எதிர்க்கத்‌ 
தயார்‌. எங்களுடைய சீரிய தீர்மானத்தை நாங்கள்‌ கைக்‌ 
கொண்டால்‌, எந்த ஆண்டவன்‌ பேரால்‌ அதை மேற்கொண் 
டோமோ அந்த ஆண்டவன்‌ அதை நிறைவேற்றி வைப்பான்‌ 
என்ற நம்பிக்கையினால்‌ பொறுமையாக இருப்போம்‌. 


“ தங்களுடைய நிலைமையை நான்‌ நன்கு புரிந்துகொள்ளு 
கிறேன்‌. தாங்கள்‌ எங்களுக்காக அதிகம்‌ செய்திருக்கிறீர்கள்‌. 
இப்பொழுது தாங்கள்‌, ஒரு சிறு எண்ணிக்கையினரேயான 
சத்தியாக்கிரகிகளுக்கு ஆதரவை அளிக்காதுபோனால்‌ அதற்‌ 
காகத்‌ தங்களை காங்கள்‌ தவறாக நினைக்கமாட்டோம்‌. தாங்கள்‌ 
எங்கள்மேல்‌ காட்டிய அன்பின்‌ நன்றியை நாங்கள்‌ என்றும்‌ மற 
வோம்‌. ஆனல்‌ தங்கள்‌ புத்திமதியை நாங்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள இயலாமைக்கு மன்னிப்பீர்கள்‌ என்று நம்புகிறோம்‌. 
தாங்கள்‌ கிச்சயமாக ஜெனரல்‌ போத்தாவிடம்‌, எப்படி கானும்‌ 
சேட்டும்‌ அவர்‌ தருவை த ஏற்றுக்கொண்டோமென்றுகூறி, 
சத்தியாக்கிரகிகள்‌ குறைந்த அளவினராக இருப்பினும்‌ தம்‌ 
உறுதியைக்‌ கடைப்பிடித்தே தீருவார்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
மேற்கொண்ட துன்பத்தின்‌ மூலம்‌ ஜெனரலின்‌ மனத்தை 
உருக்கிக்‌ கடைசியில்‌ ஆசியச்‌ சட்டத்தை ரத்து செய்விக்க 
முடியும்‌ என்று நம்புகிறார்கள்‌ என்றும்‌ அறிவிப்பீர்கள்‌ '' 
என்றும்‌ கூறினேன்‌. 

- லார்டு ஆம்ப்தில்‌ மறுமொழியாகக்‌ கூறியதாவது: “நான்‌ 
உங்களைக்‌ கைவிடுவேன்‌ என்று நீங்கள்‌ நினைக்கக்‌: கூடாது. 


இரண்டாவது தூதுகோஷ்டி 805 


நானும்‌ பெருந்தன்மையாக நடக்கவேண்டும்‌. ஆங்கிலேயர்‌, 
தாம்‌ மேற்கொண்ட வேலையை உடனே கைவிட்டுவிட இணங்‌ 
குபவர்கள்‌ அல்லர்‌. உங்களுடைய போராட்டம்‌ நேர்மையா 
“னது. அதை நீங்கள்‌ தூய்மையான ஆயுதங்கொண்டு நடத்து 
கிறீர்கள்‌. ஆகவே, நான்‌ எங்ஙனம்‌ உங்களைக்‌ கைவிடமுடியும்‌ ? 
ஆனால்‌ என்னுடைய சிரமமான நிலையை நீங்கள்‌ ஊகித்துக்‌: 
கொள்ள முடியும்‌. துன்பம்‌ இருப்பின்‌ அதை நீங்களேதான்‌ 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. ஆகவே, இக்நிலைமையில்‌ சாத்திய 
மானதான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்குப்‌ புத்தி 
சொல்வது எனது கடமையாகிறது. ஆனால்‌ துன்பப்படப்‌ 
போகிற நீங்களோ, கொள்கைக்காக எவ்வளவு வேதனையையும்‌ 
அனுபவிக்கத்‌ தயாராக இருக்கும்பொழுது, நான்‌ உங்களுக்கி 
டையே தடையாக வராமல்‌ இருப்பதுடன்‌ உங்களைப்‌ பாராட்‌ 
டவும்‌ வேண்டும்‌. ஆகவே, நான்‌ உங்கள்‌ கமிட்டியின்‌ தலைவனாகத்‌ 
தொடர்ந்து இருந்து என்னுலானவரையில்‌ உங்களுக்கு உதவி 
செய்வேன்‌. ஆனால்‌ நான்‌ லார்டுகள்‌ சபையில்‌ ஓர்‌ இளைய உறுப்‌ 
பினன்‌ என்பதையும்‌, எனக்கு அதிகச்‌ செல்வாக்குக்‌ கிடையாது 
என்பதையும்‌ நீங்கள்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
ஆயினும்‌ எனக்கு இருக்கும்‌ சிறிய செல்வாக்கும்‌ உங்கள்‌ சார்பாக 
இடையறாமல்‌ உபயோகிக்கப்படும்‌ என்பது திண்ணம்‌.” 


தைரியம்‌ தரும்‌ இந்த வார்த்தைகள்‌ எங்கள்‌ இருவரையும்‌ 
மகிழ்வித்‌ தன. 


இந்தப்‌ பேட்டியில்‌ மகிழ்ச்‌ சி தரும்‌ ஒரு விஷயத்தை 
வாசகர்கள்‌ உணராமல்‌ இருந்திருக்க முடியாது. நான்‌ முன்பு 
கூறியபடி, எனக்கும்‌ சேட்‌ ஹாஜி ஹபீபுக்கும்‌ மாறுபாடான 
கருத்துக்கள்‌ இருந்தும்‌, எங்களுக்கிடையே இருந்த பரஸ்பர 
மான ஈட்பினாலும்‌, நம்பிக்கையாலும்‌, சேட்‌ தம்முடைய மாறான 
அபிப்பிராயங்களை என்‌ வாயிலாகத்‌ தெரிவிக்கத்‌ தயங்கவில்லை. 
தம்‌ கட்சி வாதத்தை லார்டு ஆம்ப்தில்லிடம்‌ சமர்ப்பிக்கச்‌ சேட்‌ 
என்னையே முழுவதும்‌ ஈம்பி இருந்தார்‌. 


இந்த அத்தியாயத்தைச்‌ சற்றுப்‌ பொருத்தமில்லாத ஒரு 
பகுதியுடன்‌ முடிக்கப்‌ போகிறேன்‌. இங்கிலாந்தில்‌ நான்‌ 
தங்கியிருக்தபொழுது அராஜகவாதிகளான இந்தியர்கள்‌ 
அகேகருடன்‌ 1908-ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ பேச 
நேர்ந்தது. எஸ்‌. எஸ்‌. கில்டோனன்‌ காஸில்‌ என்ற கப்பலில்‌ 
நான்‌ பிரயாணம்‌ செய்தபோது எழுதியதும்‌, பின்னர்‌ 
தெ. 20 


806 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


* இந்தியன்‌ ஒப்பினிய ' னில்‌ பிரசுரமானதுமான * இந்திய 
சுயராஜ்யம்‌ '1 (1௨0180 Home Rule) என்ற சிறு புத்தகம்‌, 
அவர்களுடைய விவா தங்களுக்குப்‌ பதிலளிக்கவேண்டிய கிமித்தத்‌ 
திலிருந்தும்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ அதே போன்று அபிப்பிரா 
யங்கள்‌ கொண்டிருந்த இந்தியர்களின்‌ கஷ்டங்களை நீக்க 
முயற்சி செய்ததிலுமிருந்தும்‌ உருவெடுத்ததாகும்‌. அப்புத்தகத்‌ 
திலுள்ள முக்கிய அம்சங்களைப்‌ பற்றி லார்டு ஆம்ப்திலிடமும்‌ 
கலந்து ஆலோசித்தேன்‌. முன்னதாகவே என்‌ நோக்கங்களை 
வெளிக்குக்காட்ட மல்‌, அவருடைய பெயரையும்‌ உதவியையும்‌ 
தென்னாப்பிரிக்காவில்‌ என்‌ பணிக்காக நான்‌ தவறாக உப 
யோகித்துக்‌ கொண்டேனென்று அவர்‌ துளியும்‌ நினைக்காமல்‌ 
இருப்பதற்காகவே அங்ஙனம்‌ செய்தேன்‌. லார்டு ஆம்ப்திலிடம்‌ 
பேசியது என்‌ ஞாபகத்தில்‌ என்றும்‌ பதிந்துள்ளது. தம்‌ 
குடும்பத்தினர்‌ ஒருவர்‌ நோயுற்று இருந்த நிலையிலும்‌ என்னைச்‌ 
சந்திக்க அவருக்குச்‌ சமயம்‌ இருந்தது. நான்‌ * இந்திய சுய 
ராஜ்ய ' த்தில்‌ வெளியிட்ட என்‌ கருத்துக்களுக்கு அவர்‌ ஒத்துப்‌ 
போகாதிருந்தும்‌ எங்கள்‌ போராட்டத்திற்குக்‌ கடைசிவரை 
ஆதரவு தந்தார்‌. அவருக்கும்‌ எனக்கும்‌ இடையே எப்போதும்‌ 
நெருங்கிய சிநேக மனப்பான்மை இருந்துவந்தது. 


1. காந்திஜி குறிப்பிடும்‌ * இத்திய சுயராஜ்யம்‌ * என்ற நூலும்‌ இப்புத்தகத்தி 
லேயே பின்னால்‌ தனியான ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


' முப்பத்து மூன்றாவது அத்தியாயம்‌ 
டால்ஸ்டாய்‌ பண்ணை-1 

இர்கிலார்திலிருந்து திரும்பி வந்த தூதுகோஷ்டியினர்‌ 
நல்ல செய்தி கொண்டு வரவில்லை. ஆனால்‌ லார்டு ஆம்ப்தில்‌ 
லிடம்‌ நாங்கள்‌ பேசிய பேச்சுக்களைக்கொண்டு எங்கள்‌ சமூகத்‌ 
தினர்‌ என்ன முடிவுக்கு வருவார்கள்‌ என்பதைக்‌ குறித்து 
நான்‌ கவலைப்படவேயில்லை. கடைசி வரையில்‌ யார்‌ எங்க 
ஞூடன்‌ இருப்பார்கள்‌ என்பது எனக்குத்‌ தெரிந்திருந்தது. 
சத்தியாக்கிரகத்தைப்‌ பற்றிய என்‌ கருத்துக்கள்‌ முதிர்ச்சி 
அடைந்தன. அதன்‌ உயர்வையும்‌ பரந்த அடிப்படையையும்‌ 
நான்‌ தெளிவாகத்‌ தெரிந்துகொண்டுவிட்டேன்‌. ஆதலால்‌ என்‌ 
மனத்தில்‌ கவலை ஏதும்‌ இருக்கவில்லை. * இந்திய சுயராஜ்யம்‌ * 
என்ற புத்தகம்‌ சத்தியாக்கிரகத்தின்‌ உன்னதத்‌ தன்மையை 
வெளிப்படுத்துவதற்காகவே எழுதப்பட்டது. சத்தியாக்‌ 
கிரகத்தின்‌ சக்தியில்‌ எனக்கிருந்த நம்பிக்கைக்கு அது ஓர்‌ 
அளவுகோலாக விளங்கியது. எங்கள்‌ கட்சியில்‌ போருக்குத்‌ 
தயாராக இருந்தவர்களின்‌ எண்ணிக்கையைக்‌ குறித்து நான்‌ 
கவலைப்பட.வேயில்லை. 


ஆனால்‌ எங்கள்‌ நிதி நிலைமையைப்‌ பற்றி நான்‌ கவலை 
கொள்ளாமல்‌ இருக்க முடியவில்லை. பல நாள்‌ நீடிக்கும்‌ ஒரு 
போராட்டத்தை நிதியின்றி ஈடத்த முடியாது. பொருளின்றிப்‌ 
போராட்டத்தை கடத்த முடியும்‌ என்பதையும்‌, பணமே பல 
தடவைகளில்‌ நேர்மையான இலட்சியத்திற்காகத்‌ தொடுக்கும்‌ 
போராட்டத்தைக்‌ கெடுத்துவிடலாம்‌ என்பதையும்‌, சத்தியாக்‌ 
கிரகிக்கோ, மோக்ஷ்த்தை நாடுபவருக்கோ, அவர்களுடைய 
முக்கிய தேவைக்குமேல்‌ கடவுள்‌ அதிகமாகக்‌ கொடுப்பதில்லை 
என்பதையும்‌ கான்‌ இப்போது அறிந்திருப்பது போல்‌ 
அப்பொழுது தெளிவாக உணரவில்லை. ஆனல்‌ அப்பொழுது 
கூட ஆண்டவனிடத்தில்‌ எனக்கு நம்பிக்க இருந்தது. 
அவன்‌ அருள்‌ என்னைக்‌ கைவிடாமல்‌ அப்பொழுது எனக்கு 
இருந்த சோர்விலிருந்து காப்பாற்றியது. நான்‌ தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ இறங்கியதும்‌, எங்கள்‌ தூதுகோஷ்டி வெற்றி பெற 
வில்லை என்று அங்கிருந்த இந்தியருக்கு அறிவிக்கவேண்டிய 
சங்கடம்‌ ஒரு புறம்‌ இருந்தும்‌, மறு புறத்தில்‌ ஆண்டவன்‌ எங்கள்‌ 


308 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பணக்‌ கஷ்டத்தை நிவர்த்தி செய்து உதவினான்‌. நான்‌ கேப்‌ 
டவுனில்‌ கால்‌ வைத்ததும்‌, (பின்னர்‌ ஸர்‌) ரத்தன்ஜி 
ஜாம்ஷெட்ஜி டாடா அவர்கள்‌ சத்தியாக்கிரக நிதிக்கு ரூ. 25,000. 
அளித்திருப்பதாகத்‌ தந்தி வந்தது. இந்தத்‌ தொகை எங்க 
ஞடைய உடனடியான தேவைகளுக்குப்‌ போதுமானதாக. 
இருந்தது. நாங்கள்‌ மேற்கொண்டு சென்றோம்‌. ஆனால்‌ முற்றிலும்‌ 
மனத்தூய்ஸைமயையும்‌ தன்னம்பிக்கையையும்‌ ஆதாரமாகக்‌ 
கொண்டு சத்தியத்தின்‌ சார்பில்‌ போராடுவதான சத்தியாக்‌ 
கிரக இயக்கத்தை நடத்த இந்த அல்லது இதைவிடப்‌ 
பெருவாரியான நன்கொடை மட்டும்‌ போதாது. ஒழுக்கம்‌. 
என்ற முதல்‌ இல்லாவிட்டால்‌ சத்தியாக்கிரகப்‌ போராட்டம்‌ 
சாத்தியமில்லாதுபோகும்‌. மனிதர்‌ வாழாத ஒரு மாளிகை பாழ 
டைந்து காணப்படுவதுபோல்‌, எவ்வளவு பொருள்‌ படைத்தவ 
. ஓக இருந்தும்‌ ஒமுக்கமற்றவன்‌ பாழாகிவிடுகிறான்‌. இந்தப்‌ 
போராட்டம்‌ எவ்வளவு காலம்‌ நீடிக்கும்‌ என்று எவராலும்‌ 
சொல்லமுடியாது என்பதைச்‌ சத்தியாக்கிரகிகள்‌ கண்டார்கள்‌, 
ஒரு பக்கம்‌ இம்மியளவும்‌ விட்டுக்‌ கொடுக்கக்கூடாது என்ற. 
தீர்மானத்துடன்‌ போயர்‌ படைத்தலைவர்கள்‌ இருந்தார்கள்‌. 
மறு பக்கம்‌, வெற்றி காணும்‌ வரையில்‌ போராடுவது, இன்றேல்‌ 
மரணம்‌ என்ற வீரதத்துடன்‌ ஒரு சில சத்தியாக்கிரகிகள்‌ இரும்‌. 
தார்கள்‌. ஆயிரக்கணக்கில்‌ ஒரே மிதியால்‌ ஈசுக்கிவிடக்கூடிய: 
யானைக்கும்‌ எறும்புக்குமான சண்டைபோல்‌ இருந்தது இது. சத்‌. 
தியாக்கிரகிகளால்‌ தங்கள்‌ போராட்டத்திற்கு ஒரு கால வரை 
யறை வைக்க முடியாது. ஒரு வருடமாக லும்‌ அல்லது 
பல வருடங்களானாலும்‌ அவ ர்களுக்கு எல்லாம்‌ ஒன்றே... 
அவர்களைப்‌ பொறுத்தவரை போரை நடத்துவதுதான்‌ 
அவர்கள்‌ வெற்றி. போராட்டம்‌ அவர்களைச்‌ சிறைக்குள்‌ தள்ள 
லாம்‌; நாட்டிலிருந்து வெளியேறச்‌ செய்யலாம்‌. அந்நிலையில்‌ 
அவர்கள்‌ குடும்பங்களின்‌ கதி என்னவாகும்‌ £ அடிக்கடி 
சிறைக்குச்‌ செல்லும்‌ ஒருவரை யாரும்‌ வேலைக்கு வைத்துக்‌ 
கொள்ள விரும்பமாட்டார்கள்‌. அவர்‌ விடுதலையாகி வந்தாலும்‌ | 
தம்மையும்‌ தம்மைச்‌ சார்ந்தவர்களையும்‌ காப்பாற்றுவது எப்படி? 
அவர்‌ எங்குக்‌ குடியிருப்பது? வீட்டு வாடகை எங்கிருந்து வரும்‌ ?' 
சத்தியாக்கிரகி தன்‌ தினசரி உணவுக்காகக்‌ கவலைப்பட நேர்ந்‌ 
தால்‌ .அவனை மன்னிக்க வேண்டியதும்‌ அவசியம்தான்‌. தானும்‌ . 
பட்டினியிருந்து, தனது அருமையான மனைவி மக்களையும்‌ அதே 
துன்பத்திற்கு உள்ளாக்கிவிட்டு ஒர்‌ போராட்டதில்‌ மனமார ஈடு 
படுபவர்கள்‌ உலகத்தில்‌ அதிகம்‌ பேர்‌ இருக்க முடியாது. 


டால்ஸ்டாய்‌ பண்ணை 809 


இதுவ்ரையில்‌ சிறை சென்ற சத்தியாக்கிரகிகளின்‌ குடும்‌ 
பங்களை, அவரவர்‌ அவசியத்திற்கு ஏற்றபடி பிரதிமாதமும்‌ பண 
உதவியின்‌ மூலம்‌ பராமரித்து வந்தோம்‌. எல்லோருக்கும்‌ ஒரே ' 
அளவு தொகை கொடுக்க இயலாது. ஐந்து குழந்தைகளுள்ள 
ஒருவரையும்‌, குடும்பப்‌ பொறுப்பு இல்லாத ஒரு பிரம்ம 
சாரியையும்‌ ஒரேமாதிரி நடத்த முடியாது; அல்லது எங்கள்‌ 
சேனைக்குப்‌ பிரம்மசாரிகளை மாத்திரமே சேர்ப்பதென்பதும்‌ 
முடியாது. எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும்‌ குறைந்த அளவு 
தேவையான தொகை என்னவென்று கேட்டு, அவர்கள்‌ வார்த்‌ 
தையில்‌ நம்பிக்கை வைத்து வந்‌ே தரம்‌. இந்த முறையில்‌ 
மோசடிக்கு இடம்‌ இருந்தது; சில போக்கிரிகள்‌ அதைத்‌ 
தங்களுக்குச்‌ சாதகமாக்கிக்‌ கொள்ளவும்‌ கூடும்‌. யோக்கிய 
மான வேறு சிலர்‌, தாங்கள்‌ முன்பு இருந்து பழகிவிட்ட வாழ்த்‌ 
கைத்‌ தரத்தின்படி குடும்பம்‌ நடத்த இந்த உதவியை எதிர்‌ 
பார்த்தார்கள்‌. அப்படிக்‌ கொடுத்தால்‌ இயக்கத்தை அதிக 
நாள்‌ நடத்தமுடியாது என்பது எனக்குப்‌ புலனயிற்று. தகுதி 
யுள்ளவர்கள்‌ போதுமான அளவு பெறுதுபோவதும்‌, வேறு 
சிலர்‌ இந்த நிலைமையைத்‌ தவறாகப்‌ பயன்படுத்தி அதிகம்‌ 
பெற்றுவீடுவதுமாகிய சங்கடங்கள்‌ இருந்தன. இப்பிரச்னையைத்‌ 
தீர்க்க ஒரே ஒரு மார்க்கந்தான்‌ இருந்தது; அ தாவது, 
எல்லாக்‌ குடும்பங்களையும்‌ ஒரே இடத்தில்‌ வைத்து ஒரு 
கூட்டுறவுச்‌ சமுதாயத்தில்‌ அவர்களை அங்கத்தினர்களாயிருக்கச்‌ 
செய்வது. அப்படிச்‌ செய்வதால்‌ மோசடியும்‌ இருக்காது; 
அநீதியும்‌ ஏற்படாது; பொதுப்பணமும்‌ மிச்சமாகும்‌. சத்தி 
யாக்கிரகிகளின்‌ குடும்பத்தாரும்‌ ஒருவரோடொருவர்‌ சேர்ந்து 
எளிய வாழ்க்கை நடத்தக்‌ கற்றுக்கொள்வார்கள்‌. பல மாகா 
ணங்களிலிருந்து வந்த, பல மதங்களையும்‌ .அனுசரிக்கும்‌ 
இந்தியர்கள்‌ அனைவரும்‌ ஒன்றாக வாழக்கூடிய வாய்ப்பையும்‌ 
பெறுவார்கள்‌. 


ஆனல்‌, இத்தகைய குடியிருப்புக்கு ஏற்ற இடம்‌ எங்கே 
கிடைக்கும்‌? நகரத்தில்‌ குடியிருப்பு, ஒவ்வொரு சிறு விஷயத்‌ 
திற்கும்‌ அல்லலுறும்படியாக இருக்கும்‌. நகரத்தில்‌ இருந்தால்‌ 
சாப்பாட்டிற்கு ஆகிற செலவு வீட்டு வாடகைக்கும்‌ ஆகும்‌, 
தவிர, கர வாழ்க்கையின்‌ பல கவர்ச்சிகளுக்கிடையே எளிய 
வாழ்க்கையும்‌ சாத்தியமாய்‌ இராது. மேலும்‌ நகரங்களில்‌ பல 
குடும்பங்கள்‌ சேர்ந்து தம்‌ வீட்டிலேயே பயன்படக்கூடிய கைத்‌ 
தொழில்களை ஈடத்துவதற்கேற்றதாயுள்ள இடமும்‌ கிடைக்காது. 
எனவே, நகரத்திலிருந்து அதிகத்‌ தொலைவும்‌ இல்லாமல்‌, மிக ௮௬ 


310 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கிலும்‌ இல்லாமல்‌ ஓர்‌ இடத்தைத்‌ தேர்ந்தெடுக்கவேண்டும்‌ என்‌ 
பது தெளிவாயிற்று. * இந்தியன்‌ ஒப்பினியன்‌ * என்ற பத்திரிகை 
* அச்சிடப்பட்டு வந்த போனிக்ஸ்‌ என்ற இடம்‌ அருகில்தான்‌ 
இருந்தது. அங்குக்‌ கொஞ்சம்‌ விவசாயமும்‌ நடந்து வந்தது. 
மற்றும்‌ பல வழிகளிலும்‌ போனிக்ஸில்‌ மற்ற பல வசதிகளும்‌ 
இருந்தன. ஆனால்‌ அது ஜொஹன்னஸ்பர்க்கிலிருந்து 300 மைல்‌ 
தொலைவுக்கு ' அப்பால்‌ இருந்தது. அங்குச்‌ செல்ல முப்பது 
மணி நேரமாகும்‌. அவ்வளவு தூரம்‌ அவர்களை அழைத்துச்‌ 
சென்று திருப்பிக்‌ கொண்டு வருவது என்பது மிகவும்‌ கஷ்ட 
மும்‌ செலவுமான விஷயமாகும்‌. சத்தியாக்கிரகிகளின்‌ குடும்‌ 
பங்கள்‌. தங்கள்‌ இருப்பிடத்தைவிட்டு அவ்வளவு தூரம்‌ போகத்‌ 
தயாராக இருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ தயாராக இருந்‌ 
தாலும்‌ அவர்களையும்‌, விடுதலையான சத்தியாக்கிரகிகளையும்‌ 
அவ்வளவு தூரம்‌ அனுப்புவது அசாத்தியமென்று தோன்றியது. 


எனவே, தேவையாகும்‌ இடம்‌ டிரான்ஸ்வாலுக்குள்ளேயும்‌ 
ஜொஹன்னஸ்யர்க்குக்கு அருகிலேயும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஸ்ரீ கால்லென்பாக்‌ அவர்களை வாசகர்கள்‌ முன்னமேயே அறி 
வார்கள்‌. அவர்‌ ஆயிரத்து நூறு ஏக்கர்‌ கொண்ட ஒரு 
பண்ணையை விலைக்கு வாங்கி அதைச்‌ சத்தியாக்கிரகிகளின்‌ 
உபயோகத்திற்காக வாடகையுமின்றி அளித்தார்‌ (90-65-1970). 
அந்தப்‌ பண்ணையில்‌ சுமார்‌ ஆயிரம்‌ கனி தரும்‌ மரங்கள்‌ 
இருந்தன. மலையடிவாரத்தில்‌ சுமார்‌ ஆறு பேர்‌ தங்கக்கூடிய 
ஒரு சிறிய விடுதியும்‌ இருந்தது. இரண்டு கிணறுகளிலிருந்தும்‌ 
ஒரு சுனையிலிருந்தும்‌ தண்ணீர்‌ கிடைத்தது. லாலி என்ற 
ரெயில்வே ஸ்டேஷன்‌ அதற்கு ஒரு மைலிலும்‌, ஜொஹன்னஸ்‌ 
பர்க்‌ அங்கிருந்து இருபத்தொன்று மைல்‌ தூரத்திலும்‌ இருக்‌ 
தன. அந்தப்‌ பண்ணையில்‌ வீடுகள்‌ கட்டுவது என்றும்‌, சத்தி 
யாக்கிரகிகளின்‌ குடும்பங்களை அங்கே குடிபுகச்‌ செய்வது 
என்றும்‌ முடிவு செய்தோம்‌. : ள்‌ 


முப்பத்து நான்காவது அத்தியாயம்‌ 
டால்ஸ்டாய்‌ பண்ணை-2 
பண்ணையில்‌ ஆரஞ்சு, ஆப்ரிகாட்‌, பிளம்‌ ஆகிய பழங்கள்‌ 


நிறைய இருந்தன. பருவக்‌ காலத்தில்‌ சத்தியாக்கிரகிகள்‌ அனை 
வரும்‌ வயிறார உண்டு அதற்கு மேலும்‌ மிகுந்தும்‌ இருந்தன. 


சனை எங்கள்‌ இருப்பிடத்திலிருந்து சுமார்‌ ஐந்நூறு கஜ 
தூரத்தில்‌ இருந்தது. எனவே, காவடி மூலம்‌ தண்ணீரைக்‌ 
"கொண்டு வரவேண்டியிருந்தது. 


வீட்டு வேலைக்காக மாத்திரமல்ல, கூடுமானவரை தோட்டம்‌ 
அல்லது கட்டட வேலைக்கும்‌ கூலியாட்களை அமர்த்தக்‌ கூடா 
தென்று வற்புறுத்தி வந்தோம்‌. ஆக பவே, சமையலிலிருந்து 
தோட்டி வேலை வரை எல்லாவற்றையுமே எங்கள்‌ கையாலேயே 
செய்து வந்தோம்‌. குடியிருப்பு சம்பந்தமாக, ஆரம்பத்திலி 
ருந்தே பெண்களுக்கும்‌ ஆண்களுக்கும்‌ தங்குவதற்குத்‌ தனித்‌ 
கனியாக இடம்‌ ஏற்பாடு செய்வது என்று முடிவு செய்திருந்‌ 
தோம்‌. ஆகையால்‌ வீடுகள்‌, ஒன்றுக்கொன்று இடையில்‌ 
போதிய தூரம்‌ விட்டு இரண்டு வரிசையாகக்‌ கட்டடங்களைக்‌ 
கட்ட வேண்டியதாக, இருந்தது. தற்போதுக்கு பத்துப்‌ 
பெண்களுக்கும்‌ 60 ஆண்களுக்கும்‌ இடம்‌ ஏற்பாடு செய்தால்‌ 
போதுமென்று முதலில்‌ நினைத்தோம்‌. இவற்றைத்‌ தவிர ஸ்ரீ 
கால்லென்பாக்குக்கு ஒரு வீடும்‌, அதன்‌ பக்கத்தில்‌ ஒரு பள்ளிக்‌ 
"கூடமும்‌, தச்சுப்‌ பட்டடை, செருப்புத்‌ தைத்தல்‌ ஆகியவற்‌ 
றிற்காக ஒரு கட்டடமும்‌ எழுப்பவேண்டியிருந்தது. ்‌ 


குடிபுகுந்தவர்கள்‌ குஜராத்‌, தமிழ்‌ நாடு, ஆந்திரா, வட 
இந்தியா ஆகிய . இடங்களிலிருந்து வந்தவர்கள்‌. அவர்களில்‌ 
ஹிந்துக்கள்‌, முஸ்லிம்கள்‌, பார்ஸிகள்‌, கிறிஸ்தவர்கள்‌ ஆகி 
யோர்‌ இருந்தனர்‌. சுமார்‌ நாற்பது பேர்‌ இளம்‌ வயதினர்‌ 
இரண்டு மூன்று பேர்‌ வயது முதிர்ந்தோர்‌; ஐந்து பெண்கள்‌; 
சுமார்‌ முப்பது குழந்தைகள்‌, அவர்களில்‌ நான்கைந்து பேர்‌ 
சிறுமியர்‌. 

கிறிஸ்தவர்களும்‌ மற்றப்‌ பெண்களும்‌ மாமிச உணவு 
கொள்பவர்கள்‌. இந்தப்‌ பண்ணையில்‌ மாமிச உணவை விலக்கு 
வது நல்லதென்று ஸ்ரீ கால்லென்பாக்கும்‌ கானும்‌ நினைத்தோம்‌. 


812 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஆனால்‌ மாமிச உணவு தவறானது என்று கருதாதவர்களும்‌, சிறு 
. வயதிலிருந்தே இந்த வகை உணவைச்‌ சாப்பிடும்‌ பழக்கத்தைக்‌ 
கொண்டுள்ளவர்களுமான இவர்கள்‌, தங்கள்‌ கஷ்டகாலத்தில்‌ 
பண்ணைக்கு வந்திருக்கும்போது தாற்காலிகமாகவாயினும்‌ 
புலால்‌ உணவை விட்டுவிடும்படி எப்படிச்‌ சொல்வது ? 
ஆனால்‌ அவர்களுக்குப்‌ புலால்‌ உணவை வழங்கினால்‌ செலவு 
அதிகமாகாதா? மேலும்‌ மாட்டிறைச்சியைச்‌ சாப்பிடுபவர்‌ 
களுக்கு அதையும்‌ தரவேண்டுமா ? அப்படியானால்‌ எத்தனைச்‌ 
சமையல்கள்‌ தனித்‌ தனியாகச்‌ செய்வது? இதில்‌ என்‌ கடமை 
என்ன ? இந்தக்‌ குடும்பங்களுக்குப்‌ பொருளுதவிக்காக ஏற்‌ 
பாடு செய்யக்‌ காரணமாயிருந்த நான்‌, மாட்டிறைச்சி, ஆட்டி 
றைச்சி சாப்பிடுபவர்களுக்கும்‌ ஆ த ர வு கொடுத்திருந்தேன்‌. 
புலால்‌ சாப்பிடுபவர்களுக்கு உதவி அளிக்க முடியாது என்ற 
விதியை நான்‌ ஏற்படுத்துவதாயிருந்தால்‌, சைவ உணவு உண்‌ 
பவர்களைக்‌ கொண்டு மாத்திரமே சத்தியாக்கிரகப்‌ போராட்‌ 
டத்தை நடத்த நேர்ந்திருக்கும்‌. எல்லாப்‌ பகுதியினரையும்‌ 
சேர்ந்த இந்தியர்களுக்காக இவ்வியக்கம்‌ ஈடத்தப்படுவதால்‌, 
அங்ஙனம்‌ செய்வது மதியீனமாகவும்‌ இருக்கும்‌. எனவே, 
இந்நிலையில்‌ என்னுடைய கடமை எது என்பதை அறிய அதிக 
நேரமாகவில்லை. கிறிஸ்தவர்களும்‌ முஸ்லிம்களும்‌ மாட்டிறைச்சி 
யைக்‌ கேட்டால்கூட அதையும்‌ கொடுக்க வேண்டியதுதான்‌. 
புலால்‌ உண்பதால்‌ அவர்களைப்‌ பண்ணைக்குள்‌ அனுமதிக்க 
மறுப்பது முற்றிலும்‌ ஈடவாத விஷயம்‌. 


ஆனால்‌ அன்பு இருக்குமிடத்தில்‌ ஆண்டவனும்‌ இருக்கி 
ரன்‌. முற்றிலும்‌ சைவமான சமையலைச்‌ செய்ய முன்னமேயே 
முஸல்மான்‌ கண்பர்கள்‌ எனக்கு அனுமதி தந்திருந்தார்கள்‌. 
கிறிஸ்தவ சகோதரிகளை - அவர்களுடைய கணவன்மாரோ அல்‌ 
லது மக்களோ சிறையில்‌ இருந்தனர்‌ - நான்‌ இப்பொழுது 
அணுக வேண்டியிருந்தது. சிறைக்குச்‌ சென்று இருக்கும்‌ கிறிஸ்‌ 
தவ நண்பர்களை எனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. அவர்கள்‌, இது 
போன்ற பல தடவைகளில்‌ சைவ உணவே கொள்ள இசைந்தி 
ருந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ இல்லாமல்‌ கான்‌ அவர்கள்‌ குடும்‌ 
பங்களுடன்‌ நெருங்கிப்‌ பழகியது இதுதான்‌ முதல்‌ தடவை 
யாகும்‌. அங்கிருந்த இடவசதிக்‌ குறைவையும்‌, அசெளகரிய 
மான பொருள்‌ நிலையையும்‌, சைவ உணவில்‌ எனக்கிருந்த ஈம்‌ 
பிக்கையையும்‌ சகோதரிகளுக்கு எடுத்துச்சொன்னேன்‌. அதே 
சமயத்தில்‌, அவர்கள்‌ விரும்பினால்‌ மாட்டு மாமிசம்‌ ஏற்பாடு 
செய்வதாகவும்‌ உறுதி கூறினேன்‌. அந்தச்‌ சகோதரிகள்‌ 


டால்ஸ்டாய்‌ பண்ணை 818 


மாமிசம்‌ இல்லாதிருக்க அன்புடன்‌ இசைந்தார்கள்‌. சமையல்‌ 
வேலை அவர்களிடம்‌ ஒப்படைக்கப்பட்டது. மற்றொருவர்‌ துணை 
யுடனே அல்லது தனியாகவோ நான்‌ அவர்களுக்கு ' உதவி 
யாக இருக்கவேண்டுமென்றும்‌ தீர்மானம்‌ செய்யப்பட்டது. 
நான்‌ இருந்தது, அவர்களுக்கிடையே சிறு சண்டைச்‌ சச்சரவு 
களை நீக்கியது. உணவு, சாத்தியமான அளவு எளிமையான 
தாக இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. சாப்பாடு எத்தனை 
“தடவை, எந்தெந்த வேளைகளில்‌ என்பவையும்‌ குறிக்கப்பட்டன. 
ஒரே சமையல்‌ இருக்க வேண்டியது என்றும்‌, எல்லோரும்‌ 
ஒரே பந்தியில்‌ சாப்பிட வேண்டியதென்றும்‌ திட்டமாயிற்று. 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ பாத்திரங்களையும்‌ மற்றவைகளையும்‌ 
தாங்களே சுத்தம்‌ செய்துகொள்ளவேண்டியது. பொதுப்‌ பாத்‌ 
திரங்களை முறை போட்டுக்கொண்டு சுத்தம்‌ செய்யவேண்டி 
யது. சத்தியாக்கிரகிகள்‌ டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ நீண்ட 
காலம்‌ தங்கியிருந்தார்கள்‌. ஆனால்‌, பெண்களோ ஆண்‌ 
களோ மாமிச உணவைக்‌ கேட்கவில்லை என்பதை நான்‌ கூறவே 
வேண்டும்‌. மதுபானமும்‌, பீடி சிகரெட்டுகளும்‌ முற்றிலும்‌ விலக்‌ 
கப்பட்டிருந்தன. ட 

கான்‌ முன்பு குறிப்பிட்டிருக்தபடிக்‌ கூடுமானவரை கட்ட 
டம்‌ கட்டுவதைக்கூட நாங்களே மேற்கொள்ள வேண்டுமென்று 
நினைத்திருந்தோம்‌. அந்த வேலையில்‌ எங்களுக்குச்‌ சிற்பியாக 
இருந்தவர்‌ ஸ்ரீ கால்லென்பாக்‌. அவர்‌ ஓர்‌ ஐரோப்பியக்‌ கொற்‌ 
றனை அழைத்து வந்தார்‌. நாராயணதாஸ்‌ தமனிய என்ற 
குஜராத்தித்‌ தச்சர்‌ ஒருவர்‌, இலவசமாக வேலை செய்ய 
வலிய முன்வந்ததுடன்‌ குறைந்த கூலிக்கு மற்ற தச்சர்களையும்‌ 
அழைத்து வந்தார்‌. பண்ணையில்‌ இருந்தவர்கள்‌ தாங்களே 
கூலி வேலை அனைத்தையும்‌ செய்தனர்‌. எங்களில்‌ கைத்திறமை 
யுள்ள ஒரு சிலர்‌, உண்மையாகவே அற்புதங்கள்‌ எனக்‌ ௧௫ 
தும்படி வேலை செய்தனர்‌.' விஹாரி என்ற சிறந்த சத்தியாக்‌ 
கிரகி தச்சு வேலைகளில்‌ பாதியைச்‌ செய்தார்‌. சிங்கம்போன்ற 
தம்பி நாயுடு சுகாதாரத்தைக்‌ கவனித்துக்‌ கொண்டதுடன்‌ 
ஜொஹன்னஸ்பர்க்‌ சென்று சாமான்கள்‌ வாங்கிவரும்‌ வேலையை 
யும்‌ மேற்கொண்டார்‌. 

 இப்பண்ணையை அடைந்தவர்களில்‌ ஒருவரான பிராக்ஜி 
கந்துபாய்‌ தேசாய்‌, வாழ்வில்‌ அசெளகரியம்‌ என்பதையே 
அறியாதவர்‌. ஆனால்‌ பண்ணைக்கு வந்த பிறகு கடுமையான 
குளிரிலும்‌ அதிக வெப்பத்திலும்‌, மழையிலும்‌ அவர்‌ இருக்க 
வேண்டியதாயிற்று. ஆரம்பத்தில்‌ கட்டட வேலை நடக்கும்‌ 


814 தென்னாப்பிரிக்க்‌ சத்தியாக்கிரகம்‌ 


போது சுமார்‌ இரண்டு மாதங்களுக்குக்‌ கூடாரங்களில்‌. இருந்‌ 
தோம்‌. வளைவுத்‌ தகடுகளைக்‌ கொண்டு' கட்டப்பட்டதால்‌ கட்ட 
டங்கள்‌ முடிவதற்கு அதிக நாட்கள்‌ ஆகவில்லை. மரமும்‌ 
வேண்டிய அளவுகளில்‌ கிடைத்தது. நாங்கள்‌ செய்யவேண்டி 
யிருந்ததெல்லாம்‌ அளவுக்கு வேண்டியபடி துண்டித்துக்‌ 
கொள்வதே. அதிகமான கதவு, ஜன்னல்களை வைக்கவில்லை, 
இதனால்தான்‌ பல கட்டடங்களை அவ்வளவு சீக்கிரத்தில்‌ 
கட்ட முடிந்தது. ஆனால்‌ இந்த வேலை பிராக்ஜியின்‌ மெல்லிய: 
உடம்புக்குக்‌ கடுமையானதாக இருந்தது. சிறையில்‌ செய்த 
வேலையைவிடப்‌ பண்ணையிலிருந்த வேலை கடுமையான துதான்‌. 
ஒரு நாள்‌ உஷ்ணத்தையும்‌ அலுப்பையும்‌ தாங்க முடியாமல்‌ 
பிராக்ஜி மயக்கம்‌ போட்டு விழுந்துவிட்டார்‌. ஆனால்‌ பிராக்ஜி 
இதற்காக அஞ்சிப்‌ பின்வாங்குபவர்‌ அல்ல. தம்‌ உடலுக்கு 
நல்ல பயிற்சி கொடுத்ததுமல்லாமல்‌ எங்களில்‌ மிக வண்மை 
பொருந்தியவர்களுக்குச்‌ சமமான வேலை செய்யும்‌ சக்தியையும்‌ 
“கடைசியில்‌ பெற்றார்‌. 


பாரிஸ்டர்களுக்குரிய மமதை இல்லாதவர்‌, பாரிஸ்டர்‌ 
ஜோசப்‌ ராயப்பன்‌. கடுமையான வேலை செய்ய அவரால்‌ 
முடியாது. பளுவான சாமான்களை ரெயிலிலிருந்து கொண்டு 
'வருவதும்‌, அவற்றை வண்டியில்‌ ஏற்றி இழுப்பதும்‌ அவருக்குக்‌ 
கடினமான வேலைகள்‌. எனினும்‌ அவரால்‌ இயன்ற அனைத்தும்‌ 
'செய்தார்‌. த 

டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ பலவீனர்கள்‌ பலசாலிகளர்‌ 
ஞர்கள்‌. உழைப்பு எல்லோருக்கும்‌ சக்தியை உண்டாக்கும்‌ 
* டானிக்‌ ' போல 'ஆயிற்று. 


ஒவ்வொருவரும்‌ ஜொஹன்னஸ்பர்க்‌ ஈகரத்திற்கு ஏதா 
வது ஒரு காரிய நிமித்தம்‌ போக வேண்டியிருந்தது. குழந்‌ 
'தைகள்‌ ' வெறும்‌ வேடிக்கைக்காகவே போக விரும்பினார்கள்‌. 
நானும்‌, அலுவல்களைக்‌ கவனிக்க அங்கே போகவேண்டி 
யிருந்தது. எனவே, எங்கள்‌ சமூகத்தில்‌ பொது வேலைக்‌ 
காகப்‌ போவோர்‌ ரெயிலில்‌ மூன்றாம்‌ வகுப்பில்தான்‌ போகலாம்‌ 
என விதி செய்யப்பட்டது. யாராவது உல்லாசப்‌ பிரயாணம்‌ 
போக விரும்பினால்‌ அவர்கள்‌ வீட்டில்‌ தாமாகவே தயாரித்த 
உண வ.எடுத்துக்கொண்டு நடந்துதான்‌ போகவேண்டும்‌. 
உணவுக்காக எவரும்‌ ஈகரத்தில்‌ பணம்‌ செலவு செய்யக்‌ 
கூடாது. இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள்‌ இல்லாமற்போனால்‌, 
கிராமத்தில்‌ குடியேறினதால்‌ மிச்சமாக்கப்பட்ட . பணம்‌, 


டால்ஸ்டாய்‌ பண்ணை 315 


ரெயிலுக்கும்‌ உல்லா ச உணவுக்கும்‌ செலவாகியிருக்கும்‌. 
கையில்‌ எடுத்துச்‌ சென்ற உணவும்‌ மிக எளிமையானது. 
தீட்டாத கோதுமையை அரைத்துத்‌ தவிடு போகாத மாவினால்‌ 
வீட்டிலேயே செய்த ரொட்டி, நிலக்கடலைத்‌ துவையல்‌, தித்‌ 
திப்பு ஆரஞ்சுப்பச்சடி ஆகியவைதாம்‌ உணவு. கேர்துமையை 
மாவாக அரைக்கக்‌ கையினால்‌ சுற்றப்படும்‌ ஓர்‌ இரும்பு இயந்‌ 
திரத்தை வாங்கியிருக்தோம்‌. நிலக்கடலைத்‌ துவையல்‌, வறுத்த 
நிலக்கடலையால்‌ செய்யப்பட்டது. இது சா தாரண .வெண்‌ 
ணெயை விட நான்கு மடங்கு மலிவாக இருந்தது. பண்ணை 
யில்‌ ஏராளமான ஆரஞ்சுகள்‌ கிடைத்தன. பசும்பாலை நாங்கள்‌ 
அதிகமாக உபயோகப்படுத்தவில்லை. புட்டிப்‌ பாலக்‌ 
கொண்டே சமாளித்து வந்தோம்‌. 

ஜொஹன்னஸ்பர்க்குக்குப்‌ போக விரும்பியவர்கள்‌ வாரத்‌ 
திற்கு ஒன்று அல்லது இரண்டு தடவை நடந்தே 
சென்று, அன்றே திரும்பினர்‌. நான்‌ முன்‌ சொல்லியுள்ளபடி 
அங்கே போக இருபத்தோரு மைல்கள்‌, வர இருபத்தோரு. 
மைல்களாகும்‌. ஈடப்பது என்ற ஒரு விதியினலேயே நூற்றுக்‌ 
கணக்காண ரூபாய்கள்‌ மீதமாக்கப்பட்டன. நடந்து போன 
வர்களுக்கும்‌ அது நன்மையைச்‌ செய்தது. சிலர்‌ நடக்கும்‌ 
பழக்கத்தைப்‌ புதிதாகப்‌ பெற்றனர்‌. இங்ஙனம்‌ நடந்து செல்‌ 
கிறவர்கள்‌ காலையில்‌ இரண்டு மணிக்கே எழுந்து இரண்டரை 
மணிக்குப்‌ புறப்படவேண்டும்‌. அவர்கள்‌ ஜொஹன்ளஸ்பர்க்‌ 
குக்குச்‌ செல்ல ஆறு அல்லது ஏழு மணி நேரமாகும்‌. 
இந்தப்‌ பிரயாணத்திற்கான : குறைந்த நேர அளவு நான்கு 
மணி பதினெட்டு நிமிடங்கள்‌. ம்‌ 
்‌ இந்தக்‌ கட்டுப்பாட்டினால்‌ பண்ணையில்‌ இருந்தவர்கள்‌ 
மிக்க கஷ்டப்பட்டதாக வாசகர்கள்‌ நினைத்துவிடக்‌ கூடாது. 
அதற்கு மாறாக இந்த விதி மகிழ்வுடன்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டது. பலாத்காரத்தின்மூலம்‌ ஒருவரைக்கூட அங்கு வைத்‌. 
திருக்கமுடியாது. அங்கிருந்த இளைஞர்கள்‌ பண்ணை வேலை 
களையும்‌, நகரத்திற்குச்‌ சென்று வருவதையும்‌ நன்றாக அனு 
- பவித்தார்கள்‌. வேலை செய்யும்போது அவர்களுடைய குறும்பு 
களைத்‌ தடுப்பது கடினம்‌. அவர்கள்‌ சந்தோஷமாகச்‌. செய்யக்‌ 
கூடியதற்குமேல்‌ வேலை கொடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
செய்த வேலை தரத்திலோ, அளவிலோ எந்த விதத்திலும்‌: 
திருப்தியற்றதாக எனக்குத்‌ தெரியவில்லை. 

எங்கள்‌ சுகாதார ஏற்பாடுகளைப்பற்றிச்‌ சில வார்த்தைகள்‌ 
சொல்லவேண்டும்‌. பண்‌ ணையில்‌ "அதிகம்‌ பேர்‌ இருந்த 


316 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


போதிலும்‌ அழுக்‌ கோ, குப்பையோ எங்கும்‌ காணப்பட 
வில்லை. குப்பைகள்‌, அவற்றிற்கென அகழ்ந்த குழியில்‌ போட்டு 
மூடப்பட்டன. ரஸ்தாவின்மேல்‌ தண்ணீர்விட அனுமதிக்கப்‌ 
படவில்லை. கழிவுநீர்‌ முழுவதையும்‌ வாளிகளில்‌ சேகரித்துச்‌ 
செடிகளுக்குப்‌ பாய்ச்சினோம்‌. உணவு, காய்கறிக்‌ 
கழிவுகள்‌ எருவாகப்‌ பயன்படுத்தப்பட்டன. மலஜலம்‌ கழிப்‌ 
பதற்காக வீட்டிற்கருகில்‌ ஒன்றரை அடி சதுரக்குழிகள்‌ 
தோண்டப்பட்டு உபயோகிக்கப்பட்டன. அவற்றை .மண்ணால்‌ 
மூடியதால்‌ கெட்ட நாற்றம்‌ எதுவும்‌ வெளிவரவில்லை. ஈக்‌ 
களும்‌ வருவதற்கு இடமில்லை. அந்த இடத்தில்‌ மலக்கழிவு 
புதைக்கப்பட்டதாக ஒருவரும்‌ நினைக்க முடியாதவாறு 
இருந்தது. இதன்‌ மூலம்‌ அசுத்தத்தைத்‌ தவிர்த்ததும்‌ அல்லாமல்‌ 
அந்த அசுத்தத்தையே பண்ணைக்கு மதிப்பிட முடியாத 
எருவாக மாற்றவும்‌ முடிந்தது. மலஜலம்‌ மாத்திரம்‌ சரியாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டால்‌ அதன்‌ மூலம்‌ லட்சக்கணக்கான 
ரூபாய்‌ பெறுமானமுள்ள எரு கிடைப்பதுடன்‌ பல நோய்‌ 
களிலிருந்தும்‌ காம்‌ பாதுகாக்கப்படுவோம்‌. நம்முடைய கெட்ட 
பழக்கங்களால்‌ நம்முடைய புனித நதிகளின்‌ கரைகளை அசுத்த 
மாக்கி ஈக்கள்‌ பெருக உதவி செய்து, மலத்தின்‌ மேல்‌ 
அமர்ந்த அந்த ஈக்களே நாம்‌ குளித்தபின்‌ நம்மேலும்‌ உட்‌ 
கார்ந்து நம்‌ உடம்பை அசுத்தமாக்க இடங்‌ கொடுக்கிறோம்‌. 
ஒரு சிறு மண்வெட்டியின்‌ மூலம்‌ இப்பெரிய கேட்டினின்று 
நம்மைக்‌ காப்பாற்றிக்கொள்ளலாம்‌. கண்ட இடங்களிலெல்லாம்‌ 
மலஜலம்‌ கழிப்பதும்‌, சளி சிந்துவதும்‌, எச்சில்‌ துப்புவதும்‌ 
கடவுள்பாலும்‌ சமுகத்தின்பாலும்‌ காம்‌ செய்யும்‌ துரோகமாகும்‌. 
மற்றவர்களுடைய நன்மையை நாம்‌ கவனிப்பதேயில்லை 
என்பதை அது புலப்படுத்துகிறது. காட்டில்‌ வாழ்ந்தாலும்‌ தன்‌ 
மலத்தை மறைத்து மூடாதவனுக்குக்‌ கடுக்‌ தண்டனை விதிப்‌ 
பதுதான்‌ நியாயமாகும்‌. 


பண்ணையில்‌ நிறையக்‌ கைத்தொழில்களை உண்டாக்கி அதன்‌ 
மூலம்‌ பணம்‌ மீதம்‌ செய்து, கடைசியில்‌ அந்தக்‌ குடும்பங்‌ 
களைத்‌ தங்கள்‌ செலவுக்குத்‌ தாங்களே போதுமான அளவு 
சம்பாதிக்கும்படி செய்வதே எங்கள்‌ நோக்கமாகும்‌. இங்ஙனம்‌ 
செய்துவிட்டால்‌ டிரான்ஸ்வால்‌ சர்க்காரோடு எத்தனைக்‌ காலம்‌ 
வேண்டுமென்றாலும்‌ போராடலாம்‌. 


ஜோடுகள்‌ வாங்குவதற்காகக்‌ கொஞ்சம்‌ பணம்‌: செலவு 
செய்ய வேண்டியிருந்தது. உஷ்ணப்பிரதேசத்தில்‌ ஜோடி 


டால்ஸ்டாய்‌ பண்ணை-2 917 


அணிவது கெட்டது. ஏனெனில்‌, வியர்வை அளைத்தும்‌ பாதங்‌ 
களில்‌ உறிஞ்சப்பட்டு அவற்றை மிருதுவாக்குகின்றன. வட 
இந்தியாவைப்போல்‌ டிரான்ஸ்வாலில்‌ மேல்‌ ஜோடுகளுக்கு, 
அவசியம்‌ ஏற்படவில்லை. ஆனால்‌ கல்‌, முள்‌ முதலியவற்றி' 
விருந்து பாதுகாப்பு வேண்டியிருந்தது. ஆகையால்‌ செருப்‌ 
புத்‌ தைக்கக்‌ கற்றுக்கொள்ளத்‌ தீர்மானித்தோம்‌. “டிராப்‌ 
பிஸ்ட்டுகள்‌ ' என்ற ஜெர்மன்‌ கத்தோலிக்க சந்நியாசிகளின்‌ 
மடமொன்று பைன்‌ டவுனுக்கருகில்‌ மாரியன்ஹில்‌ என்ற இடத்‌ 
தில்‌ இருந்தது. அங்கு, இத்தகைய கைத்தொழில்கள்‌ கற்றுத்‌ 
தரப்பட்டன. ஸ்ரீ கால்லென்பாக்‌ அங்கே சென்று செருப்புத்‌ 
தைக்கும்‌ தொழிலைக்‌ கற்றுவந்து எனக்குச்‌ சொல்லித்தந்தார்‌. 
நான்‌ மற்றவர்களுக்கு அதைக்‌ கற்பித்தேன்‌1. இவ்வாறு பல இளை 
ஞர்கள்‌ செருப்புத்‌ தைக்கக்‌ கற்றுக்கொண்டார்கள்‌. அவற்றை: 
நண்பர்களுக்கு விற்க ஆரம்பித்தோம்‌. என்னுடைய சீடர்களில்‌ 
பலர்‌ என்னைவிட நன்றாக அத்தொழிலைச்‌ செய்தார்கள்‌ என்றூ 
நான்‌ கூறவேண்டிய அவசியமில்லை. அங்கு நாங்கள்‌ ஆரம்‌: 
பித்த மற்றொரு கைத்தொழில்‌ தச்சு வேலையாகும்‌. பண்ணையில்‌ 
நாங்கள்‌ ஓர்‌ ஊரையே நிறுவியதால்‌ பெஞ்சுகளிலிருந்து பெட்டி 
கள்‌ வரை பெரியனவும்‌ சிறியனவுமான பல சாமான்களைச்‌ 
செய்யவேண்டியிருந்தது. நான்‌ முன்னே குறிப்பிட்ட தன்னல 
மற்ற தச்சர்கள்‌ பல மாதங்கள்‌ எங்களுக்கு உதவி செய்தார்கள்‌. 
ஸ்ரீ கால்லென்பாக்‌ தலைவராக இருந்து ஒவ்வொரு கணமும்‌ 
தமக்குள்ள சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்திக்கொண்டிருந்தார்‌. 


1. டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ கையினால்‌ செய்யப்பட்ட செருப்பை, ஜெனரல்‌: 
ஸ்மட்ஸுக்கு காந்திஜி அனுப்பிய சம்பவத்தைக்‌ குறித்து ஸ்ரீ ஹென்ரி எஸ்‌. எல்‌ 
போலக்‌ பின்னால்‌ வருமாறு எழுதியிருக்கிருர்‌: “ காத்தி - ஸ்மட்ஸ்‌ ஒப்பந்தத்திற்கு. 
அறிகுறியாக, ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ காட்டிய அன்பிற்குப்‌ பதிலாக, டால்ஸ்டாய்‌ 
பண்ணையில்‌ கையினால்‌ செய்யப்பட்ட ஒரு ஜதை செருப்புக்களை, என்‌ மூலமும்‌ தம்‌ 
முடைய உற்சாகமுள்ள காரியதரிசி கன்னி சோன்யா ஷிலெஸின்‌ மூலமும்‌ ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸுக்கு அனுப்பிவைத்தார்‌. பிரிட்டோரியாவுக்கு அருகிலுள்ள இரேனியிலுள்ள 
தம்‌ பண்ணையில்‌, தம்‌ வழியில்‌ எளிய வாழ்கையையே தடத்திவத்தவரான ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸ்‌, அந்தச்‌ செருப்புக்களை நன்கு பயன்படுத்தி வத்ததேரடு, அதற்கு அடையாள: 
மாக அவற்றை 25 ஆண்டுகளுக்குப்‌ பிறகு காத்திஜிக்கே திருப்பி அனுப்பினார்‌." 


காந்திஜி அன்பளிப்பாக தமக்குச்‌ செருப்புக்கள்‌ அனுப்பியதைக்‌ குறித்து ஜென 
ரல்‌ ஸ்மட்ஸ்‌ தாம்‌ பின்னால்‌ எழுதிய சுட்டுரை ஒன்றில்‌ வருமாறு கூறியிருக்கிறார்‌ : 


“கரந்திஜி சிறையில்‌ எனக்காக அதிகப்‌ பயனுள்ளதான ஒரு ஜதை செருப்புக்‌ 
களைத்‌ தயாரித்து விடுதலையானதும்‌ எனக்கு அன்பளிப்பாக அனுப்பினார்‌. அப்படிப்‌ 
பட்ட ஒரு பெரிய மகாபுருஷனின்‌ செருப்புக்களில்‌ அடிவைக்க தான்‌ கொஞ்சமும்‌ 
அருகதை இல்லாதவன்‌ என்று நான்‌ உணர்ந்தபோதிலும்‌, பல ஆண்டுகளாக அந்த 
செருப்புக்களை உபயோகித்து வருகிறேன்‌.” 


918 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பண்ணையிலிருந்த பிள்ளைகளுக்கு ஒரு ' பள்ளிக்கூடம்‌ 
மிக அவசியமானதாக இருந்தது. எங்களுக்கு இதுதாள்‌ 
அனைத்திலும்‌ கஷ்டமான வேலையாக ஆயிற்று, கடைசி வரையில்‌ 
இதில்‌ நாங்கள்‌ பூரண வெற்றி பெறவில்லை. பாடம்‌ கற்பிக்கும்‌ 
பணியை ஸ்ரீ கால்லென்பாக்‌ அவர்களும்‌, நானுமே முக்கியமாக 
ஏற்கவேண்டியதாக இருந்தது. பிற்பகலில்தான்‌ பள்ளிக்கூடம்‌ 
கடத்த முடிந்தது. அதற்குள்‌ காலையிலிருந்த அலுவல்களால்‌ 
காங்களும்‌ குழந்தைகளும்‌ மிக அலுப்புற்றுப்‌ போவோம்‌.. 
எனவே, ஆசிரியர்களும்‌ மாணவர்களும்‌ பல சமயங்களில்‌ 
தூங்கிவிழுந்துகொண்டிருப்பார்கள்‌. சில வேளைகளில்‌ விழிகள்‌ 
மீது தண்ணீர்த்‌ தெளித்துக்கொண்டும்‌ விளையாட்டின்‌ மூல 
மாகவும்‌ அவர்களையும்‌ எங்களையும்‌ சுறுசுறுப்பாக்கிக்‌ கொள்ளப்‌ 
பார்ப்போம்‌. சில சமயங்களில்‌ இதுவும்‌ வீணாகிவிடும்‌. உடம்புக்கு 
ஓய்வு தேவையாக இருந்தது. அதை மறுத்தால்‌ முடிவதில்லை. 
இது ஒரு கஷ்டம்‌. இதைத்‌ தவிர வேறு பல கஷ்டங்களும்‌ 
இருந்தன. இந்தத்‌ தூக்கக்‌ கலக்கங்களிலும்‌ வகுப்புக்கள்‌ 
கடந்து வந்தன. பள்ளிக்கு வந்த பிள்ளைகள்‌ குஜராத்தி, 
தமிழ்‌, தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகளில்‌ பேசுபவர்கள்‌, 
அவர்களுக்கு எதைச்‌ சொல்லிக்‌ கொடுப்பது? எப்படிச்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பது ? இம்மொழிகள்‌ மூலமே நான்‌ பாடங்கள்‌ 
சொல்லிக்கொடுக்க ஆவலாக இருந்‌ தேன்‌. எனக்குக்‌. 
கொஞ்சம்‌ தமிழ்‌ தெரியும்‌; தெலுங்கு வராது. இந்த நிலையில்‌ 
ஓர்‌ ஆசிரியர்‌ என்ன செய்ய முடியும்‌ ? ஆசிரியர்களாகச்‌ சில 
இளைஞர்களைப்‌ பயன்படுத்த முயற்சி செய்தேன்‌. அந்தப்‌ பரீட்சை 
நிறைவேறவில்லை. பிராக்ஜியின்‌ சேவையை நாடினோம்‌. சில குழந்‌ 
தைகள்‌ குறும்புத்தனமும்‌ சோம்பலுமே கொண்டிருந்தனர்‌. 
புத்தகங்களுக்கும்‌ அவர்களுக்கும்‌ ஆகிவரவில்லை. இத்தகைய 
மாணவர்களுடன்‌ ஓர்‌ ஆசிரியர்‌ என்ன செய்ய முடியும்‌ ? 
மேலும்‌, எங்களால்‌ முறையாகவும்‌ ஒழுங்காகவும்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க முடியவில்லை. சில சமயங்களில்‌ ஸ்ரீ கால்லென்பாக்கும்‌ 

நானும்‌ ஜொஹன்னஸ்பர்க்குக்கு செல்லவேண்டியுமிருந்தது. 


சமயபோதனை மற்றொரு கஷ்டமான பிரச்னையாக இருந்தது. 
முஸல்மான்கள்‌ குர்ரானைப்‌ படிக்கவும்‌, பார்ஸிகள்‌ அவெஸ்தா 
வேதம்‌ படிக்கவும்‌ நான்‌ விரும்பினேன்‌. அங்கு 
- ஒரு கோஜா குழந்தை இருந்தது. அதன்‌ சமயத்தைப்‌ 
பற்றி ஒரு சிறு நூலைப்‌ போதிக்கும்‌ பெபொறுப்‌ பை அதன்‌ 
தந்தையார்‌ என்னிடத்தில்‌ விட்டிருந்தார்‌. இஸ்லாமைப்பற்றியும்‌ 
ஜோர்வாஸ்தரின்‌ சமயத்தைப்பற்றியும்‌ உள்ள .புத்தகங்‌ 


டால்ஸ்டாய்‌ பண்ணை-2 319 


களை கான்‌ சேகரித்தேன்‌. எனக்குப்‌ புரிந்த அளவுக்கு இந்து 
மதத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடுகளையும்‌ கானே எழுதினேன்‌. 
அது என்‌ குழந்தைகளுக்காகவா அல்லது டால்ஸ்டாய்‌ பண்ணை 
யிலிருந்தவர்களுக்காகவா என்பதைக்குறித்து இப்போ து 
எனக்கு ஞாபகமில்லை. கான்‌: எழுதியிருந்த அந்தத்‌ திரட்டு இப்‌ 
போது என்னிடம்‌ இருந்தால்‌ என்‌ ஆத்மிக வளர்ச்சியில்‌ அதை 
ஒரு மைல்கல்லாகக்‌ கருதி இந்தச்‌ சரித்திரத்துடன்‌ சேர்ந்‌ 
திருப்பேன்‌. என்‌ வாழ்க்கையில்‌ இது போன்ற பல குறிப்புக்‌ 
களை கான்‌ எறிக்தோ அல்லது எரித்தோ இருக்கக்கூடும்‌. இதற்‌ 
காக கான்‌ வருந்தவில்லை. அவைகளையெல்லாம்‌ வைத்திருந்தால்‌, 
அவை மிகப்‌ பெரிய சுமையாக இருந்திருக்கும்‌ ; அதனால்‌ செலவு 
மாகும்‌. என்னைப்போல்‌ வறுமையை விரதமாகக்‌ கொண்ட 
வர்கள்‌ அவற்றைப்‌ பல பெட்டி, .பேழைகளில்‌ பத்திரப்படுத்தி 
வைப்பது மிகவும்‌ கஷ்டமான காரியம்‌. 


ஆனால்‌ பிள்ளைகளுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்த அனுபவம்‌ 
பயனில்லாமல்‌ போகவில்லை. குழந்தைகள்‌ சமய துவேஷங்‌ 
களிலிருந்து காப்பாற்றப்பட்டு, ஒருவர்‌ மற்றொருவருடைய சம 
யத்தையும்‌ பழக்க வழக்கங்களையும்‌ பரந்த மனத்துடன்‌ 
பார்க்கக்‌ கற்றுக்கொண்டார்கள்‌. உடன்‌ பிறந்தார்‌ போல்‌ 
அன்புடன்‌ சேர்ந்து வாழப்‌ பழகிக்கொண்டார்கள்‌. பரஸ்பர 
சேவை, மரியாதை, உழைப்பு முதலியவற்றையும்‌ தெரிந்து 
கொண்டார்கள்‌. சில குழந்தைகள்‌ பின்னால்‌ செய்த காரியங்களை 
நான்‌ அறிந்தவரையில்‌, டால்ஸ்டாய்‌ பண்ணைக்‌ குழந்தைகளுக்குக்‌ 
கிடைத்த கல்வி வீணாகப்‌ போகவில்லை என்பதை நான்‌ உணர்ச்‌ 
தேன்‌. அக்கல்வி பேர்தனை பூரணமாக அமையவில்லை. குறை 
களோடு கூடியதாகவே இருந்தாலும்‌, ஆலோசனையோடு கூடிய 
மத ஆராய்ச்சியாக அது அமைந்தது. டால்ஸ்டாய்‌ பண்ணை 
யைப்பற்றி எனக்கு ஏற்பட்ட இனிய நினைவுகளில்‌ கல்வி 
புகட்டும்‌ இந்த அனுபவமும்‌ மிக முக்கியமானதொன்று. இந்த 
நினைவுகளைகூற வேறோர்‌ அத்தியாயமும்‌ அவசியமாகிறது. 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம்‌ 

டால்ஸ்டாய்‌ பண்ணை-3. 
டால்ஸ்டாய்‌ பண்ணையைப்பற்றிச்‌ சில நிளவுகளாக்‌. 
கோத்து இவ்வத்தியாயத்தில்‌ சொல்லப்‌ போகிறேன்‌. அவை 


ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாதனவாகத்‌ தோன்றலாம்‌. அதற்‌, 
காக வாசகர்கள்‌ என்னை மன்னிப்பார்களாக, 


இவ்வளவு வேற்றியல்புகொண்ட குழந்தைகள்‌ த்‌ 
ஒரு வகுப்புக்குக்‌ கல்வி புகட்ட எனக்கு ஏற்பட்ட அனுபவம்‌ 
எந்த ஆசிரியருக்கும்‌ கிடைத்தே இராது. அந்த வகுப்பில்‌ 
ஏழு வயதிலிருந்து இருபது வயது வரையுள்ள பையன்களும்‌, 
சுமார்‌ பன்னிரண்டு அல்லது பதின்மூன்று வயதுள்ள சிறுமிகளும்‌ 
இருந்தனர்‌. சில பையன்கள்‌ முரட்டுத்தனமும்‌ குதம்புத்‌ 
தனமும்‌ உடையவர்கள்‌. 


... இவ்வளவு தாறுமாறுமான ஒரு கூட்டத்தித்கு என்ன. 
சொல்லித்‌ தருவது? எல்லோருக்கும்‌ ஏற்றாற்போல்‌ நான்‌ 
எப்படி இருப்பது? எந்த மொழியில்‌ கான்‌ அவர்கள்‌ அனைவ 
ரிடத்தும்‌ பேசுவது? தமிழ்‌, தெலுங்கு குழ்ந்தைகளுக்குத்‌ 
தாய்மொழியுடன்‌ கொஞ்சம்‌ ஆங்கிலம்‌ அல்லது டச்சு 
பாஷையும்‌ தெரியும்‌. நான்‌ அவர்களுடன்‌ ஆங்கிலத்தில்‌ 
தான்‌ பேச முடியும்‌. வகுப்பினை நான்‌ இரண்டு பகுதிகளாகப்‌ 
பிரித்தேன்‌. பாடத்திட்டத்தில்‌ ஈல்ல கதை சொல்லுவதற்கும்‌, 
படிப்பதற்கும்‌ முக்கியத்துவம்‌ தந்தேன்‌. அவர்கள்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ பழகி கஈட்புக்கொண்டு சேவை உணர்ச்சியை 
வளர்த்துக்கொள்ளவேண்டுமென்றும்‌ நினைத்தேன்‌. தவிர, சரித்‌ 
திரம்‌, பூகோளம்‌, கணக்கு: முதலியவற்றில்‌ கொஞ்சம்‌ பொது 
அறிவும்‌ புகட்டவேண்டியதாக இருந்தது. எழுதவும்‌ கற்பிக்‌ 
கப்பட்டது. பிரார்த்தனையில்‌ ஈாங்கள்‌ பாடிய பஜனைப்‌ பாடல்‌ 
களும்‌ பாடங்களில்‌ சேர்க்கப்பட்டன. தமிழ்ப்‌ பிள்ளைகளையும்‌ 
அவற்றைக்‌ கற்றுக்கொள்ளும்படிச்‌ செய்ய முயன்றேன்‌. 
வகுப்பில்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ தாராளமாகப்‌ பழகி 
னர்கள்‌. டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ நடத்திய பள்ளிக்கூடத்‌ 
தில்தான்‌ என்னுடைய இந்த ஆண்‌ பெண்‌ கூட்டுக்கல்வியைப்‌ 
பற்றிய ஆராய்ச்சி மிகத்‌ துணிவுடன்‌ செய்யப்பட்டது. 


டால்ஸ்டாய்‌ பண்ணை-3 921: 


அந்தப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ அன்று நான்‌ இருபாலாருக்கும்‌ 
தடையின்றிப்‌ பழகக்‌ கொடுத்த சுதந்திரத்தையும்‌ சந்தர்ப்பத்‌ 
தையும்‌ இன்று நான்‌ குழந்தைகளுக்குக்‌ கொடுக்கவே மாட்‌ 
டேன்‌. அப்போது என்‌ மனம்‌, இப்போது இருப்பதைவிடச்‌ 
கபடமற்று இருந்ததாக நான்‌ பல தடவைகளில்‌ நினைப்ப 
துண்டு. ஒரு வேளை, அது என்‌ அறிவின்மையின்‌ காரணமாக 
இருக்கலாம்‌. அதற்குப்‌ பிறகு எனக்குப்‌ பல கசப்பான 
அனுபவங்கள்‌ ஏற்பட்டன. சில சமயங்களில்‌ கடுஞ்சோதனை 
களுக்கும்‌ ஆளாகியிருக்கிறேன்‌. மிகப்‌ பரிசத்தமானவர்கள்‌ என்று 
நான்‌ நினைத்திருந்தவர்கள்‌, உண்மையில்‌ கெட்டவர்களாகத்‌ 
தெரிய வந்தது. எனது மன ஆழத்திலேயே கெட்ட குணங்‌ 
களும்‌ வேரூன்றி இருந்ததைக்‌ கண்டிருக்கிறேன்‌. பயங்காளித்‌ 
தனமும்‌ என்னை ஆட்கொண்டிருந்தது. 

ஆனாலும்‌, கான்‌ செய்த பரிசோதனையைப்பற்றி வருத்தப்‌ 
படவில்லை. அதனால்‌ தவறு ஏதும்‌ நிகழவில்லை என்பதற்கு 
என்‌ மனச்சாட்சியே சான்று. ஆனால்‌ மிகச்‌ சூடான பாலைக்‌' 
குடித்துச்‌ சூடுபட்ட குழந்தை, குளிர்ந்த நீர்மோரையும்‌ ஊதிக்‌ 
குடிப்பது போல்‌, கான்‌ இப்போது அதிக ஜாக்கிரதையாக 
இருக்கிறேன்‌. 

ஒருவன்‌, எ தரியத்தையோ: அல்லது நம்பிக்கையையோ ம ற்ற 
வர்களிடம்‌ கடன்‌ வாங்க முடியாது. பகவத்கீதை அறிவிப்பது 
போல்‌ சந்தேகமுள்ள மனிதன்‌ அழிவுக்கு இலக்காகிறான்‌. 
டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ என்‌ நம்பிக்கையும்‌ தைரியமும்‌ உச்ச 
நிலையில்‌ இருந்தன. அந்த நிலையை நான்‌ மீண்டும்‌ எய்தும்படி 
அருள்‌ செய்ய இறைவனிடம்‌ பிரார்த்தனை செய்து கொண்‌. 
டிருக்கிறேன்‌. ஆனால்‌ அப்பிரா.ர்‌ த்‌.த னை இதுவரை அவர்‌ 
செவிக்கு எட்டவில்லை. ஏனெனில்‌, இதுமாதிரி இறைவனிடம்‌ 
வேண்டிக்கொள்வோரின்‌ எண்ணிக்கைக்கு அள்வு இராது. 
ஓர்‌ ஆறுதல்தான்‌ உண்டு; அதாவது, ஆண்டவனிடம்‌ எத்‌ 
தனை பேர்கள்‌ முறையிடுகிறார்களோ அத்தனை காதுகள்‌ அவ 
ருக்கு உண்டு என்பதுதான்‌. ஆதலால்‌, நான்‌ அந்த வரத்‌ 
திற்கு ஏற்புடையவனாகும்பொழுது அதைப்‌ பெறுவேன்‌ என்ற 
உறுகியும்‌, ஆண்டவன்பேரில்‌ பூரண நம்பிக்கையும்‌ எனக்கு 
இருக்கின்றன. i 

என்னுடைய பரிசோதனை பின்வருமாறு : குறும்புத்தனம்‌ 
நிறைந்த பையன்களையும்‌ பரிசுத்தமான பெண்களையும்‌ ஒரே 
இடத்தில்‌; ஒரே சமயத்தில்‌ குளிக்க அனுப்பினேன்‌. தன்‌ 

தெ. 31 . 


922 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


னடக்கத்தைப்பற்றி : அவர்களுக்கு எடுத்துரை த்திருக்கிறேள்‌. 
அவர்களுக்கு என்‌ சத்தியாக்கிரகக்‌ கொள்கைகளும்‌ நன்கு 
தெரியும்‌. தாய்‌ போன்ற அன்புடன்‌ நான்‌ அவர்களை நேசித்‌ 
தேன்‌ என்பது எனக்கும்‌ தெரியும்‌ ; அவர்களும்‌ அறிவார்கள்‌. 
குளிக்கும்‌ சுளை, சமையல்‌ அறையிலிருந்து சற்றுத்‌ தொலைவில்‌ 
இருந்தது, வாசகருக்கு ஞாபகம்‌ இருக்கலாம்‌. குழந்தைகள்‌ 
குளிப்பதற்காக ஓரே இடத்தில்‌ சந்திக்க அனுமதித்துவிட்டு 
பரிசுத்தமாக, இருப்பார்கள்‌ என்று எதிர்ப்பார்த்தது அறியாத்‌ 
தனமா ? ஓர்‌ அன்னை, தன்‌ பெண்ணைக்‌ கண்காணிப்பதுபோல்‌ 
என்‌ கண்கள்‌ அப்பெண்களை விட்டு அகலாமல்‌ கவனித்துக்‌ 
கொண்டேயிருக்கும்‌. எல்லாப்‌ பையன்களும்‌ எல்லாப்‌ பெண்‌ 
களும்‌ ஒன்றாகக்‌ குளிக்கப்போகும்‌ நேரம்‌, திட்டம்‌ செய்யப்‌ 
பட்டிருந்தது. அவர்கள்‌ சேர்ந்து ஒன்றாகப்‌ போனார்கள்‌ என்‌ 
பதில்தான்‌ கொஞ்சம்‌ பாதுகாப்பு இருந்தது. தனியாகப்‌ 
போவதற்கு ஒருபோதும்‌ அனுமதி தரப்படவில்லை. சாதாரண 
மாக நானும்‌ அந்த வேளையில்‌ சனை இருக்குமிடத்தில்‌ இருப்பேன்‌. 

நாங்கள்‌ எல்லோரும்‌ வெளித்தாழ்வாரத்தில்‌ உறங்கு 
வோம்‌. பையன்களும்‌ சிறுமிகளும்‌ என்னைச்‌ சுற்றிலும்‌ படுத்‌ 
துக்கொள்வார்கள்‌. ஒரு படுக்கைக்கும்‌ மற்றொரு படுக்கைக்‌ 
கும்‌ இடையில்‌ மூன்றடிகூட இருக்காது. படுக்கும்‌ ஒழுங்கிலும்‌ 
கொஞ்சம்‌ கவனம்‌ செலுத்தப்பட்டது. ஆனால்‌ இந்த மாதிரி 
பாதுகாப்பும்‌ ஓர்‌ அழுக்கு 'மனத்தினிடம்‌ பயனற்றுப்‌ போகும்‌. 
அப்பிள்‌ களின்‌, பெண்களின்‌ கெளரவத்தை ஆண்டவனே காப்‌ 
பாற்றினான்‌ என்பதை நான்‌ இப்போது உணர்கிறேன்‌. இப்படிப்‌ 
பழகவிடுவதில்‌ கெட்ட பயன்‌ ஒன்றும்‌ விளையாது என்ற ஈம்‌ 
பிக்கையில்‌ சான்‌ அப்பரீட்சை செய்தேன்‌. என்மேல்‌ வைத்தி 
ருந்த அளவற்ற நம்பிக்கையால்‌ அவர்கள்‌ தாய்‌ தந்தையரும்‌ 
இதற்கு ! அனுமதித்தார்கள்‌. 

ஒரு நாள்‌ ஒரு வாலிபன்‌ இரு பெண்களை தவறான 
முறையில்‌ கேலி செய்தது, அப்பெண்கள்‌ மூலமோ -அல்லது 
வேறு குழந்தைகள்‌ முலமோ எனக்குத்‌ தெரியவந்தது. அச்செய்தி 
என்னை நடுங்கச்‌ செய்தது. நான்‌ விசாரித்ததில்‌ அது உண்மை 
என்று உணர்ந்தேன்‌. அவ்வாலிபனைக்‌ கூப்பிட்டுக்‌ கண்டித்தேன்‌, 
ஆனால்‌, அது போதாதல்லவா ? இங்ஙனம்‌ எந்தப்‌ பெண்ணையும்‌ 
எவரும்‌ தவறான கண்களுடன்‌ பார்க்காதிருப்பதற்கு எச்சரிக்‌ 
கையாகவும்‌, பெண்களுக்குத்‌ தங்களுடைய பரிசுத்தத்தை எவ 
ரும்‌ எதிர்க்கமுடியாது என்ற தைரியம்‌ வருவதற்கு அறிகுறியா 
கவும்‌ அப்பெண்கள்‌. மேனியில்‌ ஏதாவது சின்னங்கள்‌ இருக்க 
வேண்டுமென்று விரும்பினேன்‌. ஸ்ரீராமனிட.மிருந்து பல ஆயிரம்‌ 


டால்ஸ்டாய்‌ பண்ணை-8 8923 


மைல்களுக்கு அப்பால்‌ பிரிந்து இருந்த சீதையை, அவள்‌ தாய்‌ 
மையின்‌ காரணத்தால்‌ காம,குரோதம்‌ மலிந்த ராவணன்‌ தொடக்‌ 
கூட முடியவில்லையல்லவா ? இந்தப்‌ பெண்களுக்கு ஒரு பாது 
காப்பாக இருக்கவும்‌, அதே சமயத்தில்‌ பாபியின்‌ கண்கள்‌ சுத்‌ 
தப்படவும்‌, என்ன விதமான குறியை அவர்கள்‌ பூண்டுகொள்ள 
வேண்டும்‌? இப்பிரச்னையைப்‌ பற்றி இரவு முழுதும்‌ கான்‌ 
உறக்கமின்றிச்‌ சிந்தித்துக்கொண்டு இருந்தேன்‌. காலையில்‌ 
எழுந்ததும்‌, அப்பெண்களின்‌ அழகான நீண்ட முடியை நான்‌ 
வெட்டிவிட அனுமதிக்கும்படி மெதுவாகக்‌ . கேட்டுக்கொண்‌ 
டேன்‌. பண்ணையில்‌ நாங்களே ஒருவருக்கொருவர்‌ முடிவெட்டிக்‌ 
கொண்டு க்ஷ்வரமும்‌ செய்துகொள்வது உண்டு. ஆதலால்‌ 
எங்களிடம்‌ முடிவெட்டும்‌ கருவியும்‌ கத்தரிக்கோலும்‌ இருந்தன. 
முதலில்‌ அப்பெண்கள்‌ நான்‌ சொன்னதற்கு இசையவில்லை. 
முன்னமேயே பண்ணையில்‌ இருந்த முதிய பெண்களுக்கு 
இதைப்பற்றிச்‌ சொல்லி யிருந்தேன்‌. அவர்களுக்கு என்‌ 
கருத்துத்‌ தெரியும்‌. ஆயினும்‌ முதலில்‌ முடிவெட்டுதலை அவர்க 
ளால்‌ நினைத்துப்‌ பார்க்கக்கூட முடியவில்லை. கடைசியில்‌ என்‌ 
சொல்லை ஆதரித்தார்கள்‌. :அச்சிறுமிகள்‌ இருவரும்‌ பெருக்‌ 
தன்மையுள்ளவர்கள்‌. பாவம்‌, ஒருத்தி இப்போது இல்லை; 
அவள்‌ மிகவும்‌ புத்திக்‌ கூர்மையுள்ளவள்‌. மற்றவள்‌ இப்போது 
குடித்தனம்‌ நடத்தி வருகிறாள்‌. அவர்கள்‌ இசைந்ததும்‌, இக்‌ 
கட்டுரையை எழுதும்‌ இந்தக்‌ கைகளே அவர்கள்‌ தலைமயிரை 
வெட்ட ஆரம்பித்தன. பிறகு என்‌ செய்கையின்‌ கருத்தை 
வகுப்பில்‌ விளக்கிக்‌ காட்டினேன்‌. அதன்‌ மூலம்‌ பெரிய 
பயன்‌ விளைந்தது. அதற்குப்‌ பிறகு தவறான கேலி வார்த்தை 
எதுவும்‌ என்‌ காதில்‌ விழவில்லை. மயிர்‌ வெட்டப்பட்ட அப்‌ 
பெண்களுக்கும்‌ ஈஷ்டம்‌ ஒன்றும்‌ இல்லை. அவர்களுக்கு 
இதன்‌ மூலம்‌ எவ்வளவு லாபம்‌ என்பதை யாரே அறிவார்‌? 
அந்த வாலிபர்கள்‌ இந்தச்‌ சம்பவத்தை இன்னும்‌ மனத்தில்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌ என்றும்‌, தம்‌ கண்களைப்‌ பாபம்‌ செய்வதி 
னின்றும்‌ காப்பாற்றிக்கொள்ளுகிறார்கள்‌ என்றும்‌ நம்புகிறேன்‌. 

- இப்பரிசோதனைகளைப்‌ பற்றி நான்‌ எழுதுவது, மற்றவர்கள்‌ 
பின்பற்றுவதற்காக அல்ல. அப்படிப்‌ பின்பற்றிவிடும்‌ ஆசிரி 
யர்கள்‌ மிகுந்த ஆபத்துக்குள்ளாவார்கள்‌. எவ்வளவு தூரம்‌ 
ஒருவன்‌ இவ்விஷயங்களில்‌ செல்ல முடியும்‌ என்பதையும்‌, 
சத்தியாக்கிரகத்தின்‌ தூய்மையையும்‌ காட்டுவதற்காகவே இதை 
நான்‌ எழுதுகிறேன்‌. இத்தூய்மையே வெற்றிக்கு நிச்சயமான 
உத்தரவாதம்‌. இவ்விதமாகப்‌ பரிசோதனைகளை ஆரம்பிக்கு 


824 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


முன்‌ ஓர்‌ ஆசிரியர்‌, அக்தல்‌ குழந்தைக்குத்‌ தாயும்‌ தந்தையு 
மாய்‌ இருந்து, எந்த விதமான விலைவுகளுக்கும்‌ தயாராகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. மிகக்‌ கடுமையான தவந்தான்‌, இங்ஙனம்‌ 
செய்ய அவரைத்‌ தகுதியுள்ளவராக்கும்‌. 


நான்‌ செய்த இந்தக்‌ காரியம்‌ பண்ணையின்‌ வாழ்க்கை 
முழுவதையும்‌ பாதிக்காமல்‌ இல்லை. எங்கள்‌ செலவுகளை 
எவ்வளவு குறைக்கமுடியுமோ அவ்வளவு குறைப்பது எனத்‌ 
தீர்மானித்திருந்தபடியால்‌ எங்கள்‌ உடைகளையும்‌ மாற்றிக்‌ 
கொண்டோம்‌. நகரங்களில்‌ சத்தியாக்கிரகிகள்‌ உட்பட இந்‌ 
தியர்கள்‌ அனைவரும்‌ ஐரோப்பிய உடை அணிவார்கள்‌. பண்‌ 
ணையில்‌ இருக்கும்போது இவ்வளவு உடை அவசியமாய்‌ இருக்க 
வில்லை. நாங்கள்‌ எல்லோரும்‌ கூலியாட்கள்‌ ஆகி விட்டோம்‌. 
ஆகவே, கூலி வேலை செய்வோரின்‌ உடையையே அணிய 
லானோம்‌. ஆனால்‌ ஐரோப்பிய முறையில்‌, அதாவது காற்‌ 
சட்டையும்‌ சர்ட்டும்‌ அணிந்துகொண்டோம்‌. இவை சிறையில்‌ . 
உள்ளவர்களுக்குக்‌ கொடுத்திருந்த உடையைப்‌ பார்‌ த்‌ துத்‌. 
தைக்கப்பட்டு இருந்தன. முரடான நீலத்துணியிலிருந்து மலி 
வான இந்த உடைகள்‌ தைக்கப்பட்டன. பண்ணையிலிருந்த 
பெண்களுக்குத்‌ தையல்‌ வேலை நன்றாகத்‌ தெரியும்‌. அவர்கள்‌ 
தையல்‌ வேலைப்‌ பொறுப்பு முழுவதை யும்‌ ஏற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. 


சாதாரணமாக எங்கள்‌ உணவு சாதம்‌, பருப்பு, வியஞ்‌ 
சனம்‌, ரொட்டி, எப்போதாவது தரப்படும்‌ குழம்பு ஆகியவற்‌. 
றைக்‌ கொண்டிருந்தது. சிறையில்‌ கைதிகளுக்குக்‌ கொடுப்‌ 
பதுபோல்‌ இவை ஒரே பாத்திரத்தில்‌ பரிமாறப்பட்டன. பண்‌ 
ணையிலேயே நாங்களே மரத்தினால்‌ கரண்டிகள்‌ செய்து 
கொண்டோம்‌. ஒரு நாளுக்கு மூன்று வேளை உணவு. காலையில்‌ 
ஆறு மணிக்கு ரொட்டியும்‌ கோதுமைக்‌ காப்பி யும்‌, பகல்‌ 


1. தேயிலை, காப்பி, கொக்கோவுக்குப்‌ பதிலாக அருந்தக்கூடிய ஒரு சத்துள்ள 
தீங்கற்ற பானம்‌ இது. பின்வரும்‌ முறைப்படி இதைத்‌ தயாரிக்கும்போது, அதிகமாகக்‌. 
காப்பி அருந்தும்‌ ரசிகர்கள்கூட இதற்கும்‌ அசல்‌ காப்பிக்குமுள்ள வித்தியாசத்தைக்‌ 
காணத்‌ தவறி யிருக்கிறார்கள்‌. நன்றாகச்‌ சுத்தம்‌ செய்யப்பட்ட முழுக்‌ கோதுமையைச்‌ 
சிவந்து கருகும்வரை வறுக்க வேண்டும்‌. பிறகு அதைப்‌ பொடியாக்கவேண்டும்‌. 
ஒரு கோப்பையில்‌ ஒரு கரண்டிப்பொடியை விட்டுக்‌ கொதிக்கும்‌ நீரை ஊற்ற. 
வேண்டும்‌. வேண்டுமானால்‌ அடுப்பின்மீது ஒரு நிமிடம்‌ வைத்துப்‌ பாலும்‌ சர்க்கரை 
யும்‌ ருசிக்கு ஏற்றவாறு சேர்த்துப்‌ பரிமாறலாம்‌. பாலும்‌ சர்க்கரையும்‌ இல்லா 
மலும்‌ பருகலாம்‌. (சுகாதாரத்தைப்பற்றி ஆசிரியரின்‌ குஜராத்திப்‌ புத்தகத்தின்‌ 5-ஆம்‌. 
அத்தியாயத்திலிருந்தும்‌ அறிக--*இந்தியன்‌ ஒப்பினியன்‌* (20-10 86 March, 1913.} 


டால்ஸ்டாய்‌ 'பண்ணை-3 825 


பதிஜெரு மணிக்குச்‌ சாதம்‌, பருப்பு, வியஞ்சனங்கள்‌ ; 
மாலை ஐந்தரை மணிக்குக்‌ கோதுமை அடையும்‌ பாலும்‌ அல்லது 
ரொட்டியும்‌ கோதுமைக்‌ காப்பியும்‌ பரிமாறப்பட்டன. மாலை 
உணவுக்குப்‌ பின்‌ ஏழு அல்லது ஏழரை மணிக்குப்‌ பிரார்த்தனை. 
பிரார்த்தனையின்போது பஜனைப்‌ பாடல்கள்‌ பாடப்பட்டன. 
ராமாயணத்திலிருந்தும்‌, இஸ்லாம்‌ பற்றிய புத்‌ தகங்களிலிருந்தும்‌ 
சில சமயங்களில்‌ வாசகங்கள்‌ படிக்கப்பட்டன. ஆங்கிலம்‌, 
ஹிந்தி, குஜராத்தி மொழிகளில்‌ பஜனை ஈடத்தப்பட்டது. சில 
சமயங்களில்‌ ஒவ்வொரு மொழியிலிருந்தும்‌ ஒரு பஜனைப்‌ 
பாடலும்‌ வேறு சில வேளைகளில்‌ ஒரே பஜனைப்‌ பாடலும்‌ 
இருந்தன. எல்லோரும்‌ ஒன்பது மணிக்கு உறங்கச்‌ செல்வோம்‌. 


பண்ணையில்‌ பலர்‌ ஏ்காதசி விரதத்தை அனுஷ்டித்தார்கள்‌. 
ஸ்ரீ பி.கே. கொத்தவால்‌ என்பவர்‌ உபவாசம்‌ மேற்‌ 
கொள்வதில்‌ அதிக அனுபவம்‌ உள்ளவர்‌. அவருடன்‌ 
சிலர்‌ சதுர்மாா விரதத்தையும்‌ அனுஷ்டித்தார்கள்‌. 
அதே சமயத்தில்‌ ரம்ஜானும்‌ வந்தது. எங்களுடன்‌ சில முஸ்லிம்‌ 
வாலிபர்களும்‌ இருந்தார்கள்‌. அவர்களையும்‌ உபவாசங்களை 
அனுஷ்டிக்கத்‌ தூண்ட வேண்டுமென்று தோன்றிற்று. அவர்கள்‌ 
மாலையிலும்‌ அதிகாலையிலும்‌ உணவருந்த ஏற்பாடு செய்யப்‌ 
பட்டது. மாமிசம்‌ கிடையாது. அதை எவரும்‌ கேட்கவுமில்லை. 
அவர்களுக்காக வே எங்களில்‌ சிலரும்‌ தினம்‌. மாலையில்‌ 
ஒரு நேரம்‌ மாத்திரம்‌ உண்டு, உபவாசம்‌ இருந்து வந்தோம்‌. 
சாதாரணமாகச்‌ சூரியன்‌ அத்தமிக்குமுன்‌ எங்கள்‌ மாலை 
உணவு முடிந்துவிடும்‌. எனவே, முஸ்லிம்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
உணவை ஆரம்பிக்கும்பொழுது மற்றவர்கள்‌ முடித்துவிடுவார்கள்‌ 
இந்த முஸ்லிம்‌ பிள்ளைகள்‌ பட்டினியில்‌ இருந்த போதிலும்‌ 
வேறு எவர்க்கும்‌ எந்தவிதமான தொந்தரவும்‌ கொடுக்காமல்‌ மிக 
மரியாதையாக நடந்துகொண்டார்கள்‌. முஸ்லிமல்லாத மற்றவ 
ரும்கூட அவர்களுடன்‌ பட்டினியிருந்தது ஒரு நல்ல உணர்ச்சியை 
உண்டாக்கிற்று. மதத்தின்‌ காரணமாக இந்துப்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
முஸ்லிம்‌ பிள்ளைகளுக்கும்‌ இடையே ஒரு சண்டையோ, 
மனத்தாங்கலோ இருந்ததாக எனக்கு ஞாபகம்‌ இல்லை. 
அதற்கு மாறாக அவர்கள்‌ தம்‌ மதத்தில்‌ பற்றுடையவராக 
இருந்தபோதிலும்‌ மற்றவர்களை மிக்க மரியாதையுடன்‌ ஈடத்தி 
அவரவர்‌ மதாசாரங்களைப்‌ பின்பற்றுவதில்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உதவியும்‌ செய்து கொண்டார்கள்‌. 

நாங்கள்‌ ஈகரத்திலிருந்து வெகு தூரத்தில்‌ இருக்தபோதி 
லும்‌ நோய்களை எதிர்ப்பதற்குள்ள சாதாரண சிகிச்சை முறைகள்‌ 


826 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கூடக்‌ கையில்‌ வைத்திருக்கவில்லை. அக்காலத்தில்‌ பிள்&ை 
களின்‌ கபடமற்ற தன்மையில்‌ எனக்கு எவ்வளவு ஈம்பிக்கை 
இருந்ததோ அவ்வளவு நம்பிக்கை இயற்கை வைத்தியத்திலும்‌ 
இருந்தது. நாங்கள்‌ மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து: 
வந்தபடியால்‌ எங்களுக்கு நோய்களே வரமுடியாது என்று 
நினைத்தேன்‌. அப்படி வந்தாலும்‌ அதைப்‌ போக்கிக்கொள்ள 
முடியும்‌ என்ற நம்பிக்கையும்‌ எனக்கு இருந்தது. நான்‌ சுகா 
தாரத்தைப்பற்றி எழுதியிருக்கும்‌ நூல்‌, எனக்கு அந்நாள்‌ 
இருந்த நம்பிக்கையையும்‌ ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களையும்‌ அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டதாகும்‌. எனக்கு கோயே வராது என்று 
கர்வத்துடன்‌ நான்‌ இருந்தேன்‌. எல்லா விதமான நோய்களையும்‌. 
மண்‌, தண்ணீர்‌ சிகிச்சையினாலும்‌, உபவாசம்‌ அல்லது உணவு 
மாறுதலாலும்‌ தீர்க்கமுடியும்‌ என்று நான்‌ நினைத்தேன்‌. 
பண்ணையில்‌ நேர்ந்த எந்த நோய்க்கும்‌ நாங்கள்‌ டாக்டரைக்‌ 
கூப்பிடவுமில்லை. வட இந்தியாவிலிருந்து வந்த எழுபது வய 
துள்ள வயோதிகர்‌ ஒருவர்‌, இருமல்‌ ஈளையினால்‌ கஷ்டம்‌ 
பட்டுக்கொண்டு இருந்தார்‌. அவரை, உணவு மாற்றத்தாலும்‌ 
தண்ணீர்ச்‌ சிகிச்சையினாலுமே நான்‌ குணப்படுத்தினேன்‌. ஆனால்‌ 
இப்போது எனக்கு அந்தத்‌ தைரியம்‌ இல்லை. இரண்டு கடுமை. 
யான நோய்கள்‌ எனக்குக்‌ கண்டதிலிருந்து இந்தவிதமான 
பரிசோதனைகள்‌ செய்ய எனக்கு யாதோர்‌ உரிமையும்‌ இல்லை 
என நினைக்கிறேன்‌. 


நாங்கள்‌ பண்ணையில்‌ இருந்துகொண்டிருக்கும்பொழுது 
கோகலே அவர்கள்‌ தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தார்கள்‌. அவர்‌ 
களுடைய பிரயாணத்தைப்பற்றி வோர்‌ அத்தியாயத்தில்‌ 
விவரிக்க இருக்கிறேன்‌. ஆனால்‌ இங்கே சந்தோஷமும்‌: 
கசப்பும்‌ கலந்ததான ஒரு நினைவை மாத்திரம்‌ எழுதுகிறேன்‌. 
பண்ணையில்‌ எங்கள்‌ வாழ்க்கையைப்‌ பற்றி வாசகர்களுக்கு 
இப்போது ஓரளவு தெரிந்திருக்கும்‌. பண்ணையில்‌ கட்டில்களே 
இல்லை. அதனால்‌ ஸ்ரீ கோகலே அவர்களுக்காக ஒரு 
கட்டிலைக்‌ கடன்‌ வாங்கி வந்தோம்‌. அவர்‌ தனியாகச்‌ செளகரி' 
யம்போல்‌ இருக்க ஓர்‌ இடங்கூட இல்லை. உட்காரு 
வதற்கு எங்கள்‌ பள்ளியிலிருந்த பெஞ்சுகளைத்‌ தவிர வேறு 
ஆசனங்களும்‌ இல்லை. வசதிகள்‌ குறைவாக இருந்தும்‌, 
அவருக்கு உடல்‌ நலக்குறைவு இருந்தும்‌, அவரைப்‌ பண்ணைக்கு 
அழைக்கவேண்டுமென்ற ஆசையை விட முடியவில்லை. அவர்‌ 
தான்‌ பண்ணைக்கு வராமல்‌ எப்படிப்‌ போவார்‌? அவர்‌ ஓர்‌ 
இரவுக்கு இந்த அசெளகரியங்களைச்‌ சகித்துக்கொள்ள 


டால்ஸ்டாய்‌ பண்ணை-3 82 


முடியும்‌ என்றும்‌, ஸ்டேஷனிலிருந்து பண்ணைக்கு உள்ள 
ஒன்றரை மைல்‌ தூரம்‌ ஈடக்கமுடியும்‌ என்றும்‌ நான்‌ 
மடத்தனமாய்‌ நினைத்தேன்‌. ' அவருடைய எளிமையான 
தன்மையாலும்‌, என்மேல்‌ வைத்திருந்த நிறைந்த நம்பிக்கை 
யாலும்‌, நான்‌ இந்தச்‌ சிரமங்களை முன்னமேயே சொல்லி 
யிருந்தபோதிலும்‌ அவற்றைப்பற்றிச்‌ சற்றும்‌ யோசிக்‌ 
காமல்‌, அவர்‌ வர ஒப்புக்கொண்டார்‌. ஆனால்‌ விதி குறுக்‌ 
கிட்டது ; அன்று ஒரே மழை. நான்‌ திடீரென்று வேறு எந்த ஏற்‌ 
பாடும்‌ செய்ய முடியவில்லை. என்‌ அறிவற்ற அன்பால்‌ நான்‌ அவ 
ருக்கு அன்று கொடுத்த கஷ்டத்தை என்றும்‌ மறக்க முடியாது. 
கஷ்டத்தைத்‌ தாங்க முடியாமல்‌ அவருக்குக்‌ குளிர்‌ வந்து 
விட்டது. அவரைச்‌ சமையல்‌ அறைக்கும்‌, சாப்பாட்டுக்கூடத்‌ 
திற்கும்‌ அழைத்துச்‌ செல்ல முடியவில்லை: ஸ்ரீ கால்லென்‌ 
பாக்கின்‌ அறையில்‌ அவர்‌ தங்க ஏற்பாடு செய்திருந்தோம்‌. 
உணவை அவருடைய அறைக்குக்‌ கொண்டு வருமுன்‌ ஆறி 
வீடும்‌. நான்‌ அவருக்கென்று தனியாக ஒரு ரசம்‌ தயாரி 
த்து இருந்தேன்‌. கொத்தவால்‌, அவருக்கெனத்‌ தனியாக ரொட்டி 
செய்திருந்தார்‌. ஆனால்‌ இவற்றைச்‌ சுடச்சுட அவருக்கு 
எடுத்துச்‌ செல்ல முடியவில்லை. எங்களால்‌ இயன்ற 
அளவு சமாளித்துக்‌ கொண்டோம்‌. கோகலே ஒரு வார்த்‌ 
தைகூடச்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ அவருடைய முகத்தி 
லிருந்து நான்‌ எத்தகைய தவறு செய்தேன்‌ என்பதை 
உணர்ந்து கொண்டேன்‌. நாங்கள்‌ அனைவரும்‌ தரையில்‌ 
படுத்துக்கொள்ளும்‌ விஷயம்‌ தெரிந்ததும்‌ அவர்‌, தமக்காக 
வைத்திருந்த கட்டிலை அப்புறப்படுத்திவீட்டு தம்முடைய 
படுக்கையையும்‌ தரையின்‌ மேல்‌ விரித்துக்கொண்டார்‌. இரவு 
முழுதும்‌ எனக்கு வருத்தமாக இருந்தது. கோகலே தம்‌ 
வாழ்க்கையில்‌ ஒரு விதியை அனுசரித்து வந்தார்‌. அது 
எனக்குத்‌ தவறெனப்‌ பட்டது. அதாவது வேலைக்காரரைத்‌ 
தவிர வேறு எவரையும்‌ தமக்குப்‌ பணிவிடை செய்ய அவர்‌ 
விடுவதில்லை. இந்தப்‌ பிரயாணத்தின்போது அவருடைய 
வேலைக்காரன்‌ உடன்‌ வரவில்லை. அவருடைய கால்களை 
வருடுவதற்கு எங்களை அனுமதிக்க வேண்டுமென்று நானும்‌ 
ஸ்ரீ கால்லென்பாக்கும்‌ மிகவும்‌ வருந்திக்‌ கேட்டுக்கொண்டோம்‌. 
அவர்‌ எங்களைத்‌ தொடவும்‌ விடவில்லை. பாதி வேடிக்கையாகவும்‌ 
பாதி கோபமாகவும்‌ அவர்‌ சொன்னார்‌: “நீங்கள்‌ மாத்‌ 
திரம்‌ கஷ்டப்படப்‌ பிறந்திருப்பதாகவும்‌ , என்னைப்‌ போன்ற 
வர்கள்‌ உங்களைப்‌ போன்றவர்களால்‌ செல்லம்‌ கொடுத்துக்‌ 


928 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கெட்டுப்‌. போகப்‌ பிறந்திருப்பதாகவும்‌ நீங்கள்‌ நினைப்பதாகத்‌ 
தெரிகிறது... உங்கள்‌ விடாப்பிடிக்கு நீங்கள்‌ இன்று தண்டஜ்‌ 
'அனுபவித்தே ஆகவேண்டும்‌. .நீங்கள்‌ என்னைத்‌ தொடவும்‌ 
விடமாட்டேன்‌. நீங்கள்‌ மாத்திரம்‌ வெளியே போய்‌ மலஜலம்‌ 
கழிக்கவேண்டும்‌. எனக்கோ என்றால்‌ ஒரு *கம்மோடு". 
(மலங்கழிக்கும்‌ கலயம்‌). வைக்கிறீர்கள்‌. அதை நான்‌ உப 
யோகப்படுத்துவேனா ? நான்‌ எத்தனைக்‌ கஷ்டம்‌ அனுபவிக்க 
நேரிடினும்‌ உங்கள்‌ கர்வத்தை அடக்குவேன்‌ ”-—இவ்வார்த்‌ 
தைகள்‌ இடிபோல்‌ விழுந்து என்னையும்‌ ஸ்ரீ கால்லென்பாக்கை 
யும்‌ வருத்தின. ஸ்ரீ கோகலே முகத்தில்‌ மட்டும்‌ புன்சிரிப்பு 
உலவியது. அது ஒன்றுதான்‌ எங்களுக்கு ஆறுதல்‌ அளித்தது. 
அர்ஜுனன்‌ ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய உண்மை! மகத்து 
வத்தை அறியாது தவறு தலாலேனும்‌ அன்பின்‌ பெருக்காலேனும்‌! 
பல சமயங்கள்‌ வருத்தப்படுத்தினன்‌. ஆனால்‌, ஸ்ரீ கிருஷ்ணர்‌ 
இந்த நிகழ்ச்சிகளை மனத்தில்‌ வைத்ததில்லை. ஸ்ரீ கோகலேயும்‌ 
எங்கள்‌ சேவையை ஏற்றுக்கொள்ளாவீடினும்‌ நாங்கள்‌ சேவை 
செய்ய முன்‌ வந்ததை மனத்தில்‌ வைத்திருந்தார்‌. மொம்பா 
சாவிலிருந்து அவர்‌ எழுதிய அன்பு நிறைந்த கடிதம்‌ என்‌ 
இதயத்தில்‌ இன்றும்‌ பதிந்து இருக்கின்றது. எல்லாக்‌ கஷ்டங்‌ 
னையும்‌ இன்முகத்துடன்‌ பொறுத்துக்கொண்டார்‌. ஆனால்‌ 
அவர்‌ கடைசி வரையில்‌ எங்களால்‌ செய்யக்கூடிய தான 
சேவையை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. எங்கள்‌ கையிலி 
ருந்து உணவு முதலியவைகளைப்‌ பெறுவதை மட்டும்‌ அவரால்‌ 
கடுக்க முடியவில்லை ; “தடுக்கவும்‌ வழியில்லை, 


மறு நாள்‌ காலை அவர்‌ எங்களுக்கும்‌ ஓய்வு கொடுக்க 
வில்லை, தாமும்‌ ஓய்வு எடுத்துக்கொள்ளவில்லை. புத்தக வடிவில்‌ 
நாங்கள்‌ பிரசுரிக்க நினைத்திருந்த அவருடைய சொற்பொழி 
வுகளனை த்தையும்‌ , திருத்தினார்‌. அவர்‌ ஏதாவது எழுதவேண்டு 
மானால்‌ குறுக்கும்‌ நெடுக்கும்‌ ஈடந்துகொண்டே அவ்விஷயத்தைப்‌ 
பற்றிச்‌ சிந்திப்பது வழக்கம்‌. ஒரு சிறு கடிதம்‌ அவர்‌ எழுத 
வேண்டியிருந்தது. அதை முடித்து விடுவாரென்று 'நினை த்தேன்‌. 
அதைப்பற்றி நான்‌ அவரைக்‌ கேட்டபோது அவர்‌ உபதேசமாகச்‌ 
சொன்னார்‌ : “ என்னுடைய பழக்க வழக்கங்களைப்பற்றி உங்க 
ஞக்குத்‌ தெரியாது. கான்‌ ஒரு சிறு காரியத்தைக்கூட அவ 


1. பகவத்‌ கீதை பதினொன்றாம்‌ அத்தியாயம்‌ 41-வது பாடலைப்‌ பார்க்கவும்‌. 
அது வருமாறு: -: இப்படிப்பட்ட நின்‌ . பெருமையை அறியாமல்‌, நின்னைத்‌ தோழ 
னென்று கருதித்‌ துடிப்புற்று ஏ கண்ணா, ஏ யாதவா, ஏ தோழா ' என்று தவறுத 
லாலேனும்‌ அன்பாலேனும்‌ நான்‌ சொல்லி இருப்பதைப்‌ பொறுக்கும்படி வேண்டு 
கிறேன்‌,” 


டால்ஸ்டர்ய்‌ பண்ணை-$ 929 


சரப்பட்டுச்‌ செய்ததில்லை. முதலில்‌ அவ்விஷயத்தின்‌ அடிப்‌ 
படைக்‌ கருத்தைப்பற்றி யோசிப்பேன்‌. அதை எந்த ரீதியாக 
எழுதுவது என்பதை ஆலோசித்த பிறகுதான்‌ எழுதத்‌ தொடங்‌ 
குவேன்‌. நான்‌ செய்கிறபடி எல்லோரும்‌ செய்தால்‌ எவ்‌ 
வளவு பெரும்‌ நேரம்‌ மிச்சமாகும்‌ | அப்பொழுது அரை குறை 
யோசனைகளிலிருந்து பிறந்த கருத்துக்கள்‌ பலவற்றிலிருந்து 
தேசம்‌ தப்பிப்‌ பிழைக்கும்‌. ” 


ஸ்ரீ கோகலே விஜயத்தைக்குறித்து வர்ணனையிராத, டால்ஸ்‌ 
டாயின்‌ பண்ணையைப்ப ற்றிய. நினைவுகள்‌ ' பூர்த்தியானவை 
என்று எப்படிச்‌ சொல்ல முடியாதோ அப்படியே ஸ்ரீ கால்லென்‌ 
பாக்‌ அவர்களுடைய குணம்‌, நடத்தை முதலியவற்றைப்பற்றியும்‌ 
எழுதாமல்‌ விட்டாலும்‌ அவை குறையாகவே நிற்கும்‌. அவர்‌ 
எங்ஙனம்‌ எங்களில்‌ ஒருவராகவே வாழ்ந்து வந்தார்‌ என்ப 
தைப்‌ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும்‌. ஸ்ரீ கோகலே 
சாதாரண விஷயங்களில்‌ கவர்ச்சி கொள்ளாதவர்‌. ஸ்ரீ கால்‌ 
லென்பாக்கின்‌ வாழ்க்கையில்‌ ஏற்பட்டிருந்த புரட்சிகரமான 
மாறுதல்களைப்‌ பார்த்து அவர்கூட வியப்புற்றார்‌. கால்லென்பாக்‌ 
செல்வத்தில்‌ பிறந்து, கஷ்டம்‌ என்புதையே அறியாமல்‌ 
வளர்ந்தவர்‌. உண்மையில்‌ வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க 
வேண்டுமென்பதே அவருடைய வேதமாக இருந்தது. வாழ்க்கை 
யில்‌ பெறக்கூடிய இன்பங்கள்‌ யாவற்றையும்‌ அனுபவிப்பை தயே 
தமது தர்மமாகக்‌ கொண்டிருந்தவர்‌. உண்மையில்‌ அந்த 
இன்பங்களை யெல்லாம்‌ அனுபவித்தார்‌. செல்வத்தால்‌ அடை 
யக்கூடிய அனைத்தையும்‌ அவர்‌ பெறுவதற்குத்‌ 'தயங்கிய 
தில்லை. : 

இத்தகைய '. ஒருவர்‌ டால்ஸ்டாய்‌ பண்ணையிலிருந்து, 
இந்தியர்களோடு தாமும்‌ ஒருவராய்ப்‌. பழகி வாழ்ந்து வந்தது 
சாமானியமான விஷயமல்ல. இது இந்தியர்களுக்கு ஒரு மகிழ்ச்‌ 
சியைத்‌ தந்த அதிசயம்‌. ஐரோப்பியர்களில்‌ சிலர்‌ அவரைப்‌ 
பைத்தியக்காரன்‌ அல்லது முட்டாள்‌ என்று நினைத்தார்கள்‌. மற்‌ 
றவர்‌ அவரது தியாக உணர்ச்சியைப்‌ போற்றினார்கள்‌. கால்லென்‌ 
பாக்‌ தம்‌ தியாகத்தைக்‌ கஷ்டமாகவே கருதவில்லை. அவர்‌, முன்பு 
அனுபவித்திருக்த .இன்பங்களுக்கு மேலாகப்‌ பண்ணை வாழ்க்கை 
யில்‌ சந்தோஷம்‌ பெற்றார்‌. எளிமையான பண்ணை வாழ்க்கை 
யின்‌ இன்பத்தைப்பற்றி அவர்‌ மற்றவர்களுக்கு விவரிக்கும்‌ 
போது ஆனந்தத்தால்‌ பரவசமாகிவீடுவார்‌. கேட்பவர்களுக்குக்‌ 
கூடத்‌ தாங்களும்‌ அப்படி இருக்க வேண்டுமென்று தோன்றும்‌. 
இளையோர்‌, முதியோர்‌ எல்லோரிடமும்‌ அவர்‌ மிக்க அன்புடன்‌ 


830 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கலந்து பழகினர்‌. கொஞ்ச நேரம்‌ அவரை விட்டுப்‌ பிரிந்திருட்‌ 
பதும்‌ அவர்களுக்குக்‌ கஷ்டமாக இருக்கும்‌. கனி தீரும்‌ 
மரங்களைப்‌ பயிர்‌ செய்வதில்‌ அவருக்கு அதிகப்‌ பிரியம்‌, 
ஆதலால்‌ தோட்ட வேலையைத்‌ தம்‌ உல்லாசப்‌ பொழுது 
போக்காக ஏற்றுக்கொண்டார்‌. தினமும்‌ காலையில்‌ பழ மரம்‌ 
களைப்‌ பேணுவதில்‌ குழந்தைகளையும்‌ பெரியோர்களையும்‌ 
ஈடுபடும்படி செய்வார்‌. அவர்களை நன்றாக வேலை செய்யப்‌ 
பழக்குவார்‌. அவருடைய இனிமையான குணமும்‌, சிரித்த: 
முகமும்‌ எல்லோரையும்‌ அவருடன்‌ வேலை செய்ய: 
ஆசைப்படும்படிச்‌ செய்தன. காலை இரண்டு மணிக்கு, 
ஜொஹன்னஸ்பர்க்கிற்கு ஏதாவது ஓரு கோஷ்டி செல்லுமே. 
யானால்‌ ஸ்ரீ கால்லென்பாக்கும்‌ எப்போதும்‌ இவர்களில்‌ ஒருவ: 
ராக இருப்பார்‌. 

ஸ்ரீ கால்லென்பாக்‌ அவர்களும்‌, நானும்‌ அகிம்சை, அன்பு, 
சத்தியம்‌, சமய தத்துவங்கள்‌ போன்ற அடிப்படையான 
உண்மைகளைப்பற்றி அடிக்கடி சர்ச்சை செய்வது உண்டு. பாம்‌ 
பையும்‌ அது போன்ற ஐந்துக்களை கொல்வது பாவம்‌ என்று: 
நான்‌ சொன்னபோது மற்ற ஐரோப்பிய ஈண்பர்களைப்போலவே 
அவரும்‌ திடுக்கிட்டார்‌. ஆனால்‌, கடைசியில்‌ அதன்‌ தத்துவ: 
உண்மையை ஒப்புக்கொண்டார்‌. எங்கள்‌ பழக்கத்தின்‌ 
தொடக்கத்திலிருந்தே தம்‌ அறிவுக்குச்‌ சரியென்று பட்டதை 
வாழ்க்கையில்‌ பின்பற்றுவது தம்‌ கடமையென உணர்ந்திருற்‌. 
தார்‌. எனவே, தம்முடைய வாழ்க்கையில்‌ மகத்தான மாறு: 
தல்களை அவர்‌ எவ்விதத்‌ தயக்கமுமின்றி செய்துக்கொள்ள 
முடிந்தது. பாம்பு அல்லது அவை போன்ற மற்ற ஜந்துக்களைக்‌ 
கொல்வது தவறென்றால்‌ அவற்றின்‌ நட்பை காம்‌ உண்டாக்கிக்‌. 
கொள்ளவேண்டுமென்று அவர்‌ நினைத்தார்‌. அதனால்‌ பாம்பின்‌ 
இனங்களைப்பற்றிய பாகுபாடுகளைத்‌ தெரிவிக்கக்‌ கூடிய 
புத்தகங்களைச்‌ சேகரித்தார்‌. எல்லாப்‌ பாம்புகளும்‌ விஷ. 
முடையன அல்லவென்பதையும்‌, சில இனங்கள்‌ பயிர்க. 
ளுக்குப்‌ பாதுகாப்பாக இருந்தன என்பைதயும்‌, அவர்‌ 
அவற்றைக்கொண்டு தெரிந்துகொண்டார்‌. பல விதப்‌ பாம்புகளை 
அடையாளம்‌ தெரிந்துகொள்ள எங்களுக்கும்‌ கற்றுக்‌ 
கொடுத்தார்‌. கடைசியில்‌ பண்ணையில்‌ நடமாடிய ஒரு. 
"பெரிய நாகப்பாம்பைப்‌ பிடித்து வளர்த்து வந்தார்‌. அதற்‌: 
குத்‌ தம்‌ கையாலேயே தினமும்‌ உணவு கொடுப்பார்‌. நான்‌ 
அவரிடத்தில்‌ மெதுவாக வாதாடினேன்‌: “நீங்கள்‌ இந்தப்‌ 
பாம்பைச்‌ சிநேகப்பான்மையில்‌ வளர்த்து வந்தாலும்‌, உங்கள்‌ 
பிரியத்தில்‌ பயமும்‌ கலந்திருப்பதால்‌, உங்கள்‌ நட்பை அந்த: 


டால்ஸ்டாய்‌ பண்ணை-3 331 


நல்ல பாம்பு தெரிந்து கொள்ளாமலே போய்வீடக்கூடும்‌. அது 
மாத்திரம்‌ சுதந்திரமாக இருக்குமேயானால்‌, எனக்கும்‌ சரி 
உங்களுக்கும்‌ சரி, அதனுடன்‌ விளையாடத்‌ தைரியம்‌ வருமா ? 
அந்த மாதிரி ஒரு தைரியத்தைத்தானே நாம்‌ அடைய வேண்‌ 
டும்‌? ஆதலால்‌ நீங்கள்‌ இப்பாம்பை நட்பினால்‌ வளர்த்து வம்‌ 
தாலும்‌ இதை அடக்குவதில்‌ உண்மை அன்பு இருக்க முடி 
யாது, ஈம்முடைய நடத்தை, பாம்பு புரிந்துகொள்ளுகிற மாதிரி 
இருக்க வேண்டும்‌. விலங்குகள்‌, மற்ற இனங்கள்‌ தம்மிடம்‌. 
நேசத்துடன்‌ இருக்கின்றனவா அல்லது அச்சத்துடன்‌ இருக்‌ 
கின்றனவா என்பதை உடனே தெரிந்துகொள்வதை காம்‌ 
தினமும்‌ காண்கிறோம்‌. தவிரவும்‌, இந்த நல்ல பாம்பை விஷ 
முள்ளதல்லவென்று நினைக்கிறீர்கள்‌. ஆனால்‌ இதன்‌ பழக்க 
வழக்கங்களைத்‌ தெரிந்துகொள்வதற்காக நீங்கள்‌ இதை இப்‌ 
படிச்‌ சிறை செய்திருக்கிறீர்கள்‌. உண்மையான அன்பு செலுத்து 
வதாயிருந்தால்‌ இப்படிச்‌ சுயதிருப்திக்கு இடம்‌ தரக்கூடாது. ”' 
என்னுடைய . விவாதத்தின்‌ உண்மை, ஸ்ரீ கால்லென்பாக்‌ 
மனத்தில்‌ பட்டது. ஆனாலும்‌ உடனேயே அந்த நல்ல 
பாம்பை வீடுதலை செய்ய அவருக்கு மனம்‌ வரவில்லை. நான்‌ 
அவரை வற்புறுத்தவுமில்லை. எனக்கும்‌ அந்த நல்ல பாம்பின்‌ 
வாழ்க்கையில்‌ சிறிது அக்கறை பிறந்தது. குழந்தைகளுக்கோ 
வெனில்‌, நிரம்ப குதூகலம்‌ அதனிடத்தில்‌. அதை ஒருவரும்‌ 
தொந்தரவு செய்யாதபடி பார்த்துக்கொண்டோம்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ பாம்பு தப்பியோட வழி பார்த்துக்கொண்டிருந்தது. 
கூண்டின்‌ கதவு திறந்து இருந்ததோ அல்லது பாம்புதான்‌ 
அதைத்‌ திறந்ததோ தெரியாது. ஒரு நாள்‌ ஸ்ரீ கால்லென்பாக்‌ 
அந்த நண்பனைப்‌ பார்க்கச்‌ சென்றபோது கூண்டு காலியாக 
இருந்தது. அவருக்கும்‌ எனக்கும்‌ இதனால்‌ சந்தோஷம்‌. இந்தப்‌ 
பரிசோதனையின்‌ விளைவாகப்‌ பாம்புகளைப்பற்றி நாங்கள்‌ அடிக்கடி 
பேசிக்கொள்வோம்‌. ஆல்பிரக்ட்‌ என்ற ஏழை, வயோதிக 
ஜெர்மானியர்‌ ஒருவரை ஸ்ரீ கால்லென்பாக்‌ பண்ணைக்கு 
அழைத்து வந்தார்‌. அவருக்குக்‌ கூன்‌ அதிகமானதால்‌ தடி 
யின்றி. ஈடக்கமுடியாது. அந்த ஆல்பிரக்ட்‌ நிறையத்‌ தைரியம்‌ 
வாய்ந்தவர்‌. நன்கு கற்றறிந்தவராததால்‌ அவருக்கு ஆழ்ந்த 
கருத்துள்ள விஷயங்களில்‌ ஈடுபாடு உண்டு. ஓர்‌ இந்திய 
ராகவே கலந்து எங்களுடன்‌ பழகினர்‌. பாம்புகளுடன்‌ அச்சமின்றி 
விளையாட்வும்‌ ஆரம்பித்தார்‌. சிறு குட்டிப்‌ பாம்புகளைப்‌ பிடித்து 
வந்து தம்‌ உள்ளங்கையில்‌ வைத்துக்கொண்டு ஆட்டுவார்‌. 
நாங்கள்‌ மட்டும்‌ டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ நீடித்திரும்தால்‌ அவ 
ருடைய .வீனையாட்டுக்கள்‌ எவ்வளவு தூரம்‌ போயிருக்குமோ £ 


892 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இந்த ஆராய்ச்சியின்‌ முடிவினால்‌ பாம்புகளைப்பற்றி' நாங்கள்‌ 
முன்புபோல்‌ அவ்வளவு அதிகம்‌ -பயப்படுவதில்லை. அதனால்‌, 
பண்ணையிலிருந்த அனைவரும்‌ பாம்புக்குப்‌ பயப்ப்டவில்ஷ 
என்றோ அவற்றைக்‌ கொல்லத்‌ தடை இருந்தது என்றே 
நினைத்துவிடக்‌ கூடாது. ஒரு காரியம்‌ செய்யும்போது அதில்‌ 
பலாத்காரம்‌ அல்லது பாவம்‌ இருக்கிறது என்று ஈம்புவது 
ஒரு விஷயம்‌. அந்த நம்பிக்கையைக்‌ கடைப்பிடித்து நடப்‌ 
பது என்பது மற்றொரு விஷயம்‌. வாழ்க்கையை இழக்க 
விரும்பாதவன்‌ ஒருவன்‌, பாம்புகளைக்‌: கண்டு அஞ்சுவாளே 
யானால்‌, ஆபத்து நேரும்போது அவன்‌ அதைக்‌ கொல்வதை 
தவிர்க்க முடியாது. பண்ணையில்‌ நிகழ்ந்த சம்பவம்‌ ஒன்று 
எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பண்ணையில்‌ பாம்புகள்‌, 
நிறைந்திருந்தன என்பதை வாசகர்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
அதற்குக்‌ காரணம்‌, பண்ணை நெடுநாட்களாக மனிதசஞ்சாரமே 
இல்லாமல்‌ பாழாய்க்‌ கிடந்ததுதான்‌. ஒரு நாள்‌ கால்லென்‌ 
பாக்கின்‌ அறையில்‌, பிடிக்கவும்‌ துரத்தவும்‌ முடியாத நிலையில்‌ 
ஒரு பாம்பு இருந்தது. அதைக்‌ கண்ட மாணவன்‌ ஒருவன்‌ என்னை 
அங்கு அழைத்துச்‌ சென்று என்ன செய்வதென்று யோசனை 
கேட்டான்‌. ஏன்‌, அதைக்‌ கொல்வதற்கு என்‌ அனுமதியை 
நாடினான்‌. என்னைக்‌ கேட்காமலே அவன்‌ அதைக்‌ கொள்‌: 
றிருக்கலாம்‌. ஆனால்‌ பண்ணையில்‌ இருந்த மாணவர்களோ 
மற்றவர்களோ, இம்மாதிரி விஷயங்களில்‌ என்னைக்‌ கேட்காமல்‌ 
ஒன்றும்‌ செய்வதில்லை. அந்தப்‌ பாம்பைக்‌ கொல்ல அனு 
மதிப்பது என்‌ கடமை என்று நினைத்து அம்மாணவனுக்கு 
அதைக்‌ கொல்ல அனுமதி தந்தேன்‌. அவ்வனுமதி கொடுத்தது 
தவறு என்று. இதை எழுதும்‌ இப்போதுகூட நான்‌ . நினைக்க 
வில்லை. அதை என்‌ கையால்‌ பிடித்துப்‌ பண்ணையில்‌ இருப்‌ 
பவர்களுக்குத்‌ தீங்கு நேராத வண்ணம்‌ அகற்றிவிடக்‌ கூடிய 
தைரியம்‌ எனக்கில்லை. அத்தகைய தைரியத்தை நான்‌ இன்‌ 
றளவும்‌ பெறவுமில்லை. i 

பண்ணையில்‌ சத்தியாக்கிரகிகள்‌ வருவதும்‌ போவதுமாக 
இருந்தார்கள்‌ என்று சொல்லத்‌ தேவையில்லை. இவர்களில்‌ 
சிலர்‌, சிறைக்குப்‌ போகச்‌ சித்தமாக இருப்பவர்கள்‌ ; மற்றவர்‌ 
சிறை மீண்டவர்கள்‌. ஒரு தடவை, இரண்டு சத்தியாக்கிர 
கிகள்‌ மாஜிஸ்டிரேட்டால்‌ தங்கள்‌ சொந்த ' ஜாமீனில்‌ விடப்‌. 
பட்டுப்‌ பண்ணைக்கு வந்திருந்தார்கள்‌. அடுத்த நாள்‌ காலை 
தங்கள்‌ தண்டனையை ஏற்கக்‌ கோர்ட்டில்‌ அவர்கள்‌ ஆஜராக . 
வேண்டியிருந்தது.. ..அவர்கள்‌ பேச்சில்‌ ஈடுபட்டிருந்தபடியால்‌ 
ரெயில்‌ வரும்‌ நேரம்‌ 'நெருங்கிவிட்டதை மறந்து போயினர்‌. 


டால்ஸ்டாய்‌ பண்ணை-3 998 


அவர்கள்‌ ரெயிலைப்‌ பிடிக்க முடியுமா என்பது சந்தேகமாகி 
விட்டது. இரண்டு பேரும்‌ ஈல்ல உடற்பயிற்கி பெற்று உடற்‌ 
கட்டு வாய்ந்த இளைஞர்கள்‌. அவர்கள்‌ தம்‌ முழுச்சக்தியையும்‌ 
பயன்படுத்தி, வழியனுப்பும்‌ எங்களைச்‌ சேர்ந்த சிலருடன்‌ ஓடி 
ஞர்கள்‌. நாங்கள்‌ வழியில்‌ இருக்கும்போதே, ஸ்டேஷனுக்குள்‌ 
ரெயில்‌ வண்டி நுழைவதன்‌ சீட்டிச்சப்தம்‌ எங்களுக்குக்‌ கேட்‌ 
டது. அது புறப்படுவகான இரண்டாம்‌ சீட்டி கேட்டபோது, 
ஸ்டேஷன்‌ கட்டடத்தை அடைந்து விட்டோம்‌. அந்த இக 
ஞர்கள்‌ மேலும்‌ வேகமாக ஓடவே, நான்‌ பின்தங்கி விட்டேன்‌. 
ரெயில்‌ புறப்பட்டுவிட்டது. ஈல்ல வேளையாக ஸ்டேஷன்‌ அதி 
காரி இவர்கள்‌ ஓடிவருவதைக்‌ கண்டு ரெயிலை நிறுத்தியபடியால்‌ 
இவர்கள்‌ அதில்‌ ஏற முடிந்தது. நான்‌ ஸ்டேஷனை அடைந்த 
போது அவருக்கு என்‌ நன்றியைத்‌ தெரிவித்தேன்‌. இதிலிருந்து 
இரண்டு கருத்துக்கள்‌ தெளிவாயின. ஒன்று, சத்தியாக்கிரகிகள்‌ 
சிறைக்குச்‌ செல்வதிலும்‌, தாங்கள்‌ கொடுத்த வாக்கைக்‌ காப்‌ 
பாற்றுவதிலும்‌ மிகுந்த ஆர்வம்‌ கொண்டிருந்தார்கள்‌ என்பது, 
இரண்டாவது, சத்தியாக்கிரகிகளுக்கும்‌, ஸ்தல உத்தியோகஸ்‌ 
தர்களுக்கும்‌ சிரேகமான தொடர்பு ஏற்பட்டிருந்தது என்பது. 
அந்த இளைஞர்கள்‌ ரெயிலைப்‌ பிடிக்காமல்‌ இருந்திருந்தால்‌ மறு 
காள்‌ கோர்ட்டில்‌ ஆஜராகி இருக்க முடியாது. அவர்களிடம்‌, 
கோர்ட்டார்‌ வேற்று ஜாமீனோே அல்லது பணத்தொகையோ 
கட்டக்‌ கேட்கவில்லை. அவர்கள்‌ நாணயமான நபர்கள்‌ 
என்ற நம்பிக்கையின்‌ பேரில்‌ சொந்த ஜாமீனில்‌ விடுதலை 
செய்திருந்தார்கள்‌. சத்தியாக்கிரகிகள்‌ தாங்களே சிறைக்குச்‌ 
செல்ல முன்‌ வந்தாலும்‌, அவர்களுக்கிருந்த நாணயத்தைக்‌ கருதி 
மாஜிஸ்டிரேட்டுகள்‌ அவர்களிடம்‌ வேறு ஜாமீன்‌ கேட்பதை 
அவசியமாகக்‌ கருதாத ஒரு மதிப்பை சம்பாதித்திருக்களர்‌, 
ஆதலால்‌" அந்த இளைஞர்கள்‌, ரெயிலைத்‌ தவற விடக்கூடாது 
என்று நினைத்துக்‌ காற்றைப்‌ போல்‌ கடுமையான வேகத்துடன்‌ 
ஓடி ரெயிலைப்‌ பிடித்தார்கள்‌. சத்தியாக்கிரக இயக்கத்தின 
ரூக்கு ஆரம்பத்தில்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ நிறையத்‌ துன்பம்‌ 
இழைத்தார்கள்‌. சிறையதிகாரிகள்‌ அவர்களைக்‌ கடுமையாக 
நடத்தினார்கள்‌. ஆனால்‌, இயக்கம்‌ வலுக்க வலுக்க உத்தி 
யோகஸ்தர்கள்‌ கடுமையைக்‌ குறைத்துச்‌ சிலசமயங்களில்‌ 
மரியாதைகூடக்‌ காட்டினார்கள்‌. அதிகமாகப்பழகின இடங்‌ 
களில்‌, நான்‌ குறிப்பிட்ட அந்த ஸ்டேஷன்‌ மாஸ்டரைப்போல்‌ 
உதவி : செய்யவும்‌ முன்வந்தார்கள்‌. தங்களுக்குச்‌ செளகரி 
யங்கள்‌ கிடைப்பதற்காகச்‌ சத்தியாக்கிரகிகள்‌, உத்தியோகஸ்தர்‌ 
களுக்கு ஏதாவது லஞ்சம்‌ கொடுத்தார்களோ என்று வாச 


994 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கர்கள்‌ நினைக்கக்கூடாது. சட்டத்தை மீறி எந்தச்‌ செளகரி 
யத்தையும்‌ பெற அவர்கள்‌ என்றும்‌ நினைத்ததில்லை.. மரியா 
தையுடன்‌ வசதிகள்‌ அளிக்கப்பட்டபோது அவற்றை ஏற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. ஒரு ஸ்டேஷன்‌ மாஸ்டர்‌ விரும்பினால்‌, சட்ட 
வரம்புகளை மீருமலேயே பிரயாணிகளைப்‌ பலவிதங்களில்‌ துள்‌, 
புறுத்த முடியும்‌. அத்தகைய துன்பங்களுக்கு எதிராகப்‌ புகார்‌ 
எதுவும்‌ செய்யவும்‌ முடியாது. உத்தியோகஸ்தர்கள்‌ நல்ல 
வராக இருந்தால்‌ சட்டத்தை மீறாமலேயே வசதிகளும்‌ செய்து 
கொடுக்க மூடியும்‌. அத்தகைய வசதிகளனைத்தும்‌ எங்களுக்கு 
லாலி என்ற ஸ்டேஷன்‌ மாஸ்டரிடமிருந்து கிடைத்‌ 
தன. சத்தியாக்கிரகிகள்‌ தந்த மரியாதை, பொறுமை, துள்‌ 
பங்களை அனுபவித்துக்‌ கொள்ளுவதிலுள்ள ஆற்றல்‌ ஆகிய 
பண்புகளே அதற்குக்‌ காரணம்‌. 


சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிடுவது 
தவறாகாது. சென்ற முப்பத்தைந்து ஆண்டுகளாகவே சமயம்‌, 
பொருளாதாரம்‌, சுகாதாரம்‌ இவற்றின்‌ கேரக்கிலிருந்து 
உணவு பற்றிய பரிசோதனைகளும்‌ எனக்குப்‌ பிடித்த விஷயங்‌ 
வாகும்‌. உணவு சீர்திருத்தப்‌ பரிசோதனை மனப்பான்மை 
இன்னும்‌ என்னை விடவில்லை. ஆகவே, என்னைச்சுற்றி இருப்‌ 
பவர்கள்‌ இந்தச்‌ சோதனைகளின்‌ பலாபலன்களை அனுபவிக்க 
வேண்டியிருந்தது. இத்துடன்‌ நோய்களுக்கு எவ்வித மருந்து 
மின்றி, மண்‌, தண்ணீர்‌ போன்ற இயற்கைப்‌ பொருள்களால்‌ 
சிகிச்சை செய்வதுமுண்டு. நான்‌ பாரிஸ்டராக இருந்தபோது 
என்னுடைய கட்சிக்காரர்கள்‌, தங்கள்‌ குடும்பத்தினரில்‌ ஒருவ 
ரைப்போல்‌ என்னைப்‌ பாவித்து அன்புடன்‌ பழகி வந்தார்கள்‌. 
தங்கள்‌ சுகதுக்கங்களை என்னிடம்‌ வந்து சொல்லுவார்கள்‌. என்‌ 
னுடைய இயற்கைச்‌ சிகிச்சை முறையில்‌ பிடிப்புள்ளவர்கள்‌ 
என்‌ யோசனைகளையும்‌ கேட்க வருவார்கள்‌. இந்த வகையான 
கோயாளிகள்‌ சிலர்‌ டால்ஸ்டாய்‌ பண்ணைக்கும்‌ வருவதுண்டு. 
இவர்களில்‌ ஒருவர்‌, வட இந்தியாவிலிருந்து முன்னால்‌ 
ஒப்பந்தக்‌ கூலியாட்களில்‌ ஒருவராக வந்திருந்த லுட்டாவன்‌ 
என்பவர்‌. எழுபது வயதிற்கு மேற்பட்ட இந்த வயோதிகர்‌ 
நீடித்த காலமாக இருமல்‌, ஈளை ஆகியவற்றால்‌ கஷ்டப்‌ 
பட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. வைத்தியர்கள்‌ தந்த சூர்ணங்‌ 
களையும்‌, டாக்டர்‌ சென்ன மருந்துகளையும்‌ நெடுகாட்‌ 
களாகச்‌ சாப்பிட்டு வந்தார்‌. அந்தக்‌ காலத்தில்‌, நான்‌ 
கையாண்டு வந்த சிகிச்சை முறையில்‌ எனக்கு எல்லையில்லாத 
நம்பிக்கை இருந்தது. ஆதலால்‌, அவர்‌, பண்ணையில்‌ இருந்து 


டால்ஸ்யாய்‌ பண்ணை-3 8395 


கொண்டு கான்‌ சொல்லும்‌ நிபந்தளைகளை யெல்லாம்‌ 
ஏற்றுக்கொண்டால்‌, சிகிச்சை செய்து குணப்படுத்த 
அல்ல, ஆனால்‌ என்‌ முறைகளைப்‌ பரீட்சை செய்வதாகச்‌ 
சொன்னேன்‌. லூட்டாவன்‌ அதற்கு இணங்கினார்‌. அவர்‌ அதிக 
மாக உபயோகப்படுத்திக்‌ கொண்டிருந்த புகையிலையை வீட்டு 
விட வேண்டுமென்பது அந்த நிபந்தனைகளில்‌ ஒன்று. அவரை 
இருபத்துகான்கு மணி நேரம்‌ பட்டினி கிடக்க வைத்தேன்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ நடுப்பகலில்‌ வெயிலில்‌ தொட்டியில்‌ இடுப்பு 
வரையில்‌ தண்ணீரில்‌ உட்கார்ந்து * கூனி ஸ்நானம்‌! செய்யும்‌ 
முறையை ஆரம்பித்தேன்‌. அப்போது வெயில்‌ அதிகம்‌ இல்லை. 
கொஞ்சம்‌ அரிசி, ஆலிவ்‌ எண்ணெய்‌, தேன்‌, கஞ்சி, ஆரஞ்சு 
அல்லது திராட்சைப்‌ பழம்‌, கோதுமைக்‌ காப்பி இவையே 
அவருக்கு உணவு. உப்பும்‌, மசாலாப்‌ பொருள்களும்‌ முழுதும்‌ 
விலக்கப்பட்டன. லுட்டாவன்‌ நான்‌ இருந்த கட்டடத்திலே 
உள்ளறையில்‌ படுத்துக்கொண்டிருந்தார்‌. ஒவ்வொருவ 
ருக்கும்‌ விரித்துக்கொள்ள ஒரு கம்பளியும்‌, போர்த்துக்கொள்ள 
ஒரு போர்வையும்‌, தலைக்கு ஒரு மரக்கட்டையும்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருந்தன. ஒரு வாரம்‌ சென்றது. லுட்டாவன்‌ உடம்பில்‌ 
கொஞ்சம்‌ தெம்பு வந்தது ; இருமலும்‌ ஈளையும்‌ குறைந்தன. 
ஆனால்‌ பகலைவிட இரவில்‌ காசம்‌ வந்தது. அவர்‌ . மறைவாகப்‌ 
புகை பிடித்திருக்கக்கூடும்‌ என்று சந்தேகித்து அவரைக்‌ 
கேட்டேன்‌. லுட்டாவன்‌ * இல்லை' என்றார்‌. இரண்டு தினங்கள்‌ 
கழிந்தன. அதன்‌ பிறகும்‌ அபிவிருத்தி இல்லாததால்‌, அவரை 
ரகசியமாகக்‌ கவனிக்கத்‌ தீர்மானித்தேன்‌. எல்லோரும்‌ 
தரையில்‌ படுத்திருந்தார்கள்‌. அங்கே பாம்புகள்‌ அதிகம்‌ இருந்‌ 
தன. ஆதலால்‌ ஸ்ரீ கால்லென்பாக்‌ என்னிடம்‌ ஒரு மின்சாரக்‌ 
கைவிளக்குக்‌ கொடுத்திருந்தார்‌; தாமும்‌ ஒன்று வைத்திருந்தார்‌. 
எனக்கருகில்‌ அதை வைத்துக்‌ கொண்டே உறங்குவது வழக்கம்‌. 
ஒரு நாள்‌ படுக்கையில்‌ விழித்துக்‌ கொண்டே படுத்திருக்கத்‌ 
தீர்மானித்தேன்‌. வெளித்‌ திண்ணையில்‌ கதவுக்கருகில்‌ என்‌ 
படுக்கை இருந்தது. லுட்டாவன்‌ உள்ளறையில்‌ கதவுக்‌ 
கருகில்‌ படுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. நள்ளிரவில்‌, அவர்‌ இருமு 
வது கேட்டது. ஒரு சிகரெட்டைப்‌ பற்ற வைத்துக்‌ குடிக்க 
ஆரம்பித்தார்‌. நான்‌ மெல்ல அவர்‌ படுக்கைக்கருகில்‌ 
சென்று டார்ச்‌ விளக்கை அடித்தேன்‌. லுட்டாவன்‌ 
யாவற்றையும்‌ புரிந்துகொண்டபடியால்‌ அவருக்குப்‌ பயம்‌ 
உண்டாயிற்று. புகை குடிப்பதை நிறுத்திவிட்டு எழுந்து என்‌ 
காலைப்‌ பிடித்துக்கொண்டு, “கான்‌ மிகப்‌ பெரிய தவறு 
செய்துவிட்டேன்‌. உங்களையும்‌ ஏமாற்றிவிட்டேன்‌... இனிமேல்‌ 


336 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


புகை பிடிப்பதே இல்லை. தயை செய்து மன்னியுங்கள்‌ !! என்று 
சொல்லித்‌ தேம்பி அழ ஆரம்பித்துவிட்டார்‌. “புதை 
பிடிக்காமல்‌ இருப்பது உமக்குத்தான்‌ நன்மை யளிக்கும்‌ * - 
என்று நான்‌ சமாதானம்‌ சொன்னேன்‌. என்னுடைய 
கணக்குப்படி அவர்‌ அதற்குள்‌ குணமாகியிருக்கவேண்டும்‌, 
அதற்கு மாறாக கோய்‌ இன்னும்‌ தொடர்ந்திருந்தபடியால்‌ 
அவர்‌ ரகசியமாய்ப்‌ புகை பிடித்திருக்கவேண்டுமென்று சந்தேகப்‌ 
பட்டேன்‌. அதன்‌ பிறகு அவர்‌ புகை பிடிப்பதை விட்டு ' 
விட்டார்‌. அவரது ஈளையும்‌ இருமலும்‌ இரண்டு தினங்களில்‌ 
குறைந்து, ஒரு மாதத்தில்‌ பூரணமாகக்‌ -குணமாகிவிட்டன, 
அதற்குமேல்‌ நிறைந்த பலம்‌ பெற்று, எங்களிடமிருந்து 
விடை பெற்றுச்‌ சென்றார்‌. 

ஸ்டேஷன்‌ மாஸ்டருடைய இரண்டு வயதான பையனுக்கு 
டைபாய்டு ஜுரம்‌ வந்தது. என்னுடைய சிகிச்சை 
முறைகளைப்பற்றி அவரும்‌ அறிந்திருந்தபடியால்‌, என்னுடைய: 
யோசனையை நாடி வந்தார்‌. முதல்‌ நாள்‌ நான்‌ குழந்தைக்கு 
ஓர்‌ உணவும்‌ தரவில்லை. இரண்டாவது நாளிலிருந்து : அரை 
வாழைப்பழத்தை நன்றாகப்‌ பிசைந்து, அத்துடன்‌ அரைக்‌ 
கரண்டி ஆலிவ்‌ எண்ணெயையும்‌ ஆரஞ்சுப்பழ ரசத்தின்‌ சில்‌ 
துளிகளையுமே கொடுத்து வந்தேன்‌. . இரவு வேளைகளில்‌. 
குழந்தையின்‌ வயிற்றின்மேல்‌ குளிர்ந்த மண்பற்றுத்‌.: தடவி, 
வந்தேன்‌. இதிலும்‌ .என்‌ வைத்திய முறை பலித்தது. ஒரு: 
வேளை டைபாய்டு ஜுரம்‌ என்று டாக்டர்‌ கூறியது தவறாக 
இருந்திருக்கலாம்‌. 

இம்மாதிரிப்‌ பல பரிசோதனைகளை நான்‌ பண்ணையில்‌ 
செய்திருக்கிறேன்‌. ஒன்றிலேனும்‌ . தவறியதாக எனக்கு 
நினைவில்லை. ஆனால்‌, இன்று நான்‌ அதே முறைகளைக்‌ 
-கையாளத்‌ துணியமாட்டேன்‌. டைபாய்டு ஜுரத்தின்போது 
வாழைப்பழத்தையும்‌ ஆலிவ்‌ 'எண்ணெயையும்‌ கொடுப்பதற்கு 
இன்று அஞ்சுவேன்‌.  1918-இல்‌ எனக்கே வயிற்றுளைச்சல்‌ 
கண்டது. அதைச்‌ .சுகப்படுத்த என்னால்‌ முடியவில்லை. 
அதற்குக்‌ காரணம்‌, என்மேல்‌. எனக்கிருந்த நம்பிக்கைக்‌ 
குறைச்சலா, . அல்லது சீதோஷ்ண மாறுதலால்‌ 'தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ பலித்த வைத்தியம்‌ இந்தியாவில்‌ ' பலிக்காமல்‌ 
போனதா என்று என்னால்‌ இன்றுவரையிலும்‌ சொல்ல 
முடியவில்லை. ஆனால்‌, இது மாத்திரம்‌ தெரியும்‌. வீட்டு 
வைத்தியமும்‌, டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ நாங்கள்‌ நடத்திய 
எளிய வாழ்க்கையுமே பொதுப்பணத்தில்‌ இரண்டு, மூன்று 


டால்ஸ்டாய்‌ பண்ணை-3 887 


லட்சம்‌ ரூபாய்களை. மிச்சப்படுத்தி. அங்கே குடியேறிய 
வர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, தாங்கள்‌ ஒரே குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்களாகக்‌ கருதிக்‌ கொள்ளக்‌ கற்றுக்‌ கொண்டனர்‌. 
சத்தியாக்கிரகிகளுக்கு அடைக்கலம்‌ புகத்‌ தூய இடம்‌ கிடைத்‌ 
தது. ஆகையால்‌, அங்கே: பொய்க்கோ, பாசாங்கிற்கோ துளி 
யேனும்‌ வழியில்லை. பதரிலிருந்து தானியம்‌ சுத்தமாகப்‌ பிரிக்‌ 
கப்பட்டிருந்தது. இதுவரை நரன்‌ விவரித்துள்ள உணவுப்‌ 
பரிசோதனைகள்‌. முக்கியமாக சுகாதார நோக்கத்துடன்‌ செய்‌ 
யப்பட்டன. ஆனால்‌ என்‌ விஷயத்தில்‌ அனைத்திலும்‌: முழுவதும்‌ 
ஆத்மிகத்‌ தன்மையதான ஒரு சோதனையை மேற்கொண்டேன்‌. 

சைவ உணவு கொள்ளும்‌ நமக்குப்‌ பாலைப்‌ பருக உரிமை 
யுண்டா என்ற பிரச்னையைப்பற்றி நான்‌ அடிக்கடி ஆழ்ந்து 
தீர.யோசித்தும்‌, விரிவாகப்‌ படித்தும்‌ இருக்கிறேன்‌. ஆனல்‌ 
பண்ணையில்‌ நான்‌ வசித்து வந்த காலத்தில்‌ என்‌ கையில்‌ 
கிடைத்த புத்தகத்திலிருந்தோ பத்திரிகையிலிருந்தோ, 
கல்கத்தாவில்‌ பசுக்களிலிருந்து கடைகிச்‌ சொட்டுவரைப்‌ 
பாலைக்‌ கறந்து அவற்றைக்‌ கொடுமைக்கு உள்ளாக்குதலைப்‌ 
பற்றியும்‌, “பூக்கா' என்ற குருரமுமான செயலைப்‌ பற்றியும்‌ 
படித்தேன்‌. ஒரு முறை நான்‌ ஸ்ரீ கால்லென்பாக்கிடம்‌, பால்‌ 
குடிக்கவேண்டியது அவசியமா என்பதைப்பற்றிப்‌ பேகிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, இந்தக்‌ கொடிய பழக்கத்தைக்‌ கூறினேன்‌. 
பால்‌ குடிப்பதைத்‌ தவிர்ப்பதால்‌ விளையும்‌ மற்றப்‌ பல ஆத்மிகப்‌ 
பயன்களை எடுத்துக்காட்டி, முடிந்தால்‌ நாமும்‌ பாலை விட்‌ டு 
விடுவது ஈல்லது என்று சொன்னேன்‌. ஸ்ரீ கால்லென்பாக்‌ காள்‌ 
சொன்னவற்றை மிகவும்‌ ஆதரித்தபடியால்‌ பாலைத்‌ தவிர்க்கும்‌ 
பரிசோதனையை ஆரம்பிக்க, எப்போதுமுள்ள தம்முடைய 
வீர உணர்ச்சியோடு தயாரானார்‌. அன்றே நானும்‌ அவரும்‌ 
பால்‌ குடிப்பதை விட்டுவிட்டோம்‌. ஏற்கனவே காங்கள்‌. 
எங்கள்‌ உணவில்‌ சமைத்த பண்டங்களையும்‌ அகற்றியிருந்த, 
படியால்‌, முடிவில்‌ எங்கள்‌ உணவு உலர்ந்த அல்லது புதிய 
பழங்களைக்‌ கொண்டதாகவே இருந்தது. இந்தப்‌ பரிசோதனை 
யின்‌ பிந்திய வரலாற்றைப்‌ பற்றியோ அல்லது இது 
எப்படி -முடிந்ததென்றோ.. நான்‌ . இங்கே கூறப்‌ போவதில்லை. 
ஆனால்‌, ஒன்று மாத்திரம்‌ சொல்ல விரும்புகிறேன்‌. முழுவதும்‌ 
பழத்தையே கொண்ட உணவினால்‌ அந்த ஐந்து வருட 
காலத்தில்‌, எனக்குப்‌ பலவீனமோ, நோயோ வந்ததே இல்லை. 
மேலும்‌, அதே காலத்தில்‌ உடலுழைப்புக்கு வேண்டிய 
பலமும்‌ எனக்கு நிறைய இருந்தது. ஒரு காள்‌ ஐம்பத்‌ 
தைந்து மைல்கள்கூட என்னால்‌ நடக்க முடிந்தது. நாளொன்றுக்கு 

தெ. 22 


998 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


நாற்பது மைல்கள்‌ கடப்பது எனக்குச்‌ சகஜம்‌. இக்தப்‌ ' 
பரிசோதனை உயர்ந்த ஆத்மிகப்‌ பயன்களை அளித்தது என்று 
திண்ணமாக ஈம்புகிறேன்‌. என்னுடைய பழ உணவை நான்‌ 
விடுவதற்கும்‌ மாற்றிக்கொள்வதற்கும்‌ நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டது 
எனக்கு என்றுமே வருத்தம்‌ தரும்‌ விஷயமாகும்‌. இன்றும்‌ 
இந்த முதியவயதில்கூட, எனக்கு அரசியல்‌ வேலைகள்‌ 
மாத்திரம்‌ இல்லாமல்‌ இருந்திருந்தால்‌, என்‌ உடம்புக்கு 
ஆபத்து நேர்வதாக இருந்தாலும்‌, அந்த உணவு விளைவிக்கக்‌ 
கூடிய ஆத்மிகப்‌ பயன்களை மேற்கொண்டு ஆராய்வதற்காக 
' அதைத்‌ திரும்பவும்‌ மேற்கொள்வேன்‌. டாக்டர்களுக்கும்‌ 
வைத்தியர்களுக்கும்‌ ஆத்மிக கோக்கமே இராதது எனக்கு 
எப்பொழுதுமே முட்டுக்கட்டையாக நின்றிருக்கிறது. 

ஆனல்‌, கான்‌ இப்பொழுது முக்கியமான இனிய நினைவுகள்‌ 
அடங்கிய இந்த அத்தியாயத்தை முடித்துவிட வேண்டியிருக்‌ 
கிறது. அப்படிப்பட்ட ஆபத்தான ஆராய்ச்சிகள்‌, சுயத்‌ 
தூய்மையையே முக்கிய சாரமாகக்கொண்ட போராட்‌ 
டத்தில்தான்‌ இடம்‌ பெறமுடியும்‌. இறுதிப்‌ போராட்‌ 
டத்திற்கான தவத்திற்கும்‌, ஆத்மிகச்‌ சுத்தம்‌ பெறு 
வதற்கும்‌, டால்ஸ்டாய்‌ பண்ணை ஒரு நிலையமாக 
விளங்கியது. டரல்ஸ்டாய்‌ பண்ணை இல்லாமல்‌ இருந்தால்‌, 
போராட்டத்தை எட்டு வருடங்கள்‌ கடத்தியிருக்க முடியுமா? 
எங்களுக்கு அதிகமான தொகையைத்‌ திரட்டியிருக்க 
முடியுமா? போராட்டத்தின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ கலந்து 
கொண்ட ஆயிரக்கணக்கான பேர்‌ தங்கள்‌ பங்கை ஆற்றி 
யிருப்பார்களா என்பதும்‌ எனக்கு சந்தேகம்‌. டால்ஸ்டாய்‌ 
பண்ணையை நாங்கள்‌ உலகு அறிய விளம்பரப்படுத்தவில்லை. 
ஆயினும்‌, தகுதியுள்ள எந்த ஸ்தாபனமும்‌ பொதுமக்கள்‌ 
ஆதரவைக்‌ கவரத்தான்‌ செய்யும்‌. டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ 
இருந்தவர்கள்‌, தாங்கள்‌ செய்ய முடியாததொரு பணியை, 
தாங்கள்‌ கஷ்டமெனக்‌ கருதும்‌ காரியத்தைச்‌ சாதித்தனர்‌ 
என்பதை இந்தியர்கள்‌ கண்டனர்‌. பொதுமக்கள்‌ அதனிடம்‌ 
கொண்டிருந்த கம்பிக்கை, 1918-ல்‌ இயக்கத்தை பெபரிய 
அளவில்‌ மீண்டும்‌ தொடங்கியபோது, அதற்கு மிகவும்‌ உதவி 
யாகயிருந்தது. இந்த ஆதரவு என்ன பயளைத்‌ தந்தது, 
எப்போது தந்தது என்பதை ஒருவராலும்‌ சொல்ல முடியாது. 
அப்படி மறைந்து கிடக்கும்‌ சிறந்த சக்திகளும்‌, ஆண்டவன்‌ 
அருளும்‌ காலம்‌ வரும்போதுதான்‌ புலனாகும்‌ என்பதைப்‌ 
பற்றி எனக்குச்‌ சிறிதேனும்‌ சந்தேகமில்லை ; வாசகர்களுக்கும்‌ 
ஐயம்‌ இருக்கவேண்டாம்‌. 


முப்பத்தாறாவது அத்தியாயம்‌ 
கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌ 


இப்படியாகச்‌ சத்தியாக்கிரகிகள்‌ டால்ஸ்டாய்‌ பண்ணை 
யில்‌ தங்கள்‌ வாழ்க்கையை நல்ல சந்தர்ப்பத்தில்‌ கடத்திய 
தோடு எதிர்காலத்தில்‌ ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஈடு 
கொடுக்கத்‌ தங்களைத்‌ தயார்‌ செய்துகொண்டும்‌ இருந்தார்கள்‌. 
போராட்டம்‌ எப்பொழுது முடியும்‌ என்று அவர்களுக்குத்‌ 
தெரியாது. இதைப்பற்றி அவர்கள்‌ கவலைப்படவும்‌ இல்லை. 
அவர்கள்‌ கொண்டிருந்தது ஒரே ஓர்‌ பிரதிக்ஞை. அது 
கறுப்புச்‌ சட்டத்திற்கு உட்படுவது இல்லை என்பதும்‌, அப்படி 
உட்பட மறுப்பதனால்‌ விளையக்கூடிய துன்பம்‌ எதுவாயினும்‌ 
சகிப்பது என்பதுமாகும்‌. போர்‌ செய்பவனுக்குப்‌ போரே வெற்றி 
யாகும்‌. ஏனெனில்‌, அதிலேயே அவன்‌ ஆனந்தம்‌ பெறுகிறான்‌. 
போரை நடத்துவது எப்படி அவன்‌ பொறுப்போ, அதே போல்‌ 
வெற்றியோ, தோல்வியோ, இன்பமோ எதுவும்‌ தன்னைப்‌ 
பொறுத்தது என்ற துணிவில்‌ அவன்‌ போரில்‌ இறங்குகிறான்‌. 
வேதனை அல்லது தால்‌ வி என்ற சொற்களை அவனுடைய 
அகராதியில்‌ காண முடியாது. பகவத்‌ கீதை கூறுவதுபோல்‌, 
இன்பமும்‌ துன்பமும்‌, வெற்றியும்‌ தோல்வியும்‌ அவனுக்குச்‌ 
சமமே. 


அவ்வப்போது சத்தியாக்கிரகிகள்‌ ஓரிருவர்‌ சிறைக்குச்‌ 
சென்றுகொண்டிருக்தனர்‌. சிறைக்குப்‌ போகச்‌ சந்தர்ப்பம்‌ 
இல்லாதபோது யாராவது பண்ணையில்‌ நடந்து வந்த வெளி 
வேலைகளைக்‌ கண்டால்‌, அங்குச்‌ சத்தியாக்கிரகிகள்‌ வசிக்கின்ற 
அர்‌ என்றோ, அவர்கள்‌ போராட்டத்திற்காகத்‌ தயாராகிக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌ என்றோ யாரும்‌ நம்பமாட்டார்கள்‌. எதை. 
யுமே சந்தேகிக்கும்‌ பேர்வழி யாராவது பண்ணைக்கு வர நேர்ந்‌ 
தால்‌, அவர்‌ கண்பரானால்‌ எங்கள்மீது இரக்கம்‌ கொள்வார்‌; 
குற்றங்‌ கண்டுபிடிப்பவரானால்‌, எங்களைக்‌ குறை கூறுவார்‌. 
“இந்தப்‌ பயல்கள்‌ சோம்பேறிகள்‌ ஆகிவிட்டனர்‌. உண்டு 
விட்டு இந்தத்‌ தனியான இடத்தில்‌ வசிக்கிறார்கள்‌. 
சிறைக்குச்‌ செல்வதில்‌ இவர்களுக்குச்‌ சலிப்பு ஏற்பட்டு 
விட்டது. அதனால்தான்‌ ஈகரச்‌ சந்தடிகளுக்கப்பாலுள்ள இப்‌ 
பழத்தேதோப்பில்‌ சுகத்தை அனுபவித்துக்‌ கொண்டிருக்‌ 


840 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கிறார்கள்‌ '' என்று கூறுவார்‌. குறைகூறும்‌ இப்பேர்வழிக்கு, ஒரு 
சத்தியாக்கிரகி ஒழுக்க தர்மத்தை மீறிச்‌ சிறைக்குச்‌ செல்ல 
முடியாதென்றும்‌, அவனுடைய சாந்தமும்‌ தன்னடக்கமுமே 
போருக்கு அவனை ஆயத்தம்‌ செய்வனவாகு மென்றும்‌, மனித 
உதவியை எதிர்பாராமல்‌ ஆண்‌ ட வன்‌ ஒருவனையே அவள்‌ 
அடைக்கலமென  நஈம்பியிருக்கிறன்‌ என்றும்‌ எங்ஙனம்‌ 
விவரிப்பது ? கடைசியாக அங்கு யாரும்‌ எதிர்பார்க்காத 
நிகழ்ச்சிகள்‌ மூண்டன. ஆண்டவன்தான்‌ செய்தாலே. 
என்னவோ? அங்ஙனமே எதிர்பாராத உதவியும்‌ வந்தது, 
கொஞ்சமும்‌ நினைத்திராதபடி சோதனை வந்தது. கடைசியில்‌. 
எளிதில்‌ எவரும்‌ தெரிந்துகொள்ளும்படி தெளிவாக ம்‌ 
கிட்டிற்று. 


கோகலேயையும்‌ மற்றத்‌ தலைவர்களையும்‌, தென்னாப்பிரிக்கா 
வுக்கு வந்து, அங்கு இக்‌ தியாவிலி ௬ ந்‌ து குடியேறியவர்கள்‌ 
படும்‌ துன்பங்களை நேரடியாகக்‌ கண்டு ஆராயு மாறு நான்‌. 
வேண்டியிருக்கிறேன்‌. ஆனால்‌ அவர்களில்‌ ஒருவராகிலும்‌ 
வருவாரா என்று கான்‌ ஐயப்பட்டேடேன்‌. ஸ்ரீ ரிட்சும்‌, 
இந்தியத்‌ தலைவர்களில்‌ யாரையாவது அந்த உபகண்டத்திற்கு. 
வரவழைக்க முயற்சி செய்துகொண்டிருந்தார்‌. ஆனால்‌ போராட்‌ 
டத்தின்‌ வேகம்‌ அடங்கியிருக்கும்போது யார்தாம்‌ போகத்‌ 
துணிவர்‌? 1911- இல்‌ கோகலே இங்கிலாந்தில்‌ இருந்தார்‌. 
தென்னப்பிரிக்காவில்‌ நடந்த போராட்டத்தைக்‌ கவனித்து 
வந்தார்‌. இந்தியச்‌ சட்டசபையில்‌ விவாதங்களைத்‌ தொடங்கி 
(1910-ஆம்‌ வருஷம்‌ பிப்ரவரி 25-ஆந்‌ தேதி) நேட்டாலுக்குத்‌ 
தொழிலாளர்களைக்‌ குடியேற்ற த்‌ திரட்டுவதைத்‌ தடுக்கும்‌ 
வண்ணம்‌ .ஒரு தீர்மானத்தையும்‌ கொண்டுவந்து. நிறைவேற்றி 
யும்‌ வைத்தார்‌. அந்தக்‌ காலம்‌ முழுவதும்‌ கான்‌ அவருடன்‌: 
கடித: வாயிலாகத்‌ தொடர்பு வைத்துக்கொண்டிருந்தேன்‌: 
இந்தியா மந்திரியுடன்‌ கலந்து: பேசி, தாம்‌ தென்னாப்பிரிக்கா. 
வுக்குச்‌ சென்று நேராக விஷயங்களை அறிந்துகொள்ள விரும்புவ 
தாகத்‌ -தெரிவித்தார்‌. மந்திரியும்‌, கோக ல மேற்கொண்ட 
காரியத்துக்குச்‌ சம்மதம்‌. அளித்தார்‌. கோகலே, தமக்கு .ஆறு 
வாரச்‌ . சுற்றுப்பிரயாணத்திற்கான ஏற்பாடுகளைச்‌. செய்யுமாறும்‌, 
தாம்‌ தென்னாப்பிரிக்காவை விட்டுப்‌ புறப்படவேண்டிய கடைசி: 
தேதியையும்‌ குறித்தும்‌ எனக்கு எழுதியிருந்தார்‌. எங்கள்‌ மகிழ்ச்‌ 
சிக்கு அளவேயில்லை. இதற்கு முன்பு தென்னாப்பிரிக்காவுக்கு 
இந்தியத்‌ தலைவர்‌ ஒருவர்கூட வந்தது இல்லை. ஏன்‌, இந்தியா 
வீற்கு வெளியே இந்தியர்‌ குடியேறிய எந்த இடத்திற்குமே 


கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌ 241 


அவர்கள்‌ நிலைமையைப்‌ பரிசீலனை செய்யும்பொருட்டு ஒருவரும்‌ 
சென்றதில்லை. ஆகவே, கோகலேயைப்‌ போன்ற ஒரு பெரிய தலை 
வ்ருடைய வருகையின்‌ முக்கியத்துவத்தை நாங்கள்‌ உணர்ந்து, 
அரசர்களும்‌ பொறாமை கொள்ளும்‌ முறையில்‌ அவருக்கு வரவேற்‌ 
புத்‌ தரவும்‌, தென்னாப்பிரிக்காவின்‌ பிரபல ஈகரங்களுக்கெல்லாம்‌ 
அவரை அழைத்துச்‌ செல்லவும்‌ தீர்மானித்தோம்‌. சத்தியாக்‌ 
கிரகிகளும்‌ மற்ற இந்தியர்களும்‌ ஒரே மனத்தினராய்‌ மகிழ்ச்சி 
யுடன்‌ வரவேற்புக்காக மகத்தான ஏற்பாடுகளைச்‌ செய்ய 
முனைந்தார்கள்‌. அந்த ஏற்பாடுகளில்‌ கலந்துகொள்ளும்படி 
ஐரோப்பியர்களும்‌ அழைக்கப்பட்டார்கள்‌. பொதுவாக அவர்‌ 
களும்‌ வரவேற்பு விழாவில்‌ கலந்துகொண்டார்கள்‌. எங்கெங்கு 
முடியுமோ அங்கெல்லாம்‌ ஈகர மண்டபங்களில்‌ பொதுக்‌ 
கூட்டங்கள்‌ நடத்துவதென்றும்‌, அவற்றிற்கு நகர மேயர்களே, 
சம்மதம்‌ இருந்தால்‌ தலைமை வகிக்கவேண்டுமென்றும்‌ 
தீர்மானித்தோம்‌. ரெயில்‌ பாதையிலுள்ள முக்கிய ஸ்டேஷன்களை 
'யெல்லாம்‌ ' அலங்கரிக்கும்‌ வேலையையும்‌ மேற்கொண்டோம்‌. 
பெரும்பாலும்‌, அதற்கு வேண்டிய அனுமதிகளையும்‌ பெற்றோம்‌. 
சாதாரணமாக அப்படி அனுமதி தருவது வழக்கமல்ல. ஆனால்‌ 
எங்களுடைய மகத்தான ஏற்பாடுகள்‌ அதிகாரிகளைக்‌ கவர்ந்‌ 
தன. எங்களிடத்தில்‌ அவர்கள்‌ எவ்வளவு: அனுதாபம்‌ காட்ட 
முடியுமோ அவ்வளவும்‌ காட்டினார்கள்‌. உதாரணமாக, ஜொஹன்‌ 
னஸ்பர்க்கில்‌ மாத்திரமே, பார்க்‌ ஸ்டேஷனில்‌ ஸ்ரீ கால்லென்பாக்‌ 
அவர்களால்‌ உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அலங்கார வாசல்‌ 
உட்பட அழகுகள்‌ செய்வதற்கு எங்களுக்கு இரு வாரங்கள்‌ 
ஆயின. 


தென்னாப்பிரிக்கா எப்படி இருக்கும்‌ என்று கோகலேக்கு 
ஓரளவு இங்கிலாந்திலேயே தெரிந்திருந்தது. கோகலேயின்‌ 
பெரிய பதவி, சாம்ராஜ்யத்தில்‌ அவருடைய ஸ்தானம்‌ 
முதலியவற்றைப்பற்றி இந்தியா மந்திரி விளக்கி யூனியன்‌ 
சர்க்காருக்கு எழுதியிருந்தார்‌. ஆனால்‌, அவருடைய கப்பல்‌ 
பிரயாணத்திற்கும்‌, கப்பலில்‌ நல்ல இடத்திற்கும்‌ ஏற்பாடு 
செய்வதுபற்றி யார்‌ அக்கறை கொள்வார்கள்‌ ? கோகலேயின்‌ 
உடல்நிலை அவ்வளவு சரியாக இல்லாதபடியால்‌ செளகரிய 
மான அறையும்‌, தனியாக இருப்பதற்கு வசதியும்‌ அவசிய 
மாகும்‌. கப்பல்‌ கம்பெனி அதிகாரிகள்‌, அத்தகைய வசதியுள்ள 
அறை கிடையாதென்று “கண்டிப்பாகக்‌ கூறிவிட்டார்கள்‌. 
நன்றாக ஞாபகம்‌ இல்லை ; கோகலே அவர்களோ அல்லது அவ 
ருடைய நண்பர்‌ ஒருவரோ இதை இந்தியா மந்திரி காரியாலயத்‌ 


842 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


திற்கு அறிவித்தனர்‌. கப்பல்‌ கம்பெனி நிர்வாகிகளுக்கு இந்தியா 
மந்திரி காரியாலயத்திலிருந்து ஒரு கடிதம்‌ அனுப்பப்பட்ட து. முள்‌ 
னால்‌ வசதியான அறையே இல்லை என்று மறுத்த நில மாறிப்‌ 
போய்‌ உடனே சிறந்த அறை அவருக்குத்‌ தரப்பட்டது. இந்த 
ஆரம்பத்‌ தீமையிலிருந்து நன்மையே பிறந்தது. கோகலேயை 
நன்கு கவனிக்கும்படி கப்பல்‌ தஃப்வனுக்கும்‌ உத்தரவு 
கொடுக்கப்பட்டது. அதன்‌ முலமாக கோகலேக்குத்‌ தென்‌ 
னாப்பிரிக்கா கப்பற்‌ பிரயாணம்‌ சந்தோஷமாகவும்‌, செளகரிய 
மாகவும்‌ அமைந்தது. கோகலே எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை 
யுடன்‌ இருப்பாரோ அவ்வளவு சிரிப்புடனும்‌ 
குதாகலத்துடனும்‌ இருப்பார்‌. கப்பலில்‌ ஏற்பாடு செய்திருந்த 
விளையாட்டுக்கள்‌, பொழுதுபோக்குகள்‌ அனைத்திலும்‌ தாராள 
மாகக்‌ கலந்துகொண்டு தம்முடன்‌ வந்த பிரயாணிகளுடன்‌ 
கன்கு பழகினார்‌. பிரிட்டோரியாவில்‌ யூனியன்‌ சர்க்கார்‌ 
அவரைத்‌ தங்கள்‌ விருந்தாளியாகத்‌ தங்கச்‌ செய்யவும்‌, அவர்‌ 
பிரயாணம்‌ செய்வதற்குச்‌ சர்க்காருடைய ரெயில்வே சலூள்‌ 
வண்டியை அவர்‌ உபயோகிக்கவும்‌ ஏற்பாடு செய்ய முன்வக்‌ 
தார்கள்‌. என்னைக்‌ கலந்துகொண்ட பின்பே அவற்றை 
அவர்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 

கோகலே, 1912-ஆம்‌ வருடம்‌ அக்டோபர்‌ 22-ஆம்‌ தேதி கேப்‌ 
டவுனில்‌ வந்து இறங்கினார்‌. கான்‌ எதிர்பார்த்ததைவிட 
அதிகமாகவே அவருடைய உடல்நிலை நொவ்விதாக இருந்தது. 
அவர்‌ பத்திய உணவையே கொண்டிருந்தார்‌. அதிகமான 
உழைப்பைத்‌ தாளாதவர்‌. நான்‌ அவருக்கு முதலில்‌ போட்‌ 
டிருந்த திட்டம்‌ அவரால்‌ சமாளிக்க முடியாததாய்‌ இருந்தது. 
எனவே, முடிந்தவரை அதைக்‌ குறைத்துவிட்டேன்‌. மாறுதல்‌ 
செய்ய இயலாதுபோனால்‌ முன்பு போட்டிருந்த திட்டப்படியே 
தாம்‌ செய்வதாகக்‌ கோகலே கூறினார்‌. அவரைக்‌ கேட்காமல்‌ 
கடுமையான திட்டம்‌ வகுத்ததைப்பற்றி மிகவும்‌ வருந்தினேன்‌. 
திட்டத்தில்‌ கொஞ்சந்தான்‌ மாற்ற முடிந்தது. அவருக்குத்‌ 
தனியாக இருக்க வசதி அவசியம்‌ என்பதை நான்‌ அறிந்து 
கொள்ளவில்லை. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்வதில்‌ 
மிகுக்த சிரமம்‌ ஏற்பட்டது. நோயாளிகளையும்‌ முதியோர்களையும்‌ 
நன்கு கவனிக்கும்‌ அனுபவமும்‌ ஆர்வமும்‌ இருந்தபடியால்‌, என்‌ 
னுடைய தவற்றை உணர்ந்தவுடன்‌, அவருக்கு அமைதியும்‌ 
தனிமையும்‌ கொடுக்கக்கூடிய விதத்தில்‌ எல்லா ஏற்பாடுகளையும்‌ 
மாற்றிவிட்டேன்‌ என்பதைத்‌ தாழ்மையுடன்‌ கூறிக்கொள்வது 
உண்மையை முன்னிட்டு அவசியமாகிறது. அவர்‌ பிரயாணம்‌ 
முழுவதும்‌ அவருடைய காரியதரிசியாக இருந்தேன்‌. அவருக்குத்‌ 


. கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌ 849 


தொண்டாற்றியவர்கள்‌- அவர்களில்‌ ஸ்ரீ கால்லென்பாக்கும்‌ 
ஒருவர்‌--வெகு ஜாக்கிரதையுடன்‌ அவருக்குச்‌ சேவை செய்‌ 
தார்கள்‌. உதவி இல்லை என்பதால்‌, கோகலேக்கு வேறு 
எந்த விதமான அசெளகரியமோ தொரந்தரவோ இருந்து விட 
வில்லை. கேப்டவுனில்‌ கூட்டம்‌ பெரியதாக இருக்கும்‌ என்பது 
தெளிவாயிற்று. ஷிரீனர்‌ குடும்பத்தாரைப்பற்றி நான்‌ ஏற்கனவே 
எழுதி யிருக்கிறேன்‌. புகழ்‌ வாய்ந்த இக்குடும்பத்தினரின்‌ தலை 
வரான செனட்டார்‌ டபிள்யூ. பி. ஷிரீனர்‌ அவர்களை அக்கூட்‌ 
டத்திற்குத்‌ தலைமை வகிக்கும்படி கேட்டுக்கொண்டேன்‌. 
அவரும்‌ அதற்கு இசைந்தார்‌. அக்கூட்டத்திற்குப்‌ பல இந்தி 
யர்களும்‌, ஐரோப்பியர்களும்‌ வந்திருந்தனர்‌. தென்னாப்பிரிக்க 
இந்தியர்கள்பால்‌ அனுதாபம்‌ தெரிவித்து ஷிரீனர்‌ கோகலேயை 
இன்னுரைகள்‌ மூலம்‌ வரவேற்றார்‌. கோகலே சுருக்கமாகவும்‌, 
ஆழ்ந்த துணிவும்‌, கண்டிப்பும்‌, மரியாதையும்‌ கூடியதுமான சொற்‌ 
பொழிவு ஆற்றினர்‌. அது இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்‌ 
தீது; ஐரோப்பியர்களையும்‌ கவர்ந்தது. உண்மையில்‌, அவர்‌ 
தென்னாப்பிரிக்காவில்‌ அடி வைத்த அன்றே தென்னாப்பிரிக்காவி 
லுள்ள பலதரப்பட்ட மக்களின்‌ உள்ளங்களையும்‌ கென்‌ 
கொண்டுவிட்டார்‌. 


கேப்‌ டவுனிலிருந்து ஜொஹன்னஸ்பர்க்குக்குப்‌ பாக 
கோகலே ரெயிலில்‌ இரண்டு நாட்கள்‌ பிரயாணம்‌ செய்யவேண்‌ 
டும்‌. டிரான்ஸ்வாலில்தான்‌ போர்க்களம்‌. கேப்‌ டவுனிலிருந்து 
செல்லும்‌ போது, டிரான்ஸ்வாலின்‌ முதலாவது பெரிய எல்லை 
ஸ்டேஷன்‌ கிளர்க்ஸ்டார்ப்‌. இந்த இடங்களிளெல்லாம்‌ இந்தி 
யர்கள்‌ மிகுதியாகத்‌ திரண்டிருந்தனர்‌. ஆக வ, கோகலே 
கிளர்க்ஸ்டார்ப்பிலும்‌, இடையிலிருந்த போட்செம்ஸ்ட்ரூம்‌, குரூ 
கர்ஸ்டார்ப்‌ என்‌ ற ஸ்டேஷன்களிலும்‌ வண்டியை நிறுத்திக்‌ 
கூட்டங்களில்‌ பேசவேண்டி இருந்தது. எனவே, கிளர்க்ஸ்டார்‌ 
பிலிருந்து தனி ரெயிலில்‌ புறப்பட்டார்‌. மேற்கூறிய இடங்‌ 
களில்‌ அந்த அந்த நகர மேயர்கள்‌ கூட்டங்களுக்குத்‌ தலைமை 
வகித்தார்கள்‌. எந்த ஸ்டேஷனிலும்‌ இரண்டு மணி நேரத்திற்கு 
மேல்‌ ரெயில்‌ நிற்கவில்லை. ஜொஹன்னஸ்பர்க்குக்கு உரிய 
நேரத்தில்‌ ரெயில்‌ போய்ச்‌ சேர்ந்தது. ஸ்டேஷன்‌ பிளாட்பாரத்‌ 
தில்‌ கூட்டம்‌ நடத்துவதற்கென்று மேடை போடப்பட்டு, விலை 
உயர்ந்த ரத்தினக்‌ கம்பளங்கள்‌ விரிக்கப்பட்டிருக்தன. ஜொஹன்‌ 
னஸ்பர்க்‌ நகர மேயரான ஸ்ரீ எல்லிஸ்‌ மற்ற ஐரோப்பியர்களுடன்‌ 
ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார்‌. அவர்‌ கோகலேவுக்கு அந்தப்‌ 
“பொன்‌ நகரத்தில்‌ உபயோகித்துக்கொள்ளத்‌ தம்‌ மோட்‌ 


944 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ . 


டாரைக்‌ கொடுத்தார்‌. ஸ்டேஷனிலேயே கோகலேக்கு உபசார 
பத்திரம்‌ ஒன்று வாசித்துத்‌ தரப்பட்டது. உபசார பத்திரங்‌ 
கள்‌ எல்லா இடங்களிலும்‌ கொடுக்கப்பட்டன. ஜொஹன்னஸ்‌ 
பர்க்‌ பத்திரம்‌ இருதய வடிவமுள்ள ராண்டு (824) பொன்‌ 
தகட்டில்‌ பொறிக்கப்பட்டு ரொடீஷியத்‌ தேக்கு மரச்சட்டம்‌ 
போடப்பட்டிருந்தது. அந்தத்‌ தகட்டில்‌, இலங்கையுடன்‌ 
இந்தியா படமும்‌, இரு பக்கங்களில்‌ தாஜ்மஹாலும்‌, . இந்தியக்‌ 
காட்சியொன்றும்‌ பொறிக்கப்பட்டிருந்தன்‌. மரச்சட்ட த்திலும்‌ 
இந்தியக்‌ காட்சிகள்‌ அழகாகச்‌ செதுக்கப்பட்டிருந்தன. வந்த 
வர்களை அறிமுகம்‌ செய்தல்‌, உபசார பத்திரம்‌ வாசித்தல்‌, 
படிக்க நேரமில்லாத மற்றப்‌ பத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுதல்‌, 
கோகலே தரும்‌ பதில்‌ ஆகிய நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ 
இருபது நிமிடங்களில்‌ முடிந்துவிட்டது. உபசார பத்திரம்‌ மிகச்‌ 
சுருக்கமாக இருந்தது. அதைப்‌ படிப்பதற்கு ஐந்து நிமிடங்க 
ளாயின. கோகலேயின்‌ பதிலுரை ஐந்து நிமிடங்களுக்குமேல்‌ 
போகவில்லை. தொண்டர்கள்‌ தம்‌ வேலைகளை நன்றாகச்‌ செய்தனர்‌. 
மேடையிலிருந்த இடவசதிக்கு மேல்‌ ஆட்கள்‌ அங்கு இல்லை, 
எங்கும்‌ அமைதி நிலவியது. வெளியே கூட்டம்‌ அதிகமாக 
இருந்த போதிலும்‌, உள்ளே போகவும்‌ வெளியே வரவும்‌ 

யாதொரு சிரமமும்‌ இருக்கவில்லை. g 


ஜொஹன்னஸ்பர்க்கிலிருந்து ஐந்து மைல்‌ தூரத்தில்‌ ஒரு 
மலையுச்சியில்‌ கட்டப்பட்டிருந்த ஸ்ரீ கால்லென்பாக்கிற்குச்‌ 
"சொந்தமான அழகான வீட்டில்‌ கோகலே தங்கியிருந்தார்‌. 
அங்கிருந்த இயற்கைக்‌ காட்சிகளும்‌, சூழ்நிலையும்‌ கண்ணுக்கினிய 
வையாகவும்‌ சாந்தி தருவனவாகவும்‌, சாதாரண வீடானாலும்‌ 
கலையழகு கூடியதாகவும்‌ இருக்கவே, அந்த இடத்தைக்‌ 
கோகலே மிகவும்‌ விரும்பினர்‌. கோகலேயைச்‌ சந்திக்க 
'வருவோரைப்‌ பார்ப்பதற்காக நகரத்தில்‌ ஒரு தனிக்காரியாலயம்‌ 
வாடகைக்கு அமர்த்தப்பட்டது. அதில்‌ கோகலேக்காக 
ஒரு தனி அறையும்‌, வருபவர்களுடன்‌ பேசுவதற்காக ஓர்‌ 
அறையும்‌, அவர்கள்‌ காத்திருப்பதற்காக ஓர்‌ அறையும்‌ ஆக 
மூன்று அறைகள்‌ இருந்தன. நகரத்தில்‌ இருந்த சில முக்கிய 
மானவர்களைக்‌ காண்பதற்காக கோகலே அழைத்துச்‌ செல்லப்‌ 
பட்டார்‌. கோகலே அங்கிருந்த ஐரோப்பியத்‌ தலைவர்களில்‌ 
சிலரைச்‌ சந்தித்துப்‌ பேசி அவர்களுடைய கருத்துக்களை 
முற்றிலும்‌ தெரிந்துகொள்வதற்காக ஒரு தனிக்‌ கூட்டம்‌ 
ஏற்பாடு செய்யப்பட்டது. இவற்றைத்‌ தவிரக்‌ கோகலேயைக்‌ 
கெளரவிப்பதற்காக -ஒரு பெரிய விருந்தும்‌ நடந்தது. ' அதற்கு 


'கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌ 845 


நூற்றைம்பது - ஐரோப்பியர்கள்‌ உட்பட நானூறு பேர்‌ 
அழைக்கப்பட்டிருந்தனர்‌. விருந்துச்‌ செலவுகளைச்‌ ' சமாளிப்‌ 
பதற்காக, அழைக்கப்பட்டிருந்த இந்தியர்களுக்கு டிக்கட்‌ 
ஒன்று ஒரு கினி (சுமார்‌ ரூ. 16) வீதம்‌ விற்கப்பட்டது. 
பரிமாறின உணவு முழுவதும்‌ சைவமாகவும்‌, மதுபானம்‌ 
இல்லாமலும்‌ இருந்தது. சமையல்‌ முழுவதையும்‌, தாமாகவே 
விரும்பி உழைக்க முன்‌ வந்த தொண்டர்கள்‌ சவனித்துக்கொண் 
டார்கள்‌. அதைப்பற்றி இங்கு முழுவதும்‌ விவரிப்பது கடினம்‌: 
தென்னாப்பிரிக்காவில்‌ இந்துக்களும்‌, முஸல்மான்களும்‌ ஒன்றாகக்‌ 
கலந்து சாப்பிடுவதற்கு எவ்விதக்‌ கட்டுப்பாடுகளும்‌ இல்லை. 
ஆனல்‌, சைவ உணவு உண்பவர்கள்‌ மாத்திரம்‌ மாமிசம்‌ உண்ப 
தில்லை. அங்கிருந்த இந்தியர்களில்‌ சிலர்‌ கிறிஸ்தவர்கள்‌. 
மற்றவர்களுடன்‌ நடந்து கொள்வது போலவே அவர்களுடனும்‌ 
நெருங்கிப்‌ பழகினேன்‌. அவர்கள்‌ பெரும்பாலும்‌ அங்கே குடி 
யேறிய ஒப்பந்தத்‌ தொழிலாளர்களின்‌ சந்ததியினர்‌. அவர்‌ 
களில்‌ பலர்‌ ஹோட்டல்களில்‌ பணிவிடை செய்து ஜீவனம்‌ 
ஈடத்தினர்‌. அவர்கள்‌ உதவியால்தான்‌ சுமார்‌ பதினைந்து 
வகைப்‌ பதார்த்தங்கள்‌ கொண்ட ஒரு பெரிய விருந்திற்கு 
ஏற்பாடு செய்ய முடிந்தது. அநேக இந்தியர்களுடன்‌ ஒரே 
மை ஐயில்‌ உணவுகொள்ள உட்கார்ந்ததும்‌, மதுபானமே 
இல்லாத முழுச்சைவ உணவைச்‌ சாப்பிட்டதும்‌ தென்னாப்‌ 
. யிரிக்காவிலிரு்த ஐரோப்பியர்களுக்கு ஆச்சரியம்‌ தரும்‌ ஒரு 
புது அனுபவமே. இந்த மூன்று விஷயங்களும்‌, அவர்களில்‌ 
பலருக்குப்‌ புதுமையாகவும்‌, இரண்டு விஷயங்கள்‌ எல்லோ 
ருக்குமே புதுமையாகவும்‌ இருந்தன. ந்‌ 


இந்தக்‌ கூட்டத்தில்‌ கோகலே மிக முக்கியமானதும்‌ 
நீண்டதுமான தமது ஆப்பிரிக்கச்‌ சொற்பொழிவை நிகழ்த்தினார்‌. 
இந்தப்‌ பேச்சைத்‌ தயாரிக்கும்போது எங்களை முழுப்‌ பரி 
சோதனைக்கும்‌ உள்ளா்க்கினார்‌. உள்ளூர்‌ மக்களுடைய கருத்துக்‌ 
களை அலட்சியம்‌ செய்யாமலிருப்பதும்‌, அவர்களை தம்மால்‌ 
முடிந்த அளவுக்குத்‌ திருப்தி செய்ய முயற்சிப்பதுமே, அவர்‌ 
தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ கையாண்டு [வந்திருந்த கொள்கை 
என்றார்‌. ஆதலால்‌, என்‌ நோக்கின்படி அவர்‌ என்ன சொல்ல 
நான்‌ விரும்புகிறேன்‌ என்பதைக்‌ கேட்டார்‌. அதை நான்‌ கடிதத்‌ 
தில்‌ எழுதித்‌ தரவேண்டுமென்றும்‌, அதில்‌ ஒரு வார்த்தையையா 
கிலும்‌ கருத்தையாகிலும்‌ உபயோகித்துக்கொள்ளாது போனால்‌ 
கான்‌ தவறாக நினைக்கக்கூடாதென்றும்‌, மிகச்‌ சுருக்கமாகவோ 
மிக விரிவாகவோ அது இருக்கலாகாது என்றும்‌, ஆனால்‌ எதைப்‌ 


846 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பற்றியும்‌, சிறு விஷயத்தைக்கூட, விட்டுவிடக்‌ கூடாதென்றும்‌ 
௯.றினர்‌. கோகலே, என்‌ ஈகலில்‌ நான்‌ உபயோகித்த சொற்களை 
யோ கருத்துக்ககாயோ உபயோகித்துக்கொள்ளவில்லை என்று 
நான்‌ உடனேயே கூறிவிடலாம்‌. ஆங்கில மொழியில்‌ வல்லுநரான 
கோகலே, என்னுடைய சொற்‌ பிரயோகத்தைப்‌ பயன்‌ 
படுத்துவாரென்று கான்‌ எதிர்பார்த்திருக்கவே முடியாது, 
கோகலே என்‌ கருத்துக்களைக்கூட உபயோகித்தாரென்று நாள்‌ 
. சொல்ல முடியாது. ஆனால்‌ அவர்‌ என்‌ கருத்துக்குரிய முக்கியத்து 
வத்தை ஏற்றுக்கொண்டிருந்தபடியால்‌, தம்முடைய பேச்சில்‌ 
அதை எப்படியாவது சேர்த்திருப்பாரென்று நான்‌ எண்ணிக்‌ ' 
கொண்டேன்‌. பிறர்‌ ஒருவருடைய கருத்துக்கள்‌ கலந்து 
இருந்தனவா இல்லையா என்று சொல்ல முடியாதபடி, கோகலே 
சிந்தித்துச்‌ சொன்ன விஷயங்கள்‌ அமைந்திருந்தன. கோகலே 
யின்‌ எல்லாப்‌ பேச்சுக்களையும்‌ நான்‌ கேட்டுக்கொண்டு இருந்‌ 
தேன்‌. ஆனால்‌ அவற்றில்‌ எதிலேனும்‌ அவர்‌ ஒரு கருத்தைச்‌ சொல்‌ 
லாமல்‌ விட்டிருந்தால்‌ நன்றாக இருந்திருக்கும்‌ என்றோ, அல்லது 
ஓர்‌ உரிச்சொல்லை நீக்கி யிருக்கலாமென்றோ நான்‌ நினைத்த 
தாக ஞாபகம்‌ இல்லை. கோகலேயின்‌ பேச்சுக்களில்‌ இருந்த 
தெளிவும்‌, துணிபும்‌, சீர்நடையும்‌, அவருக்கிருந்த சளையாத 
உழைப்பினாலும்‌ சத்தியத்தின்மேல்‌ அவருக்கு இருந்த பற்று 
தலினுலும்‌ தோன்றியவை எனலாம்‌. 


ஜொஹன்ளஸ்பர்க்கில்‌, இந்தியர்கள்‌ மட்டுமே கொண்ட 
மாபெருங்கூட்டத்தை நாங்கள்‌ நடத்த வேண்டி இருந்தது. அத்த 
கைய கூட்டங்களில்‌, தாய்‌ மொழியில்‌ அல்லது இந்திய தேசீய 
மொழியாகிய இந்துஸ்தானியில்தான்‌ பேசவேண்டும்‌ என்று 
நான்‌ எப்போதுமே வற்புறுத்தியது நலமாய்ப்‌ போயிற்று. 
அதனால்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ இருந்த இந்தியர்களுக்கிடையே 
நான்‌ ஒற்றுமை உணர்ச்சியையும்‌, நெருங்கிய தொடர்புகளையும்‌ 
ஏற்படுத்த முடிந்தது. ஆகவே, இந்தியர்கள்‌ மத்தியில்‌ கோகலே 
அவர்களும்‌ இந்துஸ்‌ தானியில்‌ பேசவேண்டுமென்று நான்‌ 
ஆசைப்பட்டேன்‌. இந்த விஷயத்தைப்பற்றிக்‌ கோகலேயின்‌ 
கருத்துக்களை நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. அரைகுறை இந்தியில்‌ 
அவர்‌. பேச விரும்பமாட்டார்‌. ஆகவே, அவர்‌ ஆங்கிலத்தில்‌ 
அல்லது மராட்டி மொழியில்தான்‌' பேசுவார்‌. .தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ மராட்டி பேசுவது இயற்கையாகத்‌ தோன்றுது. அப்படிப்‌ 
பேசினாலும்‌, சபையில்‌ இருக்கும்‌ வட இந்திய, குஜராத்தி ஈபர்‌ 
களுக்காக இந்துஸ்தானியில்‌ மொழிபெயர்த்துக்கூறி ஆக 
வேண்டும்‌. அப்படியானால்‌, அவர்‌ ஆங்கிலத்தில்‌ பேசுவதற்குத்‌ 


கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌ 947 


தடை ஏன்‌? அதிர்ஷ்டவசமாக, கோகலே அவர்கள்‌ மராட்‌ 
டியில்‌ பேச நிச்சயமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமும்‌ 
என்னிடம்‌ இருந்தது. ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ பல கொங்கணி 
முஸல்மான்களும்‌, சில மகாராஷ்டிர இந்துக்களும்‌ இருந்தனர்‌. 
அவர்கள்‌ அனைவரும்‌, கோகலே தங்கள்‌ தாய்மொழியில்‌ 
பேசுவதைக்‌ கேட்க ஆவலுடன்‌ இருந்தனர்‌. அவரை மராட்டி: 
மொழியில்‌ பேச வேண்டிக்கொள்ளும்படி என்னை ஏற்கனவே 
கேட்டுமிருந்தனர்‌. கோகலே அவர்களிடம்‌, அவர்‌ மராட்டியில்‌: 
பேசினால்‌ இவர்கள்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி அடைவார்கள்‌ என்றும்‌, 
அவர்‌ மராட்டியில்‌ பேசுவதை நான்‌ இந்துஸ்தானியில்‌ மொழி 
பெயர்ப்பதாகவும்‌. கூறினேன்‌. இதைச்‌ சொன்னதும்‌ அவரால்‌: 
சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரித்துக்‌ கொண்டே, “' உமக்‌ 
குள்ள இந்துஸ்தானி பழக்கத்தை நான்‌ நன்றக அளந்து: 
வைத்திருக்கிறேன்‌. அதைக்‌ குறித்து நான்‌ உம்மை அதிக 
மாகப்‌ பாராட்டுவதற்கு இல்லாதபோது, நீர்‌ மராட்டி மொழியை 
இந்துஸ்தானியில்‌ மொழிபெயர்ப்பதற்கு முன்வந்திருக்கிறீர்‌. 
மராட்டி மொழியைப்‌ பற்றி இவ்வளவு ஆழ்ந்த அறிவை 
எங்கிருந்து பெற்றீர்‌ என்று நான்‌ தெரிந்துகொள்ளலாமா ?'! 
என்று கேட்டார்‌. நான்‌ பதில்‌ கூறினேன்‌: * இந்துஸ்தானியில்‌ 
எனக்குள்ள அறிவேதான்‌ மராட்டியிலும்‌ உண்டு. மராட்டி 
மொழியில்‌ என்னால்‌ ஒரு வார்த்தைகூடப்‌ பேச இயலாது. ஆனால்‌ 
எனக்கு நன்றாக அறிமுகமாகியுள்ள ஒரு விஷயத்தைப்பற்றித்‌ 
தாங்கள்‌ மராட்டி மொழியில்‌ பேசப்போகும்‌ கருத்துக்களின்‌ 
சாராம்ச த்தைக்‌ கிரகித்துக்கொள்ள முடியும்‌ என்ற தைரியம்‌ 
எனக்கு உண்டு. ஜனங்களிடம்‌ எந்த வகையிலும்‌ நான்‌ உங்கள்‌ 
வார்த்தைகளைத்‌ தவறாகப்‌ பொருள்படுத்திக்‌ காட்டமாட்டேன்‌ 
என்பதை நீங்கள்‌ பார்ப்பீர்கள்‌. மராட்டி மொழியில்‌ நன்றாகத்‌ 
தேர்ச்சி பெற்றுள்ள வேறு சிலரும்‌ இங்கே இருக்கிறார்கள்‌. மொழி' 
பெயர்ப்பதற்கு அவர்களை வைத்துக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ 
அந்த ஏற்பாடு உங்களுக்குப்‌ பிடிக்காது. ஆகையால்‌ தயை 
செய்து என்னை மன்னித்துக்கொண்டு மராட்டியில்‌ பேசுங்கள்‌. 
கொங்கணி நண்பர்களைப்‌ போலவே, நானும்‌ உங்கள்‌ மராட்டிப்‌ 
பேச்சைக்‌ கேட்க ஆவலாக இருக்கின்றேன்‌. ” 

“ நீங்கள்‌ நினைத்ததை எப்பொழுதுமே சாதி 'த்துக்கொள்வீர்‌ 
கள்‌” என்றார்‌ கோகலே. * உங்கள்‌ தயவில்‌ இருப்பதால்‌ எனக்கு 
வேறு வழி கிடையாது'-கோகலே இப்படிச்‌ சொ ல்லிக்‌. 
கொண்டே என்‌ வேண்டுகோளுக்கு இசைந்தார்‌. அந்த இடத்‌ 
திலிருந்து ஜான்ஜிபார்‌ வரையிலும்‌ இதைப்போன்ற கூட்டங்களில்‌ 
மராட்டியிலேயே பேசினார்‌. நான்‌ அவர்களுக்கென்று தனியாக 


948 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அமர்த்தப்பட்ட மொழிபெயர்ப்பாளனாக இருந்தேன்‌. இலக்கண 
இலக்கிய அமைப்புடன்‌ பரிபூரண ஆங்கிலத்தில்‌ பேசுவதைவிட்‌ 
முடிந்தபோதெல்லாம்‌ தாய்மொழியில்‌ அல்லது இலக்கணம்‌ 
பிழையுள்ள அரைகுறை இந்தியில்‌ பேசுவது உசிதமானது 
என்ற கருத்திற்கு கோகலே அவர்களை ஒப்புக்கொள்ளும்படி 
செய்ய என்னால்‌ முடிந்ததோ, இல்லையோ, அது எனக்குத்‌ 
தெரியாது. ஆனால்‌ இதுமட்டும்‌ தெரியும்‌, என்னைத்‌ திருப்தி 
செய்யும்‌ பொருட்டாவது அவர்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ மராட்‌ 
டியில்‌ பேசினார்‌. சில சொற்பொழிவுகள்‌ முடிந்ததும்‌, 
அவருக்கும்‌ அந்தப்‌ புது முயற்சியின்‌ விளைவுகள்‌ திருப்தியைத்‌ 
தந்தன என்பதை நான்‌ காண முடிந்தது. கொள்கையைப்‌ 
பாதிக்காத வரையில்‌, தம்மைப்‌ பின்பற்றுபவர்களின்‌ விருப்‌ 
பத்திற்கு இணங்குவதில்‌ மதிப்புண்டு என்பதை கோகலே 
தென்னாப்பிரிக்காவில்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ காட்டினார்‌. ' :: 


முப்பத்தேழாவது அத்தியாயம்‌ 
கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌ 


(முடிவு) 

கோகலே, ஜொஹன்னஸ்பர்க்குக்குப்‌ பிறகு கேட்டாலைப்‌ 
பார்த்துவிட்டுப்‌ பிரிட்டோரியாவுக்குப்‌ பேனார்‌. அங்கு 
“டிரான்ஸ்வால்‌ ஹோட்டலில்‌ அவர்‌ தங்க யூனியன்‌ சர்க்கார்‌ 
ஏற்பாடு செய்திருக்தார்கள்‌. அங்கேதான்‌ ஐனரல்‌ 
ஸ்மட்ஸ்‌, ஜெனரல்‌ போத்தா ஆகியோர்‌ உட்பட மற்றச்‌ சர்க்‌ 
கார்‌ மந்திரிகளை அவர்‌ சந்திப்பதாக இருந்தது. ஒவ்வொரு. 
, நாளும்‌ காலையில்‌ அல்லது அவர்‌ விரும்பினால்‌ முந்திய கான்‌ 
மாலையில்‌, குறிப்பிட்ட காளுக்காக வகுத்திருக்த திட்டங்களின்‌ 
விவரத்தை அவரிடம்‌ கூறுவது என்‌ வழக்கம்‌. யூனியன்‌ மந்திரி 
களுடன்‌ ஏற்பாடாகியிருந்த பேட்டி மிகவும்‌ முக்கியமான 
விஷயம்‌. பேட்டிக்கு கான்‌ கோகலேயுடன்‌ போகக்கூடாதென்ற 
முடிவுக்கு வந்திருந்தோம்‌ ; நான்‌ வருவதாகச்‌ சொல்லவுமில்லை. 
கான்‌ கூட இருப்பது, கோகலேக்கும்‌ மந்திரிகளுக்கு மிடையே ஒரு. 
கடையாக இருக்கும்‌; கானும்‌ என்னைச்‌ சேர்ந்த இந்தியர்களும்‌ 
செய்த தவறுகள்‌ என்று அவர்கள்‌ நினைத்ததை, கோகலே 
கிடம்‌ தாராளமாக அவர்கள்‌ 'பேசுவதற்கு இடைஞ்சலாகவும்‌ 
இருக்கும்‌. மேலும்‌ எதிர்காலக்‌ கொள்கைகளைப்‌ பற்றி அவர்கள்‌ 
ஏதாவது சொல்ல விரும்பினால்‌ அதையும்‌ மனத்தைத்‌ திறந்து 
பேச முடியாமலுமிருக்கும்‌. ஆகவே, இந்தக்‌ காரணங்களால்‌ 
கோகலே தனியாகத்தான்‌ போகவேண்டும்‌. அது அவர்மேல்‌ 
சுமத்திய பொறுப்பை அதிகரித்தது. கோகலே, விஷயங்களைக்‌ 
கூறுவதில்‌ தெரியாமல்‌ ஏதாவது தவறு இழைத்துவிட்டால்‌ 
என்ன செய்வது ? அல்லது முன்கூட்டியே அவருடைய கவனத்‌ 
திற்குக்‌ கொண்டுவரப்படாத ஏதாவதொரு விஷயத்தைக்‌ 
குறித்து மந்திரிகள்‌ அவரிடம்‌ முதல்‌ ' முறையாகக்‌ கேட்டு 
அவர்‌ அதைப்பற்றி ஒன்றுமே கூறமுடியாமற்‌ போய்விட்டால்‌ 
என்ன செய்வது? அல்லது பொறுப்பான தலைவர்கள்‌ அருகில்‌ 
இல்லாத சமயத்தில்‌, இந்தியர்கள்‌ சார்பாக ஏதாவதொரு 
வீரும்பப்படாத ஏற்பாட்டை ஒப்புக்கொள்ளும்படி அவரைச்‌ 
செய்துவிட்டால்‌ என்ன செய்வது? . ஆனால்‌ கோகலே 
இந்தக்‌ கஷ்டங்களையெல்லாம்‌ உடனே - தீர்த்துவிட்டார்‌. 


350 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இந்தியர்கள்‌ அன்றுவரை எந்த நிலைமையில்‌ இருந்து வந்திருக்‌ 
கிறார்கள்‌ என்பதுபற்றி ஒரு குறிப்பு தயார்‌ செய்யும்படியும்‌, 
எவ்வளவு தூரம்‌ போக இந்தியர்கள்‌ தயாராக இருக்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ எழுதித்‌ தருமாறும்‌ என்னை அவர்‌ கேட்டார்‌. 
பேட்டியின்போது நான்‌ கொடுத்த குறிப்புக்களுக்கு அப்பாற்‌ 
யட்ட கேள்வி ஏதாவது எழுந்தால்‌, அதைப்‌ பற்றித்‌ தமக்கு 
இன்றும்‌ தெரியாது என்று கூறிவிடுவதாகவும்‌ கூறினார்‌. 
அதைப்‌ பற்றி அவர்‌ கவலைப்படவில்லை: கான்‌ குறிப்புக்களைத்‌ : 
தயார்‌ செய்யும்‌ வேலையும்‌, அவர்‌ அதைப்‌ படிப்பதுந்தான்‌ 
பாக்கியாக இருந்தன. எனினும்‌, நான்கு காலனிகளில்‌, 
பதினெட்டு வருடமாக நிகழ்ந்துவந்த இந்திய சரித்திரத்தின்‌. 
மாறுதல்களை பத்து, இருபது பக்கங்களுக்குக்‌ குறைவாக. 
எழுதுவது முடியாத காரியம்‌. அதை கோகலே பார்ப்பதற்கும்‌ 
நேரமில்லை. படித்த பின்பும்‌ எங்களிடம்‌ பல கேள்விகனைக்‌ 
கேட்க அவர்‌ விரும்புவார்‌. ஆனால்‌ கோகலேக்கு எவ்வளவு 
கூர்மையான ஞாபகசக்தி இருந்ததோ அவ்வளவு கடுமையான 
முயற்சியுடன்‌ வேலை செய்யக்கூடிய அளவிலா ஆற்றலும்‌ இருந்‌ 
தது. அந்த இரவு முழுவதும்‌ அவர்‌, தாமும்‌ விழித்திருந்து. 
பிறரையும்‌ விழிக்கவைத்து எல்லாக்‌ குறிப்புக்களையும்‌ நன்றாகத்‌ 
தெரிந்து கொண்டார்‌. தாம்‌ சரியாக அனைத்தையும்‌ புரிந்து 
கொண்டதை கிச்சயப்படுத்திக்கொள்ளுவதற்காக மீண்டும்‌ 
ஒருமுறை இக்குறிப்புக்கள்‌ முழுவதையும்‌ பார்த்துக்கொண்டார்‌. 
கடைசியில்‌ திருப்தி அடைந்தார்‌. அப்பால்‌ எனக்கு ஒருவிதமான 
பயமும்‌ ஏற்படவில்லை. 


மந்திரிகளுடன்‌ கோகலேயின்‌ பேட்டி சுமார்‌ இரண்டு மணி 
நேரம்‌ நடந்தது. அவர்‌ திரும்பியபோது, நீங்கள்‌ இந்தியா 
விற்கு ஒரு வருடத்திற்குள்‌ திரும்பிவிடவேண்டும்‌. எல்லாம்‌ 
முடிந்துவிட்டது. கறுப்புச்சட்டம்‌ ரத்தாகிவீடும்‌. குடியேற்றச்‌ 
சட்டத்தில்‌ இருந்த கிறத்‌ தடையும்‌ நீக்கப்படும்‌. மூன்று பவுன்‌ 
வரியும்‌ அகற்றப்படும்‌ ” என்று கூறினார்‌. “ எனக்கு இதைப்‌ 
பற்றிச்‌ சந்தேகம்‌ அதிகம்‌. இந்த மந்திரிகளைப்பற்றி எனக்குத்‌ 
தெரிந்த அளவு உங்களுக்குத்‌ தெரியாது. எப்பொழுதும்‌ 
எதிலும்‌ ஈம்பிக்கைக்‌ கொள்பவனாகிய எனக்கு உங்களுடைய 
நம்பிக்கை மிகவும்‌ பிடித்திருக்கிறது. ஆனால்‌ அடிக்கடி ஏமாற்றம்‌ 
அடைந்திருப்பதால்‌ இவ்விஷயத்தில்‌ உங்களைப்போல்‌ எனக்கு 
நம்பிக்கை இல்லை. ஆனால்‌ எனக்கு பயமும்‌ இல்லை. நீங்கள்‌ 
மந்திரிகளிடமிருக்து இந்த உறுதியைப்பெற்று வத்ததே எனக்‌ 


டர்பனில்‌ லார்ட்ஸ்‌ கிரவுண்டு என்ற இடத்தில்‌ கோகலேக்கு வரவேற்பு நடந்தது. டர்பன்‌ வரவேற்புக்கமிட்டி உறுப்மினர்களுடன்‌ 
i கோகலே, காந்திஜி, கால்லென்பாக்‌ முதலியவர்கள்‌ இருக்கின்றனர்‌. 


கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌ 951- 


குப்‌ போதும்‌. அவசியம்‌ ஏற்பட்டபோது போராடுவதும்‌, எங்கள்‌ 
போராட்டம்‌ நேர்மையானது என்று காட்டுவதும்‌ என்‌ கடமை. 
உங்களிடம்‌ அவர்கள்‌ கொடுத்த வாக்குறுதி, எங்கள்‌ கோரிக்கை 
யில்‌ உள்ள நியாயத்தை நிரூபிப்பதாகும்‌. இதற்கு மேலும்‌ 
போராட வேண்டியது அவசியமானால்‌, எங்கள்‌ உற்சாகமும்‌ 
இரட்டிப்பாகும்‌. ஆனால்‌ இன்னும்‌ ஒரு வருடத்திற்குள்‌, மேலும்‌ 
பல இந்தியர்கள்‌ சிறை செல்வதற்கு முன்னால்‌ இந்தியாவிற்கு 
கான்‌ திரும்பமுடியும்‌ என்று நினைக்கவில்லை ” என்று பதில்‌ 
கூறினேன்‌. 

கோக்லே, “நான்‌ : உங்களிடம்‌ கூறியவை நடந்தே தீரும்‌. 
ஜெனரல்‌ போத்தா, கறுப்புச்‌ சட்டம்‌ ரத்தாகும்‌ என்றும்‌, 
மூன்று பவுன்‌ வரி நீக்கப்படும்‌ என்‌ தும்‌ எனக்கு 
வாக்களித்திருக்கிறார்‌. நீங்கள்‌ பன்னிரண்டு மாதங்களுக்குள்‌ 
இந்தியாவிற்குத்‌ திரும்பவேண்டும்‌. உங்கள்‌ சாக்குப்‌ 
போக்குகளை கான்‌ ஏற்றுக்கொள்ளமாட்டேன்‌ ' என்றார்‌. 

கேட்டாலுக்கு விஜயம்‌ செய்தபோது கோகலே, டர்பனிலும்‌ 
மாரிட்ஸ்பர்க்கிலும்‌, இன்னும்‌ பல இடங்களிலும்‌ பல ஐரோப்‌ 
பியர்களைச்‌ சந்தித்தார்‌. கிம்பர்லியில்‌ வயிரச்‌ சரங்கங்களைப்‌ 
பார்வையிட்டார்‌. அங்கும்‌, டர்பனிலும்‌ வரவேற்புக்‌ குழுக்கள்‌ 
அவருக்கு பொது விருந்துகளை ஏற்பாடு செய்திருந்தன, 
அவற்றிற்குப்‌ பல ஐரோப்பியர்களும்‌ வந்திரும்‌ தனர்‌. இந்திய, 
ஐரோப்பிய உள்ளங்களை ஒருங்கே கவர்ந்த கோகலே, தென்னாப்‌ 
பிரிக்காவை விட்டு 1912-ஆம்‌ வருடம்‌ ஈவம்பர்‌ மாதம்‌ 17-ஆம்‌ 
தேதி புறப்பட்டார்‌. அவருடைய விருப்பப்படி நானும்‌ ஸ்ரீ கால்‌ 
லென்பாக்கும்‌ ஜான்ஜிபார்‌ வரையில்‌ அவருடன்‌ போனேம்‌. 
கப்பலில்‌ அவருக்குத்‌ தகுந்த உணவிற்கு ஏற்பாடு செய்திருந்‌ 
தோம்‌. இந்தியாவிற்குப்‌ போகும்‌ வழியில்‌ அவருக்கு டெலா 
கோவா விரிகுடா, இன்ஹம்பேன்‌, ஜான்ஜிபார்‌ முதலிய 
துறைமுகங்களில்‌ அமோகமான வரவேற்புகள்‌ நடந்தன. 


கப்பலில்‌ இந்தியாவைப்பற்றியும்‌, தாய்‌ காட்டுக்குச்‌ 
செய்யவேண்டிய கடமையைப்பற்றியுமே பேசினோம்‌. கோகலே 
வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையிலும்‌ அவருடைய 
மேன்மையான உணர்ச்சியும்‌, உண்மையும்‌, காட்டுப்பற்றும்‌ 
"ஒளிர்ந்தன. கப்பலில்‌ அவர்‌ கலந்துகொண்ட விளையாட்டுக்‌ 
களில்கூட, வெறும்‌ சந்தோஷ விருப்பத்தைக்‌ காட்டிலும்‌ தேச 
உணர்ச்சியும்‌, சிறப்புமே அவருடைய கோக்கமாக இருந்ததை 
கான்‌ கண்டேன்‌. சிறந்ததாக இருக்க வேண்டும்‌ என்பதே 
அங்கும்‌ அவர்‌ நோக்கமாக இருந்தது. 


852 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கப்பலில்‌ நாங்கள்‌ மனமாரப்‌ பேசி அளவளாவிக்கொள்ளப்‌ 
போதிய அவகாசம்‌ கிடைத்தது. அந்தப்‌ பேச்சுக்களின்‌ மூல 
மாகக்‌ கோகலே, என்னை இந்தியாவின்‌ சேவைக்காகத்‌ தயார்‌ 
செய்தார்‌. இந்தியாவில்‌ இருந்த தலைவர்கள்‌ அனைவருடைய 
பண்புகளையும்‌ ஆராய்ந்து எனக்கு எடுத்துக்காட்டினார்‌. அவர்‌ 
காட்டியது மிகவும்‌ சரியாகவே இருந்தது. அந்தத்‌ தலைவர்‌ 
களுடைய குணங்களைப்பற்றிக்‌ கோகலே கொண்டிருந்த மதிப்‌ 
பிற்கும்‌, அவர்களைப்பற்றிய என்‌ சொந்த அனுபவத்திற்கும்‌ 
சிறிதும்‌ வேற்றுமையே தென்படவில்லை. 


தென்னாப்பிரிக்காவில்‌ கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாண த்தின்‌ 
விளைவாக என்‌ உள்ளத்திலிருந்த பல புனிதமான நினைவுகளை 
கான்‌ இங்கு எழுதலாம்‌. ஆனால்‌ சத்தியாக்கிரகத்தைப்‌ 
பற்றிய ஒரு சரித்திரத்துடன்‌ அவற்றிற்குத்‌ தொடர்பில்லாத 
தால்‌, எழுத விருப்பம்‌ இருந்தும்‌ கான்‌ அடக்கிக்கொள்ளத்‌ 
தான்‌ வேண்டும்‌. ஜான்ஜிபாரில்‌ கோகலேயை விட்டுப்‌ 
பிரிந்தது எனக்கும்‌ ஸ்ரீ கால்லென்பாக்குக்கும்‌ ஆறாத்‌ துயரத்தை 
அளித்தது. ஆனால்‌ மனிதரிடையேயுள்ள மிக அம்நியோர்நிய 
பந்தமும்‌ கடைசியில்‌ முடிவுக்குத்தான்‌ வரவேண்டும்‌ என்ற உண்‌ 
மையை உணர்ந்தவர்களாய்‌ ஒருவாறு தேறினோம்‌. அவருடைய 
தீர்க்கதரிசனம்‌ பலிக்குமென்றும்‌, ஈாங்கள்‌ ஒரு வருடத்தில்‌ 
இந்தியாவுக்குச்‌ செல்லமுடியுமென்றும்‌ நம்பினோம்‌. ஆனால்‌ 
காரங்கள்‌ எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. 2 


எனினும்‌, தென்னாப்பிரிக்காவுக்குக்‌ கோகலேயின்‌ விஜயம்‌. 
எங்கள்‌ தீர்மானத்தை மேலும்‌ உறுதியாக்கியது. போராட்டம்‌. 
மீண்டும்‌ மும்முரமாகத்‌ தொடங்கியபோது, அவர்‌ சுற்றுப்பிர 
யாணத்தின்‌ விளைவையும்‌ முக்கியத்துவத்தையும்‌ மிகவும்‌ தெளி 
வாக உணரலாலேம்‌. கோகலே தென்னாப்பிரிக்கா வந்து யூனி 
யன்‌ மந்திரிகளைச்‌ சந்திக்காமல்‌ இருந்திருந்தால்‌, மூன்று பவுன்‌ 
வரியை நீக்கவேண்டுமென்பது எங்கள்‌ போராட்டத்தில்‌ ஓர்‌ 
அம்சமாக வந்திராது. 


« 


கறுப்புச்‌ சட்ட ரத்துடன்‌ "சத்தியாக்கிரகப்‌ போராட்டம்‌ 
கின்றிருக்குமானால்‌, மூன்று பவுன்‌. வரி நீக்கத்திற்காக வேறொரு. 
புதிய போராட்டத்தை துவங்குவது அவசியமாக இருந்திருக்‌ 
கும்‌. அது இந்தியர்களுக்கு எல்லையற்ற துன்பத்தைத்‌ 
தந்திருக்கும்‌. மீண்டும்‌ ஒரு புதிய கஷ்டமான போராட்டத்துக்‌ 
காக அவர்கள்‌ தயாராக இருப்பார்களா என்பது சந்தேக. 
மாகவே இருந்திருக்கும்‌. சுதந்திர இந்தியர்கள்‌ இந்த வரியை 


கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌ 953 


நீக்க முயற்சி செய்வது அவசியமாக இருந்தது. அதற்காகச்‌ 
சட்டரீதியாக எடுத்த முயற்சிகள்‌ யாவும்‌ பலன்‌ இல்லாமல்‌ 
போய்விட்டன. 1695-ஆம்‌ வருடத்திலிருந்து அந்த வரி 
செலுத்தப்பட்டு வந்திருக்கிறது. தவறான விஷயம்‌ ஒன்று 
படுமோசமானதாக இருந்தாலும்‌, அது நீண்ட காலத்துக்குத்‌ 
தொடர்ந்து வந்திருக்குமானால்‌, மக்கள்‌ அதற்குப்‌ பழகிப்‌ போய்‌ 
வீடுகிறார்கள்‌. பிறகு அதை எதிர்ப்பது அவர்கள்‌ கடமை என்ற 
உணர்ச்சியை அவர்களிடம்‌ தட்டி எழுப்புவதும்‌, அது தவறானது 
என்று உலகத்துக்கு நிரூபித்துக்‌ காட்டுவதும்‌, மிகவும்‌ கடின 
மாகப்‌ போய்‌ விடுகின்றன. கோகலேக்கு மந்திரிகள்‌ தந்த 
வாக்குறுதிகள்‌ மூலம்‌, சத்தியாக்கிரகிகள்‌ செல்லவேண்டிய வழி 
தெளிவாயிற்று. தங்கள்‌ வார்த்தையின்படி சர்க்கார்‌ வரி 
ரத்து செய்ய வேண்டும்‌. : இல்லையேல்‌ வாக்குத்‌ தவறு 
வது, போராட்டத்தைத்‌ தொடர்ந்து நடத்துவதற்குப்‌ போதிய 
காரணமாகும்‌. இதுவேதான்‌ நடந்தது. ஒரு வருடத்திற்குள்‌ 
சர்க்கார்‌ அந்த வரியை ரத்து செய்யாமல்‌ இருந்ததுமட்டு 
மல்லாமல்‌, அதை நீக்கவே முடியாதென்று பல வார்த்தை 
களில்‌ பிரகடனமும்‌ செய்தார்கள்‌. ்‌ 


கோகலேயின்‌ சுற்றுப்பிரயாணம்‌, இந்த மூன்று பவுன்‌ 
வரியை எதிர்ப்பதை எங்கள்‌ சத்தியாக்கிரகத்தின்‌ குறிக்‌ 
கோளாகச்‌ செய்ய உதவியதோடல்லாமல்‌, தென்னாப்பிரிக்க 
பிரச்னைகள்‌ விஷயத்தில்‌ அவர்‌ ஒரு பெரிய நிபுணர்‌ என்பதை 
மற்றவர்கள்‌ ஒப்புக்கொள்ளும்படியும்‌ செய்தது. தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ இருந்த இந்தியர்களைப்பற்றி அவர்‌ கேர்முகமாகத்‌ திரட்‌. 
டிக்கொண்ட அறிவுக்கு நிறைய மதிப்பிருந்தது. இப்போது. 
தாய்நாடு என்ன நடவடிக்கை. எடுக்கவேண்டும்‌ என்பதை 
அவர்‌ நன்கு உணர்ந்து, இந்தியாவிலும்‌ நன்றாக எடுத்துக்‌ 
கூற முடிந்தது. போராட்டத்தை மீண்டும்‌ ஆரம்பித்தபோது. 
சத்தியாக்கிரக நிதிக்கு இந்தியா தாராளமாகப்‌ பொருள்‌ 
தந்து உதவியது. லார்டு ஹார்டிஞ்சம்‌ தமது “ஆழ்ந்த, 
தீவிர! அனுதாபத்தின்‌ முலமாகச்‌ சத்தியாக்கிரகிகளை உற்‌. 
சாகப்படுத்தினார்‌ ( டிஸம்பர்‌ 7979). ஸ்ரீமான்கள்‌ ஆண்ட்ரூஸாம்‌ 
பியர்ஸனும்‌ இந்தியாவிலிருந்து தென்னாப்பிரிக்கரவுக்கு வந்தனர்‌. 
கோகலே தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து, இத்தகைய முயற்சிகள்‌ 
எடுக்கவில்லை என்றால்‌, இவையெல்லாம்‌ நடந்திரா. 


மந்திரிகள்‌ வாக்கு மீறியதையும்‌, அதன்‌ வினைவுகளையும்‌ 


அடுத்த அத்தியாயத்தில்‌ காணலாம்‌. 
தெ. 92 


முப்பத்தெட்டாவது அத்தியாயம்‌ 
வாக்கு மீறியது. 


.. சத்தியாக்கிரகப்‌ போரை நடத்தும்போது இந்தியர்கள்‌, 
தம்‌ கொள்கைகளில்‌ இடம்‌ பெறாத வழிகளை மேற்கொள்ளாத 
படி மிகவும்‌ கவனமாக இருந்தார்கள்‌. சர்க்காரின்‌ மீது 
நியாயம்‌ இல்லாமல்‌ . எந்த அனுகூல த்தையும்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளக்கூடாதென்பதையும்‌ எப்பொழுதும்‌ 
ஞாபகத்தில்‌ வைத்திருந்தார்கள்‌. உதாரணமாக, கறுப்புச்‌ 
சட்டம்‌ டிரான்ஸ்வாலிலுள்ள இந்தியர்களை மட்டுமே பாதித்த 
படியால்‌ போராட்டத்திற்கு டிரான்ஸ்வாலிலுள்ள இந்தியர்கள்‌ 
மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள்‌. நேட்டால்‌, கேப்‌ காலனி 
ஆகிய . இடங்களிலிருந்து சத்தியாக்கிரகிகளைச்‌ சர்க்க 
எவ்வித முயற்சியும்‌ எடுக்காமல்‌ இருந்ததுடன்‌, டிரான்ஸ்வாலுக்கு 
வெளியிலிருந்து போராட்டத்தில்‌ சேர்த்துக்கொள்ளும்படி 
வ்ந்த விண்ணப்பங்களையும்‌ ம ரியாதையாக மறுத்து 
விட்டார்கள்‌. போராட்டம்‌, பிரஸ்தாபச்‌ சட்டம்‌ ரத்தாவதற்கான. 
ஒரு வரம்பிற்குள்‌ கட்டுப்பட்டிருந்தது. இந்தக்‌ கட்டுப்பாட்டை 
ஐரோப்பியர்களோ, இந்தியர்களோ உணர்ந்துகொள்ளவில்லை. 
ஆரம்ப நிலைகளில்‌ இந்தியர்கள்‌, கறுப்புச்‌ சட்டத்திற்கு 
அப்பாற்பட்ட குறைகளையும்‌ போராட்டத்தில்‌ சேர்க்கவேண்டு 
மென்று அடிக்கடி கேட்டுக்கொண்டு வந்தார்கள்‌. அப்படிப்‌ 
பட்ட செயல்‌ சத்தியத்தை மீறுவதாகுமென்றும்‌, சத்தியம்‌ 
ஒன்றையே அடிப்படையாகக்‌ கொண்டுள்ள ஓர்‌ இயக்கத்தில்‌ 
இப்படி நினைப்பதுகூடத்‌ தவறு என்றும்‌ பொறுமையாக அவர்‌ 
களுக்கு நான்‌ விளக்கி வந்தேன்‌. ஒரு தூய்மையான போராட்‌ 
டத்தில்‌ . ஈடுபட்டிருப்பவர்கள்‌, ஆரம்பத்தில்‌ ஏற்படுத்தி 
யிருந்த குறிக்கோளிலிருந்து, போராட்டத்தின்போது தங்க 
ஞ்க்குப்‌: பலம்‌ அதிகரித்திருந்தாலும்‌ 'மீறிப்‌ போகக்கூடாது. 
அதேபோல்‌ தங்கள்‌ சக்தி குன்றிப்‌ போவதாக இருந்‌ 
தாலும்‌ மேற்கொண்ட குறிக்கோளைக்‌ கைவிடவுங்கூடாது.. 
இந்த இருதரப்பட்ட கொள்கை .தென்னாப்பிரிக்காவில்‌ 
முழுவதும்‌ கடைப்பிடிக்கப்பட்டது. ஏற்கனவே நாம்‌ பார்த்தபடி, 
போராட்டம்‌ துவங்கியபோது குறிக்கோளை நிர்ணயம்‌ . செய்ய 
ஏதுவாயிருந்த சமூகத்தின்‌ சக்தி, எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை. 


வாக்கு மீறியது ' 355 


எனினும்‌, எஞ்சியிருந்த சில சத்தியாக்கிரகிகள்‌ மட்டும்‌ கடைசி 
வரையிலும்‌ உறுதியுடன்‌ அசையாமல்‌ இருந்தார்கள்‌. அப்படித்‌ 
தனியாக நின்று துன்பங்களை சமாளித்துப்‌ போராடுவது சுலபமாக 
இருக்கலாம்‌. ஆனால்‌ அதிகமான பலம்‌ பெற்ற பிறகு தங்கள்‌ நோக்‌ 
கத்தை அதிகரித்துவிடாமல்‌ இருப்பது என்பது அதைவிடக்‌ 
கடினமானது. இதற்குத்‌ தன்னடக்கத்தை முன்னைவிட அதிக 
மாகக்‌ கையாள வேண்டும்‌. இதைப்போன்ற மயக்குகள்‌ தென்‌ 
ஒப்பிரிக்காவில்‌ எங்களை அடிக்கடி ஆட்கொள்ளப்‌ பார்த்தன. 
ஆனால்‌ ஒரு தடவைகூட அவற்றிற்கு நாங்கள்‌ பணிந்துவிடவில்லை 
யென்று நான்‌ உறுதியாகச்‌ சொல்லமுடியும்‌. ஆகையால்‌, நான்‌ 
பல தடவைகளில்‌, “ஒரு சத்தியாக்கிரகிக்கு ஒரே ஒரு நோக்‌ 
கந்தான்‌ உண்டு. அவன்‌ அதிலிருந்து பின்‌ வாங்கவோ, முன்‌ 
செல்லவோ அல்லது அதைப்‌ பெருக்கவோ குறைக்கவோ 
முடியாது என்று கூறியிருக்கிறேன்‌. ஒரு மனிதன்‌ தனக்கென 
அமைத்துக்கொள்ளும்‌ தரங்களைக்‌ கொண்டே உலகமும்‌ 
அவனை மதிக்கிறது. சத்தியாக்கிரகிகள்‌ : இந்தச்‌ சீரிய 
கொள்கைகளைப்‌ பின்பற்றுவதைச்‌ சர்க்கார்‌ கண்டபொழுது, 
தங்களுக்கு எவ்விதமான கொள்கையும்‌ கட்டுப்பாடும்‌ இல்லாமல்‌ 
இருந்தபோதிலும்‌, சத்தியாக்கிரகிகள்‌ தம்‌ கொள்கைகளை 
மீறியதாகக்‌ குற்றம்‌ சாட்டியபோதிலும்‌, சத்தியாக்கிரகிகளின்‌ 
நடத்தைகளை அந்தக்‌ கொள்கைகளைக்‌ கொண்டே அளக்க 
ஆரம்பித்தார்கள்‌. கறுப்புச்‌ சட்டத்திற்குப்‌ பிறகு இந்தியருக்கு 
விரோதமாகப்‌ புதிய சட்டம்‌ ஏதாவது ஏற்படுத்தப்பட்டால்‌, 
அதையும்‌ சத்தியாக்கிரகத்‌ திட்டத்தில்‌ சேர்த்துக்கொள்ள 
வேண்டுமென்பதை ஒரு குழந்தைகூட அறிய இயலும்‌. 
ஆயினும்‌, இந்தியக்‌ குடியேற்றத்திற்குப்‌ பாதகமாகப்‌ புதிய 
தடைகள்‌ விதிக்கப்பட்டு, போராட்டத்தை விரிவாக்குவது அவ 
சியமென ஏற்பட்டபோது சர்க்கார்‌, நாங்கள்‌ புது தகராறுகளை 
எழுப்புவதாகக்‌ கொஞ்சமும்‌ காரணமில்லாமல்‌ எங்கள்‌ 
மேல்‌ குற்றம்‌ சாட்டினர்‌. இந்தியாவிலிருக்து புதிதாக வரு 
பவர்களுக்குப்‌ புதுக்‌ கட்டுப்பாடுகளை விதித்தால்‌ அவர்களையும்‌ 
போராட்டத்தில்‌ சேர்த்துக்கொள்ள எங்களுக்கு உரிமை வேண்‌ 
டும்‌. ஆகவே ஸோராப்ஜியும்‌ மற்றவர்களும்‌ டிரான்ஸ்வாலில்‌ புகும்‌ 
ததை ஏற்கனவே பார்த்தோம்‌. சர்க்கார்‌ இதைச்‌ சகிக்க 
வில்லை. ஆனால்‌, எங்கள்‌ நடவடிக்கையின்‌ நியாயத்‌ 
தைப்பற்றிப்‌ பட்சபாதமற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதில்‌ 
எனக்கு எவ்விதக்‌ கஷ்டமும்‌ உண்டாசவில்லை. கோகலே 
போன பிறகு, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம்‌ நேர்க்தது. 
மூன்று பவுன்‌ வரி ஒரு வருடத்தில்‌ நீக்கப்படும்‌ என்றும்‌, 


356 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அதற்குத்‌ தேவையான சட்ட நடவடிக்கைகளை அடுத்தபடி 
யாக யூனியன்‌ சட்டசபை கூடும்போது எடுத்துக்கொள்வார்கள்‌ 
என்றும்‌ கோகலே நினைத்திருந்தார்‌. அதற்கு மாறாக 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌, சட்டசபையில்‌ பேசுகையில்‌, நேட்டரலி 
லிருந்த ஐரோப்பியர்கள்‌ அந்த வரி ரத்துக்கு ஆட்சேபனை செய்‌ 
வதாகவும்‌, அதனால்‌ யூனியன்‌ சர்க்கார்‌ அதன்‌ நீக்கத்திற்காகச்‌ 
சட்டத்தைக்‌ கொண்டு வர முடியாது என்றும்‌ கூறினார்‌. ஆனால்‌ 
அது உண்மையன்று. நான்கு காலனிகளிலிருந்தும்‌ வந்த பிரதிநிதி 
களக்‌ கொண்ட ஒரு சபையில்‌, நேட்டாலிலிருந்துவந்த அங்கத்தி 
னர்கள்மட்டும்‌ ஒன்றும்‌ செய்துவிடமுடியாது. மேலும்‌, ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸ்‌, அந்த மசோதாவை மந்திரிசபையின்‌ சார்பாகச்‌ 
சட்டசபையில்‌ சமர்ப்பித்து அதை அதன்‌ தலைவிதிக்கு விட்டிருக்க 
வேண்டும்‌. அவர்‌ அப்படி ஒன்றும்‌ செய்யாமல்‌, வெறுக்‌ 
கத்‌ தக்க இச்‌ செய்கையையும்‌ * போருக்கு” ஒரு காரணமாக 
நாங்கள்‌ கொள்வதற்கு வாய்ப்பும்‌ அளித்தார்‌. காங்கள்‌ அப்படிச்‌ 
செய்வதற்கு இரண்டு காரணங்கள்‌ இருந்தன. ஒன்று, போராட்‌ 
டத்தின்போது சர்க்கார்‌ ஒரு வாக்குறுதி தந்து அதை மீறியும்‌ 
வீட்டனர்‌. இதனால்‌ இயல்பாகவே அந்த வாக்கு மீறு 
தலையும்‌ போராட்டத்தின்‌ காரணங்களில்‌ ஒன்றாகச்‌ சேர்த்‌ 
துக்கொள்ள வேண்டியதுதான்‌. மற்றொன்று, கோகலேயைப்‌ 
போன்ற ஓர்‌ இந்தியப்‌ பிரதிகிதிக்குத்‌ தந்த வாக்குறுதியை 
மீறுவது, அவருக்கு மட்டுமல்லாமல்‌, இந்தியா முமு 
வதற்குமே இழைத்த அவமானமாகும்‌. ஆகவே, அதைச்‌ 
சும்மா விடமுடியாது. முதலில்‌ சொன்ன காரணம்‌ மட்டுமே இரும்‌ 
திருந்து, சத்தியாக்கிரகிகள்‌ போராட்டத்தை நீடிப்பதற்குப்‌ 
போதிய சக்தி தங்களிடம்‌ இல்லை என்று கருதி, மூன்று 
பவுன்‌ வரியை எதிர்த்துச்‌ சத்தியாக்கிரகம்‌ ' செய்யாமலிருக்‌ 
தால்‌, அவர்களை : மன்னித்துவிடலாம்‌. ஆனால்‌ தாய்நாட்டிற்கு 
இழைத்த அவமானத்தைச்‌ சகித்துக்கொண்டு இருக்கவே 
முடியாது. ஆகையால்‌, மூன்று பவுன்‌ வரியையும்‌ தங்கள்‌ 
திட்டத்தில்‌ சேர்த்துக்கொள்வது சத்தியாக்கிரகிகளின்‌ கடமை 
யென்று நினைத்தோம்‌. அந்த வரியையும்‌ திட்டத்தில்‌ 
சேர்த்தபொழுது, ஒப்பந்தக்‌ குடிகளான இந்தியர்களுக்கும்‌ 
போராட்டத்தில்‌ கலந்துகொள்ளும்‌ வாய்ப்புக்‌ கிட்டியது. 
இதுவரையிலும்‌ அவர்கள்‌ இந்தப்‌ போராட்டத்தில்‌ இடம்‌ பெற 
வில்லை என்பதை வாசகர்கள்‌ கவனத்தில்‌ கொள்ள 
வேண்டும்‌. எங்கள்‌ கொள்கையின்‌: இந்தப்‌ புது மாற்றம்‌, 
ஒருபுறம்‌ எங்கள்‌ பொறுப்பின்‌ சுமையை அதிகரித்தது. 


' வாக்கு மீறியது 357 


ஆனால்‌, மற்றொரு புறம்‌, எங்கள்‌ “படைக்கு ஆட்களைத்‌ 
திரட்டப்‌ புதிய துறை ஒன்றையும்‌ திறந்துவிட்டது. 

. குடியேறிய கூலிகள்‌ மத்தியில்‌ இதுவரையில்‌ சத்தியாக்‌ 
கிரகம்‌ என்பதுபற்றிய பேச்சே கிடையாது. அதில்‌ பங்கெடுத்‌ 
துக்கொள்ள அவர்களுக்குக்‌ கிடைத்த போதனையோ அதைவிடக்‌ 
குறைவானது. எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாத அவர்கள்‌, 
* இந்தியன்‌ ஒப்பினியன்‌ ' அல்லது மற்றச்‌ செய்தித்தாள்களை 
வாசிக்க முடியவில்லை. அப்படியிருந்தும்‌, அந்த எளிய 
மக்கள்‌ போராட்டத்தை நன்கு கவனித்து, அதன்‌ தத்து 
வத்தை உணர்ந்து வந்ததையும்‌, ஒரு சிலர்‌ அதில்‌ தாங்கள்‌ 
சேரமுடியாமல்‌ போனதற்கு வருந்தியதையும்‌ கண்டேன்‌. 
ஆனுல்‌ யூனியன்‌ மந்திரிகள்‌ தாங்கள்‌ தந்த வாக்கைத்‌ 
தவறியதால்‌, மூன்று பவுன்‌ ' வரி நீக்கத்தையும்‌ நாங்கள்‌ 
திட்டத்தில்‌ சேர்த்துக்‌ கொண்டபொழுது, அவர்களில்‌ யாரெல்‌ 
லாம்‌ போராட்டத்தில்‌ கலந்துகொள்வார்கள்‌ என்பதும்‌ எனக்‌ 
குத்‌ தெரியாது. 

கோகலே அவர்களுக்கு இந்த வாக்குறுதி மீறுதலைப்பற்றி 
எழுதினேன்‌. அதைப்பற்றி அவர்‌ மிகவும்‌ வருந்தினார்‌. அவர்‌ 
அதைக்‌ குறித்துக்‌ கவலைப்படக்‌ கூடாதென்றும்‌, நாங்கள்‌ 
சாகும்வரை போராடுவது நிச்சயம்‌ என்றும்‌, டிரான்ஸ்வால்‌ 
சர்க்காரின்‌ பிடியிலிருந்து வரி நீக்கத்தை எப்படியாவது 
வாங்குவோம்‌ என்றும்‌ தெரிவித்தேன்‌. எனினும்‌, நான்‌ ஒரு 
வருடத்தில்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்ப வேண்டும்‌ என்ற 
எண்ணத்தைக்‌ கைவிட வேண்டியதாயிற்று. கான்‌ எப்பொழுது 
திரும்பமுடியும்‌ என்றும்‌ சொல்ல முடியாமல்‌ இருந்தது. 
கோகலே கணக்கு விவரங்களைக்‌ கூர்ந்து கவனிப்பவர்‌. 
எங்களுடைய சமாதானப்‌ படைத்‌ தொகுதியில்‌, அதிகபட்சம்‌ 
குறைந்த பட்சம்‌ உள்ள எண்ணிக்கையையும்‌, போராடுபவர்‌ 
கவின்‌ பெயர்களையும்‌ கொடுக்கும்படிச்‌ கேட்டிருந்தார்‌. அதிக 
பட்சமாக அறுபத்தைந்து அல்லது அறுபத்தாறு பெயர்களையும்‌, 
பதினாறு பெயர்களைக்‌ குறைந்த பட்சமாகவும்‌ அனுப்பியதாக 
எனக்கு ஞாபகம்‌. அதே சமயத்தில்‌ இந்தச்‌ சிறு எண்ணிக்‌ 
கையுள்ளவர்களுக்கு எந்தவிதமான உதவியையும்‌ இக்தியாவி 
விருந்து எதிர்பார்க்கவில்லையென்றும்‌ கோகலேக்கு அறிவித்‌ 
தேன்‌. அவருக்கு ஒரு பயமும்‌ வேண்‌ டாமென்றும்‌, தம்முடைய 
உடல்நலத்தைக்‌ குறைத்துக்கொண்டு இச்சிறு தொகுதியி 
னருக்காக எங்களுக்குப்‌ பணம்‌ திரட்டி அனுப்ப வேண்டிய 
அவசியமில்லையென்றும்‌ நான்‌ கேட்டுக்கொண்டேன்‌. கோகலே 


958 தென்னாப்பிரிக்க- சத்தியாக்கிரகம்‌ 


தென்னப்பிரிக்காவிலிருந்து பம்பாய்க்குத்‌ திரும்பியதும்‌, அவர்‌ 
பலவீனமாக ஈடந்துகொண்டு விட்டதாக அவர்மீது குற்றச்‌ 
சாட்டுகள்‌ பிறந்ததாக செய்தித்தாள்களின்‌ மூலமாகவும்‌ 
மற்றவர்‌ மூலமாகவும்‌ கான்‌ அறிந்தேன்‌. ஆகவே, அவர்‌ 
எங்களுக்காக நிதி திரட்ட முயற்சி செய்யக்கூடாது என்று 
நான்‌ விரும்பினேன்‌. ஆனால்‌, அவர்‌ தந்த உறுதியான பதில்‌ 
இதுவே: “தென்னாப்பிரிக்காவில்‌ நீங்கள்‌ உங்கள்‌ கடமைகளை 
உணருவது மாதிரி, இந்தியாவில்‌ இருக்கிற எங்களுக்கும்‌ 
எங்கள்‌ கடமையைப்பற்றி ஓரளவுக்குத்‌ தெரியும்‌. நாங்கள்‌ 
செய்வதில்‌ எது சரி, எது தவறு என்று எங்களுக்கு எடுத்‌ 
துரைக்க உங்களை விடமாட்டோம்‌. தென்னாப்பிரிக்காவின்‌ 
நிலைமை. எப்படி இருக்கிறது என்பதை மாத்திரமே நான்‌ 
அறிந்துகொள்ள விரும்பினேன்‌. நாங்கள்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்பதைப்‌ பற்றி உங்கள்‌ யோசனை தேவை 
யில்லை." கோகலேயின்‌ அர்த்தத்தை கான்‌ புரிந்துகொண்டு 
அதற்குப்‌ பிறகு அந்த விஷயத்ை தப்பற்றி எதுவும்‌ 
சொல்லவோ எழுதவோ இல்லை. அதே கடிதத்தின்‌ மூலமாக: 
அவர்‌ எனக்கு ஆறுதலையும்‌ எச்சரிக்கையையும்‌ அளித்‌ 
திருந்தார்‌. வாக்குத்‌ தவறியதால்‌ முண்ட இந்தப்‌ போராட்டம்‌ 
நீடிக்கப்படுமா என்று தாம்‌ அஞ்சுவதாகவும்‌, ஒரு சிலர்‌ 
எவ்வளவு காலத்திற்கு யூனியன்‌ சர்க்காரின்‌ முரட்டுக்தனமான 
மிருக சக்தியை எதிர்த்துப்‌ போராட முடியுமென்று தாம்‌ 
ஐயுறுவதாகவும்‌ எழுதியிருந்தார்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ 
நாங்கள்‌ ஆயத்த வேலைகளில்‌ முனைந்தோம்‌. வரப்போகிற 
போராட்டத்தில்‌ நிம்மதியாக இருக்துவிடுவதென்பதே முடியாது. 
நீண்ட காலம்‌ சிறையில்‌ வைக்கப்படுவோம்‌ என்பதை உணர்ந்‌ 
தோம்‌. டால்ஸ்டாய்‌ பண்ணையை மூடிவிடுவதென்று தீர்மான 
மாயிற்று. குடும்பத்திற்குச்‌ சம்பாதித்துப்‌ போடவேண்டியவர்‌ 
களாக இருந்தவர்கள்‌ வீடுதலை பெற்றதும்‌, சில குடும்பங்கள்‌ 
தங்கள்‌ வீடுகளுக்குத்‌ திரும்பின. மற்றவர்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ போனிக்ஸைச்‌ சேர்ந்தவர்கள்‌. ஆகவே, சத்தியாக்‌ 
கிரகிகளின்‌ நடவடிக்கைகளுக்கு அதையே எதிர்காலத்துக்‌ 
களமாகத்‌ தேர்ந்தெடுத்தோம்‌. போனிக்ஸைத்‌ தேர்ந்தெடுத்த 
தற்கு மற்றொரு காரணம்‌ யாதெனில்‌, ஒப்பந்தக்‌ கூலிகளில்‌ 
பலர்‌ மூன்று பவுன்‌ வரியை எதிர்த்துப்‌ பேர்ராட்டத்தில்‌ 
கலந்துகொண்டால்‌ நேட்டாலில்‌ ஓர்‌' இடத்திலிருந்து - அவ 
களைச்‌ சந்திப்பதே செளகரியமாகும்‌. ்‌ 


வாக்கு மீறியது 359 


போராட்டத்தை மீண்டும்‌ தொடங்க ஏற்பாடுகள்‌ நடந்து 
கொண்டிருந்தபோது, ஒரு புதிய தொல்லையும்‌ உண்டாயிற்று. 
பெண்களும்‌ போராட்டத்தில்‌ கலந்துகொண்டு தங்கள்‌ பங்குச்‌ 
. சேவையைச்‌ செய்யும்‌ வாய்ப்பை அளித்தது அது. ஏற்கனவே 
சில வீரப்‌ பெண்மணிகள்‌ போராட்டத்தில்‌ கலந்துகொள்ள 
முன்‌ வந்திருக்கின்றனர்‌. அனுமதிச்சீ ட்டு இல்லாமல்‌ பொருள்களை 
விற்பனை செய்ததற்காகச்‌ சத்தியாக்கிரகிகள்‌ சிறை சென்ற 
போது “அவர்களுடைய மனைவிமார்‌, தாங்களும்‌ பின்தொடரும்‌ 
வீருப்பத்தைத்‌ தெரிவித்தனர்‌. ஆனால்‌ ஓர்‌ அந்நிய நாட்டில்‌ 
பெண்களைச்‌ சிறைக்கு அனுப்புவது சரியென்று எங்களுக்குத்‌ 
தோன்றவில்லை. போர்முளைக்கு அவர்களை அனுப்பப்‌ போதிய 
காரணமும்‌ இல்லை. அப்படி அவர்களைப்‌ போர்முனையில்‌ நிறுத்தி 
வைக்க எனக்கும்‌ போதிய தைரியம்‌ உண்டாகவில்லை. மற்றொரு 
'வாதம்‌ என்னவெனில்‌, ஆண்களைமட்டுமே பாதித்த ஒரு சட்ட 
ம்றுப்பிற்காக நம்‌ பெண்களைத்‌ தியாகம்‌ செய்ய வைப்பது ஆண்‌ 
மைக்கே இழிவு தருவதாகும்‌ என்பதாகும்‌. ஆனால்‌ பெண்களுக்கு 
அவமானம்‌ இழைக்கும்‌ ஒரு தனிச்‌ சம்பவம்‌ இப்பொழுது 
நிகழ்ந்தது. ஆக்வே, -பெண்கள்‌ தியாகம்‌ செய்வதும்‌ சரியென 
ஐயமற எங்கள்‌ மனத்தில்‌.பட்டது. 


முப்பத்தொன்பதாவது அத்தியாயம்‌ 
பதிவாகாத மணங்கள்‌ சட்டப்படி 
மணமல்ல 


கடவுள்‌, ஒருவர்‌ கண்ணுக்கும்‌ எட்டர்தவாறு இருந்து, இம்‌ 
தியர்களுடைய வெற்றிக்காகத்‌ துணைப்பொருள்களைத்‌ தயாரித்‌ 
துக்கொண்டிருந்தார்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ ஐரோப்பியருடைய 
அநியாயங்களை இன்னும்‌ அதிகத்‌ தெளிவாகக்‌ காட்டுவதற்கு, 
'யாருமே எதிர்பார்த்திராத ) சம்பவம்‌ ஒன்று நிகழ்ந்தது. மண 
மான ஆண்கள்‌ பலர்‌ இந்தியாவிலிருந்து தென்னாப்பிரிக்கா 
வுக்கு வந்திருந்தனர்‌. ஒரு சில இந்தியர்கள்மட்டும்‌ தென்னாப்‌ 
பிரிக்காவிலேயே மணம்‌ செய்துகொண்டனர்‌. சாதாரண மணங்‌ 
கப்‌ பதிவு செய்துகொள்ள இந்தியாவில்‌ சட்டம்‌ கிடையாது. 
அவற்றிற்குரிய சம்பிரதாயமான சடங்குகளே அவற்றைச்‌ 
சட்டக்கிரமமாக்கிவீடும்‌. அந்தச்‌ சம்பிரதாயம்‌ தென்னப்பிரிக்‌ 
காவிலுள்ள இந்தியருக்கும்‌ செல்லுபடியாக வேண்டியதே. 
கடந்த நாற்பது வருடங்களாக்த்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ இந்தி 
யர்கள்‌ குடியேறியிருந்தும்‌, இந்தியாவிலுள்ள பல மதச்‌ சடங்கு 
களின்படி நடந்தேறிய மணங்கள்‌ சட்டப்படி செல்லுபடியானவை 
இல்லை என்ற பிரச்னை ஒருவருக்கும்‌ எழுந்ததில்லை. ஆனால்‌ 
இந்தச்‌ சமயத்தில்‌ கேப்‌ சுப்ரீம்‌ கோர்ட்டின்‌ நீதிபதியான 
ஐஸ்டிஸ்‌ சீயர்லே, 1979-ஆம்‌ ஆண்டு மார்ச்சு 14-ஆம்‌ 
தேதி அளித்த தீர்ப்பில்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ கிறிஸ்தவ 
சடங்குப்படியும்‌, கலியாண ரிஜிஸ்தர்‌ பதிவுப்படியும்‌ ஈடக்காத 
மணங்களெல்லாம்‌ சட்டத்திற்குப்‌ புறம்பானவை என்று 
கண்டிருந்தது. இந்தக்‌ கடுமையான தீர்ப்பு, தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ இந்து, முஸல்மான்‌, ஜொராஸ்டிரியன்‌ சம்பிரதா 
யத்தில்‌ நடந்தேறிய மணங்கள்‌ அனைத்தையும்‌ ஒரேயடியாக 
ரத்து செய்துவிட்டது. இந்தத்‌ தீர்ப்பின்படி தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ மணமாகியிருந்த பல இந்தியப்‌ பெண்கள்‌, மனைவிகள்‌ 
என்ற நிலையிலிருந்து வைப்பாட்டிகள்‌ என்ற நிலைக்குத்‌ 
தாழ்ந்தவர்களாயினர்‌. பெற்றோரின்‌ சொத்தை குழந்தைகள்‌ 
அடைவதான உரிமைகளையும்‌ இழக்கவேண்டிய தாயிற்று. இது 
ஆண்களுக்கும்‌ சரி, பெண்களுக்கும்‌ சரி, பொறுத்துக்கொண் 
டிருக்கமுடியாத ஒரு நிலைமை. இதனால்‌ தென்னாப்பீரிக்காவி 
விருந்த இந்தியர்களுக்கிடையே பெரும்‌ கிளர்ச்சி மூண்டது. 


பதிவாகாத மணங்கள்‌ சட்டப்படி மணமல்ல 961 


என்‌ வழக்கப்படி, நான்‌ சர்க்காருக்கு எழுதினேன்‌. அவர்‌ 
கள்‌ சீயர்லேயின்‌ தீர்ப்பை ஒப்புக்கொண்டார்களா என்றும்‌, 
அந்த நீதிபதி செய்த வியாக்யானம்‌ சரிதானா என்றும்‌, அப்படி 
யாயின்‌, இந்திய மதச்சடங்குகள்படி நடத்தப்பட்டு, இந்தியா 
வில்‌ சட்ட பூர்வமாக ஏற்கப்பட்டிருக்த மணங்களும்‌ செல்லக்கூடி 
'யவை என்றவாறு சட்டத்தை சர்க்கார்‌ திருத்துவார்களா என்றும்‌ 
கேட்டு எழுதினேன்‌. எங்கள்‌ வார்த்தைகளுக்குச்‌ செவி கொடுக்‌ 
கச்‌ சர்க்காருக்கு மனமில்லாதபடியால்‌ எங்கள்‌ . வேண்டுகோளை 
நிறைவேற்ற முன்‌ வரவில்லை. 

சீயர்லேயின்‌ தீர்ப்புக்கு எதிராக கோர்ட்டில்‌ அப்பீல்‌ 
விண்ணப்பம்‌ செய்ய வேண்டுமா என்பதை யோசிக்கச்‌ சத்தியாக்‌ 
கிரகச்‌ சங்கம்‌ கூடியது. இந்தமாதிரி விஷயத்தில்‌ உயர்நீதி மன்றத்‌ 
'தில்‌ அப்பீல்‌ போடுவ தற்கில்லை என்ற முடிவிற்கு வந்தனர்‌. அப்படி 
அப்பீல்‌ போடுவதாயின்‌ அது சர்க்காரால்‌ போடப்படவேண்டும்‌ 
அல்லது, இந்தியரே மனுப்போடவேண்டும்‌ என்று சர்க்கார்‌ 
விரும்பினால்‌, தாங்கள்‌ இந்தியர்‌ தரப்பிலிருப்பதாகத்‌ தங்கள்‌ 
அட்டர்னி ஜெனரல்‌ மூலமாகப்‌ பகிரங்கமாகத்‌ தெரிவித்தால்‌ 
தான்‌ முடியும்‌. இந்த இரண்டு நிபந்தனைகளையும்‌ சர்க்கார்‌ திருப்தி 
செய்ய முடியாத நிலைமையில்‌ மனுப்போடுவது, சீயர்லேயின்‌ 
தீர்ப்பை, அதாவது மணங்கள்‌ சட்டபூர்வமாகச்‌ செல்லுபடி 
யாகாதென்பதை, ஒரு வகையில்‌ இந்தியர்களை ஒப்புக்கொள்ளச்‌ 
செய்வது போலாக்குகிறது. மனுப்போட்டாலும்‌, அது நிராகரிக்‌ 
கப்படுமானாலும்‌,ச த்தியாக்கிரகம்‌ எப்படியும்‌ செய்தாகவேண்டும்‌. 
ஆகவே இந்நிலையில்‌ சொல்லவொண்ணாத இந்த அவமானத்திற்‌ 
கெதிராக அப்பீல்‌ போடுவதும்‌ உசிதமில்லையென்றுதான்‌ 
தோன்றியது. 

கல்ல நாளுக்கோ, நேரத்திற்கோ காத்துக்கொண்டிருக்க 
முடியாதபடி நெருக்கடி வந்தது. நமது பெண்ணுலகத்திற்கு 
இழைத்த இந்த அவமானத்தின்‌ முன்னல்‌ பொறுமையுடன்‌ 
இருக்கவும்‌ முடியவில்லை. போராடுபவர்களின்‌ தொகையையும்‌ 
பொருட்படுத்தாமல்‌, சத்தியாக்கிரகத்தைத்‌ தீவிரமாக ஈடத்து 
வது என்று தீர்மானம்‌ செய்தோம்‌. போராட்டத்தில்‌ பெண்கள்‌ 
சேர்வதைத்‌ தடுப்பது போய்‌, இப்பொழுது அவர்களை ஆண்‌ 
களுடன்‌ சேர்த்து ஒன்றாகப்‌ போர்‌ செய்ய அழைத்தோம்‌. முத 
லாவது, டால்ஸ்டாய்‌ பண்ணையில்‌ வசித்து வந்த சகோதரிகளைக்‌ 
கூப்பிட்டோம்‌. அவர்கள்‌ மிகும்‌ த முகமலர்ச்சியுடன்‌ “முன்‌ 
வந்தார்கள்‌. போராட்டத்தில்‌ கலந்துகொள்வதில்‌ இருக்கக்‌ 
கூடிய அபாயங்களை நான்‌ அவர்களுக்கு எடுத்துரைத்தேன்‌. 


862 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


உணவு, உடை, நடமாடுவது, முதலிய விஷயங்களிலும்‌ அவர்கள்‌ 
கட்டுப்பாட்டுகளை சகிக்க: வேண்டிவருமென்று . கூறினேன்‌. 
சிறையில்‌ அவர்கள்‌ கடுமையாக உழைக்கவேண்டிய 
தாயிருக்கும்‌; துணி துவைக்க வேண்டியதாய்‌ இருக்கும்‌ ; 
சில: வேளைகளில்‌ சிறை அதிகாரிகளிடம்‌ அவமானப்பட 
வேண்டியதாயும்‌ இருக்கும்‌ என்றும்‌ எச்சரிக்கை செய்தேன்‌. 
ஆனால்‌ அத்தச்‌ சகோதரிகள்‌ எதற்கும்‌ பயப்படாதவர்களாய்த்‌ 
தைரியத்துடன்‌ இருந்தனர்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ கர்ப்பமாய்‌ 
இருந்தார்‌. ஆறு பேர்‌ கைகளில்‌ இளங்‌ குழந்தைகள்‌ வைத்‌ 
திருந்தனர்‌. ஆனால்‌ அனைவரும்‌ போராட்டத்தில்‌ சேர ஆவலுடன்‌ 
இருந்தனர்‌. அவர்களுக்குக்‌ குறுக்கே நிற்க என்னால்‌ முடியவில்லை. 
இந்த சகோதரிகளில்‌ ஒருவரைத்‌ தவிர மற்றவர்கள்‌ யாவரும்‌ 
தமிழர்கள்‌. அவர்கள்‌ பெயர்களாவன : (1) ஸ்ரீமதி. தம்பி நாயுடு 
(2) ஸ்ரீமதி. என்‌. பிள்ளை (9) ஸ்ரீமதி. முருகேசப்‌ ' பிள்ளை 
(4) ஸ்ரீமதி. எ: பெருமாள்‌ நாயுடு (5) ஸ்ரீமதி; கே. நாயுடு 
(6) ஸ்ரீமதி. கே. சின்னப்‌ பிள்ளை (7) ஸ்ரீமதி. என்‌. எஸ்‌. பிள்ளை 
(8) ஸ்ரீமதி. ஆர்‌. அமுதலிங்கம்‌ (9) ஸ்ரீமதி. பவரனிதயான்‌ 
(10) குமாரி மீனாட்சி பிள்ளை .(11) குமாரி வைக்கம்‌ முருகேசப்‌ 
குற்றம்‌ செய்துவிட்டு ஒருவர்‌ சிறைக்குப்‌ புகுவது எளிது. 
ஆனால்‌ களங்கமற்றவர்களாக இருந்தும்‌ சிறைக்குச்‌ செல்வது 
கடினம்‌. குற்றவாளி தப்பித்து ஓட முயற்சி செய்வதால்‌ போலீஸ்‌ 
காரன்‌ அவளைப்‌ பின்தொடர்ந்து ஓடிப்‌ பிடித்துக்‌ கைது செய்‌ 
கிறான்‌. ஆனால்‌, தாமாகவே சிறையை காடிச்செல்லும்‌ சத்தியாக்‌ 
கிரதிகளை, தவிர்க்க முடியாது என்ற நிலைமை ஏற்படும்போது 
தான்‌ கைது செய்கின்றனர்‌. இந்தச்‌ சகோதரிகளின்‌ . முதல்‌ 
முயற்சிகள்‌ வெற்றி. பெறவில்லை. அவர்கள்‌ வெரீனிகிங்கு வழியாக 
டிரான்ஸ்வாலில்‌ அனுமதியின்றிப்‌ புகுந்தன்ர்‌. ஆனால்‌ கைது செய்‌ 
யப்ப்டவில்லை. அனுமதிச்‌ சீட்டு இல்லாமல்‌ தெருக்களில்‌ 
விற்பனை செய்ய ஆரம்பித்தனர்‌. அப்போதும்‌ போலீஸார்‌ அவர்‌ 
களை பொருட்படுத்தவில்லை. ஆகவே, தாம்‌ கைது, ஆவது 
எப்படி என்ற பிரச்&ை பெண்களுக்குள்‌ மூண்டது. சிறைக்குச்‌ 
செல்லத்‌ தயாராக உள்ள ஆண்கள்‌ பலர்‌ இல்லை. அப்படித்‌ 
தயாராக இருந்த ஒரு சிலருக்கும்‌ அவர்கள்‌ விருப்பப்படி 
நடக்கவில்லை. வனி 
. கடைசியாகச்‌ செய்வதற்காக வைத்திருந்த மற்றொரு. ௩ட 
வடித்கையை : இப்பொழுது எடுத்துக்கொள்வதென்று தீர்மானித்‌ 
தோம்‌. அது. அந்த நிலைமையில்‌ நாங்கள்‌ எதிர்பார்த்த அளவுக்கு. 


பதிவாகரத மணங்கள்‌ சட்டப்படி மணமல்ல 965 


(மேலேயே பலன்‌ அளித்தது. பேோனிக்ஸில்‌ இருந்த 
அனைவரையும்‌, நெருக்கடி மிகும்‌ நிலைமையில்‌ தியாகம்‌ 
செய்வது என்று நான்‌ நினைத்திருந்தேன்‌. சத்தியமாகிய 
கடவுஞக்கு அதுவே கான்‌ அளிக்கும்‌ கடைசி காணிக்கை. 
போனிக்ஸில்‌ குடியேறியிருந்தவர்கள்‌ பெரும்பாலும்‌. 
என்னுடைய உறவினரும்‌ உடன்‌ சகாக்களுமாக இருந்தனர்‌... 
பதினாறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளையும்‌, இந்தியன்‌ 
ஒப்பினியன்‌' ஈடத்துவதற்காகத்‌ த வையாயிருந்த ஒரு. 
சிலரையும்‌ .தவிர மற்றவர்களையெல்லாம்‌ சிறைக்கு அனுப்புவ 
தென்பது யோசனை. அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ இதுதான்‌ நான்‌ 
செய்யக்கூடிய பெரிய தியாகம்‌. நான்‌ கோகலேக்கு. 
ஏற்கெனவே குறிப்பிட்டிருக்த பதினாறு திடசாலிகள்‌, 
போனிக்ஸில்‌ ஆதியில்‌ குடியேறியவர்களில்‌ முன்னோடிகளாக 
இருந்தவர்கள்‌: அனுமதியின்றி டிரான்ஸ்வாலைக்‌ கடந்து கைது 
செய்யப்படவேண்டுமென்பது திட்டம்‌. இந்தத்‌ திட்டத்தை 
முன்னரே அறிவித்துவிட்டால்‌, சர்க்கார்‌ இவர்களைக்‌ கைது 
செய்யமாட்டார்கள்‌ என்று நாங்கள்‌ அஞ்சியதால்‌, ஓர்‌ 
இருவரைத்‌ தவிர மற்றவர்களுக்கெல்லாம்‌ இதை மறைத்தே 
வைத்திருந்தோம்‌. அவர்‌ கள்‌ டிரான்ஸ்வாலில்‌ நுழையும்போது 
போலீஸ்‌ அதிகாரிகள்‌ அவர்களுடைய பெயர்‌, விலாசம்‌. 
முதலியன கேட்டார்கள்‌. என்னுடைய உறவினர்கள்‌ என்று 
தெரியவந்தால்‌ கைது செய்யமாட்டார்கள்‌ என்று அஞ்சியே 
தான்‌, போலீஸ்காரரிடம்‌ இந்த விவரங்களைத்‌ தரக்கூடா 
தென்று முடிவு செய்திருந்தோம்‌. ஓர்‌ அதிகரரியிடம்‌ 
பெயரையும்‌ விலாசத்தையும்‌ தர மறுப்பது, மேலும்‌ மற்றோர்‌ 
குற்றமாகும்‌. போனிக்ஸ்‌ கோஷ்டி டிரரன்ஸ்வாலுக்குப்‌ 
போகும்போது, கைது செய்யப்படாத சகோதரிகள்‌ 
நேட்டாலுக்குப்‌ போகவேண்டுமென்பது திட்டம்‌. நேட்டாலி 
லிருந்து டிரான்ஸ்வாலுக்குள்‌ அனுமதியின்றீப்‌ புகுவது எப்படிக்‌ 
குற்றமாகுமோ அப்படியே டிரான்ஸ்வாலிலிருந்து கேட்டா 
லுக்குள்‌ நுழைவதும்‌ குற்றமாகும்‌. நேட்டாலுக்குள்‌ போகும்‌ 
போது சகோதரிகள்‌ கைது செய்யப்பட்டால்‌ கல்லதுதான்‌. 
ஆன்ல்‌ அப்படி நிகழவில்லையென்றால்‌, 'அவர்கள்‌ மேற்கொண்டு: 
நகேட்டாலிலுள்ள பெரிய நிலக்கரிச்‌ சுரங்க நிலையமாகிய 
நியூகாஸிலுக்குச்‌ சென்று அங்குத்‌ தங்கியிருந்து, அங்குக்‌ 

குடியேறியுள்ள ' இந்தியக்‌ கூலிகளையும்‌ வேலை நிறுத்தம்‌ செய்ய்ச்‌ 
-சொல்லவேண்டுமென்று ஒழுங்கு '. செய்யப்பட்டிருந்தது. 
அந்தச்‌ சகோதரிகளுடைய தாய்மொழி தமிழ்‌. கொஞ்சம்‌ 


964 ்‌ தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இந்துஸ்தானியும்‌ அவர்களால்‌ பேச முடியும்‌. நிலக்கரிச்‌ 
சரங்கக்‌ கூலியாட்களில்‌ பெரும்பாலோர்‌ சென்னை மாகாணத்தி 
லிருந்து வந்தவர்கள்‌ ; தமிழ்‌ அல்லது தெலுங்கு பேசுபவர்கள்‌. 
பலர்‌ வட இத்தியாவிலிருந்தும்‌ வந்திருக்தார்கள்‌. சகோதரி 
களின்‌ விண்ணப்பத்திற்குத்‌ தொழிலாளிகள்‌ இணங்கினால்‌, 
சர்க்கார்‌ அவர்களுடன்‌ சகோதரிகளையும்‌ சேர்த்துக்‌ கைது 
செய்யவேண்டியதாயிருக்கும்‌. அதன்‌ மூலமாகத்‌ தொழிலாளி 
களுடைய உற்சாகமும்‌ அதிகரிக்கும்‌. இந்தப்‌ போர்த்‌ தந்திரத்தை 
கன்றாக யோசனை செய்த பிறகு டிரான்ஸ்வால்‌ சகோதரி 
களுக்கு விளக்கினேன்‌. - 


கான்‌ போலிக்ஸிற்குச்‌ சென்று அங்குள்ளவர்களிடம்‌ என்‌ 
திட்டங்களைப்பற்றிப்‌ பேசினேன்‌. முதலாவது, அங்கு வசித்து 
வந்த சகோதரிகளுடன்‌ கலந்துகொண்டேன்‌. பெண்களைச்‌ 
சிறைக்கு அனுப்புவதில்‌ பெரிய அபாயம்‌ இருப்பது எனக்குத்‌ 
தெரியும்‌. மீபோனிக்ஸிலிருக்த சகோதரிகளில்‌ பலர்‌ குஜராத்தி 
மொழி பேசுபவர்கள்‌. டிரான்ஸ்வால்‌ சகோதரிகளுக்கு இருந்த 
அனுபவமும்‌, பயிற்சியும்‌ அவர்களுக்குக்‌ கிடையா. மேலும்‌ அவர்‌ 
களில்‌ பலர்‌ எனக்கு உறவினராயிருக்தபடியால்‌, அவர்கள்மீது 
எனக்கிருந்த செல்வாக்கின்‌ பொருட்டே சிறைக்குச்‌ செல்ல 
யோசித்திருக்கலாம்‌. பிறகு உண்மையில்‌ வழக்கு நடக்கும்போது 
அவர்கள்‌ பின்வாங்கினலும்‌ அல்லது சிறைக்‌ கொடுமையைச்‌ 
சகிக்க முடியாதுபோனாலும்‌, அவர்கள்‌ மன்னிப்புக்‌ கேட்கவேண்‌ 
டியதாயீருக்கும்‌. அது எனக்குப்‌ பெரிய அதிர்ச்சியைத்‌ 
தருவதோடல்லாமல்‌ இயக்கத்திற்கும்‌ பெரு ஈஷ்டத்தை விளை 
விப்பதாக முடியும்‌. ஆகவே, இவ்விஷயத்தைப்பற்றி என்‌ 
மனைவியிடம்‌ ' பேசுவதில்லையென்று தீர்மானித்திருக்தேன்‌. 
ஏனென்றால்‌, என்‌ யோசனை எதற்கும்‌ 4 இல்லை" என்று 
சொல்வதற்கு அவனால்‌ முடியாது. அவள்‌ “ஆம்‌” என்று 
சொன்னால்‌, அந்தச்‌ சம்மதத்திற்கு என்ன மதிப்புத்‌ 
தருவதென்று எனக்குத்‌ தெரியாது. ஆகவே இவ்வித 
முக்கியமான விஷயத்தில்‌ மனைவியை அவள்‌ மனப்‌ 
போக்கின்படி நடந்துகொள்ள கணவன்‌ விட்டுவிடவேண்டும்‌. 
அவள்‌ எந்த ஈடவடிக்கை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும்‌ அவன்‌ 
கோபப்படக்கூடாது. மற்ற சகோதரித ளுடன்‌ நான்‌ 
பேசினேன்‌. என்‌ யோசனையை அவர்கள்‌ உடனே ஒப்புக்‌ 
.கொண்டு சிறைக்குச்‌ செல்லத்‌ தாங்கள்‌ தயாராகயிருப்ப 
தாகவும்‌ தெரிவித்தார்கள்‌. என்ன கேரிடினும்‌ சிறைவாசத்தை 
முழுவதும்‌ முடித்த பின்பே வெளிவருவதாகவும்‌ உறுதி அளித்‌ 


பதிவாகாத மணங்கள்‌ சட்டப்படி மணமல்ல 965. 


தார்கள்‌. அந்தச்‌ சகோதரிகளிடம்‌ .நான்‌ பேசியதை உற்றுக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்த என்‌ மனைவி, '' நீங்கள்‌ என்னிடம்‌ 
இதைப்பற்றி ஒன்றுமே சொல்லாததைப்பற்றி எனக்கு 
வருத்தமே. -சிறைக்குச்‌ செல்ல கான்‌ தகுதியற்றவள்‌ 
என்பதற்கு என்னிடம்‌ என்ன குறை இருக்கிறது? நீங்கள்‌ 
மற்றவர்களை அழைக்கும்‌ பாதையில்‌ கானும்‌ செல்ல விரும்பு 
கிறேன்‌?” என்று சொன்னாள்‌. நான்‌ அதற்கு, *' உன்னை 
ஒருபோதும்‌ நான்‌ வருத்தத்திற்கு உட்படுத்தமாட்டேன்‌.. 
எனக்கு உன்மேல்‌ ஈம்பிக்கை இல்லையென்ற பிரச்னையே 
எழவில்லை. நீ சிறைக்குச்‌ சென்றால்‌ மிக மகிழ்ச்சியே 
அடைவேவன்‌. ஆனால்‌ என்னுடைய தூண்டுதலின்பேரில்‌ 
சிறைக்குச்‌ செல்லக்கூடாது. இதுமாதிரி விஷயங்களில்‌ 
ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ தைரியத்திற்கும்‌, சக்திக்கும்‌ ஏற்ற 
வாறு ஈடவடிக்கையில்‌ இறங்கவேண்டும்‌. நான்‌ உன்னைக்‌ 
கேட்டிருந்தால்‌, என்‌ வேண்டுகோளைத்‌ திருப்தி செய்வதற்‌ 
காகவே நீ போக இணங்கியிருக்கலாம்‌. அதனால்‌ பிறகு, நீதி 
மன்றத்தில்‌ நீ நடுங்க ஆரம்பித்தாலும்‌ அல்லது சிறையின்‌ 
கொடுமைகளைக்கண்டு அஞ்சினாலும்‌, கான்‌ உன்னிடம்‌ குற்றம்‌ 
கண்டுபிடிக்கமுடியாது. ஆனால்‌ அது என்னை எங்குக்‌ 
கொண்டுபோய்விடுமோ ? அப்புறம்‌ நான்‌ எப்படி உன்னை 
.அழைத்துக்கொள்வது? உலகோர்‌ முன்‌ எப்படி என்‌ 
முகத்தைக்‌ காட்ட முடியும்‌? இதுமாதிரி பயங்களே, சிறை 
வாசத்தை மேற்கொள்ளுமாறு உன்னிடம்‌ சொல்வதைத்‌ தடுத்‌ 
தன” என்றேன்‌. அவள்‌, “கரன்‌ சிறைவாசத்தைச்‌ சகிக்க 
முடியாமல்‌ மன்னிப்புக்‌ கேட்டு விடுதலை பெற்று வெளியே 
வந்தால்‌, நீங்கள்‌ என்னை ஒதுக்கிவிடுங்கள்‌. நீங்களும்‌ என்‌ 
குழந்தைகளும்‌ துன்பங்களைச்‌ சகிக்கும்போது என்னால்‌ மட்டும்‌ 
முடியாதோ? நான்‌ போராட்டத்தில்‌ கண்டிப்பாகச்‌ சேரத்‌ 
தான்‌ வேண்டும்‌” என்று சொன்னாள்‌. “ அப்படியாயின்‌ 
நானும்‌ உன்னை அனுமதித்துத்தான்‌ ஆக வேண்டும்‌. 
என்னுடைய குணமும்‌, நிபந்தனைகளும்‌ உனக்குத்‌ தெரியும்‌. 
இப்பொழுது வேண்டுமானாலும்‌ நீ மறுபடியும்‌ யோசித்துப்பார்‌. 
நன்ராக ஆலோசனை செய்த பின்பு இயக்கத்தில்‌ சேரக்‌ 
கூடாது என்ற முடிவுக்கு வந்தால்‌ நீ தாராளமாக விலகிக்‌ 
கொள்ளலாம்‌. இப்போதுகூட உன்‌ தீர்மானத்தை மாற்றுவ 
தாயிருப்பினும்‌ அதில்‌ வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை 
என்று தெரிந்துகொள்‌” என்று கான்‌ சொன்னேள்‌. 

“நரன்‌ யோசனை செய்வதற்கு ஒன்றுமில்லை. கான்‌ பூரண 
மாகத்‌ தீர்மானித்துவிட்டேன்‌"" என்று பதில்‌ அளித்தாள்‌. 


366 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அவரவர்‌ தாமாகவே பிறர்‌ உதவியில்லாமல்‌ தீர்மானம்‌ 
செய்யவேண்டுமென்று மற்றவர்களுக்கும்‌ யோசனை சொன்‌ 
னன்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ பலவாறாக வற்புறுத்திச்‌ சொன்னேன்‌. 
போராட்டம்‌ நீடித்தாலும்‌ குறுகினாலும்‌, போனிக்ஸ்‌ ஸ்தாபனம்‌ 
வீழ்ந்தாலும்‌ வாழ்ந்தாலும்‌, உடல்நலம்‌ குறைந்தாலும்‌ 
சிறையில்‌ ரோயுற்றாலும்‌, ஒருவரும்‌ பின்வாங்கக்கூடாது என்ற 
இந்த நிபந்தனையை அவர்கள்‌ மனத்தில்‌ அழுத்தமாகப்‌ 
பதியவைத்தேன்‌. எல்லோரும்‌ தயாராக இருந்தார்கள்‌. 
இந்தக்‌ கோஷ்டியில்‌ ஒரே ஒருவர்‌ தான்‌ போனிக்ஸிற்கு 
வெளியிலிருந்து வந்தவர்‌. அவர்‌, *காகாஜி' என்று 
நாங்கள்‌ அன்புடன்‌ அழைத்த ருஸ்தும்‌ ஜி ஜீவான்ஜி' 
கோர்க்கோடு என்பவர்‌. அவரிடமிருந்து இந்தக்‌ கூட்ட 
நடவடிக்கைகளை மறைத்து வைத்திருக்க முடியாது. இந்தமாதிரி 
சமயத்தில்‌ அவரும்‌ பின்வாங்கி நிற்பவர்‌ அல்ல. அவர்‌ ஏற்கனவே 
சிறைக்குச்‌ சென்றிருந்தும்‌ மீண்டும்‌ ஒருமுறை தாம்‌ செல்ல 
வேண்டுமென்று வற்புறுத்தினார்‌. இந்தப்‌ * படையெடுப்பில்‌ ” 
யின்வருபவர்கள்‌ சேர்ந்திருந்தனர்‌ : ்‌ 


(1) ஸ்ரீமதி கஸ்தூரிபாய்‌ காந்தி (2) ஸ்ரீமதி ஜயகன்வர்‌ 
மணிலால்‌ டாக்டர்‌ (9) ஸ்ரீமதி காசி சகன்லால்‌ காந்தி 
(4) ஸ்ரீமதி சந்தோக்‌ மகன்லால்‌ காந்தி (5) பார்ஸி ருஸ்‌.தம்ஜி 
ஜீவான்‌ஜி கோர்கோடு (6) சகன்லால்‌ குஷ்ல்சந்த்‌ காந்தி 
(2) ராவ்ஜிபாய்‌ மணிபாய்‌ பட்டேல்‌ (7) மகன்பாய்‌ ஹரிபாய்‌ 
பட்டேல்‌ (9) சாலோமன்‌ ராயப்பன்‌ (70) ராஜு கோவிந்து 
(11) ராம்தாஸ்‌ மோகன்தாஸ்‌ காந்தி (12) சிவ்பூஜன்‌ பதரி 
(79) வீ. கோவிந்தராஜாலு (74) குப்புசாமி மூன்லைட்‌ 
முதலியார்‌ . (16) கோகுல்தாஸ்‌ ஹன்ஸ்ராஜ்‌ (16) ரேவா 
ஆங்கர்‌ ரத்தன்ஸி லோதா. 


படையெடுப்பைத்‌ தொடர்ந்ததன்‌ விளைவுகளை இன்னொரு 
அத்தியாயத்தில்‌ காண்போம்‌. 


நாற்பதாவது அத்தியாயம்‌ 
சிறையில்‌ பெண்கள்‌ 
இர்‌ தப்‌ 'படையெடுப்பினர்‌' டிரான்ஸ்வாலில்‌ அனுமதி 
யின்றி நுழைந்து எல்லையைக்‌ கடந்ததற்குச்‌ சிறையில்‌ 
செல்லவேண்டியவர்கள்‌. அவர்கள்‌ பெயர்‌ வரிசையைப்‌ படித்த 
வாசகர்‌ ஒன்றை கவனித்திருக்கலாம்‌. அவர்களில்‌ சில பெயர்‌ 
களை முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருந்தால்‌ போலீஸார்‌ 
ஒருவேளை அவர்களைக்‌ கைது செய்திருக்கமாட்டார்கள்‌. என்‌ 
விஷயத்திலும்‌ அப்படித்தான்‌ ஈடந்தது. கான்‌ இரண்டு, மூன்று 
தடவை கைதியான பிறகு எல்லையில்‌ என்னைப்‌ போலீஸார்‌ 
பிடிப்பதைக்‌ கைவிட்டார்கள்‌. இந்த கோஷ்டி புறப்பட்டதை 
யாருக்கும்‌ தெரிவிக்கவில்லை. இந்தச்‌ செய்தி பத்திரிகை 
களுக்கும்‌ அறிவிக்கப்படவில்லை. மேலும்‌ தங்கள்‌ பெயர்களைப்‌ 
போலீஸாருக்குத்‌ தெரிவிக்காமல்‌, அவற்றை நீதி மன்றத்தில்‌ 
வெளிப்படுத்துவதாகக்‌ கூறும்படி கோஷ்டியினருக்குப்‌ போதிக்‌ 
கப்பட்டிருக்தது. 
இத்தகைய விஷயங்கள்‌ பேோலீஸாருக்குச்‌ சகஜ 
மானவை. சிறையை நாடும்‌ வழக்கம்‌ இந்தியர்களுக்கு உண்டான 
பிறகு, அடிக்கடி வினளையாட்டுக்காகவே அவர்கள்‌ 
தங்கள்‌ பெயர்களைப்‌ போலீஸாுக்குத்‌ தெரிவிப்பதில்லை. ஆகவே 
போனிக்ஸ்‌ கோஷ்டியினர்‌ ஈடந்துகொண்டதில்‌ விநோதமானது 
ஒன்றும்‌ போலீஸாருக்கு தோன்றவில்லை. அவர்கள்‌ கைது செய்யப்‌ 
பட்டனர்‌. விசாரணையின்‌ பிறகு, அவர்களுக்கு மூன்று மாதம்‌ 
கடுங்காவல்‌ சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. (1918-ஆம்‌ வருட 
செப்டம்பர்‌ மாதம்‌ 23-ஆம்‌ தேதி). 
டிரான்ஸ்வாலில்‌ ஏமாற்றமடைந்த சகோதரிகள்‌ இப்போது 
நேட்டாலுக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. ஆனால்‌, அனுமதியின்றிப்‌ 
பிரவேசித்ததாக அவர்கள்‌ கைது செய்யப்படவில்லை. ஆகை 
யால்‌ அவர்கள்‌ நியூகாஸிலுக்கு மேற்கொண்டு சென்று, 
முன்னால்‌ 'தீர்மானித்திரு்த திட்டப்படி, தம்‌ வேலைகளைத்‌ 
தொடங்கினர்‌. அவர்களுடைய செல்வாக்கு காட்டுத்தீபோல்‌ 
பரவியது. மூன்று பவுன்‌ வரியினால்‌ விளைந்த கொடுமைகளின்‌ 
பரிதாபக்‌ கதை, தொழிலாளிகளின்‌ மனத்தைக்‌ கிளறிவிட்டது 
அவர்கள்‌ வேலை நிறுத்தத்தில்‌: இறங்கினார்கள்‌. தக்திமூலம்‌ 
எனக்குச்‌ செய்தி-கிடைத்த போது, ஒருபுறம்‌ எனக்கு மகிழ்ச்‌ 


968 » தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சியும்‌ ஒரு புறம்‌ கலக்கமும்‌ ஏற்பட்டன. இப்போது நான்‌ 
என்ன செய்வது? இந்த அற்புகமான விழிப்புக்கு சான்‌ தயா 
ராக இருக்கவில்லை. என்‌ முன்னால்‌ இருக்கும்‌ வேலையைச்‌ சமா 
ளிக்க என்னிடம்‌ போதிய பணமோ, ஆள்பலமோ கிடையாது. 
ஆனால்‌ என்‌ கடமையை நான்‌ தெளிவாக உணர்ந்தேன்‌. 
நான்‌ நியூகாஸிலுக்குச்‌ சென்று என்னால்‌ இயன்றதைச்‌ 
செய்யவேண்டும்‌. உடனே புறப்பட்டேன்‌. 


டிரான்ஸ்வால்‌ வீர சகோதரிகள்‌ தங்கள்‌ ஈடவடிக்கையைத்‌ 
தொடர்ந்து செய்ய சர்க்கார்‌ இனிமேல்‌ விடமாட்டார்கள்‌. 
போனிக்ஸ்‌ கோஷ்டிக்குக்‌ கிடைத்த அதே முன்று மாதச்‌ 
சிறைவாசம்‌ அவர்களுக்கும்‌ கொடுக்கப்பட்டு, அதே சிறையில்‌ 
வைக்கப்பட்டனர்‌ (அக்டோபர்‌ 21, 1918). 


- இச்சம்பவங்கள்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ மாத்திரமல்ல, தாய்‌ 
நாட்டிலுள்ள இந்தியர்களின்‌ உள்ளங்களையும்‌ ஆழக்‌ கலக்கி 
விட்டன. ஸர்‌ பிரோஸ்ஷா இதுவரையில்‌ அலட்சியமாகவே 
இருந்தார்‌. தென்னாப்பிரிக்காவிற்குப்‌ போகலாகாதென்று 
1901-ஆம்‌ ஆண்டில்‌ அவர்‌ எனக்கு பலமாகப்‌ புத்தி சொன்னார்‌. 
கடல்கடந்து அயல்‌ நாட்டில்‌ குடியேறியிருக்கும்‌ இந்தியருக்கு, 
தாய்நாடு சுதந்திரம்‌ அடையாதவரையில்‌ ஒன்றுமே செய்யமுடி 
யாது என்ற கருத்துக்‌ கொண்டவர்‌ அவர்‌. சத்தியாக்கிரக இயக்‌ 
கத்தின்‌ ஆரம்பக்‌ கட்டங்கள்‌ அவரை அவ்வளவாகக்‌ கவரவில்லை. 
ஆனால்‌ ஈம்‌ பெண்கள்‌ சிறைப்பட்டிருந்தது, வேறு எதுவுமே 
நடத்தியிராத ஓர்‌ மனமாற்றத்தை அவருக்கு உண்டாக்கியது. 
பம்பாய்‌ டவுன்‌ ஹாலில்‌ அவரே, ஈம்‌ பெண்கள்‌ சாதாரண 
குற்றவாளிகளுடன்‌ அடைக்கப்பட்டுள்ளனர்‌ என்ற செய்தி தம்‌ 
ரத்தத்தைக்‌ கொதிக்கச்‌ செய்ததென்றும்‌, இவ்விஷயத்தில்‌ 
இந்தியா இனியும்‌ வாளா இருக்க முடியாதென்றும்‌ அறை 
கூ வினர்‌. 


பெண்கள்‌ காட்டிய வீரம்‌ ்ர்க்லுக்க்‌ அடங்காதது. 
அவர்களை மாரிட்ஸ்பர்க்‌ சிறையில்‌ அடைத்திருக்தனர்‌ ; பலவித 
மாகத்‌ துன்புறுத்தினர்‌. மட்டரகமான உணவு தந்து, துணி 
துவைக்கும்‌ வேலையும்‌ அவர்களுக்கு இடப்பட்டது. அந்தச்‌ 
சிறைவாசம்‌ - முடியும்வரையில்‌ வெளியிலிருந்து அவர்களுக்கு 
உணவும்‌ அனுமதிக்கப்படவில்லை. ஒரு சகோதரி, தன்‌ மத 
வழக்கப்படி ஒருவகை உணவையே கொள்வதாக விரதம்‌ 
அனுஷ்டித்துக்கொண்டிருந்தார்‌. மிகச்‌ சிரமப்பட்டதின்பேரில்‌, 
சிறை அதிகாரிகள்‌ அவருக்கு அவ்வுணவை வழங்கினர்‌. 


சிறையில்‌ பெண்கள்‌ ்‌ 9369 


“ஆனால்‌, அவருக்குக்‌ கொடுக்கப்பட்ட உணவு, மனிதர்கள்‌ உட்‌ 
கொள்ளத்‌ தகுதியற்ற்தாகவே இருந்தது. அந்தச்‌ சகோதரிக்கு 
ஆலிவ்‌ . எண்ணெய்‌ மிகவும்‌ அவசியமாக இருந்தது. 
"அது கிடைக்கவில்லை. பின்னர்‌ அவருக்குத்‌ தரப்பட்ட எண்‌ 
ணெய்‌ நாள்பட்டுக்‌ காரல்‌ எடுத்துப்போயிருந்தது. தம்‌ செல 
விலேயே அதை வெளியில்‌ வாங்கிக்கொள்ள அவர்‌ முன்வந்த 
போதும்‌, சிறை உணவு வீடுதியல்ல, கொடுத்ததையே சாப்பிட 
வேண்டும்‌ என்று கூறிவிட்டனர்‌. இந்தச்‌ சகோதரி விடுதலை 
யடைந்தபோது அவர்‌ உடம்பு வெறும்‌ எலும்புக்கூடாகி 
விட்டது. பெருமுயற்சியால்தான்‌ அவர்‌ உயிரைக்‌ காப்பாற்ற 
முடிந்தது. 

மற்றொரு சகோதரி சிறையிலிருந்து ஒரு பயங்கரக்‌ 
காய்ச்சலுடன்‌ திரும்பினாள்‌. விடுதலையான சில  தினங்களுக்‌ 
குள்‌ இறந்துவிட்டாள்‌ (பிப்ரவரி 29, 1914). நான்‌ எப்படி 
- அவளை மறக்கமுடியும்‌ ? 

" வள்ளியம்மா ஆர்‌. முனிசாமி முதலியார்‌, ஜோஹன்னஸ்‌ 
"பர்க்கிலிருந்த பதினாறு வயதுள்ள ஒரு சிறு பெண்‌. கான்‌ 
அவளைப்‌ பார்த்தபோது படுத்த படுக்கையாக' இருந்தாள்‌. 
உயரமானவளாகையால்‌, மெலிந்து, நலிந்து: இருந்த அவள்‌ 
உடல்‌ பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. 

: “வள்ளியம்மா, நீ சிறை சென்றதற்காக வருந்து 
்‌ கிறாயா ?” என்று கேட்டேன்‌. 


“வருத்தமா ? இப்போதுகூட, இன்னொரு தடவை கைத்‌ 
.செய்யப்பட்டால்‌ நான்‌ சிறைக்குச்‌ செல்லத்‌ தயார்‌”? என்று 
வள்ளியம்மா பதில்‌ சொன்னாள்‌. ன்‌ 

“அதனால்‌ நீ - இறந்து போவதாக இருந்தால்‌ என்ன 
"செய்வாய்‌ ??* என்று தொடர்ந்து: கேட்டேன்‌. 

“அதை நான்‌ பொருட்படுத்தவே மாட்டேன்‌. தாய்‌ காட்‌ 
டிற்காக உயிரைக்கொடுக்க விரும்பாதவர்கள்‌ யார்‌ பல்‌ 
.கள்‌ ”. என்று பதில்‌ வந்தது. 
்‌ இந்தச்‌ சம்பாஷணை நிகழ்ந்த -சில நாட்களுக்குப்‌ பிறகு, 
.வள்ளியம்மாவின்‌ உடம்பு எங்களுடன்‌ இல்லையெனினும்‌, 
அவளுடைய அழியாப்‌ பெயர்‌ என்னும்‌ பெற்றியை எங்களுக்கு 
விட்டுச்‌ சென்றாள்‌. அவள்‌ பிரிவுபற்றி இரங்கற்‌ கூட்டங்கள்‌ 
பல இடங்களில்‌ நடந்தன. இந்தப்‌ பாரத .மகளின்‌ : உன்னத 
தியாகத்தை என்றும்‌ சிரவுப்படுத்த * வள்ளியம்மா மண்டபும்‌ * 

தெ. 24 


970 தென்னாப்பிரிக்க . சத்தியாக்கிரகம்‌ 


நிறுவ்‌ இந்தியர்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. இந்தத்‌ தீர்மானம்‌ இது 
வரையிலும்‌. செயலாக மாறவில்லை என்பது வருந்தத்தக்கது. 
அதற்குத்‌ தடையாகப்‌ பல இடையூறுகள்‌ குறுக்கிட்டன. 
ச்மூகத்தினரிடையே பல சச்சரவுகள்‌ ஏற்பட்டன. முக்கிய 
மான ஊழியர்கள்‌ ஒவ்வொருவராக விலகினர்‌. ஆனால்‌, மண்டபம்‌ 
.கல்லினாலும்‌, காரையினாலும்‌ கட்டினால்தான்‌ என்ன, கட்டப்‌ 
படாவிட்டால்தான்‌ என்ன ? வள்ளியம்மாவின்‌ தொண்டு அழி 
யாதது. தன்‌ கரங்களினலேயே, சேவையென்னும்‌ கோவிலை 
அவள்‌ எழுப்பினாள்‌. அவளுடைய மாண்‌ புமிக்க உருவம்‌ பலர்‌ 
இதயத்தில்‌ நிரந்தரமாகப்‌ பதிந்து இருக்கிறது. இந்தியா 
உள்ளவரையில்‌, தென்னாப்பிரிக்கா சத்‌ தியாக்கிரக சரித்திரத்தில்‌ 
வள்ளியம்மாவின்‌ பெயரும்‌. நீங்கா இடம்‌ பெற்திருக்கும்‌. 

சட்ட நுணுக்கங்களை எள்ளளவும்‌ அறியாதவர்களும்‌, காட்‌ 
டைப்‌ பற்றிய அறிவு அதிகம்‌ இல்லாதவர்களும்‌, நம்பிக்கை 
ஒன்றையே அடிப்படையாகக்கொண்ட தேசபக்தியுள்ளவர்களு 
மான இந்தச்‌ சகோதரிகளின்‌ முயற்சி அனைத்தும்‌ தூய்மை 
யான .தியாகமாகும்‌. இவர்களில்‌ சிலருக்கு எழுதப்‌ படிக்கத்‌ 
தெரியாது. பத்திரிகையில்‌ வருவதையும்‌ அறியாதவர்கள்‌. ஆனால்‌ 
இந்தியாவின்‌ கெளரவத்தைத்‌ தொலைக்க ஒரு பயங்கரத்‌ 
தாக்குதல்‌ தெர்டுக்கப்பட்டுள்ளது என்பதையும்‌, தாங்கள்‌ 
சிறை செல்வது, தங்கள்‌ உள்ளத்தின்‌ ஆழத்திலிருக்து எழும்‌ 
வேதனைக்குரலும்‌ பிரார்த்தனைகளுமாகும்‌ என்பதையும்‌ உணர்ந்‌ 
திருந்தார்கள்‌. உண்மையாகவே அதுதான்‌, எல்லாவற்றிலும்‌ 
மிகப்‌ பரிசுத்தமான தியாகமாகும்‌. இம்மாதிரி உள்ளத்தின்‌ 
ஆழத்திலிருந்து தோன்றும்‌ பிரார்த்தனைகளே எப்போதும்‌ 
ஆண்டவனுக்கு உகந்தவையாகும்‌. தியாகம்‌ எவ்வளவுக்கெவ்‌ 
வளவு தூய்மையாக இருக்கின்றதோ . அந்த அளவுக்குத்தான்‌ 
பயனை அளிக்கும்‌. கடவுள்‌ மனிதரிடம்‌ விரும்புவது பக்திதான்‌. 
.தன்னலமின்றிப்‌ . பக்தியுடன்‌ செலுத்தும்‌ ஒரு சிறு காணிக்கை 
யைக்கூட மிக்க மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்கொண்டு அதற்கு 
நூற்றத்தனையாகப்‌ பரிசு : அளிக்கிறார்‌. கள்ளங்கபடமற்ற 
குசேலர்‌ (சுதாமா) ஒரு கைப்பிடி அவலைத்தான்‌ ஆண்டவ 
னுக்கு அளித்தார்‌. ஆனால்‌ அச்சிறிய காணிக்கை, பல்லாண்டு 
“களாக நீடித்த வறுமையையும்‌ '' பட்டினியையும்‌ நீக்கிற்று. - 
“ப்லருடைய்‌ சிறைவாசம்‌ பயனற்றுப்‌ போயிருக்கலாம்‌. ஆனால்‌ 
ஒரு தூய்மையான ஆன்மாவின்‌ பக்தியுள்ள தியாகம்‌ 
ஒருபோதும்‌ வீண்போகாது. தென்னாப்பிரிக்காவில்‌ எவருடைய 
தியாகம்‌ ஆண்டவனுக்கு உகந்ததாய்‌ இருந்து பயனளித்தது 


வள்ளியம்மாளின்‌ நினைவுச்‌ சின்னத்தை 1914 ஜூலை 15-இல்‌ காந்திஜி திறந்து வைத்தார்‌. 


1914-ல்‌ காந்திஜி, ந டை 

ஸ்ரீ ஸி. எப்‌. ்‌ ந 
ஆண்ட்ருஸுடனும்‌ இ: 3 ஆ த்ரீ 
ப ழி ்‌ ட ச ம்‌. ட்‌ ம்‌ 


ஸ்ரீ பியர்ஸனுடனும்‌. 


ண ச 
2 
ம 
$ 


சிறையில்‌ பெண்கள்‌ 871 


என்று ஒருவரும்‌ சொல்லமுடியாது. ஆனால்‌, வள்ளியம்மாவின்‌ 
தியாகமும்‌, மற்ற சகோதரிகளின்‌ தியாகமும்‌ பயனைப்பெற்றன 
என்பது நிச்சயம்‌. 

எண்ணற்ற தொண்டர்கள்‌ கடந்த காலத்திலும்‌, இன்றும்‌ 
தேச, சமூக சேவைக்காகத்‌ தங்களையே கொடுத்திருக்கிறார்கள்‌. 
இனி வருங்காலங்களிலும்‌ அங்ஙனமே செய்துவருவார்கள்‌. 
ஆகவே, அவர்களில்‌ யார்‌ யார்‌ தூய்மையுள்ளவர்கள்‌ என்று ஒரு 
வருக்கும்‌ தெரியாது; அது சரியே. சத்தியாக்கிரகிகள்‌ நிச்சய 
மாகத்‌ தெரிந்துகொள்ளவேண்டியது ஒன்றுண்டு. அவர்களில்‌ 
ஒருவராகிலும்‌ பளிங்குபோல்‌ தூய்மையுள்ளவராக இருப்பின்‌, 
அது ஒன்றே அவர்கள்‌ உள்ளத்திலிருக்கும்‌ லட்சியத்தில்‌ 
வெற்றியளிக்க வல்லது. சத்தியம்‌ என்னும்‌ வலிவான 
அஸ்திவாரத்தின்‌ மேல்தான்‌ உலகம்‌ நிற்கிறது. அசத்தியம்‌ 
என்பது * இல்லாதது' பொய்மை என்றும்‌, சத்தியம்‌ என்‌ 
பது * இருப்பது வாய்மை என்றும்‌ பொருள்படும்‌. “அசத்‌ 
தியம்‌” என்பது “ இல்லாதது '; ஆகையால்‌, அதன்‌ வெற்றிக்கு 
இடமேயில்லை. சத்தியம்‌ “ இருப்பது, ஆகையால்‌ அதை 
அழிக்கவே முடியாது. இதுதான்‌ சத்தியாக்கிரகக்‌ கொள்‌ 
கையின்‌ ரத்தினச்சுருக்கம்‌. 


நாற்பத்தோராவது அத்தியாயம்‌ 
தொழிலாளர்‌ திரண்டனர்‌ 


பெண்கள்‌ சிறையிலிடப்பட்டது, நியூகாஸில்‌ அருகிலுள்ள 
சுரங்கத்‌ தொழிலாளர்களிடையே மந்திரம்போல்‌ வேலை செய்தது... 
அவர்கள்‌, தங்கள்‌ வேலைகளை விட்டுத்‌ தொகுதி தொகுதியாக 
நகரத்திற்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. எனக்கு இச்செய்தி 
கிடைத்ததும்‌ நானும்‌ போனிக்ஸிலிருந்து நியூகாஸிலுக்குப்‌ 
புறப்பட்டேன்‌. ்‌ 

இத்தொழிலாளர்களுக்குச்‌ சொந்த வீடுகள்‌ கிடையா. 
சுரங்க முதலாளிகள்‌ இவர்களுக்கு வீடுகள்‌ கட்டித்தந்தும்‌, ரஸ்‌: 
தாக்களுக்கு விளக்குகள்‌ போட்டும்‌, தண்ணீர்‌ வசதி முதலியன 
வும்‌ செய்துகொடுக்கிறார்கள்‌. ஆகவே, தொழிலாளர்கள்‌, எல்லா 
வற்றிற்கும்‌ அவர்களை எதிர்ப்பார்த்திருக்கவேண்டிய நிலைமை: 
ஏற்படுகிறது. ஸ்ரீ துளசிதாசர்‌ சொல்லியிருப்பதுபோல்‌, பிறரை 
கம்பி வாழ்பவன்‌ கனவில்கூட சந்தோஷத்தைக்‌ காணமுடியாது. 

வேலை நிறுத்தம்‌ செய்யும்‌ தொழிலாளிகள்‌ என்னிடம்‌ பல: 
குறைகளைச்‌ சொல்லி முறையிட்டார்கள்‌. சிலர்‌, சுரங்க 
முதலாளிகள்‌, தண்ணீர்‌, விளக்கு முதலியவற்றை நிறுத்தி 
விட்டதாகவும்‌, வேறு சிலர்‌, தங்களுடைய சாமான்களை வீட்டை 
விட்டு வெளியே எறிந்துவிட்டதாகவும்‌ சொன்னார்கள்‌. சையத்‌ 
இப்ரஹீம்‌ என்ற பட்டாணியர்‌, தம்‌ முதுகை என்‌ பக்கம்‌ 
திருப்பிக்‌ காட்டி, “ பாருங்கள்‌ , எப்படி நையப்‌ புடைத்திருக்‌ 
கிறார்கள்‌ என்று. உங்கள்‌ கட்டளைகளை மதித்து, உங்களுக்காக 
அக்கசடர்களைச்‌ சும்மா விட்டேன்‌. நான்‌ ஒரு பட்டாணியன்‌... 
பட்டாணியருக்கு அடிகொடுக்கத்‌ தெரியுமே தவிர, அடி வாங்கத்‌ 
தெரியாது” என்றார்‌. 


“நல்லது தம்பி. நான்‌ இப்படிப்பட்ட செய்கையைத்‌: 
தான்‌ சிறந்த வீரமாகக்‌ கருதுகிறேன்‌. உங்களைப்‌ போன்றவர்‌ 
மூலமாக நாம்‌ நிச்சயம்‌ வெற்றி பெறுவோம்‌" என்று பதில்‌: 
சொன்னேன்‌. 


இப்படி நான்‌ அவரை வாழ்த்தினாலும்‌ இந்தப்‌ பட்டாணி' 
யருக்கு உண்டான அனுபவமே மற்றும்‌ பலருக்கு ஏற்படுமாகில்‌ 
வேலை நிறுத்தம்‌ நீடிக்க முடியாது என்பதை நினைத்துக்‌ 


தொழிலாளர்‌. திரண்டனர்‌ 978 


கொண்டேன்‌. அடி உதைகள்‌ ஒரு பக்கம்‌ இருக்கட்டும்‌, 
சுரங்க முதலாளிகள்‌ தொழிலாளர்களுக்குள்ள விளக்கு, நீர்‌ 
போன்ற வசதிகளை நிறுத்தினாலும்‌, அவற்றைப்பற்றிச்‌ 
சட்டப்படி புகார்‌ செய்வதற்கில்லை. புகார்‌ செய்வது முறையோ 
இல்லையோ, இந்த நிலைமையைத்‌ தொழிலாளர்கள்‌ நீண்ட காலம்‌ 
சகித்துக்‌ கொண்டிருக்க முடியாது. ஆகவே இதற்கு ஒரு வழியை 
கான்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. அப்படி முடியாதென்றால்‌, தொழி 
லாளர்கள்‌ தோல்வியை ஒப்புக்கொண்டு, உடனே வேலைக்குப்‌. 
போவது, நெடுநாள்‌ காத்திருந்துச்‌ சலித்துவிட்டுப்‌ போவதைவிட 
நல்லது. தோல்வித்‌ தோரணையில்‌ புத்தி சொல்வது என்‌ 
வழி அல்ல. ஆகையால்‌ தொழிலாளிகள்‌ தங்கள்‌ எஜமானர்‌ 
களின்‌ இல்லங்களைத்‌ துறந்துவிட்டு யாத்திரிகர்கள்போல்‌ 
வெளியேறுவது ஒன்றே வழி என்று யோச& கூறினேன்‌. 

தொழிலாளர்கள்‌ பத்து, பன்னிருவர்‌ அல்லர்‌; நூற்றுக்‌ 
. கணக்கில்‌ இருந்தார்கள்‌. அவர்களின்‌ எண்ணிக்கை ஆயிரத்‌ 
துக்கும்‌ உயரலாம்‌. இவ்வளவு பெரிய ஜனத்திரளை எங்கு 
வைத்துப்‌ போஷிப்பது? பண உதவிக்காக இந்தியாவிடம்‌ 
நான்‌ முறையிடமாட்டேன்‌. தாய்‌ காட்டில்‌ இருந்து பிற்காலத்‌ 
தில்‌ கிடைத்த பொற்களஞ்சியம்‌ இன்னும்‌ வர ஆரம்பமாக 
வில்லை. ஐரோப்பியருடனும்‌, சுரங்க முதலாளிகளுடனும்‌ 
தொடர்பு வைத்திருந்த இந்திய வியாபாரிகள்‌, பகிரங்கமாக 
எனக்கு உதவி செய்ய முன்வர மிகவும்‌ அஞ்சினார்கள்‌. நான்‌ 
நியூகாஸிலுக்குச்‌ செல்லும்பொழுதெல்லாம்‌ அவர்களுட 
னேயே தங்குவது வழக்கம்‌. ஆனால்‌ இம்முறை அவர்களுக்குக்‌ 
கஷ்டமாக இருக்கும்‌ என்று தெரிந்துகொண்டு சகர 
இடத்தில்‌. தங்கத்‌ தீர்மானித்திருந்தேன்‌. 

நான்‌ ஏற்கெனவே குறிப்பிட்டதுபோல்‌ டிரான்ஸ்வால்‌ சகோ 
தரிகளில்‌ பெரும்பாலானோர்‌ தமிழர்கள்‌. தியூகாஸிலிலிருக்த 
ஸ்ரீ டி. லாஸரஸ்‌ என்ற ஒரு தமிழ்க்‌ கிறிஸ்தவருடைய சொந்த 
வீட்டில்‌ அவர்கள்‌ தங்கியிருந்தார்கள்‌. அந்த வீட்டில்‌ 
இரண்டு மூன்று அறைகளும்‌, வீட்டையடுத்துக்‌ கொஞ்ச 
நிலமும்‌ இருந்தன. அவர்‌ மிகவும்‌ சாதாரணமான நிலையில்‌ 
குடும்பத்தை நடத்துபவர்‌. நானும்‌ அவர்களுடன்‌ தங்கத்‌ 
தீர்மானித்தேன்‌. அவர்கள்‌ மகிழ்ச்சியுடன்‌ என்னை வரவேற்‌ 
றார்கள்‌. எளியவர்களுக்கு எவ்வித பயமும்‌ கிடையாது. 
அவரும்‌ குடியேறிய ஒப்பந்தத்‌ தொழிலாளர்‌ வகுப்பைச்‌ சேர்ந்த 
வர்களாதலால்‌ மூன்று பவுன்‌ வரி செலுத்தக்‌ கடமைப்‌ 
பட்டவர்கள்‌. ஆகவே, குடியேறிய தொழிலாளிகளின்‌ துன்பங்‌ 


974 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கள்‌ அனைத்தையும்‌ அவர்கள்‌ ஈன்கு அறிந்திருக்தபடியால்‌, 
அனுதாபம்‌ காட்ட முடிந்தது. எப்பொழுதுமே தம்‌ வீட்டில்‌ 
எனக்கு அடைக்கலம்‌ தருவது என்‌ ஈண்பர்களுக்குச்‌ 
சலபமாக இருந்ததில்லை. ஆனால்‌ இப்பொழுதோ, என்னை 
வரவேற்பதென்பது, பண கஷ்டத்தையும்‌ சிறைவாச த்தையும்‌ 
தேடிக்கொள்வதாகும்‌. அத்தகைய அபாயத்திற்குட்பட, 
ஒரு சில வியாபாரிகள்தான்‌ முன்‌ வருவார்கள்‌. அவர்‌ 
களுடைய வரம்புகளையும்‌, என்னுடையவற்றையும்‌ உணர்ந்‌ 
திருந்த கான்‌, அவர்களிடமிருந்து சற்று விலகியே நின்றேன்‌. 
லாஸரஸோ, இதற்கு இடம்‌ தந்தால்‌ தம்‌ சொற்ப ஊதியத்தையும்‌ 
இழந்துவிட நேரிடும்‌. சிறைக்குச்‌ செல்லவும்‌ . தயாராக 
இருக்க வேண்டும்‌, ஆனால்‌ அவர்‌, தம்மிலும்‌ எளிய தொழி 
லாளிகளுக்கு ஏற்பட்டிருந்த அநியாயங்களை எப்படிச்‌ சகித்துக்‌ 
கொண்டிருப்பார்‌? தம்முடன்‌ தங்கியிருந்த டிரான்ஸ்வால்‌ 
சகோதரிகள்‌, குடியேறிய ஒப்பந்தத்‌ தொழிலாளிகள்‌ உதவிக்காக 
முன்வந்து அதற்காகச்‌ சிறைத்‌ தண்டனையும்‌ அடைக்திருந்ததைக்‌ 
கண்டவர்‌. தொழிலாளர்களுக்குத்‌ தாமும்‌ கடமைப்பட்டிருக்‌ 
ததை உணர்ந்து, எனக்குத்‌ தம்‌ வீட்டில்‌ தங்க இடம்‌ தந்‌ 
தார்‌. இடம்‌ தந்தது மாத்திரமல்ல ; தமக்கிருந்த அனைத்தை 
யும்‌ இயக்கத்திற்கு அளித்தார்‌. நான்‌ அங்குத்‌ தங்கியதால்‌ 
அவர்‌ வீடு ஒரு தருமசத்திரம்‌ போலாகிவிட்டது. 
அங்குப்‌ பலதரப்பட்ட மனிதர்‌ வருவதும்‌ போவதுமாக இருக்‌ 
தனர்‌. எந்த நேரத்திலும்‌ அந்த வீடு மனித சமுத்திரம்‌ 
போல்‌ தோற்றம்‌ கொண்டிருந்தது. சமையலறையில்‌ அடுப்புக்கு 
இரவும்‌ பகலும்‌ ஓய்வு என்பதே கிடையாது. லாஸரஸின்‌ 
மனைவியார்‌ நாள்‌ முழுவதும்‌ உழைப்பில்‌ ஈடுபட்டிருக் தாலும்‌ 
எப்பொழுதும்‌ அவரும்‌, அவர்‌ கணவரும்‌ நிரந்தர சூரியப்பிரகாசம்‌. 
போல்‌ மலர்ந்த முகத்தினராய்‌ இருப்பார்கள்‌. 


ஆனால்‌ நூற்றுக்கணக்கான தொழிலாளிகளைப்‌ போஷிக்க 
லாஸரஸால்‌ முடியாது. கான்‌ தொழிலாளிகளுக்குக்‌ கூறிய 
யோசனைகளாவன : அவர்களுடைய வேலை நிறுத்தம்‌ முடிவின்றி 
நீடிக்கும்‌ என்பதை உணரவேண்டும்‌; ஆதலால்‌ தங்கள்‌ 
முதலாளிகள்‌ தந்த வீடுகளை விட்டுவிடவேண்டும்‌ ; விற்கக்‌ 
கூடிய பொருள்களை விற்று, மற்றவைகளை வீட்டிலேயே வைத்து 
விட்டு வெளியேறவேண்டும்‌ ; முதலாளிகள்‌ சாதாரணமாக அவர்‌ 
கள்‌ வீட்டுக்கு வந்து சாமான்களைத்‌ தொடமாட்டார்கள்‌; ஆனால்‌ 
மேலும்‌ வஞ்சம்‌ தீர்த்துக்கொள்ளச்‌ சாமான்களை அவர்கள்‌ வீதி 
யில்‌ எறிய நேர்ந்தாலும்‌ அதற்கும்‌ தயாராக இருக்கவேண்டும்‌ ; 


தொழிலாளர்‌ திரண்டனர்‌ $75 


என்னிடம்‌ வரும்போது, உடையும்‌ கம்பளியும்‌ தவிர வேறெ 
தையும்‌ கொண்டு வரக்கூடாது. வேலை நிறுத்தம்‌ நீடிக்கும்‌ 
வரையில்‌, அவர்கள்‌ சிறைக்கு வெளியில்‌ இருக்கும்வரையில்‌, 
நான்‌ அவர்களுடன்‌ வசித்து, உணவு கொள்ளுவதாக உறுதி 
மொழி கூறினேன்‌. இந்த நிபந்தனைகளின்பேரில்‌ வந்தால்‌ 
தான்‌ அவர்கள்‌ வேலை நிறுத்தத்தை நடத்தி வெற்றியைக்‌ காண 
முடியும்‌. இப்படிச்‌ செய்ய: தைரியம்‌ இல்லாதவர்கள்‌ 
வேலைக்குத்‌ திரும்பிப்‌ போய்விடவேண்டும்‌. அப்படி வேலைக்கு 
மீண்டும்‌ போகிறவர்களை ஒருவரும்‌ துன்புறுத்தவோ, எள்ளி 
நகைக்கவோ கூடாது. நான்‌ விதித்த நிபந்தனைகளைப்பற்றித்‌ 
தொழிலாளர்கள்‌ ஒருவரும்‌ முணுமுணுக்கவில்லை. கான்‌ இப்படி 
அறிவித்த தினத்திலிருக்து வீடுகளைத்‌ துறந்து வீடற்றவர்‌ 
களாய்‌, தம்‌ மனைவி மக்களுடன்‌ தலை மேல்‌ துணி முட்டை 
கச்‌ சுமந்து கொண்டு திரளாக யாத்திரிகர்கள்‌ வந்தனர்‌. 


அவர்களுக்கு ஒர்‌ இடம்‌ காண எனக்கு வழியே இல்லை. 
பரந்த வானம்தான்‌ அவர்கள்‌ தலைமேல்‌ நிற்கும்‌ கூரை. 
அதிர்ஷ்டவசமாக வானிலை, மழையோ குளிரோ இல்லாமல்‌ 
அனுகூலமாக இருத்தது. வியாபாரிகள்‌ எங்களைப்‌ போஷிக்கத்‌ 
தவறமாட்டார்கள்‌ என்று உறுதியாக நஈம்பியிருக்தேன்‌. கியூ 
காஸிலிலிருந்த வியாபாரிகள்‌, சமைக்கப்‌ பாத்திரங்களும்‌, 
முட்டை மூட்டையாக அரிசி, பருப்பு முதலியனவும்‌ தந்து 
உதவினர்‌. மற்ற இடங்களிலிருந்தும்‌, அரிசி, பருப்பு, காய்‌' 
வகைகள்‌ முதலியன வந்து குவிந்தன. கான்‌ எதிர்பார்த்‌ 
ததைவிட அதிகமாகவே கிடைத்தன. சிறைக்குச்‌ செல்ல 
எல்லோரும்‌ தயாராக இல்லையெனினும்‌, அளைவரும்‌ இயக்கத்‌ 
திற்காகத்‌ தம்மால்‌ முடிந்ததைச்‌ செய்ய முன்‌ . வந்தனர்‌. 
பொருளாக ஒன்றும்‌ கொடுக்கமுடியா தவர்கள்‌ சுயவிருப்பத்‌ 
தின்பேரில்‌ தொண்டர்களாக உழைக்க முன்‌ வந்தனர்‌. படிக்‌ 
கத்‌ தெரியாத இவர்களைக்‌ கவனிப்பதற்கு, நாடறிந்தவரும்‌ 
கல்ல படிப்பாளியுமான தொண்டர்கள்‌ வேண்டியிருந்தது. 
அத்தகையோரும்‌ முன்‌ வக்தார்கள்‌. அவர்கள்‌ அருமையான 
உதவியைச்‌ செய்தனர்‌. அவர்களில்‌ பலர்‌ கைதும்‌ செய்யப்‌ 
பட்டனர்‌. இவ்வாறு ஒவ்வொருவரும்‌ தங்களால்‌ இயன்றதைச்‌ 
செய்து, எங்கள்‌ பாதையைச்‌ சுலபமாக்கினர்‌. 

மக்கள்‌ திரள்‌ மேலும்‌ மேலும்‌ பெருகிக்கொண்டே வந்தது. 
அத்தளைப்பேரை ஒரே இடத்தில்‌,. அதிலும்‌ அவர்களுக்கு வேலை 
யில்லாமலிருக்கும்போது, கவனிப்பது என்பது சக்திக்கு மீறிய 
விஷயமாக இராது போனாலும்‌, ஆபத்து நிறைந்ததாகும்‌. 


876 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சுகாதார விதிகளைப்பற்றி அவர்களுக்குப்‌ பொதுவாக எதுவுமே 
தெரியாது. .சிலர்‌ கொள்ளை, கொலை, விபசாரம்‌ போன்ற 
குற்றங்களுக்காக முன்னால்‌ சிறை சென்றவர்கள்‌. ஆனால்‌ 
வேலை நிறுத்தம்‌ செய்வோரின்‌ குணத்தைப்பற்றித்‌ தீர்ப்புக்‌ 
கூறுவதற்கு நான்‌ தகுதியுள்ளவனன்று. கூட்டத்தில்‌ வெள்‌ 
னாடுகளையும்‌, செம்மறியாடுகளையும்‌ பிரித்துவைக்க முயற்சி 
செய்வது அசட்டுத்தனமாகும்‌. வேலை நிறுத்த இயக்கத்தை 
நடத்துவதுதான்‌ என்‌ கடமை. அதை, மற்றவர்களைச்‌ சீர்‌ 
திருத்தும்‌ வேலையோடு கலந்துவிடக்கூடாது. எங்கள்‌ முகா 
மிற்குள்‌ எல்லோருடைய நடத்தையும்‌ சரியாக இருப்பதைக்‌ 
கவனிப்பது என்‌ கடமையே. ஆனுல்‌ அவர்களுடைய வாழ்க்‌ 
கையில்‌ முன்‌ கடந்த நிகழ்ச்சிகளைக்‌ கிளறிப்‌ பார்ப்பது 
என்னுடைய வேலையல்ல. அத்தனைப்‌ பெரிய பலதரப்பட்டவர்‌ 
களின்‌ கூட்டம்‌ ஓர்‌ இடத்தில்‌ வேலையில்லாமல்‌ இருக்கும்‌ 
பொழுது கட்டாயம்‌ தவறுகள்‌ ஏற்பட்டே தீரும்‌. ஆனால்‌, 
நாங்கள்‌ அங்குத்‌ தங்கியிருந்த அச்சில நாட்களில்‌ யாதொரு 
சம்பவமும்‌ நேராதது ஆச்சரியம்தான்‌. நிலைமையின்‌ முக்கி 
யத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்கள்போல்‌ அனைவரும்‌ 
அமைதியுடன்‌ இருந்தனர்‌. 

என்னுடைய பிரச்னைக்கு ஒரு வழி தேடினேன்‌. இந்தப்‌ 
படையை டிரான்ஸ்வாலுக்கு அழைத்துச்‌ சென்று, போனிக்ஸ்‌ 
கோஷ்டியைப்‌ பேபோல்‌ இவர்களையும்‌ சிறையில்‌ சுகமாகச்‌ 
சேர்த்துவிட வேண்டும்‌. படையைச்‌ சிறு சிறு தொகுதி 
களாகப்‌ பிரித்து, அவை தனித்தனியாக எல்லையைக்‌ கடக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ இந்த எண்ணம்‌ மனத்தில்‌ தோன்றிய 
வுடனே, அதைக்‌ கைவிட வேண்டியதாயிற்று ; ஏனெனில்‌ அப்படி 
முடிப்பதற்கு அதிக காலமாகும்‌. சிறு சிறு கோஷ்டியினர்‌ 
வரிசையாகச்‌ சிறைப்படுவதால்‌, மக்கள்‌ இயக்கத்தில்‌ பெரிய 
விளைவு எதையும்‌ உண்டாக்காது. 

படையில்‌ சுமார்‌ ம,000 பேரிருந்தனர்‌. அவ்வளவு பேருக்கும்‌ 
ரெயில்‌ கட்டணம்‌ தருவதற்கு என்னிடம்‌ பணம்‌ கிடையாது. 
ஆகவே, அவர்கள்‌ அனைவரையும்‌ ரெயிலில்‌ அழைத்துச்‌ செல்ல 
முடியாது. ரெயிலில்‌ அழைத்துச்‌ சென்றாலும்‌ அவர்களுடைய 
மனவுறுதியைப்‌ . பரிசோதிக்க எனக்கு வாய்ப்பு இருக்காது. 
நியூகாஸிலிலிருந்து டிரான்ஸ்வால்‌ எல்லை முப்பத்தாறு 
மைல்கள்‌ இருக்கும்‌. டிரான்ஸ்வாலிலுள்ள எல்லைக்‌ கிராமங்கள்‌ 
சார்லஸ்‌ டவுன்‌, வோல்க்ஸ்ரஸ்ட்‌ என்பன. கடைசியாக 
நடந்தே .செல்வது என்று தீர்மானித்தேன்‌. இம்முடிவைத்‌ 


தொழிலாளர்‌ திரண்டனர்‌ 877 


தொழிலாளிகளுடன்‌ கலந்து யோசித்தேன்‌. மனைவீ குழந்‌ 
தையுடன்‌ இருந்தவர்‌ சிலர்‌ இதந்குத்‌ தயங்கினார்கள்‌. நான்‌ 
என்‌ மனத்தைக்‌ கடினப்படுத்திக்கொண்டு, ஈடந்துவர விருப்ப 
மிராதவர்கள்‌ சுரங்கங்களுக்குத்‌ திரும்பிவிடலாம்‌ என்று சொல்‌ 
வதைவிட எனக்கு வேறு வழியில்லை. ஆனால்‌ ஒருவரும்‌ 
அப்படிச்‌ செய்யவில்லை. நடக்கமுடியாதபடி அங்கயீனமுள்ள 
வர்கள்‌ ரெயிலில்‌ செல்வதென்று தீர்மானித்தோம்‌. நடக்க 
முடிந்தவர்களனைவரும்‌ சார்லஸ்‌ டவுனுக்கு ஈடந்து செல்லத்‌ 
தாங்கள்‌ 'தயார்‌ என்று அறிவித்தார்கள்‌. இரண்டு நாட்‌ 
களில்‌ அங்குச்‌ சேர்வதாகத்‌ திட்டம்‌. கடைசியில்‌ எல்லோ 
ரும்‌ இந்தத்‌ தீர்மானத்தைப்பற்றிச்‌ சந்தோஷப்பட்டார்கள்‌. 
லாஸரஸ்ஸுக்கும்‌ அவர்‌ குடும்பத்திற்கும்‌ இதனால்‌ சமை 
கொஞ்சம்‌ குறையும்‌ என்று தொழிலாளிகள்‌ உணர்ந்தனர்‌. 
நியூகாஸிலிலுள்ள ஐரோப்பியர்கள்‌, பிளேக்‌ நோய்‌ உண்டாகும்‌ 
என்று எதிர்பார்த்து, அதைத்‌ தடுக்க வழிகள்‌ வகுத்‌ 
துக்கொண்டிருந்தனர்‌. இப்படி நதர்ந்துவிட்டதால்‌ அவர்கள்‌ 
மனத்திற்குச்‌ சமாதானம்‌ ஏற்பட்டதோடு அவர்கள்‌ எங்களை 
உட்படுத்தி - யிருக்கக்கூடிய சங்கடங்களிலிருந்து எங்களையும்‌ 
காப்பாற்றிக்கொண்டோம்‌. 

நடந்து செல்வதற்காகத்‌ தயார்‌ செய்துகொண்டிருந்த 
பொழுது, சுரங்க முதலாளிகளைச்‌ சந்திக்கும்படி எனக்கு ஓர்‌ 
அழைப்பு வந்தது. உடனே டர்பனுக்குச்‌ சென்றேன்‌. அந்தப்‌ 
பேட்டியைப்‌ பற்றியும்‌, அதற்குப்பின்‌ நிகழ்ந்த சம்பவங்களைப்‌ 
பற்றியும்‌ அடுத்த அத்தியாயத்தில்‌ பார்க்கலாம்‌. 


நாற்பத்திரண்டாவது அத்தியாயம்‌ 

ஆலோசனைக்‌ கூட்டமும்‌ அதற்குப்‌ பிறகும்‌ - 

௬ரங்க முதலாளிகளின்‌ அழைப்பின்படி அவர்களை டர்பனில்‌ 
போய்ப்‌ பார்த்தேன்‌. - அவர்கள்‌ வேலை நிறுத்தத்தைப்‌ பற்றி 
ஓரளவுக்குப்‌ பாதிக்கப்பட்டிருந்ததைக்‌ கண்டேன்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ பேட்டியின்‌ மூலமாக எதுவும்‌ பெரிதாக விளையும்‌ 
என்று நான்‌ . எதிர்பார்க்கவில்லை. எனினும்‌ சத்தியாக்கிரகியின்‌ 
பணிவுக்கு எல்லை இல்லை; சமரசம்‌ உண்டாவதற்கு எந்த 
வாய்ப்பையும்‌ அவன்‌ ஈழுவ விடமாட்டான்‌. அதற்காக அவனைப்‌ 
பயங்கொள்ளியென்று யாராகிலும்‌ நினைத்தாலும்‌ பொருட்‌ 
படுத்தமாட்டான்‌. தன்னிடத்தில்‌ நம்பிக்கையும்‌ அதன்‌ 
முலமாகப்‌ பலத்தையும்‌ பெறும்‌ ஒருவன்‌, மற்றவர்கள்‌ தன்னை 
இழிவாக நினைப்பதைப்பற்றிக்‌ கவலை கொள்ளமாட்டான்‌. 
தன்‌ உள்ளத்தில்‌ ஊறும்‌ சக்தி ஒன்றையே அவன்‌ சார்ந்து 
இருக்கிறான்‌. அதனால்‌ யாரிடமும்‌ மரியாதையுடன்‌ பழகித்‌ 
தன்‌ கட்சியின்‌ சார்பாக உலகத்தின்‌ நன்மதிப்பைப்‌ 
பெறுகிறான்‌. 


ஆகவே, நான்‌ சுரங்க 'முதலாளிகளின்‌ அழைப்பை 
வரவேற்றேன்‌. அவர்களைச்‌ சந்தித்தபொழுது, ஆத்திரமும்‌ 
கொதிப்பும்‌ நிறைந்த சூழ்நிலையைக்‌ கண்டேன்‌. . நான்‌ 
நிலைமையை விளக்குவதைக்‌ கேட்பதற்குப்‌ பதிலாக, அவர்கள்‌ 
பிரதிநிதி என்னைக்‌ குறுக்கு விசாரணை செய்ய ஆரம்பித்தார்‌. 
நான்‌ தகுந்த விடைகள்‌ அளித்தேன்‌. 


“இந்த வேலை நிறுத்தத்தை ஒரு முடிவுக்குக்‌ கொண்டு 
வருவது உங்கள்‌ கையில்‌ இருக்கிறது” என்ற பதில்‌ சொன்னேன்‌. 

“நாங்கள்‌ அதிகாரிகள்‌ அல்லவே” என்று பதில்‌ கிடைத்தது. 

“நீங்கள்‌ அதிகாரிகள்‌ இல்லையெனினும்‌ நீங்கள்‌ செய்யக்‌ 
கூடியது எவ்வளவோ உள்ளது. தொழிலாளர்களின்‌ போராட்‌ 
டத்தை அவர்களுக்காக நீங்களே நடத்தலாம்‌. நீங்கள்‌ 
மூன்று பவுன்‌ வரியை எடுத்துவிடும்படிச்‌ சர்க்காரைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டால்‌ அவர்கள்‌ மறுப்பார்கள்‌ என்று நான்‌ நினைக்க 
வில்லை. நீங்கள்‌ இது விஷயமாக ஐரோப்பியர்கள்‌ கொண்டுள்ள 
தவறான எண்ணங்களையும்‌ திருத்தலாம்‌ ”' என்று சொன்னேன்‌. 


ஆலோசனைக்‌ கூட்டமும்‌ அதன்‌ பிறகும்‌ 579 


“ ஆனால்‌, வேலை நிறுத்தத்திற்கும்‌ இந்த மூன்‌ று பவுன்‌ 
வரிக்கும்‌ என்ன சம்பந்தம்‌ உள்ளது * சுரங்க முதலாளிகளிடம்‌ 
தொழிலாளிகளுக்கு ஏதாவது குறை இருக்குமானால்‌ அதற்குப்‌: 
பரிகாரத்தைத்‌ தகுந்த முறையில்‌ அவர்களிடம்‌ நாடுவதுதான்‌ 
ஒழுங்கு.” 

“வேலை நிறுத்தத்தைத்‌ தவிர தொழிலாளிகளிடம்‌ வேறு 
எந்த ஆயுதத்தையும்‌ கான்‌ காணவில்லை. இந்த மூன்று 
பவுன்‌ வரிகூட, சுரங்க முதலாளிகளின்‌ நலத்தைக்‌ கோரியே 
அவர்கள்‌ மீது சமத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில்‌, தொழி 
லாளர்கள்‌ தங்களுக்கு உழைக்கவேண்டுமென்று : அவர்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ சுதந்திரத்துடன்‌ இருக்கட்டும்‌ 
என விரும்பவில்லை. ஆகவே, தொழிலாளர்கள்‌ மூன்று பவுன்‌ 
வரியை ரத்து செய்வதற்காக வேலை நிறுத்தத்தை மேற்கொண்‌ 
டிருந்தால்‌ அதில்‌ வழுவோ, சுரங்க முதலாளிகளுக்கு விரோத: 
மாக அநியாயமோ இருப்பதாக நான்‌ கருதவில்லை.” 

“அப்படியானால்‌ நீங்கள்‌ தொழிலாளிகளை வேலைக்குத்‌ 
திரும்பும்படி புத்திமதி சொல்லமாட்டீர்களா ?'? 

“என்னால்‌ முடியாது என்பதை வருத்தத்துடன்‌ தெரி 
வித்துக்கொள்கிறேன்‌."! 

“இதன்‌ முடிவு என்னவாகும்‌ தெரியுமா ?"” 

“எனக்குத்‌ தெரியும்‌. என்‌ பொறுப்பை நான்‌ முழுதும்‌ 
உணர்கின்றேன்‌.” 

“ஆம்‌. மிகச்‌ சரி; இதில்‌ உங்களுக்கு நஷ்டம்‌ ஒன்றும்‌ 
இல்லை. ஆனால்‌ உங்கள்‌ தவறான புத்திமதியின்படி நடக்கும்‌ 
தொழிலாளிகளுக்கு ஏற்படப்போகும்‌ ஈஷ்டத்திற்கு ஈடு 
செய்ய உங்களால்‌ முடியுமா?” 

“ தொழிலாளிகள்‌ நன்றாக யோசனை செய்து, தங்களுக்கு 
ஏற்படப்போகும்‌ ஈஷ்டங்களை முற்றிலும்‌ உணர்ந்த பின்னரே, 
வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டிருக்கின்றனர்‌. ஒரு மனித. 
னுக்குத்‌ தன்‌ சுயமரியாதையை இழப்பதைக்காட்டிலும்‌ பெரிய 
நஷ்டம்‌ ஒன்றுண்டென என்னால்‌ கினைத்துப்பார்க்கக்கூட முடிய 
வில்லை. இந்த முக்கியமான கொள்கையைத்‌ தொழிலாளிகள்‌ 
உணர்ந்து இருக்கிறார்கள்‌ என்பது எனக்கு மிகுந்த திருப்தியை: 
அளிக்கிறது.” 

இப்படிப்‌ பேச்சு வார்த்தை நடந்தது. முழுப்‌ பேச்சையும்‌ 
நிளவுபடுத்திக்கொள்ள என்னால்‌ இப்பொழுது முடிய 


380 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வில்லை. என்‌ ஞாபகத்திற்கு வந்த சில - குறிப்புக்களையே 
சுருக்கமாக எழுதியிருக்கிறேன்‌. சுரங்க முதலாளிகள்‌ 
சர்க்காருடன்‌ ஏற்கெனவே கடிதத்தொடர்பு வைத்துக்கொண்டு 
இருந்தார்கள்‌ என்பதிலிருந்து, அவர்கள்‌ தங்கள்‌ நிலையிலுள்ள 
குறைபாடுகளை உணர்ர்திருந்தார்கள்‌ என்பதைக்‌ கண்டேன்‌. 

நான்‌ . டர்பனுக்குப்‌ போகும்போதும்‌ திரும்பும்போதும்‌, 
வேலைநிறுத்தமும்‌ அதில்‌ ஈடுபட்டு இருக்தோரின்‌ அமைதியான 
நடத்தையும்‌, ரயில்வே கார்டுகள்‌, மற்ற அதிகாரிகளின்‌ 
மனத்தில்‌ நல்ல எண்ணத்தை உண்டாக்கியிருந்தன என்பதைக்‌ 
கண்டேன்‌. கான்‌ வழக்கம்போல்‌ மூன்றாம்‌ வகுப்பில்‌ பிரயாணம்‌ 
' செய்தேன்‌. ஆனால்‌ அங்குக்கூடக்‌ கார்டும்‌, மற்ற அதிகாரிகளும்‌ 
என்னைச்‌ சூழ்ந்துகொண்டு சாமர்த்தியமான பல கேள்விகளைக்‌ 
கேட்டு, எனக்கு வாழ்த்துக்களையும்‌ கூறினார்கள்‌. எனக்குப்‌ பல 
வகையான சிறு செளகரியங்களையும்‌ செய்து தந்தார்கள்‌. 
எனக்கும்‌ அவர்களுக்கும்‌ உள்ள நேர்மையான தொடர்புகளைப்‌ 
பத்திரமாய்‌ நான்‌ காத்துக்கொண்டேன்‌. ஒரு செளகரியத்திற்‌ 
காகவும்‌ எந்த ஆசையையும்‌ கான்‌ காட்டவில்லை. ஓரளவிற்கு 
அவர்கள்‌ மரியாதை காட்டும்போது நான்‌ மகிழ்ந்தேன்‌. 
ஆனால்‌ அந்த மரியாதையை நான்‌ விலைக்கு வாங்க: முயற்சி 
செய்யவில்லை. கல்லாத, எளிய, அறிவற்ற தொழிலாளிகள்‌ 
காட்டிய உயர்ந்த மனவுறுதியைக்‌ கண்டு அந்த அதிகாரிகள்‌ 
வியந்தனர்‌. உறுதியும்‌ தைரியமும்‌ எதிரியின்‌ மனத்தில்கூட 
ஆழப்‌ பதியும்‌ குணங்களாகும்‌. 

நான்‌ நியூகாஸிலுக்குத்‌ திரும்பினேன்‌. எல்லாத்‌ திசை 
களிலிருந்தும்‌ தொழிலாளிகள்‌ வந்துகொண்டே இருந்தனர்‌- 
அந்தப்‌ படைக்கு நிலைமை முழுவதையும்‌ கான்‌ தெளிவாக 
எடுத்துரைத்தேன்‌. அவர்களுக்கு விருப்பமானால்‌ இப்பொழுது 
கூட வேலைக்குத்‌ திரும்பிப்‌ போய்விடலாம்‌ என்று கூறினேன்‌, 
சுரங்க முதலாளிகளின்‌ மிரட்டல்களை எடுத்துக்காட்டி எதிர்‌ 
காலத்தின்‌ ஆபத்துக்களையும்‌ அவர்கள்‌ முன்னால்‌ வரைந்தேன்‌. 
போராட்டம்‌ எப்பொழுது முடியுமென்று சொல்ல ஒருவராலும்‌ 
முடியாது என்பதையும்‌ காட்டினேன்‌. சிறையின்‌ கஷ்டங்களை 
எல்லாம்‌ விளக்கினேன்‌. ஆயினும்‌ அவர்கள்‌ பின்‌ வாங்கவில்லை. 
' நான்‌ அவர்கள்‌ பக்கம்‌ இருந்து போரா*ம்‌ வரையில்‌ தங்க 
ளுக்குச்‌ சோர்வே உண்டாகாது என்று பயமின்றிப்‌ : பதில்‌ 
அளித்தார்கள்‌. மேலும்‌ தாங்கள்‌ நெடுக கஷ்டங்களை அனுப 
வித்திருப்பதால்‌, நான்‌ அவர்களுக்காகக்‌ கவலைப்படக்கூடாது 
என்றும்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. i 


ஆலோசனைக்‌ கூட்டமும்‌ அதன்‌ பிறகும்‌ 987 


இப்போது காங்கள்‌ அணிவகுத்துச்‌ செல்லவேண்டியது 
தான்‌ பாக்கி. மறுகாள்‌ காலை அவர்கள்‌ அணிவகுத்துச்‌ செல்ல 
வேண்டியதைப்பற்றியும்‌ (28 அக்டோபர்‌, 1918), அச்சமயம்‌ 
அனுசரிக்கவேண்டிய விதிகளைப்‌ பற்றியும்‌ ஒரு காள்‌ 
மாலை தொழிலாளர்களுக்கு படித்துக்‌ காட்டப்பட்டது. 
5000-6000 தொழிலாளர்களைச்‌ .சமாவிப்பது விளையாட்டல்ல... 
சரியாக எத்தனைப்‌ பேர்கள்‌ இருந்தனர்‌, அவர்கள்‌ பெயர்கள்‌, 
இருப்பிடம்‌ என்ன முதலியனபற்றி எனக்கு அதிகம்‌ தெரியாது, 
எத்தனைப்பேர்‌ இருக்க விரும்பினர்களோ, அந்தத்‌ தொகையைப்‌ 
பற்றியே எனக்குத்‌ திருப்தி ஏற்பட்டது. வழியில்‌ ஒவ்வொரு. 
* சைநிக 'னுக்கு தினசரி உணவாகிய ஒன்றரை பவுண்டு ரொட்டி, 
ஒரு அவுன்சு சர்க்கரையைத்‌ தவிர வேறு ஒன்றும்‌ கொடுக்க என்‌ 
ஓல்‌ முடியவில்லை. வழியில்‌ உள்ள இந்திய வியாபாரிகளிடமிருந்து: 
முடிந்தால்‌ வேறு ஏதாகிலும்‌ வாங்கித்‌ தரலாம்‌ என்று நினைத்‌ 
தேன்‌. ஆனால்‌ என்‌ முயற்சி பலிக்காவிடில்‌ அவர்கள்‌ ரொட்டி சர்க்‌ 
கரையுடன்‌ திருப்தி அடைய வேண்டியதே. போயர்‌ யுத்தம்‌, 
ஜூலு புரட்சி ஆகியவற்றில்‌ ஏற்பட்டிருந்த என்‌ அனுபவம்‌ 
இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ மிகவும்‌ உதவியது. “ படையெடுப்‌ 
போர்‌' ஒருவராகிலும்‌ தங்கள்‌ தேவைக்கு அதிகமான 
உடுப்பை வைத்திருக்கக்‌ கூடாது. ஒருவராகிலும்‌ 
வழியில்‌ மற்றவர்கள்‌ சொத்தைத்‌ தொடக்கூடாது. எந்த 
அதிகாரியாகிலும்‌ அல்லது - அதிகாரியல்லாத ஐரோப்பியனா: 
கிலும்‌ எதிர்ப்பட்டு அவர்களைத்‌ திட்டினலும்‌ அல்லது 
அடித்தாலும்‌ பொறுமையுடன்‌ சகித்துக்கொள்ள வேண்டும்‌... 
போலீஸார்‌ கைது செய்ய முன்‌ வந்தால்‌, கைது ஆவதற்கு 
'உட்படவேண்டும்‌. இடையில்‌, கான்‌ கைது செய்யப்பட்டாலும்‌ 
அணிவகுத்துச்‌ ' செல்லுவதைத்‌ தொடர்ந்து ஈடத்த வேண்டும்‌... 
இந்த விவரங்கள்‌ அனைத்தையும்‌ அவர்களுக்கு நன்றாக எடுத்‌ 
'துரைத்தேன்‌. மேலும்‌ எனக்குப்‌ பதிலாகப்‌ * படையை” நடத்த 
வேண்டியவர்களின்‌ பெயர்களையும்‌ அறிவித்தேன்‌. 


அந்த விதிகளை அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. எங்கள்‌ படை 
சுகமாகச்‌ சார்லஸ்‌ டவுளை அடைந்தது. அங்குள்ள வியாபாரிகள்‌ 
பெரிதும்‌ உதவினார்கள்‌. அவர்கள்‌ வீடுகளை நாங்கள்‌ உபயோ 
"கிப்பதற்கும்‌, மசூதியில்‌ சமையல்‌: செய்துகொள்வதற்கும்‌ 
அனுமதி கொடுத்தார்கள்‌. முகாமைச்‌ சேரும்போது பங்கீடு 
உணவு தீர்ந்து போய்விடும்‌. ஆகவே. எங்களுக்குச்‌ சமையல்‌ 
பாத்திரங்கள்‌ தேவையாக இருந்தன. அவற்றை வியாபாரிகள்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ தந்தார்கள்‌. எங்களிடம்‌ நிறைய அரிசி முதலா 


382 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


னவை ருந்தன. அவற்றுடன்‌ வியாபாரிகளும்‌ தங்கள்‌ 
பாகத்தைக்‌ கொடுத்து உதவினர்‌. 

சார்லஸ்‌ டவுன்‌ ஏறக்குறைய ஆயிரம்‌ பேர்‌ ஜனத்தொகை 
கொண்ட கிராமம்‌. பல்லாயிரக்கணக்கான யாத்திரிகள்‌ தங்கு 
வதற்கு அங்குப்‌ போதிய இடம்‌ கிடையாது. ஆகவே, பெண்‌ 
களையும்‌ குழந்தைகளையும்‌ மட்டும்‌ வீடுகளில்‌ இறக்கிவிட்டு மற்ற 
அனைவரும்‌ வெட்டவெளியில்‌ தங்கலாயினர்‌. 


சார்லஸ்‌ டவுனில்‌ எங்கள்‌ வாசத்தைப்‌ பற்றி இனிய 
வையும்‌ கசப்புமான சில நினைவுகள்‌ உள்ளன. இனிய 
நினைவுகள்‌, அங்குள்ள சுகாதார இலாகாவையும்‌ ஜில்லா 
சுகாதார அதிகாரி டாக்டர்‌ பிரிஸ்தோவையும்‌ பற்றியன 
வாகும்‌. கண்டறியாத இத்தனைப்‌ பெரிய ஜனக்கூட்‌ 
டத்தைக்‌ கண்டு சற்று அஞ்சிய டாக்டர்‌ பிரிஸ்கோ, கடுமை 
யான நடவடிக்கைகளை எடுப்பதற்குப்‌ பதிலாக என்னைச்‌ 
சந்தித்துச்‌ சில யோசனைகளைக்‌ கூறி எங்களுக்கு உதவி செய்ய 
முன்‌ வந்தார்‌. தண்ணீர்‌, தெரு, மலஜலங்கழிக்கும்‌ இடங்கள்‌ 
இவற்றின்‌ சுத்தம்‌ பற்றிய மூன்று விஷயங்களைக்குறித்து 
ஐரோப்பியர்களுக்குச்‌ சிரத்தை உண்டு; நமக்குக்‌ கிடையாது. 
டாக்டர்‌ பிரிஸ்கோ, தெருக்களில்‌ தண்ணீர்‌ ஊற்றக்கூடாது 
என்றும்‌, இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது என்றும்‌, கழிவு 
களைக்‌ கண்ட இடத்தில்‌ எறியக்கூடாது என்றும்‌ பார்த்துக்‌ 
கொள்ளச்‌ சொன்னார்‌. மேலும்‌ அவர்‌, எங்களுக்குக்‌ கொடுத்த 
நிலப்பரப்பைத்‌ தாண்டி நாங்கள்‌ செல்லக்கூடாது என்றும்‌, 
அந்த இடத்தைச்‌ சுத்தமாக வைத்திருப்பது என்‌ பொறுப்‌ 
பென்றும்‌ கூறினர்‌. அவருடைய யோசனைகளை நான்‌.. நன்றி 
யுடன்‌ ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இருந்தேன்‌. ' 

நம்‌ மக்கள்‌ சுகாதார விதிகளைப்‌ பின்பற்றும்படிச்‌ செய்வது 
வெகு சிரமமான காரியம்‌. ஆனால்‌ யாத்திரிகர்களும்‌, என்‌ 
சகா ஊழியர்களும்‌ என்‌ வேலையை இலகுவாக்கினர்‌. ஊழியர்கள்‌, 
மற்றவர்களுக்குக்‌ கட்டளையிடாமல்‌ உண்மையாகவே தம்‌ 
'பணியில்‌ ஈடுபட்டு இருந்தார்களேயானால்‌, வேண்டிய காரியங்‌ 
களைச்‌ சாதிக்கலாம்‌ என்பது என்னுடைய நெடுநாளைய அனுபவம்‌. 
அழியர்கள்‌ தாங்களே உடலுழைக்க முன்‌ வந்தால்‌ மற்றவர்‌ 
களும்‌ பின்பற்றுவார்கள்‌. இந்தத்‌ தடவையும்‌ அதுவே என்‌ 
அனுபவமாக : இருந்தது. என்‌ சகா ஊழியர்களும்‌ நானும்‌ 
பெருக்குதல்‌, மலஜலம்‌ சுத்தம்‌ செய்தல்‌ போன்ற பணிகளைச்‌ 
செய்யத்‌ தயங்கவேயில்லை. இதன்‌: பயனாக மற்றவர்களும்‌ 


ஆலோசனைக்‌ கூட்டமும்‌ அதன்‌ பிறகும்‌ 383 


அவ்வேலைகளை உற்சாகத்துடன்‌ ஏற்றுக்கொண்டார்கள்‌. அப்படி 
யில்லாமல்‌, வெறும்‌ கட்டளைகள்‌ மாத்திரம்‌ இம்மாதிரி நல்ல 
பலனை விளைத்திரா. தாங்களும்‌ தலைவர்களாக இருந்து மற்றவர்‌ 
கனக்கு உத்தரவு போட எல்லோரும்‌ வீரும்பியிருப்பார்கள்‌; 
கடைசியில்‌ ஒன்றுமே ஈடக்காது. ஆனால்‌ தலைவர்களாக இருப்‌ 
பவர்கள்‌ : உண்மையில்‌ சேவகர்களாக மாறினல்‌ தலைமைப்‌ 
பதவிக்குப்‌ போட்டியிருக்காது. 


உடனுழைத்தவர்களில்‌ ஒருவரான ஸ்ரீ கால்லென்பாம்‌, 
ஏற்கெனவே சார்லஸ்‌ டவுனில்‌ இருந்தார்‌. கன்னி ஷிலெசினும்‌ 
அங்குத்தான்‌ இருந்தார்‌. கன்னி ஷிலெசினுடைய கடும்‌ உழைப்‌ 
பும்‌, எதையும்‌ பிழையின்றிச்‌ செய்யுமாற்றலும்‌, கேர்மையு 
மாகிய இந்தப்‌ பண்புகளைப்‌ பற்றி இவ்வளவுதான்‌ என்று புகழ 
முடியாது. இந்தியர்களுக்குள்‌ காலஞ்சென்ற ஸ்ரீ பி. கே. நாயுடு, 
ஸ்ரீ ஆல்பர்ட்‌ கிறிஸ்டோபர்‌ ஆகிய பெயர்களும்‌ நினைவுக்கு 
வருகின்றன. இவர்களைத்‌ தவிர, கஷ்டப்பட்டு உழைத்து 
அருமையான சேவைகள்‌ புரிந்தவர்‌ களுமுண்டு. 


சாதமும்‌ பருப்பும்தான்‌ உணவு. எங்களிடம்‌ நிறைய 
காய்கறிகள்‌ இருந்தன. ஆனால்‌ நேரமும்‌ பாத்திரங்களும்‌ 
இல்லாதபடியால்‌ அவற்றைத்‌ தனியாகச்‌ சமைக்க முடியாமல்‌, 
பருப்புடன்‌. கலந்து சமைத்துக்கொண்டோம்‌. நாள்‌ முழுவதும்‌, 
இருபத்துநான்கு மணி நேரமும்‌, சமையலறையில்‌ வேலை 
இருந்தது. ஏனெனில்‌, இரவோ பகலோ எந்த வேளையிலும்‌ 
ஜனங்கள்‌ பசியுடன்‌ வருவார்கள்‌. நியூகாஸிலில்‌ ஒரு தொழி 
லாளியும்‌ தங்கக்கூடாது. எந்த: வழியில்‌ செல்ல வேண்டும்‌ 
என்று எல்லோருக்கும்‌ தெரியும்‌. ஆகவே அவர்கள்‌ சுரங்‌ 
கங்களை விட்டபின்பு நேராக சார்லஸ்‌ டவுனுக்கு வருவார்கள்‌. 

்‌ அந்த மனிதர்களுடைய பொறுமையையும்‌, சகிப்புத்‌ 
தன்மையையும்பற்றி நான்‌ நினைக்கும்போது, இறைவனுடைய 
பெருந்தகைமை பற்றிய உணர்ச்சி தோன்றி என்னை ஆட்கொள்‌ 
ஞகிறது. சமையற்காரர்களில்‌ தலைவன்‌ நான்‌. சில வேளை 
களில்‌ பருப்பில்‌ நிறையத்‌ தண்ணீரும்‌, வேறு சில வேளைகளில்‌ 
பருப்பு வேகாமலும்‌ இருந்தது. காய்கறிகளும்‌, சில வேளை 
களில்‌ அரிசிகூடச்‌ சரியான வேக்காட்டில்‌ இருக்கா. 
அத்தகைய உணவை உட்கொள்ளக்‌ கூடியவர்களில்‌ பலரை 
நான்‌ உலகில்‌ கண்டதில்லை. அதற்கு மாறாக தென்னாப்‌ 
பிரிக்கா சிறையிலிருந்த படித்த பேர்வழிகள்கூட, உணவு 
கொஞ்சம்‌ குறைவாக இருந்தாலும்‌, சரியாகச்‌ சமைக்கப்படாம 


984 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


லிருந்தாலும்‌, அல்லது சற்றுத்‌ தாமதித்துப்‌ பரிமாறப்பட்‌ 
டாலும்‌ கோபப்படுவதைக்‌ கண்டிருக்கிறேன்‌. 

சமைப்பதைவிடப்‌ பரிமாறுவது இன்னும்‌ கஷ்டமாக 
இருந்தது. அதற்கான முழுப்‌ பொறுப்பும்‌ என்னைச்‌ 
சார்ந்திருந்தது. அதேமாதிரி உணவு பற்றாத சமயங்களிலும்‌, 
எதிர்பார்த்ததைவிட சாப்பிடுவோர்‌ தொகை அதிகரித்தாலும்‌: 
அவரவருக்குக்‌ கிடைக்கும்‌ உணவின்‌ அளவைக்‌ குறைத்து 
அளைவரையும்‌ திருப்தி செய்ய வேண்டியதும்‌ என்‌ கடமை 
யாயிற்று. சில சகோதரிகளுக்கு உணவு கை றவாகக்‌ கொடுத்த 
போது உண்டான கோபப்‌ பார்வை, கானாக எடுத்துப்‌ 
போட்டுக்‌ கொண்ட ஒரு கைம்மாறுமில்லாத பணியை 
அவர்கள்‌ உணர்ந்த வுடனே, புன்சிரிப்பாகக்‌ கணப்பொழுதில்‌ 
மாறியதை என்னால்‌ ஒருபோதும்‌ மறக்க முடியாது. “நான்‌ 
'உதவியற்ற நிலையில்‌ இருக்கிறேன்‌. சமைத்த அளவு குறைவு. 
அதைக்‌ கொண்டு பலருக்கும்‌ உணவு பரிமாற வேண்டும்‌. 
ஆகவே பகிர்ந்து தரவேண்டுவது அவசியம்‌ என்று நான்‌ 
சொல்லுவேன்‌. இதைக்‌ கேட்டவுடன்‌ அவர்கள்‌ நிலைமையைப்‌ 
புரிந்துகொண்டு, மலர்ந்த முகத்துடன்‌ தாங்கள்‌ திருப்தி 
யுற்றதாகக்‌ கூறிக்கொண்டு போய்விடுவார்கள்‌. 

இதுவரையில்‌ இனிய நினைவுகளைப்‌ பற்றிச்‌ சொன்‌ 
னேன்‌. இன்னா நினைவுகளும்‌ உண்டு. சற்று ஓய்வு கிடைத்த 
போது, அவர்கள்‌ அதை த்‌ தங்களுக்குள்‌ சச்சரவிடுவதில்‌ 
கழித்துவிடுவார்கள்‌. அதைவிட வேதனை தருவது 
அங்கே நடந்த விபசாரமே. ஜனநெருக்கம்‌ அதிகமாக இருக்‌ 
தீது. ஆதலால்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ ஒன்றாக இருக்க 
வேண்டியது அவசியமாகிவிட்டது. மிருக உணர்ச்சியான 
காமத்திற்குக்‌ கண்ணேது! இதைப்‌ போன்ற நிகழ்ச்சிகள்‌ 
'கடந்தவுடனே நான்‌ அந்த இடங்களுக்குப்‌ போனேன்‌. குற்றம்‌ 
செய்தவர்கள்‌ வெட்கத்தினால்‌ மட்கினர்‌. அவர்கள்‌ தனியாகப்‌ 
பிரிக்கப்பட்டார்கள்‌. ஆனால்‌ எனக்குத்‌ தெரியாமல்‌ நிகழ்ந்த 
கள்ளச்‌ செயல்கள்‌ எத்தனை இருந்தன என்று யாரால்‌ சொல்ல 
முடியும்‌ ?: இதைப்பற்றி அதிகம்‌ சொல்லாமல்‌ இருப்பதே நலம்‌. 
எல்லாம்‌ சீரிய முறையில்‌ ஈடக்கவில்லை. அப்படிச்‌ சிலர்‌ 
தவறு இழைத்துவிட்டாலும்‌ எவரும்‌ துடுக்காக நடந்து 
கொள்ளவில்லை. முன்னால்‌ மிருக இச்சையுள்ளவர்களாகவும்‌ கல்ல 
'நடத்தையில்லாதவர்களாகவும்‌ இருந்தவர்கள்‌ நல்ல சூழ்நிலையில்‌ 
எவ்வளவு 'ஒழுங்கானவர்களாகி விடுகிறார்கள்‌ என்றும்‌ இதே 
மாதிரி பல சந்தர்ப்பங்களில்‌ பார்த்திருக்கிறேன்‌. இந்த உண்மை 
யைப்‌ புரிந்துகொள்ளுவது மிக முக்கியப்‌ பயன்‌ உடையதாகும்‌- 


. நாற்பத்து மூன்றாவது அத்தியாயம்‌ 
எல்லையைத்‌ தாண்டல்‌ 
நாம்‌ இப்போது 1918-ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதத்‌ துவக்‌ 
கத்திற்கு வந்திருக்கிறோம்‌. ஆனால்‌, . மேற்கொண்டு சொல்வ: 
தற்கு முன்பு இரண்டு நிகழ்ச்சிகளைத்‌ தெரிந்துகொள்வது நலம்‌. 
, டர்பனிலிருந்த ' சகோதரி பாய்‌ பட்மா மேத்தாபுக்கு, தமிழ்ச்‌ 
சகோதரிகள்‌ நியூகாஸிலில்‌ சிறைத்தண்டனைகள்‌ பெற்றதை 
அறிந்த பின்னர்‌, இருப்புக்கொள்ளவில்லை. ஆகவே சிறையில்‌ 
புக அவர்‌, தம்‌ தாயாகிய ஹானிபா, தம்‌ ஏழு வயதான பையன்‌ 
இவர்களுடன்‌ வோல்க்ஸ்ரஸ்ட்டுக்குச்‌ சென்றார்கள்‌. மகளையும்‌, 
தாயையும்‌ சர்க்கார்‌ கைது செய்தனர்‌. ஆனால்‌ பட்மா: 
மேத்தாபின்‌ பையனைக்‌ கைது செய்ய மறுத்தார்கள்‌. பட்மா 
பாயை வீரல்‌ முத்திரைகக£ாத்‌ தரும்படி அதிகாரிகள்‌ 
கேட்டனர்‌. ஆனால்‌ அந்த அவமானத்திற்கு உட்பட்‌ அவர்‌ 
தைரியமாக மறுத்துவிட்டார்‌. கடைசியில்‌ அவரையும்‌ அவர்‌' 
தாயையும்‌, மூன்று மாதத்‌ தண்டனை விதித்துச்‌ சிறைக்கு 
அனுப்பினார்கள்‌. 


இச்சமயத்தில்‌ தொழிலாளர்களிடையே வேலை நிறுத்தம்‌ 
உச்சநிலையில்‌ இருந்தது. ஆண்களும்‌ பெண்களும்‌ கரங்‌ 
கங்கள்‌ இருந்த இடத்திற்கும்‌, சார்லஸ்‌ டவுனுக்கும்‌ மத்தியில்‌, 
போவதும்‌ வருவதுமாக இருந்தார்கள்‌.' அவர்களில்‌ பெண்கள்‌ 
இருவர்‌, இளம்‌ குழந்தைகளுடன்‌ இருந்தார்கள்‌. வழியில்‌ ன 
குழந்தை குளிரின்‌ கடுமையால்‌ இறந்துவிட்டது. 
றொரு குழந்தை, அதனுடைய தாய்‌ ஒரு பாலத்தைக்‌ வக்கம்‌ 
போது அவளுடைய கைகளிலிருந்து தவறி விழுந்து, நீரில்‌ 
மூழ்கி மாண்டுவிட்டது. ஆனாலும்‌, அந்த வீரத்‌ தாய்மார்‌ சோர்‌ 
வுக்கும்‌, துக்கத்திற்கும்‌ உட்பட மறுத்துத்‌ தொடர்ந்து 
சென்றனர்‌. அவர்களில்‌ ஒருவர்‌, “காம்‌ இறந்து போனவர்களுக்‌ 
காக ஏங்கக்கூடாது. நாம்‌ எவ்வளவு அழுதாலும்‌ அவர்கள்‌ 
திரும்பி வரப்போவதில்லை. உயிருள்ளவர்களுக்காகத்தான்‌ . காம்‌ 
உழைக்கவேண்டும்‌ '' என்று சொன்னார்‌. இம்மாதிரி துணி 
வுடைய வீரத்தையும்‌, அப்பட்டமான நம்பிக்கையையும்‌, கலங்கா 
அறிவையும்‌ எளியவர்களிடமே நான்‌ அடிக்கடிக்‌ கண்டிருக்கிறேன்‌. 

தெ. 25 


986 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சார்லஸ்‌ டவுனிலிருந்த ஆண்களும்‌ பெண்களும்‌, தங்க 
ஞடைய கடினமான கடமையை, எதையும்‌ சகிக்கும்‌ வைராக்கிய 
உணர்ச்சியுடன்‌ கடைப்பிடித்தனர்‌. சமாதானப்‌ பேச்சிற்காக 
அந்த எல்லைக்‌ கிராமத்திற்கு நாங்கள்‌ போகவில்லை. யாரா 
கிலும்‌ அமைதியை நாடினால்‌ அதை த்‌ தமக்குள்ளேதான்‌ 
தேடிக்கொள்ளவேண்டும்‌. வெளியில்‌ எல்லா இடங்களிலும்‌ . 
இங்கு அமைதியே இல்லை ' என்று எழுதி வைத்தமாதிரி* 
இருக்தது. ஆயினும்‌ இம்மாதிரிப்‌ புயலின்‌ மத்தியில்‌ தான்‌ மீரா 
பாயைப்‌ போன்ற ஒரு பக்தை, மலர்ந்த மனநிறைவுடன்‌ 
விஷத்தைக்கூடப்‌ பருக முடியும்‌; சாக்கிரடீஸ்‌ தனியான இருட்டுச்‌ 
சிறையில்‌ அமைதியாக மரணத்தைத்‌ தழுவித்‌ தம்‌ நண்பர்களுக்‌ 
கும்‌ கமக்கும்‌ ரகசியார்த்தத்தை உரைக்கிறார்‌, சமாதானத்தைக்‌. 
கோருபவன்‌ அதைத்‌ தன்‌ உள்ளத்திலேயே காணவேண்டும்‌ 
என்று. இத்தகைய, வருணிக்க முடியா த சமாதானச்‌ சூழ்நிலையில்‌ 
சத்தியாக்கிரகிகள்‌ அடுத்த கானைப்பற்றிய கவலை எதுவுமே - 
இல்லாமல்‌ தங்கள்‌ முகாமில்‌ தங்கி இருந்தனர்‌. 


நான்‌ சர்க்காருக்கு, வருமாறு எழுதினேன்‌: * நாங்கள்‌ 
குடியேறும்‌ எண்ணத்துடன்‌ டிரான்ஸ்வாலுக்குள்‌ புகவில்லை. 
வாக்குறுதியை மந்திரி மீறியதற்கு எங்கள்‌ எதிர்ப்பைத்‌ 
தெரிவித்துக்கொள்ளவும்‌, அதனால்‌ எங்கள்‌ சுயமரியாதை 
குறைந்ததுபற்றி எங்கள்‌ துன்பத்தைப்‌ பகிரங்கமாகக்‌ 
காட்டவுமே இங்கனம்‌ செய்தோம்‌. நாங்கள்‌ எங்கிருந்தோமோ, 
அதாவது சார்லஸ்‌ டவுனிலேயே சர்க்கார்‌ எங்களைக்‌ 
கைது செய்துவிட்டால்‌ எங்கள்‌ கவலைகளிலிருந்து... விடுதலை 
பெற்றிருப்போம்‌. ஆனால்‌, அவர்கள்‌ அப்படிக்‌ கைது செய்யாமல்‌ 
போனால்‌ எங்களில்‌ யாராவது திருட்டுத்தனமாக” டிரான்ஸ்‌ 
வாலில்‌ புக கேரிட்டால்‌, அந்தப்‌ . பொறுப்பு எங்களைச்‌ சாராது. 
எங்கள்‌ இயக்கத்தைப்பற்றி ரகசியம்‌ எதுவும்‌ இல்லை. அதில்‌ 
ஒருவருக்கும்‌ சுயநோக்கமும்‌ இல்லை. யாரும்‌ ரகசியமாக 
டிரான்ஸ்வாலுக்குள்‌ புகுவதை நாங்கள்‌ விரும்பவில்லை. ஆனால்‌ 
காங்கள்‌ மற்றவர்களுடைய செய்கைகளுக்காகப்‌ பொறுப்பு 
வகிக்க முடியாது. ஏனெனில்‌ நாங்கள்‌ முன்பின்‌ தெரியாத ஆயிரக்‌ 
கணக்கான மக்களோடு பழகவேண்டியிருக்கிறது. அவர்க 
விடத்தில்‌ அன்பைத்தவிர வேறு எந்த அதிகாரத்தையும்‌ நாங்கள்‌ 
பிரயோகிக்க முடியாது. நான்‌ சர்க்காருக்கு ஒன்று 
குறிப்பிட்டேன்‌. அவர்கள்‌ மூன்று பவுன்‌ வரியை ரத்து 
செய்துவிட்டால்‌, வேலை நிறுத்தம்‌ தீர்ந்துவிடுமென்றும்‌, குடி 
யேறிய தொழிலாளர்கள்‌ தங்கள்‌ வேலைக்கு மீண்டும்‌ திரும்பு 


1914--கால்லென்பாக்‌, காந்திஜி, ஸ்ரீமதி காந்தி, பார்ஸி ருஸ்தம்ஜியும்‌ மற்ற சத்தியாக்கிரகிகளும்‌. இப்படத்தில்‌ உடகார்ந்திருப்பவர்களில்‌ 
இடது புறத்திலிருந்து முதலில்‌ கால்லென்பாக்கும்‌, அடுத்தபடி காந்திஜியும்‌, கடைசியில்‌ பார்ஸி ருஸ்தம்ஜியும்‌ இருக்கின்றனர்‌. 


கிரக ௮ணிவருப்புக்கு முன்னால்‌ 


ம்‌, 


ஜேலெஸினும்‌, கர்‌, 


கன்னி 


சரித்திரப்‌ புகழ்பெற்றன 1913 சத்தியாக்‌. 


எல்லையைத்‌ தாண்டல்‌ 887 


வார்களென்றும்‌, நாங்கள்‌ மற்றக்‌ குறைகளுக்காகத்‌ தொடர்ந்து 
நடத்தும்‌ போராட்டத்தில்‌ கலந்துகொள்ளுமாறு அவர்களைக்‌ 
கேட்கமாட்டோமென்றும்‌ உறுதியும்‌ தந்தேன்‌. . 


ஆதலால்‌, நிலைமை கொஞ்சங்கூட நிச்சயமின்றி இருந்தது. 
சர்க்கார்‌, எந்த நேரத்தில்‌ எங்களைக்‌ கைதுசெய்வார்கள்‌ 
என்று தெரிந்துகொள்வதற்கில்லாமலும்‌ இருந்தது. ஆனால்‌ 
இப்பேர்ப்பட்ட நெருக்கடியான சந்தர்ப்பத்தில்‌, சர்க்காருடைய 
பதிலுக்காக, ஓரிரண்டு தினத்‌ தபாலுக்கு மேல்‌ பல நாட்கள்‌ 
"காத்திருப்பது முடியாத காரியம்‌. ஆகவே, சர்க்கார்‌ கைது 
* செய்யாவிட்டால்‌, நாங்கள்‌ உடனே சார்ஸ்‌ டவுளை விட்டு 
ஒரான்ஸ்வாலுக்குள்‌ போவது என்று தீர்மானித்தோம்‌. வழி 
யிலும்‌ கைது செய்யாவிட்டால்‌, * சமாதானப்‌ படை " ஒரு 
்‌ நாளுக்கு இருபது இருபத்துகான்கு மைல்கள்‌ வீதம்‌ எட்டு 
காட்கள்‌ தொடர்ந்து நடந்து டால்ஸ்டாய்‌ பண்ணையை 
அடைந்து, போராட்டம்‌ முடியும்வரை அங்குத்‌ தங்கி உணவு 
முதலியவற்றிற்காகப்‌ பண்ணையில்‌ உழைப்பது என்று திட்டம்‌ 
செய்திருந்தோம்‌. ஸ்ரீ கால்லென்பாக்‌ அவசியமான எல்லா 
ஏற்பாடுகளையும்‌ செய்திருந்தார்‌. யாத்திரிகர்களின்‌ உதவியைக்‌ 
கொண்டே மண்‌ குடிசைகளைக்‌ கட்டுவதாக உத்தேசம்‌. குடிசை 
களைக்‌ கட்டி முடியும்வரையில்‌ வயதானவர்களையும்‌ நோயாளி 
கணையும்‌ சிறு கூடாரங்களில்‌ இருக்க வைத்துவிட்டு மற்றவர்கள்‌ 
வெட்டவெளியில்‌ தங்க வேண்டும்‌. ஆனால்‌ ஒரு கஷ்டம்‌ 
இருந்தது. அது என்னவெனில்‌, மழைக்காலம்‌ மிக அருகில்‌ 
இருந்தது. மழை பெய்யும்போது எல்லோருக்கும்‌ தம்மைக்‌ 
காத்துக்கொள்ள இடம்‌ அவசியம்‌. ஆனால்‌ ஸ்ரீ கால்லென்பாக்‌, 
எப்படியாகிலும்‌ சமாளித்துக்கொள்ளலாம்‌ என்று தைரியமான 
உறுதியுடன்‌ இருந்தார்‌. 


.. அணிவகுப்பின்‌ யாத்திரைக்காக வேறு சில ஏற்பாடுகளும்‌ 
செய்திருந்தோம்‌. டாக்டர்‌ பிரிஸ்‌ கோ என்ற ஒரு நல்ல 
கண்பர்‌, சிறு மருந்துப்‌ பெட்டி ஒன்றைத்‌ தயாரித்து அதில்‌, 
வைத்தியம்‌ தெரியாத என்‌ போன்றவரும்‌ கையாளக்கூடிய சில 
கருவிகளையும்‌ வைத்திருந்தார்‌. யாத்திரிகர்களிடம்‌ எவ்வித 
வண்டியும்‌ இல்லாமையால்‌ மருந்து பெட்டியைக்‌ கையிலேயே 
சுமக்கவேண்டியீருந்தது. ஆகவே, நாங்கள்‌ பெட்டியில்‌ 
குறைந்த அளவு மருந்துகளை, அதாவது, நூறுபேருக்கு ஒரேசமயத்‌ 
தில்‌ போதாத அளவே வைத்திருந்தோம்‌. அதனால்‌ பாதகமில்லை. 
ஒவ்வொரு நாளும்‌ நாங்கள்‌ ஏதாவது ஒரு கிராமத்திற்கருகிலேயே 
தங்க நினைத்திருந்தபடியால்‌, குறையும்‌ மருந்துகளை வாங்கிக்‌ 


‘888 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கொள்ளமுடியும்‌. மேலும்‌, காங்கள்‌ எங்களுடன்‌ நோயாளி 

களையோ அசக்தரானவர்களையோ அழைத்துக்கொண்டு போவ 

தில்லை. வழியிலுள்ள கிராமத்திலேயே விட்டுவிடுவது என்றும்‌ 

திட்டம்‌ வகுத்திருந்தோம்‌. 

ரொட்டியும்‌ சர்க்கரையும்‌ மாத்திரமே காங்கள்‌ சாப்பிடுவ 

தற்கான உணவு. ஆனால்‌ எட்டு காள்‌ வழிகடைக்குப்‌ போது: 
மான ரொட்டியை எப்படிப்‌ பெறுவது? யாத்திரிகர்களுக்குத்‌ 

தினமும்‌ ரொட்டி தரவேண்டும்‌. ரொட்டியைப்‌ பல நாட்கள்‌' 
கைவசத்தில்‌ வைத்துக்கொள்ள முடியாது. 'இந்தப்‌ பிரச்னைக்கு 

ஒரே ஒரு வழிதான்‌ உண்டு. அதாவது, ஒவ்வொரு கட்டத்‌ 

திலும்‌ யாராவது எங்களுக்கு ரொட்டியைக்‌ கொண்டுவந்து. 
தரவேண்டும்‌. ஆனால்‌ யார்‌ அங்ஙனம்‌ தருவார்கள்‌? இந்தியர்‌ ' 
களில்‌ ரொட்டி செய்பவர்கள்‌ இல்லை. மேலும்‌, கிராமங்‌ 

களில்‌ ரொட்டிக்காரர்‌ இருப்பதில்லை. ஈகரங்களிலிருந்து தான்‌ 

கிராமங்களுக்கும்‌ ரொட்டி அனுப்பப்படுகிறது. ஆகவே, 
யாராவது ஒரு ரொட்டிக்காரர்‌ ரெயில்‌ : முலம்‌ ஒவ்வொரு 
ஸ்டேஷனுக்கும்‌ குறிப்பிட்ட தினங்களில்‌ ரொட்டியை அனுப்ப 

வேண்டும்‌. சார்லஸ்‌ டவுளைப்போல்‌ வோல்க்ஸ்ரஸ்ட்டு இரு. 

மடங்கு பெரியது. அங்கிருந்த பெரிய ஐரோப்பிய ரொட்டிக்‌ 

கடைக்காரர்‌ ஒருவர்‌, ஒவ்வோர்‌ இடத்திற்கும்‌ ரொட்டியை 

அனுப்பிவைக்கச்‌ சம்மதித்தார்‌. எங்களுடைய கஷ்டமான 

நிலைமையைச்‌ சாதகமாக்கிக்கொண்டு ரொட்டியின்‌ விலையை 

மற்றக்‌ கடைகளைவிட அதிகமாக்காமல்‌ நல்ல மாவில்‌ செய்த 

ரொட்டியை நியாயமான விலைக்கே தந்தார்‌. சரியான வேளைக்கு 

அவற்றை ரெயிலில்‌ அனுப்பினார்‌. ஐரோப்பியர்களான ரெயில்வே 

அதிகாரிகளும்‌ அவற்றை எங்களிடம்‌ சரியாகச்‌ சேர்ப்பித்தது 

மாத்திரமன்றி வழியிலும்‌ அவற்றைப்‌ பத்திரமாய்ப்‌ பார்த்துக்‌. 
கொண்டதோடு வேறு சில வசதிகளும்‌ செய்து தந்தார்கள்‌. 

எங்கள்‌ மனத்தில்‌ எவ்விதமான குரோதமும்‌: இல்லை என்றும்‌, 

எவர்க்கும்‌ துன்பம்‌ செய்ய காங்கள்‌ விழையவில்லை என்றும்‌, 

எங்களுக்கு ' ஏற்பட்ட துன்பத்துக்கு நாங்கள்‌ கஷ்டப்பட்டுக்‌ 

கொள்வதன்‌ மூலமே நாங்கள்‌ பரிகாரம்‌ தேடினோம்‌ என்றும்‌ 

அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. இவ்வண்ணமாக நாங்கள்‌ இருந்த 

சூழ்நிலை களங்கமின்றி அப்படியே தொடர்ந்தும்‌ இருந்து வந்தது. 

எல்லா மனிதர்களிடத்தும்‌ இருந்து வருகிறது என்றாலும்‌, 

அமைதியாக இருக்கும்‌ அன்பு உணர்ச்சி செயலில்‌ பரிணமிக்க 

எழுந்து விட்டது. காம்‌ அனைவரும்‌-கிறிஸ்துவர்கள்‌, யூதர்கள்‌ 

இந்துக்கள்‌, முஸல்மான்கள்‌, எவராயிருப்பினும்‌-சகோ தரர்கள்‌ 

தாம்‌ என்று: யாவரும்‌ உணர்ந்தார்கள்‌. 5 ய 


எல்லையைத்‌ தாண்டல்‌ 389 


அணிவகுப்பின்‌ யாத்திரைக்கான ஏற்பாடுகள்‌ அனைத்தும்‌ 
பூர்த்தியானதும்‌ சமரசம்‌ ஏற்பட நான்‌ இன்னுமொரு முயற்சி 
செய்தேன்‌. ஏற்கெனவே கடிதங்களும்‌, தந்திகளூம்‌ அனுப்பி 
யிருந்தேன்‌. இப்போது என்‌ முயற்சிக்குப்‌ பதில்‌ அவமானந்‌ 
தான்‌ ஏற்படும்‌ என்ற ஆபத்து இருந்தபோதிலும்‌ டெலிபோனில்‌ 
பேசிப்‌ பார்ப்பது என்று தீர்மானித்தேன்‌. பிரிட்டோரியாவி 
விருந்த ஜெனரல்‌ ஸ்மட்ஸுக்குச்‌ சரர்லஸ்‌ டவுனிலிருந்து டெலி 
போன்‌ செய்தேன்‌. அவருடைய காரியதரிசியைக்‌ கூப்பிட்டு, 
“ஜெனரல்‌ ஸ்மட்ஸிடம்‌ நான்‌ அணிவகுப்பின்‌ யாத்திரைக்கு 
முற்றிலும்‌ தயாராக இருப்பதாகச்‌ சொல்லுங்கள்‌. வோல்க்ஸ்‌ 
ரஸ்டிலுள்ள ஐரோப்பியர்‌ ஆத்திரம்‌ மிகுந்து இருக்கிறார்கள்‌. 
"அவர்கள்‌ ஒரு வேளை எங்கள்‌ உயிருக்கு ஆபத்து உண்டாக்கி 
லும்‌ உண்டாக்கலாம்‌. அவர்கள்‌ அப்படிப்‌ பயமுறுத்தியும்‌ 
இருக்கிறார்கள்‌. அப்படிப்பட்ட அசம்பாவிதமான நிகழ்ச்சியை 
ஜெனரல்கூட விரும்பமாட்டார்‌. மூன்று பவுன்‌ வரியை எடுப்ப 
"தாக அவர்‌ வாக்களித்தால்‌, நான்‌ அணிவகுப்பு யாத்திரையை 
கிறுத்திவிடுகிறேன்‌. சட்டத்தை மீறவேண்டுமென்று நாங்கள்‌ 
சட்டத்தை மீறவில்லை. தடுக்கமுடியாத அவசியத்தால்தான்‌ 
அப்படிச்‌ செய்யவேண்டி யிருக்கிறது. ஆகவே, . இந்தச்‌ சிறிய 
வேண்டுகோளுக்காவது ஜெனரல்‌ இணங்கமாட்டாரா?!' 
என்றேன்‌. அரை நிமிடத்திற்குள்‌ எனக்கு பதில்‌ கிடைத்தது. 
* ஜெனரல்‌. ஸ்மட்ஸ்‌ தங்களுடன்‌ ஒன்றுமே வைத்துக்கொள்ள 
மாட்டார்‌. உங்களுக்கு விருப்பம்‌ எதுவோ அப்படிச்‌ செய்து 
கொள்ளலாம்‌ ”” என்ற இவ்வார்த்தைகளுடன்‌ டெலிபோன்‌ 
செய்தியும்‌ முடிவுற்றது. 

இந்த முடிவை நான்‌ முழுவதும்‌ எதிர்பார்த்தே இருந்தேன்‌. 
ஆனால்‌ பதிலில்‌ தொனித்த அவமதிப்புக்கு நான்‌ தயாராக 
இருக்கவில்லை. சத்தியாக்கிரகம்‌ ஏற்பட்டதிலிருந்து ஆறு 
வருடகாலமாக எனக்கும்‌ ஜெனரலுக்கும்‌ அரசியல்‌ தொடர்பு 
இருந்து வக்திருந்தபடியால்‌, மரியாதையான விடையைத்தான்‌ 
எதிர்பார்த்தேன்‌. ஆனாலும்‌ அவருடைய மரியாதையினால்‌ நான்‌ 
எவ்விதம்‌ பெருமைப்பட்டிருக்க மாட்டேனோ அதேபோல்‌ அவ 
ருடைய மரியாதையின்மையால்‌ கான்‌ தளரவுமில்லை. நான்‌ 
செல்லவேண்டிய குறுகியதும்‌, ஒடுங்கியதுமான பாதை என்‌ 
முன்‌ தெளிவாய்த்‌ தோன்றியது. அடுத்த காள்‌ (6-50 மணி) 
நாங்கள்‌ பிரார்த்தனை செய்துவிட்டு ஆண்டவன்‌ பெயரைச்‌ 
சொல்லி அணிவகுத்துச்‌ செல்ல ஆரம்பித்தோம்‌. யாத்திரிகர்‌ 
கூட்டத்தில்‌ 2,027 ஆண்களும்‌ 127 பெண்களும்‌ 57 குழந்தை 
களும்‌ இருந்தனர்‌. 


நாற்பத்து நான்காவது அத்தியாயம்‌ 
பெரிய யாத்திரை 


இவ்வாறு யாத்திரிகர்களின்‌ தொகுதி, குறிப்பிட்ட 
மணிப்படி அணிவகுத்துச்‌ செல்லத்‌ தொடங்கியது. சார்லஸ்‌ 
டவுனிலிருக்து ஒரு மைல்‌ தூரத்தில்‌ ஒரு சிறு காட்டாறு 
உண்டு. அதைக்‌ கடந்ததும்‌ வோல்க்ஸ்ரஸ்டை அதாவது 
டிரான்ஸ்வாலை அடையலாம்‌. குதிரையேறிய போலீஸ்காரரின்‌ 
சிறு பட்டாளம்‌ ஒன்று எல்லை வாசலில்‌ காவல்‌ இருந்தது. 
நான்‌ சமிக்ஞை காட்டும்போது பாலத்தைத்‌ தாண்டும்படி 
(படையின 'ருக்குக்‌ கூறிவிட்டு: நான்‌ போலீஸ்காரரை 
அணுகினேன்‌. ஆனால்‌ கான்‌ போலீஸாருடன்‌ பேசிக்கொண்டிருக்‌ 
கும்போதே யாத்திரிகர்கள்‌ திடீரென்று வேகமாக வந்து 
எல்லையைக்‌ கடந்தனர்‌. போலீஸார்‌ அவர்களைச்‌ சூழ்ந்தனர்‌. 
பொங்கி யெழுந்த அக்கூட்டத்தை அடக்குவது எளிதாக 
இல்லை. எங்களைக்‌ கைதுசெய்யும்‌ நோக்கம்‌ போலீஸாக்கு 
இல்லை. கான்‌ யாத்திரிகர்களுக்குச்‌ சமாதானம்‌ கூறி, அவர்களை 
ஒழுங்கான : வரிசைகளில்‌ நிற்க வைத்தேன்‌. ஒரு சில நிமிடங்‌ 
களில்‌ யாவும்‌ சரியாகி விட்டது ; டிரான்ஸ்வாலுக்குள்‌ நுழை 
வதும்‌ ஆரம்பமாயிற்று. 

இதற்கு இரு நாட்களுக்கு முன்பு வோல்க்ஸ்ரஸ்டிலிருந்த 
ஐரோப்பியர்கள்‌ கூட்டங்‌ கூடி இந்தியர்களைப்‌ பயமுறுத்த 
எல்லா வழிகளையும்‌ செய்தனர்‌. சிலர்‌, இந்தியர்‌ டிரான்ஸ்‌ 
வாலுக்குள்‌ புகுந்தால்‌ அவர்களைச்‌ சுட்டுவிடுவதாகவும்‌ சொல்லி 
யிருந்தார்கள்‌. அந்தக்‌ கூட்டத்திற்கு ஐரோப்பியர்களுடன்‌ 
வாதிப்பதற்காக ஸ்ரீ கால்லென்பாக்‌ சென்றிருந்தார்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ அவருக்குச்‌ செவி கொடுக்கத்‌ தயாராக இல்லை. 
சிலர்‌ அவரைத்‌ தாக்கவும்‌ எழுந்தார்கள்‌. ஸ்ரீ கால்லென்பாக்‌ 
ஒரு பயில்வான்‌. அவர்‌ சாண்டோவிடம்‌ உடற்‌ 
பயிற்சி பெற்றிருந்தவர்‌. ஆகவே, அவரைப்‌ பயமுறுத்துவது 
சுலபமான காரியம்‌ அன்று. தன்னுடன்‌ மற்போருக்கு வரும்படி 
ஓர்‌ ஐரோப்பியர்‌ கால்லென்பாக்கை அழைத்தார்‌. ஸ்ரீ கால்லென்‌ 
பாக்‌, கூறினார்‌: “ நான்‌ சமாதானம்‌ என்னும்‌ கொள்கையைப்‌ 
பின்பற்றுவதால்‌ இந்த அறைகூவலை ஏற்றுக்கொள்ளமாட்டேன்‌. 
யாருக்கு விருப்பமோ அவர்‌ வந்து என்னை வேண்டிய வரைக்கும்‌ 
துன்‌ புறுத்தட்டும்‌. ஆனால்‌ நான்‌ மாத்திரம்‌ இந்தக்‌ கூட்டத்தில்‌ 


சத்தியாக்கிரக அணிவகுப்பினரின்‌ புகழ்பெற்ற யாத்திரை. 


சத்தியாக்கிரக அணிவகுப்பினர்‌ வால்க்ஸ்ரஸ்ட்‌ வழியாக டிரான்‌ஸ்வாலுக்குள்‌ 
பீரவேசிக்கின்‌ றனர்‌. 


பெரிய யாத்திரை 391 


என்‌ பேச்சை நீங்கள்‌ கேட்பதற்காகத்‌ தொடர்ந்து மன்றாடிக்‌ 
கொண்டிருப்பேன்‌. எல்லா ஐரோப்பியர்களையும்‌ வருமாறு 
நீங்கள்‌ பகிரங்கமாக அழைத்திருக்கிறீர்கள்‌. எல்லா ஐரோப்பி 
யர்கனுமே உங்களைப்போல்‌ நிரபராதியான மக்களைக்‌ கொடூர 
மாக நடத்தத்‌ தயாராக இருந்துவிடவில்லை என்பதைச்‌ சொல்‌ 
லவே நான்‌ இங்கு வந்து இருக்கிறேன்‌. இந்தியர்மேல்‌ நீங்கள்‌ 
சாற்றும்‌ குற்றங்கள்‌ பொய்‌ என்பதைத்‌ தெரிவிக்க விரும்பும்‌ 
ஐரோப்பியன்‌ ஒருவன்‌ இங்கிருக்கிறான்‌. நீங்கள்‌ நினைப்பது 
போல்‌ அவர்கள்‌ எதையும்‌ செய்வதாக இல்லை. நாட்டை 
"ஆளுவோர்‌ என்ற உங்கள்‌ ஸ்தானத்தை எதிர்க்க அவர்கள்‌ 
ஜுன்‌ வரவில்லை. உங்களுடன்‌ போராடவோ அல்லது இந்த 
Ess த்தில்‌ நிரம்பிவிடவோ அவர்கள்‌ விரும்பவுமில்லை. அவர்கள்‌ 
சியாயத்திற்காகவே போராடுகிறார்கள்‌. டிரான்ஸ்வாலில்‌ 
யுகுவதே அவர்கள்‌ நோக்கம்‌; அங்கே குடியேறும்‌ நினைப்பு 
அவர்களுக்கு இல்லை. தங்கள்மேல்‌ அநியாயமாகச்‌ சுமத்தப்‌ 
பட்டிருக்கும்‌ வரிக்குத்‌ தங்களுடைய சரியான எதிர்ப்பைக்‌' 
காட்டவே அங்கே செல்கிறார்கள்‌. அவர்கள்‌ தைரியசாலிகள்‌ ; 
அவர்கள்‌ உங்கள்‌ உயிருக்கோ, சொத்துக்கோ சேதம்‌ விளைவிக்க 
மாட்டார்கள்‌. உங்களுடன்‌ போர்‌ செய்யவுமாட்டார்கள்‌. ஆனல்‌ 
உங்கள்‌ துப்பாக்கிப்‌ பிரயோகங்களைப்‌ பொருட்படுத்தாமல்‌ கண்‌ 
டிப்பாக டிரான்ஸ்வாலுக்குள்‌ புகுவார்கள்‌. உங்கள்‌ ஈட்டிகளை 
யும்‌, துப்பாக்கிக்‌ குண்டுகளையும்‌ கண்டு அஞ்சிப்‌. பின்வாங்கக்‌ 
கூடியவர்கள்‌ அல்ல. அவர்கள்‌ துன்பங்களுக்கு ஆளாவதன்‌ மூலம்‌ 
உங்க.ள்‌ இதயங்களை இளக வைக்க முன்வந்திருக்கிறார்கள்‌.. 
கண்டிப்பாக இளகும்படியும்‌ செய்வார்கள்‌ என்பது எனக்குத்‌ 
தெரியும்‌. இவ்வளவுதான்‌ நான்‌ சொல்ல இருக்கிறது. கான்‌ 
சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லிவிட்டேன்‌. அதன்மூலம்‌ உங்க 
ஞக்கு ஒரு சேவையும்‌ செய்திருக்கிறேன்‌ என்று ஈம்புகிறேன்‌. 
எச்சரிக்கையாயிருந்து ஒரு பாபச்‌ செயலிலிருந்து உங்களைக்‌ 
காத்துக்கொள்ளுங்கள்‌. '' இந்த வார்த்தைகளுடன்‌ ஸ்ரீ கால்லென்‌ 
பாக்‌ தம்‌ இடத்தில்‌ அமர்ந்தார்‌. அவர்‌ சொன்னதைக்‌ கேட்ட 
வர்கள்‌ ஒருவாறு வெட்கினர்‌. அவரை மல்‌ யுத்தத்திற்கு 
அழைத்த குத்துச்சண்டைக்காரர்‌ அவருக்கு நண்பராஞர்‌. 


நாங்கள்‌ இந்தக்‌ கூட்டத்தைப்பற்றிக்‌ கேள்விப்பட்டிருக்‌ த 
படியால்‌, வோல்க்ஸ்ரஸ்டிலிருந்த ஐரோப்பியரால்‌ விளையக்‌ 
கூடிய எந்தக்‌ குறும்புக்கும்‌, இடைஞ்சலுக்கும்‌ தயாராக 
இருந்தோம்‌. ஒருவேளை எல்லையிலிருந்த ஏராளமான போலீஸ்‌ 
காரர்கள்‌, அவர்கள்‌ ஏதாவது விபரீதமாக செய்யக்கூடும்‌ 


892 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


என்று அதைத்‌: தடுக்கவே இருந்திருக்கலாம்‌. அது எப்படியிருந்‌ 


தாலும்‌, எங்கள்‌ ஊர்வலம்‌ அந்த இடத்தைச்‌ சமாதானமாகக்‌: 


க்ட்ந்து சென்றது. ஐரோப்பியன்‌ ஒருவன்கூட ஏளனமாகக்கூடப்‌ 
பேசியதாக எனக்கு நினைவில்லை. இந்த விந்தைக்‌ காட்சியைக்‌ 
காண அனைவரும்‌ வெளியில்‌ வந்திருந்தனர்‌. சிலருடைய கண்‌: 
களில்‌ அன்பின்‌ உருக்கங்கூடத்‌ தென்பட்டது. i 
முதல்‌ நாள்‌ நாங்கள்‌ வோல்க்ஸ்ரஸ்டிலிருந்து எட்டுமைல்‌ 
தூரத்திலிருந்த பாம்பேபோர்ட்‌ என்ற இடத்தில்‌ 
தங்க வேண்டி இருந்தது. ' அங்கு மாலை ஐந்து மணிக்குப்‌ 
போய்ச்சேர்ந்தோம்‌. யாத்திரிகர்கள்‌ தங்கள்‌ உணவாகிய 
ரொட்டியையும்‌ சர்க்கரையையும்‌ சாப்பிட்டுவிட்டு வெளியில்‌ 
பரவலாக உட்கார்ந்திருந்தனர்‌. சிலர்‌ பேசிக்கொண்டும்‌ சிலர்‌ 
பஜனைகள்‌ பாடிக்கொண்டும்‌ இருந்தனர்‌. பெண்களில்‌ சிலர்‌ 
நடையினால்‌ முழுவதும்‌ களைத்துப்போய்‌ இருந்தனர்‌. தைரிய 
மாகக்‌ குழந்தைகளைத்‌ தம்‌ கைகளில்‌ தூக்கிச்‌ சுமந்து வந்தனர்‌. 


ஆனல்‌, மேலும்‌ தொடர்ந்து நடப்பது அவர்களால்‌ முடியாது. 
ஆதலால்‌ நான்‌ என்‌ முந்திய்‌ எச்சரிக்கையின்படி அவர்களை" 


அங்கு ஒரு நல்ல இந்தியக்‌ கடைக்காரரிடம்‌ தங்கும்படி ஏற்பாடு 
செய்தேன்‌. நாங்கள்‌ டால்ஸ்டாய்‌ பண்ணைக்குப்‌ போக 


அனுமதிக்கப்பட்டால்‌ அங்கும்‌, அல்லது நாங்கள்‌ கைது 


செய்யப்பட்டால்‌ அவர்களுடைய வீடுகளுக்கும்‌ அவர்களை 
அனுப்பி வைப்பதாக இந்தக்‌ கடைக்காரர்‌ வாக்களித்தார்‌. 


இரவு வேளை ஏற ஏற எல்லா ஓசைகளும்‌ அடங்கின. 
கானும்‌ தூங்குவதற்குத்‌ தயாரானேன்‌. அப்போது யாரோ 
நடந்துவரும்‌ சப்தம்‌ கேட்டது. கையில்‌ விளக்கு (லாந்தர்‌) 
பிடித்தவராய்‌ ஓர்‌ ஐரோப்பியர்‌ வருவதைக்‌ கண்டேன்‌. அதன்‌ 
அர்த்தத்தையும்‌ புரிந்துகொண்டேன்‌. ஆனல்‌ ஆயத்தம்‌ செய்ய 
வேண்டியது எதுவுமில்லை. அங்கு வந்த போலீஸ்‌ அதிகாரி, 
உங்களைக்‌ கைது செய்யும்படியான வாரண்டு என்னிடம்‌ 
உள்ளது. உங்களைக்‌ கைது செய்ய கான்‌ விரும்புகிறேன்‌”” 
என்றார்‌. 

“எப்போது? ' என்று நான்‌ கேட்டேன்‌. 

ப்‌ இப்பொழுதே. பூ 

“எங்கு என்னை அழைத்துச்‌ செல்வீர்கள்‌ ?'! 

“ தற்சமயம்‌ அருகிலுள்ள ரெயில்வே ஸ்டேஷனுக்கும்‌, 

பின்னர்‌ அங்கிருந்து ரெயில்‌ கிடைக்கும்போது வோல்க்ஸ்ரஸ்‌ 
டிற்கும்‌. ” 


ல 


பெரிய யாத்திரை 898 


: “ ஒருவருக்கும்‌ தெரிவித்துக்கொள்ளாமல்‌ : நான்‌ -உங்‌ 
அன்‌ வருகிறேன்‌. ஆனால்‌ என்‌ சகா ஊழியர்‌ ஒருவரிடம்‌ 
சில குறிப்புக்கள்‌ தந்துவிட்டுப்‌: புறப்படுகிறேன்‌.” 


- “நீங்கள்‌ அப்படியே செய்யலாம்‌.” 


- கான்‌ என்னருகில்‌ தூங்கிக்கொண்டிரு்த பி. கே. 
காயுடுவை எழுப்பினேன்‌. அவரிடம்‌ கான்‌ கைதானதைக்‌ கூறி, 
விடிவதற்கு முன்பு யாத்திரிகர்களை எழுப்பவேண்டாம்‌ என்றும்‌ 
கேட்டுக்கொண்டேன்‌. காலையில்‌ அவர்கள்‌ அணிவகுப்பு யாத்‌ 
திரையை ஒழுங்காகத்‌ தொடர்ந்து .கடத்தவேண்டும்‌. சூரிய 
உதயத்திற்கு “முன்பு புறப்பட்டுச்‌ செல்லவேண்டும்‌. வழியில்‌ 
உணவுக்காகத்‌ தங்கும்‌ சமயத்தில்‌ அவர்களுக்கு நான்‌ 
கைதான செய்தியைத்‌ தெரிவிக்கவேண்டும்‌. இடையில்‌ 
என்னைப்பற்றி வினவுவோருக்கு இதைச்‌ சொல்லலாம்‌. 
யாத்திரிகர்கசாக்‌ கைது செய்யவந்தால்‌ அவர்கள்‌ 
அதற்கு உடன்படவேண்டும்‌. இல்லையேல்‌ திட்டப்படி 
அணிவகுப்பை நடத்திப்‌ போகவேண்டும்‌. நாயுடுவுக்கு 
எவ்விதமான பயமும்‌ கிடையாது. ஒரு வேளை அவரும்‌ 
கைது செய்யப்பட்டால்‌ என்ன செய்யவேண்டும்‌ 
என்பதையும்‌ அவருக்குக்‌ கூறினேன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
ஸ்ரீ கால்லென்பாக்கும்‌ வோல்க்ஸ்ரஸ்டில்‌ இருந்தார்‌. 


கான்‌ போலீஸ்‌ அதிகாரியுடன்‌ சென்றேன்‌. மறுகாட்‌ 
காலையில்‌  வோல்க்ஸ்ரஸ்ட்‌ போகும்‌ ரெயிலில்‌ ஏறினேம்‌. 
வோல்க்ஸ்ரஸ்டில்‌ கோர்ட்டார்‌ முன்‌ கான்‌ ஆஜரானேன்‌. 
ஆனால்‌ சாட்சியங்கள்‌ தயாராக இல்லாதபடியால்‌ பதினான்காம்‌ 
தேதிவரைக்கும்‌ என்னைக்‌ காவலில்‌ வைக்குமாறு சர்க்காருடைய 
வக்கீல்‌ கேட்டுக்கொண்டார்‌. அங்ஙனமே வழக்கு ஒத்திப்‌ 
போடப்பட்டது. என்‌ வசத்தில்‌ இரண்டாயிரத்திற்கு மேற்‌ 
பட்ட ஆண்களும்‌, நூற்றிருபத்திரண்டு பெண்களும்‌, ஐம்பது 
குழக்தைகளும்‌ இருந்தபடியாலும்‌, வழக்கு ஒத்திப்போட்ட 
காலத்திற்குள்‌ போய்ச்சேரவேண்டிய இடத்திற்கு அவர்களைக்‌ 
கூட்டிக்கொண்டு போய்விட விரும்பினபடியாலும்‌ கான்‌ 
என்னை ஜாமீனில்‌ விடும்படி கேட்டேன்‌. சர்க்கார்‌ வக்கீல்‌ என்‌ 
மனுவை ஆட்சேபித்தார்‌. கொலைக்குற்றம்‌ செய்த கைதி 
களைத்‌ தவிர மற்றெல்லாக்‌ கைதிகளுக்கும்‌ சட்டப்படி. 
ஜாமீன்‌ விடுதலை தந்தராகவேண்டும்‌. அந்த உசிமை , 
எனக்கும்‌. உண்டு, ஆகையால்‌ இவ்விஷயத்தில்‌ 
மாஜிஸ்டிரேட்‌ ஒன்றும்‌ செய்வதற்கில்லை. ஆகவே, ஐம்பது... 


294 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 
பவுன்‌ ஜாமீன்பேரில்‌ அவர்‌, என்னை விடுதலை .செய்தார்‌, 
ஸ்ரீ கால்லென்பாக்‌ ஏற்கெனவே ஒரு காரைத்‌ ' தயாராக 
வைத்திருந்தார்‌. *படையெடுப்போர்‌' இருக்‌ கும்மிடத்‌ 
தில்‌ சேருவதற்கு என்னை உடனே அழைத்துச்‌ சென்றார்‌. 
*டரான்ஸ்வால்‌ லீடர்‌' என்ற பத்திரிகையின்‌ விசேஷ நிருபர்‌ 
எங்களுடன்‌ வர விரும்பினார்‌. அவரையும்‌ காரில்‌ அழைத்துச்‌ 
சென்றோம்‌. வழக்குப்‌ பற்றிய விவரம்‌, அந்தப்‌ பயணம்‌, 
யாத்திரிகர்கள்‌ என்னை உற்சாகத்துடன்‌ வரவேற்று மிகுந்த 
மகிழ்ச்சியுற்ற அந்தச்‌ சந்திப்பு முதலியனபற்றி விளக்கமாகச்‌ 
செய்தியை வெளியிட்டார்‌. ஸ்ரீ கால்லென்பாக்‌ சார்லஸ்‌ டவுனில்‌ 
தங்கியிருந்த இந்தியர்களையும்‌, பு திதாக வருபவர்களையும்‌” 
கவனிக்கவேண்டி இருந்தபடியால்‌ உடனே வோல்க்ஸ்ரஸ்டுக்குத்‌ 
திரும்பினார்‌. 

நாங்கள்‌ அணிவகுத்துச்‌ செல்வதைத்‌ தொடர்ந்து 
நடத்தினோம்‌. ஆனால்‌ எதேச்சையாக என்னை விட்டுவைப்பது 
சர்க்காருக்கும்‌ பிடிக்கவில்லை. ஆகவே ஸ்டாண்டர்டன்‌ 
னில்‌, 8-ஆம்‌ தேதி கான்‌ மீண்டும்‌ கைது செய்யப்பட்டேன்‌. 
ஸ்டாண்டர்டன்‌, மற்ற இடங்களைவிடப்‌ பெரியது. அங்கு 
என்னைக்‌ கைது செய்த முறை ஒரு வகையில்‌ விநோத 
மாக இருக்தது. யாத்திரிகர்களுக்கு கான்‌ ரொட்டி விகி 
யோகித்துக்கொண்டிருந்தேன்‌. ஸ்டாண்டர்டன்னிலிருந்த 
இந்தியக்கடை முதலாளிகள்‌ எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ பாகு 
மிட்டாய்‌ என்ற பழ தித்திப்புச்‌ சட்னி தந்திருந்தார்கள்‌. அதனால்‌ 
உணவைப்‌ பங்கிட்டுத்‌ தர வழக்கத்தைவிட அதிக 
நேரம்‌ ஆகியது. அதற்குள்‌ மாஜிஸ்டிரேட்‌ வந்து என்‌ 
பக்கத்தில்‌ நின்றார்‌. உணவு விநியோகம்‌ முடியும்வரையில்‌ 
காத்திருக்து, பிறகு என்னை ஒரு பக்கமாக அழைத்தார்‌. 
அவரை எனக்கு முன்பே தெரியும்‌. அவர்‌ ஒரு வேளை, 
என்னிடம்‌ ஏதோ விஷயம்‌ பேச விரும்புகிறாரோ என்று 
நினைத்தேன்‌. அவர்‌ சிரித்துக்கொண்டு, “நீங்கள்‌ என்னுடைய 
கைதி ” என்று கூறினர்‌. “ வெறும்‌ போலீஸ்‌ அதிகாரிக்குப்‌ பதி 
லாக என்னை மாஜிஸ்டிரேட்டே கைது செய்யும்‌ சிரமத்தை மேற்‌ 
கொண்டிருக்கிறபடியால்‌ எனக்குப்‌ பதவி உயர்ந்திருக்கிற 
மாதிரியல்லவா தோன்றுகிறது ! ஆனால்‌ நீங்கள்‌ இப்போதே 
வழக்கு விசாரணையை நடத்துவீர்களா ?'" என்று கேட்டேன்‌. 

“என்னுடன்‌ வாருங்கள்‌. வழக்கு மன்றங்கள்‌ இன்னும்‌ 
கடந்துகொண்டிருக்கின்றன ”” என்று மாஜிஸ்டிரேட்‌ பதில்‌ 
அளித்தார்‌. 


பெரிய யாத்திரை 395 


யாத்திரிகர்களைத்‌ தொடர்ந்து செல்லும்படிக்‌ கூறிவிட்டு 
நான்‌ மாஜிஸ்டிரேட்டுடன்‌ சென்றேன்‌. கோர்ட்டுக்குச்‌ சென்ற: 
தும்‌, என்னுடன்‌ ஊழியர்கள்‌ சிலரும்‌ கைது செய்யப்பட்‌ 
டிருப்பது தெரிந்தது. பி. கே. நாயுடு, பிஹாரிலால்‌ மகராஜ்‌, 
ராம்காராயண்‌ சின்ஹா, ரகுநரசு, ரஹீம்கான்‌ இந்த ஐவரும்‌. 
அங்கிருந்தார்கள்‌. என்னை உடனே நீதி மன்றத்திற்குக்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. வோல்க்ஸ்ரஸ்ட்டில்‌ செய்தது போலவே 
காவலில்‌ வைப்பதற்குக்‌ கோரிக்கையும்‌, ஜாமீனில்விட மனுவும்‌ 
செய்யப்பட்டன. இங்கும்‌ சர்க்கார்‌ தரப்பு வக்கீல்‌ ஜாமீன்‌ 
மனுவை பலமாக எதிர்த்தார்‌. இங்கும்‌ ஐம்பது பவுனுக்கு என்‌ 
சொந்த ஜாமீனில்‌ விடுதலை செய்தனர்‌. வழக்கு 21-ஆம்‌ 
தேதிவரை ஒத்திப்போடப்பட்டது. இந்திய வியாபாரிகள்‌ 
ஒரு வண்டியைத்‌ தயாராக வைத்திருந்தனர்‌. யாத்திரிகர்கள்‌ 
மேற்கொண்டும்‌ மூன்று மைல்கள்‌ போவதற்குள்‌ அவர்களுடன்‌: 
சேர்ந்துகொண்டேன்‌. யாத்திரிகர்களும்‌ நானும்‌ இம்முறை: 
ஒருவேளை டால்ஸ்டாய்‌ பண்ணையை அடையக்‌ கூடுமென்று 
நினைத்தோம்‌. ஆனால்‌ அப்படி நடக்கவில்லை. எனினும்‌ * படை 
யெடுப்போரு க்கு நான்‌ கைதாவது பழக்கப்பட்டு விட்டது 
என்பது ஓர்‌ அற்ப சொற்ப விஷயமன்று. சகா ஊழியர்கள்‌ 
ஐவரும்‌ சிறையிலேயே கிடந்தனர்‌. 


நாற்பத்தைந்தாவது அத்தியாயம்‌ 
அனைவரும்‌ சிறையில்‌ 


நாங்கள்‌ இப்போது ஜொஹன்னஸ்பர்க்குக்கு அருகில்‌ 
-இருக்தோம்‌. யாத்திரையை எட்டுக்‌ கட்டங்களாகப்‌ பிரித்‌ 
திருக்தது வாசகருக்கு ஞாபகம்‌ இருக்கலாம்‌. இதுவரை 
தாங்கள்‌ போட்ட திட்டப்படியே' யாத்திரையை நடத்தி 
வந்தோம்‌. இன்னும்‌ கான்கு நாள்‌ கடைதான்‌ பாக்கியிருந்தது. 
ஆனால்‌ எங்கள்‌ உற்சாகம்‌ நாளுக்கு காள்‌ பெருகியதைப்‌ 
போலவே, சர்க்காருக்கு இந்தியப்‌ * படையெடுப்பை ' எப்படிச்‌ 
சமாளிப்பது என்ற கவலையும்‌ அதிகரிக்கலாயிற்று. குறியில்‌ 
கொண்ட இடத்தை அடைந்த பின்னர்‌ எங்களைக்‌ கைது : 
செய்தால்‌, திடமிராதவர்கள்‌, சமயம்‌ தெரிந்து செயலாற்றத்‌ 
தகுதியற்றவர்கள்‌ என்ற குற்றச்சாட்டுகள்‌ அவர்கள்மீது ஏற்‌ 
படும்‌. எங்களைக்‌ கைது செய்வதாயின்‌, நாங்கள்‌ குறித்திருந்த 
இடத்தைச்‌ சேர்வதன்முன்‌ கைது செய்தாகவேண்டும்‌. 


என்னைக்‌ கைது செய்தது, யாத்திரிகர்களை அதைசியத்‌ 
திற்கோ, பயத்திற்கோ உட்படுத்தவில்லை, சமாதான முறைகளை 
மீறிச்‌ செல்லவும்‌ தூண்டவில்லை என்பதைச்‌ சர்க்கார்‌ கண்ட 
னர்‌. யாத்திரிகர்கள்‌ மாத்திரம்‌ கலகம்‌ செய்துவிடுவார்களே 
யானால்‌, அவர்களைத்‌ துப்பாக்கிக்கு இரையாக்குவதற்குச்‌ 
சிறந்த வாய்ப்பு சர்க்காருக்குக்‌ கிடைத்திருக்கும்‌. எங்களுடைய 
சமாதான முறைகளைக்கொண்டு தோன்றிய மனவுறுதிதான்‌ 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸுக்கு அதிக வேதனையைத்‌ தந்தது. அவர்‌ 
அப்படிச்‌ சொல்லியும்‌ இருந்தார்‌. சமாதானமாகச்‌ செல்லும்‌ 
ஒரு மனிதனை எத்தனை காட்களுக்குத்தான்‌ வதைக்க முடியும்‌ ? 
தாமாகவே இறப்பதற்கு முன்‌ வந்தவர்களை எப்படிக்‌ கொல்ல 
முடியும்‌? மரணத்தை வரவேற்பவரைக்‌ கொல்வதில்‌ உற்சாகம்‌ 
தோன்றாது. ஆகையால்தான்‌ போர்வீரர்கள்‌ விரோதியை உயிரு 
டன்‌ பிடிப்பதில்‌ மிகுத்த முயற்சி எடுக்கின்றனர்‌. சுண்டெலி 
பூனையைக்‌ கண்டதும்‌. ஓடவில்லையானால்‌, பூனை வேறு இறைச்‌ 
சியைத்தான்‌ தேடவேண்டியதாகக்‌ கொள்ளவேண்டும்‌. 
ஆடுகளனைத்தும்‌ தாமாகவே சிங்கத்தின்‌ எதிரே படுத்‌ துக்‌ 
கொண்டால்‌, சிங்கம்‌ அவற்றைச்‌ சாப்பிடுவதை கிறுத்த 
வேண்டிய அவசியந்தான்‌ எழும்‌. சிங்கங்கள்‌ சாத்‌ துவிக 


அனைவரும்‌ சிறையில்‌ 397 


எதிர்ப்பை மேற்கொண்டால்‌ பெரிய வேட்டைக்காரர்கள்‌ சிங்க 
வேட்டையை கைவிடவேண்டியதுதான்‌. அகிம்சை, மனத்‌ 
திட்பம்‌ ஆகிய இரண்டு பண்புகளையும்‌ ' ஒருங்கே கொண்டுள்ள 
போராட்டத்தில்‌ எங்களுக்கு வெற்றி கிடைப்பது திண்ணம்‌. 


ஸ்ரீ போலக்‌ இந்தியாவுக்குச்‌ சென்று, இந்திய 
சர்க்கார்‌ முன்பும்‌ சாம்ராஜ்ய சர்க்கார்‌ முன்பும்‌ நிலைமையை 
விளக்குவதற்குத்‌ தமக்கு உதவி செய்ய வேண்டுமென கோகலே 
தக்திமுலம்‌ தெரிவித்திருந்தார்‌. எங்குச்‌ சென்றாலும்‌ பிறருக்கு 
உதவியாளனாகும்‌ தன்மை வாய்ந்தவர்‌ ஸ்ரீ போலக்‌. தாம்‌ 
மேற்கொண்டுள்ள எந்த வேலையிலும்‌ முழுவதும்‌ ஆழ்க்துவீடு 
வார்‌. ஆகவே, அவரை இந்தியாவுக்கு அனுப்புவதற்காக 
ஆயத்தங்கள்‌ செய்துகொண்டிருந்தோம்‌. அவர்‌ பேோகலா 
மென்று அவருக்கும்‌ எழுதி யிருந்தேன்‌. ஆனால்‌ என்னை நேரடி 
யாகச்‌ சந்தித்து, என்னிடமிருந்து யோசனைகள்‌ பெறாமல்‌ 
போக மனம்‌ இல்லாதவராய்‌ யாத்திரையின்போது என்னை 
வந்து பார்க்க விரும்பினார்‌. அவர்‌ விரும்பினால்‌ வரட்டும்‌; 
ஆனால்‌ அப்படி வருவதில்‌ கைது செய்யப்படுவதற்கு ஏது 
இருக்குமென்று கான்‌ தந்தி கொடுத்தேன்‌. போராடுவோர்‌, 
ஆபத்து நேரிட்டால்‌ அதற்கு உட்பட ஒருபோதும்‌ தயங்குவ 
தில்லை. ஒவ்வொருவரும்‌, சர்க்காரின்‌ கவன ம்‌ அவர்கள்மேல்‌ 
விழும்போது கைது செய்யப்படுவதற்குத்‌ தயாராக இருக்க 
வேண்டும்‌; சர்க்கார்‌ தம்மேல்‌ கைவைக்கத்‌ தயங்கும்வரையில்‌ 
கைது செய்யப்படுவதற்கு எல்லா விதமான, நேர்மையான, 
யோக்கியமான முயற்சிகளையும்‌ செய்ய வேண்டும்‌ என்பதே 
சத்தியாக்கிரக இயக்கத்தின்‌ முக்கியமான கொள்கை. ஆகவே, 
கைதாகக்கூடிய ஆபத்தையும்‌ எ திர்‌ கொள்ள ஸ்ரீ போலக்‌ 
விரும்பினார்‌. 


ஸ்டாண்டர்டன்னுக்கும்‌ கிரேய்லிங்ஸ்டாட்டுக்கும்‌ இடையி 
விருக்த டீக்ஸ்வொர்த்‌ என்ற இடத்தில்‌ ஸ்ரீ போலக்‌ 9-ஆம்‌ 
தேதி எங்களைச்‌ சந்தித்தார்‌. நாங்கள்‌ பேசிக்‌ கொண்டிருந்‌ 
தோம்‌. பேச்ச முடிந்துகொண்டிருக்த சமயம்‌, அப்போது பிற்‌ 
பகல்‌ மூன்று மணி இருக்கலாம்‌. கானும்‌ ஸ்ரீ போலக்கும்‌ 
யாத்திரிகர்களுக்கு முன்னணியில்‌ கடந்து போய்க்கொண்டிருக்‌ 
தோம்‌. சில சகா ஊழியர்கள்‌ எங்கள்‌ சம்பாஷணைகளைக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தனர்‌. ஸ்ரீ போலக்‌ அன்று மாலை ரெயிலில்‌ 
டர்பனுக்குப்‌ போவதாக இருந்தது. ஆனால்‌ ஆண்டவன்‌, மனி 
தனை அவன்‌ திட்டப்படிச்‌ செய்ய எப்பொழுதும்‌ விட்டுவீடு 


398 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வதில்லை. ஸ்ரீராமர்‌, தம்‌ பட்டாபிஷேகத்திற்கென்று குறிக்கப்‌ 
பட்டிருந்த தினத்‌ தன்றே காட்டிற்குச்‌ செல்ல நேர்ந்தது, 
நாங்கள்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்போது ஒரு கேப்‌ வண்டி வந்து 
எங்கள்‌ முன்னால்‌ நின்றது. அதிலிருந்து டிரான்ஸ்வாலின்‌ பிர தம 
குடியேற்ற அதிகாரியான ஸ்ரீ சாம்னியும்‌ வேறு கில 
போலீஸ்‌ அதிகாரிகளும்‌ இறங்கினர்‌. என்னை ஒரு பக்கமாக 
அழைத்துச்‌ சென்று, அவர்களில்‌ ஒருவர்‌, ““நான்‌ உங்களைக்‌ 
கைது செய்கிறேன்‌'' என்று சொன்னார்‌. 

இவ்வண்ணமாக நான்கு நாட்களுக்குள்‌ நான்‌ மூன்று 
முறை கைது செய்யப்பட்டேன்‌. 

“ யரத்திரிகர்கள’ை என்ன செய்யப்போகிறீர்கள்‌ £” என்று 
கான்‌ கேட்டேன்‌. 

“அதை நாங்கள்‌ பார்த்துக்கொள்வோம்‌ ”' என்று விடை 
கிடைத்தது. 2 

நான்‌ மேற்கொண்டு ஒன்றும்‌ சொல்லவில்லை. ஸ்ரீ 
பீபோலக்கை பொறுப்பு எடுத்துக்கொண்டு யாத்திரிகருடன்‌ 
போகச்‌ சொன்னேன்‌. போலீஸ்‌ அதிகாரி, யாத்திரிகர்களிடம்‌ 
கான்‌ கைது செய்யப்பட்ட செய்தியை மாத்திரமே அறிவிக்க 
அனுமதி தந்திருந்தார்‌. கரன்‌ அவர்களிடம்‌ சமாதான நெறியைத்‌ 
தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ 
கொள்ளும்போது, போலீஸ்‌ அதிகாரி குறுக்கிட்டு, “ நங்கள்‌ 
இப்போது ஒரு கைதி, சொற்பொழிவு நிகழ்த்தக்‌ கூடாது ” 
என்று கூறினார்‌. 


நான்‌ என்‌ நிலைமையை உணர்ந்துகொண்டேன்‌. அது 
அவசியமாக இருக்கவுமில்லை. பேசுவதிலிருந்து என்னைத்‌ 
தடுத்தவுடனேயே வண்டியை முழு வேகத்துடன்‌ ஓட்டும்படி 
ஒரைவருக்குக்‌ கட்டளையிட்டார்‌. ஒரு கணத்தில்‌ யாத்திரி 
கர்கள்‌ என்‌ பார்வையிலிருந்து மறைந்தனர்‌. 


அந்த அதிகாரிக்கு, அந்தச்‌ சமயத்தில்‌ நான்தான்‌ 
கிலைமைக்குக்‌ காரணமானவன்‌ என்பது தெரியும்‌. எங்கள்‌ 
அகிம்சையில்‌ நம்பிக்கை இருந்தபடியால்‌ இரண்டாயிரம்‌ இந்தி 
யர்களுக்கு இடையே அந்த வெட்டவெளியில்‌ தனியாக 
கின்றார்‌. எழுத்தால்‌ சம்மன்‌ அனுப்பப்‌ பட்டிருந்தாலும்‌ 
கான்‌ பணிக்திருப்பேபேன்‌ என்பதும்‌ அவருக்குத்‌ தெரி 
யும்‌. அப்படியிருக்க, நான்‌ ஒரு கைதியென்று அவர்‌ எனக்கு 
கினைப்பூட்ட 'அவசியமேயில்லை. நான்‌ யாத்திரிகர்களுக்குப்‌ 


அனைவரும்‌ சிறையில்‌ ' 399 


புகட்டி யிருக்கக்கூடிய நல்லுரைகள்‌ எங்களுக்கு மாத்‌ திரமேயன்றி 
சர்க்காருக்கும்‌ சாதகமாகவே இருந்திருக்கும்‌. ஆனாலும்‌, 
ஓர்‌ அதிகாரி, தம்‌ அதிகாரத்தைக்‌ காட்டக்கூடிய சிறிய 
சந்தர்ப்பத்தைக்கூட எப்படி விட்டுக்‌ கொடுக்க முடியும்‌? 
ஆயினும்‌ இந்த அதிகாரியைவிட மற்ற அதிகாரிகள்‌ 
பலர்‌ எங்களை நன்றாகப்‌ புரிந்துகொண்டிருந்தார்கள்‌ என்பதை 
நாள்‌ சொல்லத்தான்‌ வேண்டும்‌. கைது செய்யப்படுவது 
எங்களைப்‌ பயத்திற்குள்ளாக்கவில்லை. சுதந்திரத்திற்கு வழி 
காட்டும்‌ வாயிற்படியாக அதை நாங்கள்‌ வரவேற்றோம்‌ என்‌ 
பதை அவர்கள்‌ தெரிந்துகொண்டிருந்தார்கள்‌. ஆகவே, அவர்கள்‌ 
சட்டப்படி எங்களுக்கு நியாயமாகத்‌ தரவேண்டிய சுதந்‌ 
திரத்தை அளித்ததுடன்‌, செளகரியமாகவும்‌ விரைவாகவும்‌ 
கைது செய்வதற்கு அனுகூலமான உதவியை எங்களிடம்‌ 
நன்றியுடன்‌ நாடினர்‌. இவ்விரு வகையான அதிகாரிகளைப்‌ 
பற்றிய உதாரணங்களை இப்பகுதியில்‌ வாசகர்கள்‌ காணலாம்‌. 

கான்‌ கிரேய்லிங்ஸ்டாட்டுக்குக்‌ கொண்டுபோகப்பட்டு, அங்‌ 
கிருந்து பால்போர்‌ வழியாக ஹைடல்பர்க்குக்குச்‌ சென்று 
இரவை அங்குக்‌ கழித்தேன்‌. 

ஸ்ரீ போலக்கைத்‌ தலைவராகக்கொண்டு யாத்திரிகர்கள்‌ 
நடையை மேற்கொண்டு தொடங்கி, கிரேய்லிங்ஸ்டாட்டில்‌ அவ்‌ 
விரவு தங்கினர்‌. யாத்திரிகர்கள்‌ அனைவரையும்‌ கைதுசெய்ய 
ஏற்பாடுகள்‌ பூர்த்தியாகி இருந்தன என்பதைக்‌ கேள்வியுற்று 
அங்கு வந்திருந்த சேட்‌ ஆமத்‌ மாமத்‌ காச்சலியாவும்‌, சேட்‌ ஆமத்‌ 
பாயத்தும்‌ அவர்களைச்‌ சந்தித்தார்கள்‌. ஆகவே, ஸ்ரீ போலக்‌, 
யாத்திரிகர்கள்‌ கைதானதும்‌ அவர்கள்பாலுள்ள தம்முடைய 
பொறுப்புத்‌ தீர்ந்துவிடும்‌; அதற்கு ஒருகாள்‌ தாமதப்பட்‌ 
டாலும்‌, டர்பனுக்குச்‌ சென்று இந்தியாவுக்குப்போகும்‌ கப்ப 
லில்‌ ஏறிக்கொள்ளலாம்‌ என்று நினைத்திருந்தார்‌. ஆனால்‌ 
ஆண்டவன்‌ சித்தம்‌ வேறாக இருந்தது. பத்தாந்தேதி காலையில்‌ 
சுமார்‌ ஒன்பது மணிக்கு யாத்திரிகர்கள்‌ பால்போரை 
அடைந்தார்கள்‌. ' அங்கு ரெயில்‌ அடியில்‌ மூன்று பிரத்தியேக 
மான வண்டிகள்‌ அவர்களை நேட்டாலுக்கு ஏற்றிச்‌ செல்லக்‌ 
காத்துக்கொண்டிருந்தன. அங்கு யாத்திரிகர்களுக்கு ஒருவித 
மான பிடிவாதம்‌ தோன்றியது. என்னை வரவழைக்கவேண்டும்‌ 
என்றும்‌, கைது செய்யப்படச்‌ சம்மதிக்கும்படி சான்‌ அவர்களுக்‌ 
குச்‌ சொன்னால்தான்‌ ரெயிலில்‌ ஏறவும்‌ உடன்படவும்‌ முடியும்‌ 
என்றும்‌ சொன்னார்கள்‌. இந்தப்‌ போக்குத்‌ தவறானது; இது 
கைவிடப்பட்டாலன்றி போராட்டத்‌ திட்டம்‌ முழுவதும்‌ கெட்டு 


400 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இயக்கமே பின்வாங்குவதான கிலை ஏற்படும்‌. யாத்திரிகர்கள்‌ 
சிறை செல்வதற்காக என்னை ஏன்‌ தேடவேண்டும்‌? தாங்‌ 
களே தலைவர்களை கியமித்துக்கொள்ளுவதோ, அல்லது தலை 
வருக்கே கீழ்ப்படிவோம்‌ என்று சொல்லுவதோ வீரர்களுக்கு 
அழகு ஆகாது. ஸ்ரீமான்‌ சாம்னி, ஸ்ரீ பேோலக்கையும்‌ 
காச்சலியா சேட்டையும்‌ அணுகி, யாத்திரிகர்களைக்‌ கைதுசெய்‌ 
வதில்‌ தமக்கு உதவும்படிக்‌ கேட்டுக்கொண்டார்‌. யாத்திரிகர்‌ 
களுக்கு நிலைமையை விளக்குவது இந்த ஈண்பர்களுக்குச்‌ சிரம 
மாக இருத்தது. சிறைதான்‌ யாத்திரிகர்களுடைய இலக்கு; 
ஆகவே தம்மைக்‌ கைது செய்வதற்குத்‌ தயாராகச்‌ சர்க்கார்‌ முன்‌ 
வந்ததைக்‌ குறித்துப்‌ பாராட்டவேண்டும்‌ ; அப்படிச்‌ செய்தால்‌ 
தான்‌ சத்தியாக்கிரகிகள்‌ தங்கள்‌ பண்புகளைக்காட்டிப்‌ போராட்‌ 
டத்தை வெற்றியுடன்‌ ஒரு முடிவுக்குக்‌ கொண்டுவர முடியும்‌ ; 
வேறு எந்தச்‌ செயல்‌ முறைக்கும்‌ கான்‌ சம்மதிக்கமாட்டேன்‌ 
என்பதை அவர்கள்‌ ஈன்றாக உணரவேண்டும்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
எடுத்துரைத்தார்கள்‌. கடைசியாக யாத்திரிகர்கள்‌ வழிக்கு 
வந்து அனைவரும்‌ அமைதியுடன்‌ ரெயிலில்‌ ஏறினார்கள்‌. 

என்னை மீண்டும்‌ மாஜிஸ்டிரேட்‌ முன்‌ கொண்டு வந்தார்கள்‌, 
யாத்திரிகர்களைப்‌ பிரிந்த பிறகு நடந்தது எதுவும்‌ எனக்குத்‌ 
தெரியாது. மீண்டும்‌ ஒரு முடற கான்‌ ஜாமீன்‌ விடுதலைக்காகக்‌ 
கேட்டேன்‌. முன்பு இரண்டு நீதி மன்றங்கள்‌ ஜாமீன்‌ கொடுத்‌ 
திருக்கின்றன என்றும்‌, இம்முறை எங்கள்‌ இலக்கிற்குப்‌ போக 
வேண்டிய தூரம்‌ அதிகமில்லை என்றும்‌ சொன்னேன்‌. ஆகவே, 
சர்க்கார்‌ ஒன்று, யாத்திரிகர்களையாவது கைது செய்யு 
வேண்டும்‌ ; அல்லது கான்‌ அவர்களைப்‌ பத்திரமாக டால்ஸ்டாய்‌ 
பண்ணையில்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்க அனுமதியாவது த்ர 
வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டேன்‌. மாஜிஸ்டிரேட்‌ என்‌ 
வேண்டுகோளுக்கு இணங்கவில்லை. ஆனால்‌ என்‌ மனுவை உடனே 
சர்க்காருக்கு அனுப்புவதாக வாக்கு அளித்தார்‌. இந்தத்‌ 
தடவை டண்டீயிலிருந்து வந்த வாரண்டின்பேரில்‌ நான்‌ 
கைது செய்யப்பட்டேன்‌. குடியேறிய தொ ழிலாளர்களை 
கேட்டால்‌ மாகாணத்திலிருந்து வெளியேறச்‌ சொல்லிக்‌ 
கிளப்பிய பிரதானக்‌ குற்றத்திற்காக என்மேல்‌ வழக்குத்‌ 
தொடர்வதாக இருக்கது. ஆகவே, என்னை அன்றே ரெயிலில்‌ டண்‌ 
கூக்குக்‌ கொண்டு போயினர்‌. 

பால்போரில்‌ ஸ்ரீ போலக்கைக்‌ கைது செய்யாமல்‌ விட்டது 
மன்றி அதிகாரிகள்‌ தங்களுக்கு அவர்‌ செய்த உதவிக்காக 
கன்றியும்‌ செலுத்தினார்கள்‌. சர்க்காருக்கு அவரைக்‌ கைதுசெய்‌ 


அனைவரும்‌ சிறையில்‌ 401 


- வதாக நோக்கம்‌ இல்லை என்றுகூட ஸ்ரீ சாம்னி சொன்னார்‌. 
ஆனால்‌, அது ஸ்ரீ சரம்னியின்‌ சொந்தச்‌ கருத்தாக இருந்‌ 
திருக்கலாம்‌; 'அல்லது அவருக்குத்‌ தெரிந்த அளவில்‌ 
சர்க்காரின்‌ கருத்தாகவும்‌ இருக்கலாம்‌. சர்க்கார்‌ நினைத்த 
போதெல்லாம்‌ தங்கள்‌ அபிப்பிராயங்களை மாற்தி 
வந்தனர்‌. கடைசியாக்‌ ஸ்ரீ 0 போலக்கை இந்தியா 
வுக்குப்‌ போக விடக்கூடாதென்றும்‌, இக்தியருக்காக முழுத்‌ 
தீவீரத்துடன்‌ உழைத்து வரும்‌ ஸ்ரீ கால்லென்பாக்குடன்‌ 
அவரையும்‌ சிறைக்கு அனுப்பவேண்டும்‌ என்றும்‌ முடிவுக்கு 
வந்தார்கள்‌. ஆகவே தாழ்வாரம்‌ உள்ள ரெயில்வண்டிக்காக 
ஸ்ரீ போலக்‌ சார்லஸ்‌ டவுனில்‌ காத்துக்கொண்டிருந்தபோது 
கைது செய்யப்பட்டார்‌. ஸ்ரீ கால்லென்பாக்கும்‌ கைது 
செய்யப்பட்டு, இரு ஈண்பர்களும்‌ வோல்க்ஸ்ரஸ்டில்‌ சிறை 
யில்‌ வைக்கப்பட்டனர்‌. 

77-ஆக்‌ தேதி டண்டீயில்‌ என்னுடைய வழக்கு நடந்து; 
ஒன்பது மாதக்‌ கடுங்காவல்‌ தண்டனை எனக்கு விதிக்கப்‌ 
பட்டது. தடுக்கப்பட்டோருக்கு டிரான்ஸ்வாலில்‌ நுழைய 
கான்‌ உதவியாக நின்ற மற்றொரு குற்றத்திற்காக வோல்க்‌ 
ஸ்ரஸ்டில்‌ இரண்டாவது வழக்கு ஒன்று இருந்தது. ஆகவே 
18-ஆம்‌ தேதி நான்‌ டண்டியிலிருந்து வோல்க்ஸ்ரஸ்டுக்குக்‌ 
கொண்டு போகப்பட்டேன்‌. அங்குச்‌ சிறையில்‌ கால்லென்‌ 
பாக்கையும்‌, போலக்கையும்‌ சந்திக்க முடிந்‌ தது பற்றி 
மகிழ்ந்தேன்‌. 

14-ஆந்‌ தேதி வோல்க்ஸ்ரஸ்ட்டு நீதிமன்றத்தின்‌ முன்‌ 
கொண்டு வரப்பட்டேன்‌. அந்த வழக்கில்‌ விந்தை என்ன 
வெனில்‌, கிரோம்டிராயில்‌ நான்‌ விட்ட சாட்சிகளைக்கொண்டே 
என்மீதுள்ள குற்றச்சாட்டு நிருபிக்கப்‌ பட்டதேதயாகும்‌. 
போலீஸார்‌ சாட்சியங்களைச்‌ சம்பாதித்திருக்கலாம்‌. 
ஆனால்‌, அது கஷ்டமாகவே இருந்திருக்கும்‌. ஆகவே அது 
விஷயத்தில்‌ என்‌ உதவியை நாடினார்கள்‌. அங்குள்ள நீதி 
மன்றங்கள்‌, தான்‌ குற்றவாளி என்று கைதி ஒப்புக்‌ 
கொள்ளுவதைக்‌ கொண்டு மாத்திரம்‌ தண்டனையை விதிப்ப 

ல்லை. 


என்னைப்‌ பொறுத்தமட்டில்‌, சாட்சிகளைச்‌ சேகரிக்கும்‌ 
ஏற்பாடு ஒருவாறு முடிந்தது. ஆனால்‌, ஸ்ரீ கால்லென்பாக்குக்கும்‌ 
ஸ்ரீ போலக்குக்கும்‌ விரோதமாக யார்‌ சாட்சி கூறுவார்கள்‌? 
தகுந்த சாட்சி இல்லாமல்‌ அவர்களுக்குத்‌ தண்டனை விதிப்பது 
தெ. 26. 


402 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


முடியாத காமியம்‌. அவர்களுக்கு விரோதமாகச்‌ சாட்சிகளை 
உடனே திரட்டுவதும்‌ கடினம்‌. ஸ்ரீ கால்லென்பாக்‌ யாத்திரிகர்‌ 
களுடன்‌ இருக்க விரும்பினபடியால்‌ குற்றத்தை ஒப்புக்‌ 
கொள்வது என்று நினைத்தார்‌. ஆனால்‌, ஸ்ரீ போலக்‌ இக்தியா 
வுக்குப்‌ போவதில்‌ முனைந்திருந்தார்‌. . இந்தச்‌ சமயத்தில்‌ சிறை 
செல்வதை அவர்‌ விரும்பவில்லை. நாங்கள்‌ மூவரும்‌ கலத்து 
ஆலோசனை செய்தபிறகு, ஸ்ரீ போலக்‌ குற்றம்‌ செய்தாரா, 
இல்லையா என்று எங்களைக்‌ கேட்டால்‌ நாங்கள்‌ 4ஆம்‌", 
* இல்லை' என்று எதுவும்‌ ' சொல்வதில்லை என்ற தீர்மானத்திற்கு 
வந்திருந்தோம்‌. 

அரசாங்கத்தார்‌ சார்பாக ஸ்ரீ கால்லென்பாக்குக்கு விரோ 
தமாக நான்‌ சாட்சியம்‌ கூறினேன்‌. கானே ஸ்ரீ போலக்குக்குப்‌ 
பாதகமாகச்‌ சாட்சி கூற முன்‌ வந்தேன்‌. வழக்குகள்‌ நீடிப்‌ 
பதை நாங்கள்‌ விரும்பாதபடியால்‌, ஒரு தினத்திற்குள்‌ அவை 
பைசலாகும்படி எங்களால்‌ முடிந்ததைச்‌ செய்தோம்‌. எனக்கு 
விரோதமான கஈடவடிக்கைகள்‌ 14-ஆந்‌ தேதியும்‌, ஸ்ரீ கால்லென்‌ 
பாக்கின்‌ வழக்கு 5-ஆக்‌ தேதியும்‌, ஸ்ரீ போலக்கின்‌ விசாரணை 
17-ஆக்‌ தேதியும்‌ முடிந்தன. மாஜிஸ்டிரேட்‌ எங்கள்‌ மூவருக்கும்‌ 
மூன்றுமாதச்‌ சிறைத்தண்டனை விதித்தார்‌. அந்த மூன்று 
மாதங்களையும்‌ காங்கள்‌ ஒன்றாக வோல்க்ஸ்ரஸ்ட்டு சிறையில்‌ 
கழிக்கக்‌ கூடும்‌ என்று கம்பி இருந்தோம்‌. ஆனால்‌ அப்படி 
அனுமதிப்பதற்குச்‌ சர்க்காரால்‌ முடியவில்லை. 

இடையில்‌ காங்கள்‌ வோல்க்ஸ்ரஸ்ட்டு சிறையில்‌ சில காட்‌ 
களைச்‌ சந்தோஷமாகக்‌ கழித்தோம்‌. தினமும்‌ புதுக்‌ கைதிகள்‌ 
வந்துகொண்டிருந்தனர்‌. வெளியில்‌ நடப்பதை எங்களுக்கு 
அவர்கள்‌ அறிவித்தார்கள்‌. சத்தியாக்கிரகக்‌ கைதிகளில்‌ 
எழுபத்தைந்து ஆண்டு வயதான ஹர்பத்‌ சிங்‌ என்ற 
ஒரு பெரியவர்‌ இருந்தார்‌. அவர்‌ சுரங்கத்தில்‌ வேலை செய்ய 
வில்லை. அவருடைய கூலி ஒப்பந்தம்‌ பல வருஷங்களுக்கு முன்பு 
பூர்த்தியாகியிருக்தபடியால்‌, அவர்‌ வேலை நிறுத்தம்‌ செய்தவரு 
மல்ல. கான்‌ கைது செய்யப்பட்ட பின்பு, இந்தியர்கள்‌ மிகவும்‌ 
அதிகமான உற்சாகத்துடன்‌, கேட்டாலிலிருந்து டிரான்ஸ்வா 
லுக்குள்‌ மீறிப்போகும்போது பலர்‌ கைது செய்யப்பட்டனர்‌. 
அவர்களில்‌ ஹர்பத்‌ சிங்கும்‌ ஒருவர்‌. 


“ நீங்கள்‌ ஏன்‌ சிறையில்‌ இருக்கிறீர்கள்‌ ? உங்களைப்‌ போல்‌ 
வயதானவர்களைச்‌ சிறை செல்லும்படி கான்‌ அழைக்கவில்லையே ” 
என்று நான்‌ ஹாபத்‌ சிங்கைக்‌ கேட்டேன்‌. 


அனைவரும்‌ சிறையில்‌ 403 


“எங்கள்‌ பொருட்டு நீங்கள்‌, உங்கள்‌ மனைவி, ஏன்‌, 
உக்கள்‌ பிள்ளைகள்கூடச்‌ சிறைக்குச்‌ சென்றபோது கான்‌ 
மாத்திரம்‌ எப்படிப்‌ போகாமல்‌ இருக்கமுடியும்‌ 9 '? என்று பதில்‌ 
அளித்தார்‌ அவர்‌. 


ஆனால்‌ நீங்கள்‌ சிற வாழ்க்கையின்‌ கடுமைகளைச்‌ 
சகிக்க முடியாது. நீங்கள்‌ சிறையை விட்டுப்‌ போகவேண்டும்‌ 
என்று நான்‌ யோசனை சொல்லுகிறேன்‌. உங்கள்‌ விடுதலைக்காக 
ஏற்பாடு செய்யட்டுமா ? ” 


“ தயை செய்து வேண்டாம்‌, நான்‌ சிறையைவிட்டு ஒரு 
போதும்‌ போகமாட்டேன்‌. எப்படியும்‌ கான்‌ ஒரு காள்‌ இறக்‌ 
கத்தான்‌ வேண்டும்‌. கான்‌ சிறையில்‌ மரணம்‌ அடைய கேர்ந்தால்‌ 
அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்‌ ? !! 


அத்தகைய உறுதியை அசைக்க முயற்சி செய்வது 
முறையன்று. அதுவும்‌ அசைத்திருக்காது. எழுத்து வாசனை 
அறியாத இந்த ஞானியின்‌ முன்னிலையில்‌, பக்தியினால்‌ கான்‌ 
தலை வணங்கினேன்‌. ஹர்பத்‌ சிங்‌ தாம்‌ விரும்பியபடியே 
டர்பன்‌ சிறையில்‌ 1914-ஆம்‌ வருடம்‌ ஜனவரி மாதம்‌ 5-ஆந் தேதி 
மரணம்‌ அடைந்தார்‌. அவருடைய சடலம்‌ தூற்றுக்கணக்கான 
இக்தியர்கள்‌ முன்னிலையில்‌, இந்துமதச்‌ சடங்குகளுடன்‌ பெரிய 
கெளரவத்துடன்‌ தகனம்‌ செய்யப்பட்டது. சத்தியாக்கிரகப்‌ 
பேரரில்‌ ஒருவரல்ல பலர்‌ ஹர்பத்‌ சிங்கைப்‌ போல்‌ இருந்தனர்‌. 
ஆனுல்‌ சிறையில்‌ உயிர்விடும்‌ பாக்கியம்‌ அவருக்கு மாத்திரமே 
கிடைத்தது. ஆகவே, தென்னாப்பிரிக்கரச்‌ சத்தியாக்கிரக வர 
லாற்றில்‌ அவர்‌ பெயரைப்‌ பெருமையுடன்‌ குறிப்பது தகும்‌. 


இங்கனம்‌ ஜனங்களைச்‌ சிறைக்குச்‌ செல்லுமாறு ஈர்ப்‌ 
பதும்‌, விடுதலையான சிறைவாசிகள்‌ வெளியில்‌ இருப்பவர்களுக்கு 
என்‌ செய்தியைச்‌ சொல்லுவதும்‌ சர்க்காருக்குப்‌ பிடிக்க 
வில்லை. ஆகவே அவர்கள்‌ எங்கள்‌ முவரையும்‌ (கால்லென்பாக்‌, 
போலக்‌, நான்‌) தனித்தனியாகப்‌ பிரித்து வோல்க்ஸ்ரஸ்டிலிருந்து 
அனுப்பிவிடத்‌ தீர்மானித்தார்கள்‌. அதிலும்‌ என்னை எந்த 
இக்தியனும்‌ வந்து பார்க்கமுடியாத ஓர்‌ இடத்திற்கு 
அனுப்ப முடிவு செய்தார்கள்‌. அதன்படியே ஆரஞ்சியாவின்‌ 
தலை ககரான புளூம்பாண்டினில்‌ உள்ள சிறைக்கு என்னை 
அனுப்பினார்கள்‌. அந்த ஊரில்‌ ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்‌ 
இியர்கள்‌ இல்லை. அவர்கள்‌ அனைவரும்‌ ஹோட்டல்களில்‌ பரிசார 
கர்களாக வேலை செய்துவந்தார்கள்‌. அச்சிறையில்‌ இருந்த கைதி 
கனில்‌ கான்‌ ஒருவன்‌ மட்டுந்தான்‌ இந்தியன்‌; மற்றவர்கள்‌ ஐரோப்‌ 


404 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பியர்கள்‌, நீக்கிரோக்கள்‌. இப்படித்‌ தனியாக இருப்பதைக்‌ 
குறித்து கான்‌ வருந்தவில்லை. அதற்கு மாரக அதைத ஒரு 
பெரிய ஆசியாகக்‌ கருதி வரவேற்றேன்‌. என்‌ கண்களையும்‌ 
காதுகளையும்‌ திறந்து வைத்துக்கொண்டிருக்க வேண்டிய அவசி 
யம்‌ இப்போது இல்லை. ஒரு புதிய அனுபவம்‌ எனக்கு ஏற்‌ 
படுமென்று சந்தோஷப்பட்டேன்‌. வருடக்கணக்காக, அதிலும்‌ 
1893-ஆம்‌ ஆண்டிலிருந்து, படிப்பதற்கே எனக்கு அவகாசம்‌ 
கிடைக்காமலிருந்து வந்தது. ஆகவே எவ்வித இடையூறுமின்றிப்‌ 
படிக்க ஒரு வருடம்‌ கிடைத்ததே என்ற நினைப்பு என்னை 
மகிழ்ச்சியில்‌ ஆழ்த்தியது. 


நான்‌ புளும்பாண்டின்‌ சிறையை அடைந்தேன்‌. அங்கே 
பல அசெளகரியங்கள்‌ இருந்தன. ஆனால்‌, அவை யனைத்தும்‌ 
சகிக்கக்கூடியவையே. அவற்றை விவரித்து வரசகரை 
துன்புறுத்தமாட்டேன்‌. ஆனால்‌ சிறையின்‌ வைத்திய அதிகாரி 
என்னுடைய ஈண்பரானார்‌ என்பதைமட்டும்‌ கான்‌ சொல்லித்‌ 
தான்‌ ஆகவேண்டும்‌. சிறை அதிகாரி தம்‌ அதிகாரங்களைப்பற்றி 
மாத்திரந்தான்‌ நினைத்தார்‌. ஆனால்‌ டாக்டரோ, கைதிகளின்‌ 
உரிமைகள்‌ குறையா வண்ணம்‌ பாதுகாக்க விரும்பினார்‌. அந்த. 
நாட்களில்‌ வெறும்‌ கனிகளே என்‌ உணவு. பால்‌, தானிய 
உணவு, நெய்‌ போன்றவற்றை நான்‌ சேர்த்துக்கொள்வதில்லை. ' 
வாழைப்பழம்‌, தக்காளிப்பழம்‌, பச்சை நிலக்கடலை, எலுமிச்சம்‌ 
பழம்‌, ஆலிவ்‌ எண்ணெய்‌ ஆகியவற்றால்‌ ஆன உணவைக்‌ 
கொண்டு நான்‌ காலங்‌ கழித்து வந்தேன்‌. இவற்றில்‌ ஏ.தாவது 
ஒன்று கெட்டு இருந்தாலும்‌ அதன்‌ முடிவு என்ன? நான்‌ 
பட்டினி கிடக்க வேண்டியதுதான்‌. ஆதலால்‌, அவ ற்றைக்‌ 
கடையிலிருந்து வாங்கும்போது டாக்டர்‌ மிகவும்‌ கவனமாக 
இருந்ததோடு, தாமாகவே என்‌ உணவில்‌ பாதாம்‌ பருப்பு, 
அக்ரோட்டுப்‌ பருப்பு, பிரேசில்நட்‌ ஆகியவற்றையும்‌ சேர்த்துக்‌ 
கொண்டார்‌. எனக்காகக்‌ கொண்டுவரப்பட்ட உணவு அனைத்தை 
யும்‌ தாமே நேரில்‌ பரிசோதனை செய்தார்‌. எனக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்ட அறையில்‌ போதிய காற்றோட்டம்‌ கிடையாது. டாக்டர்‌, 
என்‌ அறையின்‌ கதவுகளைத்‌ திறந்தபடி வைப்பதற்குத்‌ தம்மால்‌ 
இயன்ற வரைக்கும்‌ முயற்சி செய்தார்‌. ஆனால்‌ பயனில்லை. 
கதவுகள்‌ திறந்து வைக்கப்பட்டால்‌ தாம்‌ ராஜீராமாச்‌ செய்து 
விடுவதாகச்‌ சிறையதிகாரி மிரட்டினார்‌. அவர்‌ அப்படி ஒன்றும்‌ 
கெட்ட மனிதரல்ல. ஆனால்‌, அவர்‌ மனம்‌ எப்போதும்‌ ஒரே 
பாதையில்‌ சென்றுகொண்டிருக்‌ தபடியால்‌ அதைவிட்டு விலகி 
எதுவும்‌ செய்ய முடியவில்லை. அவர்‌ காவலுக்கு அடங்காத கைதி 


அனைவரும்‌ சிறையில்‌ 405 


களையும்‌ கண்காணிக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே, 
என்னைப்போன்ற ஒரு சாதுவான கைதிக்கு அவர்‌ கொஞ்சம்‌ 
விட்டுக்கொடுத்தால்‌, கொதிப்படைந்திருக்கும்‌ மற்றச்‌ சிறை 
வாசிகள்‌ அவருக்கு அடங்காமல்‌ அட்டகாசம்‌ செய்ய ஆரம்‌ 
பித்து விடுவார்கள்‌. சிறை அதிகாரியின்‌ இந்தப்‌ போக்கை நான்‌ 
முற்றிலும்‌ உணர்ந்தேன்‌. என்பொருட்டு அவருக்கும்‌ டாக்ட 
ருக்கும்‌ இடையே சச்சரவு உண்டாகும்போது எல்லாம்‌, என்‌ 
அனுதாபம்‌, அனுபவம்‌ வாய்ந்தவரும்‌, நேர்மையுள்ளவரும்‌, தம்‌ 
நெறியைத்‌ தெளிவாக உணர்ந்தவருமான சிறையதிகாரியின்‌ 
பக்கமே இருந்தது. 

ஸ்ரீ கால்லென்பாக்‌ பிரிட்டோரியா சிறைக்கும்‌, ஸ்ரீ போலக்‌ 
ஜெர்மிஸ்டன்‌ சிறைக்கும்‌ கொண்டுபோகப்பட்டனர்‌. 

ஆனால்‌, சர்க்கார்‌ இந்தத்‌ தொந்தரவுகளையெல்லாம்‌ 
எளிதில்‌ விலக்கியிருக்கலாம்‌. ஸ்ரீமதி பார்டிங்க்டன்‌, பொங்கிவரும்‌ 
கடல்‌ அலைகளைக்‌ கையிலிருந்த துடைப்பத்தால்‌ அடக்க 
முயன்ற கதைபோல்‌! இருந்தது அவர்கள்‌ நிலைமை. நேட்டாலில்‌ 
இருந்த இந்தியத்‌ தொழிலாளர்கள்‌: நன்றாக விழிப்‌ புற்றனர்‌. 
உலகத்தில்‌ எந்தச்‌ சக்தியும்‌ அவர்களைத்‌ தடுத்‌ திருக்க 
முடியாது. 


3. அமெரிக்க ஆசிரியர்‌ பி. பி. ஷல்லாபெர்‌ இயற்றிய தூலில்‌ வரும்‌ ஒரு கதா பாத்‌ 
திரமே ஸ்ரீமதி பார்டிங்க்டன்‌. *பார்டிங்க்டன்‌ பாட்டியும்‌ அவள்‌ துடைப்பமும்‌ என்பது 
பின்னர்‌ பேச்சு வழக்கில்‌ புகுந்துவிட்டது. இந்த அல்மையாருக்குக்‌ கடலோரமாக 
வீடு. ஒருநாள்‌ கடல்‌ பொங்கி, அலைகள்‌ இவள்‌ வீட்டினுள்‌ புகுந்துவிட்டன- அவற்‌ 
றைத்‌ தன்‌ துடைப்பத்தால்‌ பெருக்கி அப்புறப்படுத்தப்‌ பார்த்தும்‌ முடியாமல்போய்‌, 
மச்சுமேல்‌ ஏறிக்கொண்டாள்‌. முன்னேற்றத்தைக்‌ குறிக்கும்‌ எந்தக்‌ கிளர்ச்சியையும்‌ 
சிறு மூயற்சிகளால்‌ தடுத்துவிடவே முடியாது என்பதை “பார்டிங்க்டன்‌ பாட்டியும்‌ 
அவள்‌ துடைப்பமும்‌ ' என்ற இந்த வசனம்‌ உணர்த்துகிறது. 1881-இல்‌ பார்லி 
'மெண்டு மேல்சபை, சீர்திருத்த மசோதாவைத்‌ தள்ளிவிட்டபோது ஸிட்னி ஸ்மித்‌, 
இந்த வசனத்தை உபயேசகித்தாராம்‌. * வெள்ளத்துக்கு எதிரே ஒரு சிறு தடுப்பு 
என்ன செய்யும்‌ ?' என்ற பொருளே இதற்கு. 


நாற்பத்தாறாவது அத்தியாயம்‌ 
சோதனை 


பொத கொல்லர்‌ பொன்னை உரைகல்லில்‌ தேய்த்து 
மாற்றுப்‌ பார்க்கிறார்‌. அதன்‌ சுத்தத்தைப்பற்றித்‌ திருப்தியில்லை 
யெனில்‌ அதை நெருப்பிலிட்டுச்‌ சுத்தியால்‌ அடித்துக்‌ கலப்பு 
உலோகத்தை அகற்றிவிடுகிறார்‌. அப்புறம்‌ பசும்பொன்‌ மாத்திரம்‌ 
நிற்கிறது. தென்னாப்பிரிக்காவிலிருந்த இந்தியர்களும்‌ இத்‌ தகைய 
சோதனைகளுக்கு ஆளாகவேண்டி இருந்தது. அவர்கள்‌ அடி 
உண்டார்கள்‌; துன்பப்பட்டார்கள்‌. சோதனையில்‌ எல்லா நிலை 
களையும்‌ கடந்த பின்னரே, அவர்கள்‌ வெற்றியின்‌ சின்னத்தைப்‌ 
பெற்றனர்‌. 


யாத்திரிகர்களைப்‌ பிரத்தியேகமான ரெயிலில்‌ அழைத்துச்‌ 
சென்றது உல்லாசப்‌ பிரயாணத்திற்காகவல்ல, நெருப்பின்‌ 
முலம்‌ ஞானஸ்நானம்‌ செய்விப்பதற்காகவே. வழியில்‌ சர்க்கார்‌ 
அவர்களுக்கு உணவு தருவதற்குக்கூட முயற்சி செய்யவில்லை. 
நேட்டாலை அடைந்தவுடன்‌ விசாரணை நடத்தி நேராகச்‌ சிறைக்கு 
அனுப்பிவிட்டார்கள்‌. நாங்கள்‌ எதிர்பார்த்ததும்‌, விரும்பியதும்‌ 
அதுவேதான்‌. ஆனால்‌ ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களைச்‌ 
சிறையில்‌ வைப்பது சர்க்காருக்குச்‌ செலவை அதிகரிப்பதுடன்‌ 
இந்தியர்களின்‌ தந்திரத்தில்‌ சிக்கிக்கொள்வது போலவும்‌ ஆகி 
விடும்‌. இதனால்‌ இடைக்காலத்தில்‌ நிலக்கரிச்‌ சுரங்கங்களும்‌ 
மூடப்பட்டிருக்கும்‌. இந்த நிலமை கொஞ்ச காலத்திற்கு நீடித்‌ 
தால்‌ சர்க்கார்‌ மூன்று பவுன்‌ வரியை ரத்து செய்யவேண்டிய 
நிர்ப்பந்தம்‌ ஏற்படும்‌. ஆகவே, சர்க்காருக்கு ஒரு புது யுக்தி 
தோன்றியது. சர்க்கார்‌, சுரங்கங்களைச்‌ சுற்றிலும்‌ இரும்புக்‌ 
கம்பிகளால்‌ வளைத்து அவற்றை டண்டீ, நியூகாஸில்‌ சிறை 
களுக்குப்‌ புற நிலையங்களென அறிவித்து, சுரங்க முதலாளி 
களுடைய ஐரோப்பியச்‌ சிப்பந்திகளைச்‌ சிறையதிகாரிகளாக நிய 
மித்தார்கள்‌. இதன்‌ மூலமாகத்‌ தொழிலாளர்களை, அவர்கள்‌ 
விருப்பத்திற்கு மாறாகச்‌ சுரங்கங்களுக்குள்‌ அனுப்பிச்‌ சுரங்க 
வேலையை மீண்டும்‌ தொடங்க முடிந்தது. வேலைக்காரனுக்கும்‌ 
அடிமைக்கும்‌ ஒரு வேற்றுமை உண்டு. அதாவது, வேலைக்காரன்‌ 
தன்‌ வேலையைவிட்டு நீங்கினால்‌, அவன்மேல்‌ ஒரு சிவில்‌ வழக்கைத்‌ 
தான்‌ தொடர முடியும்‌. ஆனால்‌ அடிமை தன்‌ எஜமானனைவிட்டு 
ஓடினால்‌, அவனை இழுத்துக்கொண்டு வந்து, வேலை செய்ய 


சோதனை - 407 


வற்புறுத்த முடியும்‌. ஆகவே, தொழிலாளர்கள்‌ இப்போது முழு 
அடிமைகள்‌ என்ற நிலைமைக்குக்‌ கொண்டுவரப்பட்டனர்‌. 

ஆனால்‌: அத்துடன்‌ தீர்ந்துவிடவில்லை. தொழிலாளர்கள்‌, 
தைரியசாலிகள்‌. சுரங்கங்களில்‌ வேலை செய்ய ஒரேயடியாக 
மறுத்தார்கள்‌. அதன்‌ விளைவாக, இரக்கமின்றிக்‌ கொடுமை 
யாகச்‌ சாட்டையால்‌ அடிக்கப்பட்டார்கள்‌. குறுகிய அதிகாரம்‌ 
பெற்றிருந்த மரியாதை இல்லாத மனிதர்‌, அவர்களை உதைத்து, 
வைது, ஒருபோதும்‌ நடந்தறியாத பல குற்றங்களையும்‌ அவர்‌ 
களிடம்‌ செய்துவிட்டனர்‌. ஆனாலும்‌ அந்த ஏழைத்‌ தொழிலாளி 
கள்‌, தங்கள்‌ துன்பங்களையெல்லாம்‌ பொறுமையுடன்‌ சகித்தனர்‌. 
அந்தக்‌ கொடுமைகளைப்பற்றி ஸ்ரீ கோகலே வீலாசத்திற்கு 
இந்தியாவுக்குச்‌ செய்திகள்‌ தந்திமூலம்‌ அனுப்பப்பட்டன. 
முழுதும்‌ விவரமான செய்தி கிடைக்க ஒருநாள்‌ தவறிவிட்டாலும்‌, 
கோகலே உடனே அதைப்பற்றி விசாரித்துத்‌ தந்தி அனுப்புவார்‌. 
அந்தச்‌ சமயத்தில்‌ அவர்‌ மிகவும்‌ நோய்வாய்ப்பட்டிருந்தபடியால்‌, 
தம்‌ படுக்கையில்‌ இருந்தபடியே, இந்த விவரங்களையெல்லாம்‌ 
எங்கும்‌ பரவச்செய்தார்‌. தம்‌ நோயையும்‌ பொருட்படுத்தாமல்‌ 
தென்னாப்பிரிக்கா விஷயத்தைத்‌ தாமே கவனிக்கவேண்டும்‌ 
என்று பகலில்‌ மாத்திரமல்ல, இரவில்கூட அதில்‌ ஈடுபட்டிருக்‌ 
தார்‌. கடைசியில்‌ இந்தியா முழுவதிலும்‌ பலத்த கிளர்ச்சி 
யுண்டாகித்‌ தென்னாப்பிரிக்கா பிரச்னை அந்த நாளில்‌ முக்கிய 
மான பெரிய பிரச்னையாக இருந்தது எனலாம்‌. 

அச்சமயந்தான்‌ (டிசம்பர்‌ 1919), லார்டு ஹார்டிஞ்சு 
சென்னையில்‌ புகழ்பெற்ற சொற்பொழிவை நிகழ்த்தினர்‌. அது, 
சென்னாப்பிரிக்காவிலும்‌ இங்கிலாந்திலும்‌ பெரிய 
பரபரப்பை உண்டாக்கியது. வைசிராய்‌, சாம்ராஜ்யத்தின்‌ , 
மற்ற அங்கத்தினரைக்‌ குறை கூறி ஒரு பொதுக்கூட்டத்தில்‌ 
பேசக்கூடாது. ஆனால்‌ லார்டு ஹார்டிஞ்சோ, யூனியன்‌ சர்க்‌ 
காரைக்‌ கடுமையாகக்‌ குறை கூறியதோடல்லாமல்‌, நியாயமற்‌ 
ற்தும்‌ துவேஷத்தை வளர்ப்பதுமான சட்டத்திற்கு எதிரே 
ஒத்துழையாமை இயக்கம்‌ நடத்தின சத்தியாக்கிரகிகளின்‌ 
செயலை முழுமனத்துடன்‌ ஆமோதித்தும்‌ பேசினார்‌. லார்டு 
ஹார்டிஞ்ஜின்‌ டத்தையை கண்டித்து இங்கிலாந்தில்‌ பேச்சுக்‌ 
கள்‌ எழுந்தன. ஆனால்‌ அப்போதுகூட லார்டு ஹார்டிஞ்ச வருந்த 
வில்லை. ஆனால்‌ அதற்குப்‌ பதிலாகத்‌ தாம்‌ எடுக்கவேண்டியதாகி 
வீட்ட ஈடவடிக்கை முழுவதும்‌ நேரிது என்று அழுத்தமாகக்‌ 
கூறினார்‌. லார்டு ஹார்டிஞ்சின்‌ உறு தி, எல்லா விதத்திலும்‌ 
நல்ல விளைவை உண்டு பண்ணிற்று. 


408 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சுரங்கங்களில்‌ சிறைப்பட்டிருந்த வீரம்‌ மிக்கவரும்‌, துன்பத்தில்‌ 
உழல்பவருமான தொழிலாளர்களைச்‌ சற்று விட்டுவிட்டு, கேட்டா 
வின்‌ மற்றப்‌ பகுதிகளில்‌ என்ன நடக்கிறது என்று பார்ப்‌ 
போம்‌. சுரங்கங்கள்‌, நேட்டாலின்‌ வடமேற்குப்‌ பாகத்தில்‌ இருந்‌ 
(தன. ஆனால்‌ இந்தியத்‌ தொழிலாளர்களில்‌ பெரும்பாலோர்‌ வட, 
தென்‌ கரையோரங்களில்‌ வேலை செய்தனர்‌. வட கரையிலிருந்த 
தொழிலாளர்களுடன்‌ கான்‌ சுமாராய்ப்‌ பழகியிருக்கிறேன்‌. 
அதாவது, போனிக்ஸிலும்‌, அக்கம்பக்கமான வெவருலம்‌, 
டோங்காஸ்ட்‌ முதலிய இடங்களிலும்‌ எனக்குப்‌ பரிசயம்‌ 
உண்டு. அவர்களில்‌ பலர்‌ என்னுடன்‌ போயர்‌ யுத்தத்‌ 
தில்‌ பணியாற்றியிருந் தனர்‌. தென்‌ கரையில்‌, டர்பனிலிருந்து 
இஸிபிங்கோ, உம்ஜிண்டோ வரையில்‌ உள்ள தொழி 
லாளர்களை எனக்கு அவ்வளவு நன்றாகத்‌ தெரியாது, 
அவ்விடத்தில்‌ வெகு சில சக ஊழியர்தரம்‌ இருந்தனர்‌. 
ஆனால்‌ வேலை நிறுத்தத்தையும்‌ கைதிகளையும்‌ பற்றிய செய்திகள்‌ 
மின்வேகத்தைப்போன்று வீரைவில்‌ பரவி விட்டன. ஆகவே, 
ஆயிரக்கணக்கான ெதொழிலாளர்கள்‌, எதிர்பாராதபடி 
தாமாகவே தெற்கிலும்‌, வட கரையிலும்‌ வெளி வந்துவிட்டனர்‌. 
போராட்டம்‌ வெகு காலம்‌ நீடிக்கும்‌ என்ற எண்ணத்தில்‌, 
தம்‌ உணவுக்கும்‌ மற்றவர்கள்‌ கையை எதிர்பார்க்கக்கூடாது 
என்று கருதியவர்களாய்‌, தங்கள்‌ தட்டுமுட்டுச்‌ சாமான்களை 
விற்றுவிட்டனர்‌. நான்‌ சிறைக்குச்‌ சென்றபோது, உடனிருந்த 
ஊழியர்களிடம்‌ இன்னும்‌ அதிகமான தொழிலாளர்களை வேலை 
கிறுத்தம்‌ செய்ய விடக்கூடாது என்று எச்சரித்திருந்தேன்‌. 
சுரங்கத்‌ தொழிலாளர்களைக்கொண்டே வெற்றி பெற முடியும்‌ 
என்று ஈம்பியிருந்தேன்‌. தொழிலாளர்கள்‌ அனைவரும்‌ மொத்தம்‌ 
அறுபதாயிரம்‌ பேர்‌ இருந்தார்கள்‌. அவர்‌ கள்‌ எல்லோரும்‌ 
அழைக்கப்பட்டுவிட்டால்‌, அவ்வளவு பேரையும்‌ பராமரிப்பது 
கஷ்டமாக இருந்திருக்கும்‌. அத்தனை பேரை அணிவகுப்பில்‌ 
சேர்த்துக்கொள்ள எங்களுக்குப்‌ போதிய செளகரியமில்&ை ; 
அவர்களைப்‌ பார்த்துக்கொள்ளத்‌ தலைவர்களுமில்லை. அவர்‌ 
கஞக்கு உணவு தரப்‌ பணமுமில்லை. மேலும்‌ அத்தளை பெரிய 
மனிதக்‌ கூ ட்டத்ைத வைத்துக்கொண்டு சமாதானத்திற்கு 
பங்கம்‌ ஏற்படாமல்‌ போராட்டத்தை நடத்துவதும்‌ முடியாத 
காரியம்‌. 

ஆனால்‌ மடைகளைத்‌ திறந்துவிட்டபின்‌, வெள்ளத்தைத்‌ 
தடுப்பது எங்ஙனம்‌? எல்லா இடங்களிலும்‌ தொழிலாளர்கள்‌ 
தாமாகவே வேலைநிறுத்தம்‌ செய்தனர்‌. ஆங்காங்கு தொண்டர்‌ 
களும்‌ அவர்களைப்‌ பார்த்துக்கொள்ளத்‌ தயாராக முன்வந்தனர்‌. 


சோதனை 409 


சர்க்கார்‌ இப்போது வன்மையும்‌ கொடுமையும்‌ நிறைந்த 
முறையைக்‌ கையாண்டனர்‌. தொழிலாளர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ 
செய்யாதபடி பலாத்காரமாகத்‌ தடுத்தனர்‌. குதிரையேறிய 
ராணுவப்‌ போலீஸ்காரர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ செய்வோரைத்‌' 
துரத்திச்‌ சென்று அவர்களைப்‌ பிடித்து மீண்டும்‌ வேலை செய்யக்‌ 
கொண்டு வந்துவிட்டனர்‌. தொழிலாளர்கள்‌ செய்யும்‌ ஒரு சிறு 
எதிர்ப்புக்கும்‌ துப்பாக்கி வெடிதான்‌ பதில்‌. வேலை நிறுத்தம்‌ 
செய்வோரின்‌ கூட்டம்‌ ஒன்று, தன்னை மீண்டும்‌ வேலை செய்ய 
எடுத்துச்‌ செல்லும்‌ முயற்சியை எதிர்த்தது. சிலர்‌ கற்களைக்‌ 
கூட எறிந்தனர்‌. உடனே துப்பாக்கி பிரயோகம்‌ செய்யப்பட்டுச்‌ 
சிலர்‌ மாண்டு, வேறு பலருக்குக்‌ காயங்கள்‌ ஏற்பட்டன. 
ஆனாலும்‌ தொழிலாளர்கள்‌ பணிய மறுத்தனர்‌. வெருலத்திற்கு 
அருகில்‌ நடக்கவிருந்த வேலை நிறுத்தத்தைத்‌ தொண்டர்கள்‌ 
மிகச்‌ சிரமத்துடன்தான்‌ தடுக்க முடிந்தது. ஆனால்‌ தொழிலா 
எர்கள்‌ அனைவரும்‌ வேலைக்குத்‌ திரும்பவில்லை. சிலர்‌ பயத்தால்‌ 
மறைந்துகொண்டு வெளியே கிளம்பாமல்‌ இருந்தனர்‌: 

ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடத்‌ தகுந்தது. வெருலத்தில்‌ பல 
தொழிலாளர்கள்‌ வேலைநிறுத்தம்‌ சசய்து வெளியே வந்து 
விட்டார்கள்‌. அதிகாரிகள்‌ எவ்வளவு முயற்சி செய்தும்‌ அவர்கள்‌ 
திரும்ப மறுத்தனர்‌. அவ்விடத்தில்‌ ஜெனரல்‌ லுக்கின்‌ தம்‌ 
சைனிகர்களூடன்‌ வந்திருக்‌ தார்‌. துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ 
செய்யும்‌ படி அவர்‌ உத்தரவிடும்‌ தறுவாயில்‌ காலம்சென்ற 
பார்ஸி ருஸ்தம்ஜியின்‌ மகனான தீரன்‌ ஸோராப்ஜி, பதினெட்டு 
வயதுகூட நிரம்பாத இளைஞன்‌, டர்பனிலிருந்து வந்திருக்‌ 
தான்‌. அவன்‌ ஜெனரலின்‌ குதிரையின்‌ கடிவாளத்தைப்‌ பற்றி, 
“துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ செய்யுமாறு நீர்‌ உத்தரவிடக்‌ 
கூடாது. எங்கள்‌ ஜனங்கள்‌ சமாதானமாக வேலைக்குத்‌ 
திரும்புவதை நான்‌ பார்த்துக்கொள்ளுகிறேன்‌."' என்று கூவினான்‌. 
அந்த வாலிபனின்‌ ஆண்மையைக்‌ கண்டு மயங்கிய ஜெனரல்‌ 
லுக்கின்‌, அவன்‌ தன்னுடைய அன்பு வழியை உபயோ 
கிக்கும்‌ வாய்ப்பைத்‌ தக்தரர்‌. ஸோராப்ஜி, தொழிலாளர்களிடம்‌ 
காரணங்களை எடுத்துரைத்து, சமாதானம்‌ செய்யவே, அவர்கள்‌ 
வேலைக்குத்‌ திரும்பினர்‌. இப்படி ஒரு சிறுவனுடைய அன்பாலும்‌, 
தைரியத்தாலும்‌, சமயோசித புத்தியாலும்‌ பெரும்‌ படுகொலை 
தடுக்கப்பட்டது. 

கடற்கரையோரத்தில்‌, வேலை கிறுத்தம்‌ செய்தவர்களின்‌ 
மல்‌ சர்க்கார்‌ ஈடத்திய'துப்பாக்கிப்பிரயோகம்‌ முழுவதும்‌ சட்ட 
விரோதமானது என்பதை வாசகர்கள்‌ கவனிக்கவேண்டும்‌. சுரவ்‌ 
கத்‌ தொழிலாளர்கள்‌ விஷயத்தில்‌ சர்க்கார்‌ எடுத்துக்கொண்ட 


410 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


நடவடிக்கை, வேலை நிறுத்தம்‌ செய்த காரணத்திற்காக 
அல்ல என்றும்‌, தகுந்த தஸ்தாவேஜுகள்‌ இல்லாமல்‌ டிரான்ஸ்‌ 
வாலில்‌ நுழைந்த குற்றத்திற்காகக்‌ கைது செய்யப்பட்டனர்‌ என்‌ 
“றும்‌, பார்வைக்குச்‌ சட்டபூர்வமாகவே தோன்றும்‌. ஆனால்‌ வட 
கரையிலும்‌, தென்கரையிலும்‌ ஈடந்த வேலை நிறுத்தம்‌, சட்டரீதி 
யாக இல்லாவிட்டாலும்‌, சர்க்காரின்‌ அதிகாரத்தினலேயே குற்ற 
மெனக்கருதப்பட்டது. எந்தக்‌ காரணமும்‌ காட்ட முடியாதபோது 
கடைசி வழியாகச்‌ சட்டத்தின்‌ இடத்தை அதிகாரம்‌ ஆக்ரமித்துக்‌ 
கொள்கிறது. ஆங்கிலேய சட்டத்தில்‌ “அரசன்‌ ஒருபோதும்‌ 
தவறு இழைக்கமாட்டான்‌ என்ற ஒரு பழமொழி உண்டு, 
கடைசியாகப்‌ பார்க்கப்‌ போனால்‌, அதிகாரத்தில்‌ இருப்பவர்‌ 
களுடைய செளகரியங்கள்தாம்‌ சட்டமாக மாறிவிடுகின்றன. 
இந்தக்‌ குறையை எந்தச்‌ சர்க்காரிடத்திலும்‌ ஒரேவிதமாகக்‌ 
காணலாம்‌. சொல்லப்போனால்‌, சாதாரணச்‌ சட்டங்களை ஒதுக்கி 
விடுவது உண்மையில்‌ எப்போதுமே தவறு என்று சொல்லிவிட 
முடியாது. சில வேளைகளில்‌ சாதாரணச்‌ சட்டத்தை அனுசரித்துப்‌ 
போவதே எதிர்ப்புக்குக்‌ காரணமாகலாம்‌. பொதுநலத்‌ ' 
திற்காகப்‌ பொறுப்பும்‌ கிர்வாகமும்கொண்ட அதிகாரம்‌, தனக்கு 
ஏற்பட்டுள்ள தடைகளால்‌ அழிந்து போகக்கூடிய ஆபத்து உண்‌ 
டாகும்போது, அத்தடைகளைத்‌ தன்‌ அறிவைக்‌ கொண்டு உதா 
சீனம்‌ செய்ய உரிமையுண்டு. ஆனால்‌ அப்படிப்பட்ட சந்தர்ப்பம்‌ 
மிகமிக அரிதாக இருக்க வேண்டும்‌. ஓர்‌ அதிகாரம்‌, 
அடிக்கடித்‌ தன்‌ எல்லைகளை மீறும்‌ பழக்கமுடையதாயின்‌, அது 
பொதுஈலத்திற்கு ஈன்மை பயப்பதாக இருக்க முடியாது. இப்‌ 
போது நாம்‌ பார்த்துவரும்‌ விஷயத்தில்‌, ஆட்சி அதிகாரம்‌ 
இப்படித்‌ தம்‌ விருப்பம்போல்‌ நடந்துகொள்வதற்கு எவ்விதமான 
காரணமும்‌ இல்லை. நீண்ட காலம்‌ தொட்டுத்‌ தொழிலாளர்கள்‌ 
வேலை நிறுத்தம்‌ செய்யும்‌ உரிமையை அனுபவித்து வந்திருக்‌ 
கிறார்கள்‌. வேலை நிறுத்தம்‌ செய்தவர்கள்‌ வெறும்‌ குறும்புக்காக 
அங்ஙனம்‌ செய்யவில்லை என்பதைக்‌ காட்டச்‌ சர்க்காரிடம்‌ 
"போதிய ஆதாரங்கள்‌ இருந்தன. அதிகம்‌ போனால்‌, வேலை 
நிறுத்தம்‌ மூன்று பவுன்‌ வரியை ரத்து செய்வதில்‌ முடியலாம்‌. 
சமாதானத்துடன்‌ இருப்போருக்கு எதிராகச்‌ சமாதான முறை 
களைப்பிரயோகிப்பது தான்‌ நியாயம்‌. மேலும்‌, தென்னாப்பிரிக்காவி 
லுள்ள ஆட்சி பொதுநலத்திற்காக இல்லாமல்‌, பொதுவாக 
இந்தியர்களிடம்‌ பகைமை பாராட்டிய ஐரோப்பியர்களின்‌ 
நன்மைக்காகவே இருந்தது. ஆதலால்‌, அந்தப்‌ பாரபட்சமுள்ள 
அதிகாரம்‌ எல்லா நியமங்களையும்‌ கட்டுப்பாடுகளையும்‌ மீறியது 
ஒருபோதும்‌ சரியாகாது ; மன்னிக்க முடியாத குற்றமும்‌ ஆகும்‌. 


சோதனை 417 


ஆகவே, இந்நிகழ்ச்சி அதிகாரத்தைத்‌ தவருக்ப்‌ பயன்‌ 
படுத்தியதாகும்‌ என்பதுதான்‌ என து அபிப்பிராயம்‌. ௮ம்‌ 
முறையால்‌ தான்‌ கோரிய முடிவை அது ஒருபோதும்‌ அடைய 
முடியாது. அம்முறையால்‌, சில வேளைகளில்‌, தாற்காவிகமான' 
வெற்றி கிடைக்கலாம்‌. ஆனால்‌ அத்தகைய மாறான முறை 
களின்‌ மூலமாக நிரந்தரமான முடிவு உண்டாகாது. தென்‌ 
னப்பிரிக்காவில்‌ எந்த வரியை நிலை நிறுத்துவ தற்காக 
இத்தனைக்‌ கொடுமைகளைச்‌ செய்தார்களோ அப்த. மூன்று 
பவுன்‌ வரியைத்‌ துப்பாக்கிப்‌ பிரயோகமான ஆறு மாதங்‌ 
களுக்குள்‌ நீக்கநேர்ந்தது. துன்பம்‌ பல சமயங்களில்‌, பின்னர்‌ 
இன்பம்‌ வரக்‌ காத்திருப்பதைக்‌ காட்டுகிறது. தென்னாப்பிரிக்கா 
இந்தியர்களின்‌ வேதனைக்குரல்‌ எல்லா இடங்களிலும்‌ எதிரொலி த்‌ 
தது. ஓர்‌ இயந்திரத்தில்‌, ஒவ்வொரு பகுதிக்கும்‌ அதற்கென்று: 
ஒரு தனி இடம்‌ இருப்பதுபோல்‌, மனிதரால்‌ ஆன இயக்கத்‌ 
திலும்‌ ஒவ்வோர்‌ அம்ச த்திற்கும்‌ தனித்தனியான இடமுண்டு. 
எப்படி ஓர்‌ இயந்திரம்‌ துரு, தூசி முதலியவற்றால்‌ சிக்கப்‌ 
படும்போது இயங்குவது கடினமாகுமோ அப்படியே, ஒரு. 
மனித இயக்கத்தையும்‌ தடுக்கக்கூடிய விஷயங்கள்‌ பல உள... 
நாம்‌ எல்லாரும்‌ இறைவன்‌ திருவுள்ளத்தின்‌ கருவிகளாக 
மாத்திரம்‌ இருக்கிறோம்‌. ஆதலால்‌ நாம்‌ முன்‌ செல்வதற்கு 
எது உதவுகிறது, எது நமக்குத்‌ தடையாக நிற்கிறது 
என்பதைப்பற்றி அடிக்கடி உணர முடிவதில்லை. ஆகவே நாம்‌ 
கையாளும்‌ முறைகளைப்பற்றிய அறிவோடு திருப்தி அடைய 
வேண்டியதே. முறைகள்‌ தூய்மையானவையாக அமைந்தால்‌ காம்‌ 
அச்சமின்றி, முடிவை அதன்‌ போக்கிற்கே விட்டுவிடலாம்‌. 


இந்தப்‌ போராட்டத்தில்‌ போராடுவோரின்‌ துன்பம்‌ அதி 
கரிக்க அதிகரிக்க, அவர்களுடைய குற்றமற்ற நிலைமை தெளி 
வாக ஆகிப்‌ போராட்டத்தின்‌ முடிவும்‌ அணுகி வருவதைக்‌ 
கண்டேன்‌. மேலும்‌, அத்தகைய பரிசுத்தமான, ஆயுதம்‌ தாங்காத 
அகிம்சா போராட்டத்தில்‌, அதை நடத்துவதற்குத்‌ தேவையான 
மனிதரோ, பணமோ, படையோ, உணவோ உரிய வேளையில்‌ 
கிடைப்பதையும்‌ கண்டேன்‌. இன்று வரையிலும்‌ நமக்கு முன்பின்‌ 
தெரிந்திராத பல தொண்டர்கள்‌ தாமாகவே உதவி அளித்‌ 
திருக்கிறார்கள்‌. அப்படிப்பட்ட தொண்டர்கள்‌, சாதாரணமாகச்‌ 
சுயநலத்தைப்‌ பொருட்படுத்தாதவர்கள்‌. தங்கள்‌ சக்திக்கும்‌ 
மீறிய, வெளிப்படையாகத்‌ தெரிந்திராத சேவையை அமைதி 
யுடன்‌ செய்தனர்‌. யாரும்‌ அவர்களுடைய தொண்டைப்‌ பற்றிப்‌ 
பாராட்டி, அவர்களுக்குக்‌ கெளரவப்‌ பத்திரம்‌ தரவில்லை. 


412 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பேர்‌ எடுக்காத, ஆனால்‌ மதிக்கவொண்ணாத எவருமே நினைவில்‌ 
வைக்காத தங்கள்‌ அன்பின்‌ பணி, உறங்காது எதையும்‌ 
கவனிக்கும்‌ தெய்வத்தின்‌ கண்ணுக்குத்‌ தப்புவதில்லை என்ற 
விஷயம்‌ அவர்களில்‌ சிலருக்குத்‌ தெரிந்திருக்காது. 

தென்ஜப்பிரிக்காவிலிருக்க இந்தியர்‌, தம்மீது சுமத்தப்‌ 
பட்ட சோதனைகளில்‌ வெற்றியுடன்‌ தேர்ந்து வந்தனர்‌. அவர்‌ 
கள்‌ நெருப்பில்‌ நுழைந்தும்‌ பொசுங்காமல்‌ வெளியேறினர்‌. 
போராட்ட முடிவின்‌ துவக்கம்‌, மற்றோர்‌ அத்தியாயத்தில்‌ 
தனியாக விவரிக்கப்படும்‌. 


நாற்பத்தேழாவது அத்தியாயம்‌ 
முடிவின்‌ ஆரம்பம்‌ 
இ்தியர்கள்‌ அமைதியான சக்தியை, தங்களால்‌ முடிந்த 
அளவுக்கும்‌ தங்களிடமிருந்து எதிர்பார்த்த அளவுக்கும்‌ 
மேலாகவே உபயோகித்தார்கள்‌ என்பதை வாசகர்கள்‌ 
ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள்‌. இந்தச்‌ சாத்துவிக எதிர்ப்‌ 
பாளரில்‌ பெரும்பாலோர்‌ ஏழைகள்‌, ஒடுக்கப்பட்டவர்கள்‌. இவர்‌ 
களைக்‌ கொண்டு எந்தவித நம்பிக்கையையும்‌ வைக்க முடியாது 
என்பதையும்‌ வாசகர்கள்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. போனிக்ஸ்‌ ஸ்தா 
பனத்தின்‌ பொறுப்பு வாய்ந்த ஊழியர்களில்‌ இரண்டு மூன்று 
பேர்களைத்‌ தவிர மற்றவர்கள்‌ அனைவரும்‌, இப்போது சிறை 
யில்‌ இருந்தார்கள்‌ என்பதும்‌ வாசகர்களுக்கு நினைவிருக்கும்‌. 
போனிக்ஸாக்கு வெளியே இருந்த ஊழியர்களில்‌ காலஞ்‌ சென்ற 
சேட்‌ அகமத்‌ முகம்மது காச்சலியா, ஸ்ரீ வெஸ்ட்‌, கன்னி வெஸ்ட்‌, 
மகன்லால்‌ காந்தி ஆகியோர்‌ இன்னும்‌ சிறை புகாமல்‌ போனிக்‌ 
ஸில்தான்‌ இருந்தனர்‌. காச்சலியா சேட்‌, பொதுவாக யாவற்‌ 
றையும்‌ மேற்பார்த்து வந்தார்‌. டிரான்ஸ்வாலின்‌ கணக்கு 
வழக்கு முழுவதையும்‌ கன்னி ஷிலெஸின்‌ வைத்துக்கொண்ட 
துடன்‌ எல்லையைத்‌ தாண்டும்‌ இந்தியர்களின்‌ செளகரியங்‌ 
களையும்‌ கவனித்து வந்தார்‌. ஸ்ரீ வெஸ்ட்‌ ! இந்தியன்‌ ஒப்பினி 
ய'னின்‌ ஆங்கிலப்‌ பகுதியையும்‌, கோகலேயுடன்‌ நடத்தும்‌ தந்‌ 
தித்‌ தொடர்பையும்‌ கவனித்து வந்தார்‌. ஒவ்வொரு கணமும்‌ புது 
மாறுதல்கள்‌ தோன்றும்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ கடிதப்‌ போக்கு 
வரத்துப்பற்றி நினைப்ப தற்கில்லை. கடிதங்களைப்போலவே நீண்ட 
தந்திகளைத்தான்‌ அனுப்ப வேண்டியிருந்தது. அவற்றைப்‌ 
பார்த்துக்கொள்ளும்‌ நுட்பமான பொறுப்பை ஸ்ரீ வெஸ்ட்‌ 
தாங்கினார்‌. 
சுரங்க வட்டாரத்தில்‌ நியூகாஸிலைப்‌ போலவே வட 
கரையில்‌ போனிக்ஸ்‌, வேலைநிறுத்தம்‌ செய்வோரின்‌ நடுக்கள 
மாயிற்று. அங்கே தங்குவதற்கும்‌ யோசனை கேட்ப 
தற்கும்‌ நூற்றுக்‌ கணக்கான வேலை நிறுத்தக்கார்கள்‌ 
வரலாயினர்‌. ஆகவே, இயற்கையாகவே அது சர்க்காரின்‌ 
கவனத்தைக்‌ கவர்ந்து, அங்கிருந்த ஐரோப்பியர்களுடைய 
கோபத்தையும்‌ தூண்டியது. போனிக்ஸில்‌ வசிப்பதே சற்று 
ஆபத்தாக இருந்தது. ஆயினும்‌, அங்கிருந்த குழக்தைகள்கூட 


414 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஆபத்து நேரக்கூடிய செயல்களைத்‌ தைரியத்துடன்‌ சாதித்‌ 
தனர்‌. இதற்கு இடையில்‌ ஸ்ரீ வெஸ்ட்‌ கைதுசெய்யப்பட்டார்‌. 
கூறப்போனால்‌, அவரைக்‌ கைது செய்வதற்குக்‌ காரணமே 
இல்லை. வெஸ்ட்டும்‌, மகன்லால்‌ காந்தியும்‌ கைதாவதற்கு எந்த 
முயற்சியும்‌ எடுத்துக்‌ கொள்ளக்கூடாது என்பதும்‌, கைதாகக்‌ 
கூடிய எந்தச்‌ சந்தர்ப்பத்தையும்‌ விலக்கிக்கொள்ளவேண்டும்‌ 
என்பதும்‌ எங்கள்‌ ஏற்பாடு. ஆகவே, சர்க்கார்‌ தம்மைக்‌ கைது 
செய்வதற்கு ஒருவிதமான ஏதுவையும்‌ ஸ்ரீ வெஸ்ட்‌ உண்டாக்கிக்‌ 
கொள்ளவில்லை. ஆனால்‌ சத்தியாக்கிரகிகளுடைய செளகரியத்‌ 
தைப்பார்த்துச்‌ சர்க்கார்‌ காரியம்‌ செய்யும்‌ என்று எதிர்பார்க்க 
முடியாது. தங்களுக்குப்‌ பிடிக்காது போனால்‌ சுதந்திரத்துடன்‌ : 
இருப்பவர்களைக்‌ கைது செய்யத்‌ தகுந்த சந்தர்ப்பத்திற்காக 
சர்க்கார்‌ காத்திருக்கவேண்டிய அவசியமுமில்லை. அரசாங்கம்‌ 
ஒரு நடவடிக்கை எடுக்க விரும்புவதே, அதை நடத்திக்காட்‌ 
டத்‌ தீர்மானித்துவிட்டதென்று காட்டுகிறது. வெஸ்ட்‌ கைதியான 
விஷயம்‌ கோகலேக்குத்‌ தந்திமுலம்‌ தெரிந்தவுடனே அவர்‌, 
இந்தியாவிலிருந்து திறமைவாய்ந்தவர்களை அனுப்பும்‌ முறையை 
ஆரம்பித்தார்‌. தென்னாப்பிரிக்கா ச த்தியாக்கிர கிகளை 
ஆதரிப்பதற்காக லாகூரில்‌ நடந்த கூட்டம்‌ ஒன்‌ றில்‌, ஸ்ரீ 
ஸி. எப்‌. ஆண்ட்ரூஸ்‌ தம்மிடமிருந்த பணத்தை எல்லாம்‌ தென்னாப்‌ 
பிரிக்கா இந்தியருக்காகத்‌ தந்துவிட்டார்‌. அப்பொழுதிலிருந்தே 
கோகலேலக்கு அவர்மேல்‌ கண்‌. வெஸ்ட்‌ கைதான செய்தி 
யைக்‌ கேள்விப்பட்டதும்‌ ஆண்ட்ரூஸ்‌ தென்னாப்பிரிக்கவிற்குச்‌ 
செல்லத்‌ தயாராக இருப்பாரா என்று தந்திமூலம்‌ விசாரித்தார்‌. 
ஆண்ட்ரூஸ்‌ தாம்‌ தயாராக இருப்பதாக உடனேயே பதில்‌ 
கொடுத்தார்‌. அவருடைய ஆப்த நண்பரான பியர்ஸனும்‌ 
அவருடன்‌ போக அதே சமயத்தில்‌ தயாரானார்‌. இரு 
கண்பர்களும்‌ தென்னாப்பிரிக்காவுக்குக்‌ கிளம்பும்‌ முதல்‌ கப்ப 
லில்‌ இந்தியாவை விட்டுப்‌ புறப்பட்டார்கள்‌. 


ஆனால்‌, போராட்டம்‌ முடியும்‌ தருணம்‌ இது. நிரபராதி 
யானவர்களை ஆயிரக்கணக்கில்‌ சிறையில்‌ வைத்திருக்க 
யூனியன்‌ சர்க்காருக்குச்‌ சக்தியில்லை. வைசிராய்‌ அதைச்‌ 
சகிக்கவுமில்லை. அத்துடன்‌, ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ என்ன செய்யப்‌ 
போகிறார்‌ என்று பார்க்க உலகமே காத்துக்கொண்டிருந்தது. 
அம்மாதிரி சந்தர்ப்பத்தில்‌, சாதாரணமாக மற்ற சர்க்‌ 
கார்கள்‌ என்ன செய்வார்களோ அதையே இப்பொழுது யூனி 
யன்‌ சர்க்காரும்‌ செய்யத்‌ தீர்மானித்தது. எவ்விதமான விசா 
சணையும்‌ அவசியமாக இல்லை. சர்க்கார்‌ இழைத்த தவறு 


முடிவின்‌ ஆரம்பம்‌ 415 


எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ அனைவருக்கும்‌ தெரிந்திருந்தது. அதை 
நிவர்த்திக்க வேண்டும்‌ என்பதே அனைவரது கருத்தும்‌. ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸ்கூட, அநியாயம்‌ விளைவித்துவிட்டதையும்‌, அதற்கு .நியா 
யம்‌ செய்வது அவசியம்‌ என்பதையும்‌ உணர்ந்தார்‌. வாயில்‌ 
எலியை வைத்துக்கொண்டு வீழுங்கவும்‌ முடியாமல்‌ மெல்லவும்‌ 
முடியாமலிருந்த பாம்பின்‌ நிலை போன்ற ஒரு சங்கடத்தில்‌ 
அவர்‌ இருந்தார்‌. அவர்‌ கண்டிப்பாக நியாயம்‌ செய்தாக 
வேண்டும்‌. ஆனால்‌, தாம்‌ மூன்று பவுன்‌ வரியை ரத்து செய்யப்‌ 
போவதில்லை ; வேறு எந்தச்‌ சீர்திருத்தமும்‌ கொண்டு வரப்‌ 
போவதில்லை என்று அவர்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்த ஐரோப்‌ 
'பியருக்கு வாக்குத்‌ தந்‌ திருந்தபடியால்‌, நியாயத்தை 
நிலை நிறுத்தக்கூடிய சக்தியை இழந்துவிட்டார்‌. ஆனால்‌ இப்‌ 
போதோ மூன்று பவுன்‌ வரியை நீக்கி, வேறு பீல நிவாரணச்‌ 
சட்டங்களைக்‌ கைக்கொள்ள வேண்டிய துமான நீர்ப்பந்தத்திற்கு 
ஆளானார்‌. பொதுமக்களின்‌ அபிப்பிராயத்தை முக்கியமாகக்‌ 
கருதும்‌ ராஜ்யங்கள்‌, இப்படிப்பட்ட அவகேடான நிலை ம 
யிலிருந்து தப்புவதற்கு ஒரு கமிஷனை ஏற்படுத்துவதுண்டு. 
அக்கமிஷன்‌ பேருக்காவது ஒரு விசாரணை நடத்தி, முன்பே தீர்‌ 
மானமாகியிருந்த முடிவுகளைத்‌ தம்‌ சிபாரிசுகளாக வெளியிடு 
வதுண்டு. அப்படிப்பட்ட கமிஷனுடைய சிபாரிசுகளை ராஜ்‌ 
யங்கள்‌ ஏற்றுக்கொள்வது மரபு. அந்தச்‌ சிபாரிசுகளை நிறை 
வேற்றி வைப்பதுபோல, சர்க்கார்‌ முன்பு தாம்‌ மறுத்திருந்த 
நியாயத்தை வழங்குவதுண்டு. அங்ஙனம்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸாம்‌ 
மூன்று அங்கத்தினர்கொண்ட ஒரு கமிஷனை நியமித்தார்‌. 
கமிஷன்‌ விஷயமாகத்‌ தங்கள்‌ கோரிக்கைகளைச்‌ சர்க்கார்‌ 
நிறைவேற்றாதவரைக்கும்‌ அக்கமிஷனுடன்‌ தாங்கள்‌ எந்த 
விதமான சம்பந்தமும்‌ வைத்துக்கொள்வதில்லையென்று இந்தி 
யர்கள்‌ பிரதிக்‌ ஞே செய்துகொண்டனர்‌. அவர்கள்‌ கோரிய 
வற்றில்‌ ஒன்று, சத்தியாக்கிரகக்‌ கைதிகள்‌ விடுதலை செய்யப்‌ 
படவேண்டும்‌ என்பது. மற்றொன்று, கமிஷனில்‌ இந்தியர்‌ 
ஒருவராவது அங்கத்தினராக இருக்கவேண்டும்‌ என்பது. 
முதல்‌ கோரிக்கை கமிஷனாலேயே ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டது. தங்கள்‌ விசாரணை சாத்தியமானவரை பூரணமான 
தாக இருக்கும்படி செய்வதை முன்னிட்டு ஸ்ரீ கால்லென்பாக்‌, 
ஸ்ரீ போலக்‌, நான்‌ ஆகியோர்‌, நிபந்தனையின்றி உடனே விடுதலை 
செய்யப்படவேண்டும்‌ என்று கமிஷனே சர்க்காருக்குச்‌ சிபாரிசு 
செய்தது. சர்க்கார்‌, இந்தச்‌ சிபாரிசை ஒப்புக்‌ கொண்டு 
1913-இல்‌ டிசம்பர்‌ 18-ஆம்‌ தேதி, ஆறு வாரங்கூடப்‌ பூர்த்தி 
யாகாத சிறைவாசத்திலிருந்து எங்கள்‌ மூவரையும்‌ ஒரே சமயத்‌ 


416 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தில்‌ விடுதலை செய்தது. கைதியாக்கப்பட்ட ஸ்ரீ வெஸ்ட்டும்‌, 
அவருக்கு விரோதமாக வழக்கு எதுவும்‌ சர்க்காரிடம்‌ இல்லாத 
படியால்‌, விடுதலை செய்யப்பட்டார்‌. 

ஆண்ட்ரூஸாம்‌ பியர்ஸுனும்‌ வருவதற்கு முன்பு இந்த 
நிகழ்ச்சிகளெல்லாம்‌ நடந்தபடியால்‌, அவர்கள்‌ டர்பனுக்கு.. 
வந்து சேர்ந்தபொழுது அவர்களை நான்‌ வரவேற்க முடித்‌ 
தது. கப்பல்‌ பிரயாணத்திலிருந்தபோது, ௩ டந்‌ த எதையும்‌ 
அவர்கள்‌ அறியாமலிருந்தபடியால்‌, என்னைக்‌ கண்டதும்‌ மகிழ்ந்த 
தோடு வியப்பும்‌ அடைந்தனர்‌. இந்த ஆங்கிலேய உத்தமர்களை 
நான்‌ சந்தித்தது இதுதான்‌ முதல்தடவை. 

நாங்கள்‌ விடுதலையானதைக்‌ குறித்து காங்கள்‌ மூவருமே 
ஏமாற்றம்‌ அடைந்தோம்‌. வெளி நிகழ்ச்சிகள்‌ ஒன்றும்‌ எங்க 
ளுக்குத்‌ தெரியாது. கமிஷனைப்பற்றிய செய்தி எங்களுக்கு 
அதிசயமாக இருந்தது. ஆனால்‌ கமிஷனுடன்‌ எந்தவிதத்‌ 
திலும்‌, முறையிலும்‌ நாங்கள்‌ ஒத்துழைக்க முடியா 
ததைக்‌ கண்டோம்‌. கமிஷனுக்குத்‌ தங்கள்‌ பிரதிநிதியாக ஒரு 
வரையாகிலும்‌ நியமிக்க இந்தியர்களுக்குக்‌ கண்டிப்பாக அனு 
மதியிருக்கவேண்டும்‌ என்று நினைத்தோம்‌. ஆகவே, நாங்கள்‌ 
மூவரும்‌ டர்பனை அடைந்ததும்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸாக்கு 1913- 
டிசம்பர்‌ மாதம்‌ 21-ஆம்‌ தேதி ஒரு கடிதம்‌ எழுதினேம்‌. 
அதன்‌ சாராம்சமாவது : 

“கமிஷன்‌ நியமித்ததை நாங்கள்‌ வரவே ற்கிறோம்‌. 
ஆனால்‌, அதில்‌ ஸ்ரீ எஸ்ஸலெனையும்‌, ஸ்ரீ வைலியையும்‌ சேர்த்‌ 
திருப்பதைக்‌ கடுமையாக ஆட்சேபிக்கிறோம்‌. தனித்த முறையில்‌ 
அவர்களிடம்‌ வீரோதம்‌ பாராட்டுவதற்கு எங்களுக்கு 
ஒன்றும்‌ இல்லை. அனைவரும்‌ அறிந்த நல்ல பிரை ஜை கள்‌ 
அவர்கள்‌. ஆனால்‌ அவர்களிருவரும்‌ அடிக்கடி இந்தியர்‌ 
களின்‌ மேல்‌ தங்களுக்குள்ள வெறுப்பைத்‌ தெரிவித்‌ 
துள்ளபடியால்‌, தம்மை அறியாமலே அவர்கள்‌ அநியாயம்‌ 
செய்ய நேரிடலாம்‌. மனிதன்‌ தன்‌ சுபாவத்தைத்‌ திடீரென்று 
மாற்றிக்கொள்ள முடியாது. இன்று ஒரு விதமாக இருக்கும்‌ இவர்‌ 
கள்‌ திடீரென வேறு விதமாக மாறிவிடுவார்கள்‌ என்று நினைப்‌ 
பது இயற்கை நியதிக்கே முரணானதாகும்‌. ஆயினும்‌, கமிஷவி 
லிருந்து அவர்களை அகற்றிவிட வேண்டுமென்று நாங்கள்‌ 
கேட்கவில்லை. அவர்கஞடன்‌ பாரபட்ச மற்றவர்கள்‌ வேறு 
சிலரையும்‌ நியமிக்கவேண்டுமென்றுதான்‌ சொல்‌ லுகிோம்‌. 
இது விஷயமாக, சர்‌. ஜேம்ஸ்‌ ரோஸ்‌ இன்னஸ்‌, கனம்‌ டபிள்யு. 
பி. ஷிரீனர்‌ ஆகிய இருவரையும்‌ குறிப்பிட விரும்பு 


முடிவின்‌ 'ஆரம்பம்‌ 417 


கிறோம்‌. அவர்கள்‌ நியாயமான தன்மை உள்ளவர்கள்‌ 
என்று பெயர்‌ வாங்கியவர்கள்‌. இரண்டாவதாக, சத்தியாக்‌ 
கிரகக்‌ கைதிகள்‌ அனைவரும்‌ விடுதலை பெற வேண்டுமென்றும்‌ 
கேட்டுக்கொள்ளுகிறோம்‌. அது செய்யப்படாவிட்டால்‌ காங்கள்‌ 
சிறைக்கு வெளியில்‌ இருப்பது கஷ்டமாகும்‌. சத்தியாக்கிரகக்‌. 
கைதிகளை இன்னமும்‌ சிறையில்‌ வைத்திருப்பதற்குக்‌ காரணம்‌ 
எதுவும்‌ இல்லை. மூன்றாவதாக, நாங்கள்‌ கமிஷனுக்கு முன்பாகச்‌ 
சாட்சியம்‌..கூற வேண்டுமாயின்‌, ஒப்பந்தத்‌ தொழிலாளர்கள்‌ 
வேலை செய்யும்‌ சுரங்கங்களுக்கும்‌ தொழிற்சாலைகளுக்கும்‌ போக. 
எங்களை அனுமதிக்கவேண்டும்‌. இந்த விண்ணப்பங்களுக்கு' 
இணங்காவிட்டால்‌, நாங்கள்‌ சிறை செல்லுவதற்கான புதிய 
மார்க்கங்களை ஆராய வேண்டியிருக்கும்‌ என்பதற்காக வருந்து 
கிறோம்‌.” 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌, கமிஷனில்‌ மேற்கொண்டு புதிய உறுப்‌ 
பினர்களை நியமிக்க மறுத்துவிட்டார்‌. கமிஷன்‌ எந்த ஒரு 
கட்சிக்காகவும்‌ நியமிக்கப்பட வில்லை என்றும்‌, அது சர்க்‌ 
காரின்‌ திருப்திக்காகவே அமைக்கப்பட்ட தென்றும்‌ சொன்னார்‌. 
டிசம்பர்‌ 24-ஆம்‌ தேதி, இந்தப்‌ பதில்‌ கிடைத்ததும்‌, சிறைக்குச்‌. 
செல்லத்‌ தயாராவதைத்‌ தவிர வேறு வழி எங்களுக்குத்‌, 
தோன்றவில்லை. ஆகவே, ஓர்‌ இந்திய கோஷ்டி சிறையை நாடி, 
டர்பனிலிருந்து அணிவகுத்துச்‌ செல்வது, 1914-ஆம்‌ ஆண்டு 
ஐனவரி மாதம்‌ முதல்‌ தேதி ஆரம்பமாகும்‌ என்ற. அறிவிப்பை, 
இந்தியர்கள்‌ தெரிந்துகொள்வதற்காக கரங்கள்‌ பிரசுரித்தோம்‌., 
ஆனால்‌, ஜெனரல்‌ -ஸ்மட்ஸ்‌ எழுதிய கடிதத்தில்‌ கண்ட 
ஒரு வாக்கியம்‌ என்னை அவருக்கு மறுபடியும்‌ எழுதும்படித்‌. 
தூண்டியது. அது இதுதான்‌: “நரங்கள்‌ பாரபட்சமற்ற. 
நீதிபதிகள்‌ அடங்கிய ஒரு கமிஷனை நியமித்திருக்கிறோம்‌.. அதை 
கியமிக்கும்போது, நாங்கள்‌ இந்தியர்களுடன்‌ கலந்துகொள்ள 
வில்லை என்றால்‌, சுரங்க முதலாளிகள்‌, கரும்புத்‌ தோட்ட 
முதலாளிகள்‌ இவர்களுடனும்‌ நாங்கள்‌ கலந்துகொள்ளவில்லை, !* 
சர்க்கார்‌ உண்மை யாகவே நியாயம்‌ வழங்கவேண்டும்‌ என்று 
நினைத்தால்‌, ஜெனரல்‌ ஸ்மட்ஸை நான்‌ சந்தித்து, அவரிடம்‌ சில 
உண்மைகளைபற்றிப்பேச வேண்டுமென அவருக்குத்‌ தனிப்பட 
எழுதினேன்‌. பேட்டிக்‌ கேட்ட என்‌ வேண்டுகோளுக்கு ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸும்‌ இணங்கினார்‌. அதற்கேற்ப, அணிவகுத்துச்‌ 
செல்லுதல்‌ சில தினங்களுக்கு ஒத்திப்‌ போடப்பட்டது. 
நாங்கள்‌ ஒரு புதிய அணிவகுப்பு யாத்திரைக்கு யோசனை 
செய்து கொண்டிருக்கிறோம்‌ என்பதை கோகலே கேள்வியுற்ற 
தெ 97. 


418 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


போது, அத்தகைய நடவடிக்கை லார்டு ஹார்டிஞ்சையும்‌, 
தம்மையும்‌ ஒரு சங்கடமான நிலைமைக்குக்‌ கொண்டுபோய்‌ 
வீடும்‌ என்றும்‌, ஆகையால்‌ நாங்கள்‌ அந்த எண்ணத்தைக்‌ 
கைவிட்டுக்‌ கமிஷன்‌ முன்‌ சாட்சியம்‌ கொடுத்து உதவ வேண்டும்‌ 
என்றும்‌ ஒரு நீண்ட தந்தி மூலம்‌ அவர்‌ தெரிவித்திருந்தார்‌. 
நாங்கள்‌ இருதலைக்‌ கொள்ளி எறும்பு போல்‌ ஆனோம்‌, 
கமிஷனுடைய அங்கத்தினர்களைத்‌ தங்கள்‌ விருப்பம்‌ போல்‌ 
அதிகரிக்காவிட்டால்‌, கமிஷனைப்‌ பகிஷ்காரம்‌ செய்வதென்று 
இந்தியர்‌ பிரதிக்ஞை செய்து கொண்டிருந்தார்கள்‌. அது லார்டு 
ஹார்டிஞ்சை வருத்தப்படுத்தும்‌, கோகலேக்கும்‌ துன்பம்‌ தரும்‌. 
ஆனால்‌, எங்கள்‌ பிரதிக்ஞையிலிருந்து நாங்கள்‌ எப்படிப்‌ பின்‌ 
வாங்க முடியும்‌ ? கோகலேயின்‌ உணர்ச்சிகள்‌, அவர்களுடைய 
கொவ்விய தேகநிலை, நாங்கள்‌ கொண்ட தீர்மானம்‌ அவருக்‌ 
குக்‌ கொடுக்கக்கூடிய அதிர்ச்சி ஆகியவற்றைத்‌ தீர யோசித்‌ 
துப்‌ பார்க்கும்படி ஆண்ட்ரூஸ்‌ 1எங்களுக்குச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
, உண்மையில்‌ இந்த விஷயங்கள்‌ என்‌ மனத்துள்ளும்‌ இருந்தன. 
தலைவர்கள்‌ ஒரு கூட்டம்‌ கூடி, முடிவாகக்‌ கமிஷனில்‌ வேறு 
அங்கத்தினர்களைச்‌ சேர்க்காவிடில்‌ பகிஷ்காரம்‌ செய்துதான்‌ 
ஆகவேண்டுமென்ற தீர்மானத்திற்கு வந்தார்கள்‌. ஆகவே 
நாங்கள்‌ நூறு பவுன்‌ செலவு செய்து கோகலேக்கு ஒரு நீண்ட 
தந்தியை அனுப்பினோம்‌. எங்கள்‌ தந்‌ தியின்‌ சாராம்சத்தை 
ஆண்ட்ரூஸும்‌ ஆமோதித்தார்‌. அதன்‌ கருத்து பின்வரு 
மாறு: . 

* தங்களுக்கு எவ்வளவு வருத்தம்‌ என்பதை நாங்கள்‌ 
உணருகிறோம்‌. நிறையத்‌ தியாகம்‌ செய்தாகிலும்‌. உங்கள்‌ 
யோசனையைப்‌ பின்பற்ற விரும்புகிறோம்‌. லார்டு ஹார்டிஞ்ச 
எங்களுக்கு செய்த உதவி மதிப்பிட முடியாதது. அது கடைசி 

3. ஆண்ட்ரூஸ்‌, சார்லஸ்‌ பிரீர்‌ (1671- 1940) பிரிட்டிஷ்‌ பாதிரியார்‌. இந்தியாவில்‌ 
மதப்பிரசாரத்துக்காக வந்து நாற்பது ஆண்டுகள்‌ இந்தரட்டின்‌ நலத்துக்கெனப்‌ பணி 
யாற்றினார்‌. 1918-இல்‌ கவி ரவீத்திரர்‌ அமைத்த சாந்திநிகேதன்‌ குருகுலத்தில்‌ 
சேர்ந்து போதகாசிரியராக இருந்தார்‌. கவியின்‌ பல சிறு கதைகளை ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்த்தார்‌. காந்திஜி தென்னாப்பிரிக்காவில்‌ நடத்திய சத்தியாக்கிரக இயக்‌ 
கம்‌ இவரை வெகுவாகக்‌ கவர்ந்தது. அதற்குத்‌ தம்‌ பூண ஆதரவைத்‌ தந்தார்‌. 
பிஜித்‌ தீவுகள்‌, கெனியா, பிரிட்டிஷ்‌ கயானா முதலிய இடங்களில்‌ ஒப்பந்தக்‌ கூலி 
களாகக்‌ ருடியேறியிருந்த பாரத மக்களின்‌ நலன்களைப்‌ பாதுகாக்க அவ்விடங்களுக்‌ 
குச்‌ சென்னார்‌. இவர்‌ எளிய வாழ்க்கையும்‌ உயர்த்த நேரக்குமுடையவர்‌. காத்திஜி 
விடம்‌ இவருக்கிகுத்த தட்புறவும்‌ பக்தியும்‌ இவரை ஓர்‌ இந்தியராகவே நினைக்கும்‌ 
படிச்‌ செய்தது. * தீன்பந்து' (எளியவர்‌ நண்பன்‌) எனப்‌ பொருள்‌ தரும்‌ அடை 
மொழியால்‌ இவர்‌ எல்லோராலும்‌ போற்றப்பட்டார்‌. * காத்திஜியின்‌ கருத்துக்கள்‌ ' 


என்று இவர்‌ எழுதிய நூல்‌, இவருக்கு மகாத்மாவிடம்‌ இருத்த பெருமதிப்பை 
உணர்த்தும்‌. த்‌ 


முடிவின்‌ ஆரம்பம்‌ 419 


வரையில்‌ எங்களுக்குக்‌ கிடைக்கவேண்டும்‌ என்றும்‌ விரும்பு 
கிறோம்‌. ஆனால்‌, எங்கள்‌ நிலைமையை நீங்கள்‌ புரிந்துகொள்ள 
(வேண்டுமென்று ஆவலாக இருக்கிறோம்‌. அது ஆயிரக்கணக்கான 
வர்கள்‌ எடுத்துக்கொண்ட பிரதிக்ஞையைப்‌ பற்றியது. 
அந்தப்‌ பிரதிக்ஞைக்கு எவ்வித விதிவிலக்கும்‌ போடமுடியாது. 
எங்கள்‌ போராட்டம்‌ முழுதும்‌ பிரதிக்ஞைகளால்‌ ' ஆன அஸ்தி 
வாரத்தின்மேல்‌ நிற்பது. நாங்கள்‌ மேற்கொண்ட பிரதிக்ஞை 
களில்‌ கட்டுப்பாடென்ற சக்தி இல்லாமலிருந்தால்‌, இன்று எங்‌ 
களில்‌ பலர்‌ பின்வாங்கியிருப்போம்‌. தங்கள்‌ பிரதிக்ஞை 
களிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள்‌ தவறியிருந்தால்‌, அது 
உடனே எல்லா தார்மீகக்‌ கட்டுத்திட்டங்களையும்‌ பாழாக்கி 
விடக்‌ கூடும்‌. நன்றாக, பூரணமாக ஆலோசனை செய்த பிறகே 
பிரதிக்ஞை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில்‌ தர்மத்துக்கு 
முரணானது ஒன்றுமில்லை. பகிஷ்காரம்‌ செய்வதற்குப்‌ பிரதிக்ஞை 
எடுத்துக்கொள்ளச்‌ சமூகத்துக்குப்‌ பூரண உரிமை உண்டு. 
எது வரினும்‌, இப்படிப்பட்ட பிரதிக்ஞையை அகிம்சா முறையில்‌ 
தவறாமல்‌ கடைபிடிக்கவேண்டும்‌ என்று நீங்களும்‌ எங்களுக்‌ ' 
குப்‌ புத்திமதி புகட்டவேண்டும்‌ என்பதே எங்கள்‌ விருப்பம்‌. 
இந்தத்‌ தந்தியைத்‌ தயை செய்து லார்டு ஹார்டிஞ்சுக்குக்‌ 
காட்டுங்கள்‌. உங்களை எவ்விதத்‌ தவறான நிலைமையிலும்‌ 
கொண்டு விடாமலிருக்க நாங்கள்‌ விரும்புகிறோம்‌. கடவுளைச்‌ 
சாட்சியாகவும்‌, அவருடைய உதவி ஒன்றையே பற்றுக்கோடா 
கவும்‌ கொண்டு இந்தப்‌ போராட்டத்தை நாங்கள்‌ ஆரம்‌ 
யித்திருக்கிறோம்‌. பெரியவர்கள்‌, முதியவர்கள்‌ இவர்களுடைய 
உதவியை நாங்கள்‌ விரும்பித்‌ தேடுகிறோம்‌. அது கிடைக்கும்‌ 
போது மகிழ்ச்சியடைகிறோம்‌. அப்படிப்பட்ட உதவி கிடைத்‌ 
தாலும்‌ கிடைக்காவிட்டாலும்‌, பிரதிக்ஞையை எப்படியும்‌ காப்‌ 
பாற்றவேண்டும்‌ என்ற அபிப்பிராயத்தைத்‌ தாழ்மையுடன்‌ 
மேற்கொண்டிருக்கிறோம்‌. அதைக்‌ கடைபிடிப்பதில்‌ உங்கள்‌ 
உதவியும்‌ ஆசியும்‌ எங்களுக்கு வேண்டும்‌.” 

இந்தத்‌ தந்தி கோகலேக்குச்‌ சேர்ந்ததும்‌ அவருடைய 
தேக நிலையை அது மிகவும்‌ பாதித்தது. ஆனாலும்‌ அவர்‌, 
குறையாத, ஏன்‌ முன்னைவிட அதிகமான, உற்சாகத்துடன்‌ 
எங்களுக்குத்‌ தொடர்ந்து உதவி செய்து வந்தார்‌. இந்த 
விஷயத்தை உடனே லார்டு ஹார்டிஞ்சக்குத்‌ தந்தி மூலம்‌ 
தெரிவித்தார்‌. ஆனால்‌, அதில்‌ அவர்‌ எங்களை விட்டுக்‌ கொடுக்‌ 
காமல்‌ நின்றதுடன்‌ ஈாங்கள்‌ பூண்டிருந்த உறுதியையும்‌ 
ஆதரித்துப்‌ பேசினார்‌. லார்டு ஹார்டிஞ்சும்‌ அசைந்து கொடுக்க. 
வில்லை. 


420 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


. காள்‌ ஆண்ட்ரூஸாடன்‌ பிரிட்டோரியாவுக்குப்‌ போனேன்‌; 
இதே சமயத்தில்‌ யூனியன்‌ ரெயில்வேக்களிலுள்ள ஐரோப்பியத்‌ 
தொழிலாளிகள்‌ ஒரு பெரிய வேலை நிறுத்தம்‌ செய்தனர்‌. 
அது சர்க்காரின்‌ நிலைமையை மிகவும்‌ மோசமாக்கிற்று. அந்தச்‌ 
சாதகமான சந்தர்ப்பத்தில்‌ இந்திய அணிவகுப்பு யாத்திரையை 
ஆரம்பிப்பதற்கு என்னை அழைத்திருந்தனர்‌. சர்க்காரைத்‌ 
துன்புறுத்துவது இந்தியர்களது நோக்கமல்ல; அவர்களுடைய 
போராட்டம்‌ முற்றிலும்‌ வேறானது ; வேறு உருவங்‌ கொண்‌ 
டது. அதனால்‌ இந்தியர்கள்‌ ரெயில்வே வேலை நிறுத்தம்‌ 
செய்தவர்களுக்குத்‌ துணையாக இருக்கமாட்டார்கள்‌ என அறி 
வித்தேன்‌. நாங்கள்‌ அணிவகுத்துச்‌ செல்வதைத்‌ தொடங்கு 
வதாயிருப்பினும்‌, அதை வேறொரு சந்தர்ப்பத்தில்‌, ரெயில்வே 
சச்சரவுகள்‌ எல்லாம்‌ முடிந்தபின்பு துவங்குவதென: 
முடிவு செய்தோம்‌. எங்களுடைய இந்தத்‌ தீர்மானம்‌ எல்லார்‌ 
மனத்திலும்‌ பதிய ஊன்றியது. ராய்ட்டரால்‌ இங்கிலாந்திற்குத்‌ 
தந்தி மூலம்‌ பரவியது. லார்டு ஆம்ப்தில்‌ இங்கிலாந்திலிருந்து 
தம்‌ பாராட்டுகளைத்‌ தந்தி மூலம்‌ தெரிவித்தார்‌. தென்னாப்‌ 
பிரிக்காவிலிருந்த ஆங்கிலேய ஈண்பர்களும்‌ எங்கள்‌ தீர்மானத்‌ 
தைப்‌ புகழ்ந்தனர்‌. ஜெனரல்‌ ஸ்மட்ஸுடைய காரிய தரிசிகளில்‌ 
ஒருவர்‌ தமாஷாக என்னிடம்‌, “ உங்கள்‌ ஜனங்களைக்‌ கண்டால்‌ 
எனக்குப்‌ பிடிக்கவில்லை. அவர்களுக்கு உதவி செய்ய நான்‌ 
துளியேனும்‌ அக்கறைக்‌ கொள்ளவில்லை. ஆனாலும்‌, நான்‌ 
என்ன செய்வது ? எங்களுக்குச்‌ சமயத்தில்‌ நீங்கள்‌ உதவு. 
கிறீர்கள்‌. நாங்கள்‌ எப்படி உங்கள்‌ மேல்‌ கை வைக்க முடியும்‌ ₹, 
ஆங்கிலேய வேலை நிறுத்தக்காரரைப்‌ போல்‌ நீங்களும்‌ இம்சை, 
முறைகளைக்‌ கையாளக்கூடாதா என்று கான்‌ அடிக்கடி விரும்பு. 
வ்துண்டு. அப்போது உங்களை அடியோடு தொலைத்து வீடு 
வதற்கான வழி எங்களுக்குப்‌ புலனாகும்‌. ஆனால்‌, நீங்கள்‌, 
சத்துருவைக்கூடத்‌ துன்புறுத்தமாட்டீர்கள்‌. துன்பத்தை அனு 
பவித்தே வெற்றி பெற விரும்புகிறவர்கள்‌ நீங்கள்‌. நீங்களாக, 
வகுத்துக்கொண்ட வீரம்‌, மரியாதை இவற்றின்‌ வரம்புகளை 
ஒருபோதும்‌ நீங்கள்‌ மீறிச்செல்வதில்லை. அதுதான்‌ எங்களை 
முழுவதும்‌ உதவியற்ற நிலைக்குக்‌ கொண்டு வந்து வீடுகிறது"” 
என்று சொன்னார்‌. இம்மாதிரியே தம்‌ உணர்ச்சிகளை ஜெனரல்‌. 
ஸ்மட்ஸும்‌ வெளியிட்டிருந்தார்‌. 

சத்தியாக்கிரகிகள்‌ மற்றவர்களுடைய செளகரியத்தைக்‌ 
கருதி உண்மையான வீர உணர்ச்சியுடன்‌ நடந்தது, இது 
முதல்‌ தடவை அன்றென நான்‌ வாசகருக்குத்‌ தெரிவிக்க . 
வேண்டிய அவசியமில்லை. வட கரையிலிருந்த இந்தியத்‌ தொழி , 


முடிவின்‌ ஆரம்பம்‌ 421 


லாளிகள்‌ வேலை கிறுத்தம்‌ செய்தபோது, மெளண்ட்‌ எட்ஜ்‌ 
கோம்பிலிருக்த முதலாளிகள்‌, முன்னாள்‌ வெட்டப்பட்டிருந்த 
கரும்பனைத்தும்‌ ஆலைக்குக்‌ கொண்டு வந்து சாறு பிழிந்திருக்‌ 
காத பட்சத்தில்‌ பெருத்த ஈஷ்டத்திற்கு ஆளாகியிருப்பார்கள்‌. 
ஆதலால்‌ அந்த வேலையை ' முடித்துத்‌ தருவதற்கென்றே 1,200 
தொழிலாளிகள்‌ திரும்பிச்‌ சென்று, அது முடிந்த பின்னரே 
தங்கள்‌ சகாக்களுடன்‌ கலந்துகொண்டனர்‌. இதுவன்றி, டர்பன்‌ 
முனிசிபாலிட்டியின்‌ இந்தியத்‌ தொழிலாளிகள்‌ வலை 
கிறுத்தத்தில்‌ ஈடுபட்டபோது, பேட்டைகளின்‌ பொதுச்‌ சுத்தம்‌ 
செய்தல்‌, ஆஸ்பத்திரியில்‌ நோயாளிகளைக்‌ கவனிப்பது போன்ற 
வேலைகளில்‌ இருந்தவர்களைத்‌ திருப்பி அனுப்பி விட்டோம்‌. 
அவர்களும்‌ மனம்‌ இசைந்து தம்‌ கடமைகளை ஆற்றத்‌ திரும்பிச்‌ 
சென்றனர்‌. சுத்தம்‌ செய்யும்‌ வேலை தடைப்பட்டு, ஆஸ்பத்‌ 
திரியிலுள்ள நேர்யாளிகளைக்‌ கவனிக்க ஆள்‌ இல்லாவிட்‌ 
டால்‌, நகரத்தில்‌ தொற்று கோய்‌ அல்லவா .. தோன்றும்‌? 
நோயாளிகளுக்குத்‌ தேவையான வைத்திய உதவியும்‌ கிடைக்‌ 
காது. இம்மாதிரி விளைவுகளை எந்தச்‌ சத்தியாக்கிரகியும்‌ வீரும்ப 
“மாட்டான்‌. ஆதலால்‌ இப்படிப்பட்ட தொழிலாளிகள்‌ 'வேலை 
நிறுத்தம்‌ செய்வதிலிருந்து விலக்கப்பட்டிருந்தார்கள்‌. '௪த்தியாக்‌ 
கிரகி, தான்‌ எடுத்துவைக்கும்‌ ஒவ்வோர்‌ அடியிலும்‌ : தன்‌ 
எதிராளியின்‌ நிலையை யோசித்துப்‌ பார்க்கக்‌ கடமைப்பட்‌ 
டிருக்கிறான்‌. ம்‌ 

இந்த மாதிரியான சுத்‌. தவீரமே சிறந்து நின்ற கணக்கற்ற 
சந்தர்ப்பங்கள்‌ இருந்தன ; கண்ணுக்குப்‌ புலலகாது போனாலும்‌ 
அதன்‌ சக்திமிகுந்த அடையாளம்‌ எங்கும்‌ இருந்தது. அதனால்‌ 
இந்தியர்க்குரிய மதிப்பும்‌ உயர்ந்து, முடிவில்‌ உடன்படிக்கை 
ஏற்படுவதற்கான சூழ்நிலையையும்‌ உண்டாக்கியதை கான்‌ 
பார்க்க முடிந்தது. 


. நாற்பத்தெட்டாவது அத்தியாயம்‌ 
தற்காலிகமான ஒப்பந்தம்‌ 


இவ்வாறு ஒப்பந்தத்திற்கு அனுகூலமான கசூழ்நிஜே 
அமைந்து வந்தது. நானும்‌ ஸ்ரீ ஆண்ட்ரூஸும்‌ பிரிட்டோரியா 
சென்ற அதே சமயத்தில்‌, லார்டு ஹார்டிஞ்சு ஒரு பிரத்தி 
யேகமான கப்பலில்‌ அனுப்பியிருந்த ஸர்‌ பென்ஜமின்‌ ராபர்ட்‌ 
ஸன்‌ வர இருந்தார்‌. ஆனால்‌ நாங்கள்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ குறித்‌ 
திருந்த தினத்தில்‌ பிரிட்டோரியாவில்‌ இருக்கவேண்டி வந்த 
தால்‌, ஸர்‌ பென்ஜமின்‌ ராபர்ட்ஸனுக்காகக்‌ காத்திராமல்‌ புறப்‌ 
பட்டு விட்டோம்‌. இறுதி முடிவு, எங்கள்‌ சக்தியைச்‌ சார்ந்து 
இருந்ததால்‌, காங்கள்‌ அவருடைய வருகைக்காகக்‌ காத்திருக்க 
வேண்டிய அவசியமுமில்லை. 


நானும்‌ ஸ்ரீ ஆண்ட்ரூஸாம்‌ பிரிட்டோரியாவை அடைந்தோம்‌. 
ஆனால்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸிடம்‌ பேட்டிக்குப்‌ போகவேண்டியவன்‌ 
கான்‌ மட்டுந்தான்‌. ஜெனரல்‌, ரெயில்‌ வேலை நிறுத்தத்தை 
சமாளிக்கும்‌ வேலையில்‌ முற்றும்‌ ஈடுபட்டிருந்தார்‌. யூனியன்‌ 
சர்க்கார்‌, அவசரச்சட்டம்‌ அமலுக்குக்‌ கொண்டு வரவேண்டிய 
படுமோசமான நிலைமைக்கு ரெயில்வே வேலை நிறுத்தம்‌ 
வந்துவிட்டது. ஐரோப்பிய ரெயில்‌ வே தொழிலாளிகள்‌ 
சம்பள உயர்வைக்‌ கோரியதுடன்‌ சர்க்காரின்‌ அதிகாரத்‌ 
தையே தங்கள்‌ கைக்குப்‌ பறித்துக்கொள்ளுவதற்கும்‌ முயற்சி 
செய்தார்கள்‌. ஜெனரல்‌ ஸ்மட்ஸுடன்‌ எனது முதல்‌ பேட்டி 
வெகு குறுகியதாக இருந்தது. ஆனால்‌, ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌, முன்னர்‌ 
பெரிய அணிவகுப்பு யாத்திரை ஆரம்பமான நாளில்‌ நிமிர்ந்து: 
மிடுக்காக இருந்ததைப்போல்‌ இப்போது இருக்கவில்லை. அன்று 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ என்னுடன்‌ பேசக்கூட விரும்பவில்லை. சத்தி 
யாக்கிரகத்தின்‌ பயமுறுத்தல்‌ இன்று போலத்தான்‌ அன்றும்‌ 
இருந்தது. ஆயினும்‌, அன்று எங்களுடன்‌ கலந்து சமரசம்‌ 
பேச மறுத்தார்‌. இன்றோ, என்னுடன்‌ கலந்து பேசத்‌ தயாராக 
இருந்தார்‌. 


தங்கள்‌ நலன்களை எடுத்துக்‌ காட்டும்பொருட்டு இந்திய 
அங்கத்தினர்‌ ஒருவரைக்‌ கமிஷனில்‌ சேர்த்துக்கொள்ளும்படி 
இந்தியர்‌ கேட்டிருந்தார்கள்‌. ஆனால்‌ இவ்விஷயத்தில்‌ ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸ்‌ விட்டுக்கொடுக்கவில்லை, * அது ஆகாத காரியம்‌. 


தாற்காலிகமான ஒப்பந்தம்‌ 428 


அப்படிச்‌ செய்வது சர்க்காரின்‌ கெளரவத்தைக்‌ குறைப்பதாகும்‌. 
விரும்பும்‌ சீர்திருத்தங்களைக்‌ கொண்டு வருவதற்கும்‌ முடியாமற்‌ 
போய்விடும்‌. ஸ்ரீ எஸ்ஸெலென்‌ எங்கள்‌ ஆள்‌. அவர்‌ சீர்திருத்த 
வீஷயத்தில்‌ சர்க்காரின்‌ விருப்பங்களுக்கு இணங்குவாரே தவிர 
எதிர்க்கமாட்டார்‌ என்பதை நீங்கள்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
கர்னல்‌ வைலி, நேட்டாலில்‌ செல்வாக்குள்ள ஒரு மனிதர்‌. 
அவர்‌ இந்தியருக்கு வி்‌ ரோ தமான வர்‌ என்றும்‌ சொல்ல 
லாம்‌. ஆகவே, அவர்கூட மூன்று பவுன்‌ வரியை ரத்து செய்‌ 
வதற்கு இசைந்தால்‌, சர்க்காரது வேலை எளிதாகிவிடும்‌. எங்‌ 
களுக்கு உள்ள உபத்திரவங்களோ பல. ஒரு கணங்கூட விட்டு 
-வைப்பதற்கில்லை. ஆகவே, நாங்கள்‌ இந்தியப்‌ பிரச்னையைத்‌ 
தீர்த்துவைக்க விரும்புகிறோம்‌. உங்கள்‌ கோரிக்கைகளை வழங்‌ 
கத்‌ தீர்மானித்திருக்கிறோம்‌. ஆனால்‌ அதற்குக்‌ கமிஷனிலிருந்து 
சிபாரிசு வரவேண்டும்‌. உங்கள்‌ நிலைமையையும்‌ நான்‌ புரிந்து 
-கொண்டுள்ளேன்‌. கமிஷனில்‌ இந்திய அங்கத்தினர்‌ ஒருவர்‌ 
அமரும்வரை, அதன்முன்‌ சாட்சியம்‌ தருவதில்லை என்று நீங்கள்‌ 
உறுதியை வெளியிட்டிருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ சாட்சியம்‌ கூறாது 
போனாலும்‌ நான்‌ பொருட்படுத்தமாட்டேன்‌. ஆனால்‌ நீங்கள்‌ 
சாட்சிகூற விரும்புகிறவர்களைத்‌ தடுக்க எவ்விதமான பிரசாரமும்‌ 
செய்யக்கூடாது. இடையே சத்தியாக்கிரகத்தையும்‌. நிறுத்தி 
"வைக்கவேண்டும்‌. அப்படிச்‌ செய்வதால்‌ உங்களுக்கு நன்மையும்‌ 
எனக்குச்‌ சற்று ஓய்வும்‌ கிடைக்கும்‌ என்று ஈம்புகிறேன்‌. நீங்கள்‌ 
சாட்சி சொல்லப்போவதில்லையாகையால்‌ இந்திய வேலை நிறுத்‌ 
தக்காரருக்கு இழைத்திருக்கும்‌ கொடூரங்களைப்பற்றிய உங்கள்‌ 
குறைகளை நிரூபிக்க முடியாமல்‌ போய்விடுமே ! இதைப்பற்றி 
யோசனை செய்வது உங்கள்‌ பொறுப்பு ”' என்று சொன்னார்‌. 


ஜெனரல்‌ ஸ்மட்ஸடைய யோசனைகள்‌ மேற்கண்டவாறு 
இருந்தன. அவற்றை, மொத்தத்தில்‌ சாதகமானவையாக ஏற்றுக்‌ 
கொள்ளத்‌ தயாராக இருந்தேன்‌. வேலை நிறுத்தம்‌ செய்த 
வர்களைச்‌ சிறை வார்டர்களும்‌ சிப்பாய்களும்‌ கொடூரமாக 
நடத்தியது பற்றி நாங்கள்‌ நிறையப்‌ புகார்கள்‌ செய்திருந்தோம்‌. 
ஆனால்‌ சங்கடம்‌ என்னவெனில்‌, கமிஷனை காங்கள்‌ பகிஷ்கரித்து 
விட்டதால்‌, எங்கள்‌ குறைகளை நிருபிக்க முடியாமல்‌ போயிற்று. 
இவ்விஷயத்தில்‌ இந்தியர்கள்‌ இடையே அபிப்பிராயபேதம்‌ 
இருந்தது. சிப்பாய்களுக்கு எதிராக இந்தியர்கள்‌ செய்திருந்த 
குற்றச்சாட்டுகளை நிரூபித்துதான்‌ ஆகவேண்டுமென்று சிலர்‌ 
கருதினர்‌. ஆதலால்‌ கமிஷனுக்கு முன்பாகத்‌ தங்கள்‌ சாட்சி 
கணைத்‌ தரமுடியாமற்‌ போனாலும்‌, எங்கள்‌ வசம்‌ இருந்த உண்‌ 


424 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


மையான சாட்சியங்களைப்‌ பிரசுரித்து, மானஈஷ்டமான அச்‌ 
செயலுக்கு சவால்விட வேண்டும்‌ என்றனர்‌. அந்த நண்பர்‌ 
களது அபிப்பிராயத்தை கான்‌ ஒப்புக்கொள்ளவில்லை. சர்க்‌ 
-காருக்குப்‌ பாதகமாகக்‌ கமிஷன்‌ தீர்மானம்‌ தருவதான ஒரு 
நிலை ஏற்படவே ஏற்படாது. மானஈஷ்டம்‌ பற்றிய வழக்குத்‌ 
தொடுப்பது, சமூகத்திற்கு முடிவில்லாத தொரந்‌்தரவையே தரும்‌. 
அதன்‌ மொத்த விளைவு, அவர்கள்‌ புரிந்த அநீதிகளை நிரூபித்த 
தோடுமட்டும்‌ நிற்கும்‌; அந்த ஒரு திருப்திதான்‌ உண்டாகும்‌. 
கான்‌ வழக்கறிஒனானபடியால்‌, மான ஈஷ்டம்‌ உண்டாக்கும்‌ 
உரைகளின்‌ உண்மையை நிரூபிப்பது எவ்வளவு கடினம்‌ என்பது 
எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ என்னுடைய பலமான வாதம்‌ 
யாதெனில்‌, சத்தியாக்கிரகி துன்பப்படுவதற்கெனவே துணிர்‌ 
திருக்கிறுன்‌ என்பது. சத்தியாக்கிரகம்‌ ஆரம்பிப்பதற்கு 
முன்பே, தங்களுடைய சாவு பரியந்தங்கூடக்‌ கஷ்டப்பட 
"வேண்டி இருக்கும்‌ என்று சத்தியாக்கிரகிகளுக்குத்‌ தெரியும்‌. 
அப்படிப்பட்ட துன்பத்தைச்‌ சகிக்க அவர்கள்‌ தயாராகவும்‌ 
இருந்தனர்‌. நிலைமை அப்படி இருக்க, , அவர்கள்‌ கஷ்டப்‌ 
பட்டார்கள்‌ என்று இப்பொழுது: நிரூபிப்பதில்‌: அர்த்தம்‌ 
இல்லை. வஞ்சம்‌ தீர்த்துக்கொள்ளுவது என்ற போக்கு 
சத்தியாக்கிரகத்திற்கு மாறானது. துன்பத்தைத்‌ தரும்‌ 
பெரிய சங்கடங்கள்‌ ஏற்படும்போது அமைதியாக 
இருப்பதுதான்‌ ஒரு சத்தியாக்கிரகிக்கு உகந்தது. அடிப்‌ 
படைக்‌ கொள்கைகளுக்காக மாத்திரமே சத்தியாக்கிரகி 
"போராடுகிறான்‌. அந்த அடிப்படையான கொள்கை என்ன 
வெனில்‌, ஆபாசமான சட்டங்கள்‌ நீக்கப்படவாவது வேண்டும்‌ 
அல்லது சரியாகத்‌ திருத்தியாவது அமைக்கப்பட வேண்டும்‌ 
என்பதே. இது கைக்கு எட்டுவது அண்மையில்‌ இருக்கும்‌ 
போது, மற்ற விஷயங்களைப்பற்றி அவன்‌ கவலைப்படக்கூடாது. 
அதுவன்றி, அநியாயமான சட்டங்களை எதிர்த்துப்‌ போராடும்‌ 
போது இருந்த சத்தியாக்கிரகியின்‌ மெளனம்‌ அவனுக்கு ஒப்பக்‌ 
தச்‌ சமயத்திலும்‌ உற்றதுணையாக இருக்கவேண்டும்‌. இப்படிப்‌ 
"பட்ட அபிப்பிராயபேதம்‌ கொண்டிருந்த கண்பர்களில்‌ பலரை 
என்‌ பக்கத்திற்கு வாதங்களால்‌ நான்‌ இழுக்க முடிந்தது. கொடு 
மையாக நடத்தப்பட்டது பற்றிய புகார்களை நிருபிக்கவேண்டும்‌ 
என்ற எண்ணத்தைக்‌ கைவிடவும்‌ தீர்மானித்தோம்‌. ்‌ 


நாற்பத்தொன்பதாவது அத்தியாயம்‌ 
கடிதப்‌ ப்ரிவர்த்தனை 
பில தடவைகள்‌ சந்தித்துப்‌ பேசியதன்‌ விளைவாக ஏற்பட்‌ 
டிருந்த ஒப்பந்தத்தை எழுத்து மூலம்‌ பதிவாக்கும்‌ வண்ணம்‌, 
எனக்கும்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸுக்குமிடையே கடிதத்‌ தொடர்பு 
இருந்து வந்தது. நான்‌ 1914-ஆம்‌ வருடம்‌ ஜனவரி மாதம்‌ 
21-ஆந்‌ தேதி எழுதின கடிதத்தின்‌ சாராம்சம்‌ பின்வருமாறு : 


“கமிஷன்‌ இப்போது அமைக்கப்பட்டிருக்கும்‌ முறையில்‌, 
அதன்‌ முன்னிலையில்‌ சாட்சியம்‌ த ருவதற்கு மனச்சாட்சி 
சம்பந்தமான ஆட்சேபங்கள்‌ எங்களுக்கு இருக்கின்றன ; தாங்க 
ளும்‌ எங்கள்‌ போக்கை ஒப்புக்கொண்டு அது கெளரவமானது 
என்று பாராட்டுகிறீர்கள்‌. ஆனாலும்‌ உங்கள்‌ தீர்மானத்தை 
மாற்றிக்கொள்ள . முடியாதவர்களாய்‌ இருக்கிறீர்கள்‌. எனினும்‌ 
தாங்கள்‌ இந்தியர்களைக்‌ கலந்துகொள்வது என்ற கொள்கையை 
ஒப்புக்கொண்டிருக்கிறபடியால்‌, கமிஷனுடைய- முடிவுகள்‌ வெளி 
யாகும்‌' வரையிலும்‌, அடுத்தபடி சட்டசபை கூடும்‌ போது 
சட்டம்‌ கொண்டு வரப்படும்‌ வரையிலும்‌ எவ்விதமான தீவிரப்‌ 
யிரசாரத்திலும்‌ இறங்கி கமிஷனுடைய வேலைக்குத்‌ தடையை 
உண்டாக்கக்கூடாது என்றும்‌, மீண்டும்‌ சத்தியாக்கிரகத்தை 
ஆரம்பித்துச்‌ சர்க்காரின்‌ நிலைமையை மோசமாக்கக்‌ கூடாதென்‌ 
றும்‌ என்‌ நாட்டினருக்கு நான்‌ யோசனை சொல்லுகிறேன்‌. 
வைசிராயால்‌ அனுப்பப்பட்ட ஸர்‌ பென்ஜமின்‌ ராபர்ட்சனுக்கும்‌ 
இதனால்‌ நாங்கள்‌ மேலும்‌ உதவியாக இருக்கக்கூடும்‌. 

“ கமிஷனுடன்‌ எந்தச்‌ சம்பந்தமும்‌ வைத்துக்கொள்வதில்லை 
என்று காங்கள்‌ பிரதிக்ஞை செய்து கொண்டிருப்பதால்‌, 
இந்தியரின்‌ வேலை நிறுத்தம்‌ நடந்துகொண்டிருந்தபோது 
நிகழ்ந்த கொடுமையான நிகழ்ச்சிகளைப்பற்றிய குற்றச்சாட்டு 
களைப்‌ பொறுத்தவரையில்‌ நாங்கள்‌ கமிஷன்‌ முன்னால்‌ 
அவற்றை நிரூபிக்கவேண்டிய வழி அடைபட்டுவிட்டது, 
நாங்கள்‌. சத்தியரக்கிரகிகளாக இருப்பதால்‌, தனிப்‌ 
பட்ட ஆளுக்கு இழைத்த கொடுமைகளைப்பற்றிய எங்கள்‌ 
கோபங்களை முடிந்தவரையில்‌ விலக்க முயற்சி செய்கிறோம்‌. 
அனலும்‌ காங்கள்‌ மெளனமாக இருப்பது தவறானக்‌ கருத்தை 
உண்டாக்காமல்‌ இருப்பதை முன்னிட்டுத்‌ தாங்கள்‌, எங்கள்‌ கோக்‌ 


426 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கத்தைத்‌ ஒப்புக்கொண்டு, சாட்டப்பட்ட புகாரைப்பற்றிக்‌ 
கமிஷன்‌ முன்னிலையில்‌ மறுப்பதற்கான சாட்சியம்‌ எதுவும்‌ வீடப்‌ 
படாமல்‌ இருக்குமாறு உங்களை நாங்கள்‌ கேட்டுக்‌ 
கொள்ளலாமா £ 

“மேலும்‌ சத்தியாக்கிரகத்தை நிறுத்திவைப்பது என்ப 
தில்‌, சத்தியாக்கிரகக்‌ கைதிகளை விடுவிக்க வேண்டும்‌ என்ற 
வேண்டுகோளும்‌ சேர்ந்திருக்கிறது. 3 

“பரிகாரம்‌ கோரப்பட்ட விஷயங்களை திரும்ப ஞாபகப்‌ 
படுத்திக்‌ கொள்வது இங்குப்‌ பொருத்தமற்றதாகாது :-- 

1. மூன்று பவுன்‌ வரியை ரத்து செய்வது. 

2. இந்து, இஸ்லாம்‌ முதலிய மதச்‌ சம்பிரதாயப்படி ஈடத்‌ 
தப்பட்ட திருமணங்களைச்‌ சட்டப்படி செல்லு 
மென்றாக்குவது. 

3. கல்வி பெற்ற இந்தியர்‌ புக அனுமதிப்பது. 

4. ஆரஞ்சு பிரீ ஸ்டேட்டைப்பற்றிய வாக்குறுதியில்‌ 

மாறுதல்‌. 

6. இந்தியர்களைப்‌ பாதிப்பதாக ஏற்கனவேயுள்ள சட்டப்‌ 
கனை, நியாயப்படி அவர்களுக்கு உரியதான நல 
வுரிமைக்கு பாதகம்‌ இல்லாத வகையில்‌, அமலுக்குக்‌ 
கொண்டு வருவதாக உறுதிமொழி. 

“எனது கோரிக்கைக்குத்‌ தாங்கள்‌ சம்மதித்தால்‌, இக்‌ 
கடிதத்தில்‌ கண்டிருப்பதற்கு ஏற்றபடி என்‌ காட்டினருக்கு 
யோசனை சொல்ல நான்‌ தயாராக இருக்கிறேன்‌.” 

அதே தேதியில்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ அனுப்பிய பதில்‌ பின்‌ 
வரும்‌ தோரணையில்‌ இருந்தது : 

“நீங்கள்‌ கமிஷன்முன்‌ ஆஜராக முடியாமல்‌ இருப்பதைக்‌ 
குறித்து வருந்துகிறேன்‌. ஆனால்‌, அப்படிச்செய்வது உங்‌ 
களால்‌ முடியாமலிருப்பதையும்‌ புரிந்துகொள்கிறேன்‌. மற்‌ 
றொரு நியாயக்‌ குழுவினர்‌ முன்பு மானஈஷ்ட ௩டவடிக்கைக்காக 
வழக்குத்‌ தொடர்ந்து மீண்டும்‌ பழைய புண்களை நீங்கள்‌ கிளற 
விரும்பாததன்‌ நோக்கத்தையும்‌ அறிகிறேன்‌. இந்திய வேலை 
.நிறுத்தக்காரர்களுக்கு கொடுமைகள்‌ இழைக்கப்பட்டன என்ற 
குற்றச்சாட்டை சர்க்கார்‌ ஒப்புக்கொள்ள . மறுக்கிறது. ஆனால்‌ 
அந்தக்‌ குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க நீங்கள்‌ சாட்சியங்களை 
வீடப்‌ போவதில்லையாதலால்‌, சர்க்கார்‌ தனது அதிகாரி 
களின்‌ ஈடத்தை சரியானதே என்று காட்ட மறுப்புச்‌ சாட்சியங்‌ 
களை விடுவதுவீணானது. சத்தியாக்கிரகக்‌ கைதிகளைப்‌ பொறுத்த 


கடிதப்‌ பரிவர்த்தனை 427 


வரையில்‌ அவர்களை விடுதலை செய்யும்படி உங்கள்‌ கடிதம்‌. 
வருவதற்கு முன்னரே சர்க்கார்‌ உத்தரவிட்டிருக்கிறார்கள்‌... 
உங்கள்‌ கடிதத்தின்‌ கடைசி பாகத்தில்‌ குறித்துள்ள குறைகளைப்‌. 
பற்றி மேற்கொண்டு ஈடவடிக்கை எடுப்பதற்கு முன்‌ சர்க்கார்‌ 
கமிஷனின்‌ சிபாரிசகளுக்காகக்‌ காத்திருப்பார்கள்‌.” 

இந்தக்‌ கடிதப்‌ பரிவர்த்தனைக்கு முன்னர்‌ ஸ்ரீ ஆண்ட்‌ 
ரூஸும்‌ நானும்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸைப்‌ பலமுறை கண்டு பேசி 
வந்தோம்‌. ஆனால்‌, இடையில்‌ சர்‌ பென்ஜமின்‌ ராபர்ட்சனும்‌. 
'பிரிட்டோரியாவுக்கு வந்து சேர்ந்தார்‌. அவர்‌, எல்லோராலும்‌. 
விரும்பப்பட்ட அதிகாரியாகக்‌ கருதப்பட்டார்‌. கோகலேயிட 
மிருந்து ஒரு சிபாரிசு கடிதமும்‌ கொண்டுவந்திருந்தார்‌. ஆனால்‌, 
ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு வழக்கமாக இருக்கும்‌ குறை: 
பாடுகளுக்கு அவர்‌ முழுவதும்‌ விலக்கானவராக இருக்க: 
வில்லை என்று நான்‌ கண்டேன்‌. அவர்‌ வந்து சேர்ந்த உட 
னேயே, இந்தியர்களுக்குள்‌ பிரிவினகளை உண்டாக்க ஆரம்‌ 
'பித்ததோடு சத்தியாக்கிரகிகளைப்‌ பயமுறுத்தவும்‌ தலைப்பட்‌ 
டார்‌. பிரிட்டோரியாவில்‌ நான்‌ அவரை முதல்‌ தடவையாகச்‌ 
சந்தித்தபோது, அவர்‌ நல்லவரென்று முன்கூட்டி எதுவும்‌: 
அதிகமாக நான்‌ நினைக்கவில்லை, அவருடைய பயமுறுத்தல்‌: 
"நடவடிக்கைகளைப்‌ பற்றி எனக்கு வந்திருந்த தந்திகளைக்‌ குறித்து 
அவரிடம்‌ கூறினேன்‌. எல்லாரையும்போலவே, அவரையும்‌ ஈர்ன்‌ 
மனம்‌ விட்டுப்பேசி நேர்மையான முறையில்‌ நடத்தினேன்‌. 
ஆதலால்‌, நாங்கள்‌ ஈண்பர்களானேம்‌. ஆனால்‌, யார்‌ தங்களுக்கு, 
அடங்கிப்‌ பணிகிறார்களோ அவர்களை அதட்டி மிரட்டுவதும்‌, 
யார்‌ தங்களிடம்‌ பணியாமல்‌ நடந்துகொள்கிறார்களோ, பணிய 
மாட்டார்களோ” அவர்களிடம்‌ சரியாக நடந்துகொள்வதும்‌ அதி 
காரிகளுக்குரிய தன்மை என்று நான்‌ அடிக்கடி கண்டிருக்‌. 
கிறேன்‌. . த்‌ (ச 


1 இப்படி காங்கள்‌ ஒரு தாற்காலிகமான ஒப்பந்தத்திற்கு. 
"வந்தோம்‌. சத்தியாக்கிரகப்‌ போராட்டமும்‌ கடைசித்‌ தடவை 
யாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதைப்பற்றிப்‌ பல ஆங்கி: 
லேய நண்பர்கள்‌ மகிழ்ச்சியுற்று, முடிவர்ன ' ஒப்பந்தத்திற்குத்‌ 
தாங்கள்‌ உதவி செய்வதாகவும்‌ வாக்களித்தார்கள்‌. இந்த: 
முடிவுகளை இந்தியர்கள்‌ ஆமோதிக்கும்படிச்‌ செய்வது கஷ்ட 
மாக இருந்தது. பொங்கி எழுந்திருந்த உற்சாகத்தை 
'அடங்கவிடுவது ஒருவருக்கும்‌' பிடிக்காது. அதுவுமல்லாமல்‌, 
“ஜெனரல்‌ ஸ்மட்ஸை யார்தாம்‌ நம்புவார்கள்‌? 1908-ஆம்‌ 
ஆண்டில்‌ நிகழ்ந்துவிட்ட குழப்பத்தை நினைவுறுத்திச்‌ சிலர்‌, 


428 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


“ ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ ஏற்கனவே ஒரு முறை கம்மை ஏமாற்றி 
யிருக்கிறார்‌. கீங்கள்‌ புதுப்‌ பிரச்னைகளை எழுப்புவதாக அடிக்‌ 
கடி குற்றம்‌ சாட்டியிருக்கிறார்‌. அதனால்‌ சமூகத்தை எல்லையில்‌ 
லாத்‌ துன்பத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார்‌. அப்படியிருந்தும்‌, 
அவரை கம்பசமல்‌ இருப்பதற்கு அவசியமான பாடத்தை 
நீங்கள்‌ கற்காமல்‌ [போனது எவ்வளவு வருந்தத்தக்கது, 
இந்த மனிதன்‌ உங்களை மறுபடியும்‌ மோசம்‌ செய்வார்‌. பிறக 
நீங்கள்‌ மீண்டும்‌ சத்தியாக்கிரகத்தை ஆரம்பிக்க நினைப்பீர்கள்‌, 
ஆனால்‌ அப்பொழுது யார்‌ உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பார்கள்‌? 
நினைத்தபோதெல்லாம்‌ மக்கள்‌ சிறைக்குச்‌ செல்லவும்‌, 
ஒவ்வொரு தடவையும்‌ தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும்‌ தயா 
ராக இருக்கவும்‌ முடியுமா? ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ போன்ற மனிதரு 
டன்‌ ஒப்பந்தத்திற்கு வழி ஏற்பட வேண்டுமாயின்‌, தாம்‌ சொன்ன 
படியே அவர்‌ செய்தால்தான்‌ முடியும்‌. அவர்‌ தரும்‌ வாக்குறுதி 
கண பெற்றுக்கொள்வதால்‌ மாத்திரம்‌ பயனில்லை. ஒருவர்‌ 
வாக்குத்‌ தந்து விட்டு உடனே மீறின பிறகு, அவரை எப்படி 
மீண்டும்‌ காம்‌ ஈம்பமுடியும்‌ ?"' என்றனர்‌. 


இவ்வாறான விவாதங்கள்‌ வரும்‌ என்று எனக்குத்‌ தெரியு 
மாதலால்‌ கான்‌ அவற்றைக்‌ கட்டு ஆச்சரியப்படவில்லை. 
எத்தனை முறை சத்தியாக்கிரகி மோசம்‌ பண்ணப்பட்டாலும்‌, 
அவகம்பிக்கைக்குரிய சரியான காரணம்‌ இராதவரையில்‌, அவன்‌ 
தன்‌ எதிரானியை கம்பத்தான்‌ செய்வான்‌. ஒரு சத்தியாக்‌ 
கிரகிக்கு இன்பத்தைப்‌ போன்றதே துன்பம்‌. ஆதலால்‌, 
ஆதாரமற்ற அவரம்பிக்கையினால்‌ துன்பத்தை எண்ணி 
அவன்‌ வழி தவறமாட்டான்‌. அதற்கு மாறாக, எப்போதும்‌ 
(போல்‌ தன்‌ சுயபலத்திலேயே கம்பிக்கையுடையவனாக இருப்‌ 
பதால்‌ தன்‌ எதிராளியே துரோகம்‌ பண்ணினாலும்‌ பொருட்‌ 
படுத்தாமல்‌, பல தடவை மோசடி செய்யப்பட்டிருக்ததையும்‌ 
எண்ணிப்‌ பாராமல்‌ தொடர்ந்து அவனை ஈம்பி, அதன்‌ மூல 
மாகச்‌ சத்தியத்தின்‌ சக்திகளை வலுப்படுத்தி வெற்றியை 
விரைவில்‌ கொண்டு வருபவனாகவே இருப்பான்‌. ஆகவே, பல 
இடங்களில்‌ கூட்டங்கள்‌ ஈடத்தப்பட்டன. கடைசியாக 
ஒப்பந்தத்தின்‌ ஷரத்துக்களை ஒப்புக்கொள்ளும்படி இந்தியரை 
கான்‌ திருப்ப முடிந்தது. இந்தியர்களுக்கு இப்போது சத்தி 
யாக்கிரகத்தின்‌ தன்மையைப்பற்றி முன்னைவிட நன்றாகவும்‌ 
தெரிந்தது. தற்போதைய ஒப்பக்தத்திற்கு ஸ்ரீ ஆண்ட்ருஸ்தான்‌ 
மத்தியஸ்தராகவும்‌ சாட்சியாகவும்‌ இருக்தார்‌. இந்திய சர்க்‌ 
காசின்‌ பிரதிநிதியான சர்‌ பென்ஜமின்‌ ராபர்ட்சனும்‌ இருக்‌ 


கடிதப்‌ பரிவர்த்தனை 429 


தார்‌. ஆகவே, பின்னால்‌ ஒப்பக்தம்‌ மறுக்கப்படக்கூடும்‌ என்ற 
சாத்தியம்‌ மிக மிகக்‌ குறைவு. கான்‌ அந்த ஒப்பக்தத்தை 
ஏற்றுக்கொள்ளப்‌ பிடிவாதமாக மறுத்திருந்தால்‌, அது இந்‌ தி 
யர்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டுக்கு ஒரு காரணமாகி, 
அடுத்த ஆறு மாதங்களில்‌ கிடைத்த வெற்றிக்கும்‌ 'பல வழி 
களில்‌ தடைகளை உண்டாக்கி இருக்கும்‌. “மன்னித்து வீடுவது ஒரு 
வீரனுக்கு அலங்காரம்‌ ' என்ற வடமொழி வாக்கியத்தின்‌ ஆசிரி 
யர்‌, சத்தியாக்கிரகிகள்‌ ஒருபோதும்‌, ஒருவருக்கும்‌ தங்களிடம்‌ 
குற்றங்‌ கண்டுபிடிக்க வாய்ப்புத்‌ தரமாட்டார்கள்‌ என்று 
அனுபவ வாயிலாக கன்கு உணர்ந்ததிலிருந்துதான்‌ கூறியிருக்‌ 
கிறார்‌. அவநம்பிக்கை பலவீன த்தின்‌ சின்னம்‌. சத்தியாக்கிரகத்‌ 
தின்‌ பொருள்‌, எதிரியை அழிக்காமல்‌, ஈம்‌ பக்கம்‌ திருப்புவ 
தாகும்‌. இதற்குக்‌ கொஞ்சமும்‌ பொருத்தமில்லாத. தான எல்லாப்‌ 
பலவீன த்தையும்‌ அகற்றுவதும்‌ அவநம்பிக்கையை விட்டுவிடுவ 
தும்‌ அவசியமாகிறது. 

ஒப்பந்தத்தை இவ்விதம்‌ இந்தியர்கள்‌ ஒப்புக்கொண்ட 
பின்னர்‌, நாங்கள்‌ யூனியன்‌ பார்லிமெண்டின்‌ அடுத்த கூட்டத்‌ 
திற்காகக்‌ காத்துக்கொண்டிருப்பதுதான்‌ பாக்கியாக இருக்‌ 
தது. இடையில்‌ கமிஷன்‌ தன்‌ வேலையில்‌ இறங்கியது. இக்தியர்‌ 
சார்பாக ஒரு சில சாட்சிகளே அதற்கு முன்னல்‌ ஆஜரா 
ஞர்கள்‌. அவர்கள்‌, சமூகத்தினிடம்‌ சத்தியாக்கிரகிகளுக்கு 
இருந்த மகத்தான செல்வாக்கைக்‌ காட்டி வெட்ட வெளிச்ச 
மான சாட்சியம்‌ தந்தார்கள்‌. பல பேர்களைச்‌ சாட்சிக்காக 
வரும்படி ஸர்‌ பென்ஜமின்‌ ராபர்ட்சன்‌ தாண்டிப்‌ பார்த்தார்‌. 
ஆனால்‌ பலிக்கவில்லை. இக்தியரில்‌ சத்தியாக்கிரகிகளுக்கு மிகவும்‌ 
விரோதமாய்‌ இருந்த ஒரு சிலர்தாம்‌ முன்‌ வந்தார்கள்‌. கமிஷனைப்‌ 
பகிஷ்காரம்‌ செய்ததால்‌ கெட்ட விளைவு ஒன்றும்‌ இல்லை. 
கமிஷனின்‌ வேலை குறைந்தது ; அறிக்கையும்‌ உடனே வெளியிடப்‌ 
பட்டது. இந்தியர்கள்‌ உதவி செய்யப்‌ பின்வாங்கியதைக்‌ 
கமிஷன்‌ பலமாகக்‌ கண்டித்ததோடு, சிப்பாய்கள்‌ கொடுமை 
களைச்‌ செய்தார்களென்று கூறப்பட்டு வக்த குற்றச்சாட்டுகளை 
நிராகரித்தது. ஆனால்‌ இந்தியச்‌ சமூகத்தின்‌ மீதிருந்த முன்று 
பவுன்‌ வரியை ரத்து செய்வது, இந்திய விவாகங்களைச்‌ சட்டபூர்‌ 
வமாக்குவது போன்ற கோரிக்கைகளனை த்திற்கும்‌ தாமதமின்றி 
இணங்க வேண்டும்‌ என்றும்‌, மேலும்‌ சிறு சலுகைகளும்‌ தரவேண்‌ 
டும்‌ என்றும்‌ சிபாரிசு செய்திருந்தது. இவ்வாறு ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ 
முன்னால்‌ அறிவித்தபடி கமிஷனின்‌ அறிக்கை இந்தியர்களுக்குச்‌ 
சாதகமாக இருந்தது. ஸ்ரீ ஆண்ட்ரூஸ்‌ இங்கிலாக்திற்கும்‌, எச்‌ 


420 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பென்ஜமின்‌ ராபர்ட்சன்‌ இந்தியாவிற்கும்‌ புறப்பட்டனர்‌, 
கமிஷனின்‌ சிபாரிசுகளைக்‌ காரியத்தில்‌ நிறைவேற்றுவதற்குத்‌ 
தேவையான சட்டங்களைச்‌ செய்வதற்கான நடவடிக்கைகள்‌ 
எடுக்கப்படும்‌ என்று எங்களுக்கு வாக்குறுதியும்‌ கிடைத்தது, 
அந்தச்‌ சட்டம்‌ என்ன என்றும்‌, அது எப்படிக்‌ கொண்டுவரப்‌ 
பட்டதென்றும்‌ அடுத்த அத்தியாயத்தில்‌ பார்க்கலாம்‌. 


ஐம்பதாவது அத்தியாயம்‌ 
போராட்டத்தின்‌ முடிவு 


அறிக்கை வெளிவந்த கொஞ்ச காலத்திற்குள்‌, அரசாங்கம்‌ 
தனது யூனியன்‌ கெஜட்டில்‌, இந்தியர்களுக்கும்‌ தங்களுக்கும்‌ 
உள்ள நீண்ட கால தகராறு தீர்வதற்கான சமசரத்தை உண்‌ 
டாக்கும்‌ வண்ணம்‌, * இந்தியர்‌ பரிகார மசோதா "வை வெளியிட்‌ 
டது. யூனியன்‌ பார்லிமெண்ட்‌ சபை கூடுமிடமாகிய கேப்‌ 
டவுனுக்கு நான்‌ உடனே சென்றேன்‌. அந்த மசோதாவில்‌, 
(யங்‌ இந்தியா என்ற : செய்தித்‌ தாளின்‌ இரண்டு பத்தியில்‌ 
அடங்கிவிடக்கூடிய, ஒன்பது பிரிவுகளே இருந்தன. ஒரு பிரிவு 
இந்திய மணங்களைப்‌ பற்றியது. ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட 
மனைவிமார்‌ இருந்தால்‌, அவர்களில்‌ ஒருத்தியே தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ சட்டப்படி அவருடைய மனைவியாகக்‌ கருதப்படுவாள்‌ 
என்பதைத்‌ தவிர, இந்தியாவில்‌ செல்லுபடியாகக்‌ கூடிய 
மற்றத்‌ திருமணங்களைத்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ அது சட்டப்‌ 
பூர்வமாக்கிற்று. இரண்டாவது பகுதி, ஒப்பந்த கூலியாக 
வந்த இந்தியர்‌ ஒப்பந்த காலம்‌ முடிந்ததும்‌ தாய்காட்டுக்குத்‌ 
திரும்பாமல்‌ தென்னாப்பிரிக்காவிலேயே சுதந்திரப்‌ பிரஜையாக 
நிலைத்துவிட்டால்‌, ஆண்டுதோறும்‌ அனுமதி வரியாகத்‌ தரும்‌ 
மூன்று பவுனை ரத்து செய்தது. மூன்றாவது பகுதி, சர்க்கா 
ரால்‌ நேட்டாலிலுள்ள இந்தியர்களுக்கு அவர்களுடைய விரல்‌ 
முத்திரையுடன்‌ அளிக்கப்பட்ட குடியேற்றப்‌ பத்திரங்களை, ஆள்‌ 
அடையாளம்‌ ஸ்தாபிக்கப்பட்டவுடன்‌, யூனியனுக்குள்‌ நுழை 
வதற்குத்‌ தீர்மானமான அத்தாட்சிகளெனக்‌ கருதவேண்டியது 
என்பது. யூனியன்‌ பார்லிமெண்டில்‌ இந்தச்‌ சட்டத்தைப்பற்றி 
நீண்டதும்‌ சந்தோஷகரமானதுமான விவாதம்‌ நடந்தது. 

இந்தியப்‌ பரிகார மசோதாவில்‌ இடம்‌ பெறாத நிர்வாக 
விஷயங்களைக்‌ கடிதங்கள்‌ மூலம்‌ நானும்‌ ஜெனரல்‌ ஸ்மட்ஸும்‌ 
தீர்த்துக்கொண்டோம்‌. உதாரணமாக, கேப்‌ காலனிக்குள்‌ 
படித்த இந்தியர்‌ நுழைவதற்கான அவர்களது உரிமையைப்‌ 
பாதுகாத்தல்‌, * தனிப்பட்ட விலக்குச்சலுகை' பெற்ற படித்த 
இந்தியர்கள்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ புகும்படி அனுமதித்தல்‌, 
கடந்த மூன்று ஆண்டுகளில்‌ தென்னப்பிரிக்காவுக்கு வந்துள்ள 
படித்த்‌ இந்தியரின்‌ நிலைமையைச்‌ சரிப்படுத்துவது, இப்‌ 
பொழுதுள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர்‌ தென்னாப்பீரிக்‌ 


492 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


காவில்‌ தம்‌ கணவரிடம்‌ வந்து சேர அனுமதித்தல்‌, ஆகிய 
வற்றைக்‌ கூறலாம்‌. இந்த விவரங்கள்‌ அனைத்தையும்‌ முடித்த 
பின்பு, 1914-ஆம்‌ வருடம்‌ ஜூன்‌ மாதம்‌ 30-ஆந்‌ தேதி ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸ்‌ எனக்கெழுதிய கடிதத்தில்‌ வருமாறு கூறுயிருந்தார்‌; 


(ஏற்கனவே இருக்கும்‌ சட்டங்களை அமல்‌ நடத்தும்‌ விஷ 
யத்தில்‌ சர்க்காரின்‌ விருப்பம்‌, எப்போதும்‌ போல்‌ இவி 
மேலும்‌, அவை நியாயமான முறையில்‌ உரிமைகளைப்‌ பாதிக்‌, 
காத வண்ணம்‌ அமல்‌ செலுத்தப்படவேண்டும்‌ என்பதாகும்‌ "'; 

அந்தக்‌ கடிதத்திற்கு நான்‌ கீழ்வருமாறு பதிலளித்தேன்‌ :. 
“ இன்று உங்கள்‌ கடிதம்‌ கிடைக்கப்‌ பெற்றேன்‌. நம்‌ பேச்சுக்‌: 
களின்‌ போது நீங்கள்‌ காட்டிய மரியாதைக்கும்‌ பொறுமைக்கும்‌: 
நான்‌ மிகவும்‌ கடமைப்பட்டிருக்கிறேன்‌. . 

“சத்தியாக்கிரகப்‌ போராட்டம்‌, 1906 செப்டம்பரில்‌ 
ஆரம்பமாயிற்று. அதனால்‌ இந்திய சமூகத்திற்கு சரீர சம்பந்த . 
மாக எவ்வளவோ துன்பங்களும்‌ கஷ்டங்களும்‌ ஏற்பட்டன. 
அரசாங்கத்திற்கும்‌ மிகக்‌ கவலையும்‌ சங்கடங்களும்‌ உண்டாயின. 
ஆனால்‌, இந்தியர்‌ பரிகார மசோதா நிறைவேறியதன்‌ மூலமும்‌ 
இக்கடிதப்‌ போக்குவரத்தின்‌ மூலம்மு சத்தியாக்கிரப்‌ போ 
ராட்டம்‌ கடைசியாக முடிவடைகிறது. 


“ உங்களுக்குத்‌ தெரிந்திருக்கலாம்‌ ; நான்‌ இன்னும்‌ இழுத்‌ 
துப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று என்‌ நாட்டினர்‌ சிலர்‌ விரும்பி 
ஞர்கள்‌ என்பது. பல மாகாணங்களில்‌ அமலிலுள்ள வியாபார 
அனுமதிச்‌ சட்டங்கள்‌, டிரான்ஸ்வால்‌ தங்கச்‌ சட்டம்‌, டிரான்ஸ்‌ 
வால்‌ நகர்ப்புறச்‌ சட்டம்‌, 1985-ஆம்‌ வருடத்திய டிரான்ஸ்வால்‌ 
மூன்றாம்‌ சட்டம்‌ ஆகியவை சொத்து, நிலம்‌, வியாபாரம்‌, குடி 
யிருப்பு முதலியவற்றில்‌ தங்களுக்குப்‌ பூரண உரிமை தரும்படி 
யாக மாற்றியமைக்கப்படவில்லை என்ற அதிருப்தி அவர்களுக்கு. 
ஒரு மாகாணத்தை விட்டு இன்னொரு மாகாணம்‌ செல்வதற்கு 
முழு அனுமதி கிடைக்கவில்லை என்று ஒரு சிலருக்கும்‌, இந்திய 
பரிகாரச்‌ சட்டம்‌ விவாக விஷயத்தில்‌' இருக்கும்‌ நிலையைவிட 
வேறு எதுவும்‌ சாதித்துவிடவில்லை என்று வேறு சிலருக்கும்‌ 
அதிருப்தியே. மேற்கண்ட விஷயங்கள்‌ அனைத்தும்‌ சத்தியாக்‌ 
கிரகப்‌ போராட்டத்தின்‌ கோக்கங்களாக்ச்‌ சேர்க்கப்படவேண்டு, 
மென்று என்னைக்‌ கேட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ வீருப்பத்திற்கு 
இணங்க என்னால்‌ முடியவில்லை. ஆதலால்‌ சத்தியாக்கிரகத்‌ 
திட்டத்தில்‌ அவற்றைச்‌ சேர்க்கவில்லையாயினும்‌ என்றாவது .ஒரு 
நாள்‌ இது போன்ற விஷயங்களைச்‌ சர்க்கார்‌ அனுதாபத்துடன்‌ 


பேர்ராட்டத்தின்‌ முடிவு 438 


கவனிக்கும்‌ வாய்ப்பு வரும்‌ என்பதை மறுக்க முடியாது, 
Q தன்னாப்பிரிக்காவில்‌ | குடியேறியுள்ள இந்தியர்களுக்கு வாழ்க்கை 
உரிமைகள்‌ முழுவதும்‌ வழங்கும்வரை பூரண ஆறுதலை எதிர்‌ 
பார்க்க முடியாது. 


“ பொறுமையைக்‌ கடைப்பிடிக்கவேண்டும்‌ என்றும்‌, தங்க 
ளால்‌ இயன்ற அளவு கெளரவமான வழிகளில்‌ சர்க்கார்‌ 
இந்த ஒப்பந்தத்தில்‌ கண்டதற்கு மேற்கொண்டும்‌  ௪ல்லும்‌ 
படிச்‌ செய்ய பொதுஜன அபிப்பிராய த்தை வளர்த்து நிலையைப்‌ 
பக்குவமாக்கவேண்டும்‌ என்றும்‌ நான்‌ என்‌ தேசத்தினரிடம்‌ . 
கூறியிருக்கிறேன்‌. இப்பொழுது இந்தியாவிலிருந்து ஒப்பந்தத்‌ 

தொழிலாளிகளை வரவழைப்பது தடுக்கப்பட்டிருப்பதால்‌, கடந்த 

ஆண்டின்‌ குடியேறுவோர்‌ தடைச்‌ சட்டம்‌ மேலும்‌ இந்தியர்‌ 
சுதந்திரமாக இங்கு வருவதை நிறுத்திவிட்டது. என்‌ தேசத்‌ 
தின்ருக்கு அரசியல்‌ ஆசை எதுவும்‌ கிடையாது; இதன்‌ 
உண்மையைத்‌ தென்னாப்பீரிக்காவிலுள்ள ஐரோப்பியர்‌ நன்கு 
அறிந்துகொள்வதோடு, என்‌ தேசத்தினர்க்கு நான்‌ குறித்‌ 
துள்ள உரிமைகளை வழங்கவேண்டிய நியாயத்தையும்‌, 
அவசியத்தையும்‌ அவர்களே நிச்சயமாகக்‌ காண்பார்கள்‌ என்று 
கான்‌ நம்புகிறேன்‌. 

“ இடையில்‌, கடந்த சில மாதங்களாக எங்கள்‌ பிரச்னை 
யைத்‌ தீர்ப்பதில்‌ சர்க்கார்‌ காட்டிய உதார மனப்பான்மை, 
உங்கள்‌ கடிதத்தில்‌ நீங்கள்‌ வாக்களித்‌ திருப்பது போல்‌, 
ஏற்கனவே உள்ள சட்டங்களைப்‌ பிரயோகிப்பதில்‌ தொடர்ந்து 
நீடிக்குமேயானால்‌, யூனியன்‌ எங்குமுள்ள இந்தியச்‌ சமூகம்‌ 
ஓரளவுக்கு அமைதியை அனுபவிக்க முடிவதோடு இது, சர்க்‌ 
காருக்கு ஒருபோதும்‌ இடைஞ்சல்‌ செய்வதற்குக்‌ காரணமாக 
நிற்காது என்று நிச்சயமாகக்‌ கூறுவேன்‌.” 


தெ. 28 


முடிவுரை 


இவ்வாறு எட்டு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு இப்பெரிய சத்தி 
யாக்கிரகப்‌ போராட்டம்‌ முடிந்தது. தென்னாப்பிரிக்காவிலுள்ள. 
இந்திய்ர்கள்‌ இப்போது அமைதியுடன்‌ இருப்பதாகவும்‌ தெரிந்‌ 
தது. 1914-ஆம்‌ ஆண்டு ஜூலை மாதம்‌ 18-ஆம்‌ தேதி நான்‌ 
இந்தியாவுக்குத்‌ திரும்பிப்‌ போகும்‌ வழியில்‌ கோகலேயைச்‌ 
சந்திப்பதற்காக இங்கிலாந்து நோக்கி, மகிழ்ச்சியும்‌ துயரும்‌ 
கலந்த மனத்துடன்‌ கப்பல்‌ பிரயாணத்தை மேற்கொண்டேன்‌, 
பல ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌, தாய்நாடு திரும்புவதாலும்‌ 
கோகலே காட்டும்‌ வழியில்‌ என்‌ காட்டுக்குப்‌ பணி செய்‌ 
வதைப்‌ பேராவலுடன்‌ எதிர்நோக்கியிருந்ததாலும்‌, எனக்கு 
மகிழ்ச்சி, என்‌ ஆயுளில்‌ இருபத்தொரு வருடங்கள்‌, மனிதனுக்கு . 
ஏற்படும்‌ இனிமையும்‌ கசப்பும்‌ கலந்த அனுபவங்களைப்‌ . 
பூரணமாகப்‌ பெற்று வாழ்க்கையின்‌ பணியை உணர்வதற்கு 
எனக்கு வாய்ப்பளித்த தென்னாப்பிரிக்காவைத்‌ துறந்து செல்‌ 
வது, என்னையே பிய்த்துக்‌ கொண்டு செல்வது போன்று 
துயரம்‌ தந்தது. 


சத்தியாக்கிரகப்‌ போரின்‌ மங்களகரமான முடிவுக்கும்‌, ' 
இன்றுதென்னாப்பீரிக்காவில்‌ இந்தியரின்‌ நிலைமைக்கும்‌ இடையே 
உள்ள துன்பம்‌ தரும்‌ ஒரு வேற்றுமையை ஆலோசிக்கும்‌ 
போது, பட்ட கஷ்டமெல்லாம்‌ வீணாகப்‌ போயினவே என்று 
வேதனை உண்டாகிறது. மனிதவர்க்கத்தின்‌ பிரச்னைகளைத்‌ 
தீர்ப்பதற்குச்‌ சத்தியாக்கிரகத்திற்குள்ள ஆற்றலைக்‌ குறித்தும்‌ 
ஐயுற வேண்டி வருகிறது. இங்கு இந்த விஷயத்தைப்பற்றிச்‌ 
சற்று ஆராய்வோம்‌. ஒரு பொருளைச்‌ சம்பாதித்த முறையைக்‌ 
கொண்டே அதை நிலைத்து வைத்துக்‌ கொள்ளவும்‌ முடியு 
மென்பது இயற்கையின்‌ விதிகளில்‌ ஒன்று. பலாத்கார வழியில்‌ 
பெற்ற பொருளை அதே வழியில்தான்‌ காத்துக்கொள்ளமுடியும்‌. 
சத்தியத்தின்முலம்‌ பெற்றதைச்‌ சத்தியத்தைக்கொண்டே காக்க 
முடியும்‌. ஆக வே, தென்னாப்பிரிக்காவிலுள்ள இந்தியர்கள்‌ 
இன்றும்‌ தங்கள்‌ பாதுகாப்பைச்‌ சத்தியாக்கிரக ஆயுதத்தைக்‌ 
கையாண்டே நிச்சயமாக்கிக்‌ கொள்ள முடியும்‌. சத்தியத்தினால்‌ 
அடைந்ததைச்‌ சத்தியத்தைக்‌ கைவிட்ட பின்பும்‌ வைத்துக்‌ 
கொள்ளமுடியுமென்பதற்குச்‌ சத்தியாக்கிரகத்தில்‌ மாயாசக்தி 


மூடிவுரை 4965 


எதுவும்‌ இல்லை. அது சாத்தியமானதாக இருந்தாலும்‌, அது 
விரும்பத்‌ தக்கதல்ல. ஆகவே, இன்று தென்னப்பிரிக்காவிலுள்ள 
இந்தியர்களுடைய நிலைமை தாழ்வுபட்டிருக்கிறதென்றால்‌, அவர்‌ 
களிடையே சத்தியாக்கிரகிகள்‌ இல்லை என்பதைத்தான்‌ அது 
காட்டுகிறது. தற்காலத்தில்‌, தென்னாப்பிரிக்காவிலுள்ள இந்தியர்‌ 
களிடம்‌ குற்றம்‌ கண்டுபிடிப்பதற்காக நான்‌ இதைக்‌ கூறவில்லை. 
விஷயத்தை எடுத்துக்காட்டுவதற்கு த்தான்‌ சொன்னேன்‌. தனி 
மனிதனோ அல்லது ஒரு கூட்டத்தினரோ, தங்களிடமில்லாத 
குணங்களை மற்றவர்களிடமிருந்து கடன்‌ வாங்க முடியாது. ஒருவர்‌ 
வின்‌ ஒருவராகச்‌ சத்தியாக்கிரக வீரர்கள்‌ மறைந்தனர்‌. 
ஸோராப்ஜீ, காச்சலியா, தம்பி நாயுடு, பார்ஸி ருஸ்தம்ஜி, 
இன்னும்‌ மற்றவர்கள்‌ இன்று இல்லை. சத்தியாக்கிரகத்தின்‌ 
அக்கினிப்‌ பரீட்சையில்‌ தேர்ந்து வந்தவர்களில்‌ மிகச்‌ சிலரே 
இப்பொழுது இருக்கின்றனர்‌. எஞ்சி நிற்பவருள்‌ சிலர்‌, இன்றும்‌ 
போர்முனையில்‌ இருக்கின்றனர்‌. சத்தியாக்கிரகத்தின்‌ ஒளி 
அவர்களிடத்தில்‌ சுடர்‌ விட்டுப்‌ பிரகாசித்துக்கொண்டிருக்குமே 
யானால்‌, அவர்கள்தாம்‌ சோதனை வரும்போது சமூகத்தை 
உய்விப்பவராவார்கள்‌ என்பதில்‌ எனக்குத்‌ துனியே னும்‌ 
சந்தேகமில்லை. 


கடைசியாக, இந்த மகத்தான போராட்டமும்‌, இதனால்‌ 
இந்தியர்கள்‌ விரும்பித்‌ தாமே ஏற்று அனுபவித்த துன்பங்களும்‌ 
தோன்றியிராமல்‌ போயிருந்தால்‌, தென்னாப்பிரிக்காவை விட்டு 
இன்று இந்தியர்கள்‌ விரட்டப்பட்டிருப்பார்கள்‌ என்பதை இப்‌ 
பக்கங்களைப்‌ படித்த வாசகர்கள்‌ பார்த்திருப்பார்கள்‌. அதுமட்டு 
மல்ல. தென்னாப்பீரிக்காவீலுள்ள இந்தியர்கள்‌ சாதித்த வெற்றி, 
பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தின்‌ மற்றப்‌ பாகங்களில்‌ குடியேறிய 
இந்தியர்களுக்கு ஏறக்குறைய ஒரு தற்காப்பு மாதிரி ஆயிற்று. 
அப்படி அவர்கள்‌ ஒடுக்கப்பட்டிருப்பின்‌, அதற்குக்‌ காரணம்‌ 
சத்தியாக்கிரக ஆயுதத்தில்‌ ஏற்பட்ட பமுதன்று; அவர்க 
விடையே சத்தியாக்கிரகக்‌ கட்டுப்பாடு இராமையும்‌, அவர்‌ 
களைக்‌ காக்க இந்திய காட்டிற்கு வலிமை இன்மையுமே 
அதற்குக்‌ காரணமாகும்‌. சத்தியாக்கிரகம்‌ மதிப்பிடமுடியாத, 
ஈடு இணையற்ற ஆயுதம்‌ ; அதை ஏக்துவோர்‌ தோல்வியையே, 
ஏமாற்றத்தையோ அறியார்‌ என்பதைக்‌ காட்ட இந்நூல்‌ ஓர்‌ 
அளவு வெற்றி பெறும்‌ எனின்‌, கான்‌ பயன்‌ அடைந்தவனாவேன்‌. 


தென்னுப்பிரிக்காபற்றி 
மகாத்மா காந்தியின்‌ பேச்சுக்கள்‌, 
கட்டுரைகள்‌ 


தமிழாக்கம்‌ : 
ரா. வேங்கடராஜுலு 


இப்பகுதியில்‌ அடங்கியவை 


நர்‌ 


nm 


1896-இல்‌ சென்னையில்‌ மகாத்‌ ந்தியின்‌ 
சொற்பொழிவு, மகாத்மா காந்தியின்‌ 
லார்டு செல்போர்னிடம்‌ முறையீடு. 

மகாத்மா மீது வழக்கு - 1907. 

மகாத்மா மீது வழக்கு - 1918 
தென்னாப்பிரிக்காவிலிருந்து பிரிவு - டர்பன்‌ உப 
சாரத்திற்குப்‌ பதில்‌. 

ஜெொஹன்னஸ்பர்க்‌ பிரிவுபசாரத்தில்‌ பேச்சு. 
தென்னாப்பிரிக்காவுக்குப்‌ பிரிவுச்‌ செய்தி. 
தென்னாப்பிரிக்காவில்‌ தமிழர்‌ சேவை. 

காலனிகளில்‌ இந்தியர்‌. 

குடியேறும்‌ இந்தியர்‌, ஐரோப்பியர்‌. 

ஒப்பந்தக்‌ கூலி முறை. 

ஒப்பந்தக்‌ கூலி முறையின்‌ தீமைகள்‌. 

காலனிகளில்‌ இந்தியர்‌ குடியேற்றம்‌. 

ஏகாதிபத்திய மகாநாட்டுத்‌ தீர்மானங்கள்‌. 
காந்திஜியின்‌ தென்னாப்பிரிக்க சிறை அனுபவங்கள்‌. 
சத்தியாக்கிரக எண்ணம்‌ பிறந்த விதம்‌. 
துன்பங்களை அனுபவிப்பதின்‌ தத்துவம்‌. 
சாத்துவிகப்‌ போரின்‌ தத்துவமும்‌ அனுபவமும்‌. 
சத்தியாக்கிரகப்‌ போராட்ட பலன்கள்‌. 

இந்தியாவுக்கு ஒரு பாடம்‌. 

காங்கிரஸுக்குச்‌ செய்தி. 

கொள்கையில்‌ உறுதி. 

சிறையிலிருந்து மகனுக்குக்‌ கடிதம்‌. 

ஸ்மட்ஸ்‌-காந்தி பேச்சுபற்றி காந்திஜியின்‌ 


/ குறிப்புக்கள்‌. 


1896-ல்‌. சென்னையில்‌ 
மகாத்மா. சொற்பொழிவு 


[தென்னாப்பிரிக்க இந்தியரின்‌ துயரங்களைக்‌ குறித்து மகாத்மா 
காந்தி 1896 அக்டோபர்‌ 26-ஆம்‌ தேதி சென்னை பச்சையப்பள்‌ 
மண்டபத்தில்‌ பேசினர்‌. கனம்‌ ஸ்ரீ அனந்தாச்சார்லு அக்கூட்டத்‌ 
திற்குத்‌ தலைமை வகித்தார்‌. தென்னாப்பிரிக்க இந்தியரின்‌ கஷ்டங்‌ 
களுக்கு அனுதாபம்‌ தெரிவித்தும்‌, அந்தச்‌ சர்க்கார்‌ நிறைவேற்றிய 
இந்தியக்‌ குடியேற்றத்‌ திருத்த மசோதாவுக்கு இந்திய சர்க்காரும்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்காரும்‌ . அங்கீகாரமளித்துவிட்டதைக்‌ குறித்து வருத்தம்‌ 
தெரிவித்தும்‌ அக்கூட்டத்தில்‌ தீர்மானங்கள்‌ நிறைவேறின. அக்கூட்‌ 
டத்தில்‌ மகாத்மா காந்தி பேசிய விவரம்‌ கீழே கொடுக்கப்பட்டிருக்‌ 
கிறது. மகாத்மா அக்கூட்டத்தில்‌ பேசுவதற்கு முன்னால்‌, தங்கள்‌ 
சார்பில்‌ இந்திய மக்களிடம்‌ முறையிட்டுக்கொள்ள, காந்திஜிக்கு 
நேட்டால்‌ இந்தியர்‌ அளித்திருந்த அத்தாட்சிப்‌ பத்திரத்தைப்‌ 
படித்தார்‌.] 
மகாத்மா காந்தி பேசியதாவது : 


தங்கம்‌ நிறைந்ததும்‌, காலஞ்சென்ற ஜேம்ஸன்‌ ரெயிட்‌ 
இருந்த நாடுமான தென்னாப்பிரிக்காவிலிருக்கும்‌ ஒரு லட்சம்‌ 
பிரிட்டிஷ்‌ இந்தியரின்‌ சார்பாக உங்களிடம்‌ முறையிட்டுக்கொள்‌ 
எவே இன்று மாலை உங்கள்‌ முன்பு பேச எழுந்திருக்கிறேன்‌. 
இந்த ஒரு லட்சம்‌ இந்தியரில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌ 
சென்னையிலிருந்தும்‌ வங்காள த்திலிருந்தும்‌ போனவர்கள்‌. ஆகை 
யால்‌, அவர்கள்‌ இந்தியர்கள்‌ என்ற முறையில்‌ நீங்கள்‌ காட்ட 
வேண்டிய பற்றுதலைவீட இன்னும்‌ அதிக சிரத்தை எடுத்துக்‌ 
கொள்ளவேண்டியவர்களாக நீங்கள்‌ இருக்கிறீர்கள்‌. தென்னாப்‌ 
பிரிக்காவை நமது காரியத்திற்காக இரு வகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌. அதில்‌ ஒரு பகுதி, சுயாட்சி பெற்ற பிரிட்டிஷ்‌ 
குடியேற்ற நாடுகளான நேட்டாலையும்‌, நன்னம்பிக்கை முனையை 
யும்‌ கொண்டது. மற்றொன்று, பிரிட்டிஷாரின்‌ நேர்‌ நிர்வாகத்‌ 
திற்குட்பட்ட ஜூலுலாந்து, டிரான்ஸ்வால்‌ அல்லது தென்னாப்‌ 
பிரிக்கக்‌ குடியரசு, ஆரஞ்சு பிரீ ஸ்டேட்டு, டெலகோவா வளை 
குடா, பெய்ரா அடங்கிய போர்த்துகீசிய பிரதேசங்கள்‌ ஆகிய 
இவற்றைக்‌ கொண்டதாகும்‌. 
இந்தியர்‌ அக்நாட்டிலிருப்பதற்காக நேட்டால்‌ காலனிக்குத்‌ 
தென்னாப்பிரிக்கா மிகவும்‌ கடமைப்பட்டிருக்கிறது. நேட்டால்‌ 


442 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பார்லிமெண்டு அங்கத்தினரொருவர்‌ அப்பொழுது (1860-இல்‌) 
சொன்னது போலவே, அக்காலனியே நிலைத்திருக்குமா என்பது 
சந்தேகமாயிருந்தது.' அப்பொழுதே ஒப்பந்தக்‌ கூலிகளாக இந்தி 
யரை அங்கு அழைத்துச்‌ செல்லும்‌ முறையை அக்காலனி ஆரம்‌ 
பித்தது. இவ்விதம்‌ இந்தியர்‌ வெளிகாடுகளுக்குப்‌ போவது சட்‌ 
டத்தின்‌ மூலம்‌ கட்டுப்படுத்‌ தப்பட்டிருந் தது. சில நாடுகளுக்கே 
இந்தியர்‌ ஒப்பந்தக்‌ கூலிகளாகப்‌ போகும்‌ சலுகை கொடுக்கப்‌ 
பட்டிருந்தது. .மொரிஷியஸ்‌, பிஜி, ஜமெய்க்கா, ஸ்டிரெயிட்ஸ்‌ 
ஸெட்டில்மெண்ட்ஸ்‌ (மலாயா), டமாராரா போன்ற நாடுகள்‌ 
இச்சலுகையைப்‌ பெற்றவை. சென்னையிலிருந்தும்‌ கல்கத்தாவி 
லீருந்துமே அந்நாடுகளுக்குப்‌ போக இந்தியர்‌ அனுமதிக்கப்‌ 
பட்டனர்‌. இவ்விதம்‌ இந்தியர்‌ போனதனால்‌ ஏற்பட்ட ஈன்மை 
யைக்குறித்து மற்றொரு பிரபல நேட்டால்காரரான ஸ்ரீ சாண்டர்ஸ்‌ 
பின்‌ வருமாறு கூறினார்‌: ** இந்தியர்‌ வந்ததனால்‌ காடு சுபிட்சம்‌ 
அடைந்தது; விலைகள்‌ உயர்ந்தன ; சாகுபடி செய்து, கேட்ட 
விலைக்கு மலிவாகக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்கவேண்டிய 
கிலைமை போயிற்று ; மேற்கொண்டும்‌ விளைபொருள்களை உற்பத்தி 
செய்ய முடிந்தது.” ஒப்பந்தத்தின்‌ பேரில்‌ சென்னையிலிருந்தும்‌ 
கல்கத்தாவிலிருந்தும்‌ சென்ற இந்தியரைக்‌ கொண்டு சர்க்கரை, 
தேயிலை உற்பத்தி, சுகாதாரம்‌, காலனிக்கு வேண்டிய மீன்‌ 
சப்ளை இவற்றைக்‌ காலனி பெற்று வந்தது. இவ்விதம்‌ பதினாறு 
ஆண்டுகளுக்கு முன்னல்‌ ஒப்பந்தத்தின்‌ பேரில்‌ இந்தியர்‌ 
சென்றதால்‌, வர்த்தகர்களாகச்‌ சுயேச்சையான இந்தியர்‌ பலரும்‌ 
அங்குப்‌ போனார்கள்‌. இவர்கள்‌ முதலில்‌ தங்கள்‌ இனத்தினருக்‌ 
கும்‌ உற்றார்‌ உறவினருக்கும்‌ தேவைப்படுபவைகளை விற்கவே 
சென்றார்கள்‌. ஆனால்‌, தென்னாப்பிரிக்கச்‌ சதேசிகளான ஜரிலு 
அல்லது காபிர்கள்‌ தங்கள்‌ வியாபாரத்திற்குச்‌ சிறந்த வாடிக்‌ 
கைக்காரர்கள்‌ என்பதைப்‌ பிறகு கண்டனர்‌. இந்திய வியாபாரி 
களில்‌ பெரும்பாலானவர்‌ பம்பாய்‌ மேமன்‌ முகம்மதியர்கள்‌. 
இவர்கள்‌ மற்ற இந்தியரைப்போல அவ்வளவு கஷ்ட நிலையில்‌ 
இல்லாததனால்‌ அந்காட்டிலிருக்க இந்தியர்‌ எல்லோருடைய 
நன்மைக்கும்‌ பாதுகாப்பாளர்களாயினர்‌. இந்தியாவின்‌ மூன்று 
மாகாணங்களிலிருந்தும்‌ போய்‌ இவ்விதம்‌ குடியேறிய இந்திய 
ருக்கு, அவர்களுடைய கஷ்டங்களும்‌ நன்மையும்‌ ஒன்றாகவே 
இருந்ததால்‌, ஒருமைப்பட்டு வாழ்ந்தனர்‌. தங்களை மதராஸிகள்‌, 
வங்காளிகள்‌, குஜராத்திகள்‌ என்று அவசியமான சில சமயங்களில்‌ 
சொல்லிக்கொண்டபோதிலும்‌ பொதுவாகத்‌ தாங்கள்‌ இந்தியர்‌ 
என்று கூறிக்கொள்வதில்‌ அவர்கள்‌ பெருமை கொண்டார்கள்‌ 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 443 


அந்த இந்தியர்கள்‌ இப்பொழுது தென்னாப்பிரிக்கா முழுவ 
தும்‌ பரவியிருக்கிறார்கள்‌. தேர்தல்‌ மூலம்‌ வந்த முப்பத்தேழு 
அங்கத்தினர்களைக்கொண்ட ஒரு சட்ட சபையால்‌ நேட்டால்‌ 
ஆளப்படுகிறது. இதற்குப்‌ பதினொன்று பேரைக்‌ கொண்ட கவுன்‌ 
சிலும்‌ உண்டு. இந்த அங்கத்தினர்கள்‌, பிரிட்டிஷ்‌ ராணியின்‌ 
பீரதிநிதியான கவர்னரால்‌ நியமிக்கப்படுகிறார்கள்‌. இதற்கு 
ஐந்து பேர்‌ அடங்கிய மந்திரி சபையும்‌ உண்டு. சட்டசபை விரும்பி 
அல்‌ மந்திரி சபையை நீக்கிவிட்டு வேறு ஒரு மந்திரி சபையை 
அமைத்துக்கொள்ளலாம்‌. நேட்டாலில்‌ மொத்தம்‌ 60,000 
ஐரோப்பியர்‌ இருக்கிறார்கள்‌. அங்கு நான்கு லட்சம்‌ சுதேசிகள்‌ 
இருக்கின்றனர்‌. இந்திய ஜனத்தொகை 51,000. இந்த: இக்திய 
சில்‌ 16,000 பேர்‌ இப்பொழுது தாங்கள்‌ செய்து வந்த ஒப்பந்தப்‌ 
படி கூலி வேலையையே செய்து வருகின்றனர்‌. 80,000 இந்தியரின்‌ 
ஒப்பந்தக்‌ காலம்‌ முடிந்துவிட்டது. இத்தகையவர்கள்‌ வீட்டு 
வேலை செய்பவர்களாகவும்‌, தோட்டவேலைக்காரர்களாகவும்‌, அவ்‌ 
காடிக்காரர்களாகவும்‌, சிறு வியாபாரிகளாகவும்‌ இருக்கின்றனர்‌... 
ஐயாயிரம்‌ இந்தியர்கள்‌, தாமே சுயேச்சையாக வந்து குடியேறி 
யிருப்பவர்கள்‌. இவர்களில்‌ பலர்‌ வியாபாரிகள்‌, கலடச்‌ சிப்பந்தி 
கள்‌, அங்காடிக்‌ கடைக்காரர்கள்‌. சிலர்‌ பள்ளி ஆசிரியர்கள்‌, 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌, குமாஸ்தாக்கள்‌. 

சுயாட்சியுடனிருக்கும்‌ கன்னம்பிக்கை முளை காலனியில்‌, 
10,000 இந்தியர்‌ இருக்கிறார்கள்‌ என நினைக்கிறேன்‌. இவர்கள்‌ 
வர்த்தகர்கள்‌, அங்காடிக்காரர்கள்‌, தொழிலாளர்கள்‌ ஆவர்‌. 
இந்தக்‌ காலனியின்‌ மொத்த ஜனத்தொகை பதினைந்து லட்சம்‌. 
இதில்‌ நான்கு லட்சம்பேர்‌ ஐரோப்பியர்கள்‌. மற்றவர்கள்‌, அந்‌ 
காட்டு மக்களும்‌ மலாயாக்காரர்களும்‌. 


தென்னப்பிரிக்கக்‌ குடியரசு அல்லது டிரான்ஸ்வால்‌, 
தேர்தல்‌ மூலம்‌ வந்தவர்களைக்‌ கொண்ட வோல்க்ஸ்ராடு 
என்ற இரு சபைகளால்‌ ஆளப்படுவது. ஒரு தலைவரின்‌ 
கீழ்‌ இதற்கு ஒரு கிர்வாகக்‌ குழுவுமுண்டு. அங்குள்ள இந்தி 
யரின்‌ ஜனத்தொகை 000. அவர்களில்‌ 200 பேர்‌ வர்த்த 
கர்கள்‌. அவர்களுடைய சொத்துக்களின்‌ தீர்மானமான மதிப்பு 
ஒரு லட்சம்‌ பவுன்‌. மற்ற இந்தியர்‌ அங்காடிக்காரர்கள்‌, 
பணியாட்கள்‌, வீட்டு வேலைக்காரர்கள்‌. வீட்டு வேலைக்காரர்‌ 
களாக இருந்தவர்களில்‌ பெரும்பாலோர்‌ சென்னை மாகாணத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. டிரான்ஸ்வாலின்‌ வெள்ளையர்‌ ஜனத்தொகை 
சுமார்‌ 1,290,000. சுதேசிகளான காபிர்களின்‌ தொகை சுமார்‌ 
6,50,000. இந்தக்‌ குடியரக, பிரிட்டிஷ்‌ ராணியின்‌ மேலதிகாரத்‌ 


444 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


திற்கு உட்பட்டது. பிரிட்டனுக்கும்‌ இந்த ஜன ஆட்சிக்கு 
மிடையே ஒரு சம்பிரதாயம்‌ உண்டு. அதன்படி, தென்னாப்பிரிக்கச்‌ 
சுதேசிகளைத்‌ தவிர இக்குடியரசைச்‌ சேர்ந்த எல்லாப்‌ பிரஜை 
களுக்கும்‌ பொதுவான சொத்து, வர்த்தகம்‌, சாகுபடி, நில 
உரிமை, பிரஜா உரிமை ஆகியவை வழங்கப்படுகின்றன. 


“போர்த்துகீசிய பிரதேசங்களில்‌ இந்தியரின்‌ தொகை 
அதிகம்‌. அங்கு இந்தியருக்கு எந்தவிதக்‌ கஷ்டங்களும்‌ இல்லை, 
அசெளகரியங்களும்‌ கஷ்டங்களும்‌ இருப்பதால்‌ மற்ற ராஜ்யங்‌ 
களில்‌ குறிப்பிடத்தக்க இந்தியரின்‌ ஜனத்தொகை எதுவும்‌ 
இல்லை. 


தென்னாப்பிரிக்க இந்தியரின்‌ குறைகள்‌, இரு வகை 
யானவை. இந்தியர்மீது இருக்கும்‌ வெறுப்பினால்‌ ஏற்பட்ட 
குறை ஒன்று.. இரண்டாவது வகை, சட்ட சம்பந்தமாக இந்தி 
யருக்கு இழைக்கப்பட்ட கஷ்டங்கள்‌. முதல்‌ வகை 
பற்றிக்‌ கூறுவதாயின்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ அதிக 
மாக வெறுக்கப்படுகிறவர்கள்‌ இந்தியர்கள்‌ என்ற 
சொல்லவேண்டும்‌. எந்தவிதப்‌ பாகுபாடுமின்றி இந்தியர்‌ 
எல்லோருமே *கூலி! என்றுதான்‌ அழைக்கப்படுகின்றனர்‌. 
' இந்தியர்‌” என்று மாத்திரம்‌ சொல்லப்படுவதில்லையே தவிர 
“சாமி', *ராமசாமி' என்றெல்லாம்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌. 
இந்தியப்‌ பள்ளி ஆசிரியர்களை, “கூலிப்‌ பள்ளி ஆசிரியர்கள்‌ " 
என்கின்றனர்‌. இந்தியக்‌ கடைக்காரர்கள்‌, ' கூலிக்‌ கடைக்‌ 
காரர்களே. பம்பாயிலிருந்து போயி ருக்கும்‌ ஸ்ரீ தாதா 
அப்துல்லா, ஸ்ரீ மூஸ்‌ ஹாஜி காஸிம்‌ ஆகிய இருவருக்கும்‌ 
சொந்தமாகக்‌ கப்பல்கள்‌ இருக்கின்றன. இவர்களுடைய 
கப்பல்கள்‌ 'கூலிக்‌ கப்பல்கள்‌" என்றே சொல்லப்படுகின்றன.. 


* ஏ. குழந்தைவேலு பிள்ளை கம்பெனி” என்பது சென்னை 
வர்த்தகர்களுக்குச்‌ சொந்தமான, கெளரவமான ஸ்‌ தாபனம்‌. 
இவர்கள்‌ டர்பனில்‌ பெரிய கட்டடங்களைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 
இந்தக்‌ கட்டடங்களைக்‌ 'கூலி ஸ்டோர்கள்‌" என்றே 
சொல்லுகிறார்கள்‌. இவற்றின்‌ சொந்தக்காரர்களையும்‌ “கூலி 
முதலாளிகள்‌' என்றுதான்‌ கூப்பிடுகின்றனர்‌. கனவான்களே] 
உங்களுக்கு ஒன்று உறுதியாகக்‌ கூற விரும்புகிறேன்‌. இந்த 
மண்டபத்தில்‌ இருப்பவர்களுக்கும்‌ கூலிகளுக்கும்‌ எவ்வளவு பேத 
மிருக்கிறதோ அவ்வளவு பேதம்‌ இருக்கிறது அந்தக்‌ கம்பெனி 
யின்‌ முதலாளிகளுக்கும்‌ ஒரு “கூலிக்கும்‌. ரெயில்வே, டிராம்‌ 
அதிகாரிகள்‌ எங்களை மிருகங்களைப்‌ போன்றே கடத்து 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 446 


கின்றனர்‌. அதிகார வட்டாரங்களில்‌ இப்புகார்‌ மறுக்கப்‌ 
படுகிறது. இதைப்பற்றியே இங்கு விவரமாக எடுத்துக்‌ காட்டப்‌ 
போகிறேன்‌. எந்தவித ஆப த்துக்கு ம்‌ ஆளாகாமல்‌ நடைப்‌ 
பாதையில்‌, அங்கே காம்‌ பத்திரமாக நடந்து போக முடியாது. 
தாம்‌ அவமதிக்கப்படலாம்‌ அல்லது பிடித்துத்‌ தள்ளப்பட்டு 
வீடலாம்‌ என்ற பயத்தினால்‌ தூய ஆடை அணிந்த மதராஸி 
கனவான்களும்‌ டர்பன்‌ தெருக்களின்‌ ஈடைப்பாதைகளில்‌ ஈடப்ப 
தற்குப்‌ பயந்து கொண்டு அதைத்‌ தவிர்த்துக்‌ கொள்கிறார்கள்‌. 


நக எங்களை “ஆசிய ஆபாசங்கள்‌! என்று மனமாரத்‌ தூற்று 
கின்றனர்‌. ஈாங்கள்‌ தீமை மலிந்தவராம்‌ ; அரிசியைத்தின்று வாழ்‌ 
கிறோமாம்‌. எங்களை * நாற்றமெடுத்த கூலிகள்‌ ' என்கின்றனர்‌. 
எண்ணெய்‌ படிந்த கந்தலைக்‌ கட்டிக்‌ கொண்டு வாழ்கிறோமாம்‌. 
தாங்கள்‌ “கறுப்பு விஷக்கிருமிகளாம்‌.' சட்டப்‌ புத்தகங்களோ, 
* பாரதி காட்டுமிராண்டிகளான ஆசியாக்காரர்கள்‌ அல்லது ஆசி 
யாவின்‌ நாகரிகமற்ற இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌' என்று எங்களை 
வருணிக்கின்றன. நாங்கள்‌ * வெள்ளை முயல்களைப்போல ஏராள 
மாகப்‌ பிள்ளைகளைப்‌ பெறுகிறோம்‌" என்கிறார்கள்‌. டர்பனில்‌ 
நடந்த ஒரு கூட்டத்தில்‌ கனவான்‌ ஒருவர்‌, வெள்ளை முயல்களைக்‌ 
கொல்வதுபோல்‌ இவர்களைக்‌ கொல்ல முடியவில்லையே என்று 
வருத்தப்பட்டாராம்‌. டிரான்ஸ்வாலில்‌ சில இடங்களில்‌ வாடகைக்‌ 
கோச்சு வண்டிகள்‌ போகின்றன. நாங்கள்‌ அதன்‌ உள்ளே 
உட்காரக்கூடாது. டிரான்ஸ்வாலில்‌ மழைக்காலத்தில்‌ குளிர்‌ மிக 
அதிகம்‌. ஆகையால்‌ கோச்சு வண்டிகளின்‌ வெளியில்‌ உட்காரு 
வது அவமதிப்பானது என்பது ஒரு புறம்‌ இருக்க, குளிரைத்‌ தாங்‌ 
கவே முடியாது. நாம்‌ இந்தியரேயாயினும்‌ தாங்கமுடியாத அவ்‌ 
வளவு வெயில்‌. ஹோட்டல்களில்‌ காம்‌ அனுமதிக்கப்படுவதில்லை. 
- வெள்ளைக்கார ஹோட்டல்களில்‌ பெரிய மனிதர்களான இந்தியர்‌ 
களுக்குக்கூட சிற்றுண்டி வழங்கவும்‌ மறுக்கப்பட்டிருக்கும்‌ சம்ப 
வங்கள்‌ பல உண்டு. நேட்டாலில்‌ டண்டீ என்ற கிராமத்தில்‌ இந்‌ 
தியரின்‌ கடையொன்றை ஓர்‌ ஐரோப்பியக்‌ கூட்டத்தினர்‌ சமீபத்‌ 
தில்‌ கொளுத்திவிட்டார்கள்‌. ((வெட்கம்‌' என்ற முழக்கம்‌). இத 
ஓல்‌ கொஞ்சம்‌: நஷ்டம்‌ உண்டாயிற்று. இன்னுமோர்‌ ஐரோப்பி 
யர்‌ கூட்டம்‌ டர்பனில்‌ கடைத்தெருவில்‌ வெடிகளைக்‌ கொளுத்தி 
இந்தியர்‌ கடைக்குள்‌ போட்டது. இந்தியர்‌ மீது இவ்விதம்‌ 
இருந்துவரும்‌ தீவிரமான பகை, தென்னப்பிரிக்காவின்‌ பல 
ராஜ்யங்களிலும்‌ பல வழிகளிலும்‌ இந்தியரின்‌ உரிமைகளைக்‌ 
கட்டுப்படுத்திவிடும்‌ சட்டங்களாக உரு வெடுத்து இருக்‌ 
கின்றன. 


446 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


“ முதலாவதாக, இந்தியரைப்‌ பொறுத்தவரையில்‌ கேட்‌ 
டால்‌ மிக முக்கியமானது. இந்தியருக்கு எதிரான சட்டம்‌: 
களைச்‌ செய்வதில்‌ கொஞ்ச காலமாக அங்கேதான்‌ அதிக த்‌ 
தீவிரம்‌ இருந்து வருகிறது. இந்தக்‌ காலனியின்‌ பொதுவான . 
வாக்குரிமைச்‌ சட்டத்தை அனுசரித்து 1894-ஆம்‌ ஆண்டுவரை 
யில்‌ ஐரோப்பியருடன்‌ இந்தியரும்‌ சமமாக வாக்குரிமையைப்‌, 
பெற்றிருந்தனர்‌. வயது வந்தவராயிருக்து 60 பவுன்‌ பெறு 
மானமுள்ள தாவரச்‌ சொத்து இருந்தாலும்‌ அல்லது 10 பவுன்‌. 
வருட வாடகை தருவதானாலும்‌ எந்த பிரிட்டிஷ்‌ பிரஜைகளுக்‌ 
கும்‌ வோட்டுரிமை இருந்தது. 1894-இல்‌ நேட்டால்‌ சட்டசபை 
நிறைவேற்றிய ஒரு மசோதா ஆசியாக்காரர்களின்‌ வோட்டுசி. 
மையைப்‌ பறித்தது. உள்ளூர்ப்‌ பார்லிமெண்டில்‌ இதை எதிர்த்‌ 
தோம்‌; பயனில்லை. பிறகு பிரிட்டிஷ்‌ குடியேற்ற காட்டு 
மந்திரிக்கு மனுச்‌ செய்து கொண்டோம்‌. இதன்‌ பலனாக அந்த 
மசோதா வாபஸ்‌ வாங்கிக்கொள்ளப்பட்டு, அதற்குப்‌ பதிலாகப்‌ 
புதியதோர்‌ மசோதா கொண்டுவரப்பட்டது. முதல்‌ மசோதா 
வைப்‌ போல இது அவ்வளவு படுமோசமான தல்ல. எனினும்‌ 
இதுவும்‌ மோசமானதே. ஐரோப்பிய நாடுகளைத்‌ தவிர மற்ற 
காடுகளிலிருந்து வந்திருப்பவர்களுக்கு, அவர்களுடைய நாடு 
களில்‌ ஜனநாயக ஆட்சி முறையை அனுசரித்த ஜனநாயக 
ஸ்தாபனங்கள்‌ இல்லாதிருக்குமானால்‌, வோட்டுரிமை கிடையாது 
என்று இந்த மசோதா விதிக்கிறது. ஆனால்‌ கவுன்சிலோடு கூடிய 
கவர்னரின்‌ அனுமதியைப்பெற்றால்‌ மாத்திரமே இத்தகையவர்கள்‌. 
வோட்டுரிமையைப்‌ பெறலாம்‌ என்றும்‌ அம்மசோதா கூறி 
யது. முன்னேரே வோட்டர்கள்‌ ஜாபிதாவில்‌ பெயர்‌ வந்துவிட்ட 
வர்களுக்கு இம்மசோதா விதிவிலக்கு அளிக்கிறது. இம்மசோ, 
தாவைக்‌ கொண்டு வருவதற்கு முன்னால்‌ இதை ஸ்ரீ சேம்பர்‌ 
லேன்‌ முன்பு சமர்ப்பித்து அவருடைய அங்கீகாரத்தைப்‌ பெற்‌ 
றனர்‌. இந்தியாவிலும்‌ இத்தகைய ஸ்தாபனங்கள்‌ இருப்பதால்‌, 
ஆசியாக்காரர்களின்‌ வோட்டுரிமையை இம்மசோதா ரத்து 
'செய்துவிடுமாயின்‌ அதன்‌ நோக்கம்‌ தவறிவிட்டதாகும்‌ என்று 
கூறி இம்மசோதாவை ஆட்சேபித்தோம்‌. இச்சட்டம்‌ உபத்‌ 
திரவம்‌ விளைவிப்பகாக இருப்பதோடு, ஓயாது வழக்குகளை 
கடத்தி ஏராளமாகப்‌ பணச்செலவுக்கும்‌ கொண்டுவிடும்‌ என்‌ 
றும்‌ கூறினோம்‌. எங்கள்‌ ஆட்சேபத்தின்‌ காரணத்தை எல்‌ 
லாரும்‌ ஒப்புக்கொண்டார்கள்‌. இந்த மசோதாவை ஆதரித்து 
வோட்டுப்‌ போட்டவர்களும்‌ ௮ தயேதான்‌ எண்ணினர்‌.. 
இதைக்‌ குறித்து நேட்டால்‌ சர்க்கார்‌ பத்திரிகை கூறிய 
தாவது : . 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 447 


எ இந்தியாவில்‌ இத்தகைய ஸ்தாபனங்கள்‌ இருக்கின்றன என்பதை நாம்‌ 
அறிவோம்‌. ஆகையால்‌ இத்தியரை இச்சட்டம்‌ பாதிக்காது. ஆனால்‌, இம்மசோதா 
இருத்தேயாகவேண்டும்‌; வேறு எதுவும்‌ வேண்டியதில்லை, இது இந்தியரின்‌ வோட்‌ 
டுரிமையைப்‌ பதிக்கிறதென்றால்‌, இதைவிடச்‌ சிறந்தது வேறு இருக்க முடியாது. 
அப்படி அது செய்யாதுபோயினும்‌ அஞ்சவேண்டியது எதுவுமில்லை. ஏனெனில்‌ ராஜீய 
அதிகாரத்தை இந்தியர்கள்‌ அடையவே முடியாது. அவசியமானால்‌ வாக்கானர்களா 
வதற்குச்‌ சொத்துத்‌ தருதிவேண்டும்‌ என்ற பரீட்சையை நாம்‌ கொண்டுவரலாம்‌. 
சொத்துத்‌ தகுதியையும்‌ அதிகரிக்கலாம்‌. இவை, இந்தியரை அடியோடு வாக்குரிமை 
இழக்கும்படிச்செய்வதோடு எத்த ஐரோப்பியரையும்‌ வாக்குரிமையிலிருந்து தடுக்காது." 

இந்தியருக்குத்‌ துன்பத்தை விளைவிக்கும்‌ வைகையில்‌ 
நேட்டால்‌ சட்டசபை இத்தகைய சூழ்ச்சியில்‌ ஈடுபட்‌ 
டிருக்கிறது. உடலைக்‌ கீறி ஆராய்பவர்போல்‌ இந்த நேட்டால்‌ 
பரிசோதகர்களின்‌ கொடிய கத்திக்கு இறையாக நாம்‌ ஆகி 
யிருக்கிறோம்‌. மனிதரை அறுத்துச்‌ சோதனை செய்பவர்களுக்கும்‌ 
இவர்களுக்கும்‌ முக்கியமாக ஒரு வித்தியாசம்‌ உண்டு. ஆராய்ச்‌ 
சிக்காரர்கள்‌, மனிதவர்க்கத்தின்‌ ஈன்மையை "நோக்கமாகக்‌ 
கொண்டு அறுத்துச்‌ சோதனை செய்கின்றனர்‌. ஆனால்‌ நேட்‌ 
டாலிலோ வேண்டுமென்று திமிரின்பேரில்‌ இலை த வேடிக்கை 
என்றெண்ணி நம்மைச்‌ சோதிக்க முற்பட்டிருக்கின்றனர்‌. இவ்‌ 
விதம்‌ செய்யப்படுவதில்‌ ராஜீய நோக்கம்‌ எதுவுமில்லை, 
நேட்டால்‌ பார்லிமெண்டு உறுப்பினர்‌ ஒருவர்‌ கூறியது போல்‌, 
*நேட்டாலைவிடத்‌ தங்கள்‌ சொந்த நாட்டிலிருப்பதே இந்தியர்‌ 
களுக்குச்‌ சுகமென இந்தியர்கள்‌ உணர்வதற்கென்றே ' அவர்களை 
அவமானப்படுத்த இந்தக்‌ காரியங்கள்‌ செய்யப்படுகின்றன 
என்பது தெளிவு. “ இந்தியர்‌, என்றுமே மார்பு உடைய 
உழைப்பவர்களாக ஆகவேண்டும்‌ ' என்று மற்றொரு பிரபல 
நேட்டால்காரர்‌ கூறுகிறார்‌. ஐரோப்பிய வாக்காளர்கள்‌ 10,000 
பேர்‌ இருக்கும்போது இந்திய வாக்காளர்களோ 250 பேர்தான்‌. 
இதிலிருந்தே இந்தியர்‌ வாக்குரிமை ஐரோப்பியரை ஒருநாளும்‌ 
அமிழ்த்திவிடப்‌ போவதில்லை என்பது நிச்சயமாகிறது. அப்‌ 
பிரச்னையின்‌ முழுச்‌ சரித்திரத்தையும்‌ அறிவதற்குப்‌ பச்சைப்‌ பிர 
சுரத்‌ தாளைக்‌ குறித்து நரன்‌ உங்களுக்குக்‌ கூற விரும்புகிறேன்‌. 
எங்களுக்குத்‌ துன்பம்‌ மூண்ட சமயங்களில்‌ லண்டன்‌ * டைம்ஸ்‌" 
பத்திரிகை எங்களை ஆதரித்து வந்திருக்கிறது. நேட்டாலில்‌.. 
வாக்குரிமைப்‌ பிரச்னை வந்தபோது அப்பத்திரிகை இவ்வாண்டு 
ஜூன்‌ 27-ஆந்‌ தேதி எமுதியிருப்பதாவது : 

“ஸ்ரீ சேம்பர்லேனின்‌ முன்பு வைக்கப்பட்டிருக்கும்‌ பிரச்னை சாதாரணமானது 
அன்று. இது நிறபேதத்தைப்பற்றியதேயன்றி விவாதத்திற்கு உசியதன்று. தம்‌. 
குடிகளுக்குள்ளே இனப்‌ போராட்டத்தை நாம்‌ பொறுத்துக்ககொண்டிருக்க முடியாது. 
இந்தியர்‌ பல ஆண்டுகளாக நேட்டாலில்‌ சிக்கனத்தினாலும்‌, தல்ல வேலை செய்திருப்‌ 
பதனாலும்‌ குடிகளாவதற்குவேண்டிய தகுதிக்குத்‌ தங்களைத்‌ தாங்களே உயர்த்திக்‌ 


448 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கொண்டிருக்கின்‌ றனர்‌. அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ்‌ இத்தியப்‌ பிரவ) 
பிரஜாவுரிமையை அளிக்க மறுப்பது தவறு. அதேபோல நேட்டாலுக்குள்‌ இந்தியர்‌ 
குடியேறுவதை இத்திய அரசாங்கம்‌ நிறுத்தி, நேட்டாலின்‌ அபிலிருத்திவைத்‌ 
திடீரெனத்‌ தடுத்துவிடுவதும்‌ தவறு.” 

“ஆசியாக்காரர்களின்‌ வாக்குரிமை ஐரோப்பியர்களை சக்தி 
வீடும்‌ என்ற ஆபத்து உண்மையாகவே இருக்குமானால்‌ படிப்புச்‌ 
சோதனையைப்‌ புகுத்துவதைப்பற்றியோ, சொத்து மதிப்பை 
வாக்குரிமைக்காக உயர்த்துவதைக்‌ குறித்தோ எங்க 
ளுக்கு ஆட்சேபம்‌ இருந்திருக்காது. ஆனால்‌ இனத்தைக்‌ 
குறிப்பாகக்‌ கொண்டு இயற்றும்‌ சட்டத்தையும்‌, அதன்‌ காரண 
மாக ஏற்படும்‌ அவமதிப்பையுமே நாங்கள்‌ ஆட்சேபிக்கிறோம்‌. 
புதிதாக எந்தச்‌ சலுகையும்‌ பெறவேண்டும்‌ என்பதற்காக 
நாங்கள்‌ இம்மசோதாவை எதிர்க்கவில்லை. இதுவரை அனுப 
வித்து வருவதையே பறிப்பதாக இருப்பதனால்தான்‌ எதிர்க்‌ 
கிறோம்‌. - 


* எதிர்காலத்தில்‌ உருவெடுக்கப்‌ போகும்‌ தென்னாப்பிரிக்க 
தேசீயத்தின்‌ ஒரு பகுதியாக அவன்‌ (இக்தியன்‌) ஆகிவிடாத 
படி தடுப்பதற்காகவே இச்சட்டம்‌' என்று கேட்டால்‌ அட்டர்வி 
ஜெனரல்‌ கூறினார்‌. அந்காட்டுச்‌ சுதேசிகளான அசல்‌ கரபிர்‌ 
களின்‌ கிலைக்கு இந்‌ திய ர இழிவுபடுத்தவேண்டும்‌ என்ற 
கோக்கத்திற்காகவே, இந்தியர்‌ குடியேற்றச்‌ சட்டத்தைத்‌ 
திருத்தும்‌ மசோதாவை நேட்டால்‌ அரசாங்கம்‌ சென்ற ஆண்டு 
கொண்டுவந்தது. கரங்கள்‌ கம்பியிருக்ததற்கு கேர்மாருகப்‌ 
பிரிட்டிஷ்‌ மன்னரின்‌ அனுமதியும்‌ அதற்குக்‌ கிடைத்திருக்‌ 
கிறது என்பதை வருத்தத்துடன்‌ உங்களுக்குத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌. இத்தகவல்‌ பம்பாய்க்‌ கூட்டத்திற்குப்‌ பிறகு 
எனக்குக்‌ கிடைத்தது. இதை முன்னிட்டும்‌, இப்பிரச்னை இம்‌ 
மாகாணத்தையே உடனடியாக பாதிக்கிறது என்பதனாலும்‌, 
இதைக்‌ குறித்து இங்குச்‌ சற்று விவரமாகவே கூற விரும்பு 
கிறேன்‌. ள்‌ 

“1894 ஆகஸ்டு 18-ஆக்தேதி வரையில்‌ ஒப்பந்தத்தின்பேரில்‌ 
சென்றவர்கள்‌ ஐக்‌. தாண்டுகளுக்கு அங்கிருப்பது என்று போனார்‌ 
கள்‌. நேட்டாலுக்குப்‌ போய்ச்சேர இவர்களுக்குக்‌ கப்பல்‌ செலவு 
இலவசம்‌. இவர்களுக்கும்‌, இவர்களுடைய குடும்பங்களுக்கும்‌ 
அங்கே சாப்பாடும்‌ வீட்டுவசதியும்‌ இலவசமே. முதல்‌ வருடத்‌ 
திற்கு மாதம்‌ பத்து ஷில்லிங்‌ சம்பளம்‌. பின்னர்‌, ஆண்டுக்கு 
ஒரு ஷில்லிங்‌ வீதம்‌ சம்பள உயர்வு. ஒப்பந்தம்‌ முடிந்த 
பிறகு மேலும்‌ ஐந்து ஆண்டுகளுக்கு இவர்கள்‌ அங்குச்‌ 


சென்னையில்‌ . மகாத்மா சொற்பொழிவு 449 


சுயேச்சையான கூலிகளாக இருப்பார்களானால்‌ இவர்கள்‌ 
இந்தியாவுக்குத்‌ திரும்பிவரக்‌ கப்பல்‌ செலவு இலவசம்‌. இந்தச்‌ 
சலுகை யாவும்‌ இப்பொழுது மாற்றப்பட்டுவிட்டன. ஒன்று, 
இவர்கள்‌ என்றுமே ஒப்பந்தக்‌ கூலிகள்‌ என்ற முறையில்‌ 
அங்கு இருந்து வரவேண்டும்‌; அல்லது இந்தியாவுக்குத்‌ திரும்பி 
விடவேண்டும்‌. ஒப்பந்தக்‌ கூலிகளரகவே அங்கு நீடித்து 
இருந்து வருவதென்றால்‌, அவ்விதம்‌ ஒப்பந்தக்‌ கூலிகளாயிருக்கும்‌ 
ஒன்பதாவது ஆண்டில்‌ அவர்களுடைய சம்பளம்‌ மாதம்‌ 
இருபது ஷில்லிங்குக்கு உயரும்‌. ஆனால்‌, இவர்கள்‌ வருடத்திற்கு 
மூன்று பவுன்‌ தலைவரி செலுத்தவேண்டும்‌. ஒப்பந்தக்‌ கூலி 
விகிதத்தில்‌ இத்தொகை அவர்க ளுடைய அரை ஆண்டுச்‌ 
சம்பளத்தின்‌ மொத்தத்‌ தொகைக்குச்‌ சமம்‌. 
தலைவரியைத்‌ தவிர ஒப்பந்தத்தில்‌ செய்யப்படும்‌ மற்ற 
மாறுதல்களுக்கு இந்திய அரசாங்கத்தின்‌ சம்மதத்தைப்‌ பெறு 
வதற்காக நேட்டால்‌ அரசாங்கம்‌ 1893-இல்‌ இருவரடங்கிய ஒரு 
கமிஷனை இந்தியாவுக்கு அனுப்பியது. இப்போது இருக்கும்‌ 
வைசிராய்‌ இந்த மாறுதல்களை ஏற்றுக்கொள்வதற்குத்‌ தமது 
தயக்கத்தைத்‌ தெரிவித்தபோதிலும்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
அனுமதித்தால்‌ தாம்‌ ஒப்புக்கொள்வதாகச்‌ சொன்னார்‌. கொடிய 
குற்றஞ்‌ செய்தவர்களைக்‌ கட்டாயமாகத்‌ திருப்பி அனுப்பிவிட 
வது பற்றிய விதியில்‌ நேட்டால்‌ சர்க்கார்‌ மாற்றம்‌ செய்ய 
.முற்பட்டதை வைசிராய்‌ ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்‌. 
ஆனால்‌ நேட்டால்‌ சர்க்கார்‌, இதிலிருந்த சிரமத்தைத்‌ தலைவரி 
யின்‌ மூலம்‌ போக்கிக்கொண்டுவிட்டனர்‌. 


இந்த விதியைக்‌ குறித்து விவாதித்த அட்டர்னி-ஜெனரல்‌, 
இந்தியாவுக்குத்‌ திரும்‌ பிவிட மறுப்பதற்காகவோ அல்லது 
தலைவரி கொடுக்க மறுப்பதற்காகவோ ஓர்‌ இந்தியளைச்‌ 
சிறைக்கு அனுப்பமுடியாவிட்டாலும்‌, அவன்‌ குடிசையில்‌ 
ஏதாவது பொருள்கள்‌ இருந்தால்‌ அவற்றைப்‌ பறித்துக்‌ 
கொண்டு . விடலாம்‌ என்றார்‌. உள்ளூர்‌ பார்லிமெண்டில்‌ இம்‌ 
மசோதாவைப்‌ பலமாக எதிர்த்தோம்‌. அங்கு வெற்றிபெற 
முடியாது பேோகவே, ஸ்ரீ சேம்பர்லேனுக்கு மனுச்‌ செய்து 
கொண்டோம்‌. இம்மசோதாவை நிராகரிக்‌ கவேண்டும்‌, 
இல்லையானால்‌ நேட்டாலுக்கு இந்தியர்‌ கொண்டு வரப்படுவதை 
யாவது கிறுத்தவேண்டும்‌' என்று கோரினேம்‌. 

மேற்கண்ட முறை பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சிந்திக்கப்‌ 
பட்டது. நேட்டாலிலுள்ள பிரபலஸ்தர்கள்‌ பலர்‌ அதைப்‌ பல 

தெ. 29 


450 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


மாக எதிர்த்தார்கள்‌. நேட்டாலில்‌. இருக்கும்‌ இந்தியர்‌ சம்பந்த 
மான பல விஷயங்களையும்‌ விசாரிப்பதற்கென்று ஒரு கமிஷன்‌ 
நியமிக்கப்பட்டது. அக்கமிஷனின்‌ உறுப்பினர்களில்‌ ஒருவ 
ரான ஸ்ரீ சாண்டர்ஸ்‌ தமது தனிக்‌ குறிப்பில்‌ பின்வருமாறு கூறி 
யிருக்கிறார்‌ : 

தங்களுடைய ஒப்பத்தக்‌ காலம்‌ தீர்த்த பிறகு ஒப்பந்தத்தைத்‌ திரும்பவும்‌ 
பவக்ற்துல்கொண்டாகள் று இத்தியரைக்‌ கட்டாயப்படுத்தி இந்தியாவுக்குத்‌ திருப்பி 
அனுப்பிவிடுவதற்குச்சட்டம்‌ செய்வது குறித்துக்‌ கமிஷன்‌ எவ்வித சிபாரிசையும்‌ செய்ய 
வில்லை; என்குலும்‌ இத்தகைய எண்ணமிருப்பதையே தான்‌ பலமாகக்‌ கண்டிக்கிறேன்‌. 
இத்திட்டம்‌ அவசியம்‌ என்று இன்று கூறுவோர்‌, அதன்‌ விளைவு என்ன என்பதை 
உணர்வார்களாயின்‌, என்னைப்போன்றே அவர்களும்‌ இதைத்‌ தீவிரமாகத்‌ தடுப்பார்கள்‌ 
என்று நிச்சயமாக நம்புகிறேன்‌. இந்தியர்‌ குடியேற்றத்தை நிறுத்தி அதன்‌ பலனை 
அனுபவிக்கத்‌ தயாராயிருங்கள்‌. ஆனால்‌ தான்‌ எடுத்துக்காட்டப்போகும்‌ தவற்றைமட்டும்‌ 
செய்யாதீர்கள்‌. 

“ அவர்களுடைய வாழ்நாட்களில்‌ சிறந்த காலத்தை எல்லாம்‌ 
'தன்மைக்கசகப்‌ பயன்‌ படுத்திக்கொண்டுவிட்டோம்‌. அவர்களை இப்போது திரும்பிப்‌ 
போய்விடவேண்டுமென்று கட்டாயப்படுத்துவதென்றால்‌, அவச்களிடமிருத்து தன்மை 
களையெல்லாம்‌ பெற்றுக்கொண்டுவிட்டு அதன்‌ வெகுமதியை அவர்கள்‌ அனுபவிக்க 
முடியாதபடி மறுக்கிறோம்‌ என்பதைத்‌ தவிர இது வேறு என்னவாம்‌ ? எங்கே திரும்பி 
அனுப்ப விரும்புகிறோம்‌ ? அவர்கள்‌ இனமையுடன்‌ இருந்தபோதே எத்தப்‌ பட்டினிலி 
னின்று தப்பிப்பிழைக்க முற்பட்டார்களோ அதே பட்டினியில்‌ வாட அவர்களைத்‌ 
திருப்பி அனுப்பப்பார்க்கிறோம்‌. இந்தியர்‌ இங்கே குடியேறுவதை நாம்‌ அடியோடு 
நிறுத்திவிடலாம்‌. பொதுஜன செல்வாக்கைப்‌ பெறப்‌ பார்க்கிறவர்கள்‌ விரும்புவதை 
விட இதை இன்னும்‌ எளிதாகவும்‌ திரத்தரமாகவும்‌ செய்துவிடமுடியும்‌. ஆனால்‌ 
ஒப்பத்தக்காலம்‌ முடித்ததும்‌ அவர்களை ஒதுக்குவது என்பதை இந்தக்‌ காலனி செய்யக்‌ 
கூடாது. இதற்காக முனைந்து தம்‌ தற்பெயருக்கு அவமதிப்பைத்‌ தேடிக்கொள்ள 
வேண்டாம்‌ என்று வற்புறுத்துகிறோம்‌." 

மசோதாவைப்‌ பார்லிமெண்டில்‌ கொண்டு வந்த அட்டர்னி- 
ஜெனரல்‌, கமிஷன்‌ முன்பு சாட்சியம்‌ கூறுகையில்‌ பின்வருமாறு 
சொன்னார்‌ : 

“ ஒப்பத்தக்காலம்‌ தீர்த்த இத்தியர்கள்‌ யாரும்‌ கொடிய குற்றஞ்‌ செய்ததற்காக 
தாடு கடத்தப்பட்டாலன்‌ நி உலகத்தில்‌ இன்ன பகுதியில்தான்‌ போகவேண்டுமென்பது 
கட்டாயமானதாக இருக்கவேண்டும்‌ என்று நான்‌ கருதவில்லை. இப்பிரச்னைமீது 
எவ்வளவோ கூறப்படுவதைக்‌ கேட்டு வருகிறேன்‌. என்‌ கருத்தை மாற்றிக்கொள்ளு. 
மாறு அடிக்கடி எனக்குக்‌ கூறுகிறார்கள்‌. ஆனால்‌, அவ்விதம்‌ மாற்றிக்கொள்ள என்னால்‌ 
முடியவில்லை. ஒருவர்‌, சொல்லனவில்‌ தம்முடைய சொந்தச்‌ சம்மதத்‌தின்பேசில்‌, ஆணால்‌ 
உண்மை நடைமுறைகில்‌ அவருடைய சம்மதமின்‌ றியே இங்குக்‌ கொண்டுவரப்படுகிறார்‌. 
தமது வாழ்க்கையின்‌ சிறந்த பகுதியான ஐந்தாண்டுகள்‌ இங்குக்‌ கழிக்கிறார்‌. அவருக்கு 
இங்கே புது உறவுகள்‌ ஏற்படுகின்றன. பழையவற்றை மறந்துவிடுகிகுர்‌. ஆனால்‌, 
அது சரியோ தவறோ, என்‌ கருத்துப்படி, அவரைத்‌ திருப்பி அனுப்பிவிடுவது என்பது 
முடியாதது. இத்தியர்களிடமிருத்து வேலையையெல்லாம்‌ வாங்கிக்கொண்டுவிட்டு 
அவர்களைத்‌ திரும்பிப்‌ போகும்படிச்‌ சொல்லுவதைவிட இந்தியர்‌ மேற்கொண்டு இங்கு 
வராமல்‌ இருக்கத்‌ தடைசெய்வது எவ்வளவோ மேலானது. இத்தக்‌ காலனியோ, 
அல்லது அதன்‌ பகுதியோ, இத்தியர்‌ அவசியம்‌ என்றே விரும்புவதாகத்‌ தோன்று 
கிறது. ஆனால்‌, அதே சமயத்தில்‌ இந்தியர்‌ குடியேற்றத்தின்‌ விளைவுகளையும்‌ தவிர்த்‌ 
துக்கொள்ள விரும்புகிறது. தான்‌ அறித்தவரையில்‌, இந்தியர்‌ எத்தவிதத்‌ தீங்கையும்‌ 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 451 


செய்யவில்லை. சில காரியங்களில்‌ அவர்கள்‌ எவ்வளவோ நன்மைகளைச்‌ செய்திருக்‌ 
கிறார்கள்‌. ஐந்தாண்டுகள்‌ னத்‌ நடந்துகொண்ட ஒருவரை நாடு கடத்தி 
விடுவது. தியரயமென்று ,வாதிப்பதற்குக்‌ காரணம்‌ தெரியவில்லை எனக்கு." 
ஒப்பந்தத்தில்‌ மேலே சொன்ன மாறுதல்களுக்கு இந்திய 
சர்க்கார்‌ சம்மதிக்கும்படிச்‌ செய்வதற்காக இந்தியாவுக்கு வந்த 
கமிஷனில்‌ ஓர்‌ உறுப்பினரான ஸ்ரீ பின்ஸ்‌ பத்தாண்டுகளுக்கு 
முன்னால்‌ பின்வருமாறு கூறியிருக்கிறார்‌ : ்‌ 
ஒப்பந்தக்‌ சாலம்‌ தீர்ந்த பிறகு இத்தியாவுக்குத்‌ திரும்பிவிட எல்லா இந்தியரை. 
யும்‌ கட்டாயப்படுத்தவேண்டுமென்று எழுத்திருக்கும்‌ யோசனை, இத்தியருக்கு ' இழைக்‌ 
கும்‌ அதீதியாகும்‌. இந்திய சர்க்காரும்‌ இதை. அனுமதிக்காது. சுயேச்சையான 
இந்தியர்‌, சமூகத்திற்கு அதிக தன்மை விளைவிப்பவர்கள்‌ என்பதே என்னுடைய 
குத்து." 
ஆனால்‌, பெரிய மனிதர்கள்‌, அடிக்கடி தங்க ளுடைய 
உடைகளை மாற்றிக்கொள்வதைப்‌ போலவே தங்களுடைய 
அபிப்பிராயங்களையும்‌ மாற்றிக்கொண்டு விடுவார்கள்‌. இதற்காக 
அவர்கள்‌ கவலைப்படுவதில்லை. தங்களுடைய வசதி ஒன்றே 
அவர்களுக்குக்‌ குறி. மனப்பூர்வமான முடிவின்‌ பேரிலேயே 
இப்படி மாற்றிக்‌ கொண்டதாகவும்‌ கூறிவிடுவார்கள்‌. ஆனால்‌ 
இதில்‌ பெரிய பரிதாபம்‌ என்னவெனில்‌, ஒப்பந்தத்தின்‌ பேரில்‌ 
வந்த இந்தியர்கள்‌ பயந்தது சரி என்றாகிவிட்டதோடு இந்திய 
சர்க்கார்‌ இந்த மாறுதல்களுக்கு ஒருகாலும்‌ ஒப்புக்கொள்ளாது 
்‌ என்று அவர்கள்‌ கம்பியிருந்ததும்‌ நிறைவேறாது போனதே 
- யாகும்‌. 
்‌ இம்மசோதாவுக்குப்‌ பிரிட்டிஷ்‌ மன்னரின்‌ அனுமதி 
கிடைத்து விட்டது என்று நேட்டாலிலிருந்து வந்திருக்கும்‌ 
கடிதங்கள்‌ கூறுகில்றன. அங்கு இந்தியர்‌ குடியேற்றத்தை நிறுத்து 
வதற்கு உதவும்படி இந்திய மக்களைக்‌ கேட்டுக்‌ கொள்ள 
'வேண்டுமென அறிவித்திருக்கின்றன. இந்தியர்‌ அங்கு அனுப்‌ 
“ய்ப்படுவதை நிறுத்தி விடுவதென்பது தீர யோசித்துச்‌ செய்ய 
வேண்டிய காரியம்‌ என்பதை நான்‌ நன்கறிவேன்‌. இந்தியர்‌ 
களின்‌ ஈன்மையைப்‌ பொறுத்தவரையில்‌ இதைவீடச்‌ சாத்திய 
மான சிறந்த முடிவு வேறு எதுவுமில்லை என்பதே என்னுடைய 
தாழ்மையான கருத்து. இந்தியர்களை அனுப்புவது இங்குச்‌ 
சில ஜில்லாக்களிலிருக்கும்‌ அதிக ஜனநகெருக்கத்தைக்‌ குறைப்‌ 
ய்துடன்‌ அங்குப்போகும்‌ இந்தியருக்கும்‌ ஈன்மையாக இருக்‌ 
“கும்‌ என்று கருதப்படுகிறது. தலைவரியைக்‌ கொடுப்பதற்குப்‌ 
"பதிலாக அங்கிருக்கும்‌ இந்தியர்‌ இங்கே திரும்பி வந்துவிடு 
த வரர்களாயின்‌ ஜனநெருக்கம்‌ குறைவது என்பது இல்லா து 
' போய்விடும்‌. அங்கிருந்து திரும்பிவிடும்‌ இந்தியர்கள்‌ இங்கு 


452 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


(வேலை தேடிக்கொள்வது மிகவும்‌ சிரமம்‌. கிடைக்கும்‌ வட்டி 
யைக்கொண்டு வாழ்ந்துவிடலாம்‌ எனபதற்கு அவர்கள்‌ பெரிய 
நிதி எதுவும்‌ கொண்டு வரப்‌ போவதில்லை. தென்னாப்பிரிக்‌ 
காவுக்கு அனுப்பப்படும்‌ இந்தியர்‌, தொழிலாளருக்குள்ளதை 
விட மேலானதோர்‌ அந்தஸ்தைப்‌ பெறுவதற்கு அரசாங்கத்‌ 
தினால்‌ உதவி செய்ய முடியவில்லையென்றால்‌, வெளிநாட்டுக்‌ குடி 
யேற்றம்‌ குடியேறியவர்களுக்கு நல்லதல்ல. உண்மையில்‌ 
இவர்கள்‌ அவமரியாதையை அடைவதற்கே இவ்வாறு அனுப்பப்‌ 
படுகின்றனர்‌. 


ஆகையால்‌ புதிய சட்டம்‌ மாற்றப்படாவிடில்‌ அல்லது 
ரத்து செய்யப்படாது போனால்‌, நேட்டாலுக்கு இந்தியரை 
அனுப்புவதை நிறுத்தி விடுமாறு உங்களைப்‌ பணிவுடன்‌ 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. இந்தியர்‌ ஒப்பந்தத்திற்குட்பட்ட 
வர்களாக இருக்கும்போது, அவர்கள்‌ எவ்வாறு நடத்தப்படு 
கிறார்கள்‌ என்பதை அறிய நீங்கள்‌ ஆவல்படுவீர்கள்‌. அந்த 
வாழ்க்கை எந்த விதத்திலும்‌ இன்பமுடையதாக இருக்‌ 
கவே முடியாது. ஆனால்‌ உலகின்‌ மற்றப்‌ பகுதிகளில்‌ இதே 
நிலையில்‌ இருக்கும்‌ இந்தியரின்‌ கிலையைவிடப்‌ பின்னும்‌ மோச 
மானது என்று நரன்‌ கருதவில்லை. ஆயினும்‌ அதே சமயத்தில்‌ 
மோசமான நிறத்துவேஷம்‌ அவர்கள்‌ மீதும்‌ நிச்சயமாக 
இருந்து வந்தது. இதுபற்றி இங்கே கான்‌ சுருக்கமாகவே 
சொல்லமுடியும்‌. முக்கியமானதான பச்சைப்‌ பிரசுரத்தாளைக்‌ 
கவனித்தால்‌ அதில்‌ இவ்விஷயம்‌ முற்றிலும்‌ விவாதிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. நேட்டாலில்‌ சில தோட்டங்களில்‌ துயர்‌ மிகுத்த . 
தற்கொலைச்‌ சாவுகள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. கொடுமையாக 
நடத்தப்படுகிறார்கள்‌ என்ற காரணத்திற்காக, ஒப்பந்தக்‌ 
கூலிகளாக வந்த இந்தியர்‌ யாரும்‌ வேறு வேலைக்குத்‌ தங்களை 
மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஒப்பந்தக்‌ கூலியான இந்தியன்‌, 
ஒப்பந்தக்‌ காலம்‌ தீர்ந்து சுயேச்சையானதும்‌ சுயேச்சைச்‌ சீட்டு 
ஒன்று பெறுவான்‌. தப்பி ஓடி விடும்‌ ஒப்பந்‌ த க்‌ கூலிகளைக்‌ 
கண்டு பிடிப்பதற்காகவே இம்முறை அனுசரிக்கப்படுகிறது.. 
இம்முறை அமலாக்கப்படும்‌ வித த்‌ தின்‌ காரணமாக ஏழை 
கனான சுயேச்சை இந்தியருக்கு அடிக்கடி தொந்தரவுகள்‌ 
ஏற்படுவதோடு கெளரவம்‌ வாய்ந்த இந்தியரும்‌ அடிக்கடி சங்‌ 
கடமான .நிலைக்குள்ளாக நேருகிறது. துவேஷம்‌ இல்லாதிருக்கு. 
மானால்‌ இச்சட்டத்தினால்‌ சங்கடமே வந்திராது. குடியேறியவர்‌ 
களின்‌ பாதுகாவலராயிருக்கும்‌ அதிகாரி, கொஞ்சம்‌ அனுதாப 
முள்ளவராகவும்‌, மேலும்‌ தமிழ்‌, தெலுங்கு, ஹிந்துஸ்தாவி 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 453 


“ தெரிர்த உயர்‌ அந்தஸ்திலுள்ள ஓர்‌ இந்தியராகவும்‌ இருந்தால்‌, 
"ஒப்பந்தத்தின்‌ பேரில்‌ வந்தவர்கள்‌ படும்‌ துன்பங்களை நிச்சய 
மாக எவ்வளவோ குறைத்துவிடமுடியும்‌. தன்னுடைய சுயேச்சை 
அடையாளச்‌ சீட்டைக்‌ கைதவறிவிட்டுவிட்ட இந்தியன்‌ 
வேறு ஒரு சீட்டு வாங்க முன்று பவுன்‌ செலுத்த 
வேண்டும்‌. இது வழிப்பறிக்‌ கொள்ளையைத்‌ தவிர வேறு 
எதுவுமில்லை. : 


கேட்டாலில்‌ இரவு 9 மணி விதி என்று ஒன்று இருக்கிறது. 
இரவு 9 மணிக்குப்‌ பிறகு இந்தியர்‌ யாராவது வீட்டிற்கு வெளியே 
போகவேண்டுமாயின்‌ ஓர்‌ அனுமதிச்சீட்டை வைத்திருக்க 
வேண்டும்‌. அந்தச்‌ சீட்டு இல்லாது போய்விட்டால்‌ அவர்கள்‌ 
* இருட்டறையில்‌ போட்டு அடைத்துவைக்கப்படுவார்கள்‌. இது 
இந்தியருக்கு, முக்கியமாக இந்த மாகாண த்திவிருந்து போயி 
குப்பவர்களுக்கு நெஞ்சை வதைக்கும்‌ பெரு ந்‌ தொல்லையாக 
இருக்து வருகிறது. ஒப்பந்தப்படிச்‌ சென்றிருக்கும்‌ இந்தியர்‌ 
'பலரின்‌ குழக்தைகளுக்கு நல்ல படிப்பு வசதி கிடைக்கிறது 
என்பலைத அறிந்து நீங்கள்‌ திருப்தியடைவீர்கள்‌. மேலும்‌ 
பொதுவாக ஐரோப்பியரீதியானஆடைகளையே அவர்கள்‌ அணிந்து 
வருகிறார்கள்‌. சிறு அவமதிப்பையும்‌ சகிக்காத ஓர்‌ இனத்தினர்‌ 
இவர்கள்‌. என்றாலும்‌ இரவு 9 மணி விதியின்‌ கீழ்க்‌ கைதாகி 
வீடும்‌ துன்பத்திற்கு ஆளாகின்றனர்‌. நேட்டாலில்‌ ஓர்‌ இம்‌ 
தியர்‌ ஐரோப்பிய ஆடையை அணிவது எந்த விதத்திலும்‌ 
அவர்களுக்குக்‌ கண்ணியத்தை தருவதில்லை. இதற்கு நேர்மாறாக 
அவர்களுக்குத்‌ துன்பத்தையே உண்டாக்குகிறது. மெமன்‌ 
அணியும்‌ ஆடையாவது சில சமயங்களில்‌ அவர்களைத்‌ தப்பித்துக்‌ 
கொள்ள விடுவதுண்டு. பச்சைத்‌ துண்டுப்‌ பிரசுரத்தில்‌ விவரிக்‌ 
கப்பட்டிருக்த ஒரு சந்தோஷம்‌ தரும்‌ சம்பவம்‌, இவ்விதம்‌ 
ஆடை அணிந்திருந்த இந்தியரை இரவு 9 மணிக்குப்‌ பிறகு டர்‌ 
பளிலுள்ள போலீஸார்‌ பக து செய்யாமல்‌ இருந்ததுதான்‌. 
தமிழ்ப்‌ பள்ளிக்கூட ஆசிரியை ஒருத்தி, தமிழ்ப்‌ பள்ளிக்‌ கூட 
ஆசிரியர்‌ ஒருவர்‌, ஞாயிற்றுக்கிழமைப்‌ பள்ளிக்கூட த்‌ தமிழாசிரியர்‌ 
ஆகியவர்கள்‌ இச்சட்டப்படி சில மாதங்களுக்கு முன்புதான்‌ 
கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டனர்‌. இவர்களுக்‌ 
கெல்லாம்‌ நீதி மன்றங்களில்‌ நியாயம்‌ கிடைத்தது என்பது சரி. 
ஆனல்‌, இதுமாத்திரம்‌ மன ஆறுதலைக்‌ கொடுத்து விட முடி 
யாது. இதன்‌ பலன்‌ என்ன? இத்தகைய இக்தியர்‌ சட்டக்‌ 
கோர்ட்டுகளில்‌ விடுதலை பெற்றுத்‌ தப்பித்துக்கொள்ள முடி. 
வாத வகையில்‌ சட்டத்திலேயே மாறுதல்களைச்‌ செய்ய 


454 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வேண்டுமென்று நேட்டால்‌ கார்ப்பொரேஷன்கள்‌ கிளர்ச்சி 
செய்து வருகின்றன. 

டர்பனில்‌ இன்னுமொரு சட்டமும்‌ இருக்கிறது. அதன்படி 
வெள்ளையரல்லாத வேலைக்காரர்கள்‌ எல்லோரும்‌ பதிவு செய்து . 
கொள்ளவேண்டும்‌. வேலை செய்யாத காலிகளுக்கு இத்தகைய 
சட்டம்‌ இருக்கவேண்டியது அவசியமானதாய்‌ இருக்கலாம்‌. 
ஆனால்‌, இந்தியரைப்‌ பொறுத்தவரையில்‌ இது சற்றும்‌ பயனற்‌ 
றது. ஆனால்‌, சாத்தியமான இடங்களிலெல்லாம்‌ காபிரிக: 
ளுடன்‌ இந்தியரையும்‌ சேர்த்து விடுவது என்பதே கொள்கை. 
நேட்டால்‌ இந்தியருடைய குறைகளின்ஜாபிதா இத்துடன்தீர்ந்து 
வீடவில்லை. மேற்கொண்டு விவரமறிய விரும்புவோர்‌ பச்சைத்‌ 
துண்டுப்‌ பிரசுரத்தைக்‌ கவனிக்கும்படிக்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌. 

கேட்டாலைப்‌ போல வேறு எங்குமே இந்தியர்‌ அவ்வளவு 
கன்றாக ஈடத்தப்படுவதில்லை என்‌ று நேட்டால்‌ ஏஜெண்டு 
ஜெனரல்‌ இப்பொழுது சொல்லிக்கொண்டு வருவதை நீங்கள்‌ 
அறிந்திருப்பீர்கள்‌. ஒப்பந்தத்தின்‌ பேரில்‌ சென்ற இந்தியரில்‌ 
பெரும்பாலானவர்கள்‌, தரய்காட்டுக்குத்‌ திரும்பி வீடுவதற்குத்‌ 
தங்களுக்கு அளிக்கப்படும்‌ வசதிகளைப்‌ பயன்படுத்திக்கொண்டு 
திரும்பிவீடுவதில்லை என்பதே தாம்‌ கூறுவதற்குச்‌ ச ரியான 
ஆதாரம்‌ என்கிறார்‌ அவர்‌. ரெயில்வே டிராம்‌ அதி 
காரிகள்‌ இந்தியரை மிருகங்களைப்‌ போல நடத்துவது கிடை 
யாது என்றும்‌, நீதி மன்றங்கள்‌ இந்தியருக்கு நீதியை மறுத்து 
விடவில்லை என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


ஏஜெண்டு-ஜெனரலிடம்‌ எனக்கு அதிகமதிப்பு உண்டு. 
இந்தியர்‌ அங்கு ஈன்றாக நடத்தப்படுகிறார்கள்‌ என்பதே அவ 
ருடைய வாதமாயின்‌, ஈன்றுக நடத்தப்படுவது என்பதைப்‌ 
பற்றி அவருடைய கருத்து விசித்திரமான தாகவே இருக்க 
வேண்டும்‌. இரவு 9 மணிக்கு மேல்‌ அனுமதிச்சீட்டு இன்‌ றி 
வெளியே போகக்‌ கூடாது என்பதும்‌, ஒரு சுதந்திர நாட்டில்‌ 
மக்களுக்குள்‌ சாதாரணமான உரிமைகள்கூட மறுக்கப்படு 
வதும்‌, சயேச்சைத்‌ தொழிலாளிகளுக்‌ கு, அடிமைக்கு 
இருப்பதைவிடச்‌ சற்று உயர்வானதோர்‌ அந்தஸ்து 
மறுக்கப்படுவதும்‌, இன்னும்‌ பல தடைகளுக்கெல்லாம்‌ ஆளாக்‌ 
கப்பட்டிருப்பதும்‌ கன்றாக நடத்தப்படுகிறார்கள்‌ என்பதற்கு. 
உதாரணங்கள்‌ போலும்‌ | உலகமெங்கும்‌ இந்தியர்‌ நடத்தப்‌ 
படும்‌ விதத்தில்‌ இதுவே மிகச்‌ சிறந்தது என்றால்‌, உலகத்‌ 
தின்‌ மற்றப்‌ பகுதிகளிலும்‌, இங்குங்கூட, இந்தியனின்‌ நிலை. 
மிகவும்‌ துயர்‌ மிகுந்தது என்றே ஈம்‌ பகுத்தறிவுக்கு த்‌ தோன்று 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 456 


கிறது. விஷயம்‌ என்னவென்றால்‌, ஏஜெண்டு-ஜெனரலான ஸ்ரீ 
வால்டர்‌ பீஸ்‌, உத்தியோக நோக்கிலிருந்து இதைக்‌ காண்‌ 
கிறார்‌. ஆசையா ல்‌ உத்தியோக சம்பந்தமான எல்லாமே 
அவர்‌ கண்ணுக்கு நன்றாக இருப்பதாகவே தோன்றுகிறது. 
சட்டப்படி செய்யப்பட்டிருக்கும்‌ சங்கடங்கள்‌ கேட்டால்‌ அர 
சாங்கத்தின்‌ நடத்தையைக்‌ கண்டிக்கக்‌ கூடியனவாக அமைந்‌ 
திருக்கும்போது ஏஜெண்டு-ஜெனரல்‌ தம்மைத்‌ தாமே 
எப்படிக்‌ குறைத்துக்‌ கொள்வார்‌ ? இந்தியருக்கு இழைக்கப்‌ 
பட்டு வரும்‌ இடையூறுகள்‌ பிரிட்டிஷ்‌ அரசியலின்‌ அடிப்படைத்‌ 
தர்மத்திற்கே விரோதமானவை என்று அவரோ, அல்லது 
எந்த அரசாங்கத்தின்‌ பிரதிநிதியாக இருக்கிறுரோ அந்த அர 
சாங்கமோ ஒப்புக்கொள்வதானால்‌, இன்று மாலை கான்‌ உங்கள்‌ 
முன்பு கின்று பேச வேண்டியதே இல்லை. ஒரு குற்றவாளிக்‌ 
குத்தான்‌ செய்தது குற்றமாகவே படாது. ஏஜெண்டு-ஜெனரல்‌ 
தெரிவித்துள்ள அபிப்பிராயத்திற்கு மதிப்பே இல்லை என்பதைப்‌ 
பணிவுடன்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


ஒப்பந்தத்தின்‌ பேரில்‌ போகும்‌ இந்தியர்‌, திரும்பிவிடுவ 
தற்கு அளிக்கப்படும்‌ சந்தர்ப்பத்தைப்‌ பொதுவாகப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்வதில்லை என்பதை நாங்கள்‌ ஒப்புக்கொள்ளு 
கிறோம்‌. ஆனால்‌ நாங்கள்‌ கூறும்‌ குறைகளுக்கு இதுவே சிறந்த 
பதில்‌ எனச்‌ சொல்லப்படுவதை நாங்கள்‌ நிச்சயமாக மறுக்‌ 
கிறோம்‌. சட்டரீதியான சங்கடங்களெல்லாம்‌ இருந்து வருகின்‌ 
றன என்பது சரியல்லவெவன்று எப்படி இது நிரூபிப்ப 
தாகும்‌? திரும்பி விடுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்தியர்‌ 
உபயோகித்துக்கொள்வதில்லை என்பது, இருக்கும்‌ கஷ்டங்‌ 
களை அவர்கள்‌ பொருட்படுத்துவதில்லை, கஷ்டங்களிரும்‌ தாலும்‌ 
அங்கேயே இருந்துவிடுகிறார்கள்‌ என்பதை வேண்டுமானால்‌ 
நிருபிப்பதாக இருக்கலாம்‌. கஷ்டங்களையும்‌ சகித்துக்கொண்டு 
அங்கேயே இருக்க இந்தியர்‌ விரும்புகிறார்கள்‌ என்பது உண்மை 
யானால்‌, அந்த இந்தியர்‌ தங்களுடைய நிலைமையை அறிந்தும்‌ 
கஷ்டங்களுக்கெல்லாம்‌ உடன்‌ பட்டுக்கொண்டிருப்பது அவமான 
கரமானது என்பதை அவர்கள்‌ உணரும்படி செய்வது விஷயங்களை 
ஈன்கறிந்தவர்களின்‌ கடமையாகிறது. கஷ்டங்களிருந்தும்‌ 
இந்தியர்‌ அக்காலனியில்‌ இருந்து வருகிறார்கள்‌என்பதுதான்‌ உண்‌ 
மையெனின்‌, டிரான்ஸ்வால்‌ சமரச த்தின்‌ சம்பந்தமாக ஸ்ரீ சேம்பர்‌ 
லேன்‌ அனுப்பிய அறிக்கையில்‌ அவர்‌ பாராட்டியிருக்கும்‌ இந்தி 
யரின்‌ பொறுமைக்கும்‌, இந்திய மக்களின்‌ சகிப்புத்தன்மைக்கும்‌ 
-இது மற்றோர்‌ ஆதாரமாகிறது. சகித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 


456 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


என்பது, இருக்கும்‌ கஷ்டங்களை நீக்கக்கூடாது என்ப 
தற்கோ அல்லது இந்தியர்கள்‌ அங்கு நன்றாக நடத்தப்படுகின்‌ 
றனர்‌ என்பதற்கோ ஒரு காரணமாகிவிடாது. 


மேலும்‌, இந்தியாவுக்குத்‌ திரும்பிவிடுவதற்குப்‌ பதிலாக 
அக்காலனியிலேயே தங்கிவிடும்‌ இம்மக்கள்‌ யார்‌? இவர்கள்‌, 
இந்தியாவின்‌ பரம ஏழை வகுப்பினரிலிருந்தும்‌, அதிக 
ஜனநெருக்கமுள்ள ஜில்லாக்களில்‌ அநேகமாக அரைப்பட்டினி 
கிடந்தவர்களிலிருந்தும்‌ அங்கே போனவர்கள்‌. குடும்பம்‌ என 
ஒன்று இருந்தால்‌, இவர்கள்‌ தம்‌ குடும்பத்துடன்‌ நேட்டாலுக்குப்‌ 
போனவர்கள்‌. முடிந்தால்‌ அங்கேயே தங்கிவிடுவதென்ற கோக்‌ 
கத்துடன்‌ சென்றனர்‌. இத்தகைய மக்கள்‌ தங்கள்‌ ஒப்பந்தக்‌ 
காலம்‌ முடிந்ததும்‌, ஸ்ரீ சாண்டர்ஸ்‌ சொன்னது போல, திரும்‌ 
பவும்‌ அரைப்பட்டினி நிலைக்கே திரும்பாமல்‌, சிறந்த சீதோஷ்ண 
நிலைமையுடையதும்‌, நல்ல ஊதியம்‌ கிடைக்கக்கூடி யதுமான ஒரு 
காட்டிலேயே தங்கிவிட விரும்புவார்களானால்‌ அதில்‌ என்ன 
ஆச்சரியம்‌ இருக்கிறது? பட்டினி கிடப்பவன்‌, தனக்கு ஒரு 
கவளம்‌ சோறு. கிடைக்குமானால்‌, தான்‌ எவ்வளவு மோசமாக 
கடத்தப்படுவதற்கும்‌ சகித்துக்கொண்டிருப்பான்‌. 


டிரான்ஸ்வாலில்‌ உட்லாண்டர்கள்‌ தங்களுக்கு இருக்கும்‌ 
மோசமான குறைகளைக்‌ குறித்துப்‌ பெரிய பட்டியலே கொடுக்க 
வில்லையா? பழைய நாட்டைவிட டிரான்ஸ்வாலில்‌ தங்கள்‌ 
வாழ்க்கைக்கு வேண்டியதைச்‌ சுலபமாகச்‌ சம்பாதிக்க முடியும்‌ 
என்ற காரணத்தினால்‌, தாங்கள்‌ எவ்வளவுதான்‌ கொடுமையாக 
கடத்தப்பட்டாலும்‌ டிரான்ஸ்வாலில்‌ அவர்கள்‌ ஏராளமாக வந்து 
குவியவில்லையா? ஸ்ரீ பீஸ்‌ இன்னும்‌ ஒன்றையும்‌ மனத்தில்‌ 
வைத்துப்‌ பேசவேண்டும்‌. சுயேச்சையான இந்திய வர்த்த 
கர்கள்‌, அக்காலனியில்‌ தங்களுக்கும்‌ எத்தனையோ தொல்லை 
களும்‌ துன்பங்களும்‌ இருந்தபோதிலும்‌, இஷ்டப்பட்டே 
அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள்‌. அவமதிப்புக்களைச்‌ 
சகித்துக்கொள்ள . முடியவில்லையென்றால்‌, டிரான்ஸ்வாலுக்கு 
போகவேண்டாமென்று உட்லாண்டர்களிடம்‌ சொல்ல முடியா 
தெனின்‌ இந்தியரிடமும்‌ அதைச்‌ சொல்லமுடியாது. நாம்‌ தத்து 
வந்தவர்களாயிருக்கலாம்‌. என்றாலும்‌ காமும்‌ சாம்ராஜ்யத்தின்‌ 
குடும்பத்தைச்சேர்ந்தவர்கள்‌, அதன்‌ குழந்தைகள்‌. ஐரோப்பியக்‌ 
குழந்தைகளுக்கு உள்ளன போலவே நமக்கும்‌ அதே உரிமை 
கனும்‌,சலுகைகளும்‌ உண்டென உத்தரவாதம்‌ அளிக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. இந்த நம்பிக்கையின்‌ பேரிலேயே நாம்‌ நேட்டால்‌, 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 457 


காலனிக்குச்‌ சென்றோம்‌. நமது நம்பிக்கை நியாயமானது 
, என்றும்‌ கருதுகிறோம்‌. 


ரெயில்வே, டிராம்‌ வண்டி அதிகாரிகள்‌ இந்தியரை மிருகங்‌ 
களப்‌ போல நடத்துகிறார்கள்‌ என்று துண்டுப்‌ பிரசுரத்தில்‌ 
கூறப்பட்டிருப்பதை ஏஜண்டு-ஜெனரல்‌ மறுக்கிறார்‌. நான்‌ 
கூறியிருப்பவை சரியானவையல்ல என்றே வைத்துக்கொண் 
டாலும்‌, சட்ட ரீதியில்‌ இந்தியருக்கு இருந்துவரும்‌ இடையூறுகள்‌ 
"பொய்‌ என்று ஆகிவீடமாட்டா. அக்குறைகளை நீக்க வேண்டும்‌ 
என மனுக்கள்‌ பல செய்துகொண்டிருக்கிறோம்‌. அவற்றை 
நீக்குவதில்‌ நேரடியாகத்‌ தலையிட வேண்டுமென பிரிட்டிஷ்‌, 
இந்திய அரசாங்கங்களையும்‌ வற்புறுத்தி வருகிறோம்‌. ஏஜெண்டு. 
ஜெனரல்‌ தவறாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்‌ என்றே எண்ணு 
கிறேன்‌. ரெயில்வே, டிராம்‌ வண்டி அதிகாரிகள்‌ இந்தியரை 
மிருகங்களைப்‌ போலவே கடத்தி வருகின்றனர்‌ என்று மீண்டும்‌ 
கூறுகிறேன்‌. இதையெல்லாம்‌ மறுத்து இன்று கூறப்படும்‌ 
இடத்திலேயே, இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, இதே 
புகாரை நான்‌ கூறியிருக்கிறேன்‌. நேட்டால்‌ பார்லிமெண்டு 
அங்கத்தினர்களுக்குப்‌ ' பகிரங்கக்‌ கடிதம்‌ எழுதும்‌ வாய்ப்பு 
' எனக்குக்‌ கிடைத்தது. காலனி முழுதும்‌ அது பரக்கப்‌ பிரசுர 
மாயிற்று. தென்னாப்பிரிக்காவில்‌ இருக்கும்‌ எல்லா முக்கிய 
மான பத்திரிகைகளும்‌ அதை வெளியிட்டன. நான்‌ கூறியதை 
அப்பொழுது யாருமே மறுக்கவில்லை. நான்‌ கூறியது உண்மை 
யென்று சில பத்திரிகைகளும்‌ ஒப்புக்கொண்டன. இந்நிலைமை 
யில்‌, இதையே நான்‌ இங்கே துண்டுப்‌ பீரசரத்திலும்‌ 
வெளியிட்டேன்‌. கான்‌ எதையும்‌ மிகைப்படுத்திக்‌ கூறவில்லை. 
இதற்கு என்‌ சார்பில்‌ சாட்சியமும்‌ கொடுக்க வேண்டியிருப்ப 
தற்காக வருந்துகிறேன்‌. நான்‌ கூறியதையும்‌, நான்‌ எந்த 
கியாயத்திற்காக வாதாடுகின்றேனோ அதையும்‌ பொய்யாக்க 
முயற்சிகள்‌ செய்யப்படுவதால்‌, கரன்‌ வெளியிட்ட பகிரங்கக்‌ 
கடிதத்தில்‌ கூறியிருப்பதைக்‌ குறித்து தென்னாப்பிரிக்கப்‌ பத்திரி 
கைகள்‌ என்ன கருதின என்பதையும்‌ இங்கே குறிப்பிடுவது, நான்‌ 
போராடும்‌ ஒரு லட்சியத்திற்காக எடுத்துக்கொண்ட என்‌ 
கடமையாகும்‌. 


._. ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ பிரபலமான பத்திரிகையான 
ஸ்டார்‌ கூறியதாவது : 

"ஸ்ரீ காத்தி ஆணித்தரமாகவும்‌, திதானத்தோடும்‌, நன்றாகவும்‌ எழுதுகிறார்‌. 
.இக்காலனிக்கு வந்த பிறகு அ நீதியைச்‌ சிறிதளவு அவரே அனுபவித்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ உண்மையில்‌ அவருடைய உணர்ச்சி பகையின்‌ திறம்‌ கொண்டதாகத்‌ தெரிய 


458 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வில்லை. பகிரங்கக்‌ கடிதத்தின்‌ தொனியைப்‌ பற்றிய வரையில்‌ நியாயமாக எந்தவித. 
ஆட்சேபமும்‌ கூறுவதற்கில்லை என்பதை ஒப்புத்கொள்ளவே வேண்டும்‌. ஸ்ரீ காத்தி 
பிரச்னையை மிக நிதானத்துடனேயே விவாதித்திருக்கிறார்‌. ” 

நேட்டால்‌ சர்க்கார்‌ பத்திரிகையான “கேட்டால்‌ 
மெர்க்குரி” கூறுவதாவது : 

*அமைதியோடும்‌ நிதானத்தோடும்‌ ஸ்ரீ காத்தி எழுதுகிறார்‌. அவர்‌ முதன்‌ 
முதலில்‌ காலனிக்கு வந்தபோது வக்கீல்களின்‌ சங்கம்‌ அவருக்கு இழைத்ததை 
நினைத்துப்‌ பார்த்தால்‌ எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மேலாகவே அவர்‌ பாரபட்ச 
மற்று இருக்கிறார்‌.” 

நான்‌ ஆதாரமற்றவைகளைச்‌ சொல்லியிருப்பேனுயின்‌, என்‌ 
னுடைய பகிரங்கக்‌ கடிதத்திற்கு இத்தகைய நற்சாட்சியைப்‌ 
பத்திரிகைகள்‌ கொடுத்திரா . 


இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஓர்‌ இந்தியர்‌ நேட்டால்‌ 
ரெயில்வேயில்‌ இரண்டாவது வகுப்புப்‌ பிரயாணச்‌ சீட்டு வாங்கி 
ஞர்‌. ஒரே இரவுப்‌ பிரயாணத்தின்போது அவர்‌ மும்முறை 
தொந்தரவுக்கு உள்ளானார்‌ ; ஐரோப்பியப்‌ பிரயாணிகளைத்‌ 
திருப்தி செய்வதற்காக இரு முறை இறங்கி வேறு வண்டியில்‌ 
அவர்‌ ஏற வேண்டியதாயிற்று. இந்த வழக்கு கோர்ட்டு 'முன்பு. 
வந்தது. அந்த இந்தியர்‌ பத்துப்‌ பவுன்‌ நஷ்ட ஈடு பெற்றார்‌. 
இவ்வழக்கில்‌ வாதியின்‌ வாக்குமூலம்‌ வருமாறு : 

* நான்‌ இரவு 1-80 மணிக்கு சார்லஸ்‌ டவுனில்‌ ரெயிலில்‌ இரண்டாவது. 
வகுப்பில்‌ ஏறினேன்‌. இதே வண்டியில்‌ மற்றும்‌ மூன்று இந்தியரும்‌ இருந்தார்கள்‌. 
ஆனால்‌, நியூகாஸிலில்‌ அவர்கள்‌ இறவ்கிவிட்டனர்‌. ஒரு வெள்ளைக்காரர்‌ நானிருந்த 
வண்டியின்‌ கதவைத்‌ திறந்து, * சாமி, வெளியே வா! என்றார்‌. இதற்கு தான்‌ 
“ஏன்‌? என்று கேட்டேன்‌. உடனே அவர்‌, *பரவாயில்லை. வெளியே வா. 
இங்கே வேறு ஒருவரை நான்‌ உட்காரவைக்க வேண்டும்‌! என்றார்‌. இதற்கு. 
தான்‌, *என்‌ கட்டணத்தை செலுத்தியிருக்கும்போது நான்‌ ஏன்‌ வெளியே 
வரவேண்டும்‌ ?' என்றேன்‌. வெள்ளைக்காரர்‌ அங்கிருந்து போய்‌ ஓர்‌ இந்தியரை 
அழைத்து வந்தார்‌. 

“அந்த இந்தியர்‌ ரெயில்வேயில்‌ வேலை பார்க்கிறவர்‌ என 
. நினைக்கிறேன்‌. நான்‌ வண்டியை விட்டு இறக்க வேண்டும்‌ 
என்று எனக்குச்‌ சொல்லும்படி இந்தியர்‌ அறிவிக்கப்பட்டார்‌. 
அந்த இந்தியர்‌ உடனே என்னிடம்‌, “ இந்த வெள்ளைக்காரர்‌ 
உன்னை வண்டியை விட்டு இறங்கும்படி உத்தரவிடுகிறார்‌. நீ 
வெளியே வந்துவிடவேண்டும்‌'' என்றார்‌. பிறகு அந்த இந்தியர்‌ 
போய்விட்டார்‌. வெள்ளைக்காரரைப்‌ பார்த்து, “என்னை ஏன்‌ 
இறங்கச்‌ சொல்லுகிறீர்கள்‌ ? கட்டணத்தைக்‌ கொடுத்திருக்கி 
றேன்‌. ஆகையால்‌ இங்கிருக்க எனக்கு உரிமையுண்டு” என்‌ 
றேன்‌. இதைக்‌ கேட்டதும்‌ வெள்ளைக்காரருக்குக்‌ கோபம்‌ வந்து 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 459 


விட்டது. . “நீ வெளியே வராவிட்டால்‌ உன்னை என்ன பாடு 
படுத்துகிறேன்‌, பார்‌” என்றார்‌. வண்டிக்குள்‌ ஏறினார்‌. என்‌ 
கையைப்‌ பிடித்துக்‌ கீழே என்னைத்‌ தள்ள முயன்றார்‌. உடனே, 
“என்னை விடுங்கள்‌, நான்‌ இறங்குகிறேன்‌” என்றேன்‌. வண்டி 
யிலிருந்து இறங்கினேன்‌. வெள்ளைக்காரர்‌ வேறு ஓர்‌ இரண்‌ 
டாம்‌ வகுப்பு வண்டியைக்‌ காட்டி அதில்‌ போய்‌ ஏறிக்கொள்‌ 
ஞம்படிச்‌ சொன்னார்‌. அப்படியே போய்‌ ஏறிக்கொண்டேன்‌. 
அவர்‌ காட்டிய வண்டி யாரும்‌ இல்லாமல்‌ காலியாகவே இருந்தது... 
நான்‌ 'விரட்டப்பட்ட வண்டியில்‌ பாண்டு வாத்தியம்‌ வாசிக்கும்‌ 
சிலர்‌ ஏறினார்கள்‌ என நினைக்கிறேன்‌. இந்த வெள்ளைக்காரர்‌ நியூ 
காஸிலில்‌ இருக்கும்‌ ரெயில்வே ஜில்லா சூப்பரிண்டெண்டெண்டு. 
பிறகு தொர்தரவில்லாமல்‌ மாரிட்ஸ்பர்க்கிற்குப்‌ பிரயாணம்‌ செய்‌ 
தேன்‌. நான்‌ தூங்கிவிட்டேன்‌. மாரிட்ஸ்பர்க்கில்‌ விழித்துக்‌ 
கொண்டபோது, ஒரு வெள்ளைக்காரர்‌, ஒரு வெள்ளைக்காரி, 
ஒரு குழந்தை ஆகியவர்கள்‌ என்‌ வண்டியில்‌ இருப்பதைப்‌ பார்த்‌ 
தேன்‌. ஒரு வெள்ளைக்காரர்‌ வண்டிக்கு வந்து, என்‌ வண்டி 
யில்‌ இருந்த வெள்ளைக்காரரிடம்‌, ** இது உங்கள்‌ குழந்தையா 9!” 
என்று கேட்டார்‌. என்னுடன்‌ இருந்த பிரயாணி சிறு குழந்‌ 
தையைக்‌ காட்டி, 4ஆம்‌!” என்றார்‌. உடனே. மற்ற வெள்ளைக்‌ 
காரர்‌, “ கான்‌ அதைக்‌ கேட்கவில்லை. அங்கு மூலையிலிருக்கும்‌ 
அந்தச்‌ சனியன்‌ பிடித்த கூலிக்காரப்‌ பயலைப்‌ பற்றிக்‌ கேட்‌ 
கிறேன்‌'' என்றார்‌. இந்த ஈல்ல வார்த்தைகளைப்‌ பேசிய கன 
வான்‌ ஒரு ரெயில்வே சிப்பந்தி, ஷண்டர்‌. வண்டிக்குள்ளிருர்த 
வெள்ளைக்காரர்‌, “அவனைப்பற்றிக்‌ கவலையில்லை. அவன்‌ இருந்து 
போகட்டும்‌” என்று பதில்‌ சொன்னார்‌. பிறகு வெளியிலிருந்த 
வெள்ளைக்காரர்‌ (சிப்பந்தி), “ஒரு கூலிக்காரன்‌ ஒரே வண்டியில்‌ 
்‌ வெள்ளைக்காரருடன்‌ இருக்க கான்‌ விடப்போவதில்லை'' என்‌ 
றார்‌. என்னைப்பார்த்து, “சாமி, வெளியே வந்துவிடு'' என்றும்‌ கூறி 
ஒர்‌. அதற்கு நான்‌, “ஏன்‌? நியூகாஸிலில்‌ நான்‌ இந்த வண்‌ 
டிக்கு மாற்றப்பட்டேன்‌. ”' என்றேன்‌. வெள்ளைக்காரர்‌, “நீ 
இறங்கியே ஆகவேண்டும்‌. எனச்‌ சொன்னார்‌. வண்டியிலும்‌ 
ஏற வந்தார்‌. நியூகாஸிலில்‌ நஈடந்ததுபோல்‌ நடந்துவிடப்‌ 
போகிறது என்று எண்ணிக்கொண்டு இறங்கிவிடுவதாகக்‌ கூறி, 
நான்‌ இறங்கியும்‌ விட்டேன்‌. அந்த வெள்ளைக்காரர்‌ எனக்கு 
மற்றோர்‌ இரண்டாம்‌ வகுப்பு வண்டியைக்‌ காட்டினர்‌. ௩ா ன்‌ 
அதில்‌ ஏறினேன்‌. அப்பொழுது அதில்‌ யாரும்‌ இல்லை. ஆனால்‌ 
வண்டி புறப்படுவதற்கு முன்னால்‌ ஒரு வெள்ளைக்காரர்‌ வந்து 
ஏறினர்‌. மற்றொரு வெள்ளைக்காரர்‌ (ரெயில்வே சிப்ப ந்தி) 
வந்து, “அந்த துர்காற்றக்‌ கூலிக்காரனுடன்‌ மிரயாணஞ்செய்ய 


460 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


உங்களுக்கு விருப்பம்‌ இல்லையானால்‌ நான்‌ உங்களுக்கு வேறு 
வண்டி பார்க்கிறேன்‌ ' என்றார்‌.” (நேட்டால்‌ அட்வர்டைஸர்‌' 
7892 ஈவம்பர்‌ 22-ஆந்‌ தேதி) 


உடனிருந்த வெள்ளைக்காரப்‌ பிரய ரணி இந்தியருடன்‌ 
பிரயாணம்‌ செய்யத்‌ தயாராயிருந்தும்‌ மாரிட்ஸ்பர்க்கிலிருக்த 
அதிகாரியே இந்தியப்‌ பிரயாணியைத்‌ தொந்தரவு செய்திருக்‌ 
கிறார்‌ என்பதை நீங்கள்‌ கவனித்திருப்பீர்கள்‌. அவமானத்தை 
உண்டாக்கும்‌ இத்தகைய சம்பவங்கள்‌ அடிக்கடி கடக்கின்றன. 
இது அக்கிரமச்‌ செயல்‌ அல்ல என்றால்‌, இது வேறு என்ன 
என்பதை அறிய விரும்புகிறேன்‌. 

பிரதிவாதியின்‌ சாட்சிகளில்‌ ஒருவர்‌, பொய்‌ சொல்லத்‌ 
தயார்‌ செய்யப்பட்டிருந்தார்‌ என்பது வழக்கு விசாரணையின்‌ 
போது வெளியாயிற்று. இந்தியப்‌ பிரயாணிகள்‌ வேறு வித 
மாக நடத்தப்படுகின்றனரா என்று கோர்ட்டு கேட்டதற்குச்‌ 
சாட்சி, * ஆம்‌” என்று பதில்‌ சொன்னார்‌. அதன்‌ பேரில்‌ 
இந்த வழக்கை விசாரித்த மாஜிஸ்டிரேட்‌ சாட்சியிடம்‌, “அப்‌ 
படியானால்‌ என்‌ கருத்துக்கு மாறான கருத்து உமக்கு இருக்‌ 
கிறது. உம்மைவிட ரெயில்வேயில்‌ சம்பந்தமில்லாத மற்றவர்‌ 
கள்‌ நன்றாக நடந்துகொள்வது விசித்திரமாகவே இருக்கிறது.” 
என்று சொன்னதாகத்‌ தெரிகிறது. 

“இந்த வழக்கைக்‌ குறித்‌ து, “நேட்டால்‌ அட்வர்டைஸர்‌” 
என்ற ஐரோப்பியப்‌ பத்திரிகை பின்வருமாறு எழுதியது: 

“அத்த அரபு மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார்‌ என்பது சாட்சியங்களிலிருந்து 
ஆட்சேபத்திற்கு இடமின்றித்‌ தெளிவாகிறது. இத்தகைய இந்தியருக்கு இரண்‌ 
டாம்‌ வகுப்பு டிக்கெட்டுகள்‌ கொடுக்கப்படுகின்றன என்று தெரிவதால்‌ அனாவசிய 
மாக அவர்கள்‌ மனச்சஞ்சலமும்‌ அவமானமும்‌ அடையச்செய்தது நியாயமில்லை. 
ஐரோப்பியருக்கும்‌, மற்ற நிறப்‌ பிரயாணிகளுக்கும்‌ இடையே ஏற்படும்‌ தொல்லைகளைக்‌ 
ஆறைப்பதற்கு கறுப்பு அல்லது வெள்ளை நிறத்தினர்‌ யாருக்கும்‌ எந்தச்சங்கடமும்‌ 
ஏற்படாத வகையில்‌ தக்க நடவடிக்கைகளை எடுத்தே ஆகவேண்டும்‌” 

இதே வழக்கைக்‌ குறித்து 'நேட்டால்‌ மெர்க்குரி பத்திரிகை 
கூறுவதாவது : 

“படித்தவர்களாயிருத்தாலும்‌ அல்லது சுத்தமாயிருந்தாலும்‌ இல்லாது போனா 
எல்லா இத்தியரையுமே ஒரேயடியாகக்‌ கூலிகள்‌ த்த பத்த தன்ம க்‌ 
"தென்னாப்பிரிக்கா முழுவதிலும்‌ இருத்து வருகிறது. வெள்ளையரல்லா த பிரயாணிகள்‌ 
"ரெயில்களில்‌ மரியாதையாக நடத்தப்படுவ தில்லை என்பதை அடிக்கடி பார்த்து வரு 
கிறோம்‌. என்‌. ஜி. ரெயில்வே வெள்ளைக்கார சிப்பந்திகள்‌ ஐரோப்பியப்‌ பிரயாணி 
களுக்குச்‌ சமமாக இவர்களை மரியாதையாக தடத்த வேண்டுமென்று எதிர்பார்க்கக்‌ 
காரணமில்லையானாலும்‌ வெள்ளையரல்லாத ' பிரயாணிகளிடம்‌ சற்று மரியாதையுடன்‌ 


நடந்துகொள்வது அவர்களுடைய கெளரவத்திற்கு எந்தவிதத்திலும்‌ 
அது அம்‌ அதம்‌ ற்கு எந்தவிதத்திலும்‌ குறைவான தாகி 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 4st 


தென்னப்பீரிக்காவின்‌ பிரபல பத்திரிகையான “கேப்‌ 
ஐடம்ஸ்‌' கூறுவதாவது : 

எத்த மக்கள்‌ இன்றி எந்தக்‌ காரியமுமே தடக்காதோ, அத்தகையோருடன்‌ 

பாராட்டும்‌ விசித்திரமான காட்சி நேட்டாலில்‌ இருத்து வருகிறது. அத்தக்‌ 
காலனியிலிருந்து! இத்தியர்‌ திரும்பி அழைத்துக்கொள்ளப்பட்டு விடுவார்களாளுல்‌, 
எந்தவிதமான பொருளாதார தெருக்கடி அங்கு ஏற்பட்டுவிடும்‌ என்பதைச்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்தால்தான்‌ உணரமுடியும்‌. எனினும்‌ இத்தியரோ அங்கு மிகவும்‌ வெறுக்கப்பட்டு 
வருகின்றனர்‌. டிராம்‌ வண்டிகளில்‌ அவர்கள்‌ ஏறக்கூடாது | ரெயில்‌ வண்டிகளில்‌ 
ஐரோப்பியர்களுடன்‌ அமரக்கூடாது ! ஹோட்டல்காரர்கள்‌ உணவும்‌, இருக்க இடமும்‌ 
அவர்களுக்கு அளிக்க மறுக்கின்றனர்‌ | எல்லாருக்கும்‌ பொதுவான குளிக்கும்‌ இடங்கள்‌ 
அவர்களுக்கு அனுமதிக்கப்படுவ தில்லை !” 

நேட்டாலில்‌ இந்தியருடன்‌ நெருங்கிய தொடர்புடைய ஆங்‌ 
கிலோ-இந்தியரான ஸ்ரீ டிரம்மண்டின்‌ அபிப்பிராயத்தைக்‌ கீழே 
தருகிறேன்‌. * நேட்டால்‌ மெர்க்குரி ! பத்திரிகையில்‌ அவர்‌ கூறுவ 
தாவது: 

ஈ அவர்களும்‌ பிரிட்டிஷ்‌ பிரஜைகள்‌ என்பதையும்‌, அவர்கள்‌ மகாராணியே தம்‌ 
ராணியும்‌ என்பதையும்‌ இங்குள்ளவர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ மறத்துவிடுவதாகத்‌ 
தோன்றுகிறது. இந்தியரும்‌ பிரிட்டிஷ்‌ பிரஜைகள்‌ என்ற காரணத்தை முன்னிட்டு 
கூலி என்று அவர்களைத்‌ தாழ்வுபடுத்தி அழைப்பது திறுத்தப்படவேண்டும்‌. இதை 
ஒவ்வொருவரும்‌ உணரவேண்டும்‌. வெள்ளையர்கனே இந்தியரை “ நிக்கர்‌” எண்று 
ஏளனமாகச்‌ சொல்லி எத்தவித மரியாதைக்கும்‌ இந்தியர்‌ தகுதியற்றவர்கள்‌ என 
எண்ணி தடத்துகின்றனர்‌. இந்தக்‌ காலனியிலோ பலர்‌ கண்களுக்கு ஓர்‌ இந்தியன்‌ 
வேண்டாத சுமையாகவோ, எப்பொழுதும்‌ உழைக்கும்‌ யத்திரமாகவோ தோன்று 
கிரன்‌. ஒன்றும்‌ தெரியாதவர்களும்‌ அறிவில்லாதவர்களும்‌ இந்தியரைக்‌ குறித்து 
இழிவாகப்‌ பேசுவது சர்வசாதாரணமாக இங்கு இருப்பதோடு வருந்த வேண்டிய 
தாகவும்‌ இருக்கிறது. இதனால்‌ வெள்ளைக்காரர்களின்‌ மதிப்புக்‌ குறைகிறதேயன்‌ றி 
உயர்வதில்லை.!! 

ரெயில்வே அதிகாரிகள்‌ இந்தியரை மிருகங்களாக நடத்து 
கிறார்கள்‌ என்று நான்‌ கூறுவது உண்மையானது என்பதை 
நிருபிப்பதற்குப்‌ போதுமான வெளிச்‌ சான்றுகளைக்‌ காட்டியிருக்‌ 
கிறேன்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. டிராம்‌ வண்டிகளில்‌ இந்தி 
யரை உள்ளே உட்கார அனுமதிக்க விடுவதில்லை. '* மாடி” 
என்று கூறப்படும்‌ வண்டியின்‌ மேல்‌ தளத்திற்கே அனுப்பப்படு 
கின்றனர்‌. உட்கார்ந்த இடத்திலிருந்து கிளப்பி, வேறு இடங்‌ 
களில்‌ போய்‌ உட்காரும்படியும்‌ விரட்டப்‌. படுகிறார்கள்‌. முன்னால்‌ 
இருக்கும்‌ இடங்களில்‌ உட்கார அனுமதிக்கப்படுவதில்லை. 
எனக்கு ஓர்‌ இந்திய அதிகாரியைத்‌ தெரியும்‌; அவர்‌ தமிழ்க்‌ 
கனவான்‌. புதுத்‌ தினுசு ஐரோப்பிய ஆடைகளையே அவர்‌ அணிந்‌ 
திருந்தார்‌. அவர்‌ உட்கார டிராம்‌ வண்டியில்‌ நிறைய இட 
மிருத்தும்‌ டிராம்‌ படிக்கட்டிலேயே நிற்க வைக்கப்பட்டார்‌. 
இந்திய சமூகத்தின்‌ சுபிட்சத்தை கிரூபிப்பதற்குப்‌ புள்ளி 
விவரம்‌ குறிப்பிடவேண்டிய அவசியமே இல்லை. துன்பங்கள்‌ பல 


462 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இருந்தபோதிலும்‌ நேட்டாலுக்குப்‌ போகும்‌ இந்தியர்‌ நன்றாகச்‌ 
சம்பாதிக்கிறார்கள்‌ என்பதை யாரும்‌ மறுக்கவில்லை. ' 

டிரான்ஸ்வாலில்‌ நாம்‌ சொந்தமாக நிலம்‌ வைத்துக்கொள்ள 
முடியாது, குறிப்பிட்ட இடத்தைத்‌ தவிர மற்ற இடங்களில்‌ நரம்‌ 
வசிக்கவோ அல்லது வர்த்தகம்‌ செய்யவோ கூடாது. இந்தியர்க 
ஞக்கென்று ஒதுக்கப்படும்‌ இடத்தைப்பற்றி பிரிட்டிஷ்‌ ஏஜெண்டு 
கூறுகையில்‌, * ஆபாசமான கழிவுநீரைத்‌ தவிர வேறு தண்ணீரே 
கிடைக்காத குப்பை கொட்டுமிடமே இந்த இடம்‌' என்று 
சொல்லியிருக்கிறார்‌. ஜொஹன்னஸ்பர்க்கிலும்‌ பிரிட்டோரியா 
விலும்‌ ஈடைப்பாதைகளில்‌ நாம்‌ உரிமையுடன்‌ நடக்கமுடியாது. 
இரவு 9 மணிக்குமேல்‌ நாம்‌ வெளியில்‌ இருக்கவும்‌ இயலாது. அனு 
மதிச்‌ சீட்டுககாப்‌ பெறாமல்‌ நாம்‌ பிரயாணஞ்‌ செய்யவும்‌ கூடாது. 
ரெயில்வேக்களில்‌ முதல்‌, இரண்டாம்‌ வகுப்புக்களில்‌ நாம்‌ பிரயா 
ணம்‌ செய்யக்கூடாது என்று சட்டம்‌ தடுக்கிறது. டிரான்ஸ்‌ 
வாலில்‌ நாம்‌ குடியேறவேண்டுமானால்‌ அதற்காக நம்மை விசேட 
மாகப்‌ பதிவு .செய்துகொள்வதற்கு ஆனுக்கு 3 பவுன்‌ வீதம்‌ 
செலுத்தவேண்டும்‌. காம்‌ அடிமையாகவே நடத்தப்பட்டு வந்த 
போதிலும்‌, கமக்கு எந்தவித உரிமையுமே இல்லாதுபோயினும்‌, 
கட்டாய ராணுவ சேவையைக்‌ குறித்து நாம்‌ ஸ்ரீ சேம்பர்லே 
னுக்கு அனுப்பியிருக்கும்‌ கோரிக்கையை அவர்‌ உதாசீனம்‌ 
செய்துவிடுவாரானால்‌, ராணுவ சேவை செய்யவேண்டும்‌ என 
கரம்‌ கட்டாயப்படுத்தப்படலாம்‌. டிரான்ஸ்வாலில்‌ இருக்கும்‌ 
,இக்தியரைப்‌ பாதிக்கும்‌ விஷயங்களைப்பற்றிய சரித்திரமே வெகு 
சுவாரசியமானது. போதிய நேரம்‌ இல்லாததினல்‌ அதைப்பற்றி 
விவரமாக எடுத்துக்கூற முடியாமல்‌ இருப்பதற்காக வருந்துகி 
றேன்‌. எனினும்‌, பச்சைத்துண்டுப்‌ பிரசரத்தைப்‌ படித்து அதைத்‌ 
'தெரித்துகொள்ளுமாறு உங்களைக்‌ கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 
சுதேசித்‌ தங்கத்தை ஓர்‌ இந்தியர்‌ வாங்கினால்‌ அது ஒரு குற்றம்‌ 
என்று செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும்‌ நான்‌ சொல்ல 
விரும்புகிறேன்‌. 


ஆரஞ்சு பிரீ ஸ்டேட்டில்‌, அங்குள்ள ஒரு முக்கியமான 
பத்திரிகை கூறியிருப்பதுபோல, காபிரிகளுடன்‌ இந்தியரும்‌ 
சேர்க்கப்பட்டுவிட்ட தன்‌ காரணத்தினலேயே பிரிட்டிஷ்‌ இந்தியர்‌ 
அங்கிருக்க முடியாதபடி செய்யப்பட்டிருக்கின்றனர்‌. எந்த 
வகையிலும்‌ காம்‌ அங்கு நிலம்‌ வைத்துக்கொள்ளவோ, சாகுபடி 
செய்யவோ, வியாபாரம்‌ செய்ய வர முடியாதபடி 
'செய்யும்‌ வகையில்‌ அங்கு ஒரு தனிச்சட்டம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
அவமானம்‌ தரும்‌ இந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள்‌ உடன்படுவதா 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 463 


யிருந்தால்‌, சில மானக்கேடோன சடங்குகளுக்கு உட்பட்ட 
பின்னரே அங்குத்‌ தங்க நம்மை அனுமதிப்பார்கள்‌. அந்த மாகா 
ணத்திலிருந்து நாங்கள்‌ விரட்டப்பட்டோம்‌. எங்கள்‌ கடைகள்‌ 
மூடப்பட்டன. இதனால்‌ 9,000 பவுன்‌ ஈஷ்டம்‌ உண்டாயிற்று. 
குறைகளுக்கு இன்றளவும்‌ எந்தவிதமான பரிகாரமும்‌ கிடைக்க 
வில்லை. இந்தியர்‌ ஈடைப்பாதைகளில்‌ செல்வதைத்‌ தடுக்கவும்‌, 
ஒதுக்கப்பட்ட இடங்களிலேயே இந்தியர்‌ வசிக்கவேண்டும்‌ 
என்று செய்யவும்‌, இதற்கான விதிகளைச்‌ செய்துகொள்ள 
அந்தக்‌ காலனியிலிருக்கும்‌ கிழக்கு லண்டன்‌ நகரசபைக்கு 
அதிகாரமளிக்கும்‌ ஒரு மசோதாவை கேப்‌ பார்லிமெண்டு நிறை 
வேற்றியிருக்கிறது. இந்தியருக்கு வியாபார அனுமதிச்சீட்டுக்‌ 
கொடுக்கவேண்டாம்‌ என்று கிழக்குக்‌ கிரிபியூன்லாந்து அதிகாரி 
கஞக்கு அது அறிவித்தும்‌ இருக்கிறது. ஆசியாக்காரர்கள்‌ வரு 
வதைத்‌ தடுக்கச்‌ சட்டஞ்‌ செய்ய அனுமதி வேண்டும்‌ என்று 
பிரிட்டிஷ்‌ சர்க்காரைக்‌ கேப்‌ சர்க்கார்‌ கேட்டுக்கொண்டுமிருக்‌ 
கிறது. பிரிட்டிஷ்‌ நிர்வாகத்திற்குட்பட்ட ஜூலுலாந்தில்‌ 
எஷோவே, நாந்தவேனி ஆகிய பட்டணங்களில்‌ நாங்கள்‌ நிலம்‌ 
வாங்கவோ, நிலத்தைச்‌ சொந்தமாக வைத்துக்கொள்ளவோ 
முடியாது. இவ்விஷயம்‌ இப்பொழுது ஸ்ரீ சேம்பர்லேனின்‌ 
ஆலோசனையில்‌ இருக்கிறது. டிரான்ஸ்வாலைப்போலவே இங்கும்‌ 
சுதேசித்‌ தங்கத்தை இந்தியர்‌ வாங்குவது ஒரு பெரிய குற்றம்‌. 

இவ்விதம்‌ எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ தடைகள்‌ எங்களை 
நெருக்கிக்கொண்டிருக்கின்றன. இங்கும்‌, இங்கிலாந்திலும்‌ 
. எங்களுக்காக எதுவுமே செய்யப்படாது போகுமானால்‌, கெளரவ 
மான இந்தியன்‌ யாருமே தென்னாப்பிரிக்காவில்‌ இல்லாது 
. அழிந்து போகவேண்டியது தான்‌. 

மேலும்‌ இது அந்நாட்டைப்பற்றிய விஷயம்‌ மாத்திரம்‌ அல்ல. 
லண்டன்‌ * டைம்ஸ்‌' கூறுவதைப்போல, “ இந்தியாவுக்கு வெளியி 
லிருக்கும்‌ பிரிட்டிஷ்‌ இந்தியர்‌ எல்லோரையும்‌ பற்றிய விஷயம்‌ 
இது.” '*தென்னப்பிரிக்காவில்‌ இந்தியர்‌ சமத்துவமான அந்‌ 
தஸ்தை அடையாது போனால்‌, மற்ற, இடங்களிலும்‌ அந்தச்‌ சமத்‌ 
துவ அந்தஸ்தை அவர்கள்‌ அடைவது கஷ்டமாகிவிடும்‌ ' என்று 
“தண்டரர்‌' என்ற பத்திரிகை கூறுகிறது. ஆஸ்திரேலியாவில்‌ 
இந்தியர்‌ குடியேறக்கூடாது என்று தடுக்கும்‌ சட்டம்‌ ஒன்றை 
அந்தச்‌ சர்க்கார்‌ செய்திருக்கிறது என்பதை நீங்கள்‌ பத்திரி 
கையில்‌ படித்திருப்பீர்கள்‌ என்றே நம்புகிறேன்‌. இவ்விஷய த்‌ 
தில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ என்ன செய்யப்போகிறது என்‌ 
பது முக்கியமாகப்‌ பார்க்கவேண்டியதாகும்‌. : ள்‌ 


464 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இவ்விதம்‌ இந்தியர்மீது இருந்து வரும்‌ துவேஷத்திற்‌ 
கெல்லாம்‌ உண்மையான :காரணம்‌ என்ன * தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ பத்திரிகையாளரில்‌ மிகச்‌ சிறந்தவரான ஸ்ரீ செயின்ட்‌ 
லெகர்‌ என்பவர்‌ ஆசிரியராக இருந்த சமயம்‌ * கேப்‌ டைம்ஸ்‌” 
இதைப்பற்றி வருமாறு எழுதியது: 

*இந்திய வர்த்தகர்களின்‌ திலைமையே இன்றளவும்‌ இவ்வளவு அதிகம்‌ விரோதத்தை 
உண்டாக்கியிருக்கிறது. வர்த்தகத்தில்‌ போட்டியாக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தைக்‌ 
கொண்டு இழைக்கப்படடிருக்கும்‌ தீமைகளைக்‌ கவனித்தால்‌ சுயதலத்திற்காகச்‌ செய்யப்‌ 
படும்‌ அநீதிகள்‌ வெட்ட வெளிச்சமாகின்றன. இவர்கள்‌ வர்த்தகத்தில்‌, வெற்றிகாணு 
கிஜர்கள்‌ என்ற காரணத்திற்காக இவர்கள்‌ இத்தேச சுதேசிகளைப்‌ போலவே நடத்தப்‌. 
படுவதைக்கண்டு யாரும்‌ வெட்கப்படாமலிருக்க முடியாது. ஆதிக்கம்பெற்று இருக்‌ 
கும்‌ இனத்தினசைவிட இவர்கள்‌ தலை தூக்குகின்றனர்‌ என்ற காரணத்தை முன்னி 
ட்டே அவமதிக்கப்படும்‌ திலையிலிருத்து இவர்கள்‌ உயர்த்தப்படவேண்டியது அவசியம்‌ 
என்றாகிறது." a 

இது 1889-இல்‌ எழுதப்பட்டது. அப்பொழுது உண்மை 
இதுவே என்றால்‌, இப்பொழுதும்‌ நிலை அதுவேதான்‌. ஏனெனில்‌ 
ராணியின்‌ இந்தியப்‌ பிரஜைகளுடைய உரிமைகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்திவிடுவதற்கு வேண்டிய சட்டங்களைச்‌ செய்வதில்‌ தென்‌ 
னாப்பிரிக்கச்‌ சட்டசபையினர்‌ மிகத்‌ தீவிரத்தைக்காட்டி வரு 
கிறார்கள்‌. நாங்கள்‌ அங்கு இருந்து வருவதைக்‌ குறித்து மற்ற ஆட்‌ 
சேபங்களையும்‌ கிளப்பி இருக்கின்றனர்‌. எனினும்‌, அவை விவாதத்‌ 
திற்கு நிற்க முடியாதவை. பச்சைத்‌ துண்டுப்‌ பிரசுரத்தில்‌ அவை 
களைப்பற்றியும்‌ விவரித்திருக்கிறேன்‌. * நேட்டால்‌ அட்வெர்‌ 
டைஸர்‌ * இவைகளில்‌ ஒன்றைப்பற்றிக்‌ கூறி அதற்குப்‌ பரிகாரமும்‌ 
சொல்லியிருக்கிறது. அதை மாத்திரம்‌ கூறுகிறேன்‌. ஆட்சேபம்‌ 
சரியானதாக இருக்கும்‌ அளவுக்கு £ அட்வர்டைஸரி'ன்‌ யோச 
னையை ஏற்றுக்கொள்ளத்‌ தயாராயிருக்கிறோம்‌. ஐரோப்பியரின்‌ 
நிர்வாகத்திலிருக்கும்‌ இப்பத்‌ திரில க ஒரு சமயம்‌ எங்களைத்‌ 
தீவிரமாக எதிர்த்து வந்தது. இப்பிரச்னை முழுவதையும்‌ ஏகாதி 
பத்திய நோக்கோடு கவனித்து அது கூறி முடிப்பதாவது : 


“பிரிட்டிஷ்‌ குடியேற்ற நாடுகளில்‌ இந்தியர்‌ குடியேறும்‌ 
படி விடுவதிலுள்ள குறைபாடுகளைப்‌ போக்குவதற்கு வழி அவர்‌ 
கள்‌ வரரதபடி செய்து விடுவதல்ல. குடியேறும்‌ இந்தியர்களின்‌ 
நிலையை உயர்த்துவதற்காக முன்னேற்றமான சட்டங்களைச்‌ 
செய்வதே சரியானதாகும்‌. ஐரோப்பிய விதிகளை அனுசரித்து 
அவர்கள்‌ வாழ்வதில்லை என்பது இந்தியர்களைப்பற்றி முக்கிய 
மாகக்‌ கூறப்படும்‌ ஆட்சேபம்‌. நல்ல வீடுகளில்‌ அவர்கள்‌ வசிக்‌ 
கும்படித்‌ தூண்டி, அவர்களுக்குப்‌ புதுத்‌ தேவைகளுக்கு வசதிகள்‌ 
செய்துகொடுத்து, அவர்களுடைய வாழ்க்கைமுறை கானா 
வட்டத்தில்‌ மாறும்படிச்‌ செய்வதே இதற்கு ஏற்ற பரிகாரம்‌. 


சென்னையில்‌ மகாத்மா சொற்பொழிவு 465 


மனி ங்க்க்கள்‌ முன்னேறி வரும்‌ ஓர்‌ உண்மையைக்‌ கவனிக்குங்‌ 
கால்‌ குடியேறி உள்ளவர்களை அடியோடுஜதுக்கிக்கட்டிப்‌ பழைய 
நிலையிலேயே கிடக்கச்‌ செய்வதைவிட, புதிய குழ்கிலைக்கு ஏற்ப 
அவர்களை உயர்த்துவதே எளிதான முறையாகும்‌. 
இர்தியாவிலிருக்கும்‌ இந்தியரைப்பற்றித்‌ தென்னாப்பிரிக்கா 
விலிருப்பவர்கள்‌ சரியாக அறியாமலிருப்பதும்‌ இத்தகைய 
மனக்கசப்புக்கு மற்றொரு காரணம்‌ என்றும்‌ நாங்கள்‌ நம்புகிறோம்‌. 
எனவே அவசியமான தகவல்களைக்‌ கொடுத்து, தென்னாப்‌ 
பீரிக்காவில்‌ பொதுமக்கள்‌ இந்தியாவைப்‌ பற்றிச்‌ சரியாகத்‌. 
தெரிந்துகொள்ளும்படிச்‌ செய்யவும்‌ முயன்று வருகிறோம்‌. 
எங்களுக்கு இருந்து வரும்‌ சட்ட சம்பந்தமான இடையூறுகளைக்‌ 
குறித்து இங்கிலாந்திலும்‌ இங்கும்‌ மக்கள்‌ ஆதரவைத்‌ தேடப்‌ 
. பாடுபட்டு வருகிறோம்‌. இங்கிலாந்தில்‌ * கன்சர்வேடிவ்‌ 'களும்‌, 
லிபரல்‌ 'களும்‌ பாகுபாடின்றி எங்களை ஆதரித்திருக்கிறார்கள்‌ 
என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. லண்டன்‌ ' டைம்ஸ்‌ ' எங்களை 
ஆதரித்து எட்டுத்‌ தலையங்கங்களை எழுதியிருக்கிறது. தென்‌ 
ஒப்பிரிக்க ஐேோப்பியர்களிடம்‌ இது ஒன்றே எங்கள்‌ 
அந்தஸ்தை ஒரு படி உயர்த்திருப்பதோடு அங்குள்ள பத்திரிகை 
டட களின்‌ தொனியையும்‌ நல்ல நிலைமைக்கு மாற்றியிருக்கிறது. 
காங்கிரஸின்‌ பிரிட்டிஷ்‌ கமிட்டி, எங்கள்‌ பொருட்டு நீண்ட கால 
மாகப்‌ பாடுபட்டு வருகிறது. ஸ்ரீ பவ்நகரி பார்லிமெண்டுக்குச்‌ 
சென்றது முதல்‌ எல்லாச்‌ சமயங்களிலும்‌ எங்கள்‌ கட்சியை 
எடுத்துக்‌ கூறி வருகிறார்‌. 
இங்கும்‌ அதே ஆதரவு இருந்து வருகிறது என்பதை நான்‌. 
அறிவேன்‌. ஆனால்‌ எங்கள்‌ நிலையில்‌ நீங்கள்‌ இன்னும்‌ அதிக 
கவனம்‌ செலுத்தவேண்டும்‌ என்பதே என்‌ தாழ்மையான 
அபிப்பிராயம்‌. எங்கள்‌ நிலைமையை இன்னும்‌ கொஞ்சம்‌ தெளி 
வாகக்‌ கூற விரும்புகிறேன்‌. எங்களுக்கு இருந்துவரும்‌ 
அவமானங்களையும்‌ துன்பங்களையும்‌, பிரிட்டி ஷ்‌ அரசாங்கம்‌ 
நேரடியாகத்‌ தலையிடுவதன்‌ மூலம்‌ நீக்கிவிட முடியாது என்‌ 
பதை நாங்கள்‌ அறிவோம்‌. அப்படித்‌ தலையிடவேண்டும்‌ என்றும்‌ 
.. தாங்கள்‌ கோரவில்லை. எல்லாச்‌ சமூகங்களிலும்‌ உள்ள நியாயபுத்தி 
வரய்ந்தீவர்களும்‌ பத்திகைகளும்‌, எங்களுக்கு அங்கு இழைக்கப்‌ 
பட்டு வரும்‌ அநீதிகளைக்‌ குறித்துத்‌ தங்கள்‌ வெறுப்பைத்‌ 
தெரிவித்தால்‌, அதன்‌ மூலம்‌ அந்த அநீதிககளின்‌ வேகம்‌ தணிய 
லாம்‌ ; அநேகமாக அடியோடு நீங்கவும்‌ கூடும்‌ என்பதற்காகவே 
இவற்றைப்‌ பொதுமக்களிடம்‌ முறையிட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌. 
ஆனல்‌ சட்டத்தில்‌ இத்தகைய துவேஷங்கள்‌ உண்டாக்கப்படுவ 
திலிருந்து எங்களுக்குப்‌ பாதுகாப்பு அளிக்கவேண்டும்‌ என்று- 
்‌. தெ. 90 


466 ்‌ தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


நாங்கள்‌ நிச்சயம்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரைக்‌ கோருகிறோம்‌. அது 
அப்படிச்‌ செய்யும்‌ என்றும்‌ ஈம்புகிறோம்‌. எங்கள்‌ சுதந்திரத்தைப்‌ 
பாதிப்பதாயிருக்கும்‌ எந்த வகையான சட்டங்களைக்‌ காலனிச்‌ . 
சட்டசபைகள்‌ நிறைவேற்றினலும்‌ அ வற்ற அனுமதிக்கக்‌ 
கூடாது என்றும்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரை வற்புறுத்துகிறோம்‌. ஆனால்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ எந்த அளவுக்குக்‌ காலனிகளின்‌ இத்‌ 
தகைய நடவடிக்கைகளில்‌ தலையிட முடியும்‌ என்ற விஷயத்‌ 
திற்குக்‌ கடைசியாக வருகிறேன்‌. ஐூலுலாந்தைப்‌ பொறுத்த 
வரையில்‌, அது பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ கேர்‌ கிர்வாகத்தின்‌ கீழ்‌ 
ஒரு கவர்னரால்‌ ஆளப்படுகிறது. ஆகையால்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
தலையிட முடியுமா என்ற கேள்வியே அவ்விஷயத்தில்‌ எழுவதற்‌ 
கில்லை. நேட்டாலையும்‌ கன்னம்‌ பிக்க முனையையும்‌ 
போல அது சுயாட்சி பெற்றதோ அல்லது பொறுப்பாட்சி 
யைக்‌ கொண்டதோ அன்று. ஆனால்‌ நேட்டால்‌, நன்னம்பிக்கை 
முனை சம்பந்தமாக அவற்றின்‌ : பார்லிமெண்டுகள்‌ நிறை 
வேற்றி, கவர்னரின்‌ அங்கீகாரத்தையும்‌ பெற்றுவிட்ட எச்‌ 
சட்டத்தையும்‌, இரண்டு ஆண்டுகளுக்குள்‌ பீரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ 
நிராகரித்துவிடலாம்‌ என்று அரசியல்‌ அமைப்பு விதிக்கிறது. 
காலனிகளில்‌ அடக்குமுறைச்‌ சட்டங்கள்‌ மிகுந்துவிடாமல்‌ இருப்ப 
தற்குள்ள ஒரு பாதுகாப்பு இது. முன்கூட்டியே பிரிட்டிஷ்‌ சர்க்‌ 
காரின்‌ அனுமதியைப்‌ பெறாமல்‌ சில ரகச்‌ சட்டங்களுக்கு கவர்னர்‌ 
அங்கீகாரம்‌ அளிக்கக்‌ கூடாது என்று மன்னர்‌ ஆக்னையும்‌, அர 
சியல்‌ விதியும்‌ இருக்கிறது. வாக்குரிமை. மசோதா, குடியேற்ற 
மசோதா போன்ற இடச்சட்டங்கள்‌ அத்தகைய ரகச்‌ சட்சங்கள்‌. 
எனவே பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ இதில்‌ தலையிடுவது நேர்மையானது, 
அவசியமானது. காலனிச்சட்டசபைகள்‌ நிறைவேற்றும்‌ சட்டங்கள்‌ 
சம்பந்தமாகக்‌ குறுக்கிடுவதில்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ மிக மெது 
வாகவே இருப்பதுண்டு என்பது உண்மை. ஆனால்‌, இப்பொழுது 
இருப்பதைவிட அவ்வளவு அவசரமில்லாத சட்டங்கள்‌ விஷயத்‌ 
தில்‌ தலையிடப்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ தயங்காத சம்பவங்களும்‌ பல 
உண்டு. ஆகையால்‌, பிரிட்டிஷ்‌ சர்க்காரினால்‌ தடுக்க முடியும்‌ 
என்பதே என்‌ பணிவான கருத்து. 

கனவான்களே ! எவ்விதமான சந்தேகத்திற்கும்‌ ' இடம்‌ 
வைக்காத வகையில்‌ பம்பாய்‌ பேசிவிட்டது. நாங்கள்‌ இன்னும்‌ 
இலைஞர்களாக இருக்கிறோம்‌. அனுபவமும்‌ போதாது. மூத்தவர்‌ 
களும்‌, சுயேச்சையானவர்களுமான சகோதரர்களரகிய உங்களி 
டம்‌ கோரிக்கையை தெரிவிக்க எங்களுக்கு உரிமை உண்டு. 
அடக்குமுறையில்‌ கட்டுண்டு நசுங்கிக்‌ கிடக்கும்‌ ஈாங்கள்‌, எங்கள்‌. 
அவலக்குரலை எழுப்பத்தான்‌ முடியும்‌. எங்கள்‌ கழுத்தில்‌ இருக்‌ 
கும்‌ கட்டை நீக்காது போனால்‌ அக்தப்பழி உங்களையே சாரும்‌." 


லார்டு செல்போர்னிடம்‌ முறையீடு 


“(1905 ஈவம்பர்‌ 92-ஆக்‌ தேதி, பிரிட்டிஷ்‌ இந்திய சங்கத்‌ தலைவர்‌. 
ஸ்ரீ அப்துல்‌ கனியும்‌ மகாத்மா காந்தியும்‌ மற்ற மூவரும்‌ அடங்கிய 
தூதுக்‌ குழு ஒன்று, ஹை கமிஷனர்‌ லார்டு செல்போர்னைக்‌ கண்டு பேகி 
யது. துக்தூ குழுவினர்‌ தயாரித்திருந்த அறிக்கையை லார்டு செல்போர்‌ 
னிடம்‌ கொடுப்பதற்கு முன்னால்‌ காந்திஜி அவரிடம்‌ கூறிய விவரம்‌ கீழே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது] 


மகாத்மா காந்தி சொன்ன தாவது : 


நாங்கள்‌ தயாரித்திருக்கும்‌ அறிக்கையைத்‌ தங்களிடம்‌ 
கொடுப்பதற்கு முன்னால்‌, தாங்கள்‌ சமீபத்தில்‌ டிரான்ஸ்வால்‌ 
வழியாகப்‌ பிரயாணம்‌ செய்தபோது நடந்த இரு விஷயங்‌ 
களை உங்களிடம்‌ கூறும்படிக்‌ கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கி 
றேன்‌. போட்செபஸ்ட்ராமில்‌ தாங்கள்‌ பேசுகையில்‌ ‘அக திக 
எல்லாத பிரிட்டிஷ்‌ இந்தியர்‌ எவரும்‌, அடுத்த ஆண்டு பிரதி 
நிதிகளின்‌ சபை இவ்விஷயத்தைப்‌ பரி சீ லனை செய்வதற்கு 
முன்னால்‌, காலனிக்குள்‌ அனுமதிக்கப்படமாட்டார்கள்‌ ' எனக்‌ 
* கூறினீர்கள்‌ என்று சொல்லப்படுகிறது. அது உண்மையானால்‌, 
அவ்விதம்‌ செய்வது இந்தியரின்‌ ஈலவுரிமைக்கு மிகவும்‌ பாதகம்‌ 
அளிக்க கூடியதாகும்‌ என்பதை நான்‌ இப்போது காட்ட முடி 
யும்‌ என்று நம்புகிறேன்‌. தாங்கள்‌ எர்மெலோ என்ற இடத்‌ 
தில்‌. பேசியபோது, *கூலிக்காரக்‌ கடைக்காரர்கள்‌! என்ற 
சொற்பிரயோகம்‌ செய்ததாகவும்‌ சொல்லப்படுகிறது. இக்‌ 
காலனியிலுள்ள பிரிட்டிஷ்‌ இந்தியரை இது மிகவும்‌ அவமதிப்‌ 
பதரயிருக்கிறது. தாங்கள்‌ அவ்விதம்‌ சொல்லியிருக்கமாட்டீர்‌ 
கள்‌. அப்படியே ஒருவேளை சொல்லியிருந்தாலும்‌, பிரிட்டிஷ்‌ 
இந்தியக்‌ கடைக்காரர்களை அவமதிக்கும்‌ எண்ணத்தோடு 
கூறியிருக்கமாட்டீர்கள்‌ என்று பிரிட்டிஷ்‌ இந்திய சங்கம்‌, 
அவர்களுக்குச்‌ சமாதானம்‌ கூறியிருக்கிறது. “ கூலிக்காரன்‌ * 
என்ற சொல்‌ நேட்டாலில்‌ எவ்வளவோ விஷமத்தைச்‌ செய்‌ 
திருக்கிறது. ஒரு சமயம்‌ இது மிகவும்‌ மோசமான நிலைமைக்‌ 
கும்‌ வந்துவிட்டது. கோர்ட்டுகளிலும்‌ இது புகுந்துவிட்டதால்‌ 
நீதிபதி சர்‌. .வால்டர்‌ வாக்‌ குறுக்கிட்டு, ஒப்பந்தத்தின்பேரில்‌ 


468 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கூலிகளாக வரும்‌ இந்தியரைத்‌ தவிர வேறு யாருக்கும்‌ இந்தச்‌ 
சொல்லை உபயோகிக்கக்கூடாது எ ன்று உத்தரவிட்டார்‌. 
தொழிலாளி அல்லது “ சமை தூக்குகிறவன்‌ என்பதே இப்‌ 
பதத்தின்‌ பொருள்‌. இது தங்களுக்குத்‌ தெரிக்திருக்கலாம்‌. 
ஆகையால்‌, இச்சொல்லை வர்த்தகர்களின்‌ விஷயத்திலும்‌ உப: 
யோகிப்பது என்பது கொஞ்சமும்‌ பொருத்தமில்லாதது என்ப 
தோடு தவறுமாகும்‌. 


பிரிட்டிஷ்‌ இந்தியச்‌ சங்கம்‌ தங்களிடம்‌ அளிக்கும்‌ அறிக்கை 
யில்‌ கண்டுள்ள முதல்‌ விஷயம்‌, அமைதிப்‌ பாதுகாப்பு அவசரச்‌ 
சட்டத்தைப்‌ பற்றியது. டிரான்ஸ்வால்‌ பிரிட்டிஷ்‌ குடியேற்ற 
காட்டின்‌ ஒரு பகுதியாக ஆனதும்‌, யுத்தத்தில்‌ ஜார்ஜ்‌ ஒயிட்‌ 
டுடன்‌ வந்த டோலி தூக்குவோர்‌ செய்த சிறந்த சேவையைக்‌ 
குறித்தும்‌, கேட்டாலில்‌ இந்திய மருத்துவப்‌ படையினர்‌ செய்‌ த 
உதவியைக்‌ குறித்துமே எல்லாரும்‌ வியந்து பேசியவண்ணம்‌ இருக்‌ 
தனர்‌. ஒரு மரத்தில்‌ ஏறி உட்கார்ந்துகொண்டு, அம்புல்வானு. 
மலையிலிருந்து போயர்கள்‌ பீரங்கி சுடும்போது, அதைத்‌ தவறாமல்‌: 
மணியடித்து மக்களுக்கு அறிவித்து எச்சரிக்கை செய்துவந்த. 
பர்பூ சிங்கின்‌ வீரத்தை, சர்‌ ஜார்ஜ்‌ ஒயிட்‌ வெகுவாகப்‌ பாராட்டிப்‌ 
புகழ்ந்திருக்கிறார்‌. மருத்துவப்படையின்‌ சேவைகளைப்‌ பாராட்‌ 
டிய ஜெனரல்‌ புல்லரின்‌ அறிக்கைகள்‌ அப்பொழுதுதான்‌ வெளி 
யாகிக்‌ கொண்டிருந்தன. நிர்வாகமோ, இந்தியரை நன்கறிந்த 
ராணுவ அதிகாரிகளின்‌ கையில்‌ இருந்தது. ஆகையால்‌, 
துறைமுகங்களில்‌ காத்துக்கொண்டிருந்த அகதிகளின்‌ முதல்‌: 
தொகுதியினர்‌ எந்தவிதக்‌ கஷ்டமுமின்றி தேசத்திற்குள்‌ வக்‌ 
தார்கள்‌. இதைக்‌ கண்டு பொதுமக்கள்‌ திகிலடைந்தனர்‌. இதன்‌ 
பலன்‌ என்ன? அகதிகள்‌ வருவதைத்‌ தடுத்துவிட வேண்டும்‌ 
என்றனர்‌. ஆசிய அதிகாரிகள்‌ நாடெங்கும்‌ பரவி இருந்தனர்‌... 
அன்று முதல்‌ இன்றளவும்‌ இந்திய சமூகம்‌ அமைதி என்பதையே 
காணவில்லை. எல்லா வகையிலும்‌ அன்னியர்களாக இருப்பவர்கள்‌, 
மனுச்‌ செய்துகொண்டதுமே துறைமுகங்களில்‌ அனுமதிச்‌ 
சீட்டுகளைத்‌ தாமதமின்றிப்‌ பெற்று வந்தனர்‌. ஆனால்‌ இந்தி: 
யரோ, அகதிகளாக இருந்தபோதிலும்‌, ஆசியாக்காரர்‌ 
களின்‌ மேற்பார்வையாளர்களுக்கு மனுச்‌ செய்துகொள்ள 
வேண்டும்‌. அந்த அதிகாரிகள்‌ அனுமதியைக்‌ கொடுக்கும்‌. 
முன்பு குடியேற்ற நாட்டுக்‌ காரியாலயத்தின்‌ சம்மதத்தைப்‌: 
பெற வேண்டும்‌. இச்சடங்குகளெல்லாம்‌ முடிய இரண்டி. 
லிருந்து ஆறு மாதங்கள்‌ வரையில்‌ ஆகும்‌. சில சமயங்களில்‌ ஓர்‌: 


லார்டு செல்போர்னிடம்‌ முறைமீடு 469 


“ஆண்டும்‌ அதற்கும்‌ அதிகமாகவும்‌ ஆவதும்‌ உண்டு. அப்புறம்‌ 
வாரத்திற்கு இத்தனை பிரிட்டிஷ்‌ இந்திய அகதிகளுக்குத்தான்‌ 
அனுமதிச்‌ கீட்டுகளைக்‌ கொடுக்கலாம்‌ என்று குடியேற்ற நாட்டுக்‌ 
காரியாலயம்‌ ஒரு விதியைச்‌ செய்தது. இத்தகைய முறைக 
:வினல்‌ லஞ்சஊழல்‌ அதிகமாயிற்று. அனுமதிச்சீட்டு ஏஜெண்டுகள்‌ 
என்ற கூட்டத்தார்‌ தோன்றி, அப்பாவிகளான அகதிகளை 
உறிஞ்சி வந்தார்கள்‌. டிரான்ஸ்வாலுக்குள்‌ புக விரும்பும்‌ 
ஒவ்வோர்‌ அகதியும்‌ பதினைந்து முதல்‌ முப்பது பவுன்‌ வரை 
யிலும்‌, அதற்கு மேலுங்கூடச்‌ செலவு செய்ய நேர்ந்தது என்பது 
பகிரங்கமான விஷயம்‌. இது பிரிட்டிஷ்‌ இந்திய சங்கத்திற்குத்‌ 
தெரிந்ததும்‌, இடைவிடாது அது முறையிட்டுக்‌ கொண்டதன்‌ 
பேரில்‌, முடிவாக ஆசியக்காரர்‌ - காரியாலயமே “ஒழித்துக்‌ 
கட்டப்பட்டது. ஆனால்‌ அனுமதிச்‌ சீட்டுகளை வழங்கும்‌ முறை 
மாத்திரம்‌ -தூரதிருஷ்டவசமாக இன்னும்‌ இருந்துகொண்டு 
வந்தது. அனுமதிச்‌ சீட்டுகள்‌ வழங்கும்‌ பிரதம காரியதரிசி, 
குடியேற்ற நாட்டுக்‌ காரியாலயம்‌ அடிக்கடி விடும்‌ தாக்கீது 
களின்படி ஈடக்கவேண்டியிருக்கிறது. இவ்விதம்‌, ஆபத்தான 
பேர்வழிகளையும்‌, ராஜீயக்‌ குற்றவாளிகளையும்‌ அடக்குவதற் 
கென்று ஏற்பட்ட அமைதிப்‌ பாதுகாப்பு அவசரச்‌ சட்டம்‌, 
குடியேற்ற நாட்டுக்‌ காரியாலயத்தின்‌ தூண்டுதலின்பேரில்‌, 
இந்தியக்‌ குடியேற்றத்‌ தடைச்‌ சட்டமாகி விட்டதோடு இன்‌ 
றளவும்‌ அப்படியே இருந்தும்‌ வருகிறது. ஆகையால்‌ இன்று 
இருக்கும்‌ ஆட்சியில்கூட, உண்மையான அகதிகளுக்குக்கூட 
அனுமதிச்சீட்டுக்‌ கிடைப்பதென்பது முடியாததாக இருக்கிறது. 
சிலருக்கு மாத்திரமே, அதுவும்‌ அதிக காலதாமதத்தின்பேரில்‌, 
அனுமதி கிடைக்கிறது. 


._ ஒருவருடைய அந்தஸ்து கவனிக்கப்படுவதில்லை ; அனுமதி 
வேண்டுமானால்‌ அவர்‌ ஒரு குறிப்பிட்ட ஈமுனாவில்‌ மனுச்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌ ; சாட்சிகளாக இருவரைக்‌ குறிப்பிட 
வேண்டும்‌ ; கட்டைவிரல்‌ முத்திரையும்‌ அதில்‌ வைக்கவேண்டும்‌. 
அதன்பேரில்‌ பரிசீலனை நடத்தி அனுமதியைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இதெல்லாம்‌ போதாதென்று ஸ்ரீ லவ்டேயும்‌ அவர்‌ நண்பர்‌ 
களும்‌ குற்றஞ்சாட்டினார்கள்‌ என்பதனால்‌, ஐரோப்பியர்களின்‌ 
சாட்சியம்‌ வேண்டும்‌ என்று வற்புறுத்தும்படி அனுமதிச்சீட்டுப்‌ 
பிரதம காரியதரிசி அறிவிக்கப்பட்டார்‌. இது பிரிட்டிஷ்‌ 
இந்திய அகதிகள்‌ காட்டிற்குள்‌ புகமுடியாதபடி தடுப்பதே 
யாகும்‌. தங்களையும்‌, தங்களுடைய பெயரையும்‌ தெரிந்த 
முக்கியமான ஐரோப்பியர்கள்‌ ' இருபது பேர்‌ இந்தியர்களுக்குக்‌ 


470 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கிடைப்பர்‌ என்பது சாத்தியம்‌ இல்லை. இதைக்‌ குறித்து அரசாங்‌ 
கத்துடன்‌ பிரிட்டிஷ்‌ இந்தியர்‌ சங்கம்‌ கடிதப்‌ போக்குவரத்து 
கடத்த வேண்டியதாயிற்று. இதற்கு மத்தியில்‌ அனுமதிச்‌ 
சீட்டுகள்‌ அளிப்பது நிறுத்தி வைக்கப்படும்‌. ஐரோப்பி 
யர்களைச்‌ சாட்சிகளாக குறிப்பிட வேண்டும்‌ என்பது பெரிய 
அநியாயம்‌ என்பதைச்‌ சமீபத்தில்‌ உணர்ந்தார்கள்‌. 


ஐரோப்பியர்களைச்‌ சாட்சிகளாகக்‌ குறிப்பிட வேண்டும்‌ 
என்பது ஒரு புறம்‌ இருக்க, மற்றக்‌ கஷ்டங்களும்‌ இருக்கின்றன. 
பதினாறு வயதிற்குட்பட்ட ஆண்‌ குழந்தைகளுக்கும்‌, அவர்கள்‌ 
காலனிக்குள்‌ போக அனுமதிச்‌ சீட்டுகள்‌ வேண்டுமென்று 
இப்பொழுது கேட்கப்படுகிறது. இதனால்‌ பெற்றோர்கள்‌, பத்து 
வயதும்‌, அதற்குக்‌ குந்‌ த வயதுமுள்ள குழந்தைகளைப்‌ 
பிரிய வேண்டியிருக்கும்‌ பரிதாபம்‌ எல்லைப்‌ பட்டணங்களில்‌ 
சர்வசாதாரணமான கிகழ்ச்சிகளாகிவிட்டன. இத்தகைய விதி 
ஏன்‌ கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு விளங்க 
வில்லை. 


ஹை கமிஷனர்‌ : பெற்றோர்கள்‌ தங்களுடன்‌ குழக்தைகளிருக்‌ 
கின்றனர்‌ என்பதை முன்கூட்டியே அறிவித்திருந்தும்‌, ௮ க்‌ 
குழந்தைகள்‌ உள்ளே வர அனுமதிக்க மறுக்கப்பட்டிருக்‌ 
கிறார்கள்‌ - என்பதற்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள்‌ 
குறிப்பிட முடியுமா ? 


காந்திஜி: ஆம்‌. குழந்தைகள்‌ உள்ளே வர அனுமதிக்கப்‌ 
படுவதற்கு முன்னால்‌ அக்குழந்தைகளின்‌ பெற்றோர்கள்‌ பிரமாண 
வாக்குமூலங்கள்‌ எழுதித்‌ தரும்படிச்‌ செய்யப்பட்டனர்‌. உள்ளே 
போகப்‌ பெற்றோருக்கு உரிமை இருக்குமானால்‌, கான்‌ அறிந்த 
வரையில்‌, நாகரிக காடுகள்‌ யாவுமே அவர்களுடைய மைனர்‌ 
குழந்தைகளுக்கும்‌ அதே உரிமையை அளித்தே வந்திருக்கின்‌ 
றன. பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழக்தைகள்‌, தங்களுடைய 
பெற்றோர்கள்‌ இறந்துவிட்டனர்‌ என்றோ அல்லது யுத்தத்திற்கு 
முன்னால்‌ தங்கள்‌ பெற்றோர்கள்‌ டிரான்ஸ்வாலில்‌ வசித்து வந்‌ 
திருக்கிறார்கள்‌ என்றோ நிரூபிக்காது போனால்‌, அவர்கள்‌ அக்‌ 
காலனிக்குள்‌ பிரவேசிக்கவோ அன்றி இருக்கவோ அனுமதிக்கப்‌ 
படுவதில்லை. இது மிகவும்‌ தீவிரமாக கவனிக்க வேண்டிய விஷய 
மாகும்‌. இந்தியா முழுவதிலுமே கூட்டுக்‌ குடும்ப முறை இருந்து 
வருகிறது என்பைத நீங்கள்‌ அறிவீர்கள்‌. சகோதரர்கள்‌, 
சகோதரிகள்‌, அவர்களுடைய குழந்தைகள்‌ முதலிய யாவருமே 


லார்டு செல்போர்னிடம்‌ முறையீடு 471 


தலைமுறை தலைமுறையாக ஒரே வீட்டிலேயே வசித்து வரு 
கிறார்கள்‌. குடும்பத்தில்‌ மூத்தவராக இருப்பவரே பொதுவாக, 
உண்மையில்‌, அக்குடும்பத்தைத்‌ தாங்குபவரும்‌ சம்பாதித்துப்‌ 
போடுபவருமாக இருக்கிறார்‌. ஆகவே, தம்‌ உறவினரின்‌ குழந்‌ 
தைகனையும்‌ இந்நாட்டிற்குக்‌ கொண்டு வருவதில்‌, இந்தியரைப்‌ 
பொறுத்தவரையில்‌, அதிசயமே இல்லை. இப்படிப்பட்ட குழக்‌ 
தைகள்‌ இதுவரையில்‌ தடுக்கப்படாமல்‌ இருக்கும்போது, 
அவர்களை இப்பொழுது அனுமதிப்பதில்லை என்பதோ, 
நாடு கடத்திவிடுவது என்பதோ பெரிய அக்கிரமமாகும்‌. ஆண்‌ 
கலப்‌ போலவே இங்கே குடியிருக்கும்‌ இந்தியரின்‌ பெண்‌ 
உறவினர்களும்‌ தங்களைப்‌ பதிவு செய்துகொள்ள வேண்டு 
மென்று வற்புறுத்த அரசாங்கம்‌ விரும்புகிறது. இதை வலு 
வாக ஆட்சேபித்துப்‌ பிரிட்டிஷ்‌ இந்திய. சங்கம்‌ முறையிட்டுக்‌ 
கொண்டிருக்கிறது. இங்கு வசிக்கும்‌ இந்தியரின்‌ .மனைவிகள்‌, 
பதிவு அத்தாட்சிகளைப்‌ பெற்று மூன்று பவுன்‌ கொடுக்க 
வேண்டியதில்லை என்று சட்ட நிபுணர்கள்‌ அபிப்பிராயம்‌ 
தெரிவித்திருப்பதால்‌, இதைக்‌ குறித்துக்‌ கோர்ட்டில்‌ வழத்குத்‌ 
தொடுத்து நீதியைப்‌ பெறுவது என்றும்‌ அச்சங்கம்‌ துணிக்‌ 
திருக்கிறது. 


சில விஷயங்களில்‌, என்னதான்‌ முக்கியமும்‌ அவசியம்‌ 
இருந்தபோதிலும்‌, அரசாங்கம்‌ புதிதாக யாருக்கும்‌ அனுமதிச்‌ 
சீட்டுகளை வழங்குவதில்லை. இத்‌ தேசத்தில்‌ முன்னாலேயே 
குடியேறிவிட்ட இந்தியரின்‌ ஈலவுரிமைகள்‌ எதையும்‌ தொடக்‌ 
கூடாது, அவற்றிற்கு இடையூறுகளைச்‌ செய்யக்கூடாது என்று 
உறுதியாகத்‌ தாங்கள்‌ அறிவித்துள்ளதைப்‌ பத்திரிகைகளில்‌ 
படித்து மிகவும்‌ திருப்தி அடைந்தோம்‌. தம்‌ வர்த்தகத்தைத்‌ 
தொடர்ந்து நடத்திக்கொண்டு போக, இந்தியாவிலிருந்து நம்‌ 
பிக்கை வாய்ந்த குமாஸ்தாக்களைத்‌ தருவிக்கும்‌ நிலையில்‌ பல 
வியாபாரிகள்‌ இருந்து வருகின்றனர்‌. இங்கு வசிப்பவர்களிலேயே 
நம்பிக்கையுள்ள ஆட்களைத்‌ தேர்ந்தெடுத்துக்கொள்வதென்பது 
எளிதான காரியமன்று. எங்குமே, எல்லா வகுப்பாரையும்‌ 
சேர்ந்த வர்த்தகர்களின்‌ அனுபவம்‌ இதுவேயாகும்‌. ஆகையால்‌, 
பிரதிநிதித்துவம்‌ வாய்ந்த ஆட்சி ஏற்படும்‌ வரையில்‌ புதிதாக 
இந்தியர்‌ யாரும்‌ இந்காட்டுக்குள்‌ வரமுடியாமல்‌ தடுத்துவீடுவ - 
தானால்‌, இது இந்தியரின்‌ நலவுரிமையில்‌ குறுக்கிடுவதேயாகும்‌. 
அகதிகளிலோ மற்றவர்களிலே, படிப்பும்‌ திறமையும்‌ 
உள்ளவர்கள்‌ மனுச்செய்து கொண்டால்‌ அவர்களுக்கு அனுமதிச்‌ 
சீட்டுகளை ஏன்‌ மறுக்கவேண்டும்‌ என்பதுதான்‌ விளங்கவில்லை. 


472 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இந்தியர்‌ உள்ளே பிரவேசிப்பதற்கு இத்தனைக்‌ கஷ்டங்கள்‌ 
இருந்தும்‌, எதிர்ப்பாளர்களான நம்‌ நண்பர்களோ, டிரான்ஸ்‌ 
வாலில்‌ இ தற்கு முன்னால்‌ இல்லாத பிரிட்டிஷ்‌ இந்தியர்கள்‌ 
டிரான்ஸ்வாலில்‌ நிறைந்துவிட்டார்கள்‌ என்று ஓயாமல்‌ புகார்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தனர்‌. இதற்கு முன்னல்‌ இத்தேசத்‌ 
துக்கு வந்த ஒவ்வோர்‌ இந்தியரும்‌ பதிவு செய்யப்பட்டவர்கள்‌ 
என்றும்‌ சொல்லிக்காட்டினர்‌. இந்தக்‌ குற்றச்சாட்டுச்‌ சம்பந்த 
மாகச்‌ கூறப்படுவனவெல்லாம்‌ தவறானவை என்று தங்களுக்கு 
எடுத்துக்‌ கூறப்பட்டிருப்பதால்‌ இதைக்‌ குறித்து விவரமாக நான்‌ 
எதையும்‌ சொல்ல விரும்பவில்லை. எனினும்‌ 1893-இல்‌ நடந்த ஒரு 
விஷயத்தைமட்டும்‌ குறிப்பிடுவதற்காக மன்னிக்கும்படிக்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌. . ஷைரும்‌, டூமாட்டும்‌ தொழிலாளரைக்‌ கொண்டு 
வரும்‌ பெரிய கண்டிராக்டர்கள்‌. இவர்கள்‌ ஒரே சமயத்தில்‌ 
800 இந்தியத்தொழிலாளரை இச்சாட்டுக்குக்‌ கொண்டுவந்தனர்‌. 
இன்னும்‌ எத்தனை பேரை இவர்கள்‌ கொண்டுவந்தனர்‌ 
என்பது எனக்குத்‌ தெரியாது. அப்பொழுது அரசாங்க வக்கீ 
லாக இருந்தவர்‌, அத்தொழிலாளருக்கு ஆளுக்கு மூன்று பவுன்‌ 
வீதம்‌ வரி செலுத்திப்‌ பதிவுச்‌ சீட்டுகளை வாங்கவேண்டும்‌ என்று 
வற்புறுத்தினர்‌. இதை ஆட்சேபித்து ஷைரும்‌ டூமாட்டும்‌ உயர்‌ 
நீதிமன்றத்தில்‌ வழக்குத்‌ தொடுத்தனர்‌. அப்பொழுது பிரதம 
நீதிபதியாக இருந்த ஸ்ரீ கோட்ஸே தமது தீர்ப்பில்‌, இவர்கள்‌, 
“வர்த்தகத்தை முன்னிட்டு ' இந்நாட்டுக்குள்‌ வந்தவர்கள்‌ .அல்ல 
என்பதால்‌ சட்டப்படி இவர்கள்‌ ஆளுக்கு மூன்று பவுன்வீதம்‌ 
செலுத்தவேண்டியதில்லை என்றும்‌,ஒப்பந்தக்காலம்‌ முடிந்தபிறகு 
இவர்கள்‌ இந்நாட்டிலேயே தங்கிவிடுவார்களானால்‌ அரசாங்கம்‌ 
இவர்களை எதவும்‌ செய்யமுடியாது என்றும்‌ கூறினார்‌. இது 
குறிப்பிடத்‌ தக்க ஓர்‌ உதாரணம்‌. நூற்றுக்கணக்கான இந்தியர்‌ 
மூன்று பவுன்‌ செலுத்தாமலேயே இந்காட்டில்‌ இருந்திருக்க 
றார்கள்‌ என்பதை யாரும்‌ மறுக்கமுடியாது. வர்த்தக அனுமதிச்‌ 
சீட்டுப்‌ பெறாத நூற்றுக்கணக்கான இந்தியர்‌, ஆளுக்கு மூன்று 
பவுன்‌ வீதம்‌ செலுத்தித்‌ தங்களைப்‌ பதிவு செய்துகொள்ளாம 
லேயே இந்நாட்டில்‌ இருந்திருக்கிறார்கள்‌ என்பது நேரில்‌ அறிந்த 
அனுபவம்‌. பிரிட்டிஷ்‌ இந்திய சங்கம்‌ இதை எப்பொழுதும்‌ 
எடுத்துக்காட்டியும்‌ வந்திருக்கிறது. 


1885-ஆம்‌ வருட 5-ஆம்‌ சட்டத்தைப்‌ பார்ப்போம்‌. இந்‌ 
காட்டில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஏற்பட்ட பிறகு வர்த்தக அனுமதிச்‌ 
சீட்டுகளைப்பற்றிய வரையில்‌ இந்தியருக்குப்‌ பரிகாரம்‌ கிடைத்‌ 
திருக்கிறது என்று அடிக்கடி சொல்லப்படுகிறது. ஆனால்‌ இதை 


லார்டு செல்போர்னிடம்‌ முறையீடு 473 


தடப்‌ பொய்‌ வேறு எதுவுமே இருக்க முடியாது. அனுமதிச்‌ 
ட்டுக்‌ கட்டணம்‌ செலுத்த வேண்டும்‌ என்பதைத்‌ தவிர, 
யுத்தத்திற்கு முன்னால்‌ நாங்கள்‌ விரும்பும்‌ இடங்களிலெல்லாம்‌ 
வியாபாரம்‌ செய்ய எங்களுக்கு உரிமை இருந்தது. எங்களுக்‌ 
குப்‌-பாதுகாப்பு அளிப்பதற்கு வேண்டிய பலம்‌ அப்பொழுது 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்திற்கும்‌ இருந்தது. அப்பொழுதிருந்த அர 
சாங்கம்‌, வியாபாரம்‌ செய்துகொண்டிருந்த இந்தியரைக்‌ கைது 
செய்வதாக மிரட்டிக்கொண்டிருந்தபோதிலும்‌, அத்தகைய நட 
வடிக்கை எதையும்‌ அது எடுத்துக்கொள்ளவில்லை. சுப்ரீம்‌ 
கோர்ட்டின்‌ தீர்ப்பின்‌ காரணமாக இந்திய வர்த்தகத்திற்கு 
இப்பொழுது எந்தத்‌ தடைகளுமில்லை என்பது உண்மை. 
ஆனல்‌ இது அரசாங்கத்தினால்‌ ஏற்பட்டுவிட்ட வசதி அன்று. 
கடைசி நேரம்‌ வரையில்‌ காப்பாற்ற முன்வர அரசாங்கம்‌ 
மறுத்தே வந்தது. “கடைத்‌ தெருக்கள்‌ கோட்டீஸ்‌' என்ற 
அறிவிப்பும்‌ 'வெளியிடப்பட்டது. யுத்த ஆரம்ப காலத்தில்‌ 
குறிக்கப்பட்ட இடத்திற்கும்‌ வெளியிலும்‌ வியாபாரம்‌ செய்ய 
அனுமதிச்‌ சீட்டுப்‌ பெற்றிராத இந்தியர்‌ ஒவ்வொருவரும்‌ ஒரு 
குறிப்பிட்ட தேதிக்குப்‌ பிறகு, ஒதுக்கிய இடத்திற்குப்‌ போய்‌ 
விடுவதோடு அங்கேயே வியாபாரம்‌ செய்ய வேண்டும்‌ என 
எதிர்பார்க்கப்படுகிறது என்று இந்த அறிவிப்பு கூறியது. 
இந்த அறிவிப்பு வெளியானதற்கு, ஒவ்வொரு டவுனிலும்‌ 
ஒதுக்கப்பட்ட இடம்‌ இன்னதென்று நிர்ணயிக்கப்பட்டது. 
இந்த அநீதி சம்பந்தமாக. நீதியை அரசாங்கத்தினிடமிருந்து 
பெறுவதற்காக எல்லாவித முயற்சிகளும்‌ செய்யப்பட்டன. 
கடைசிவரை முயன்றும்‌ பயன்‌ இல்லாதுபோய்விடவே இதற்காகக்‌ 
கோர்ட்டில்‌ வழக்குத்‌ தொடுத்துப்‌ பார்ப்பதென முடிவாயிற்று. 
அச்சமயம்‌ சர்க்காரின்‌ சக்‌ திகள்‌ முழுவதுமே எங்களுக்கு 
விரோதமாக வேலை செய்தன. யுத்தத்திற்கு முன்னால்‌ இதே 
"போன்ற வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. சட்டத்திற்கு 
விளக்கம்‌ பெறுவதற்காகப்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அப்பொழுது 
'இக்தியருக்கு உதவி செய்தது. அந்த உதவியை இப்பொழுது 
சுப்ரீம்‌ கோர்ட்டிடமிருந்து பெற்றோம்‌. பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ 
ஆட்சி ஏற்பட்ட பிறகு, எல்லாச்‌ சக்திகளும்‌ எங்களுக்கு எதி 
ராகத்‌ திரும்பிவிட்டன. இது விதியின்‌ கொடிய விளையாட்டே 
யாகும்‌. கஷ்டங்களை நாங்கள்‌ அதிகமாக உண ர நேர்ந்தது 
என்பது: மறைக்க முடியாக உண்மை. சட்டத்திற்கு அரசாங்கம்‌ 
செய்ய முற்பட்டிருக்கும்‌ விளக்கம்‌ சரியானதல்ல என்றும்‌, 
இவ்விஷயம்‌ சுப்ரீம்‌ கோர்ட்டுக்குப்‌ போனால்‌, அதன்‌ தீர்ப்பு 
்‌ இந்தியருக்குச்‌ சாதகமானதாகவே இருக்கும்‌ என்றும்‌ 


474 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


அப்பொழுது சர்க்கார்‌ வக்கீலாக இருந்தவர்‌ சொல்லியும்‌ 
அரசாங்கம்‌ எங்களுக்கு விரோதமாகக்‌ காரியங்களைச்‌ செய்தது. 
ஆகையால்‌, பிரிட்டிஷ்‌ இந்தியர்‌ ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு 
அனுப்பப்பட்டுவிடவில்லை யென்றால்‌, தங்களுக்கு இஷ்டமான 
இடத்தில்‌ இருக்கவும்‌, வர்த்தகம்‌ செய்யவும்‌ அவர்களுக்குச்‌ சுதந்‌ 
திரம்‌ இருக்கிறதென்றால்‌, இந்தச்சுதந்திரம்‌ அரசாங்கத்தின்‌ உண்‌ 
மையான நோக்கத்திற்கு எதிராகவே இருந்து வருகிறது என 
நான்‌ கூறுவேன்‌. ஒவ்வொரு சமயத்திலும்‌, 1885-ஆம்‌ வருட 
3-ஆம்‌ சட்டம்‌, இந்தியரைப்‌ பொறுத்தவரையில்‌, அவர்களுக்கு 
விரோதமாகவே விளக்கம்‌ செய்யப்பட்டு வந்தது. அச்சட்டத்‌ 
தில்‌ எங்களுக்குச்‌ சாதகமாக இருந்த புரைகளை நாங்கள்‌ 
பயன்படுத்திக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. எடுத்துக்‌ 
காட்டாக, அரசாங்கம்‌, * தனியாக ஒதுக்கும்‌ தெருக்களில்‌, 
. வார்டுகளில்‌ ' நிலச்சொத்துக்களைச்‌ சொந்தமானதாக வைத்துக்‌ 
கொள்வதிலிருந்து இந்தியர்‌ தடுக்கப்படவில்லை. * தெருக்களும்‌ 
வார்டுகளும்‌” என்ற சொற்கள்‌ சட்டத்தில்‌ இருப்பதைக்‌ 
கவனிக்க அரசாங்கம்‌ கண்டிப்பாக மறுத்துவிட்டது. “ஒதுக்கப்‌ 
பட்ட இடங்கள்‌ ' என்பதையே பலமாகப்‌ பிடித்துக்கொண்டு 
வாதித்தது. இந்த ஒதுக்கப்பட்ட இடங்களும்‌ பல மைல்கள்‌ 
தூரத்திற்கப்பால்‌ குறிப்பிடப்பட்டன. தெருக்களிலும்‌, வார்டு 
களிலும்‌ நிலத்தைச்‌ சொந்தமாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு 
உரிமையளிக்கும்‌ சக்தி அரசாங்கத்திற்கு இருக்கிறது எனக்‌ 
கூறி அதனிடம்‌ மன்றாடினோம்‌. அந்த அதிகாரத்தை எங்க 
ஞக்குச்‌ சாதகமாக உபயோகிக்குமாறும்‌ கோரினோம்‌. ஆனால்‌ 
எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம்‌ வீணாயின. சுகாதாரத்‌ 
தைப்‌ பொறுத்தவரையில்‌. மசூதிகள்‌ எல்லா வகையிலும்‌ 
சரியாகவே இருந்தபோதிலும்‌, ஜொஹன்னஸ்பர்க்‌, பிரிட்டோ 
ரியா, போட்செப்ஸ்டிராம்‌ ஆகிய இடங்களில்‌ செய்யப்பட்ட 
தைப்‌ போல மத சம்பந்தமான இடங்களை அவற்றின்‌ டிரஸ்‌ 
டிகளுக்கு மாற்றிவிடவும்‌ அரசாங்கம்‌ மறுத்துவிட்டது. புதுச்‌ 
சட்டம்‌ கொண்டுவருவதற்கு ஆலோசிக்கப்படும்‌ இத்‌ தருணமே 
எங்களுக்கு நிவாரணம்‌ அளிப்பதற்கு ஏற்ற சமயம்‌ என்று தெரி 
வித்துக்கொள்ளுகிறோம்‌.' 


1886-ஆம்‌ வருட 38-ஆம்‌ சட்டத்திற்குப்‌ பதிலாகப்‌ 
புதிதாகக்‌ கொண்டுவரப்பட்டிருக்கும்‌ சட்ட சம்பந்தமாக, ஸர்‌ 
ஆர்தர்‌ லாலி வெளியிட்டிருக்கும்‌ அபிப்பிராயம்‌, எங்களுக்கு 
அதிக மனவேதனையை உண்டாக்கியிருக்கிறது. 


லார்டு செல்போர்னிடம்‌ முறையீடு 475 


பிரிட்டிஷ்‌ இந்தியர்களை அல்லது ஆசியாக்காரர்களைப்‌ பாதிக்‌ 
கிறது. அத்துட ன்‌ கட்டாயமாக இவர்களை ஒதுக்கி வைக்க. 
வேண்டுமென்றும்‌ அது வற்புறுத்துகிறது. இந்த இரண்டு 
காரியங்களும்‌, பிரிட்டிஷ்‌ இந்தியருக்கு அடிக்கடி கூறப்பட்டு 
வந்திருக்கும்‌ உறுதி மொழிகளுக்கு முற்றிலும்‌ மாறுபட்டவை 
யாகும்‌. ஸர்‌ ஆர்தர்‌ லாவியிடம்‌ எனக்கு அதிக மதிப்பு உண்டு. 
என்றாலும்‌, அவர்‌ தாம்‌ நேட்டாலில்‌ கண்டதைக்‌ கொண்டு. 
தவறான வழியில்‌ இறங்கிவிட்டார்‌ என்றே நான்‌ கூற விரும்பு 
கிறேன்‌. டிரான்ஸ்வால்‌ எப்படி இருக்கவேண்டும்‌ என்பதற்கு. 
நேட்டால்‌ ஓர்‌ உதாரணமாகக்‌ கருதப்படுகிறது. ஆனால்‌, 
நேட்டாலிலுள்ள பொறுப்பு வாய்ந்த ராஜீயவாதிகளெல்லாம்‌,, 
இந்தியர்‌ அக்காலனிக்கு அவசியமானவர்கள்‌ என்று கூறி 
வந்திருக்கிறார்கள்‌. சுதேசிகள்‌ காரியக்‌ கமிஷன்‌ முன்பு 
ஸர்‌ ஜேம்ஸ்‌ ஹ்யூலேட்‌, “ஓர்‌ இந்தியர்‌, வர்த்தகர்‌ என்ற முறை: 
யிலும்‌ விரும்பத்தக்க பிரஸஜையே; மொத்த வியாபாரம்‌: 
செய்யும்‌ வெள்ளைக்காரர்களுக்கும்‌ சுதேசிகளுக்கும்‌ இடையே 
நல்ல இணைப்பாக இந்தியர்கள்‌ விளங்குகிறார்கள்‌ ' எனக்‌ கூறி 
யிருக்கிறார்‌. ஸர்‌ ஆர்தர்‌ லாலி மேய ச, இன்னும்‌ ஒன்றும்‌ கூறி 
யீருக்கிறார்‌. பிரிட்டிஷ்‌ இந்தியருக்கு வாக்குறுதிகள்‌ அளிக்கப்‌ 
பட்டிருந்தாலும்‌, இப்பொழுது ஏற்பட்டுள்ளது போல்‌ ஒரு. 
நிலைமையை அப்பொழுது உணராததனலேயே அவ்வாறு 
வாக்குறுதிகள்‌ அளிக்கப்பட்டன என்றும்‌, ஆகவே அவைகளை 
நிறைவேற்றுவதைவிட மீறுவதே பெரிய கடமையாகிறது என்‌ 
றும்‌ சொன்னார்‌. இது வாக்குறுதியைப்பற்றிக்‌ கொள்ளும்‌ 
ஒரு தவறான கருத்து என்பதைத்‌ தெரிவித்துக்கொள்ளு. 
கிறேன்‌. 1868-ஆம்‌ ஆண்டுப்‌ பிரகடனத்தை எங்கள்‌ சுதந்திர 
சாசனமென்று கட்டாயமாக சஈம்பினாலும்‌, ஐம்பது வருடங்களுக்கு. 
முன்னால்‌ அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளைக்‌ குறித்து காங்கள்‌ 
இப்பொழுது கவனிக்கவில்லை. இப்பிரகடனம்‌ ஒரு தரத்துக்குப்‌ 
பலதரம்‌ உறுதிப்படுத்தியும்‌ கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு. 
வைசிராயும்‌ இப்பிரகடனத்தின்படி நடந்திருப்பதாகவும்‌ 
அழுத்தக்‌ திருத்தமாகக்‌ கூறியுள்ளனர்‌. குடியேற்ற நாடுகளின்‌ 
பிரதம மந்திரிகள்‌ மகாநாட்டில்‌ ஸ்ரீ சேம்பர்லேன்‌, இந்தக்‌ 
கொள்கையையே கூறினர்‌. பிரிட்டிஷ்‌ இந்தியரைப்‌ பாதிக்கும்‌ 
எந்தச்‌ சட்டமும்‌ மன்னர்‌ சர்க்காரினால்‌ அங்கீகரிக்கப்படாது 
என்றும்‌, ராஜவிசுவாசமுள்ள பிரஜைகளில்‌ லட்சக்கணக்கான 
வருக்கு எதிராக அனாவசியமாகத்‌ தொடுக்கும்‌ விரோதமான 
செயலாகும்‌ இது என்றும்‌, ஆகையால்‌, நிறைவேற்றப்படும்‌ 


476 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ச்ட்டம்‌ பொதுப்படையாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ 
சொன்னார்‌. இக்காரணத்தைக்‌ கொண்டே ஆஸ்திரேலியக்‌ 
குடியேற்றத்‌ தடை சம்பக்தமான முதல்‌ சட்டம்‌ கிராகரிக்கப்பட்‌ 
டது. இதே காரணத்தை முன்னிட்டே, நேட்டால்‌ வோட்டுரிமை 
சம்பந்தமான முதல்‌ சட்டமும்‌ கிராகரிக்கப்பட்டது. இதே கார 
ணத்தினால்‌ ஆசியாக்காரர்களைப்‌ பாதிப்பதாயிருந்‌ த கேட்டால்‌ 
அரசாங்கத்தின்‌ நகல்‌ மசோதா மாற்றி அமைக்கப்பட்டது. இவை 
யாவும்‌ கெடுகாட்களுக்கு முன்னால்‌ நிகழ்ந்தவையல்ல ; சமீப 
காலத்தில்‌ கடந்தவையே. இவைகளையெல்லாம்‌ மாற்றிக்கொண்டு 
விடுவதற்கு வேண்டிய புதிய உண்மைகள்‌ இன்று கிடைத்திருக்‌ 
கின்றன என்றும்‌ கூற முடியாது. யுத்தத்திற்கு முக்திகூட, பிரிட்‌ 
டிஷ்‌ இந்தியரின்‌ உரிமைகளைப்‌ பாதுகாப்பதே யுத்தத்தின்‌ முக்‌ 
கிய காரணங்களில்‌ ஒன்று என மந்திரிகள்‌ கூறினார்கள்‌. யுத்த 
சமயத்தில்‌ தாங்கள்கூட இந்த அபிப்பிராயத்தையே தெரிவித்‌ 
தீர்கள்‌ என்பது இவற்றையெல்லாம்விட முக்கியமாகும்‌. ஆகை 
யால்‌, ஸர்‌ ஆர்தர்‌ லாலி இப்பிரச்வையைக்‌ கவனித்திருக்கும்‌ 
முறை நியாயமற்றது, பிரிட்டிஷ்‌ சம்பிரதாயத்திற்கே முரணானது 
என்பதைப்‌ பணிவுடன்‌ தெரிவித்துககொள்ளுகிறோம்‌. ஆயினும்‌, 
குடியேறியிருக்கும்‌ வெள்ளையருடன்‌ ஒத்துழைக்கத்‌ தயாரா 
யிருக்கிறோம்‌ என்பதைக்‌ காட்டுவதற்கு, ஒன்றுக்கு உடன்‌ 
பட்டு விடத்‌ தயாராயிருக்தோம்‌. இதற்கு முன்னல்‌ இத்தகைய 
சட்டம்‌ எதுவும்‌ இருந்ததில்லையாயினும்‌, கேப்‌ அல்லது 
நேட்டாலில்‌ இருப்பதைப்‌ போன்ற  குடியேற்றச்‌ சட்டத்‌ 
திற்குச்‌ சம்மதிக்கிறோம்‌. படிப்பு, பரீட்சை விஷயங்களுக்கு 
இந்திய மொழிகளை அங்கீகரிக்க வேண்டும்‌. அதோடு நிலைத்து 
விட்ட பிரிட்டிஷ்‌ இந்திய வர்த்தகர்களுக்கு, தங்கள்‌ வர்த்த 
கத்தை முன்னிட்டுத்‌ தேவைப்படும்‌ ஆட்களைத்‌ தாற்காலிக 
மாக இந்தியாவிலிருக்து கொண்டு வர வசதி அளிக்கவேண்டும்‌. 
அவ்வாறு செய்வதால்‌, ஆசியாக்காரர்‌ : படையெடுப்பு என்று 
சொல்லப்படும்‌ பயம்‌ உடனே நீங்கிவிடும்‌. இன்னும்‌ ஒன்றும்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறோம்‌. வர்த்தக அனுமதிச்‌ சீட்டுகள்‌ 
சம்பக்தமாக முணுமுணுப்பு இப்பொழுது அதிகமாக இருந்து 
வருகிறது. சுப்ரீம்‌ கோர்ட்டின்‌ நிர்வாகத்தின்கீழ்ப்‌ புதிய 
அனுமதிச்‌ சீட்டுகளை ஒழுங்காக வழங்குவதற்கு ஸ்தல ஸ்தாப 
னங்களுக்கும்‌ டவுன்‌ போர்டுகளுக்கும்‌ அதிகாரம்‌ கொடுக்க 
'வேண்டும்‌. சட்டங்கள்‌ சுயகலம்‌ வாய்ந்தவைகளாக இருப்ப 
தால்‌, இப்பொழுது இருக்து வரும்‌ அனுமதிச்‌ சீட்டுகளை 
யெல்லாம்‌ சட்ட ஈடவடிக்கைகளிலிருந்து விலக்கிவிடவேண்டும்‌. 


லார்டு செல்போர்னிடம்‌ முறையீடு 477 


இந்த இருகா ரியங்களும்‌ செய்யப்பட்டு, 1866-ஆம்‌ 
ஆண்டு 8-ஆம்‌ சட்டமும்‌ ரத்துச்‌ செய்யப்படுமானால்‌, அப்‌ 
பொழுதுதான்‌ இந்தியருக்குக்‌ கொஞ்சமாவது நீதியைச்‌ செய்த: 
தாகும்‌. நிலச்‌ சொத்துக்களை வைத்துக்கொள்ளவும்‌, சுகாதாரம்‌. 
கட்டடங்களின்‌ தோற்றம்‌ ஆகியவைகளைக்‌ குறித்து முனிசிபல்‌ 
சட்டதிட்டங்களிலுள்ள பொதுவான விதிகளை அனுசரித்து 
நாங்கள்‌ விரும்புகிற இடங்களில்‌ வசிக்கவும்‌ எங்களுக்குப்‌ 
பூரணமான உரிமை வேண்டும்‌. இதற்கான சட்டம்‌ செய்யப்‌ 
படுவதற்கு முன்னால்‌, அதற்கேற்ற வகையில்‌ சமாதானப்‌ 
பாதுகாப்பு அவசரச்‌ சட்டத்தை ஒழுங்குபடுத்துவதுடன்‌ 1966-ம்‌. 
ஆண்டு 3-ஆம்‌ சட்டத்திற்கும்‌ தாராளமான வகையில்‌ விளக்கம்‌ 
செய்யப்படவேண்டும்‌. எனது குழந்தைப்‌ பருவத்திலிருந்தே 
பிரிட்டிஷ்‌ அரசியலின்‌ தன்மையைப்‌ பற்றி எனக்குப்‌ 
போதித்து இருப்பதைக்‌ கொண்டு பார்த்தால்‌, அந்நிய 
ரைப்‌ பாதுகாக்கும்‌ பிரிட்டிஷ்‌ ச கொடியின்‌ கீழ்‌, ஒரு நிலம்‌ 
அனுபவத்திலிருந்தும்‌ அந்த நிலத்தைப்‌ பிரிட்டிஷ்‌ சொந்தப்‌ 
மிரஜைகள்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது பிரிட்டிஷ்‌ அரசி 
ய்லின்‌ தன்மைக்கே விரோதமானது என்று எனக்குத்‌ தோன்று: 
கிறது. இக்காரியத்தை என்‌ நாட்டு மக்களினாலும்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. ஆகையால்‌, இந்கிலைமையில்‌, பிரிட்டிஷ்‌ இந்தியரை 
அவமதிப்பவைகளாக இருக்கும்‌ சட்டங்களைக்‌ காலனியின்‌ சட்‌ 
டப்‌ புத்தகத்திலிருந்து நீக்குவது அரசாங்கத்திற்குச்‌ சாத்திய 
மாகவேண்டும்‌ என்று எங்கள்‌ சங்கம்‌ கோருகிறது. வயிற்றுப்‌ 
பாட்டையும்‌, சாவதா வாழ்வதா என்பதையும்பற்றிய பிரச்னை 
யையே கவனிக்கவேண்டியிருக்கும்போது, ஈடைப்பாதைகள்‌ 
போன்ற சிறு விஷயங்களைப்பற்றி விவரித்துக்கொண்டிருக்க 
நான்‌ விரும்பவில்லை. நாங்கள்‌ விரும்புவது அரசியல்‌ அதி 
காரத்தை அல்ல. மற்ற பிரிட்டிஷ்‌ பிரஜைகளுடனேயே அமைதி 
யாகவும்‌ ஒற்றுமையாகவும்‌ கெளரவமாகவும்‌ சுயமரியாதை 
யுடனும்‌ வாழ்வதைத்தான்‌ விரும்புகிறோம்‌. ஓர்‌ இனத்திற்கும்‌ 
மற்றோர்‌ இனத்திற்கும்‌ வேற்றுமைப்படுத்தும்‌ சட்டத்தை இயற்‌ 
றப்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ முடிவு செய்த மாத்திரத்திலேயே, 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியின்கீழ்‌ நாங்கள்‌ விரும்பிப்‌ போற்றிய அந்த 
விலை மதிக்கமுடியாத சுதந்திரத்திற்கு முடிவுக்காலம்‌ வந்து 
விட்டது என்றே நாங்கள்‌ கருதுகிறோம்‌. 


மகாத்மாமீது வழக்கு - 1907 


[ஆசியாக்காரர்களைப்‌ பாதிப்பதற்கென்றே டிரான்ஸ்வாலில்‌ 
கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்குப்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ அங்கி 
காரம்‌ கிடைக்காதபடி செய்துவிட மகாத்மா தலைமையில்‌ இக்திய 
சமூகம்‌ செய்த முயற்சிகளெல்லாம்‌ வீணயின. ஜொஹன்னஸ்பர்க்‌ 
அம்பயர்‌ தியேட்டரில்‌ 8,000-க்கும்‌ அதிகமான இந்தியர்‌ கூடினர்‌. 
என்னவானாலும்‌ சரி அச்சட்டத்தை மீறிப்‌ போராடி அதனால்‌ ஏற்‌ 
படக்கூடிய துன்பங்களுக்கும்‌ தயாராவது என்ற முடிவுக்கு வந்தனர்‌. 
1907 டிசம்பர்‌ 26-ஆக்‌ தேதி அச்சட்டத்திற்குப்‌ பிரிட்டிஷ்‌ மன்னரின்‌ 
அங்கீகாரம்‌ கிடைத்ததுதான்‌ தாமதம்‌; இரு ஆசியச்‌ சமூகங்களையும்‌ 
சேர்த்த பல தலைவர்களுக்கு மாஜிஸ்டிரேட்டின்‌ முன்பு ஆஜராகும்படி 
சம்மன்கள்‌ வந்தன. சட்டப்படி பதிவு செய்துகொள்ள மனுப்போடாத 
தனால்‌, அவர்கள்‌ டிரான்ஸ்வாலை விட்டு வெளியேறிவிட வேண்டும்‌ 
என்று ஏன்‌ உத்தரவு இடக்கூடாது என்பதற்குக்‌ காரணம்‌ காட்டும்‌ 
படி அந்தச்‌ சம்மன்களில்‌ குறிப்பிடப்‌ பட்டிருந்தது. குறிப்பிட்ட 
(தேதிக்குள்‌ காலனியை விட்டு வெளியேறிவிடவேண்டும்‌ என்று அத்‌ 
தலைவர்களுக்கும்‌ அவர்களுடைய குடும்பத்தினருக்கும்‌ உத்தரவு பிறப்‌ 
பிக்கப்பட்டது. அப்படிச்‌ செய்யத்‌ தவறினால்‌ இரண்டு மாத வெறுவ்‌ 
காவல்‌ தண்டனை என்றும்‌ கண்டிருக்தது. இதன்படி கைது செய்யப்‌ 
பட்டுக்‌ கோர்ட்டு முன்பு கொண்டு வரப்பட்டவர்களில்‌ கரக்திஜியும்‌ 
அருவர்‌..] 


காக்திஜிமீது ஈடந்த வழக்கு விசாரணையைக்‌ குறித்து 
* இந்தியன்‌ ஒப்பிலியன்‌' பத்திரிகையில்‌ அப்பொழுது கீழ்க்‌ 
கண்ட விவரம்‌ வெளியாயிற்று : : 


“மறுகான்‌ காலை 10 மணிக்குக்‌ குறிப்பிட்ட மாஜிஸ்டிரேட்டு 
கள்‌ முன்பு சம்பந்தப்பட்ட எல்லா எதிரிகளும்‌ ஆஜராவார்கள்‌ 
என்று ஸ்ரீ காந்தி வாக்குறுதி அளித்தார்‌. இந்த வாக்குறுதியைக்‌ 
கமிஷனர்‌ ஏற்றுக்கொண்டார்‌. மறுகாள்‌ காலையில்‌ ஸ்ரீ காத்தி 
கிரிமினல்‌ கோர்ட்டுக்குச்‌ சென்றதும்‌, 1907-ஆம்‌ வருட 
2-ஆம்‌ சட்டத்தின்‌ பிரகாரம்‌ பெற்ற பதிவு அத்தாட்சி அவரிடம்‌ 
இருக்கிறதா என்று குப்பரிண்டெண்டெண்டு கேட்டார்‌. “இல்லை' 
என்று ஸ்ரீ காத்தி கூறவே, அவர்‌ உடனே கைது செய்யப்‌ 
பட்டார்‌. அச்சட்டத்தின்‌ 8-ஆம்‌ பிரிவின்படியே அவரைக்‌ 


மகாத்மாமீது வழக்கு 479 


த்தி செய்தனர்‌. சட்டப்பிரகாரம்‌ பதிவு அத்தாட்சியைப்‌ 
பெறாமல்‌ அவர்‌ டிரான்ஸ்வாலில்‌ இருந்தார்‌ என்பது அவர்மீது 
சாட்டப்‌ பெற்ற குற்றம்‌. கோர்ட்டில்‌ கூட்டம்‌ ஏராளமாக 
இருந்தது: குறுக்கே வைக்கப்பட்டிருந்த தடுப்புக்கள்‌ தூக்கி 
யெறியப்படுமோ என்றும்‌ தோன்றியது. 

சர்க்கார்‌ தரப்பில்‌ ஸ்ரீ டி. ஜே. சூர்மன்‌, பிராஸிகியூட்டராக 
ஆஜரானார்‌. ஸ்ரீ காந்தி தாம்‌ குற்றவாளியே என்று ஒப்புக்‌ 
கொண்டார்‌. தாம்‌ கைது செய்ததைக்‌ குறித்து சூப்பரின்‌ 
டெண்டெண்டு வெர்னான்‌ சாட்சி சொன்னார்‌. 

ஸ்ரீ காந்தி சாட்சியை ஒரு : கேள்வியும்‌ கேட்கவில்லை. 
தமது வாக்கு மூலத்தைக்‌ கூறுவதற்குத்‌ கூண்டில்‌ ஏறினார்‌. 
தாம்‌ கூற விரும்புவது சாட்சியம்‌ அல்ல என்றும்‌, தாமும்‌ நீதி 
மன்றத்தோடு தொடர்புடையவர்‌ என்பதைக்‌ கொண்டு சுருக்க 
மானதோர்‌ விளக்கம்‌ கூறும்‌ வாய்ப்பைக்‌ கோர்ட்டு தமக்கு 
அளிக்கும்‌ என்று எதிர்பார்ப்பதாகவும்‌ சொன்னார்‌. இந்தச்‌ 
சட்டத்திற்கு தாம்‌ ஏன்‌ உடன்படவில்லை என்பதைச்‌ சொல்ல 
விரும்புவதாகவும்‌ கூறினர்‌. 

மாஜிஸ்டிரேட்‌ ஸ்ரீ ஜோர்டன்‌: அதற்கும்‌ இதற்கும்‌ எந்த 
விதமான சம்பந்தமும்‌ இருப்பதாக கான்‌ கருதவில்லை. சட்டம்‌ 
இருக்கிறது. அதை நீங்கள்‌ மீறியிருக்கிறீர்கள்‌. இங்கு எந்தவித 
ராஜீய பிரசங்கங்களும்‌ செய்யப்படுவதை நான்‌ விரும்ப 
வில்லை. 

ஸ்ரீ காந்தி: ராஜீயப்‌ பிரசங்கம்‌ எதையும்‌ செய்ய நான்‌ 
விரும்பவில்லை. 

மாஜிஸ்டிரேட்‌: நீங்கள்‌ பதிவு செய்துகொண்‌ டிருக்கி 
நீர்களா, இல்லையா என்பதுதான்‌ இப்போது கேள்வி. நீங்கள்‌ 
பதிவு செய்துகொள்ளவில்லையெனின்‌ விஷயம்‌ அதோடு 
முடிந்தது. உத்தரவைப்பற்றி நீங்கள்‌ ஏதாவது விளக்கம்‌ 
கூறுவதாயிருந்தால்‌ அதை வேறு விஷயமாகக்‌ கருதப்‌ 
போகிறேன்‌. இந்தச்‌ சட்டம்‌ டிரான்ஸ்வால்‌ சட்டசபையினால்‌ 
செய்யப்பட்டு பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ அனுமதியையும்‌ பெற்றது. 
ஆகையால்‌, அச்சட்டம்‌ இருக்கும்‌ வகையில்‌ அதை அனுசரிக்க 
வேண்டுவதொன்றே நான்‌ செய்யக்கூடியதும்‌, செய்ய வேண்டி 
யதுமாகும்‌. 

ஸ்ரீ காந்தி: குற்றத்தைக்‌ குறைத்துக்கொள்வதற்கு 
எந்தச்‌ பப்பில்‌ கூப்பிட கான்‌ விரும்பவில்லை. 
சட்டப்படி நான்‌ சாட்சியங்‌ கூறவே முடியாது என்பதையும்‌ 
கான்‌ அறிவேன்‌. 


460 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


மாஜிஸ்டிரேட்‌: நான்‌ கவனிக்கவேண்டியதெல்லாம்‌ சட்டப்‌ 
படியுள்ள சாட்சியத்தையே யாகும்‌. இச்சட்டத்தை நீங்கள்‌ 
அங்கீகரிக்கவில்லை, மனச்சாட்சிப்படி அதை எதிர்க்கிறீர்கள்‌ 
என்றே நீங்கள்‌ கூற விரும்புகிறீர்கள்‌ என ஊகிக்கிறேன்‌. 

ஸ்ரீ காந்தி: உண்மையே. 

மாஜிஸ்டிரேட்‌: மனப்பூர்வமாக எதிர்ப்பதாக நீங்கள்‌ 
சொன்னால்‌ அதைச்‌ சாட்சியமாக எடுத்துக்கொள்ளுகிறேன்‌. 

டிரான்ஸ்வாலுக்குத்‌ தாம்‌ வந்தது எப்பொழுது என்பதை 
யும்‌, பிரிட்டிஷ்‌ இந்திய சங்கத்திற்குத்‌ தாம்‌ காரியதரிசி 
என்றும்‌ ஸ்ரீ காந்தி சொல்லிக்கொண்டிருந்தபோது மாஜிஸ்‌ 
டிரேட்‌ குறுக்கிட்டு, இந்த வழக்கிற்கும்‌ அதற்கும்‌ யாதொரு 
சம்பத்தமும்‌ இருப்பதாகத்‌ தாம்‌ நினைக்கவில்லை என்றார்‌. 

ஸ்ரீ காந்தி: கான்‌ இதை முன்னாலேயே சொல்லியிருக்‌ 
கிறேன்‌. கோர்ட்டு எனக்கு ஐந்து நிமிடங்கள்‌ தயை செய்ய 
வேண்டும்‌ என்றே கோருகிறேன்‌. . 

மாஜிஸ்டிரேட்‌ : கோர்ட்டு எந்தவிதத்‌ தமையும்‌ செய்வதற்‌ 
குசிய வழக்கு இது என்று கான்‌ கருதவில்லை. நீங்கள்‌ 
சட்டத்தை மீறியிருக்கிறீர்கள்‌. 

ஸ்ரீ காந்தி: ஐயா, அப்படியானால்‌ சரி. அதற்கு மேல்‌ 
கான்‌ சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. 

பிறகு மாஜிஸ்டிரேட்‌, “ஸ்ரீ காந்தி, 48 மணி நேரத்தில்‌ 
காட்டைவிட்டும்‌ வெளியேறிவிடவேண்டும்‌ ” என்று உத்தர 
வீட்டார்‌. 

1908 ஜனவரி 11-ஆக்‌ தேதி ஸ்ரீ காந்தி திரும்பவும்‌ கோர்ட்டு 
முன்னால்‌ ஆஜராகி, 48 மணி நேரத்தில்‌ காலனியை விட்டு வெளி 
யேறிவிட வேண்டும்‌ என்று பிறப்பிக்கப்பட்டிருக்த உத்தரவைத்‌ 
தாம்‌ மீறியிருப்பதாக ஓப்புக்கொண்டார்‌. 

ஒரு வாக்குமூலம்‌ கூறக்‌ கோர்ட்டிடம்‌ ஸ்ரீ காந்தி அனுமதி 
கேட்டார்‌. அது கிடைக்கவே கோர்ட்டில்‌ அவர்‌ கூறிய 
தாவது: 

“என்‌ வழக்கிற்கும்‌ பின்னால்‌ வரப்போகிறவர்களின்‌ வழக்‌ 
கிற்கும்‌ ஒரு வித்தியாசம்‌ இருக்க வேண்டும்‌ என்று கான்‌ 
நினைத்தேன்‌. பிரிட்டோரியாவிலிருக்து எனக்கு இப்பொழுது 
தான்‌ தகவல்‌ கிடைத்திருக்கிறது. அங்கு வழக்குத்‌ தொடரப்‌ 
பட்டு விசாரிக்கப்பட்ட என்‌ சகாக்கள்‌ மூன்று மாதக்‌ கடுங்‌ 
காவல்‌ தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதோடு அதிகத்‌ தொகை 
அபராதமும்‌ போடப்பட்டிருக்கிறார்களாம்‌. அபராதத்தைச்‌ 


மகாத்மாமீது வழக்கு * 481 


செலுத்தத்‌ தவறினால்‌ மேற்கொண்டும்‌ 3 மாதக்‌ கடுங்காவல்‌ 
தண்டனை என்றும்‌ அங்கே தீர்ப்புக்‌ கூறியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ செய்தது குற்றமேயென்றால்‌ நான்‌ அதைவிட மிகப்‌ 
பெரிய குற்றத்தைச்‌ செய்திருக்கிறேன்‌. ஆகையால்‌ எனக்‌ கு 
அதைவிட இன்னும்‌ கடுமையான தண்டனை கொடுக்கும்படி 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. 

மாஜிஸ்டிரேட்‌: சட்டம்‌ அங்கீகரிக்கும்‌ அதிக பட்ச 
தண்டனை உங்களுக்கு வேண்டும்‌ என்று நீங்கள்‌ கேட்கி 
நீர்களா? 

ஸ்ரீ காந்தி: ஆம்‌ ஐயா. 

மாஜிஸ்டிரேட்‌: இச்சட்டப்படி அதிகப்பட்ச தண்டனை 
ஆறு மாதக்‌ கடுங்காவலும்‌ 600 பவுன்‌ அபராதமுமாகும்‌. 
ஆனால்‌ அதிகப்பட்ச தண்டனை வேண்டுமென்று நீங்கள்‌ 
கேட்பதை ஏற்றுக்கொள்ளும்‌ விருப்பம்‌ எனக்கு இல்லை. 
நீங்கள்‌ செய்திருக்கும்‌ குற்றத்தின்‌ தன்மைக்கு அது பொருத்த 
மானதாகவும்‌ எனக்குத்‌ தோன்றவில்லை. 1907 டிசம்பர்‌ 28-ஆந்‌ 
தேதி கோர்ட்டு பிறப்பித்த உத்தரவை நீங்கள்‌ மீறியிருக்‌ 
கிறீர்கள்‌. ஆகையால்‌ நீங்கள்‌ செய்தது கோர்ட்டை அவமதித்த 
குற்றமாகிறது. மேலும்‌, இது ஏறக்குறைய ஒரு ராஜீயக்‌ குற்ற 
மும்‌ ஆகும்‌. சட்டத்திற்குச்‌ செய்யப்பட்டிருக்கும்‌ ராஜீய 
எதிர்ப்பாக இது இல்லாதிருக்குமாயின்‌, சட்டப்படி எனக்கு 
அதிகாரம்‌ அளிக்கப்பட்டிருக்கும்‌ குறைந்தபட்சத்‌ தண்டனையைக்‌ 
கொடுப்பதே என்‌ கடமை என எண்ணியிருப்பேன்‌. இந்த 
நிலைமையில்‌ இரண்டு மாத வெறுங்காவல்‌ தண்டனையை 
விதிப்பதே நியாயமான தண்டனை என்று நான்‌ கருதுகிறேன்‌. 


பிறகு ஸ்ரீ காந்தியைச்‌ சிறைக்குக்‌ கொண்டு போயினர்‌, 


தெ. 27 


மகாத்மாமீது வழக்கு - 1913 

மகாத்மா காந்தி மீது மூன்று குற்றங்களைச்‌ சாட்டி 1913 
கவம்பர்‌ 11-ஆக்‌ தேதி டண்டீ மாஜிஸ்டிரேட்‌ ஸ்ரீ ஜே. டபிள்யூ. 
கிராஸ்‌ முன்னால்‌ ஒரு வழக்குத்‌ தொடுத்தார்கள்‌. இக்‌ திய 
ஒப்பந்தக்‌ கூலிகளை மாகாணத்தை விட்டுப்‌ போய்விடும்படித்‌ 
தூண்டினார்‌ என்பது அவர்‌ மீது கொண்டு வரப்பட்ட முக்கிய 
மான குற்றச்சாட்டு. அட்டர்னி - ஜெனரலின்‌ கேர்‌ ஆலோசனை 
யைப்‌ பெற்று ஸ்ரீ டால்ஜல்‌ டர்ன்புல்‌, பிரா.சிகியூஷன்‌ தரப்‌ 
பிற்கு ஆஜரானார்‌. வக்கீல்‌ ஸ்ரீ ஜே. டபிள்யூ. காட்பிரே, மகாத்மா 
காத்திக்காக ஆஜரானார்‌. தாம்‌ குற்றவாளியே என்று காக்திஜி 
ஒப்புக்கொண்டார்‌. 

சர்க்கார்‌ தரப்பு வக்கீல்‌, சம்பந்தப்பட்ட சட்டத்தின்‌ 
பிசிவைப்‌ படித்துக்‌ காட்டி விட்டு, முடிவுக்கு வருவதைக்‌ 
கோர்ட்டுக்கு விட்டுவிட்டார்‌. காந்திஜியின்‌ வக்கீலான ஸ்ரீ காட்‌ 
பிரே, குற்றத்தை எந்தவிதத்திலும்‌ குறைத்துக்கொள்ள வாதம்‌ 
எதையும்‌ தாம்‌ செய்யாமலிருக்கப்‌ பிரதிவாதி தம்மைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருப்பதாகக்‌ கூறினார்‌. அவர்‌ மேலும்‌ சொன்ன தாவது : 

எந்தவிதமான சக்தர்ப்பத்தின்‌ காரணமாக ஸ்ரீ காத்தி 
கோர்ட்டு முன்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்‌ என்பது எல்‌ 
லோருக்கும்‌ தெரியும்‌. மாஜிஸ்டிரேட்‌ இதில்‌ தமது கடமை 
யைச்‌ செய்ய வேண்டியவராயிருக்கிறார்‌. இவ்விதம்‌ செய்வதில்‌ 
எதற்கும்‌ அஞ்சாமல்‌ அவர்‌ செய்ய வேண்டும்‌ என்றே என்‌ 
கட்சிக்காரர்‌ விரும்புகிறார்‌. இந்த வழக்குத்‌ தொடரப்பட்டிருக்‌ 
கும்‌ நிலைமையில்‌ நியாயமானது என்று தமக்குத்‌ தோன்றினால்‌ 
எதிரிக்கு அதிகப்பட்சமான. தண்டனையை மாஜிஸ்டிரேட்‌ 
விதிக்க வேண்டும்‌ என்பதே என்‌ கட்சிக்காரரின்‌ கோரிக்கை. 
பிரதிவாதியின்‌ இந்த வீருப்பத்தையே கான்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌. '" 

மாஜிஸ்டிரேட்டின்‌ அனுமதியைப்‌ பெற்று மகாத்மா காந்தி 
கோர்ட்டில்‌ கீழ்வரும்‌ வாக்குமூலத்தைக்‌ கொடுத்தார்‌ : 

“தாண்‌ வக்கீல்‌ தொழில்‌ செய்கிறவன்‌. கேட்டர லில்‌ 
கீண்ட காலமாக வசித்து வந்திருப்பவன்‌. எனக்கும்‌ பொது 
மக்களுக்கும்‌ கியாயத்தைச்‌ செய்வதை முன்விட்டு கான்‌ ஒரு 
விஷயத்தைக்‌ கூற வேண்டியது அவசியமாகிறது. என்மீது 
சாட்டப்பட்டிருக்கும்‌ குற்றத்தின்‌ தன்மையை முன்னிட்டே 


மகாத்மாமீது வழக்கு 493 


இப்பொறுப்பை நான்‌. ஏற்றுக்கொண்டேன்‌. "காலனிக்கு வெளி 
யில்‌ அம்மக்கள்‌ கொண்டு போகப்பட்ட ஒரு காரியம்‌, சிறந்த 
தொரு நோக்கத்தைக்‌ கொண்டதேயாகும்‌. முதலாளிகளின்‌ 
பேரில்‌ எனக்கு எந்தவிதமான வீரோதமும்‌ கிடையாது; 
இந்தப்‌ போராட்டத்தினால்‌ அவர்களுக்கு அதிக ஈஷ்டம்‌. ஏற்‌ 
யட்டிருப்பதற்காகவும்‌ வருந்துகிறேன்‌ என்று நான்‌ தெரிவித்‌ 
துக்கொள்ள வேண்டியது அவசியம்‌ எனக்‌ கருதுகிறேன்‌. முத 
லாளிகளை இன்னும்‌ ஒன்றும்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. விதிக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ வரி என்‌ நாட்டினருக்குத்‌ தாங்க முடியாத 
ய்ளூ; அதை நீக்க வேண்டும்‌ எனத்‌ தெரிவித்துக்கொள்ளு 
கிறேன்‌: ஸ்ரீ ஸ்மட்ஸுக்கும்‌ பேராசிரியர்‌ கோகலேக்குமிடையே 
இருக்கும்‌ நிலைமையை முன்னிட்டுத்‌ தெளிவாகக்‌ காட்டக்‌ 
கூடிய காரியம்‌ ஒன்றைச்‌ செய்தாக வேண்டியது என்‌ கடமை 
என்றும்‌ உணர்ந்தேன்‌. பெண்களுக்கும்‌, கைக்குழந்தைகளுக்கும்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌ துன்பங்களை நான்‌ அறிவேன்‌... பொதுவாக, 
கான்‌ எத்தொழிலில்‌ ஓர்‌ உறுப்பினனோ அத்தொழிலின்‌ கொள்‌ 
கைகளுக்கும்‌ கெளரவத்திற்கும்‌ மாறான காரியம்‌ எதையும்‌ 
கான்‌ செய்துவிடவில்லை என்றும்‌ உணருகிறேன்‌. என்‌ நாட்‌ 
ஒனருக்கு யோசனை கூறியதில்‌ எனக்குள்ள கடமையையே 
செய்திருக்கிறேன்‌. வரி நீக்கப்படும்‌ வரையில்‌ வேலைக்குப்‌ 
போகவேண்டாம்‌ என்றும்‌, தானமாகக்‌ கிடைக்கும்‌ உ தவி 
களைக்‌ கொண்டு வாழுமாறும்‌ அவர்களுக்குத்‌ திரும்பவும்‌ ஆலோ 
சனை கூறியாக வேண்டியதும்‌ என்‌ கடமை. கஷ்டப்படாமல்‌ 
அவர்களுடைய குறைகளுக்குப்‌ பரிகாரம்‌ கிடைத்துவிடாது 
என்பதில்‌ நான்‌ நிச்சயமாயிருக்கிறேன்‌.”' 


பிறகு மாஜிஸ்டிரேட்‌ கூறியதாவது : 

“இந்த: வழக்கில்‌ தம்மீது சாட்டப்பட்டிருக்கும்‌ மூன்று 
குற்றச்சாட்டுகளின்படியும்‌ தாம்‌ குற்றவாளியே என்று எதிரி 
ஒப்புக்கொள்ளுகிறார்‌. இவர்‌ மீது குற்றஞ்‌ சாட்டப்பட்டிருக்‌ 
கும்‌ சட்டத்தின்‌ விதிகளின்படி, மாகாணத்தைவிட்டு வெளி 
யேறும்படி இவர்‌ தூண்ட முயற்சிசெய்த அல்லது தூண்டப்பட்ட 
ஒவ்வொரு தொழிலாளிக்கும்‌ 20 பவுன்‌ வீதம்‌ அபராதம்‌ விதிக்‌ 
கப்பட வேண்டியவராகிறார்‌. ஸ்ரீ காந்தி, ஒரு படித்த கனவான்‌; 
வக்கீலாகவும்‌ இருக்கிறார்‌. ஆகையால்‌ அவர்‌ செய்த காரியத்‌ 
தின்‌ விளைவுகளை நன்றாக அறிந்தே செய்திருக்கிறார்‌. இந்தி 
வருக்கு ஸ்ரீ ஸ்மட்ஸ்‌ வாக்குறுதி அளித்திருப்பதாக இந்தியர்‌ 
கூறுகிறார்கள்‌. பெண்களும்‌ குழந்தைகளும்‌ சம்பந்‌ தப்பட்டவரை 
யில்‌ இவ்வரியை நீக்க நேட்டால்‌ பார்லிமெண்ட்‌ உறுப்பினர்‌ 


484 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஆண்கள்‌ மீதிருக்கும்‌ வரியை 
நீக்க அவர்கள்‌ ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகையால்‌ அர 
சரங்கம்‌ இந்தியருக்கு கம்பிக்கைத்‌ துரோகம்‌ செய்யவில்லை, 
இதை ஆதாரமாகக்‌ கொண்டே வேலை கிறுத்தஞ்‌ செய்ய ஸ்ரீ 
காந்தி இந்தியருக்கு ஆலோசனை கூறினார்‌ என்று நான்‌ நம்பி 
கிறேன்‌. வேலை நிறுத்தம்‌ செய்வதென்பது சட்டத்தை மீறு 
வதாகும்‌. இந்தியர்‌ வேலை நிறுத்தம்‌ செய்து வரும்‌ காலம்‌ 
வரையில்‌, இச்சட்டத்தை மாற்றுவதைக்‌ குறித்து அரசாங்கம்‌ 
சிக்திப்பதற்கே முடியாது. இதுவே அரசாங்கத்தின்‌ நிலைமை. 
பிரதிவாதி, தம்முடைய பயமுறுத்தல்‌ போக்கினால்‌, அவர்களின்‌ 
காசத்திற்கும்‌, அவர்களை அதிகக்‌ கடுமைக்குமே ஆளாக்கி 
யிருக்கிறார்‌. இந்தத்‌ சாத்துவிக எதிர்ப்பை விட்டொழித்து 
இந்தியர்‌ சர்க்காரிடம்‌ தகுக்த வழியில்‌ முறையிடுவதுதான்‌ 
கல்லது. மேலும்‌ இந்த வரியை ரத்து செய்துவிடவேண்டும்‌ 
என்பதில்‌ இந்தியருக்கு ஆதரவாயிருந்த ஐரோப்பியரின்‌ அனு: 
தாபத்தையும்‌ இதனால்‌ இந்தியர்‌ இழந்துவிடுவார்கள்‌ என்றே 
எனக்குத்‌ தோன்றுகிறது. 

“ ஸ்ரீ காந்தியைப்‌ போன்ற ஒரு கணவான்‌ வேண்டுமென்றே 
சட்டத்தை மீறி கடத்திருப்பதற்காகத்‌ தண்டனை விதிப்‌ 
பது மனவேதனை தரும்‌ காரியமே யாகும்‌. என்றாலும்‌, என்‌ 
கடமையை கான்‌ நிறைவேற்றியாக வேண்டியிருக்கிறது. இவ 
ருடைய வக்கீல்‌ ஸ்ரீ காட்பிரேயும்‌ பயப்படாமல்‌ என்‌ கடமை 
யைச்‌ செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌. எதிரி தமது 
குற்றத்தை ஒப்புக்கொண்டிருப்பதால்‌ அதை கான்‌ அங்கீகரிக்‌' 
கிறேன்‌. ஆகவே கீழ்கண்டவாறு அவருக்குத்‌ தண்டனை விதிக்‌ 
கிறேன்‌. முதல்‌ குற்றத்திற்கு 20 பவுன்‌ அபராதம்‌ அல்லது 
கடினமான வேலையுடன்‌ கூடிய மூன்று மாதச்‌ சிறைத்‌ தண்டனை. 
இரண்டாவது குற்றத்திற்கு 20 பவுன்‌ அபராதம்‌ அல்ல து 
கடினமான வேலையோடுகூடிய மூன்று மாத ' சிறைத்தண்டனை. 
முதல்‌ குற்றத்திற்கான தண்டனையை அனுபவித்த பிறகு இத்‌ 
தண்டனையை அனுபவிக்கவேண்டும்‌. மூன்றாவது குற்றத்திற்கு 20 
பவுன்‌ அபராதம்‌ அல்லது கடினமான வேலையுடன்‌ கூடிய மூன்று 
மாதச்‌ சிறைத்தண்டனை. இரண்டாவது குற்றத்திற்கான தண்‌ 
டையை அனுபவித்த பிறகு இத்தண்டனையை அனுபவிக்க. 
வேண்டும்‌." 


காந்திஜி, அமைதியும்‌ தெளிவுமான குரலில்‌, ட ரதம்‌ 

க ப ப அபராத 
செலுத்தப்‌ போவதில்லை. காரன்‌ சின, ண்டனையை ர்‌ 
ei = ப றத்‌ தீ ன்ட்‌ 


மகாத்மாமீது வழக்கு 485 


கோர்ட்டிலிருந்து வரும்‌ காந்திஜியைக்‌ காண வெளியில்‌ 
மக்கள்‌ ஏராளமாகக்‌ கூடியிருந்தார்கள்‌. ஆனால்‌ யாதோ 
காரணத்தினால்‌ போலீஸார்‌ வெகு ரகசியமா க அவரைக்‌ 
கோர்ட்டிலிருந்து கொண்டு போய்விட்டார்கள்‌. அவரை எப்படிக்‌ 
கொண்டு போனார்கள்‌ என்பது யாருக்குமே தெரியாது. 

பிறகு அவரை வக்கீல்‌ போய்ப்‌ பார்த்தார்‌. தாம்‌ 
சந்தோஷமாகவும்‌ உறுதியுடனும்‌ இருப்பதாகக்‌ கூறும்படி காக்‌ 
திஜி சொல்லியனுப்பியதோடு வேலை நிறுத்தம்‌ செய்திருக்‌ 
தோருக்கு ஒரு செய்தியையும்‌ அனுப்ப்பியிருந்தார்‌. “8 பவுன்‌ 
வரியை ரத்து செய்தாலன்றி வேலை நிறுத்தத்தைக்‌ சைவிட 
வேண்டாம்‌. என்னைச்‌ சிறைப்படுத்தி விட்டதால்‌ அரசாங்கம்‌ 
இப்பொழுது வரி ரத்தைக்‌ குறித்து கண்ணியமாக ஒரு பிர 
கடனம்‌ வெளியிடலாம்‌” என்பதே காந்திஜி அனுப்பிருந்த 
செய்தி, 


தென்னாப்பிரிக்காவிலிருந்து பிரிவு 
டர்பன்‌ உபசார த்திற்குப்‌ பதில்‌ 

[மகாத்மா காந்தி தம்பதிகள்‌ தென்னப்பிரிக்காவிலிருந்து இந்தி 
யாவுக்கு புறப்படுமுன்பு தென்னாப்பிரிக்க வாசிகளான . ஹிந்துக்கள்‌, 
முகம்மதியர்கள்‌, பார்சிகள்‌, ஐரோப்பியர்‌ ஆகிய எல்லாச்‌ சமுகத்‌ 
தினரும்‌ அவருக்கு எண்ணற்ற பிரிவுபசாரங்களை ஈடத்திப்‌ பத்திரங்‌ 
களையும்‌ வாசித்தளித்தார்கள்‌. டர்பனில்‌ இந்தியரும்‌ ஐரோப்பியரும்‌ 
ஏராளமாக ஈசுர மன்றத்தில்‌ கூடிக்‌ காந்தி தம்பதிகளுக்குச்‌ சிறப்‌ 
பான பிரிவுபசாரம்‌ ஒன்று நடத்தினர்‌. இவ்‌ வைபவத்திற்கு மேயர்‌ 
ஸ்ரீ டபிள்யூ. ஹோம்ஸ்‌ தலைமை வகித்தார்‌. கேட்டால்‌ பிஷப்‌, 
ஜெனரல்‌ போத்தா, ஸ்ரீமான்கள்‌ ஸ்மட்ஸ்‌, மெர்ரிமான்‌, பர்டன்‌, 
ஹாஸ்கின்‌ முதலிய பல பிரமுகர்கள்‌ செய்திகள்‌ அனுப்பியிருந்தனர்‌.. 
மேயரும்‌ “மற்றும்‌ பலரும்‌ காந்திஜீயின்‌ ஒப்பற்ற சேவையைப்‌ 
பாராட்டிப்‌ பேசினர்‌.] . 

இந்த உபசாரத்திற்குப்‌ பதிலளித்துப்‌ பேசுகையில்‌ 


மகாத்மா காந்தி கூறியதாவது : 3 


எனக்கு இன்று அளிக்கப்பட்டிருக்கும்‌ உபசாரப்‌ஃ 
பத்திரங்களை நான்‌ அதிகமாக மதிக்கிறேன்‌. ஆனால்‌ இம்‌... 
பத்திரங்களில்‌ எங்கள்மீது காட்டியிருக்கும்‌ அன்பையும்‌ ஆதர்‌ 
வையும்‌ நான்‌ இன்னும்‌ அதிகமாக மதிக்கிறேன்‌. இதற்கெல்‌ 
லாம்‌ தக்க முறையில்‌ ஈடு செய்ய எங்களால்‌ முடியும்‌ என்று எங்‌ 
களுக்குத்‌ தோன்றவில்லை. என்னைப்‌ பாராட்டிப்‌ புகழ்ந்திருக்‌ 
கிறீர்கள்‌. ஆனால்‌ அத்தகைய புகழ்ச்சிகளுக்கு உரியவன்‌ என்று 
கான்‌ நினைக்கவில்லை. என்‌ மனைவியைப்பற்றியும்‌ வெகுவாகப்‌ 
பாராட்டியிருக்கிறீர்கள்‌. இவற்றிற்குரியவளாக அவளும்‌ எண்‌ 
ணிக்கொள்ளவில்லை. போராட்டக்‌ காலத்தில்‌ என்‌ மனைவியை 
விட மற்றும்‌ பல இந்தியப்‌ பெண்மணிகள்‌ ஒப்பற்ற சேவைகளைச்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. ஸ்ரீ கால்லென்பாக்‌ என்னுடைய மற்றொரு 
சகோதரர்‌. உபசாரப்‌ பத்திரம்‌ வாசித்தளித்ததற்காக அவர்‌ 
சார்பில்‌ சமூகத்திற்கு என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்கொள்ளு 
கிறேன்‌. ஸ்ரீ கால்லென்பாக்கின்‌ பெருமையை அறிந்துகொண்ட 
தில்‌ சமூகம்‌ சிறந்ததொரு காரியத்தையே . செய்திருக்கிறது. 
பலனடையவே தாம்‌ போராட்டத்திற்கு வந்ததாக அவர்‌ உங்க: 


1914இல்‌ காந்திலிக்குப்‌ பீரிவுபசாரம்‌ செய்ய டர்பனில்‌ நடந்த ஒரு கூட்டம்‌. ஈாந்திஜி உயரத்தில்‌ நிற்கிறார்‌. 


வெருலம்‌ என்ற இடத்தில்‌ காந்திஜிக்குப்‌ பீரிவுபசாரம்‌ செய்ய நடந்த பெரும்‌ கூட்டம்‌ ; இக்கூட்டத்தில்‌ காந்திஜி நிற்பதைக்காட்ட 


ப... 8 அடையாளமிடப்பட்டிருக்கிறது. ௧ 


இட்ட வ த 


டர்பன்‌ உபசாரத்திற்குப்‌ பதில்‌ 487 


ளிடம்‌ கூறுவார்‌. உங்கள்‌ நியாயத்தை வற்புறுத்த முற்பட்ட 
தனால்‌ உண்மையில்‌ அவர்‌ அதிகப்‌ பலனடைந்தே இருக்கிறார்‌. 
நியுகாஸிலில்‌ நடந்த வேலை நிறுத்தத்தின்போது அவர்‌ அற்புத 
மான வேலைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. சமயம்‌ வந்தபோது, 
பலனடைகிறேனேயன்றி நஷ்டமடையவில்லை என்று எண்ணியே 
அவர்‌ ஆனந்தமாகச்‌ சிறைக்கும்‌ சென்றார்‌. ட்‌) 

1897-இல்‌ நான்‌ இங்கு வந்தபோது, ஆத்திரமடைந்திருக்த 
பொதுஜனக்‌ கூட்டத்திற்கு எதிராக ஸ்ரீ லாப்டன்‌ எனக்கு உதவி 


“யாக நின்றார்‌. கோபாவேசத்துடனிருந்த கூட்டத்தினர்‌ எறிந்த 


கற்களை டர்பனின்‌ போலீஸ்‌ சூப்பரிண்டெண்டெண்டின்‌ மனைவி 
ஸ்ரீமதி அலெக்சாண்டர்‌ தமது குடையினாலேயே தாங்கி என்னைப்‌ 


்‌ பாதுகாத்ததை இன்றும்‌ ஈன்றியறிதலுடன்‌ நினைத்து வருகிறேன்‌. 


சாத்துவிக எதிர்ப்புப்‌ பரிசுத்தமானதோர்‌ ஆயுதமாகும்‌. அது 
பலவீனர்களின்‌ ஆயு தமேயல்ல. உடல்‌ வலிவால்‌ எதிர்ப்பவர்‌ 


களுக்கு வேண்டியதைவிட சாத்துவிக எதிர்ப்பாளர்களுக்குத்‌ 


தீரம்‌ அதிகமாகவேண்டும்‌. அமைதியாகத்‌ துன்பங்களைச்‌ சகித்‌ 
துக்கொண்டு இறக்கவும்‌ துணிந்த ஓர்‌ ஏச, ஒரு டானியல்‌, ஒரு 


- லாடிமர்‌, ஒரு ரிட்லே ஆகியேரின்‌ தீரமும்‌, ருஷிய ஜார்‌ 


மன்னர்களை எதிர்த்து கின்ற டால்ஸ்டாயின்‌ தீரமும்‌ உயர்ந்து 


* தின்றன. 


இந்தியர்கள்‌ கஷ்ட நிவாரண மசோதா திருப்தி அளிப்ப 
தாக இல்லை என்று மேயருக்குச்‌ சில தந்திகள்‌ வந்திருக்கின்றன 
என்பதை நான்‌ அறிவேன்‌. இந்த உலகத்தில்‌ எல்லோருக்குமே 
திருப்தி அளிக்கக்கூடிய காரியத்தைச்‌ செய்துவிடுவது என்பது 


* கொஞ்சமும்‌ முடியாத காரியம்‌. ஆனால்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ 


இப்பொழுது இருந்துவரும்‌ நிலையில்‌ இதைவிடச்‌ சிறந்தது 
எதையும்‌ அவர்கள்‌ அடைந்திருக்கவே முடியாது என்பதை நான்‌ 
அறிவேன்‌. அது, என்னால்தான்‌ ஆயிற்று என்று அந்தக்‌ கெளர 
வத்தை நான்‌ எடுத்துக்கொண்டுவிட விரும்பவில்லை. நாகப்பன்‌, 


நாராயணசாமி, வள்ளியம்மா போன்ற இளைஞர்களும்‌, பெண்‌ 


கஞம்‌, லட்சியத்திற்காக உயிர்‌ நீத்தார்கள்‌. மற்றும்‌ பலரும்‌ 
தென்னாப்பிரிக்காவின்‌ உணர்வைத்‌ தட்டியெழுப்பினர்‌. ஆகை 
யால்‌, இதற்கான பெருமை முழுதும்‌ அவர்களுக்கே உரிய 


“தாகும்‌. யூனியன்‌ அரசாங்கத்திற்கும்‌ எங்கள்‌ கன்றி உரியது. 
்‌ ஆட்சியில்‌ இருந்தாலும்‌ வீழ்ந்தாலும்‌ சரி, இந்த நடவடிக்கையில்‌ 
- சர்க்கார்‌ உறுதியுடனிருந்தே தீரும்‌ என்று: சொன்ன தன்மூலம்‌ 
. ஜெனரல்‌ போத்தா சிறந்த ராஜ தந்திரத்தைக்‌ காட்டியிருக்கிறார்‌ 
“சரித்திர. பூர்வமான அந்த விவாதம்‌, எனக்குச்‌ சரித்திரப்‌ புகழ்‌ 


488 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வாய்க்ததோடு என்‌ காட்டினருக்கும்‌ சரித்திரப்புகழ்‌ தருவ 
தாகும்‌. தென்னாப்பிரிக்காவுக்கும்‌, உலகம்‌ முழுமைக்குமே அது 
சரித்திரப்‌ புகழ்‌ தருவதாகும்‌. 

அரசாங்கம்‌ எவ்விதம்‌ நியாயத்தைச்‌ செய்திருக்கிறது, 
எதிர்க்கட்சியினரும்‌ எவ்வித உதவி செய்திருக்கின்றனர்‌ என்பது 
எல்லோருக்கும்‌ தெரிந்தது. பிரிட்டிஷ்‌, இந்திய அரசாங்கங்களிட 
மிருக்தும்‌ நிறைய உதவியைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. தயாளமுள்ள 
வைசிராயான லார்டு ஹார்டிஞ்சு சிறந்த ஆதரவை அளித்திருக்‌ 
கிறார்‌ (கை தட்டல்‌). தென்னாப்பிரிக்காவில்‌ இருக்கும்‌ பல்லாயிரக்‌ 
கணக்கான தங்கள்‌ நாட்டினரின்‌ அபயக்குரலைக்‌ கேட்டு, ஒப்பற்ற 
தலைவரான ஸ்ரீ கோகலேயின்‌ தலைமையில்‌ இந்தியா உதவி புரிய 
முன்‌ வந்தது. அந்த உதவியின்‌ தன்மையும்‌, சாத்துவிக எதிர்ப்பு 
இயக்கத்தின்‌ தன்மையும்‌, மனக்கசப்பின்‌ சாயலையோ 
விரோத எண்ணங்களையோ விட்டுவைக்காது என்று நம்புகிறேன்‌ 
(கை தட்டல்‌). இச்சமயத்தில்‌ கான்‌ ஒரு வாக்குறுதியை அளிக்க 
விரும்புகிறேன்‌. எந்த ஒரு தனி ஐரோப்பியர்மீதும்‌ சிறிதும்‌ 
துவேஷம்‌ இல்லாமலேயே நான்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்புகிறேன்‌. 
எனது வாழ்க்கையில்‌ நான்‌ எத்தனையோ கடுமையான துன்பங்‌ 
களை அனுபவித்திருக்கிறேன்‌. அதோடு அன்பு, அனுதாபம்‌ 
என்ற வகையில்‌ ஐயோப்பியர்களிடமிருந்து சிறந்த சம்மானத்‌ 
தையும்‌ நான்‌ அடைந்தேயிருக்கிறேன்‌ என்பதையும்‌ இங்கு 
ஒப்புக்கொள்ளுக்கிறேன்‌. (கை தட்டல்‌) 


இந்தச்‌ சமரசத்தை எட்டு ஆண்டுகள்‌ போராடிய பிறகு 
நாம்‌ அடைந்திருக்கிறோம்‌. தென்னாப்பிரிக்காவிலுள்ள இந்தி 
யரைப்‌ பொறுத்தவரையில்‌, ராஜீய ஆசைகளுக்காக அவர்கள்‌ 
பாடுபட்டதேயில்லை. மேற்கும்‌ கிழக்கும்‌ ஒன்றுபடவே முடியாது 
என்பதை நான்‌ கொஞ்சமும்‌ ஒப்புக்கொள்ள முடியாது. 
கிழக்கை மேற்கு சந்தித்தாகவேண்டிய, அல்லது மேற்கைக்‌ 
கிழக்கு நெருங்கியாகவேண்டிய ஒரு நாள்‌ வந்தே தீரும்‌ என்று 
கான்‌ எண்ணுகிறேன்‌. ஆனால்‌, மேற்கத்திய சமூக அபிவிருத்தி 
ஒரு துறையில்‌ இருந்து வருகிறது; கிழக்கத்திய சமூக அபி 
விருத்தி மற்றொரு துறையில்‌ இருந்து வருகிறது. தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ இருக்கும்‌ ஐரோப்பியரின்‌ சமூக ஸ்தாபனங்களில்‌ குறுக்‌ 
கிடவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ இந்தியருக்கு இன்று கிடையாது. 
(கைதட்டல்‌), பெரும்பாலான இந்தியர்கள்‌ இயல்பாகவே 
வர்த்தகர்கள்‌. வர்த்தகப்‌ பொருமைகளும்‌, வியாபாரப்‌ போட்டி 
யினால்‌ உண்டாகும்‌ மற்றும்‌ பல காரியங்களும்‌ இருந்தே தீரும்‌. 
இக்தச்‌ சங்கடமான பிரச்னையைத்‌ தீர்ப்பதற்கு உபாயத்தைக்‌ 


டர்பன்‌ உபசாரத்திற்குப்‌ பதில்‌ 499 


காண என்னால்‌ இயலவில்லை. விரிந்த மனப்பான்மையும்‌, பல 
ம்‌ தரப்பட்டவர்களின்‌ உரிமைபற்றிய விஷயத்தில்‌ நீதியோடு 
தடந்துகொள்ளவேண்டும்‌ என்ற உறுதியும்‌ தென்னாப்பிரிக்க 
அரசாங்கத்திற்கு இருப்பதும்‌ இதற்கு முக்கியமான 
தேவைகள்‌. 

கான்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ பல ஆண்டுகள்‌ வசித்து 
விட்டேன்‌. இந்நாட்டைப்பற்றிய புனிதமான நினைவுகள்‌ எனக்கு 
என்றும்‌ இருந்துவரும்‌. ஐரோப்பியர்களிடத்திலும்‌, இந்திய 
ரோடும்‌ நீடித்த நட்புக்‌ கொள்ளும்‌ பாக்கியத்தையும்‌ நான்‌ பெற்‌ 
'நிருக்கிறேன்‌. புராதனப்‌ பெருமையால்‌ புனிதமும்‌ தெய்விகமும்‌ 
கிரம்பிய நாடான இந்தியாவுக்கு நான்‌ திரும்புகிறேன்‌. நான்‌ 
இனி உலகின்‌ எப்பகுதியிலிருப்பினும்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ 
எனக்குக்‌ கிடைத்த அன்பும்‌ ஆதரவும்‌ அங்கும்‌ எனக்கு இருக்‌ 
கும்‌ என்று நம்புகிறேன்‌. இந்தியர்‌ கஷ்ட நிவாரண மசோதா 
வில்‌ அடங்கியிருக்கும்‌ சமரசம்‌ பரந்த நோக்கத்தோடு நிறை 
வேற்றி வைக்கப்படுவதோடு இந்திய சமுகத்தின்‌ காரியங்களில்‌ 
சமீபத்தில்‌ செய்யப்பட்டிருக்கும்‌ சட்டங்களும்‌ நீதியுடன்‌ நிர்‌ 
'வகிக்கப்படும்‌ என்று எதிர்பார்க்கிறேன்‌. அப்படிச்‌ செய்து 
விட்டால்‌ எனது தேசத்தவர்‌ சமூக முன்னேற்றத்தில்‌ உயர்‌ 
வார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமே இல்லை. இதுவே சமரசத்‌ 
'தின்‌ ஒரு படிப்பிளையாகும்‌. 


ஜொஹன்ளன்பர்க்‌ பீரிவுபசாரத்தில்‌ பேச்சு 


[ஹித்துக்கள்‌, பார்ஸிகள்‌, முகம்மதியர்கள்‌, ஐரோப்பியர்கள்‌ 
முதலிய எல்லா முக்கியமான சமூகத்தினரும்‌ ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ 
காந்திஜீக்கு ஒரு பிரிவுபசாரம்‌ நடத்தினார்கள்‌. முக்கியமான ஸ்தா 
பனங்களும்‌, சமூகத்தினரும்‌ மகாத்மாவுக்குத்‌ தனித்தனி உபசாரப்‌ 
பத்திரங்களை வாசித்தனர்‌.] 

இவைகளுக்குப்‌ பதிலளித்துக்‌ காந்திஜி பேசியதாவது : 

ஜொஹன்னஸ்பர்க்‌ எனக்குப்‌ புதிய இடமே அல்ல. 
எனக்கு நன்றாகத்‌ தெரிந்த முகங்கள்‌ பலவற்றை நான்‌ இங்கே 
காண்கிறேன்‌. ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ நடந்த பல போராட்டங்‌ 
களில்‌ அவர்கள்‌ என்னுடன்‌ இருக்திருக்கிறார்கள்‌. வாழ்க்கையில்‌ 
கான்‌ எவ்வனவோ பார்த்துவிட்டேன்‌. மனச்சோர்வும்‌ சஞ்சல 
மும்‌ என்‌ கதியாக இருந்திருக்கின்றன. ஆனால்‌ ஜொஹன்னஸ்‌ 
பர்க்‌ சரங்க முகாமாக இருந்தபோதிலும்‌ இவ்வூரை இத்தனை 
ஆண்டுகளாக கான்‌ கேசித்தும்‌ வந்திருக்கிறேன்‌. என்னுடைய 
மிகச்‌ சிறந்த கண்பர்களை கான்‌ முதலில்‌ கண்டுகொண்ட இடம்‌ 
ஜொஹன்னஸ்பர்க்கே. 1906 செப்டம்பரில்‌ பெரும்‌ போராட்ட 
மான சாத்துவிக எதிர்ப்பு ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ கான்‌ பிறந்‌ 
தது. எனக்கு ஈண்பரும்‌, வழிகாட்டியும்‌, என்‌ வாழ்க்கை 
வரலாற்றை எழுதியவருமான காலஞ்சென்ற ஸ்ரீ டோக்‌ எனக்கு 
அதிமுகமானது இந்த ஊரிலேதான்‌. ஸ்ரீமதி டோக்‌ எனக்கு 
மிக அருமையான சகோதரி என்பதை நான்‌ கண்டுகொண்ட 
தும்‌ இங்கேயே. என்னுடைய நோக்கத்தைத்‌ தவறாக எண்ணிக்‌. 
கொண்டு, கான்‌ செய்ததைத்‌ தவறாகக்‌ கருதி, என்‌ காட்டின 
ரொருவர்‌ என்னைத்‌ தாக்கி அடித்தபோது, எனக்கு ஸ்ரீமதி டோக்‌ 
தான்‌ பணிவிடை செய்து உயிர்‌ பெறச்‌ செய்தார்‌. ஜொஹன்னஸ்‌ 
பர்க்கில்தான்‌ கால்லென்பாக்‌, போலக்‌, குமாரி ஷிலேஸின்‌ 
ஆகியவர்களும்‌ மற்றும்‌ பலரும்‌ எனக்கு அறிமுகமானார்கள்‌. 
இவர்களெல்லோரும்‌ எனக்கு உதவி செய்தனர்‌. எனக்கும்‌ 
என்‌ காட்டவருக்கும்‌ உற்சாகமுட்டினர்‌. ஆகையால்‌, கானும்‌ 
என்‌ மனைவியும்‌ இந்தியாவுக்குக்‌ கொண்டு போகும்‌ புனிதமான 
தொடர்புடைய ஜொஹன்னஸ்பர்க்கைப்‌ பற்றிய நினைவே மிகவும்‌ 
முக்கியமானதாகும்‌. கசப்பான சம்பவங்களும்‌ இருந்தபோதி 
லும்‌, இந்தியாவுக்கு அடுத்தபடியாகத்‌ தென்னாப்பிரிக்கா, 
எனக்கும்‌ என்‌ மனைவிக்கும்‌ என்‌ குழந்தைகளுக்கும்‌ புண்ணிய 
காடாக இருந்து வரும்‌ என்று கான்‌ பல இடங்களிலும்‌ கூறி 
வந்திருக்கிறேன்‌. இந்தியர்‌ தங்களுடைய சரித்திரத்தில்‌ மிகக்‌ 


ஜொஹன்னஸ்பர்க்‌ பிரிவுபசாரத்தில்‌ பேச்சு 491 


கஷ்டமான நிலைமையில்‌ இருந்த சமயத்தில்‌ ஸ்ரீ ஹாஸ்கெனின்‌ 
தலமையில்‌ ஐரோப்பியர்களின்‌ கமிட்டி நியமிக்கப்பட்டதும்‌. 
ஜொஹன்னஸ்பர்க்கிலேதான்‌. எல்லாவற்றிலும்‌ அதிக முக்கிய: 
மானது, வள்ளியம்மாள்‌ பிறந்த இடம்‌ ஜொஹன்னஸ்பர்க்‌. நான்‌: 
. இங்கே பேசும்போது அந்த இளம்‌ பெண்ணின்‌ உருவம்‌ என்‌ 
கண்‌ முன்னால்‌ இருக்கிறது. சத்திய லட்சியத்திற்காக வள்ளி 
யம்மாள்‌ உயிரைத்‌ தியாகம்‌ செய்தாள்‌. லட்சியத்தில்‌ குருட்டு: 
நம்பிக்கை கொண்டவள்‌. எனக்குத்‌ தெரிந்துள்ள அளவுக்கு, 
அவளுக்கு விஷயங்கள்‌ தெரியா. சாத்துவிக எதிர்ப்பு என்ன . 
என்பதை அவள்‌ அறியாள்‌. இதனால்‌ தன்‌ சமூகம்‌ என்ன 
தன்மையை அடையும்‌ என்பதும்‌ வள்ளியம்மாளுக்குத்‌ தெரியாது... 
தன்‌ காட்டு மக்களின்‌ எல்லையற்ற உற்சாகத்தினால்‌ பரவசம்‌. 
அடைந்தாள்‌; சிறை புகுந்தாள்‌. நோயுற்று உடல்நிலை பாழாகி: 
வெளியே வந்தாள்‌; சில தினங்களில்‌ மாண்டாள்‌. இதே. 
போலவே, இளவயதிலேயே உயிர்த்தியாகம்‌ செய்துவிட்ட 
அழகான இளைஞர்களான நாகப்பனையும்‌ நாராயண சாமியையும்‌. 
பெற்ற இடம்‌ ஜொஹன்னஸ்பர்க்குதான்‌. இவர்களெல்லாம்‌. 
மறைந்துபோயும்‌ நானும்‌ என்‌ மனைவியும்‌ உங்கள்‌ முன்னால்‌: 
உயிருடன்‌ நிற்கிறோம்‌. கானும்‌ என்‌ மனைவியும்‌, எல்லோரும்‌. 
அறிய முன்னாலிருந்து வேலை செய்தோம்‌.. ஆனால்‌ அவர்களோ 
மறைவாயிருந்தே பணியாற்றினர்‌. தாங்கள்‌ செய்வது நியாய: 
மானது, சரியானது என்பது ஒன்றைத்தவிர, தாங்கள்‌ செல்வது 
எதை நோக்கி என்பதையும்‌ அவர்கள்‌ அறியார்கள்‌. ஆகையால்‌,. 
்‌ புகழுக்கும்‌ பாராட்டுதலுக்கும்‌ உரியவர்கள்‌ யாராவது உண்‌ 
'டென்றுல்‌, போராட்டத்தில்‌ உயிர்‌ நீத்த அந்த மூவருமே: 
அதற்குரியவராவர்‌. ஹர்பத்‌ சிங்கின்‌ பெயரையும்‌ நாம்‌ மறந்து: 
விட முடியாது. அவருடன்‌ சிறையில்‌ இருக்கும்‌ பாக்கியம்‌ எனக்‌. 
குக்‌ கிடைத்தது. ஹர்பத்‌ சிங்குக்கு வயது 76. ஒப்பந்தக்‌. 
: கூலியாக வந்து, ஒப்பந்தத்திலிருந்து விடுதலை பெற்ற இந்தியர்‌: 
அவர்‌. ஏன்‌ சிறைக்கு வந்திருக்கிறீர்‌ என்று அவரைக்‌ கேட்‌. 
டேன்‌. அங்குச்‌ சாக வந்திருக்கிறீரா என்றும்‌ வினவினேன்‌... 
அதற்கு அந்த வீரர்‌ பின்வருமாறு பதில்‌ சொன்னார்‌ : “' நான்‌ 
செத்தால்‌ என்ன? நீங்கள்‌ எதற்காகப்‌ போராடிக்‌ கொண்‌- 
இருக்கிறீர்கள்‌ என்பதை நான்‌ அறிவேன்‌. 3 பவுன்‌ வரியை: 
நீங்கள்‌ கொடுக்கவேண்டியதில்லை. ' ஆனால்‌ ஒப்பந்தத்திலிருந்து' 
“விடுபட்ட என்‌ இந்தியத்‌ தோழர்கள்‌ அந்த வரியைச்‌ செலுத்த. 
வேண்டும்‌. ஆகையால்‌ இதற்காகப்‌ போராடி மாள்வதைவிடச்‌ 
சிறந்த மரணம்‌ வேறு எனக்கு என்ன இருக்கமுடியும்‌ ? *” 
'அவர்‌ டர்பன்‌ சிறையிலேயே உயிரும்‌ நீத்தார்‌. சாத்துவிக எதிர்ப்‌: 


492 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


புப்‌ போராட்டம்‌ தென்னாப்பிரிக்காவின்‌ உள்ளத்தில்‌ தீமுட்‌ 
மனச்சாட்சியை விரைவில்‌ தட்டி எழுப்பி விட்டதில்‌ வியப்பே 
இல்லை, 


ஸ்ரீ டங்கன்‌ சில ஆண்டுகளுக்கு முன்னால்‌ எழுதிய ஒரு 
கட்டுரையில்‌, திட்டமான உரிமைகளை அடைவதற்காக நடத்‌ 
தப்படும்‌ இப்போராட்டத்தில்‌ தெளிவான கொள்கையை 
வெளிப்படுத்தும்‌ உன்னத உணர்ச்சியும்‌ அடங்கியிருக்கிறது 
என்று கூறினர்‌. அதை நான்‌ ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. 1906-இல்‌ 
' கடந்த போராட்டம்‌, ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை எதிர்ப்பதற்‌ 
கான போராட்டமேயெனில்‌, தென்னாப்பிரிக்கா முழுவதையும்‌ 
வளைத்து, மகத்தான பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ அமைப்பையே 
பாழாக்கிவீடுவதாயிருந்ததோர்‌ உணர்ச்சியை எதிர்க்கும்‌ 
போராட்டமேயாகும்‌. சரியோ, தப்போ, பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ 
என்னை ஏகாதிபத்தியத்துடன்‌ இணைக்கிறது என்பதே என்‌ 
அபிப்பிராயம்‌. அந்த அரசியலைத்‌ துக்கலாகக்‌ கிழித்தெறிந்து 
விடுவதாயின்‌, அப்படிக்‌ கிழிப்பவர்கள்‌ தங்கள்‌ ராஜ விசுவாசத்‌ 
தையும்‌ கிழித்தெறிந்து விடுவதாகவே ஆகும்‌. அரசியலை 
சிதைக்காமல்‌ வைத்துவிட்டால்‌ அவர்களை அந்த அரசியலுக்கு 
அடிமைகளாக்கியதாகிவிடும்‌. கானும்‌ என்‌ நாட்டினரும்‌, இக்‌ 
காட்டில்‌ இரண்டில்‌ ஒன்றையே செய்ய முடியும்‌. பிரிட்டிஷ்‌ 
அரசியலின்‌ தத்துவத்திற்கு எதிரான போக்குத்‌ தென்னாப்பிரிக்‌ 
காவில்‌ வளர்ந்து வந்தபோது, ஒன்று நாங்கள்‌ அதற்கு உடன்‌ 
பட்டு விடவேண்டும்‌, அல்லது அரசியலின்‌ தத்துவத்தை மாத்‌" 
திரம்‌ காப்பதற்காகப்‌ போராடவேண்டும்‌. ஸ்ரீ டோக்கின்‌ 
புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியிருக்கும்‌ லார்டு ஆம்ப்தில்‌, 
முந்திய சாம்ராஜ்யங்களெல்லாம்‌ செய்த தவறுகளிலிருந்து 
பிரிட்டிஷ்‌ அரசியலின்‌ தத்துவம்‌ எந்த வகையிலாயினும்‌ பாது 
காக்கப்பட்டே ஆக வேண்டும்‌ என்று கூறியிருக்கிறார்‌. 
பழக்கம்‌, ஒழுக்கப்‌ பாதையிலிருந்து தாற்காலிகமாகச்‌ 
சிறிதளவு மாறுபடுவதாயிருக்கலாம்‌. அப்போதைய நிலைமைக்‌ 
குக்‌ கட்டுப்பட்டு, ஆனால்‌ நியாயமற்ற, காரணமில்லாத துவே 
ஷத்தை உண்டாக்குவதற்கு முன்னால்‌ அது திரும்பச்‌ சரிப்பட்டு 
விடவேண்டும்‌. ஆனால்‌ ஒரு முறை ஒப்புக்கொள்ளப்பட்டுவிட்ட 
தத்துவத்திலிருந்து எப்பொழுதுமே மாறக்கூடாது. எப்படியும்‌ 
றைந்த அனுசரித்தே ஆகவேண்டும்‌. இந்த 
உணர்ச்சியையே இப்பொ னியன்‌ சாங்கம்‌ ற்றுக்‌ 
கொண்டிருக்கிறது. விகப்‌ பெருக்தன்மைலேகடும்‌ சிக த 
முறையிலும்‌ ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ 


ஜொஹன்னமஸ்பர்க்‌ பிரிவுபசாரத்தில்‌ பேச்சு 493 


(அடிக்கடி வற்புறுத்தி வந்திருக்கும்‌ வார்த்தைகள்‌ இன்னும்‌. 
என்‌ செவிகளில்‌ ஒலித்துக்கொண்டிருக்கின்றன. 4 கரந்தி, 
இந்தத்‌ தடவை நமக்குள்‌ எந்தத்‌ தவறான அபிப்பிராயங்களும்‌ 
வேண்டாம்‌. மனத்தில்‌ வேறு ஒன்றை வைத்துக்கொண்டு 
பேசுவது என்பதும்‌ வேண்டாம்‌. எல்லாவற்றையும்‌ வெளிப்‌ 
படையாக வைத்துப்‌ பேசிவிடுவோம்‌. ஏதாவது ஒரு வாக்கி 
யமோ அல்லது வார்த்தையோ நீங்கள்‌ நினைப்பதற்கு மாறாக 
உள்ளதா என்பதைச்‌ சொல்லிவிடும்படியே உங்களைக்‌ கேட்‌ 
கிறேன்‌” என்றார்‌. இந்த உணர்ச்சியடனேயே சமரசப்‌ 
பேச்சை நடத்தினார்‌. சில ஆண்டுகளுக்கு முன்னால்‌ 
இதே ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ லார்டு கிரிவேயிடம்‌, நிற வேற்றுமைக்‌ 
கொள்கையிலிருந்து தென்னாப்பிரிக்கா விலகவே முடியாது 
என்றார்‌. இப்படிப்‌ பாகுபாடு படுத்துவது இருக்கத்தான்‌ 
வேண்டும்‌ என்றும்‌, குடியேற்றச்‌ சட்டத்தில்‌ இருக்கும்‌ இந்த 
வித்தியாசத்தை நீக்கவே முடியாது என்றும்‌ கூறினார்‌. லார்டு 
ஆம்ப்தில்‌ போன்ற நண்பர்கள்‌, தாற்காலிகமாக இந்த நட 
வடிக்கைகளை நிறுத்தி வைக்கக்கூடாதா என்று கேட்ட தற்கு 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌, “முடியாது”! என்று அப்பொழுது பதில்‌ 
சொன்னார்‌. அவர்கள்‌ நிறுத்தி வைத்தால்‌, அத்தகைய காரி 
யம்‌ தம்முடைய ராஜவிசவாசத்தைக்‌ குலைத்துவிடும்‌ என்றும்‌, 
தாம்‌ ஒருவரே மிஞ்சினலும்‌ இதற்காகக்‌ கடைசி வரையில்‌ 
போராடிக்கொண்டிருக்கப்‌ போவதாகவும்‌ சொன்னார்‌. அந்த: 
ஜெனரல்‌ ஸ்மட்ஸை இன்று நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌. லார்டு 
ஆம்ப்தில்‌ அவரைப்‌ பாராட்டினார்‌. அந்த லட்சியத்திற்கு 
ஆதரவு குறைந்துவிட்ட சமயத்திலுங்கூட அப்பெரிய கனவான்‌ 
அதைக்‌ கைவிடவில்லை. இதன்‌ முடிவை அவர்கள்‌ இன்று 
காண்கிறார்கள்‌. அடைந்திருக்கும்‌ வெற்றிக்காக நாம்‌ ஈம்மைப்‌ 
பாராட்டிக்கொள்வதற்கில்லை. வெற்றி பெறுவது என்பது 
முக்கியமில்லை. ஆனால்‌ கொள்கையை ஸ்தாபிப்பது, தென்னாப்‌ 
பிரிக்க யூனியளைப்‌. பொறுத்த வரையிலாவது நிறைவேறியிருக்‌: 
கிறது. அதன்‌ சட்டங்களில்‌. நிற வேற்றுமை இராது ; கிறத்‌ 
தின்‌ காரணமாக இடைஞ்சல்‌ என்பதும்‌ இருக்காது. ஆனால்‌ 
அனுபவத்தில்‌ நடப்பதோ இதற்கு மாறுபட்டதாக நிச்சயம்‌ 
இருக்கும்‌. குடியேற்ற சம்பந்தமான சட்டம்‌ இருக்கிறது. நிற 
(வேற்றுமை காட்டுவதை அது அங்கீகரிக்கவில்லை. ஆனால்‌ 
கடைமுறையிலோ குடியேற்றத்தில்‌ அனாவசியமாக இந்தியா 
விலிருந்து அதிகம்‌ பேர்‌ வந்துவிடுவது என்பது இருக்காது 

3. காந்தி--ஸ்மட்ஸ்‌ சமரசப்‌ பேச்சு நடந்த விவரம்‌ பற்றி காந்திஜி தம்‌ கையா 
லேயே எழுதிய இரு குறிப்புக்களும்‌ இப்‌ பகுதியில்‌ தனியே சேர்க்கப்பட்டிருக்கின்‌ றன... 


494 தென்னாப்பிரிக்க “சத்தியாக்கிரகம்‌ 


என்று வாக்குறுதி அளித்திருக்கிறோம்‌. இப்பொழுது இருந்து 
வரும்‌ துவேஷத்தை முன்னிட்டு விட்டுக்‌ கொடு த்திருக்கும்‌ 
காரியம்‌ இது. இது சரியா, தப்பா என்பதைக்‌ 
குறித்து விவாதிக்க இப்பொழுது தயாராயில்லை. ஆனால்‌ இக்‌ 
கொள்கையை ஸ்தாபித்திருப்பது, பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யத்தில்‌ 
இப்போரட்டத்தை மிக முக்கியமானதாகச்‌ செய்திருக்கிறது.இக்‌ 
.கொள்கையை உறுதிப்படுத்திவிட்ட தனால்‌, போராட்டம்‌ 
முற்றிலும்‌ நியாயமானது, கெளவரவமானது என்றும்‌ ஆகி 
விட்டது. இந்த நோக்கத்தோடு நமது போராட்டத்தைக்‌ 
கவனித்தால்‌, பிரிட்டிஷ்‌ அரசியலின்‌ கொள்கையை உறுதிப்‌ 
,படுத்திவிட்டதற்காக கம்மை நாமே பாராட்டிக்கொள்ளத்‌ 
தகுதி பெற்றவர்கள்‌ ஆகிறோம்‌ என்றே நான்‌ கருதுகிறேன்‌... 


சமரசம்‌ சம்பந்தமாக ஓர்‌ எச்சரிக்கை செய்ய விரும்பு 
கிறேன்‌. தவரான அபிப்பிராயங்கள்‌ உண்டாவதற்குக்‌ கொஞ்‌ 
சமும்‌ இடமில்லையென்றே நான்‌ கருதுகிறேன்‌. ஒரு பெரும்‌ 
போராட்டத்தை ஒரு முடிவுக்குக்‌ கொண்டுவந்தாயிற்று 
என்ற வகையில்‌ இது முடிவானதேயாகும்‌. ஆனல்‌ இந்தி 
யருக்குள்ள உரிமைகளையெல்லாம்‌ இது அளித்துவிட்டதா என்‌ 
பதைக்கொண்டு கவனித்தால்‌ இது முடிவானதே அன்று. 
அதிக விஷமத்தன்மையைக்‌ கொண்டதான தங்கச்‌ சட்டம்‌ 
அப்படியே இருந்து வருகிறது. லைசென்ஸ்‌ கொடுப்பதற்‌ 
கென்றிருக்கும்‌ சட்டங்களும்‌ யூனியன்‌ முழுவதிலுமே இருக்கின்‌ 
றன. அவற்றிலும்‌ விஷமம்‌ எவ்வளவோ அடங்கியிருக்கிறது. 
முக்கியமாக, இச்‌ ' நாட்டிலேயே பிறந்த இந்தியர்‌ அறிந்து 
கொள்ளவோ உணரவோ முடியாத மற்றொரு விஷயமும்‌ இருக்‌ 
கிறது. வெளித்தொடர்பு இல்லாமல்‌ அவர்கள்‌ வாழவேண்டியிருப்‌ 
பதே அது. ஐரோப்பியர்‌ ஒரு மாகாணத்திலிருந்து மற்றொரு 
மாகாணத்திற்குத்‌ தாராளமாகப்‌ போகலாம்‌; போய்க்‌ குடி 
ீயறலாம்‌. ஆனால்‌ இந்தியரோ, தாங்கள்‌ வசிக்கும்‌ மாகாணத்‌ 
, திலேயே இருந்து தீரவேண்டும்‌. அதோடு, அவர்கள்‌ வியா 
பாரத்திற்கும்‌ அனவகியமான தடைகளெல்லாம்‌ இருக்கின்றன. 
ஷ்ரான்ஸ்வாலில்‌ சொந்தமாக நிலம்‌ வைத்துக்கொள்வதற்கு 
இருந்து வரும்‌ தடை மானக்கேடான தாகும்‌. இவைகளெல்லாம்‌ 
இந்தியரை விரும்பத்‌ தகாத துறைகளில்‌ கொண்டு செல்கின்றன. 
இத்தகையத்‌ தடைகளெல்லாம்‌ நீங்கியாக வேண்டும்‌. என்றாலும்‌, 
போதுமான பொறுமை இருந்தாக வேண்டியதும்‌ அவசியம்‌. 
காலம்‌ நமக்குச்‌ சாதகமானதாக இருக்கிறது... நிலைமையில்‌ 
எவ்வளவோ அற்புதமான மாறுதல்கள்‌ ஏற்பட்டிருக்கின்றன. 


ஜொஹன்னஸ்பர்க்‌ பிரிவுபசாரத்தில்‌ பேச்சு 495 


ஸ்ரீ ஆண்ட்ரூஸ்‌ காட்டிய உணர்ச்சி, எல்லா ராஜதந்திரி 
களிடமும்‌, அவர்‌ சந்தித்துப்‌ பேசிய பிரமுகர்களிடமும்‌ பரவி 
யது என்று கேப்‌ டவுனிலும்‌. இங்கும்‌ பலர்‌. சொல்லக்‌ 
கேட்டேன்‌. இது உண்மை என்று கான்‌ முற்றிலும்‌ ஈம்புகி 
றேன்‌. அவர்‌, இங்கு வந்து கொஞ்ச காலம்‌ இருந்துவிட்டுப்‌ 
போய்விட்டார்‌. ஆனால்‌ சாம்ராஜ்யத்தில்‌ ஓர்‌ உறுப்பினரா 
விருக்கும்‌ அவர்களும்‌ அதற்கு ஆற்றவேண்டிய தம்‌ கடமை 
இன்னதென்பதை உணரவேண்டும்‌ என்ற உணர்ச்சியை, தாம்‌ 
கண்டு. பேசியவர்களின்‌ உள்ளத்தில்‌ ஆண்ட்ரூஸ்‌ கிளப்பிவிட்‌ 
டார்‌. என்றாலும்‌, இந்த நல்ல மாறுதல்‌ எந்தச்‌ குழ்நிலையில்‌ உண்‌ 
டாயிற்று என்பதை நான்‌ அறியாமற்‌ போகவில்லை. கேப்‌ டவு 
னில்‌ நான்‌ சந்தித்த ஐரோப்பிய நண்பர்களிடம்‌ இதை நான்‌ 
கண்டேன்‌. டர்பனில்‌ இதையே இன்னும்‌ அதிகத்‌ தெளிவாக 
தான்‌ பார்த்தேன்‌. இம்தத்‌ தடவை அநேக ஐரோப்பியர்களைச்‌ 
சந்திக்கும்‌ வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. ரெயிலில்‌ ஏறியபோது 
அவர்களில்‌ பலர்‌, எனக்கு முன்‌ பின்‌ தெரியாதவர்களாக இருந்த 
போதிலும்‌, ஆனந்தமாக முன்‌ வந்து, நாம்‌ அடைந்தது 
பெரிய வெற்றி என்று கூறி என்னைப்‌ பாராட்டினார்கள்‌, இதே 
கல்ல உணர்ச்சியை எல்லா இடங்களிலுமே நான்‌ காண்கிறேன்‌. 
ஐரோப்பியர்‌ கமிட்டியின்‌ மூலமே, வேறு வகை 
களிலோ, ஐரோப்பிய நண்பர்கள்‌ இதே போல்‌ தொடர்ந்து 
கடர்துகொள்வதோடு தங்கள்‌ சகோதர நாட்டினருக்கு உதவி 
செய்யுமாறும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ முன்னேற்றத்திற்கான வகை 
வில்‌ தாங்களே வேலை செய்துகொள்வதற்கு அந்தச்‌ சகோதர 
உணர்ச்சியைக்‌ காட்டும்படியும்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌. 
-. என்‌ நாட்டினருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன்‌. 
கடக்கக்கூடியது, நியாயமானது என இந்தியர்‌ எதிர்பார்க்‌ 
கக்கூடியது இந்த ஒப்பந்தம்‌. ஆகையால்‌, இந்தி 
யர்கள்‌ பொறுமையுடன்‌ ஒப்பந்தத்தைப்‌ பேணி வளர்க்க 
வேண்டும்‌. வாக்களிக்கப்பட்டிருப்பது நிறைவேற்றப்படுவதற்‌ 
கும்‌, இப்பொழுது இருக்கும்‌ சட்டங்கள்‌ நியாயமாக அமல்‌ 
செய்யப்படுவதற்கும்‌, ஐரோப்பிய நண்பர்களின்‌ ஒத்துழைப்பின்‌ 
பேரில்‌ இந்தியர்‌ வாழ முற்படவேண்டும்‌. இக்காரியங்களைச்‌ 
செய்துவந்தால்‌, ஐரோப்பியப்‌ பொதுஜன அபிப்பிராயம்‌ ஆதர 
வானதாக வளரும்படியும்‌ செய்துவிட்டால்‌, இப்பொழுது 
என்ன என்ன உரிமைகள்‌ பறிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவை 
களையெல்லாம்‌ திருப்பியளித்துவிடும்படி அரசாங்கமும்‌ செய்யப்‌ 
பட்டுவிட்டால்‌, எதிர்காலத்தைப்பற்றிப்‌ பயப்படவே வேண்‌ 
டியதில்லை என்றே நான்‌ கருதுகிறேன்‌. பரஸ்பர ஒத்துழைப்பு 


496 * தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இருந்து, பரஸ்பர நல்லெண்ணமும்‌ இருந்து, இரு தரப்‌ 
பாரிடமும்‌ இதற்கு நல்ல ஆதரவும்‌ இருக்குமாயின்‌, இந்த 
அரசாங்கத்திற்கோ, எந்த அரசாங்கத்திற்குமோ, இந்திய 
சமூகம்‌ பலவீனத்திற்கு இடமானதாக இருப்பதற்கு இல்‌&, 
நன்றாக ஈடத்தப்படுவார்களானால்‌, இந்தியர்‌ இதை உணர்ந்து: 
ஆட்சியில்‌ இருக்கும்‌ அரசாங்கத்திற்கு உதவி செய்வார்கள்‌. என்‌ 
தேசத்தினரைப்‌ பொறுத்தவரை இந்த ஈம்பிக்கை எனக்கு 
உண்டு. தங்களுடைய உரிமைகளுக்காக இந்தியர்‌ பன்முறை 
வற்புறுத்தி வந்திருக்கிறார்களென்றால்‌, அதே சமயத்தில்‌. 
தங்கள்‌ முன்னால்‌ இருக்கும்‌ பிரச்னைகளைச்‌ சமாளிப்பதில்‌ தங்கள்‌. 
கடமையையும்‌ நிறைவேற்றியே இருக்கிறார்கள்‌. இங்கிருக்கும்‌ 
வெள்ளைக்கார ஈண்பர்களுக்கு இது ஞாபகம்‌ இருக்கும்‌ என்றே 
நம்புகிறேன்‌. 

அபிப்பிராயம்‌ கூறுவதையெல்லாம்‌ இனி நிறுத்திக்‌ 
கொண்டு பிரிவுரையாகச்‌ சில வார்த்தைகள்‌ சொல்ல விரும்பு 
கிறேன்‌. இந்த வார்த்தைகளை எப்படிச்‌ சொல்வது என்பதே 
எனக்கு விளங்கவில்லை. என்‌ வாழ்காளின்‌ சிறந்த நாட்கள்‌: 
தென்னாப்பிரிக்காவில்‌ கழிந்துவிட்டன. என்‌ நாட்டின்‌ முக்கிய 
மான தலைவரான ஸ்ரீ கோகலே குறிப்பிட்டதுபோல, இந்தியா 
எனக்குப்‌ புதிதானதோர்‌ நாடாகிவிட்டது. தென்னாப்பிரிக்‌ 
காவை நான்‌ நன்றாக அறிவேன்‌; ஆனால்‌, இந்தியாவைப்‌ 
பற்றி அறியேன்‌. இந்தியாவுக்குத்‌ திரும்பும்படி என்னைத்‌ 
தூண்டியது எது என்பது எனக்கே தெரியாது. ஆனால்‌, 
உங்களிடமிருந்து பிரிவது, என்‌ கஷ்டங்களிலெல்லாம்‌ எனக்கு 
உற்ற துணையாக இருந்த ஐரோப்பிய ஈண்பர்களிடமிருந்து 
பிரிவது என்பது, அதிகக்‌ கஷ்டமானது என்பதை அறிவேன்‌. 
என்றாலும்‌, பிரிந்தாக வேண்டியிருக்கிறது என்பதை உணர்‌ 
கிறேன்‌. உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்ளுகிறேன்‌. ஆசீர்‌ 
வதிக்கும்படிக்‌ கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. நாங்கள்‌ புகழ்ந்து 
பாராட்டப்பட்டிருப்பதனால்‌ கர்வங்‌ கொண்டு எங்கள்‌ தலை 
கனத்துவிடாமல்‌, இன்னும்‌ அதிகத்‌ திறமையுடன்‌ எங்கள்‌ 
கடமையை நிறைவேற்றுவதை நாங்கள்‌ ஈன்கு அறியவேண்டும்‌. 
முதலிலும்‌ நடுவிலும்‌ முடிவிலும்‌ மனச்சாட்சியைப்‌ பரிசுத்த 
மாக வைத்திருக்கவேண்டும்‌. எங்களுக்குக்‌ கிடைக்கவேண்டியது 
உரிய காலத்தில்‌ தானே வரும்‌ என்பதை சாரங்கள்‌ உணர்ந்திருக்க 
அருளவேண்டும்‌ என்று எங்களுக்காக ஆண்டவளைப்பிரார்த்‌ தனை 
செய்யும்படியும்‌ உங்களைக்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌. 

[தென்னாப்பிரிக்கா “சாத்துவிக எ திர்ப்பு" மலரிலிருந்து 
எடுக்கப்பட்டது.] 


தென்னுப்பீரிக்காவுக்குப்‌ பிரிவுச்‌ செய்தி 


தென்னாப்பீரிக்காவிலிருந்து இந்தியாவுக்குத்‌ தி ரம்ப, 
காந்திஜி கப்பலேறுவதற்கு முன்னால்‌, தென்னாப்பிரிக்கா 
- விலுள்ள இந்திய, ஐரோப்பிய மக்களுக்குத்‌ தமது பிரிவுச்‌ 
செய்தி ஒன்றை கேப்‌ டவுன்‌ ராய்ட்டர்‌ செய்தி ஸ்தாபன 
நிரூபரிடம்‌ கொடுத்தார்‌. அச்செய்தியின்‌ விவரம்‌ வருமாறு : 
நான்‌ இந்தியாவுக்குப்‌ புறப்படவிருக்கும்‌ இச்சமயத்தில்‌, 
தென்னாப்பிரிக்காவிலிருக்கும்‌ எனது நாட்டினருக்கும்‌, ஐரோப்‌ 
பிய சமுகத்தினருக்குங்கூட, சில வார்த்தைகளைச்‌ சொல்ல 
விரும்புகிறேன்‌. ஐரோப்பிய, இந்திய ஈண்பர்கள்‌, என்னிடம்‌ 
காட்டியிருக்கும்‌ அளவு கடந்த அன்பின்‌ காரணமாக நான்‌ 
அவர்களுக்குப்‌ பெரிதும்‌ கடன்பாட்டுடனேயே இந்தியா 
வுக்குத்‌ திரும்புகிறேன்‌. இந்தியாவில்‌ இருந்துகொண்டு என்னால்‌ 
செய்ய வல்ல சேவைகளைச்‌ செய்வதன்மூலம்‌ இக்கனைத்‌ 
தீர்க்க முயற்சி செய்வேன்‌. தென்னாப்பிரிக்க இந்தியர்‌ பிரச்னை 
யைப்பற்றிப்‌ பேசும்போது, என்‌ நாட்டினர்களுக்கு இழைக்கப்‌ 
பட்டிருந்த அநீதிகளைக்‌ குறித்தும்‌, இனிச்‌ செய்யப்படும்‌ தீமை 
' களைப்பற்றியும்‌ சொல்லவேண்டியிருந்தது. நான்‌ வேண்டு 
மென்றே எதையும்‌ மிகைப்படுத்திக்‌ கூறமாட்டேன்‌. உண்மை 
யைத்‌ தவிர வேறு எதையும்‌ சொல்லமாட்டேன்‌ என்று உறுதி 
கூறுகிறேன்‌. i 
... சமரச ஏற்பாட்டைக்‌ குறித்தும்‌, அது என்ன என்பதைக்‌ 
குறித்தும்‌ ஒரு வார்த்தை. இர்நாட்டில்‌ நமது சுதந்திரத்திற்கு 
அது பெரிய சாசனம்‌ என்பதே என்னுடைய தாழ்மையான 
கருத்து. சரித்திரப்‌ பிரசித்தியானதொரு பெயரை அதற்கு 
மான்‌ கொடுப்பதற்கு, காம்‌ என்றுமே அனுபவித்தறியாத 
உரிமைகளை அது நமக்கு அளிக்கிறது என்பதோ அல்லது 
அது கண்டறியாத புதுமை வாய்ந்தது என்பதோ காரணமல்ல. 
எட்டு ஆண்டுகள்‌ எவ்வளவோ கஷ்டப்பட்டுப்‌ போராடி, 
சொத்துக்களையும்‌ ஒப்பற்ற உயிர்களையும்‌ இழந்த பிறகு 
“இதை அடைந்திருக்கிறோம்‌. ஈம்மைப்பற்றிய அரசாங்கத்தின்‌ 
கொள்கையில்‌ இது மாறுதலை உண்டாக்கியிருக்கிறது ;. நாம்‌ 
பாதிக்கப்படும்‌ காரியங்களில்‌ ஈம்மை அவர்கள்‌ கலந்து 
“ஆலோசிக்கவேண்டும்‌, கமது நியாயமான கருத்துக்களை 
மதிக்கவேண்டும்‌ என்ற உரிமையை அது தநிலைநாட்டுகிறது. : 
தெ. 82 


498 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இதனாலேயே இந்தச்‌ சமரச ஏற்பாட்டைச்‌ சுதந்திர சாசனம்‌ 
என்று நான்‌ கூறுகிறேன்‌. அதோடு, ஆங்காங்குள்ள சந்தர்ப்பங்‌ 
களுக்கு ஏற்ற வகையில்‌, பழக்கங்களில்‌ என்னதான்‌ மாறுபாடு 
கள்‌ இருந்தபோதிலும்‌, பிரிட்டிஷ்‌ பிரஜைகளான பலதரப்‌ 
பட்ட இனத்தினரிடையே சட்டப்படி நிற வேற்றுமையை அனு 
சரிக்கக்கூடாது என்ற பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ தத்துவத்தையும்‌ 
அது உறுதிப்படுத்துகிறது. இவை எல்லாவற்றையும்விட 
இன்னுமொரு காரணத்தை முன்னிட்டும்‌ இந்தச்‌ சமரச ஒப்பந்‌ 
தத்தை நமது சுதந்திர சாசனம்‌ என்று கூறமுடியும்‌. சாத்து 
விக எதிர்ப்புப்‌ போராட்டத்தைச்‌ சட்டரீதியான, மாசற்ற ஓர்‌ 
ஆயுதம்‌ என்று அது வெளிப்படுத்தியிருக்கிறது. சாத்துவிக 
எதிர்ப்பின்‌ மூலம்‌ சமூகத்திற்குப்‌ புதிய பலத்தையும்‌ தந்திருக்‌ 
கிறது. வாக்குரிமை, வாக்காளருக்கு வீரோ தமாகவே திரும்பிவீடு 
கிறது என்பதைச்‌ சரித்திரம்‌ காட்டுகிறது. ஆகையால்‌ வாக்‌ 
குரிமையைவிட உயர்ந்த சக்தி வாய்ந்தது சாத்துவிக எதிர்ப்பு 
என்பது என்‌ கருத்து. 

சாத்துவிக எதிர்ப்புக்குக்‌ காரணமாயிருந்த எல்லா விஷயங்‌ 
களையும்‌ சமரச ஏற்பாடு முடிவாகத்‌ தீர்த்துவிடுகிறது. 
அவ்விதம்‌ செய்வதில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ நேர்மையும்‌ வெளிப்படு 
கின்றன. இப்பொழுதுள்ள சட்டங்களை அமல்‌ நடத்துவதில்‌ 
அரசாங்கம்‌ இதே உணர்ச்சியுடன்‌ நடந்துகொண்டு வரு 
மானால்‌, என்‌ காட்டினருக்கு அமைதி ஏற்படுவதுடன்‌, தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ தீவிரமான இந்தியப்‌ பிரச்னை இருப்பதாகவே 
- காதில்‌ படாது. 

இந்த ஒப்பந்தத்தை என்‌ நாட்டவர்களில்‌ சிலர்‌ எதிர்த்‌ 
திருக்கிறார்கள்‌. இவ்விதம்‌ எதிர்த்திருப்போரின்‌ தொகை 
மிகக்‌ குறைவு; அவர்களுக்கிருக்கும்‌ செல்வாக்கும்‌ அதிகமன்று. 
அளிக்கப்பட்டிருப்பதை அவர்கள்‌ ஆட்சேபிக்கவில்லை ; கிடைத்‌ 
திருப்பது போதாது என்றே எதிர்க்கிறார்கள்‌. இவர்களிடம்‌ 
அனுதாபம்‌ கொள்ளாமல்‌ இருக்கமுடியாது. இவர்களுடன்‌ 
பேசும்‌ வாய்ப்பும்‌ எனக்குக்‌ கிடைத்தது. இன்னும்‌ அதிக 
மாக நாம்‌ கேட்டிருந்தால்‌, சென்ற ஆண்டின்‌ கடைசிப்‌ பகுதி 
யில்‌ பிரிட்டிஷ்‌ இந்தியர்களின்‌ சார்பாக அரசாங்கத்திற்கு 
ஸ்ரீ காச்சலியா எழுதிய கடிதத்தில்‌ விண்ணப்பம்‌ செய்த உடன்‌ 
பாட்டிலிருந்து பிறழ்வதோடு, புதுக்‌ கோரிக்கைகளைக்கொண்டு 
வருகிறோம்‌ என்று நம்மீது குற்றஞ்‌ சாட்டுவதற்கு இடம்‌ 
தந்ததாகவும்‌ ஆகும்‌. இதை அவர்களுக்கு விளக்கிக்‌ காட்டவும்‌ 
முயன்றேன்‌. 


தென்னாப்பிரிக்காவுக்குப்‌ பிரிவுச்‌ . செய்தி 499 


அவர்களுக்கு இன்னுமொன்றும்‌ உறுதி கூறுகிறேன்‌. 
தங்கச்‌ சட்டம்‌, நகரக்‌ குடியிருப்புச்‌ சட்டம்‌, 1895-ஆம்‌ வருட 
டிராள்ஸ்வால்‌ 8-ஆம்‌ சட்டம்‌, நேட்டால்‌, கேப்‌ வர்த்தக 
அனுமதிச்‌ சீட்டுச்‌ சட்டம்‌ ஆகியவைகளினால்‌ இந்திய சமூகத்‌ 
திற்கு இன்னும்‌ இருந்து வரும்‌ துன்பங்களைப்‌ போக்கிக்‌ 
கொள்வதற்காக மேலும்‌ கிளர்ச்சி செய்வதை இந்த ஒப்பந்தம்‌ 
எந்த விதத்திலும்‌ அவர்களைத்‌ தடுக்காது என்று அவர்களுக்கு 
உறுதி கூறினேன்‌. * இப்பொழுதுள்ள சட்டங்கள்‌ நியாய 
மாகவும்‌, உரிமைகளுக்குத்‌ தீமை ஏற்படாதவாறும்‌ அமல்‌ 
செய்யப்படும்‌ என்று ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ வாக்குறுதி அளித்‌ 
'திருப்பதால்‌ இந்திய சமூகத்திற்குக்‌ கொஞ்சம்‌ அவகாசம்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. ஆனால்‌ இச்சட்டங்கள்‌ மோசமானவையே. 
இதுவரை செய்யப்பட்டு வந்ததைப்போல, இந்தியரை ஒடுக்கு 
வதற்கும்‌, தென்னாப்பிரிக்காவிலிருக்கும்‌ இந்தியரை விரட்டி 
விடுவதற்கும்‌ மறைமுகமான ஆயுதங்களாகவும்‌ இவை உப 
மயோகிக்கப்படவும்‌ கூடும்‌. 'இந்தியர்‌ யாரும்‌ புதிதாக வந்து 
குடியேறிவிடுவதை அடியோடு தடுப்பதற்கான நிர்வாக ஏற்‌ 
யாடுகளுக்கு நாம்‌ ஒப்புக்கொண்டிருக்கிறோம்‌. .கம்முடைய 
எல்லா ராஜீய அதிகாரங்களையும்‌ பறித்து விடுவதற்கும்‌ சம்‌ 
மதித்திருக்கிறோம்‌. நம்மை வெறுப்பவர்களுக்கு விட்டுக்‌ கொடுப்‌ 
பதற்கு, நியாயமாக நம்மிடமிருந்து அதிக அளவு எதிர்பார்க்கக்‌ 
கூடியது என்றே இதை நான்‌ கருதுகிறேன்‌. இந்த இரண்டும்‌ 
உறுதியாகிவிட்டதால்‌, முழு வர்த்தக உரிமையையும்‌, ஒரு 
மாகாணத்திலிருந்து மற்றொரு மாகாணத்திற்குச்‌ சென்று குடி 
(யேறும்‌. உரிமையையும்‌, சொந்தமாக நிலம்‌ வைத்துக்கொள்ளும்‌ 
சுதந்திரத்தையும்‌, நாம்‌ சீக்கிரமே அடைந்தாகவேண்டும்‌. 
தென்னாப்பிரிக்க ஐரோப்பிய சமூகத்தினரிடையே பரவியுள்ள 
கல்ல மனநிலை தொடர்ந்து இருந்து வரும்‌. இவ்வளவு 
பணிந்துகொடுத்த ஈம்‌ கோரிக்கைகளின்‌ நியாயத்தை ஐரோப்பி 
யர்கள்‌ உணரும்படி அது செய்யும்‌ என்ற நம்பிக்கையுடனேயே 
கான்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்து புறப்படுகிறேன்‌. 


சென்ற இரண்டு வாரங்களாக என்‌ நாட்டினரின்‌ 
கூட்டங்கள்‌ பலவற்றில்‌ பேசியிருக்கிறேன்‌. இவற்றில்‌ பல 
கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கில்‌ மக்கள்‌ வந்திருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு நான்‌ வருமாறு கூறினேன்‌ : “ ஒப்பந்தத்தைப்‌ 
பராமரியுங்கள்‌. அளிக்கப்பட்டிருக்கும்‌ வாக்குறுதிகள்‌ ' நிறை 
வேற்றி வைக்கப்படும்படியும்‌ பாருங்கள்‌. உள்ளுக்குள்‌ அபி 


*உள்நாட்டுக்‌ காரியதரிசிக்கு எழுதிய கடி தப்படி. 


500 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


விருத்தியையும்‌ முன்னேற்றத்தையும்‌ அடைவதைக்‌ கவனி 
யுங்கள்‌. இந்தியருக்கு விரோதமான துவேஷங்களும்‌ கிளர்ச்சி 
களும்‌ எழுவதற்கும்‌, அவை வளர்வதற்கும்‌ காரணமாக ஈம்மிட 
மிருக்கும்‌ குறைகள்‌ அகல்வதற்குத்‌ தீவிரமாகப்‌ பாடுபடுங்கள்‌, 
அதிகாரத்திலிருக்கும்‌ அரசாங்கமும்‌ சட்டசபையும்‌, நமது 
உரிமைகளை அளிப்பதற்கு ஐரோப்பியப்‌ பொதுஜன அபிப்‌ 
பிராயத்தைப்‌ பெறவும்‌ வளர்க்கவும்‌ வேண்டும்‌ நாம்‌. சாத்துவிக 
எதிர்ப்புப்‌ போராட்டத்தில்‌ நம்மை அழுத்தும்‌ மற்றுஞ்‌ சில 
கஷ்டங்கள்பற்றிய விஷயங்கள்‌ சேர்க்கப்படவில்லை. இந்தக்‌ 
கஷ்டங்களைச்‌ சரிக்கட்டிக்கொண்டு, உரிய வழியில்‌ எந்தவிதச்‌ 
சிக்கலோ அல்லது கடுமையான கிளர்ச்சியோ இல்லாமல்‌, 
பரஸ்பர ஒத்துழைப்பினாலும்‌ ஈல்லெண்ணத்தினாலுமே தீர்த்துக்‌ 
கொள்ளமுடியும்‌. 
நேட்டாலில்‌ ஒப்பந்தத்தின்‌ கீழ்‌ இருப்பவர்களும்‌, ஒப்பந்தத்‌ 
திலிருந்து விடுபட்டவர்களும்‌ ஏராளமாக இருப்பது திடுக்கிடச்‌ 
செய்யும்‌ பெரிய பிரச்னை. இவர்களைக்‌ கட்டாயப்படுத்தி இக்‌ 
தியாவுக்குத்‌ திருப்பி அனுப்புவது என்பது, நடைமுறையிலும்‌: 
சரி, ராஜீய வழியிலும்‌ சரி நடக்காத காரியம்‌. இனமாகக்‌ 
கப்பல்‌ கட்டணம்‌, இதே போன்ற சில வசதிகளைச்‌ செய்து 
கொடுப்பதாகக்‌ கூறித்‌ தாமே இந்தியாவுக்குத்‌ திரும்பிப்‌ போய்‌ 
விடச்‌ செய்யலாம்‌ என்றால்‌, இதைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
அதிகம்‌ பேர்‌ முன்‌ வரப்போவதில்லை என்பதை நான்‌ அனுபவத்‌ 
தில்‌ அறிந்திருக்கிறேன்‌. இதற்கு இப்பெரிய ராஜ்யம்‌, உண்‌ 
மையாகவே, சரியானபடி செய்யக்கூடிய ஒரே பரிகாரம்‌, 
தனது கடமையை நேர்மையாகவும்‌ திடமாகவும்‌ உணர்ந்து 
' ஒப்பந்தக்‌ கூலிமுறையின்‌ எஞ்சியுள்ள சின்ன த்தையும்‌ அடியோடு 
போக்கிவிட்டு பிரஜைகளான இப்பகுதியினரையும்‌ சமமாகப்‌ 
பாவித்து யூனியனின்‌ பொது நலத்துக்கு இவர்களைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ளுவதே யாகும்‌. இந்த ஆண்களும்‌ பெண்‌ 
களும்‌ பெருத்த அளவில்‌ வேலை நிறுத்தம்‌ செய்திருக்கிறார்கள்‌... 
பொதுவான லட்சியத்திற்காகக்‌ கணக்கற்ற துன்பங்களுக்கு. 
ஆளாகியிருக்கிறார்கள்‌. தங்களுக்குள்‌ அதிகக்‌ கட்டுத்‌ திட்‌ 
டங்களில்லா தவர்களாயிருந்தும்‌ பல நாட்கள்‌ லட்சியத்திற்‌ 
காகத்‌ தியாகஞ்‌ செய்து வந்திருக்கின்றனர்‌. போலீஸ்‌ காவலே. 
இல்லாதிருந்தபோதிலும்‌, சொத்துக்களுக்கோ அல்லது ஆட்‌ 
களுக்கோ அவர்கள்‌ எவ்விதச்‌ சேதமும்‌ வினைவிக்கவில்லை. 
சமயம்‌ வந்தபோது தங்கள்‌ மன்னருக்காகத்‌ திறமையாகவும்‌. 
“பக்தி விசுவாசத்துடனும்‌ சேவை செய்யக்‌ கூடியவர்கள்‌... 
போன யுத்தத்தின்போது அமைக்கப்பட்ட மருத்துவப்‌ 


தென்னாப்பிரிக்காவுக்கு பிரிவுச்‌ செய்தி 501 


படையே இதற்குச்‌ சான்று. (அப்படையில்‌ மற்ற இந்திய 
வகுப்பினருடன்‌ 2,500: இந்திய ஒப்பந்தக்கூலிகளும்‌ இருந்‌ 
தனர்‌.) இத்தகைய மக்கள்‌, வாழ்க்கைக்குரிய சாதாரண 
வாய்ப்புக்கள்‌ தங்களுக்கு அளிக்கப்பட்டாலும்‌, ஒரு காட்டின்‌ 
கெளரவமான மக்களாக விளங்குவார்கள்‌. 


விசேஷச்‌ சலுகைகளைப்‌ பெறக்கூடிய ஒரு வகுப்பினர்‌ 
யாராவது உண்டென்றால்‌, அவர்கள்‌ ஒப்பந்தக்‌ கூலிகளாக 
வந்திருக்கும்‌ இந்தியரும்‌ அவர்களுடைய குழந்தைகளுமே என 
லாம்‌. இவர்களுக்குத்‌ தென்னாப்பிரிக்கா, நயந்து ஏற்றுக்‌ 
கொண்ட நாடாகவும்‌ பிறந்தநாடாகவும்‌ இருக்கிறது. சாதாரண 
மாகச்‌ சுயேச்சைக்‌ குடிகளாக அவர்கள்‌ யூனியனுக்குள்‌ வர 
வில்லை. அழைப்பின்‌ பேரில்‌ வந்தவர்கள்‌. தென்னாப்பிரிக்கா 
வில்‌ வேலைக்கு ஆள்‌ தேடும்‌ முதலாளிகளின்‌ பிரதிநிதிகள்‌, 
எவ்வளவோ ஆசை காட்டியதன்‌ பேரில்‌ இவர்கள்‌ வந்தார்கள்‌, 
இந்திய நிலைமையைக்‌ குறித்தும்‌, சென்ற மாதத்தில்‌ பல 
ஐரோப்பிய ஈண்பர்கள்‌ என்னிடம்‌ காட்டியிருக்கும்‌ அபார 
மான அன்பையும்‌ ஆதரவையும்‌ குறித்தும்‌, என்‌ சக்திக்குரிய 
வகையில்‌ உண்மையாகவும்‌ நியாயமாகவும்‌ எவ்வளவு எடுத்‌ 
துக்‌ கூற முடியுமோ அவ்வளவும்‌ இக்கடிதத்தில்‌ கூற முயற்சி 
செய்திருக்கிறேன்‌. ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ உவந்து எனக்கு 
அளித்த பேட்டியில்‌, மனம்‌ விட்டுப்‌ பேசித்‌ தாராளமாகவும்‌ 
நடந்துகொண்டார்‌. பிரஸ்தாபப்‌ பிரச்னைகளையும்‌ ஆராய 
முன்‌ வந்தார்‌. பார்லிமெண்டின்‌ இரு சபைகளையும்‌ சேர்ந்த 
முக்கிய உறுப்பினர்‌, சாம்ராஜ்ய அடிப்படையில்‌ இப்பிரச்‌ 
னைக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்துக்‌ கவனித்தனர்‌. இவற்றி 
லிருந்து தென்னாப்பிரிக்காவைத்‌ தங்கள்‌ தாயகமாகக்‌ கொண்டு 
விட்ட என்‌ நாட்டினருக்கு முறைப்படி முழு நீதியும்‌ கிடைத்து, 
யூனியனில்‌ சுயமதிப்புடனும்‌ கெளரவத்துடனும்‌ வாழ முடியும்‌ 
என்று எனக்குத்‌ தோன்றுகிறது. 


முடிவாகத்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்து பிரியும்‌ அவசரத்‌ 
தில்‌ ஒவ்வொரு ஈண்பரையும்‌ நேரில்‌ கண்டு நான்‌ விடை 
பெற்றுக்கொள்ளாததற்காக மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ கொள்ளு 
கிறேன்‌. இந்நாட்டில்‌ நான்‌ நீண்டகாலம்‌ வசித்துவிட்டேன்‌. 
அப்பொழுது நான்‌ பல கஷ்டங்களையும்‌ அனுபவித்திருந்த 
போதிலும்‌, நூற்றுக்கணக்கான ஐரோப்பிய ஈண்‌ பர்கள்‌, அனு 
தாபம்‌ காட்டினார்கள்‌. இவர்கள்‌ அன்பிற்கும்‌ ஆதரவுக்கும்‌ 
உரியவனாகும்‌ பாக்கியத்தையும்‌ பெற்றிருக்கிறேன்‌ என்பதை 
மீண்டும்‌ கூறிக்கொள்ள விரும்புகிறேன்‌. பலரிடம்‌ கான்‌ 


502 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


நெருங்கிப்‌ பழகியிருக்கிறேன்‌. இந்த நட்பு இக்காரணத்‌ 
தினாலும்‌ மற்றக்‌ காரணங்களை முன்னிட்டும்‌ என்றென்றும்‌ 
நீடித்து நிற்கும்‌. இதையெல்லாம்பற்றி எழுத வேண்டும்‌ என்பதே 
என்‌ ஆசையெனினும்‌, பத்திரிகைகள்‌ அளிக்கும்‌ ஆதரவை அளவு 
கடந்து மீறி விடக்கூடாது என்பதற்காக கான்‌ எழுதவில்லை... 
என்‌ தாய்‌ நாட்டுக்கு அடுத்தபடியாக இந்த உபகண்டம்‌, 
எனக்குப்‌ புனிதமான, பிரியமான காடெனலாம்‌. நான்‌ மன 
வருத்தத்துடனேயே தென்னாப்பிரிக்காவிலிருந்து போகிறேன்‌. 
தொலைவு இனி என்னைத்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்து பிரித்‌ 
தாலும்‌, கான்‌ அதை நெருங்கியே இருப்பேன்‌. இக்நாட்டின்‌ 
நலமே என்னுடைய முக்கிய கவனமாக இருந்து வரும்‌. என்‌ 
காட்டினர்‌ என்னிடம்‌ காட்டிய அன்பும்‌, ஐரோப்பியர்‌ என்‌ 
னிடம்‌ காட்டிய தாராள மனமும்‌ அன்பும்‌ எனக்கு இன்பம்‌ 
ஊட்டும்‌ நினைவுகளாக என்றென்றும்‌ இருந்து வரும்‌. 


'தென்னாப்பிரிக்காவில்‌ தமிழர்‌ சேவை 


[காந்தி தம்பதிகள்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி 
யதும்‌ சென்னைக்கும்‌ வந்திருந்தனர்‌. 1915 ஏப்ரல்‌, 81-ந்‌ தேதி இவர்‌ 
களைப்‌ பாராட்டுவதற்காகச்‌ சென்னை விக்டோரியா பப்ளிக்‌ ஹாலில்‌ 
ஒரு பொதுக்கூட்டம்‌ நடந்தது. இதற்கு டாக்டர்‌ ஸர்‌ சுப்பிரமணிய 
ஐயர்‌ தலைமை வகித்தார்‌. இந்திய - தென்னாப்பிரிக்கச்‌ சங்கத்தின்‌ 
சார்பில்‌ ஸ்ரீ ஜி. ஏ. நடேசன்‌, ஒரு வரவேற்புப்பத்திரத்தைக்‌ காந்தி 
தம்பதிகளுக்கு வாசத்தளித்தார்‌. அதற்குப்‌ பதிலளித்துப்‌ பேகிய 
மகாத்மா, தென்னாப்பிரிக்கா போராட்டத்தில்‌ சென்னை மகாணத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌, முக்கியமாகத்‌ தமிழர்கள்‌ செய்த சேவையைப்‌ 
பாராட்டிப்‌ பேசினார்‌.] 

மகாத்மா காந்தி பேசியதாவது : 

சென்னையிலுள்ள நீங்கள்‌ எங்களுக்கு இப்பொழுது அளித்‌ 
திருக்கும்‌ பெரிய கெளரவத்திற்கும்‌ - ஏன்‌ இந்த மாகாணமே 
எங்களுக்கு இதைச்‌ செய்திருக்கிறது எனலாம்‌--புகழும்‌ அறிவும்‌ 
மலிந்த இம்‌ மாகாணம்‌ எங்களிடம்‌ காட்டிய அளவு கடந்த 
அன்பிற்கும்‌, நானும்‌ என்‌ மனைவியும்‌ மிகவும்‌ கடமைப்பட்டிருக்‌ 
கிறோம்‌. இந்த அழகான உபசாரப்பத்திரத்தில்‌ நீங்கள்‌ கூறி 
யிருப்பவைகளுக்கு நாங்கள்‌ கொஞ்சமேனும்‌ தகுதியுடையவர்‌ 
களாக இருந்தால்‌, நான்‌ நாடு கடந்து இத்தனை ஆண்டுகள்‌ 
தென்னாப்பிரிக்காவில்‌ யாருடைய தூண்டுதலின்பேரில்‌ தொண்டு 
செய்து. வந்தேனே அந்தக்‌ குருநாதரின்‌ பாதங்களில்‌ அவற்றைச்‌ 
சமர்ப்பிக்கிறேன்‌. - உபசாரப்‌ பத்திரத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
உணர்ச்சிகளைப்‌ பொறுத்தவரையில்‌, அவை எங்கள்‌ எதிர்‌ 
காலத்தைக்‌ குறித்துக்‌ கூறுபவைகளாயிருப்பின்‌, அவற்றை உங்க 
. எது. வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளுகிறேன்‌. எனக்கும்‌ என்‌ மனைவிக்‌ 
கும்‌ இதற்கு வேண்டிய சக்தியும்‌ மனப்போக்கும்‌ உண்டாசவும்‌,, 
எங்களுடைய இந்தத்‌ தெய்விக நாட்டில்‌ எங்களுக்கு ஏற்படும்‌ 
அபிவிருத்திகளையெல்லாம்‌, தாய்நாட்டின்‌ சேவைக்காக அர்ப்பண 
மாக்கும்‌ ஆற்றல்‌ எங்களுக்கு. ஏற்படவேண்டும்‌ என்றும்‌, 
நீங்களும்‌ இப்பெரும்‌ கூட்டத்தினரும்‌ எங்களுக்காக ஆண்டவ 
ளைப்‌ பிரார்த்திப்பதாகவும்‌ கொள்கிறோம்‌. (மகிழ்ச்சி ஆரவாரம்‌) 
“நாங்கள்‌ சென்னைக்கு வந்திருப்பதில்‌ அதிசயம்‌ எதுவுமில்லை. 
நாங்கள்‌ இதற்கு முன்னாலேயே இங்கு வந்திருக்கவேண்டும்‌ 
என்றும்‌, நாங்கள்‌ :சென்னையை அலட்சியம்‌ செய்து விட்டோம்‌ 
என்றும்‌ ஒரு வேளை என்‌ ஈண்பர்‌  ஸ்ரீ.நடேசன்‌ எங்களிடம்‌ 


504 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சொல்லக்கூடும்‌. ஆனால்‌ நாங்கள்‌ அப்படி எதுவும்‌ செய்துவிட 
வில்லை. உங்கள்‌ உள்ளத்தில்‌ எங்களுக்கு இடமுண்டு என்பதை 
நாங்கள்‌ அறிவோம்‌. மற்ற மாகாணங்களுக்கும்‌ ஈகரங்களுக்கும்‌ 
போகுமுன்‌ சென்னைக்கு விரைந்து வராததைக்‌ குறித்து நீங்கள்‌ 
எங்களைத்‌ தவறாக நினைத்துவிடமாட்டீர்கள்‌ என்பதை அறிவோம்‌, 


இந்த உபசாரப்பத்திரத்தில்‌ நீங்கள்‌ கூறியிருக்கும்‌ பாராட்டு 
களுக்குப்‌ பத்தில்‌ ஒரு பங்கு நாங்கள்‌ தகுதியுள்ளவர்கள்‌ 
என்று வைத்துக்கொண்டால்‌, தங்களுடைய உயிரையே தியா 
கம்‌ செய்து, அதன்‌ காரணமாக தென்னாப்பிரிக்காவிலுள்ள உங்‌ 
கள்‌ நாட்டினரின்‌ துன்பங்களைப்‌ போக்கியவர்களைப்‌ பற்றி நீங்கள்‌ 
என்ன பாராட்டுரைகளைச்‌ சொல்லப்போகிறீர்கள்‌ ? காகப்பனும்‌ 
காராயணசாமியும்‌ பதினேழு வயதும்‌ பதினெட்டு வயதுமான 
இளைஞர்கள்‌. இவர்கள்‌ தாய்நாட்டின்‌ கெளரவத்தைக்‌ காப்ப 
தற்காக உறுதியுடன்‌ கஷ்டங்களை யெல்லாம்‌ அனுபவித்தார்கள்‌; 
துன்பங்களுக்கும்‌ அவமதிப்புகளுக்கும்‌ உட்பட்டார்கள்‌. அவர்‌ 
கஞ்டைய ஒப்பற்ற சேவையை நீங்கள்‌ என்ன சொல்லிப்‌ 
பாராட்டப்‌ போகிறீர்கள்‌? (மகிழ்ச்சிக்‌ குரல்‌). வள்ளியம்மாகா 
என்ன புகமுரைகளோடு நீங்கள்‌ போற்றப்‌ போகிறீர்கள்‌ ? 
பதினேழு வயதான இந்தப்‌ பெண்மணி, மாரிட்ஸ்பர்க்‌ சிறையில்‌ 
சுரத்தினால்‌ பீடிக்கப்பட்டுக்‌ கிடந்து, விடுதலையாகி எலும்புக்‌ 
தோலுமாக வெளியே வந்தாள்‌. வந்த ஒரு மாதத்திற்கெல்லாம்‌ 
இறந்தும்‌ போனாள்‌ (அனுதாபக்‌ குரல்‌). 


நம்மை ஆட்கொள்ளும்‌ ஆண்டவன்‌, இந்தியருள்‌ சென்னை 
மாகாணத்தவரையே இப்பெரும்பணிக்கு த்‌ தேர்ந்தெடுத்து அளித்‌ 
தார்‌. ஜொஹன்னஸ்பர்க்‌ நகரில்‌ இந்த எட்டு ஆண்டுகளில்‌ 
உங்கள்‌ காட்டினர்‌ அனுபவித்த கொடிய நெருக்கடிக்‌ காலத்தில்‌, 
ஒரு முறை அல்லது இரு முறையாவது சிறை செல்லாத சென்னை 
மாகாணவாசியை மானமில்லாதவன்‌ என்று அங்குள்ள மற்ற 
சென்னை மாகாணத்தவர்‌ கருதி வந்தார்கள்‌ என்பது உங்களுக்‌ 
குத்‌ தெரியுமா? ஆண்களும்‌ பெண்களுமான இச்‌ சிறப்புடை 
யோருக்கு கானே உணர்ச்சியை மூட்டினேன்‌ என்று உங்கள்‌ உப 
சாரப்பத்திரத்தில்‌ கூறியிருக்கிறீர்கள்‌. ஆனால்‌ இதை நான்‌ ஒப்புக்‌ 
கொள்ளவே முடியாது. ஒரே உறுதியுடன்‌, லட்சியத்தில்‌ முழு 
ஈம்பிக்கையுடன்‌ வழியை வகுத்து, வெகுமதி என்பது எதையுமே 
சிறிதும்‌ எதிர்பாராமல்‌ பாடுபட்ட “எளிமை மிக்க அவர்களே 
எனக்கு உணர்ச்சியை உண்டாக்கியவர்கள்‌. என்னைச்‌ சரியான 
நிலையிலும்‌ அவர்கள்‌ வைத்தார்கள்‌. தங்களுடைய பெரிய 
தியாகங்கள்‌, திடமான நம்பிக்கை, கடவுளிடம்‌ கொண்ட உறுதி 


தென்னாப்பிரிக்காவில்‌ தமிழர்‌ சேவை 505 


யான பற்று இவற்றின்‌ மூலம்‌ எனக்கு உணர்ச்சியை ஊட்டி, நான்‌ 
செய்யவேண்டிய வேலையை நான்‌ செய்து முடிக்கும்படியும்‌ 
உதவி புரிர்தனர்‌. பகிரங்கமாகப்‌ புலப்படும்‌ வகையில்‌ கானும்‌ 
என்‌ மனைவியும்‌ பணியாற்ற நேர்ந்ததும்‌, நாங்கள்‌ செய்த இச்‌ 
சிறு சேவையை அளவு கடந்து நீங்கள்‌ மிகைப்‌ படுத்திக்‌ கூறி 
யிருப்பதும்‌ என்னுடைய துர்ப்பாக்கியமாகும்‌. என்‌ அருமை 
நண்பர்களே! நான்‌ சொல்லுவதை நம்புங்கள்‌. உங்களைப்‌ 
போன்ற சாதாரணமானவர்களே நாங்களும்‌. உங்களுடைய 
உதவியில்லாமல்‌, நாங்கள்‌ செய்யத்‌ தயாராயிருக்கும்‌ அதே 
காரியத்தை நீங்கள்‌ செய்யாமல்‌ நாங்களே செய்துவிட முடி 
யும்‌, செய்து விட்டோம்‌ என்று நீங்கள்‌ நினைப்பதாயிருந்தால்‌, 
நீங்கள்‌ நினைப்பதும்‌ வீணாகிப்போம்‌; நாங்களும்‌ வீணாகி விடு 
வோம்‌; நமது சேவையும்‌ வீணாகிவிடும்‌. உணர்ச்சியை 
முட்டியவர்கள்‌ ஈாங்களே என்பதை நம்பவே மாட்டேன்‌. 
அவர்களே எங்களுக்கு அந்த உணர்ச்சி அளித்தவர்கள்‌. 
ஆளுவோர்‌ என்று தங்களைக்‌ கூறிக்‌ கொண்டவர்களுக்கும்‌, 
துன்பத்திலிருந்து மீள்வதற்குக்‌ காத்திருந்த மக்களுக்கும்‌ 
நடுவே விஷயங்களை எடுத்துக்‌ கூறுவோராக இருக்கத்தான்‌ 
எங்களால்‌ முடிந்தது. அவ்விரு தரப்பினருக்கும்‌ நடுவே ஓர்‌ 
இணைப்பாக மாத்திரம்‌ நாங்கள்‌ இருந்தோமே யன்றி வேறு 
அல்ல, என்‌ பெற்றோர்கள்‌ எனக்கு அளித்திருந்த கல்வி 
யின்‌ காரணமாக, எங்கள்‌ நடுவே நடந்து வருவது என்ன 
என்பதைக்‌ கபடமற்ற அம்மக்களுக்கு எடுத்துச்‌ சொல்வது 
என்‌ கடமையாயிற்று. நிலைமையை உணர்ந்து நடக்க அம்‌ 
மக்களும்‌ முன்‌ வந்தார்கள்‌. ஆத்ம சக்தியின்‌ பலத்தையும்‌ 
அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. எனக்கு உணர்ச்சியை மூட்டிய 
வர்களும்‌ அவர்களே, தங்கள்‌ பணியைச்‌ செய்து முடித்தவர்‌ 
களம்‌, உங்களுக்காகவும்‌ எனக்காகவும்‌ உயிர்த்‌ தியாகம்‌ செய்‌ 
தவர்களுமான அவர்கள்‌, உங்களுக்கும்‌ எங்களுக்கும்‌ உணர்ச்‌ 
சியை உண்டாக்குவார்களாகுக. நாங்கள்‌ இன்னும்‌ உயிருடன்‌ 
இருக்கிறோம்‌. நாளைக்கு நாங்கள்‌ வேறு விதமாக மாறிப்‌ 
போனாலும்‌ போகக்கூடும்‌. புதிய ஆபத்து எதுவும்‌ எங்கள்‌ 
முன்பு ஏற்படும்போது நாங்கள்‌ எங்களுடைய கடமையைச்‌ 
“ செய்வதிலிருந்து வழுவி நடக்கமாட்டோம்‌ என்று எப்படிச்‌ 
சொல்ல முடியும்‌ ? ஆனால்‌ அந்த மூவரோ, மறைந்தும்‌ என்றும்‌ 
அமரர்களாக இருப்பவர்கள்‌. 

ஐக்கிய மாகாணங்களைச்‌ சேர்ந்த 75 வயது கிழவரான 
ஹர்பத்‌ சிங்‌' தென்னாப்பிரிக்கா சிறையில்‌ மாண்டார்‌. எங்கள்‌ 
தலையில்‌ நீங்கள்‌ வைக்க முற்படும்‌ மணிமுடிக்குத்‌ தகுதி 


606 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வாய்ந்தவர்‌ அவர்‌. அதிக அன்போடு, ஆனால்‌ கண்‌ மூடித்‌ 
தனமாக எங்களைக்‌ குறித்து நீங்கள்‌ உபயோகித்திருக்கும்‌ 

அடைமொழிகளுக்கெல்லாம்‌ உரியவர்கள்‌ அந்த மூன்று 

இனைஞர்களே. அங்கே போராட்டத்தில்‌ ஈடுபட்டவர்கள்‌ 

இந்துக்கள்‌ மட்டுமல்ல; முகம்மதியர்கள்‌, கிறிஸ்துவர்கள்‌, 

பார்சிகள்‌; இந்தியாவின்‌ எல்லாப்‌ பகுதியைச்‌ சேர்ந்தவர்‌ 

களும்‌ அப்போராட்டத்தில்‌ பங்கு கொண்டிருந்தார்கள்‌. ' 
எங்கள்‌ எல்லோருக்குமே . ஏற்பட்டிருந்த பொதுவான 

ஆபத்தை அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. இந்தியர்‌ என்ற வகை 
யில்‌ தங்கள்‌ நிலை என்ன என்பதையும்‌ அறிந்தார்கள்‌. உடல்‌ 
நன்மைக்கு எதிராக ஆத்ம பலத்தை நிறுத்தி வெற்றி கண்‌ 

வர்களும்‌ அவர்களே. 


காலனிகளில்‌ இந்தியர்‌ 


[1915 ஜூன்‌ மாதம்‌ சென்னை மாகாண மகாநாடு நெல்லூரில்‌ 
நடந்தது. தென்னாப்பிரிக்காவில்‌ நடத்திய சரித்திரப்‌ பிரசித்தி பெற்ற 
போராட்டத்தின்‌ காரணமாகத்‌: தாய்நாட்டிற்குச்‌ செய்திருக்கும்‌ ஒப்‌ 
பற்ற சேவைக்காகக்‌ கரந்தி தம்பதிகளுக்கு மகாநாடு நன்றி தெரிவிக்‌ 
கிறது என்ற தீர்மானத்தை ஸ்ரீ ஜி. ஏ. நடேசன்‌ பிரேரேபித்தார்‌. 
இந்சன்றியை ஏற்றுக்கொண்டு மகாத்மா காந்தி அம்மகாநாட்டில்‌ 
பேசுகையில்‌, காலனி நாடுகளில்‌ குடியேறியிருக்கும்‌ இந்தியரின்‌ 
நிலைமையைப்பற்றிக்‌ கூறினார்‌. காந்திஜி செய்த பிரசங்கத்தின்‌ அப்‌ 
பகுதி. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது.] 

மகாத்மா காந்தி பேசியதாவது : 

கடல்‌ கடந்த இந்தியர்‌, தங்களுக்கு நியாயமான உரி 
மைகள்‌ வேண்டும்‌ என்று கேட்கும்போது, இப்பிரச்னையில்‌ 
உணர்ச்சிகள்‌ புகுந்துவிடுகின்றன. ஆகவே, இந்தியாவும்‌ 
டொமினியன்களும்‌ ஒரு பரஸ்பர ஏற்பாட்டுக்கு வந்து ' விட்‌ 
: பால்‌ இப்பிரச்னையிலுள்ள கஷ்டங்களைச்‌ சமாளித்துக்‌ 
- கொண்டு விடுவது சாத்தியம்‌ என்று தோன்றுகிறது. வெளி 
காடுகளில்‌ சென்று குடியேறும்‌ இந்தியருக்குக்‌ கிழக்கு ஆப்‌ 
ரிக்காவில்‌ இடம்‌ கொடுப்பதாயின்‌, டொமினியன்கள்‌ இந்தி 
யரை எவ்விதம்‌ ஒதுக்குகின்றனவோ அதே போலத்‌ தொழி 
லாளர்‌ வகுப்பைச்‌ சேர்ந்த வெள்ளைக்காரரை ஒதுக்கி விட 
' இந்தியாவுக்கு அதிகாரம்‌ வேண்டும்‌. என்று ஏற்பாடு செய்‌ 
வது ராஜதந்திரத்தின்‌ அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டதாக 
இருக்கக்கூடாது. அல்லது, சாம்ராஜ்யத்திலுள்ள வெள்ளைக்‌ 
கார காடுகளில்‌ அனுமதிக்கும்‌ இந்தியரின்‌ தொகை, அந்த 
காட்டில்‌ இருக்கும்‌ வெள்ளைக்காரர்‌ தொகைக்கு ஏற்றாற்போல்‌ 
எவ்வளவு இருப்பது என்பதையும்‌ ஏற்பாடு செய்துகொள்ள 
வேண்டும்‌. இவ்விதம்‌ ஒப்புக்‌ கொள்ளப்படும்‌ விகிதாசாரம்‌ 
டொமினியன்களில்‌ இப்பொழுது இருந்துவரும்‌ ஆசியாக்காரர்‌ 
களில்‌ சிலரை நீக்கிவிட வேண்டிய அவசியத்தை உண்டாக்‌ 
காதிருக்கவேண்டுமானால்‌, இந்தியாவின்‌ ஜனத்தொகை விகி 
தாசாரத்திற்கு இந்தியாவிலிருக்கும்‌ வெள்ளைக்காரர்‌ தொகை 
எவ்வளவோ அதற்கு இரண்டு மடங்கு இந்தியர்‌ டொமினி 
யன்களில்‌ இருப்பது என்று நிர்ணயிக்க வேண்டும்‌. ராணு 
வத்தினர்‌ உள்பட இந்தியாவில்‌ இப்பொழுது இருக்கும்‌ வெள்‌ 
ளையர்‌, 2,000 இந்தியருக்கு ஒருவர்வீதம்‌ இருக்கிறார்கள்‌. கானடா 


508 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வில்‌ இப்பொழுது இருக்கும்‌ மொத்த ஜனத்தொகை 80,00,000, 
இந்தியர்‌ 3,000 பேர்‌ இருக்கிறார்கள்‌. இது 1,000 வெள்ளைய 
ருக்கு ஓர்‌ இந்தியராகிறது. மேற்கண்ட யோசனைப்படிச்‌ 
செய்வதானால்‌, இந்தியர்‌ தொகை இன்னும்‌ 6,000 அங்கு 
அதிகமாவதற்குக்‌ கானடா அனுமதிக்க வேண்டும்‌. ஆஸ்திரேவி 
யாவில்‌ இப்பொழுது 60,00,000 வெள்ளையர்‌ இருக்கும்போது 
இந்தியர்‌ 0,000-க்கு மேல்‌ இருக்கிறார்கள்‌. 7,000 வெள்ளைய 
ருக்கு ஓர்‌ இந்தியர்‌ என்ற விகிதத்திற்கு அதிகமாக இங்‌ 
குள்ள இந்தியர்‌ விகிதம்‌ மிகச்‌ சொற்பம்‌. நியூஜிலாந்தில்‌ 250: 
வெள்ளையருக்கு ஓர்‌ இந்தியர்‌ வீதம்‌ இருக்கின்றனர்‌. இப்‌ 
பொழுது இருக்கும்‌ நிலைமைக்கு அங்கு இன்றிருக்கும்‌ இக்த 
விகிதம்‌ அகேகமாய்ப்‌ பொருத்தமானதாக இருக்கிறது. 
தென்னாப்பிரிக்காவிலோ, 10 வெள்ளையருக்கு ஓர்‌ இந்தியர்‌ 
என்ற விகிதத்திற்கு அதிகமாக இருப்பதால்‌ சங்கடமான 
நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால்‌ மற்ற டொமினியன்‌ களுக்கும்‌ 
தென்னாப்பிரிக்காவுக்கும்‌ வித்தியாசம்‌ உண்டு. அலட்சியம்‌ 
செய்துவிட முடியாத அளவுக்கு அங்கே சுதேசி 
கனின்‌ தொகை அதிகமாக இருக்கிறது. தென்னாப்பிரிக்க 
யூனியன்‌ கூறிவரும்‌ இந்தக்‌ கலப்பட இனப்பிரச்னையில்‌ இக்‌ 
தியரைப்‌ பொறுத்தவரையில்‌, அவர்கள்‌ தாங்களே கிழக்கு 
ஆப்பிரிக்காவுக்குப்‌ போகும்படித்‌ தூண்டுவதன்‌ மூலம்‌ இச்‌ 
சங்கடத்தைத்‌ தீர்த்துவிடலாம்‌. பிறகு டொமினியன்கவில்‌ 
இருக்கும்‌ சிறு தொகையினரான இந்தியருக்கு முழு ராஜீய 
உரிமைகளையும்‌ அளித்துவிட வேண்டும்‌. இது ஒன்றே, 
இக்தியர்‌ நியாயமாகக்‌ கோரிவரும்‌ சமத்துவத்தை அளிப்ப 
தோடு பிரிட்டிஷ்‌ பிரஜைகள்‌ என்ற. முறையில்‌ அவர்களுடைய 
உரிமைகளை ஒப்புக்கொள்ளுவதுமாகும்‌. 


குடியேறும்‌ இந்தியர்‌, ஐரோப்பியர்‌ | 


[3914-ஆம்‌ ஆண்டு பம்பாயில்‌ நடந்த காங்கிரஸில்‌, இந்தியாவையும்‌ 
காலவிகளையும்‌ பற்றிய தீர்மானம்‌ ஒன்றை மகாத்மா காந்தி கொண்டு 
வந்தார்‌. அந்தத்‌ தீர்மானமாவது : * நியாயமாகவும்‌ சமத்துவமாகவும்‌ 
நிர்வகிக்கப்படுவார்கள்‌ என்று காலனிகளின்‌ ராஜதந்திரிகள்‌ கூறி 
யிருந்தும்‌, தென்னாப்பிரிக்காவிலும்‌ கனடாவிலும்‌ இந்தியரைப்‌ பாதிக்கும்‌ 
சட்டங்கள்‌ இன்னும்‌ இருந்துவருவதைக்‌ குறித்துக்‌ காங்கிரஸ்‌ வருந்து 
கிறது. சுயாட்சி பெற்றிருக்கும்‌ காலனி நாடுகள்‌, இதேபோல்‌ குடியேறி 
யிருக்கும்‌ ஐரோப்பியருக்கு அளித்திருப்பதைப்போன்ற சமமான உரிமை 
களை அளிக்கவேண்டும்‌ என்று காங்கிரஸ்‌ எதிர்பார்ப்பதோடு, இந்தி 
யருக்கு அது இதுவரையில்‌ அகியாயமரக மறுக்கப்பட்டு வந்திருப்பதால்‌ 
எங்கும்‌ அதிருப்தியும்‌ கொதிப்பும்‌ உண்டாகியிருப்பதால்‌, அந்த 
உரிமைகள்‌ அவர்களுக்குக்‌ கிடைக்கும்படிச்‌ செய்வதற்காகப்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ எல்லா முயற்சிகளையும்‌ எடுத்துக்கொள்ளும்‌ என்று 
நம்புகிறது."'] 


மேற்கண்ட தீர்மானத்தைப்‌ பிரேரேபித்து மகாத்மா 
காந்தி பேசியதாவது : 


நண்பர்களே! சுயாட்சி பெற்றுள்ள காலனிகள்‌ இந்தி 
யருக்கு விரோதமான போக்கை அனுசரித்து வருவதைக்‌ 
குறித்து இப்பெரும்‌ மகாநாடு வருத்தம்‌ தெரிவிக்கும்‌ இச்‌ 
சமயத்தில்‌, உங்கள்‌ நாட்டினரைக்‌ கொண்ட படையொன்று 
தென்னாப்பிரிக்காவில்‌ நோயுற்றவர்களுக்கும்‌ காயம்‌ பட்டேர 
ருக்கும்‌ உதவி செய்வதற்காகப்‌ போர்க்களத்தை நெருங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது என்பது விதியின்‌ விளையாட்டேயாகும்‌. 
தென்னாப்பிரிக்காவில்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ இப்படையைப்‌ 
பற்றிய விவரங்கள்‌ எனக்குக்‌ கிடைத்திருக்கின்றன. எதிர்காலச்‌ 
சுயாட்சி காட்டினராக நடுத்தர வகுப்பினர்‌ ஆகப்‌ போகின்ற 
னர்‌ என்று (டைம்ஸ்‌ ஆப்‌ இந்தியா கூறும்‌ அதே நடுத்தர 
வகுப்பினரைக்‌ கொண்டது அப்படை. முன்னால்‌ ஒப்பந்தக்‌ 
கூலிகளாக இருந்து விடுதலை பெற்றவர்களும்‌, அவர்கள்‌ 
குழ்க்தைகளும்‌, சிறு அங்காடிக்காரர்கள்‌, பாட்டாளிகள்‌, வியா 
பாரிகள்‌ ஆகியவர்களைக்‌ கொண்டது அப்படை. என்றாலும்‌, 
தங்கள்‌ போக்கை மாற்றிக்கொள்ளவேண்டியது அவசியம்‌ 
என்று காலனிகள்‌ நினைக்கவில்லை. இதில்‌ அவர்களின்‌ தத்து 
வமும்‌ எனக்கு விளங்கவில்லை. இந்தச்‌ சமயத்தில்‌ சேவையில்‌ 


510 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ - 


சமது பணிவான பங்கு, அரசாங்கத்துடன்‌ விசுவாசமற்றதாக 
இல்லாததனால்‌, இதுவரையில்‌ ஈமக்கு அளிக்கப்படாமலிருந்த 
உரிமைகளுக்கு நாம்‌ தகுதியுடையவர்களாகிறோம்‌ என்று 
கூறுவது இக்கால காகரிகமாக இருக்துவருகிறது. ஈமது விக. 
வாசத்தில்‌ சந்தேகம்‌ ஏற்பட்டதனாலேயே அந்த உரிமைகள்‌ 
கமக்கு மறுக்கப்பட்டு வந்ததைப்‌ போலவும்‌ சொல்லுகிறார்கள்‌, 
உண்மை அதுவல்ல. உரிமைகள்‌ கஈமக்கு அளிக்கப்படவில்லை 
யெனினும்‌ அதற்குக்‌ காரணம்‌ வேறு. அந்தக்‌ காரணங்களே 
மாற்றப்படவேண்டும்‌. மாறாத துவேஷத்தினாலும்‌, பொருளா 
தாரக்‌ காரணங்களினாலுமே உரிமைகள்‌ ஈமக்கு மறுக்கப்பட்டு 
வருகின்றன. இவற்றையே பரிசீலனை செய்யவேண்டும்‌. ஆனால்‌ 
துவேஷத்தைக்‌ குறைத்தாகவேண்டும்‌. தென்னாப்பிரிக்கா, 
கானடா, சுயாட்சி பெற்றிருக்கும்‌ மற்றக்‌ காலனிகள்‌ முதலியவை 
களில்‌ கம்‌ நாட்டு மக்கள்‌ அனுபவித்து வரும்‌ துன்பங்கள்‌ 
யாவை? தென்னாப்பிரிக்காவில்‌ 1914-இல்‌ ஏற்பட்ட சமரச 
ஏற்பாடு, சாத்துவிக சத்தியாக்கிரகிகள்‌ எதற்காகப்‌ போராடி 
ஒர்களோ அதற்குமேல்‌ எதுவும்‌ செய்வதாயில்லை. பிரிட்டிஷ்‌ 
இந்தியாவிலிருந்து வந்து குடியேறியவர்களுக்குச்‌ சட்டப்படி 
சமத்துவம்‌ வேண்டும்‌ என்பதற்காக அவர்கள்‌ போராடினர்‌ 
களேயன்றி வேறு எ தற்குமல்ல. ்‌ 
அந்தச்‌ சட்டரீதியான சமத்துவம்‌ கிடைத்தது. ஆனால்‌ 
உங்களுக்கிருந்த சங்கடங்கள்‌ இன்னும்‌ இருந்துவருகின்றன. 
இத்த மகாகாட்டில்‌ பேசப்படும்‌ மொழி முக்கியமாக ஆங்கில 
மாகவே இருப்பது என்ற பழக்கம்‌ சென்ற காற்பது ஆண்டு 
களாகத்‌ துரதிருஷ்டவசமாகத்‌ தொடர்ந்து வந்திராவிட்டால்‌, 
கம்‌ சென்னை நண்பர்கள்‌ ஈம்‌ வடநாட்டு மொழிகளில்‌ ஒன்றைக்‌ 
கற்றுக்கொண்டிருப்பார்கள்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ சொந்தமாக 
கிலம்‌ வைத்துக்கொள்வதில்‌ இன்றும்‌ இருந்துவரும்‌ தொல்லை 
களைக்‌ குறித்தும்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ குடியேறி இருந்து 
விட்டு இங்கு வந்து திரும்பிப்‌ போகும்போது அவர்களுடைய 
குழந்தைகளுக்கு அனுமதி பெறுவதில்‌ இருக்கும்‌ சங்கடங்கள்‌, 
வியாபார அனுமதிச்சீட்டுகளை வைத்துக்கொள்வதிலிருக்கும்‌ . 
கஷ்டங்கள்‌ ஆகிய தம்‌ துயரங்களைப்பற்றித்‌ தென்னாப்பிரிக்க 
இந்தியர்‌ எவ்வளவோ கூறுவர்‌. இவையெல்லாம்‌ வயிற்றுப்‌ 
பாட்டைப்‌ பற்றிய கஷ்டங்கள்‌ என்றே கான்‌ கூறுவேன்‌. 
இவை அன்றி இன்னும்‌ எத்தனையோ சங்கடங்கள்‌ இருக்‌ 
கின்றன. அவற்றையெல்லாம்‌ கான்‌ இப்பொழுது விவ. 
சித்துக்‌ கொண்டிருக்கப்‌ போவதில்லை. கானடாவில்‌ குடியேறி 
யிருக்கும்‌ சீக்கியர்களுக்கோ, தங்கள்‌ மனைவி மக்களை 


குடியேறும்‌ இந்தியர்‌, ஐரோப்பியர்‌ 511 


அழைத்துச்‌ செல்ல முடியவில்லை. சட்டம்‌ ஒரே மாதிரியானதே. 
ஆனால்‌ அதை நிர்வகிக்கும்‌ விதத்தில்தான்‌ இடத்திற்கு இடம்‌ 
மாறுபாடு இருக்கிறது. யுத்தம்‌ ஏற்பட்டுவிட்டது. சாம்‌ 
ராஜ்யத்திற்கு இந்தியர்‌ அற்புதமான உதவியைச்‌ செய்து 
வருகிறார்கள்‌ என்றும்‌ கூறிக்கொள்ளுகிறார்கள்‌. இதை 
யெல்லாம்‌ முன்னிட்டு நீதி வழங்கப்படும்‌ என்கிறார்கள்‌. என்‌ 
லும்‌, சட்டம்‌ மாத்திரம்‌ அப்படியேதான்‌ இருந்து வருகிறது. 
இந்தியர்‌ தங்கள்‌ மனைவிகளையும்‌ மக்களையும்‌ அழைத்துச்‌ 
செல்ல முடியாத வகையில்‌ சட்ட நிர்வாகமும்‌, எந்தவித மாறு- 
தலும்‌ இன்றி, எப்பொழுதும்‌ போலவே இருக்கிறது. இந்தக்‌ 
கஷ்டங்களையெல்லாம்‌ எப்படிச்‌ சமாளிப்பது? விவரங்களை 
யெல்லாம்‌ இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்க நான்‌ விரும்ப 
வில்லை. காலனி நாடுகளின்‌ ராஜதந்திரிகளுக்கும்‌, பிரிட்டிஷ்‌ 
சர்க்கரருக்கும்‌ வேண்டுகோள்‌ விடுவதன்மூலம்‌ இச்சங்கடங்‌ 
களைச்‌ சமாளித்துக்கொண்டு விடலாம்‌ என்று காங்கிரஸ்‌ கருது 
கிறது. காங்கிரஸ்‌ இவ்வளவுதான்‌ செய்ய முடியுமென்று அஞ்சு 
கிறேன்‌. ஆனால்‌ . தீர்மானத்தைப்‌ பற்றியவரையில்‌ அது ஒரு 
வகையில்‌ இப்பொழுதுள்ள . நிலைமைக்குப்‌ போதுமானது 
அல்ல. லார்டு ஹார்டிஞ்சு சில மாதங்களுக்கு முன்னால்தான்‌ 
இந்தியத்‌ தலைவர்களுக்கும்‌ இந்திய ராஜதந்திரிகளுக்கும்‌ 
தீவிரமானதோர்‌ கோரிக்கையை வெளியிட்டார்‌. இந்தியா 
விள்‌ கெளரவத்தை நிலை நிறுத்துவதற்காக ஒரு கெளரவமான 
ஏற்பாட்டுக்கு வருவதற்கு உதவும்படி லார்டு ஹார்டிஞ்சு 
கோரினார்‌. பதிலுக்காக அவர்‌ இன்னும்‌ காத்துக்கொண்‌ 
டிருக்கிறார்‌. அவருக்குக்‌ காங்கிரஸ்‌ பதிலை அளிக்கவில்லை ; 
அளிப்பதென்பது காங்கிரஸினாலும்‌ முடியாது. அதில்‌ இருப்போர்‌ 
திறமை யுள்ளவர்கள்‌ என்று கூறலாமெனின்‌, அப்படிப்பட்ட 
திறமைசாலிகள்‌ சேர்ந்தே பதிலை அனுப்பவேண்டும்‌. காங்கிரஸ்‌ 
அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. ஒவ்வொரு தரப்பினரும்‌ 
காரும்‌ உரிமைகளையெல்லாம்‌ பரிசீலனை செய்து, விவரங்களை 
அவர்கள்‌ தயாரித்துப்‌ பரிகார முறையை லார்டு ஹார்டிஞ்சுக்‌ 
குத்‌ தெரிவிக்கவேண்டும்‌. அப்பரிகார முறையில்‌ எல்லா விவ 
ங்களும்‌ இருப்பதோடு, காலனி அரசாங்கங்கள்‌, இந்திய 
மக்கள்‌ ஆகிய இரு தரப்பாருக்கும்‌ திருப்தியளிப்பதாகவும்‌, 
இத்தீர்மானம்‌ கோரும்‌ நியாயங்களில்‌ எதையுமே எடுத்து 
.விடாததாகவும்‌ இருக்கவேண்டும்‌. இதைக்‌ கூறி கான்‌ இத்தீர்‌ 
மானத்தை ஆனந்தத்தோடு உங்கள்‌ முன்பு கொண்டு 
வருகிறேன்‌. 


ஒப்பந்தக்‌ கூலி முறை 


[ஒப்பந்தக்‌ கூலிகளை அனுப்பும்‌ முறையை அடியோடு ஒழித்து 
விட வேண்டு மென்று மகாத்மா காந்தி 1917-இல்‌ இந்தியாவெங்கும்‌ 
சுற்றுப்பிரயாணம்‌ செய்து பலமான கிளர்ச்சி செய்தார்‌. இந்த 
ஒப்பந்தக்‌ கூலி முறை எவ்வளவு மோசமானது என்பதைக்‌ குறித்து 
அப்பொழுது மகாத்மா கூறியதே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது.] 


காந்திஜி கூறியதாவது : 

நமது கெளரவத்தைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதற்காக 
நாம்‌ ஒரு பெரும்‌ போராட்டத்தில்‌ இப்பொழுது ஈடுபட்‌ 
டிருக்கிறோம்‌ என்பதில்‌ சந்தேகமே இல்லை. இவ்விஷயத்தில்‌ 
நாம்‌ சிரத்தையுடன்‌ 'இல்லாது போனால்‌, ஒப்பந்தக்‌ கூலிகளை 
அனுப்பும்‌ முறை இனி இல்லாமல்‌ போகும்‌ .என்று லார்டு 
ஹார்டிஞ்சு அளித்திருக்கும்‌ வாக்குறுதி ஒன்றுமில்லாது போய்‌ 
வீடும்‌. இம்முறை இன்னும்‌ ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கப்‌ 
படக்கூடும்‌ என்ற ஒரு பயம்‌ ஏற்பட்டது. புனாவில்‌ ஸர்‌. . 
ராமகிருஷ்ண பாண்டார்கார்‌ எடுத்துக்‌ காட்டியிருப்பதைப்‌ 
போல, ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிப்பு என்பது பத்து ஆண்டுகள்‌ 
என்றே அர்த்தமாகிவிடும்‌. ஆனால்‌ சமீபத்தில்‌ வைசிராய்‌ 
பேசியிருப்பது அந்தப்‌ பயத்தைக்‌ கொஞ்சம்‌ போக்குவதாக 
இருந்தது. நமக்கு அளித்திருக்கும்‌ . வாக்குறுதிக்காக லார்டு 
செம்ஸ்போர்டுக்கு நன்றியறிதல்‌ உள்ளவர்களாவோம்‌. இவ்விஷ 
யத்தில்‌ செய்திருக்கும்‌ சிறந்த காரியத்திற்காக நல்லதோர்‌ 
ஆங்கிலேயரான ஸ்ரீ சி. எப்‌. ஆண்ட்ருஸாக்கும்‌ கடமைப்‌ 
பட்டிருக்கிறோம்‌. பிஜித்‌ தீவில்‌ இருக்கும்‌ தோட்ட முதலாளிகள்‌, 
இந்த முறை மேலும்‌ ஐந்தாண்டுகளுக்கு நீடிக்கப்படும்‌ என்று 
உறுதியுடன்‌ இருக்கிறார்கள்‌ என்பதை ஸ்ரீ ஆண்ட்ரூஸ்‌ அறிந்த 
தும்‌, தாம்‌ கோயுற்றுச்‌ சரந்திநிகேதனத்தில்‌ ஓய்வில்‌ இருந்த 
தையும்‌ உதறித்‌ தள்ளிவிட்டு முன்‌ வந்து ஈமக்காகத்‌ தமது 
கடமையைச்‌ செய்ய முற்பட்டார்‌. 

நம்மை அழித்துவீடுமோ என்ற வகையில்‌ தோன்றிய 
ஒரு மேகம்‌ மறைந்துவீட்டதாகத்‌ தோன்‌ றும்‌ சமயத்தில்‌ 
இதே போன்ற ஆபத்தான மற்றொரு மேகம்‌ அடிவானத்தில்‌ 
தென்படுகிறது. சென்ற மார்ச்சு மாதத்தில்‌ இம்முறையை 
ரத்து செய்வதற்கு லார்டு ஹார்டிஞ்சு வருமாறு நிபந்தனை 
களைக்‌ கூறினார்‌ : 


ஓப்பந்தக்‌ கூலி முறை 518 


ஈ குடியேற்ற காட்டுக்‌ காரியாலயமும்‌ சம்பந்தப்பட்ட' பிரிட்‌ 
டி ஆட்சிக்குட்பட்ட காலனிகளும்‌ கலந்தாலோசித்து, 
தொழிலாளர்களைக்‌ காலனிகளுக்கு அனுப்பிக்கொண்டிருப்ப 
பதற்கான புதிய வழிகளுக்குரிய ஏற்பாடுகளைச்‌ செய்யும்‌ 
வரையில்‌, தொழிலாளரை அனுப்புவதற்கு இப்பொழுதுள்ள 
முறை தொடர்ந்து இருந்து வரவேண்டியதே என்பதைத்‌ 
தெளிவுபடுத்தும்படி பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ சார்பில்‌ அவர்‌ 
(இந்தியா மந்திரி) கம்மைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
காலனிகளில்‌ ஏற்ற பாதுகாப்புக்கள்‌ செய்யப்படும்‌ வரையில்‌ 
மாறுதலுக்கு ஏற்ற வகையில்‌ தங்கள்‌ நிலைமையைச்‌ சரிப்‌ 
படுத்திக்கொள்ளுவதற்கு வேண்டிய நியாயமான அவகாசம்‌ 
அவர்களுக்கு இருக்கவேண்டும்‌. அந்த அவகாசம்‌ எவ்வளவு 
என்பது, தற்சமயம்‌ சரிவரத்‌ தெரியாமல்‌ இருக்கும்‌ சந்தர்ப்பத்‌ 
தையும்‌ நிலைமையையும்‌ பொறுத்திருக்கிறது. 

தோட்ட முதலாளிகளுக்கு லாபகரமானதாக இருக்கக்‌ 

' கூடியதும்‌, நம்மைப்‌ பொறுத்தவரையில்‌ நேர்மையானதுமாகிய 
புதிய நிலைமையைத்‌ தேடுவது என்பது சற்றும்‌ இயலாத 
காரியம்‌. இப்பிரச்னையைபற்றிக்‌ கொஞ்சம்‌ தெரிந்தவர்களும்‌ 
இதை நன்கு அறிவார்கள்‌. அரசாங்கம்‌ இதற்குத்‌ தானே 
ஒரு முறையைக்‌ காணும்‌ என எண்ணினோம்‌. இந்த ஒப்பந்‌ 
தக்‌ கூலி முறையை லார்டு ஹார்டிஞ்சு மனமார வெறுத்திருப்‌ 
பதால்‌, அதன்‌ முடிவைக்‌ குறித்து அவர்‌ நினைத்திருக்கும்‌ 
கால அளவு நாம்‌ எண்ணுவதற்கு ஒத்ததாக இருக்கும்‌ 
என்றும்‌ கருதினோம்‌. ஆனால்‌ இப்பொழுது புதியதோர்‌ 
நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஓர்‌ ஆண்டும்‌ கடந்துவிட்டது. 
ஆனால்‌, இந்த முறை இன்னும்‌ ஐந்தாண்டுகளுக்கு நீடிக்கப்‌ 
படும்‌ என்றும்‌, அதற்குப்‌ பிறகு ஏற்படும்‌ புதிய நிலைமை, 
பெயரில்தான்‌ மாறுபட்டதாக இருக்குமேயன்றிக்‌ காரியத்தில்‌ 
மாறுபட்டதாக இராது என்றும்‌ பிஜித்‌ தோட்ட முதலாளிகள்‌ 
நம்பியிருக்கும்படிச்‌ செய்யப்‌ பட்டிருக்கின்றனர்‌. ஸ்ரீ போனர்‌ 
லாவின்‌ அறிக்கை உண்மையை வெளிப்படுத்துகிறது. 1916 
மார்ச்‌ 4-ஆற்‌ தேதி பிஜி தற்காலிக கவர்னருக்கு அவர்‌ எழுதி 
யிருப்பதில்‌ கூறுவதாவது : 

“ஒப்பந்தக்‌ கூலி முறையை ரத்து செய்துவிடவேண்டும்‌ 
என்று தங்கள்‌ சட்டசபையில்‌ நிறைவேறிய தீர்மானங்களை 
இந்திய அரசாங்கம்‌, அதிகாரிகளாலாகிய பெரும்பான்மை 
பலத்தைக்‌ கொண்டு தொடர்ந்து தோற்கடித்துக்கொண்‌ 
ருப்பது சாத்தியமல்ல என்பதை இந்தியா மந்திரி ஆதரிக்‌ 
கிறார்‌. இது சம்பந்தமாக இந்தியா எங்குமே இருந்துவரும்‌ 

தெ. 92 


514 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பலத்த எதிர்ப்பு, இதை அவசரமான பிரச்ளையாக்குகிறது 
என்பதே அவர்‌ கருத்து. ஒப்பந்தக்‌ கூலிகளை அனுப்புவது 
என்பதை ரத்து செய்துவிடவேண்டும்‌ என்ற முடிவை அவர்‌ 
ஏற்றுக்கொண்டிருக்கிறார்‌. இந்திய அரசாங்கமும்‌, இந்தியா. 
மந்திரியும்‌ செய்திருக்கும்‌ இம்முடிவு, காலனிகளின்‌ அபிப்பிரர 
யத்தைப்‌ பொறுத்த வரையில்‌ வருந்தத்‌ தக்கதாகுமெனினும்‌ 
இப்பிரச்னையில்‌ ஒரு முடிவைச்‌ செய்வது இந்திய அரசாங்கத்‌ 
தையே பொறுத்ததாகும்‌ என்பதை நான்‌ ஒப்புக்கொள்ள 
கிறேன்‌." 

இவ்விதம்‌ இப்பிரச்னையிலடங்கிய மனிதத்‌ தன்மைக்கும்‌ 
காலனிகளுக்கும்‌ எந்த விதமான சம்பந்தமும்‌ இல்லாதது 
போலப்‌ பாவிக்கப்பட்டிருக்கிறது. 

அந்த விளக்கமான கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்ட கீழ்க்‌ 
கண்ட வாக்கியங்களையும்‌ கவனியுங்கள்‌ : 

“ ஆகையால்‌ ஒப்பந்தக்கூலி முறையை மேலும்‌ ஐந்‌ 
தாண்டுகளுக்கு அனுமதித்து, அதன்பிறகு இதற்குப்‌ பதிலாக 
என்ன முறையை அனுசரிக்கலாம்‌ என்பதைக்‌ கவனிப்பதற்‌ 
காகப்‌ பல இலாகாவினரையும்‌ கொண்ட ஒரு கமிட்டியை 
நியமிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறேன்‌. இம்முறையில்‌ செய்யப்‌ 
படும்‌ மாறுதலை, காலனிகளின்‌ பொருளாதார நன்மைக்கு எந்தச்‌ 
சங்கடமும்‌ இல்லாத வகையில்‌ கொண்டுவரவேண்டும்‌ என்‌ 
பதில்‌ இந்தியா மந்திரி அதிக சிரத்தையுடன்‌ இருக்கிறார்‌. தக்க 
யாதுகாப்புக்களுடன்‌ கூடிய முறை ஒன்று கண்டுபிடிக்கப்படும்‌ 
வரையில்‌ இப்பொழுது இருக்கும்‌ முறையே இருந்து வரவேண்‌ 
டும்‌ என்றும்‌ அவர்‌ தெளிவாகக்‌ கூறியிருக்கிறார்‌.” 

இந்த ஐந்தாண்டு நீடிப்பைக்‌ குறித்துக்‌ குறிப்பிட்ட தற்காக 
ஸ்ரீ ஆண்ட்ரூஸ்மீது ஆத்திரப்படுகிறார்கள்‌, இவர்மீது குறை 
கூறுகிறவர்கள்‌. பிஜிப்‌ பத்திரிகைகளில்‌ வெளியாகியிருக்கும்‌ ஸ்ரீ 
போனர்லாவீன்‌ சந்தேகத்திற்கிடமில்லாத கூற்றுதான்‌ வேறு 
என்ன என்பதை விளக்கட்டும்‌. சர்க்கார்‌ தரப்பில்‌ இவ்விதம்‌ 
கூறப்பட்டிருப்பதோடு, தோட்ட முதலாளிகளின்‌ ஈன்மையையே 
இந்தியா மந்திரியும்‌ முக்கியமான தாகக்‌ கருதியிருக்கிறார்‌. ஆகை 
யால்‌, நாம்‌ உஷாராக இல்லாது போனால்‌ ஈமது லட்சியம்‌ வெகு 
எளிதில்‌ வீணாகிவிடும்‌. 


வைசிராயின்‌ பேச்சையும்‌, ஸ்ரீ போனர்லாவின்‌ அறிவிப்பை 
யும்‌ கவவித்தால்‌ மது கடமை என்ன என்பது தெளிவான 
தாகிறது. அவசியமாகும்போது நாம்‌ அரசாங்கத்தின்‌ கையைப்‌ 
பலப்படுத்த வேண்டும்‌. இலாகாக்காரர்களின்‌ கூட்டுக்‌ கமிட்டி 


ஓப்பந்தக்‌ கூலி முறை 515 


கம்‌ நம்பிக்கைகளைப்‌ பாழாக்கிவிடாதபடிச்‌ செய்வதற்காக அர 
சாங்கம்‌ காரியத்தில்‌ இறங்கும்படியும்‌ உற்சாகம்‌ அளிக்கவேண்‌ 
டும்‌. இலாகாக்காரர்களின்‌ கூட்டுக்‌ கமிட்டிக்குப்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்‌ 
சிக்குட்பட்ட காலனிகள்‌, குடியேற்ற நாட்டு மந்திரி காரியாலயம்‌ 
ஆகியவற்றிற்கே அதிகச்‌ செல்வாக்கு இருக்கும்‌. இத்தகைய ஒரு 
கமிட்டியே காம்‌ ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு மாற்று 
முறையைக்‌ கண்டு பிடிக்கப்‌ போகிறது | தொழிலாளரின்‌ 
உண்மை நலத்தை முக்கியமாகக்‌ கவனிக்கவேண்டிய தாயின்‌, 
இதெல்லாம்‌ வீண்‌ ஆராய்ச்சி என்றே நான்‌ கூறுகிறேன்‌. 
தோட்ட முதலாளிகளின்‌ இஷ்டம்போல்தான்‌ ஈடக்கப்‌ 
போகிறதென்றால்‌, சாத்தியமில்லாத ஒரு மாற்று யோசனையை 
அவர்கள்‌ சொல்லுவார்கள்‌ என்பதை காம்‌ அறிவோம்‌. அதை 
காம்‌ நிராகரித்துவிட்டால்‌, ஸ்ரீ போனர்லாவின்‌ கடிதம்‌ கூறு 
வதை அனுசரித்து, ஒப்பந்தக்‌ கூலி முறை தொடர்ந்து அமலில்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று கேட்பார்கள்‌. ஆகையால்‌, ஒப்புக்‌ 
கொள்ளக்கூடிய மாற்று முறைபற்றி யோசனை கூறும்‌ பொறுப்பு 
அவர்களுக்கு இருக்கிறதேயல்லாமல்‌ நமக்கு இல்லை என்ப 
பதையும்‌ நாம்‌ தெளிவாகத்‌ தெரிந்துக்கொள்ள வேண்டியது 
அவசியம்‌. இப்பொழுதே அவர்களுக்கு ஓர்‌ ஆண்டுக்குமேல்‌ 
கிடைத்துவிட்டது. இம்முறையை அடியோடு ரத்து செய்து 
விடவேண்டும்‌ என்று லார்டு ஹார்டிஞ்சு எழுதியது 1916 
அக்டோபர்‌, 16-ஆம்‌ தேதியில்‌. கமிட்டி அடுத்த மே மாதம்‌ கூடப்‌ 
போகிறது. மனச்சாட்சிப்படி கவனித்தால்‌, ஒரு மாற்று முறைக்கு 
இவ்வளவு காலமே மிக அதிகமானது. பிஜியிலிருக்கும்‌ இந்தி 
வருக்குள்ள பயங்கரமான நிலைமையைக்‌ குறித்து ஸ்ரீ ஆண்ட்ரூஸ்‌ 
கூறியிருப்பது ஒன்று உண்மையாக இருக்கவேண்டும்‌ ; இல்லை 
யானால்‌ பொய்யாக இருக்க வேண்டும்‌. அது உண்மையானது 
என்று நாம்‌ நம்புகிறோம்‌. அது பலமாக எதிர்த்துக்‌ கூறப்‌ 
யடவுமில்லை. காம்‌ ஓராண்டு காத்திருந்துவிட்டோம்‌. மாற்று 
முறையோ அல்லது இல்லையோ, ஈமது தூய்மையை முன்னிட்டும்‌, 
கமது கெளரவத்திற்கும்‌ கீர்த்திக்காகவும்‌, சாம்ராஜ்யத்தின்‌ 
கெளரவத்திற்காகவும்‌ அடிமைத்தனத்தின்‌ கடைசிச்சின்ன 
மான அம்முறையை அடியோடு ஒழித்தே ஆகவேண்டும்‌ 
என்று கேட்க ஈமக்கு உரிமை உண்டு. மாற்று முறை எதை 
யும்‌ வைத்துக்கொள்ளாமலேயே நேட்டால்‌ அம்முறையை நிறுத்தி 
விட்டது. மொரிஷஸும்‌ அதே போல்‌ செய்திருக்கிறது. சீனத்‌ 
சதொழிலாளரைத்‌ திடீரென்று நிறு த்திவிட்டதை மட்டுமன்றிக்‌ 
கப்பல்‌ வசதி கிடைத்ததுமே வேகமாக எல்லாச்‌ சீனத்தொழி 
லாளரும்‌ அர்நாட்டிலிருந்து அழைக்கப்பட்டுவிட்டதன்‌ அதிர்ச்‌ 


516 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சியை ஜொஹன்னஸ்பர்க்‌ சுரங்கங்கள்‌ தாங்கிச்‌ சமாளித்துக்‌ 
கொண்டிருக்கின்றன. ்‌ 

முதலாளித்துவத்திற்குத்‌ தீரமும்‌ உண்டு; கோழைத்தள 
மும்‌ உண்டு. நாம்‌ ஈமது கடமையைச்‌ சரிவரச்‌ செய்வே 
மானால்‌, இந்திய அரசாங்கம்‌ மாத்திரம்‌ பிஜி, மேற்கிந்தியத்‌ 
தீவுத்‌ தோட்ட முதலாளிகளின்‌ ஆசை காட்டும்‌ தந்திரத்‌. 
திற்கு மயங்கிவிடாமல்‌ தனது உள்ளத்தை உறுதியாக்கிக்‌ 
கொண்டுவிடுமாயின்‌, இந்தியா தங்களுடைய உதவிக்கு வரா 
மலேயே லட்சக்கணக்கான தங்கள்‌ மக்களை எப்படிப்‌ பாது 
காத்துக்கொள்வது என்பது அம்மக்களுக்கே தெரியும்‌ என்பதில்‌ 
சந்தேகமே இல்லை. 


காலனிகளில்‌ இந்தியர்‌ குடியேற்றம்‌ 


மகாத்மா காந்தி எழுதிய கீழ்க்கண்ட கட்டுரை 1977 
செப்டம்பரில்‌ * இந்தியன்‌ ரெவ்யூ ' பத்திரிகையில்‌ - பிரசுர 
மாயிற்று : 


சமீபத்தில்‌ லண்டனில்‌ நடந்த இலாக்காகாரர்களின்‌ கூட்டு 
மகாநாட்டு அறிக்கையின்மீது 7-ஆம்‌ தேதியன்று இந்தியஅரசாங்‌ 
கம்‌ சிம்லாவிலிருந்து வெளியிட்டிருக்கும்‌ தீர்மானத்தை நான்‌ 
கவனமாகப்‌ படித்தேன்‌. சென்ற ஆண்டு வைசிராய்‌ பேசிய 
போது இந்த மகாகாட்டைப்பற்றியே அவர்‌ குறிப்பிட்டார்‌ 
என்பது ஞாபகத்தில்‌ வைக்கவேண்டியதாகும்‌. இந்த மகா 
நாட்டில்‌ ஸர்‌ ஜேம்ஸ்மெஸ்டனும்‌ ஸர்‌ எஸ்‌. பி. சின்ஹாவும்‌ கலந்து 
கொண்டிருக்கவேண்டும்‌. ஆனால்‌, அம்மகாநாடு கூடிய தேதிக்கு 
முன்னாலேயே அவர்கள்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பிவிட்ட தால்‌ அவர்‌ 
கள்‌ அம்மகாநாட்டில்‌ கலந்துகொள்ள முடியவில்லை என்பதையும்‌ 
யாரும்‌ மறந்துவிடக்கூடாது. இந்தக்‌ கனவான்களில்‌ சிலர்‌, 
ஆங்கிலக்‌ குடியேற்ற நாடுகளில்‌ குடியேற்றத்தைக்‌ குறித்து, 
இந்தியா மந்திரி, குடியேற்ற நாடுகள்‌ மந்திரி ஆகியவர்களுடன்‌ 
சாதாரணமாகப்‌ பேச இருந்தனர்‌ என்றும்‌ இப்பொழுது நாம்‌ 
விவாதிக்க எடுத்துக்கொண்டிருக்கும்‌ அறிக்கை கூறுகிறது. 
லார்டு ஐலிங்டன்‌, ஸர்‌ ஸ்டீல்‌ மெயிட்லண்டு, ஸ்ரீமான்கள்‌ சேடன்‌, 
கிரிண்டில்‌, கரீன்‌, மேனாப்டன்‌ ஆகியவர்கள்‌ அடங்கியதே அம்‌ 
மகாநாடு. * பிரிட்டிஷ்‌ கயானா, டிரினிடாட்‌, ஐமெய்கா, பிஜி ஆகிய 
காடுகளுக்கு உதவிபெற்ற குடியேற்றத்திற்குப்‌ பதிலாக புதிய 
முறை ஒன்றை யோசிப்பதற்காக இந்தக்‌ கூட்டம்‌ நடந்தது” 
என்று அறிக்கையின்‌ வாசகம்‌ கூறுகிறது. இந்த உதவிக்‌ குடி 
யேற்றம்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ நேர்‌ ஆட்சிக்குட்பட்ட 
கான்கு குடியேற்ற நாடுகளுக்கேயன்றி, தென்னப்பிரிக்கா, 
கானடா, அல்லது ஆஸ்திரேலியா அல்லது கேர்‌ ஆட்சிக்குட்பட்ட 
மொரிஷஸ்‌ ஆகியவைகளுக்கு அல்ல என்பதைப்‌ பொதுமக்கள்‌ 
கவனிக்கவேண்டும்‌. பின்னல்‌ கூறப்பட்டிருப்பவைகளிலிருர்து 
இந்த வித்தியாசத்தின்‌ முக்கியத்துவம்‌ ஈன்கு விளங்கும்‌. 
“ இந்திய அரசாங்கம்‌, அறிக்கையைக்‌ குறித்து இன்னும்‌ ஆலோ 
சனை செய்யவில்லை. அதில்‌ கண்ட எல்லா விஷயங்களிலும்‌ 
பின்னாலேயே முடிவு கூறப்படும்‌" என்று அறிக்கை கூறுவது 
கன்றி: செலுத்தத்‌ தக்கதாகும்‌. இவ்விஷயம்‌ அதிக முக்கிய 


518 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


மானது. இது அகேகமாகச்‌ சென்ற ஆண்டு இந்தியா முழுவதை 
யுமே அதிர்ச்சி அடையச்‌ செய்‌ திருக்கிறது. ஒரு வகையில்‌ இல்லா 
விடினும்‌ இன்னுமொரு வகையில்‌ 1895-ஆம்‌ ஆண்டிலிருந்தே காட்‌ 
டிற்கு இது பெருங்‌ கவலையாகவும்‌ இருக்கிறது. ஆகையால்‌ 
இந்திய அரசாங்கம்‌ கூறியிருப்பது சரியானதே. 


“ஒப்பந்தக்‌ கூலி முறையைத்‌ திரும்பக்‌ கொண்டு வருவதில்லை 
என்ற இந்திய அரசாங்கத்தின்‌ கருத்துப்படி மன்னர்‌ சர்க்கார்‌ 
முடிவு செய்கிறது' என்று கூறப்பட்டிருப்பதும்‌ வரவேற்கத்‌ தக்க 
தாகும்‌. '* காலனிகளில்‌ இப்பொழுதுள்ள இந்தியரெல்லோரும்‌ 
ஒப்பந்தக்‌ கூலி முறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாலன்றி எந்தக்‌ 
காலனிக்கும்‌ சயேச்சையாகக்‌ கூலிகள்‌ போவது என்பதை அனு 
மதிக்க முடியாது ' என்று கூறியிருப்பதும்‌ வரவேற்கத்‌ தக்கதே 
யாகும்‌. 

இந்த அறிக்கையில்‌ இவ்விதம்‌ ஆனந்தப்படக்கூடிய அம்சங்‌ 
கள்‌ இருந்தபோதிலும்‌, ஒப்பந்தக்‌ கூலி முறைக்குப்‌ பதிலான ஒரு 
முறையை வகுப்பதைப்பற்றிய முக்கியமான பகுதியைப்‌ 
பொறுத்தவரை இந்த அறிக்கை ஏமாற்றத்தையே அளிக்கிறது 
என்ற முடிவுக்குத்தான்‌ வரவேண்டியதாகிறது. திட்டத்திற்கு 
முக்காடிடப்பட்டிருக்கும்‌ சொல்லலங்காரங்களையெல்லாம்‌ நீக்கி 
விட்டுப்‌ பார்த்தால்‌, அதிக ஜீவகாருண்ய அடிப்படையில்‌ அது 
இருக்கிறது. இதைப்‌ பயன்படுத்திக்கொண்டு அங்கே போகிறவர்‌ 
களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சில நிபந்தனை களும்‌ இருக்கின்றன 
என்பதில்‌ சந்தேகமில்லை. எனினும்‌, இத்திட்டமும்‌ ஒப்பந்‌ தக்கூலி 
முறையேயன்றி வேறன்று. 

ஒரு முக்கியமான விஷயத்தை மனத்தில்‌ வைக்கவேண்டும்‌. 
அந்த மகாநாடு நடத்ததன்‌ முக்கியமான நோக்கம்‌, காலனிகளில்‌ 
இருக்கும்‌ முதலாளிகளின்‌ நன்மையைக்‌ கவனிப்பதற்கேயன்றி 
இந்தியத்‌ தொழிலாளரின்‌ நன்மையைக்‌ கவனிப்பதற்காக அல்ல. 
ஆகையால்‌, புதிதாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்‌ முறை, சம்பந்‌ 
தப்பட்ட காலனிகளுக்கு உதவி செய்வதற்கேயாகும்‌. எப்படி 
யும்‌ இப்பொழுதிருக்கும்‌ கிலையில்‌, காட்டிற்கு வெளியில்‌ போய்‌ 
குடியேறியாகவேண்டிய போக்கிடம்‌ தேவையில்லை. 
இருக்தாலும்‌, இந்தியர்‌ போய்க்‌ குடியேறுவதற்கு அந்த கான்கு 
"காலனிகள்‌ ஏற்ற இடங்களா என்பதும்‌ தர்க்கத்திற்குரியன 
வாகும்‌. ஆகையால்‌, இந்தியரின்‌ கன்மையைப்பற்றிய வரையில்‌ 
சரியான காரியம்‌, இந்தியா உதவி செய்து, இந்தியர்‌ 
யாரையும்‌ தொழிலாளராக வெளிநாடுகளுக்கு அனுப்பாமல்‌ 
இருப்பதேயாகும்‌. அவ்விதம்‌ உதவி செய்து அனுப்பாவிட்டால்‌, 


காலனிகளில்‌ இந்தியர்‌ குடியேற்றம்‌ 519 


வெளிகாடுகளுக்குச்‌ செல்ல முற்படுகிறவர்கள்‌ தங்கள்‌ சொந்தப்‌ 
பொறுப்பிலும்‌ சொந்தச்‌ செலவிலும்‌ போகவேண்டியிருக்கும்‌. 
அப்பொழுது, வெகு தூரத்திலுள்ள நாடுகளுக்குத்‌ தாமே 
தொழிலாளர்‌ செல்வதென்பது அதிகக்‌ குறைவாகவே இருக்கும்‌ 
என்பது முந்திய அனுபவம்‌. அறிக்கையில்‌ கூறப்படும்‌ உதவி 
யுடன்‌ வெளிநாடுகளுக்கு அனுப்புவது என்பதன்‌ பொருள்‌, 
சாதாரணமாகச்‌ சொல்வதானால்‌, உற்சாகமூட்டி அனுப்புவது 
என்பதே. இந்தியக்‌ கைத்தொழில்களுக்கு ஆட்கள்‌ கிடைப்ப 
தில்லை என்றிருக்கும்போது, இந்தியாவின்‌ நியாயமான வசதிகளை 
அபிவிருத்தி செய்யா த நிலைமையில்‌, நாட்டிலேயே இருந்துவிடக்‌ 
கூடிய இந்தியரை உற்சாகப்படுத்தி வெளிநாடுகளுக்குப்‌ போகச்‌ 
செய்வதென்பது பைத்தியக்காரத்தனமாகும்‌. பர்மாவுக்கோ 
அல்லது இலங்கைக்கோ செல்லும்‌ இந்தியர்‌, கெடுதலாகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டு விடுவதைத்‌ தடுக்க அரசாங்கத்திவலோ அல்லது 
தனிப்பட்ட ஸ்தாபனங்களினாலோ முடியாமலிருக்கும்‌ நிலையில்‌, 
இன்னும்‌ அதிக தூரத்தில்‌ இருக்கும்‌ . பிஜிக்கும்‌ மற்ற மூன்று 
காலனிகளுக்கும்‌ போகிறவர்களுக்குப்‌ பாதுகாப்பு அளித்துவிட 
முடியாது. ஆகவே, எந்தக்‌ காலனியாக இருந்தாலும்‌ இந்தியத்‌ 
தொழிலாளரை அனுப்புவதென்பதே வேண்டாம்‌ என்பதை 
வற்புறுத்துவதில்‌ இந்தியத்‌ தலைவர்கள்‌ உறுதியுடனிருப்பார்கள்‌ 
என நம்புகிறேன்‌. காமும்‌ சாம்ராஜ்யத்தின்‌ ஒரு பகுதியாக 
இருக்கும்போது, நம்‌ பங்காளிகளின்‌ தேவைகளைக்‌ கவனிக்க 
நாமும்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌ என்று விவாதிக்கப்படலாம்‌. 
ஆனால்‌, இந்தியாவில்‌ கிடைக்கும்‌ தொழிலாளரெல்லோரும்‌ 
இந்தியாவுக்கே தேவையாய்‌ இருக்கும்போது இப்படிக்‌ கூறு 
வது கொஞ்சமும்‌ நியாயமாகாது. ஆகையால்‌, காலனிகளுக்கு 
இந்தியா உதவி செய்யவில்லையென்றால்‌, இதற்குக்‌ காரணம்‌ 
'உதவி செய்யக்கூடாது என்பதல்ல; . அதற்கு வேண்டிய சக்தி 
இந்தியாவுக்கு இல்லாததே. ஒரு ராஜீயவாதி சொல்லக்கூடிய 
மற்றொரு நியாயமான காரணமும்‌ உண்டு. காலனிகளைப்போல 
இந்தியாவும்‌ சமத்துவமான பங்காளி என்ற அந்தஸ்தை அடை 
யாமலிருக்கும்‌ வரையில்‌, ஆங்கிலேயராலும்‌, இந்தியாவுக்கு 
அருகாமையிலேயே இருக்கும்‌ ஆங்கிலேய முதலாளிகளாலும்‌, 
வெறுங்கூலிகளாக இருப்பதற்கே இந்தியாவின்‌ மக்கள்‌ தகுதி 
யானவர்கள்‌ என்று கருதப்பட்டுவரும்‌ வரையில்‌, காலனிகளுக்கு 
இந்தியரைக்‌ கொண்டுபோவதற்கான திட்டம்‌ எதுவும்‌ யோக்கிய 
மான வகையில்‌ இந்தியாவுக்குச்‌ சாதகமாகவே இருக்க 
முடியாது. ..தாழ்ந்தவர்கள்‌ : என்ற சின்னத்தை இந்தியர்‌ 
என்றும்‌ அணிந்துகொண்டிருக்கவேண்டுமென்றால்‌, முழு அந்தஸ்‌ 


620 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தையும்‌ அவர்கள்‌ அடைந்துவிடவே முடியாது; இதனால்‌ எந்தச்‌ 
சுகத்தையும்‌ அவர்கள்‌ பெறவும்‌ இயலாது. ஆகையால்‌ வெளி 
காடுகளுக்குப்‌ போவது என்பதற்கு இடமில்லை. . 


புதிய முறைதான்‌ என்ன என்பதையும்‌ சிறிது கவனிப்‌ 
போம்‌: ' இனி அனுசரிக்க வேண்டிய புதிய முறை, உதவி 
யுடன்‌ வெளிநாடுகளில்‌ குடியேறச்‌ செய்வது. சில காலனி 
கவில்‌, அந்தக்‌ காலனிகளில்‌ குறிப்பிட்ட காலம்‌ இவர்கள்‌ 
வேலை செய்து, அங்கிருக்கும்‌ வாழ்க்கைக்கும்‌ வேலைக்கும்‌ 
ஏற்றபடி இவர்களைப்‌ பழக்கி, காலனியில்‌ குடியேறியிருப்பவர்‌ 
களின்‌ ஈன்மைக்கு அத்தியாவசியமான தொழிலாளர்‌ கிடைப்‌ 
பதற்காக இந்தியர்‌ அங்கே குடியேறும்படித்‌ தூண்டுவது 
இம்முறையின்‌ நோக்கம்‌' என்று கூறப்படுகிறது. ஆகையால்‌, 
கிரம்தரமாகக்‌ குடியேற்றப்படுவதற்கு முன்னால்‌ ஒப்பந்தத்தின்‌ 
பேரில்‌ நிபந்தனைகள்‌ இருக்கும்‌ என்று ஏற்படுகிறது. இந்த 
ஒப்பந்தம்‌, ஒப்பந்தக்கூலி முறையிலிருக்கும்‌ ஒப்பந்தத்தைப்‌ 
போலவே கட்டுப்படுத்துவதாயிருக்கும்‌ என்பது நாம்‌ 
பின்னல்‌ கவனிக்கப்‌ போவதிலிருந்து நன்கு தெரியும்‌. 
அறிக்கையில்‌ கீழ்க்கண்ட வேடிக்கையான வாசகமும்‌ இருக்‌ 
கிறது : தொழிலாளியின்‌ சொந்தப்‌ பாதுகாப்புக்காக முதல்‌ 
ஆறு மாதங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட முதலாளியிடம்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று தேர்ந்தெடுக்கப்படுவதைத்‌ தவிர, இன்ன 
முதலாளியிடமே வேலை செய்ய வேண்டும்‌ என்ற கட்டுத்‌ 
திட்டம்‌ எதுவும்‌ அத்தொழிலாளிக்கு இல்லை.' பழைய 
ஒப்பந்த முறையின்‌ வாசனையே இதிலும்‌ இருக்கிறது. அதைப்‌ 
பற்றிக்‌ கூறப்பட்ட ஒரு முக்கியமான தீமை, இன்ன முதலா 
னியிடந்தான்‌ வேலை செய்ய வேண்டும்‌ என்ற கட்டாயம்‌ 
அதில்‌ இருந்ததே யாகும்‌. தனக்குப்‌ பிடித்தமான முதலாளி 
யிடம்‌ வேலைக்குப்‌ போக முடியாது. புதிய முறையிலோ, 
தொழிலாளியின்‌ பாதுகாப்புக்காக இன்ன முதலாளி என்று 
தேர்ந்தெடுக்கப்படுகிறது |! தொழிலாளியாக இருக்கப்‌ போகி 
றவர்‌, தமக்காகக்‌ கண்டுபீடிக்கப்பட்டிருக்கும்‌ பாதுகாப்பை 
என்றும்‌ உணரவே முடியாது என்பதை நான்‌ கூறத்‌ தேவை 
யில்லை. மேலும்‌, * தொழிலாளி, முதல்‌ மூன்று ஆண்டுகள்‌ 
விவசாயத்‌ தொழிலில்‌ வேலை செய்தால்‌, பின்னால்‌ .குடியேறி 
யவர்‌ ன்ற முறையில்‌ ஏராளமான, முக்கியமான ஈன்மைகளை 
அடையலாம்‌ என்று அறிவித்து அவ்விதமே வேலை செய்யும்‌ 
படித்‌ தாண்டப்படுவார்‌ ! என்று கூறப்படுகிறது. ஒப்பந்தக்‌ 
கூலியாகும்படிச்‌ செய்வதற்கு இது மற்றொரு தூண்டுதல்‌. 


காலனிகளில்‌ இந்தியர்‌ குடியேற்றம்‌ 521 


இத்தகைய திட்டங்களைப்‌ பற்றியெல்லாம்‌ எனக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌. ஆகையால்‌, அரசாங்கத்திற்கும்‌ பொது மக்களுக்கும்‌ 
நான்‌ ஒன்று நிச்சயமாகச்‌ சொல்ல முடியும்‌: தூண்டுவது 
என்று சொல்லப்படுவதெல்லாம்‌, தந்திரம்‌ மிக்க முதலாளிகள்‌ 
கையில்‌, ஒரு பாபமும்‌ அறியாத அப்பாவியான இந்தியத்‌ தொழி 
லாளரைக்‌ கட்டாயப்படுத்தும்‌ முறையாகுமேயல்லாது வேறன்று. 
ஒப்பந்தத்தை மீறிய குற்றங்களுக்குள்ள தண்டனைகளை 
யெல்லாம்‌ நீக்கியிருக்கிறார்கள்‌ என்பதை, இத்திட்ட த்தைத்‌ 
'தயாரித்தவர்களை முன்னிட்டு நான்‌ குறிப்பிட வேண்டிய 
தாகிறது. இத்திட்டம்‌ இந்தியாவிலேயே அனுசரிக்கப்படு 
மானால்‌, பயத்தைமுட்டும்‌ டிப்போக்கள்‌,குடியேற்ற ஏஜெண்டுகள்‌ 
முதலியவை, அதிக கெளரவமான அடிப்படையில்‌ திரும்‌ 
பவும்‌ கொண்டு வரப்படும்‌ என்றும்‌ வாக்குறுதி அளிக்கப்‌ 
படுகிறது. என்றாலும்‌, சொல்லி முடியாத விஷமங்க ளுக்‌ 
கெல்லாம்‌ இடம்‌ அளிக்கும்‌ பழைய முறையாகவே அது இருக்கும்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. . ்‌ 


i அறிக்கையின்‌ மற்றப்‌ பகுதிகளில்‌ மக்களுக்கு அவ்வளவாகச்‌ 
சிரத்தை இருப்பதற்கில்லை. ஆனால்‌ அதையும்‌ கவனிக்க 
வீரும்புகிறவர்கள்‌, என்னைப்‌ போன்று ஒரே ஒரு முடிவுக்குத்‌ 
கான்‌ வரமுடியும்‌ என்பது, நிச்சயம்‌. அதாவது, மத்தியில்‌ 
உள்ளே புகுந்துவிட்ட பல ஊழல்களையெல்லாம்‌ நீக்கப்‌ புதிய 
, முறையை வகுத்தவர்கள்‌ தங்களால்‌ ஆன வரையில்‌ முயற்சி 
.செய்திருக்கிறார்கள்‌ ; ஆனால்‌ இந்திய மக்கள்‌ ஒப்புக்கொள்ளக்‌ 
கூடிய முறையை வகுப்பதில்‌ அவர்கள்‌ வெற்றி பெறவில்லை 
என்ற முடிவுக்கே வரமுடியும்‌. அது முடியாத கரரியம்‌ என்றே 
கூறுவேன்‌. தாற்காலிக அடிமைகளாக வைப்பது ஒப்பந்தக்‌ 
கூலி முறை. அதைத்‌ திருத்துவது என்பது சாத்தியமன்று. 
அதை ஒழித்துத்தான்‌ ஆக. வேண்டும்‌. . எந்த உருவிலோ 
அல்லது முறையிலோ அதைப்‌ புதுப்பிப்பது என்பதற்கு 
-இக்தியா என்றுமே சம்மதிக்காது என சம்புகிறேன்‌. 


[ 


ஓப்பந்தக்கூலி முறையின்‌ தீமைகள்‌ 


[ஒப்பந்தக்‌ கூலி முறையின்‌ கொடுமைகளைத்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ 
அனுபவத்தில்‌ கண்டறிந்த மகாத்மா காந்தி, அந்த முறையை அடியோடு 
ஒழிப்பதற்காக இந்தியா வந்த பிறகு அரும்பாடுபட்டார்‌. இம்முறையின்‌ 
தீமைகளைக்‌ குறித்து காடெங்கும்‌ சுற்றிப்‌ பிரசாரம்‌ செய்தார்‌. பத்திரிகை 
களுக்குக்‌ கட்டுரைகள்‌ பல எழுதினார்‌. பம்பாயில்‌ 1917 அக்டோபர்‌ 
90-ஆம்‌ தேதி பம்பாய்‌ ஜில்லா காங்கிரஸ்‌ கமிட்டியின்‌ ஆதரவில்‌ ஒரு. 
பொதுக்கூட்டம்‌ எம்பயர்‌ தியேட்டரில்‌ நடந்தது. ஸர்‌ இப்ராஹீம்‌ 
ரஹீம்துல்லா அக்‌ கூட்டத்திற்குத்‌ தலைமை வகித்தார்‌. அதில்‌ மகாத்மா 
காந்தி பேசிய விவரமே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது.] 


மகாத்மா காந்தி பேசியதாவது : 


ஒப்பந்தக்‌ கூலிகளைப்பற்றிய விஷயம்‌ இப்பொழுது மிகவும்‌ 
முக்கியமானது. ஏனெனில்‌, இந்தியாவின்‌ உண்மையான, சிறந்த 
கண்பர்களான ஸ்ரீமான்கள்‌ ஆண்ட்ருஸும்‌, பியர்ஸனும்‌, பிஜியில்‌ 
இப்பொழுது இதைப்பற்றி விசாரணை ஈடத்தி வருகின்றனர்‌. 
தற்சமயம்‌ பிஜித்‌ தீவுகளில்தான்‌ இந்திய ஒப்பந்தக்கூலிகள்‌ 
அதிகமாக இருந்து வருகின்றனர்‌. இப்பிரச்னையில்‌ இந்திய 
ருக்குச்‌ சிரத்தை ஏற்படும்படி முதன்முதல்‌ செய்தவர்கள்‌ 
ஸ்நீமான்கள்‌ ஆண்ட்ருஸும்‌, பியர்ஸனுமல்ல. இப்பிரச்னையில்‌ 
நமக்குள்ள கடமையைக்‌ குறித்து இந்தியர்‌ உணரும்படி முதன்‌ 
முதலில்‌ செய்தவர்‌ காலஞ்சென்ற ராஜதந்திரி ஸ்ரீ கோகலேயே 
ஆவார்‌. ஒப்பந்தக்‌ கூவி முறையை ரத்து செய்துவிடவேண்டும்‌ 
என்ற தீர்மானத்தை ஸ்ரீ கோகலே கவுன்சிலில்‌ கொண்டுவந்தார்‌. 
அதில்‌ இருந்த உத்தியோகஸ்தர்கள்‌ அல்லாதவர்கள்‌ யாவரும்‌ 
அம்முறையை ஒழிப்பதை ஆதரித்தும்‌, பெரும்பான்மை வோட்டு 
களால்‌ அது தோல்வியடைத்தது. ஒரு ஈல்ல, அனுதாபமுள்ள 
வைசிராய்‌, இந்த மோசமான ஒப்பந்தக்‌ கூலி முறையை இந்தியச்‌ 
சட்டப்‌ புத்தகத்திலிருந்து நீக்கிவிட எவ்வளவு விரும்பியும்‌, ஒரு 
பெரிய கஷ்டம்‌ அதற்கு இடையூறாக இருக்கது. லார்டு ஹார்‌ 
டிஞ்சினால்‌ அனுப்பப்பட்ட இரு கமிஷனர்களாக ஸ்ரீ மாக்னீல்‌,, 
சிமன்லால்‌ ஆகியவர்களின்‌ அறிக்கையைக்‌ கொண்ட இரு பெரிய 
புத்தகங்களே அந்த இடையூறு. அந்தப்‌ புத்தகங்களின்‌ சுவை 
யற்ற பக்கங்களைப்‌ புரட்டிப்‌ படிக்கும்‌ சிரத்தை எல்லோருக்கும்‌ 
இராது. ஆனால்‌ ஒப்பந்தக்கூலி முறை என்பது இன்னது என்‌ 
பதை அறிந்த எனக்கு அவை மிக முக்கியமானவையாகத்‌ 


ஓப்பந்தக்கூலி முறையின்‌ தீமைகள்‌ 523 


தோன்றுகின்றன. சில்‌ நிபந்தனைகள்‌ மாத்திரம்‌ கிறைவேற்றப்‌ 
படுமானால்‌, ஒப்பந்தக்‌ கூலி முறை இப்பொழுது இருக்கிறபடியே 
, தொடர்ச்து இருந்து வரலாம்‌ என்று அந்த அறிக்கை ஒப்புக்‌ 
கொள்ளுகிறது என்று எல்லோரும்‌ ஈம்பலாம்‌. ஆனால்‌ அத்த: 
கிபக்தனைகளோ, கிறைவேற்றவே முடியாதவை. ஜமைகாவிலும்‌ 
கயானாவிலும்‌ மற்றக்‌ காலனிகளிலும்‌ இப்பொழுது இருந்துவரும்‌ 
ஓப்பக்தக்‌ கூலிமுறை, அவசியமாகும்‌ காலத்திற்கு அதிகமாக ஒரு. 
நிமிடங்கூடத்‌ தொடர்ந்து இருந்து வரவேண்டுமென்று அவர்கள்‌ 
விரும்பவில்லை என்றே இப்பெரிய இரு கமிஷனர்களின்‌ அறிக்கை 
காட்டுகிறது. இதற்கு முன்னாலும்‌ ஒரு கமிஷன்‌ அனுப்பப்பட்‌ 
டது. ஸ்ரீமான்கள்‌ மாக்வீலும்‌ சிமன்லாலும்‌ என்ன ஏற்பாடு 
களைக்‌ கூறியிருக்கின்றனரோ அதையே எல்லோரும்‌ கூறியிருக்‌ 
கின்றனர்‌. இவர்களுடைய அறிக்கையில்‌ புதிதானது எதுவும்‌ 
இல்லை. ஆனல்‌, நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால்‌ இங்கிலாக்தி 
லுள்ள ஒரு தரும ஸ்தாபனத்தின்‌ சார்பாக இதைப்பற்றி உத்தி 
, யோகப்‌ பற்றில்லாத முறையில்‌ பரிசீலனை ஈடக்திருக்கிறது.. 
இதன்மூலம்‌ பிரசரமான புத்தகத்தில்‌ வேறு எதுவுமின்றி 
அங்குள்ள துன்பக்‌ கதை அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது.. 
இம்முறையினால்‌ ஏற்படும்‌ துன்பங்கள்‌ யாவும்‌ அப்படியே 
அதில்‌ எடுத்துக்‌ கூறப்பட்டுள்ளன. 


இது சம்பந்தமாக நெட்டால்‌ பிரதம மந்திரி கூறியதைக்‌ 
குறிப்பிட விரும்புகிறேன்‌. “£ ஒப்பந்தக்‌ கூலி முறை கொஞ்சமும்‌ 
விரும்பத்‌ தக்கதன்று. அது எவ்வளவு சீக்கிரம்‌ ரத்து செய்‌ 
யப்படுகிறதோ அவ்வளவும்‌ ஒப்பக்தக்‌ கூலிகளுக்கும்‌ முத. 
லாவிகளுக்கும்‌ கல்லது '” என்று அவர்‌ கூறியிருக்கிறார்‌. தென்‌ 
ஒப்பிரிக்காவில்‌ ஹை கமிஷனராக இருந்தபோது லார்டு செல்‌ 
போர்னும்‌ இதையேதான்‌ கூறினார்‌. இம்முறை கிட்டத்தட்ட 
அடிமை முறையாகவே இருப்பதால்‌, தொழிலாளரைவிட முத 
லாளிகளுக்கே இது தீமையானது என்றும்‌ அவர்‌ சொன்னார்‌. 
ஸர்‌ வில்லியம்‌ ஹண்டர்‌, தாமே இம்முறையைப்பற்றி சேரில்‌ 
பரிசீலனை செய்ய வந்தபோது 1896-இல்‌ இகைப்பற்றித்‌ 
தொடர்ந்து அழகான கடிதங்கள்‌ பல எழுதினார்‌. நன்றாக 
இதைப்‌ பற்றிக்‌ கவனித்த பிறகு, கிட்டத்தட்ட அடிமை 
முறைக்குக்‌ கொண்டுவிடும்‌ முறையே ஒப்பக்தக்‌ கூலி முறை 
என்று ஒப்பிட்டார்‌. இப்படியெல்லாம்‌ கூறுவதில்‌ கான்‌ 
தவறு செய்கிறேனென்றால்‌, லார்டு செல்போர்னுடன்‌ சேர்ந்தே. 
இப்படித்‌ தவறு செய்கிறேன்‌. இந்த ஒரு முறையைக்‌ 
குறித்துத்தான்‌, அந்த இரு கனவான்௧களான கமிஷனர்கள்‌ 


524 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


நிறைவேற்றி வைக்கப்படவே முடியாத சில நிபந்தனைகளை நிறை 
வேற்றவேண்டும்‌ என்று தங்கள்‌ அறிக்கையில்‌ ஆலோச 
கூற முற்பட்டிருக்கிறார்கள்‌. கொண்டு போகப்படுபவரில்‌ தகுதி 
யில்லாதவர்களை நீக்கிவிடவேண்டும்‌; இத்தனை ஆண்டுக்கு ' 
இத்தனை பெண்களை அனுமதிப்பது என்றிருக்கும்‌ விகிதர 
சாரத்தை 40-இலிருந்து 50-க்கு உயர்த்தவேண்டும்‌ என்ப 
வையே நிபந்தனைகள்‌. வெளிநாடுகளுக்குக்‌ கொண்டுபோகப்‌ 
படுபவர்களில்‌ தகுதி இல்லாதவர்களை நீக்கிவிட வேண்டும்‌ 
என்று , அவர்கள்‌ கூறுவதன்‌ பொருள்‌ என்ன என்பது 
எனக்கு விளங்கவில்லை. இந்தியாவில்‌ தொழிலாளர்‌ கிடைப்‌ 
பது சுலபமல்ல என்று இக்கமிஷனர்களே அவர்களிடம்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. தன்னுடைய குழந்தைகளை வெளிநாடு 
களுக்கு அரை அடிமைகளாக அனுப்ப இந்தியா .தவித்துக்‌ 
கொண்டிருக்கவில்லை. இந்தியாவில்‌ அதிகப்படியாக இருக்கும்‌ 
மக்கள்‌, இந்தியாவில்‌ இருக்கும்‌ பொருளாதார நிலைமையில்‌ 
அதிருப்தி கொண்டு வெளிகாடுகளுக்குப்‌ போகிறார்கள்‌ என்று 
லார்டு சாண்டர்ஸன்‌ கூறினர்‌. ஆனால்‌ 1907-இல்‌ ஆள்‌ சேர்க்க 
500 பேருக்கு லைசென்சுகள்‌ கொடுக்கப்பட்‌ டி.ருக்கின்றது 
என்பது நினைவு இருக்கட்டும்‌. இப்படி ஆள்‌ சேர்ப்பவர்கள்‌ 
17 தொழிலாளருக்கு ஒருவர்‌ வீதம்‌ இருப்பதிலுள்ள முக்கியத்து 
வத்தை நீங்கள்‌ அறிகிறீர்களா? ஒப்பந்தக்கூலிகளைத்‌ திரட்டு 
வதற்காகக்‌ காலனி அரசாங்கங்களின்‌ உள்‌ ஏஜெண்டுகள்‌ 
இந்தியாவில்‌ இருக்கின்றனர்‌. சேர்க்கும்‌ ஒவ்வொரு கூலிக்கும்‌ 
ரூ. 2௦ வீதம்‌ இவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்கள்‌. இந்த இருபத்‌ 
தைந்து ரூபாயை ஆள்‌ சேர்ப்பவரும்‌ உள்‌ ஏஜெண்டும்‌ பங்‌ 
கிட்டுக்‌ கொள்ளுகின்றனர்‌. ஆள்‌ சேர்க்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
காட்டு மக்களில்‌ பலரை அரை அடிமைகளாக அனுப்புவதர்ல்‌ 
அவர்களுடைய மன நிலைமை மோசமாகவே இருக்கவேண்டும்‌. 
இந்தக்‌ கங்காணிகள்‌ என்ன செய்கிறார்கள்‌ என்பதைப்‌ பார்த்‌ 
திருக்கிறேன்‌. இவர்கள்‌ கூறும்‌ அநேகம்‌ புளுகுகளையும்‌ படித்‌ 
திருக்கிறேன்‌. ஆகையால்‌, ஈம்‌ காட்டு மக்களில்‌ பல்லாயிரக்‌ 
கணக்கானவர்கள்‌ ஒப்பந்தக்‌. கூலிகளாகிவிட்டதில்‌ எனக்கு 
ஆச்சரியமே இல்லை. 

தோட்டங்களில்‌ இருந்துவரும்‌ ஒழுக்கக்‌ கேடான நிலைமை 
களைக்‌ குறித்துக்‌ கமிஷனர்கள்‌ பல பக்கங்கள்‌ எழுதியிருக்‌ 
கிறார்கள்‌. அறுபது ஆண்களுக்கு. நாற்பது பெண்கள்‌ இருக்‌ 
கிறார்கள்‌ என்பதல்ல * இந்த ஆண்கள்‌ இப்‌ பெண்களை மணம்‌ 
செய்துகொ ள்ளுவதில்லை; -வைப்பாகவே வை த்துக்கொள்ளு 
கிறார்கள்‌. இப்பெண்களில்‌ அகேகர்‌ விபசரரிகள்‌ என்று 


ஒப்பந்தக்‌ கூலிமுறையின்‌ தீமைகள்‌ 525 


சொல்லப்படுகிறது. நான்‌ யோக்கியனாக இருந்தால்‌, இந்த 
ஒப்பந்த முறையின்கீழ்‌ என்‌ குழந்தைகளை நாட்டைவிட்டு 
: வெளியே அனுப்ப ஒருகாலும்‌ ஒப்பேன்‌. ஆனால்‌ ஆயிர 
மாயிரம்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ போயிருக்கிறார்கள்‌. அதைப்‌ 
பற்றி இந்தியாவில்‌ இருப்போர்‌ என்ன நினைக்கின்றனர்‌ ? 


அவசரச்‌ சட்டங்களில்‌ இருக்கும்‌ கடுமையான விதிகள்‌ 
நீக்கப்படவேண்டும்‌ அல்லது முதலாளிகளைத்‌ தொழிலாளர்‌ 
பாதுகாவலர்‌ கட்டுத்திட்டங்களுக்கு உட்படுத்தவேண்டும்‌ என்‌ 
பவை நிபந்தனைகள்‌. இத்தொழிலாளரைப்‌ பாதுகாப்பதற்கென்று 
செய்யப்பட்டிருக்கும்‌ சட்டதிட்டங்களில்‌ எத்தனையோ குறை: 
பாடுகளும்‌ ஓட்டை (புரை)களும்‌இருக்கின்றன. ஆகையால்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ செய்துவிட முடியும்‌. மு தலாளியையே எல்லா 
வற்றிற்கும்‌ முதன்மையாக வைப்பது விதிகளின்‌ முக்கியமான 
கோக்கம்‌. தொழிலாளருக்காக அல்லாமல்‌ முதலாளிக்கு என்றே 
போலித்தனமாகச்‌ செய்து வைக்கப்பட்டிருக்கும்‌ விதிகள்‌, 
தொழிலாளருக்கு எதிராக முதலாலிகளுக்குச்‌ சாதகமாகின்றன.. 


வெளி நாடு செல்லுவோரின்‌ * பாதுகாவலர்கள்‌ * என்று 
இருக்கும்‌ அதிகாரிகளின்‌ போக்கும்‌ மிக மோசமானது. முதலாளி 
கள்‌ எந்த இனத்தைச்‌ சேர்ந்தவர்களோ அதே இனத்தினரே 
இக்த அதிகாரிகளும்‌. இவர்கள்‌ பழகுவதெல்லாம்‌ முதலாளி 
கஞடனேயே. ஆசையால்‌, இவர்களுடைய ஆதரவெல்லாம்‌ 
முதலாளிகளின்‌ பக்கமே இருப்பது இயற்கையல்லவா $ அப்படி 
இருக்கையில்‌, முதலாளிகளின்‌ நன்மைக்கு விரோதமாகத்‌ தொழி 
லாளருக்கு இவர்கள்‌ எப்படி நியாயத்நைச்‌ செய்வார்கள்‌ ₹ 
ஒப்பந்தக்‌ கூலிகளுக்குச்‌ சாதகமாக மாஜிஸ்டிரேட்டுகள்‌ தீர்ப்‌ 
புக்குக்‌ கூறிய சில சம்பவங்கள்‌ எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
இதே நீதியைத்‌ தொழிலாளரின்‌ “பாதுகாப்பாளர்கள்‌ ' என்‌ 
போரிடமிருந்து எதிர்பார்ப்பது முடியாத காரியம்‌. முதலாளி 
களின்‌ இஷ்டத்திற்குத்‌ தொழிலாளர்கள்கையும்காலும்‌ கட்டுண்ட 
வர்களாகக்‌' கிடக்கின்றனர்‌. ஒரு தொழிலாளி, முதலாளிக்கு 
விரோதமாக ஏதாவது தவறு செய்துவிட்டால்‌ முதலில்‌ அதற்‌ 
காகச்‌ சிறைத்தண்டனையை அனுபவிக்கவேண்டும்‌. பிறகு 
அவன்‌ எத்தனை நாட்கள்‌ சிறையில்‌ இருக்கிறானோ. அத்தனை 
நாட்கள்‌ அதிகமாக ஒப்பந்தக்‌ கூலியாக இருந்தாகவும்‌ வேண்டும்‌. 
சிறையிலிருந்து வந்ததும்‌ திரும்ப வேலை செய்ய அதே எஜமான 
ளிடம்‌ கொண்டு போகின்றனர்‌. இந்த விதிகளையெல்லாம்‌ 
பற்றிக்‌ கமிஷனர்கள்‌ எதையுமே சொல்லக்‌ காணோம்‌. தொழி 
லாளர்களின்‌ * பாதுகாப்பாள 'ராயிருக்கும்‌ ஓர்‌ அதிகாரி, தவறான 


526 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தீர்ப்பைக்‌ கூறிவிட்டால்‌, அலை தக்‌ கேட்க யாருமே இல்லை. ஆனால்‌ 
ஒரு மாஜிஸ்டிரேட்‌ விஷயத்திலோ, அவர்‌ தவறான தீர்ப்புக்‌ 
கூறிவிட்டால்‌ கண்டிக்கலாம்‌. மேலும்‌, இக்கைதிகளைத்‌ கவிச்‌. . 
சிறைகளில்‌ வைக்கவேண்டும்‌ என்று கமிஷனர்கள்‌ சொல்லு. 
கிறார்கள்‌. சிறைப்படுத்தப்படும்‌ நூற்றுக்கணக்கான கைதிகளுக்‌ 
குச்‌ சிறைகளைக்‌ கட்டுவதானால்‌ காலனி அரசாங்கம்‌ ஓட்டாண்டி 
யாகிவிடும்‌. சாத்துவிகச்‌ சட்டமறுப்பாளருக்குச்‌ சிறைகளைக்‌ 
கட்டவே அரசாங்கத்தினால்‌ முடியவில்லை. உத்தரவாதமான 
தொகையைக்‌ கொடுத்துத்‌ தங்களைக்‌ கூலி ஒப்பந்த த்திலிருந்து 
வீடுவித்துக்‌ கொள்ளத்‌ தொழிலாளரை அனுமதிக்க வேண்டும்‌ 
என்று கமிஷனர்கள்‌ கூறுகிறார்கள்‌. தொழிலாளி சுயேச்சையான 
வன்‌ என்று கமிஷனர்கள்‌ நினைப்பதே தவறு. ஏமாற்றித்‌ தந்திர 
மாகக்‌ கொண்டுவரப்பட்டுவிடும்‌ ஆங்கிலப்‌ பெண்களைப்பற்றி 
எனக்குத்தெரியும்‌. இவர்கள்‌ கன்றாகப்‌ படித்தவர்கள்‌; ஒப்பந்தப்‌ 
படி வந்தவர்களுமல்ல. என்றாலும்‌,விடுபட்டுவிட அவர்களாலேயே 
முடிவதில்லை. அப்படியிருக்க ஒப்பந்தக்‌ கூலிமாத்திரம்‌ எப்படி 
வீடுபட்டுவிட முடியும்‌? ஒப்பந்தப்படி வரும்‌ கூலியை ஒரு 
சிப்பாய்க்கு ஒப்பிட்டார்‌ ஸ்ரீ பால்போர்‌. சிப்பாய்‌, பொறுப்பு 
வாய்ந்தவன்‌; உயர்‌ பதவியையும்‌ அடையலாம்‌. ஆனால்‌ 
ஒப்பந்தக்‌ கூலியோ என்றும்‌ தொழிலாளியே. அவனுக்கு எந்த 
உரிமைகளும்‌ இல்லை. அவனுக்கு இருக்கும்‌ கஷ்டங்கள்தாம்‌ 
அவன்‌ மனைவிக்கும்‌ மகனுக்கும்‌. நெட்டாலில்‌ இவர்கள்‌ வெறுப்‌ 
போடு அவமதிக்கப்படுகின்றனர்‌. ஒப்பக்தக்‌ கூலியான ஓர்‌ இந்தி 
யன்‌, தொழிலாளிக்கு மேற்பட்ட நிலையை அடையவே முடியாது. 
அத்தொழிலானி இந்தியாவுக்குத்‌ திரும்பும்போது என்ன 
கொண்டு வருகிறான்‌? மனம்‌, உடல்‌ எல்லாம்‌ சிதைந்து போய்த்‌ 
திரும்புகிறான்‌. நாகரிகத்தின்‌ போலிச்‌ சாயல்கள்‌ சில அவனிடம்‌ 
காணப்படுகின்றன. ஆனால்‌ இவற்றைவிட மிக உயர்வான 
பலவற்றை அங்கேயே இழக்துவிட்டுத்‌ திரும்புகிறான்‌. சில பவுன்‌ 
களையும்‌ அவன்‌ கொண்டு வரக்கூடும்‌. ஒப்பந்தக்‌ கூவி முறை 
இப்படிப்பட்டவர்களுடைய தேசீய சுயமரியாதையை அடியோடு 
அபகரித்து விடுவதால்‌, வெறுக்கத்தக்க இந்த முறை தொடர்ந்து 
இருந்துவருவது என்பதற்கு உடன்பட நாம்‌ மறுத்துவிட 
வேண்டும்‌. 


கான்‌ இதுவரை கூறியவைகளை ஆழ்ந்து சிந்திப்பீர்‌ 
களானால்‌, நீங்கள்‌ பாடுபட்டு இம்முறையை ஓர்‌ ஆண்டில்‌ 
ஒழித்துவிடுவீர்கள்‌. அப்படிச்‌ செய்தால்‌, காட்டிற்குள்ள ஒரு 
தீமை தொலைந்ததாகும்‌ ; ஒப்பந்தக்‌ கூலி முறை என்பது 


ஓப்பந்தக்‌ கூலிமுறையின்‌ தீமைகள்‌ ட 52 


பழமையில்‌ ஈடந்த ஒரு கதை ஆகிவிடும்‌. காலனிகளில்‌ இந்தியர்‌ 
அக்கிரமமாக நடத்தப்படுவதற்குள்ள காரணத்தையே நீக்கிவிட 
வேண்டும்‌ என்று நான்‌ விரும்புகிறேன்‌. இம்முறை எவ்வளவுதான்‌ 
பாதுகாப்புக்களுடன்‌ கூடியதாக இருந்தாலும்‌, ஏறக்குறைய 
அடிமை முறைக்கு ஒத்ததாகவே இருந்து வருகிறது. அசல்‌ 
அடிமை முறையின்‌ அடிப்படையில்தான்‌ இது இருந்து வரும்‌. 
ஆகவே, இது தேசிய வளர்ச்சிக்கும்‌ தேசீய கெளரவத்திற்கும்‌ 
ஓர்‌: இடையூறு. 


ஏகாதிபத்திய மகாநாடு தீர்மானங்கள்‌ 


[வெளிநாடுகளில்‌ குடியேறியிருக்கும்‌ இந்தியர்களைப்பற்றி ஏகாதி. 
பத்திய மகாகாடு சில தீர்மானங்களைச்‌ செய்தது. மகாத்மா காந்தி 
அவற்றை எதிர்த்துப்‌ பேசினார்‌ ; கட்டுரைகள்‌ எழுதினர்‌, * இந்தியன்‌ 
ரெவ்யூ ' 1918 ஆகஸ்டு வெளியீட்டில்‌ காந்திஜி எழுதியது கீழே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது.] 


மகாத்மா காந்தி எழுதியதாவது : 
காலனிகளுக்குப்‌ போய்க்‌ குடியேறும்‌ நம்‌ நாட்டினரின்‌ 
அந்தஸ்தைக்‌ குறித்து ஏகாதிபத்திய மகாநாடு செய்திருக்கும்‌ 
தீர்மானங்கள்‌, மேலெழுந்தவாரியாகப்‌ பார்த்தால்‌ கன்றாயிருப்‌ 
பவையாகவே தோன்றுகின்றன. ஆனால்‌ அவை முற்றிலும்‌ 
ஏமாற்றக்கூடியவைகளாகும்‌. காலனிகளில்‌ நமக்கு எதிராகச்‌ 
செய்யப்படும்‌ சட்டங்களைப்‌ போலவே அக்காலனிக்காரர்‌ மீது 
நாமும்‌ சட்டம்‌ செய்யலாம்‌ என்பது காம்‌ அடைந்துவிட்ட 
பெரிய காரியம்‌ என்று நாம்‌ எண்ண வேண்டியதில்லை. 
பூதம்‌ போல்‌ இருக்கும்‌ ஒருவன்‌, சித்திரக்குள்ளனைப்‌ பார்த்து, 
“அடிக்கு அடி திருப்பி யடிக்கும்‌ உரிமை உனக்கும்‌ 
இருக்கிறது” என்று சொல்லுவதைப்‌ போன்றதே இது. 
இந்தியாவுக்கு வர விரும்பும்‌ காலனிக்காரருக்கு அனுமதி 
யையும்‌ பிரயாணச்‌ சீட்டையும்‌ மறுப்பது யார்‌ ? ஆனால்‌ இந்திய 
ருக்கோ அவர்களுடைய தகுதி என்னதான்‌ இருந்தாலும்‌, தாற்கா 
விகமாகக்‌ கொஞ்ச காலத்திற்குக்கூடக்‌ காலனிகளுக்குப்‌ போக 
அனுமதி அடிக்கடி மறுக்கப்படுகிறது. சாத்துவிகச்‌ சட்ட 
மறுப்பு இயக்கம்‌, தென்னாப்பிரிக்கக்‌ குடியேற்றச்‌ சட்டத்தி 
லிருந்த நிறவேற்றுமைத்‌ தீமையைப்‌ போக்கிவிட்டது. ஆனால்‌ 
அரசாங்க நிர்வாகக்‌ கொள்கைகள்‌ இன்னும்‌ அப்படியே 
இருந்துகொண்டிருக்கின்றன. இந்தியர்‌, பெயரில்‌ மாத்திரமன்றி 
உண்மையாகவும்‌ பிறருக்கு அடிமையாக இருந்துவரும்‌ வரை 
யில்‌ அவ்விதமே இருந்தும்‌ வரும்‌. 
ஏற்கனவே குடியேறிவிட்டவர்களின்‌ சம்பந்தமாக1914-இல்‌: 
ஏற்பட்ட முறைகளையே, இப்பொழுது செய்யப்பட்டிருக்கும்‌ 
தீர்மானங்கள்‌ அகேகமாகத்‌ திரும்பக்‌ கூறுகின்றன. இவை 
சானடாவுக்கும்‌, ஆஸ்திரேலியாவுக்கும்‌ பொருந்துவதானால்‌, 
விந்த ட்‌ அது லாபக்தான்‌. ஏனெனில்‌, கானடாவில்‌ குடியேறி 
ருக்கும்‌ சீக்கியர்களின்‌ மனைவிகளையும்‌ குழந்தைகளையும்‌ அனு 


ஏகாதிபத்திய மகாநாட்டுத்‌ தீர்மானங்கள்‌ 529 


மதிக்க அந்தச்‌ சர்க்கார்‌ மறுத்து வந்ததனால்‌ சமீப காலம்‌ 
வரையில்‌ பலத்த கிளர்ச்சிகள்‌ இருந்து வந்தன. தென்னாப்பிரி 
காவுடன்‌ வந்துள்ள சமரச த்தின்படி, இன்னும்‌ ஒன்றையும்‌ நான்‌ 
கூற வேண்டும்‌. இந்தச்‌ சமரசத்திற்கு முன்னால்‌ யாருக்காவது 
இரண்டு மனைவிகள்‌ இருந்து, அப்படிப்பட்ட மனைவிமார்‌ தென்‌ 
ஓப்பிரிக்காவுக்கு எப்பொழுதாவது வந்திருந்தால்‌ அவர்களுக்கு 
பாதுகாப்பு அளிக்கிறது. “ கிறிஸ்தவர்களையே அதிகமாகக்‌ 
கொண்ட நாட்டில்‌, ஒருவருக்கு ஒரே மனைவிதான்‌ இருக்கவேண்டு 
மென்ற சட்டத்தை அனுசரிப்பது ஒரு வேளை சரியாக இருக்‌ 
கலாம்‌. ஆனால்‌ அந்த காட்டுக்குக்கூட, காருண்ணியத்தை 
முன்னிட்டும்‌, அக்காடு நிர்வாக விஷயத்தில்‌ எந்தச்‌ சாம்ராஜ்ய 
பெடரேஷனில்‌ இருக்கிறதோ அதன்‌ மற்ற உறுப்பினரின்‌ நட்பை 
உத்தேசித்தும்‌, ஒருவருக்கு இருக்கும்‌ இரண்டு மனைவிகளையும்‌ 
அவர்களுடைய குழந்தைகளையும்‌ அனுமதிப்பது அவசிய 
மாகும்‌. 

மற்றக்‌ காரியங்களில்‌ சமத்துவமான அந்தஸ்து இல்லாமல்‌ 
இருப்பதைக்‌ குறித்து எதுவும்‌ கூறாமல்‌ ஒப்பந்தம்‌ மழுப்பு 
கிறது. தென்னாப்பிரிக்கா முழுவதிலுமே இந்தியர்‌ லைசென்சு 
களை வாங்குவது முடியாததாக இருந்து வருகிறது. டிராள்ஸ்‌ 
வாலிலும்‌, பிரீ ஸ்டேட்டிலும்‌ இந்தியர்‌ சொந்தமாக நிலம்‌ 
வைத்துக்கொள்ளக்‌ 'கூடாது என்று தடை இருக்கிறது. யூனி 
யனுக்குள்ளேயே பிரீ ஸ்டேட்டுக்குள்‌ வரக்கூடாது என்று 
இந்தியர்‌ தடுக்கப்படுகின்றனர்‌. சாதாரண அரசாங்கப்‌ 
பள்ளிக்கூடங்களிலும்‌ இந்தியக்‌ குழந்தைகளுக்குத்‌ தடை 
இருக்கிறது. டிரான்ஸ்வாலிலும்‌ பிரீ ஸ்டேட்டிலும்‌ இந்தியருக்‌ 
குள்ள முனிசிபல்‌ வாக்குரிமையும்‌ பறிக்கப்பட்டுவிட்டது. 
கேப்‌ தவிரத்‌ தென்னாப்பிரிக்கா முழுமைக்குமே வாக்குரிமையை 
ரத்து செய்துவிட்டனர்‌. ஆகையால்‌, ஏகாதிபத்திய மகா 
நாட்டுத்‌ தீர்மானங்கள்‌ நிச்சயமாகக்‌ கண்‌ துடைக்கும்‌ காரியமே. 
காலனிகளிடம்‌ எந்தவித மனமாற்றமும்‌ இல்லை; இந்தியா சம்பந்த 
மாகச்‌ சாம்ராஜ்யக்‌ கடமைகளை மதிப்பது என்பதும்‌ இல்லை. 
ஸ்ரீ ஆண்ட்ரூஸ்‌ எடுத்துக்‌ காட்டியிருக்கும்‌ பிஜி அட்டூழியங்களைப்‌ 
பார்த்தால்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ நேர்‌ நிர்வாகத்தில்‌ இருக்‌ 
கும்‌ காலனிகளிலும்‌ இதேபோல்‌ ஈடப்பது சாத்தியம்‌ என்பது 
புலனாகிறது. 


.. தெ. 84 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ - 

ப 1 - ்‌ 

[மகாத்மா காந்திக்கு முதன்‌ முதலில்‌ சிறை அனுபவம்‌ ஏற்பட்டது 
தென்னாப்பிரிக்காவில்தான்‌. அங்கே சிறையில்‌ தாம்‌ கண்ட அனுபவங்‌ 
க& அவர்‌ குஜராத்தியில்‌ எழுதினர்‌. பின்னர்‌ அக்கட்டுரைகள்‌ 
ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்க்கப்பட்டுக்‌ கல்கத்தா ' மாடர்ன்‌ ரெவ்யூ? 
சஞ்சிகையில்‌ பிரசுரமாயின. அதன்‌ விவரமே கீழே கொடுக்கப்பட 
டிருக்கிறது.] i 

கைதிகளைப்‌ பரிசோதிப்பதற்கென்று பல இன்ஸ்பெக்‌ 
டர்கள்‌ வருவார்கள்‌. அப்பொழுது எல்லாக்‌ கைதிகளும்‌ வரி 
சையாக நிற்கவேண்டும்‌. அந்த இன்ஸ்பெக்டர்களை வணங்கத்‌ 
தங்கள்‌ தலையில்‌ இருக்கும்‌ தொப்பிகளைக்‌ கைதிகள்‌ கையில்‌ 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. நாங்கள்‌ எல்லோருமே ஆங்‌ 
கிலத்‌ தொப்பிகளையே வைத்திருந்ததால்‌ இந்த விதியை 
அனுசரிப்பதில்‌ கஷ்டம்‌ ஏதும்‌ இல்லை. எங்கள்‌ தொப்பிகளைக்‌ 
கழற்றிக்‌ கொண்டுவிடவேண்டும்‌ என்பது சட்டப்படியான 
தோடு சரியானதுமாகும்‌. இதற்கு * வரிசையாக நில்‌' என்ற 
சொற்களில்‌ ஆக்ஞை பிறக்கும்‌. சொல்லப்போனால்‌ இந்த 
வார்த்தைகளே எங்களுக்குச்‌ சாப்பாடுபோல்‌ ஆகிவிட்டன. 
ஏனெனில்‌, தினத்திற்கு நான்கு அல்லது ஐந்து தடவைகளா 
வது நாங்கள்‌ “வரிசையாக” நிற்க வேண்டும்‌. இந்த அதி 
காரிகளில்‌ ஒருவர்‌ பிரதம வார்டருக்கு உதவியாளர்‌. இவர்‌ 
கொஞ்சம்‌ அகம்பாவமுள்ளவர்‌. ஆகையால்‌ இவருக்கு (ஜென 
ரல்‌ ஸ்மட்ஸ்‌' என்று இந்தியர்‌ பெயர்‌ வைத்துவிட்டார்கள்‌. 
பொதுவாக. இவர்‌ காலையில்‌ முதலில்‌ வருவார்‌ ; திரும்ப மாலை 
யிலும்‌ வருவார்‌. ஒன்பதரை மணிக்கு டாக்டர்‌ வந்தார்‌. 
இவர்‌ மிகவும்‌ ஈல்லவர்‌ ; அன்பாய்‌ இருப்பார்‌. விசாரிப்பதில்‌ 
தவறுவதில்லை. சிறை விதிகளின்படி ஒவ்வொரு கைதியும்‌ 
முதல்நாள்‌ அன்று தத்தம்‌ துணிகளையெல்லாம்‌ கழற்றி 
விட்டு உடம்பின்‌ ஒவ்வொரு பாகத்தையும்‌ டாக்டருக்குக்‌' 
காண்பீக்கவேண்டும்‌. ஆனால்‌ அந்த விதியை டாக்டர்‌ எங்கள்‌ 
விஷயத்தில்‌ வற்புறுத்தவில்லை. மேலும்‌ பல இந்தியரும்‌ 
சிறைக்குள்‌ வந்துவிட்டதால்‌ டாக்டர்‌ எங்களிடம்‌ ஒன்று 
சொன்னார்‌ : யாருக்காவது சொறி, சிரங்கு முதலியன இரும்‌ 
தால்‌ அவரைத்‌ தாம்‌ ரகசியமாகச்‌ சோதிக்கவேண்டுமாகை 
யால்‌ தம்மிடம்‌ கூறும்படி எங்களிடம்‌ சொன்னார்‌. பத்தரை 
அல்லது பதினொரு மணிக்குச்‌ சிறைக்‌ கவர்னரும்‌ பிரதம வார்‌ 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 591 


உரும்‌ வந்தனர்‌. கவர்னர்‌ உறுதியானவர்‌; நியாயமானவர்‌ ; 
சாந்தமான சுபாவமுள்ள அதிகாரி. நாங்கள்‌ சுகமாக இருக்‌ 
கிரறோமா, எங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, சொல்‌ 
லிக்கொள்ள ஏதாவது குறை உண்டா என்றுதான்‌ 
அநேகமாக அவர்‌: கேட்பது வழக்கம்‌. எங்களுக்கு ஏதாவது 
குறை இருந்து சொன்னால்‌ கவனமாகக்‌ கேட்டுக்கொள்வார்‌; 
அவரால்‌ முடிந்தால்‌ பரிகாரமும்‌ அளிப்பார்‌. இத்தகைய 
புகார்கள்‌, குறைகளைப்‌. பற்றிப்‌ பின்னால்‌ கூறுகிறேன்‌. அவ்‌ 
ருக்கு உதவியாளரான அதிகாரியும்‌ எப்பொழுதாவது வருவார்‌; 
அவரும்‌ அன்பானவர்‌. இவர்களிலெல்லாம்‌ மிகச்‌ சிறந்தவர்‌ 
எங்கள்‌ பிரதம வார்டர்‌. இவர்‌ கடவுளிடம்‌ அதிக பக்தியுள்‌ 
எவர்‌. இவர்‌ எங்களிடம்‌ அன்போடும்‌ மரியாதையோடும்‌ 
கடக்துகொண்டார்‌. ஆகையால்‌, ஒவ்வொரு கைதியும்‌ இவரை 
வானளாவப்‌ புகழ்வது வழக்கம்‌. கைதிகளுக்கு, அவர்களுக்குரிய 
உரிமைகளெல்லாம்‌ கிடைக்கும்படி பார்ப்பதில்‌ இவர்‌ அதிகக்‌ 
கவனஞ்‌ செலுத்துவார்‌. கைதிகள்‌ செய்துவிடும்‌ அற்பத்‌ தவறு 
களையெல்லாம்‌ கவனியாதுபோல்‌ இருந்துவிடுவார்‌. எங்க 
காப்‌ பொறுத்தவரையில்‌ நாங்கள்‌ எல்லோருமே ஒரு குற்ற 
மும்‌ செய்யாதவர்கள்‌ என்பதை அவர்‌ அறிந்திருந்ததால்‌, 
முக்கியமாக எங்களிடம்‌ அதிக அன்புடன்‌ இருந்தார்‌. இந்த 
அன்பைக்‌ காட்ட அடிக்கடி வந்து எங்களிடம்‌ பேசுவார்‌. 


தொகை அதிகரித்தது 

சாத்துவிக எதிர்ப்பாளர்களான நாங்கள்‌ அச்சிறையில்‌ 
முதலில்‌ ஐந்து பேரே இருந்தோம்‌. ஜனவரி 14-ஆர்‌ தேதி செவ்‌ 
* வாய்க்கிழமை பிரதம மறியல்காரரான ஸ்ரீ தம்பி காயுடுவும்‌, 
சீனர்‌ சங்கத்‌ தலைவர்‌ ஸ்ரீ குவின்னும்‌ சிறைக்குள்‌ வந்தனர்‌. 
அவர்களைச்‌ சந்தோஷமாக வரவேற்றோம்‌. 18-ஆரற்‌ தேதி சாமுன்‌ 
தார்‌ கான்‌ உட்பட 18 பேர்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. அவர்‌ 
இரண்டு மாதங்கள்‌ உள்ளே இருந்தார்‌. மற்றவர்கள்‌ மத 
ராஸிகன்‌, குனாமியாக்கள்‌, குஜராத்தி ஹிக்துக்கள்‌. இவர்‌ 
களெல்லாம்‌ லைசென்சு இல்லாமல்‌ தெருக்களில்‌ அங்காடி 
விற்றதற்காகக்‌ கைதானவர்கள்‌. 9 பவுன்‌ அபராதம்‌, கட்டத்‌ 
தவறினால்‌ 14 நாட்கள்‌ சிறைவாசம்‌ என்பது இவர்களுக்கு 
விதிக்கப்பட்டிருந்த தண்டனை. இவர்கள்‌ அபராதம்‌ கட்ட மறுத்‌ 
துத்‌ தீவிரமாகச்‌ சிறைத்தண்டனைக்கு உட்பட்டனர்‌. 21-ஆந்‌ 
தேதி இன்னும்‌ 66 பேர்‌ வந்து சேர்ந்தனர்‌. இந்தக்‌ கோஷ்டி 
யில்‌ நவாப்‌ கரனுக்கு மாத்திரமே இரண்டு மாதம்‌ காவல்‌ 
தண்டனை... மற்றவர்களெல்லாம்‌ இரண்டு பவுன்‌ அபராதம்‌, 


592 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கட்டத்தவறினால்‌ 14 காட்கள்‌ சிறைவாசம்‌ என்ற தண்டை 
யைப்‌ பெற்றவர்கள்‌. இவர்களில்‌ குஜராத்தி ஹிந்துக்களே 
அதிகம்‌. சில குனமியாக்களூம்‌ மதராஸிகளும்‌ இருக்தளர்‌, 
9-ஆம்‌ தேதி 35 பேர்‌; 23-ஆம்‌ தேதி 3 பேர்‌; 24-ஆத்‌ 
தேதி ஒருவர்‌, 26-ஆந்‌ தேதி இருவர்‌, 26-ஆர்தேதி ஆறு பேர்‌; 
அன்று மாலை மேலும்‌ 4 பேர்‌, 29-ஆம்‌ தேதி 4 குனாமியாக்கள்‌. 
தம்‌ எங்கள்‌ தொகை கூடியது. ஆகவே 29-ஆம்‌ தேதிக்‌ 
கெல்லாம்‌ 755 சாத்துவிக எதிர்ப்பாளர்கள்‌ சிறைப்பட்டனர்‌. 
30-ஆம்‌ தேதி என்னைப்‌ பிரிட்டோரியாவுக்குக்‌ கொண்டு போய்‌ 
விட்டனர்‌. அன்றும்‌ 6 அல்லது 6 பேர்‌ சிறைக்குள்‌ வந்தனர்‌ 
என்பதை அறிவேள்‌. 
சாப்பாடு 
எல்லா கிலைமைகளிலும்‌ நம்மில்‌ பலருக்குச்‌ சாப்பாட்டுச்‌ 
சங்கதியே முக்கியமானதாகிறது. ஆன்ல்‌ சிறையில்‌ இருந்த: 
வர்களுக்கோ அதுதான்‌ மிகமிக முக்கியமானதாயிற்று. கல்ல: 
சாப்பாடு கிடைப்பதுதான்‌ அவர்களுடைய தேவை. கைதி, 
சிறையில்‌ கிடைக்கும்‌ சாப்பாட்டைக்கொண்டு திருப்தி அடைய 
வேண்டியதே. வெளியிலிருக்து எதையும்‌ தருவித்துக்கொள்ளக்‌: 
கூடாது என்பது சிறை விதி. இதேதான்‌ சிப்பாயின்‌ விஷ. 
யத்திலும்‌. ராணுவ விதிகளின்படி சாப்பிட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கச்‌ சிப்பாய்‌ உடன்பட வேண்டும்‌. எனினும்‌ கைதிக்கும்‌, சிப்‌ 
பாய்க்கும்‌ ஒரு வித்தியாசம்‌ உண்டு. சிப்பாய்க்கு அவன்‌ ஈண்‌ 
பர்கள்‌ வேறு ஆகராதிகளை அனுப்பலாம்‌ ; அவன்‌ அவற்றைச்‌ 
சாப்பிடலாம்‌. ஆனால்‌ கைதி அப்படிச்‌ செய்ய முடியாது... 
ஆகவே, இந்த உணவுத்தடை, ஒருவன்‌ சிறையில்‌ இருக்கிறான்‌ 
என்பதற்கு ஓர்‌ அடையாளம்‌. சிறைச்‌ சாப்பாட்டில்‌ ருசியைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கக்கூடாது. ருசிக்கான சாமான்கள்‌ 
எவையும்‌ சிறைக்குள்‌ அனுமதிக்கவும்‌ படாது என்று, சாதா 
ரணமாகப்‌ பேசிக்கொண்டு இருக்கையில்‌, சிறை அதிகாரிகள்‌ 
கூறுவதைக்‌ காணலாம்‌. சிறை வைத்திய அதிகாரியுடன்‌ கான்‌ 
பேசிக்கொண்டிருக்தபோது, ரொட்டியுடன்‌ சாப்பிடுவதற்கு எங்‌ 
களுக்குத்‌ தேநீரோ அல்லது கெய்யோ, இவை போன்றவை 
களோ அவசியம்‌ என்று சொன்னேன்‌. அதற்கு அவர்‌, “ருசி 
யோடு சாப்பிட கிளைக்கிறீர்களா ? ருசிக்கானது எதுவும்‌: 
சிறைக்குள்‌ அனுமதிக்கப்படுவதில்லை'! என்று பதில்‌ சொன்னார்‌. 
சிறைச்சாலை விதிகளின்படி, முதல்‌ வாரத்தில்‌ ஓர்‌ இக்தி' 
யருக்குக்‌ காலையில்‌ 12 அவுன்ஸ்‌ சோளக்‌ கஞ்சி கிடைக்கும்‌... 
அதில்‌ சர்க்கரையோ கெய்யோ, இருக்காது. ம த்தியானத்தில்‌: 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 523 


சீ அவுன்ஸ்‌ அரிசிச்‌ சாதமும்‌ ஓர்‌ அவுன்ஸ்‌ நெய்யும்‌. மாலை 
யில்‌ 5 ஈாட்களுக்கு, 12 அவுன்ஸ்‌ சோளக்‌ கஞ்சி ; மூன்று 
காட்கஞக்கு வேக வைத்த மொச்சையும்‌ உப்பும்‌. இந்த 
உணவு அளவு, சாப்பிடுபவர்களின்‌ ஆகாரத்தை அனுசரித்துத்‌ 
தயாரிக்கப்பட்டது. ஆனால்‌, ஒரு மாறுதல்‌ என்ன 
வென்றால்‌, காபிர்களுக்கு மாலையில்‌ உடைத்த 
சோள மாவும்‌ கொழுப்பும்‌ கொடுப்பார்கள்‌. இந்தியருக்கு 
அரிசிச்‌ சோறு கொடுத்தார்கள்‌. இரண்டாவது வாரத்திலும்‌ 
அதற்குப்‌ பிறகும்‌, இரண்டு நாட்களுக்கு வேகவைத்த உருளைக்‌ 
, கிழவ்கு, இரண்டு காட்களுக்கு முட்டைக்கோஸ்‌ அல்லது 
2 பரங்கிக்காய்‌ அல்லது இவைபோன்ற காய்களுடன்‌ சோளமா 
கொடுப்பார்கள்‌. மாமிசம்‌ சாப்பிடுகிறவர்களுக்கு ஞாயிற்றுக்‌ 
கிழமைகளில்‌ மாமிசமும்‌ கறிகாயும்‌ உண்டு, 
சர்க்காரிடம்‌ எந்தத்‌ தயவுக்கும்‌ தொங்கிக்கொண்டிருப்ப 
தில்லையென்றும்‌, மத சம்பந்தமான ஆட்சேபனைக்கு இடம்‌ இல்‌ 
லாதிருக்கும்வரை கொடுக்கிற சாப்பாடு எதுவாயினும்‌ தின்று 
கொண்டிருப்பது என்றும்‌ முதல்‌ கோஷ்டிக்‌ கைதிகள்‌ உறுதி 
செய்துகொண்டனர்‌. உண்மையைச்‌ சொல்லப்போனால்‌, 
கொடுக்கப்பட்ட உணவில்‌ போதுமான சத்து இருக்தாலும்‌, 
இந்தியருக்கு அது கொஞ்சமும்‌ பொருந்தாத உணவு. காபிர்‌ 
தினமும்‌ சோளம்‌ சாப்பிடுகிறார்கள்‌. ஆகையால்‌, அது அவர்‌ 
களுக்கு. ஒத்துக்கொள்ளும்‌ என்பதுமாத்திரமல்ல ; சிறையில்‌ 
அதைச்‌: சாப்பிட்டு ஈன்றாகவும்‌ வளர்ந்தார்கள்‌. ஆனால்‌, இந்தியர்‌ 
சோளமா சாப்பிடுவதில்லை; அரிசிச்‌ சாதமே அவர்களுக்கு 
ஒத்துக்கொள்ளும்‌. மொச்சை மாத்திரம்‌ தனியாகத்‌ தின்றும்‌ 
இவர்களுக்குப்‌ பழக்கமில்லை. மேலும்‌ காபிர்களுக்காக, 
காபிர்களால்‌ சமைக்கப்பட்ட கறி காய்களையும்‌ எங்களால்‌ 
சாப்பிட முடியவில்லை. கறி காய்களை அவர்கள்‌ சுத்தம்‌ செய்‌ 
வதே இல்லை; மசாலை போட்டு அவற்றை அவர்கள்‌ 
சமைப்பதுமில்லை. அதோடு, வெள்ளைக்காரக்‌ கைதிகளுக்குச்‌ 
சமைப்பதற்காக உபயோகிக்கும்‌ கறி காய்களிலிருந்த உரித்த 
தோல்‌ முதலியவைகளே காபிர்களுக்குச்‌ சமைக்கும்‌ கறி காய்‌ 
கள்‌. மசாலாவுக்கு உப்பைத்‌ தவிர வேறு எதுவுமே கொடுக்கப்‌ 
படுவதில்லை. சர்க்கரையைக்‌ கனவிலும்‌ காணமுடியாது. இவ்‌ 
விதம்‌ எங்கள்‌ எல்லோருக்குமே சாப்பாட்டு விஷயமே பெரிய 
சங்கடமானதாயிருக்தது. எனினும்‌ சாத்துவிக எதிர்ப்பாளர்கள்‌ 
சிறை அதிகாரிகளிடம்‌ எந்த தயவுக்கும்‌ கெஞ்சிக்கொண்டிருப்ப 
தில்லை என்று உறுதி கொண்டுவிட்டதால்‌, கிடைத்த இத்தகைய 
ஆகாரத்தைக்கொண்டே திருப்தி அடைய முயன்று வந்தோம்‌. 
௬ 


584 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சிறைக்‌ கவர்னர்‌ cd க்ளக்‌ சாப்பாடு எங்க 
க்‌ த்‌ துக்கொள்ளவில்‌ என்றும்‌, எனினும்‌ அரசாங்கத்‌ 
தன்டம்‌ எக்க விதமான சலுகைகளையும்‌ கேட்பதில்லை என்ற 
உறுதிகொண்டிருக்கிறோம்‌ என்றும்‌ சொன்னோம்‌. அரசாங்கம்‌ 
தானகவே உணவில்‌ மாறுதலைச்‌ செய்ய விரும்பினால்‌ சரி, 
இல்லையானால்‌ சிறை விதிகளின்படி கொடுக்கும்‌ உணவையே 
சாப்பிட்டுக்கொண்டிருப்பதென முடிவு செய்திருக்கிறோம்‌ 
என்றோம்‌. ட 
ஆனால்‌ எங்களுடைய இந்த உறுதியை அதிக காலத்‌ 
திற்கு நீடிக்க முடியவில்லை. மற்றும்‌ பலரும்‌ எங்களுடன்‌ வந்து 
சேர்ந்துவிட்டதால்‌, இக்கஷ்டங்களை எங்களுடன்‌ அவர்களும்‌ 
பகிர்ந்து கொள்ளும்படி செய்வது சரியல்லவென்று எண்ணி 
னோம்‌. சிறை வாழ்க்கையை எங்களுடன்‌ அனுபவிக்க அவர்களும்‌ 
வந்திருக்கிரர்களே அது போதாதா? ஆகையால்‌, அவர்கள்‌ 
சார்பாகச்‌ சிறைக்‌ கவர்னருடன்‌ பேச ஆரம்பித்தோம்‌. நாங்கள்‌ 
எந்த உணவையும்‌ சாப்பிடத்‌ தயாராயிருக்கிறோம்‌ ; ஆனால்‌ 
பின்னால்‌ வந்து சேர்ந்திருப்பவர்களால்‌ அது முடியவில்லை என்று 
சொன்னோம்‌. இதைப்பற்றி அவர்‌ யோசித்தார்‌. . மத. 
விஷயத்தை அவர்கள்‌ காரணமாகக்‌ கூறுவதாயிருந்தால்‌, 
அவர்களுடைய சாப்பாட்டை அவர்களே தனியாகச்‌ சமைத்துக்‌. 
கொள்ள அனுமதிக்கத்‌ தாம்‌ தயார்‌ என்றார்‌. ஆனால்‌ உணவுக்‌ 
கான சாமான்‌ மாத்திரம்‌ இப்பொழுது கொடுக்கப்படுவதே 
தான்‌ என்றும்‌, இதில்‌ எந்த மாறுதலையும்‌ செய்யத்‌ தம்மால்‌ 
முடியாது என்றும்‌' கூறினர்‌. 
இதற்கு மத்தியில்‌ இன்னும்‌ பதினான்கு பேரும்‌ எங்களுடன்‌ 
வந்து சேர்ந்தனர்‌. இவர்களில்‌ சிலர்‌ சோளக்‌ கஞ்சி குடிப்பதை 
- விடப்‌ பட்டினியே .கிடந்துவிடுவதென்ற முடிவுக்கு வந்துவிட்ட 
னர்‌. எனவே, சிறைச்சாலை விதிகளைப்‌, படித்தேன்‌; இவை 
போன்றவைகளில்‌ சிறைகளின்‌ டைரக்டருக்கே மனுச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்பதைக்‌ கண்டேன்‌. ஆகையால்‌ அவருக்கு மனுச்‌ 
செய்ய அனுமதிக்கும்படி சிறைக்‌ கவர்னரைக்‌ கேட்டு அதன்படி 
மனுச்‌ செய்தோம்‌. அம்மனு வருமாறு: 


த “கீழே . கையொப்பமிட்டிருக்கும்‌ கைதிகளாகிய நாங்கள்‌ 
எல்லோரும்‌ ஆசியர்க்காரர்கள்‌. 18 பேர்‌ இந்தியர்‌, 8 பேர்‌ 
சீனர்‌ என்பதைத்‌: தெரிவித்துக்கொள்ளுகிறோம்‌. ப்‌ 
நு “இந்த, 18 இந்தியரும்‌ தங்கள்‌ காலை ஆகாரத்திற்குச்‌ 
சோளக்‌ கஞ்சியைப்‌. பெறுகின்றனர்‌ ; மற்றவர்களுக்கு அரிசிச்‌ 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 585 


சோறும்‌ நெய்யும்‌ கொடுக்கப்படுகின்றன. இவர்களுக்கு மும்‌ 
முறை மொச்சையும்‌ நான்கு முறை கஞ்சியும்‌ கொடுக்கிறார்கள்‌. 
எங்களுக்குச்‌ சனிக்கிழமைகளில்‌ உருளைக்கிழங்கும்‌, ஞாயிற்றுக்‌ 
கிழமைகளில்‌ கீரையும்‌ தருகிறார்கள்‌. மத உணர்ச்சியை முன்னிட்டு 
தரங்கள்‌ மாமிசம்‌ சாப்பிட முடியாது. சிலர்‌ மாமிசத்தைச்‌ 
சாப்பிடுவதே இல்லை; மற்றவர்களோ, மதக்‌ கோட்பாட்டை 
யொட்டிக்‌ கசர்ப்புச்‌ செய்யப்படாத மாமிசமானதால்‌ சாப்பிட 
முடியவில்லை. 


“அரிசிச்‌ சோற்றுக்குப்‌ பதில்‌ சீனர்களுக்குச்‌ சோளமா 
கிடைக்கிறது. எல்லாக்‌ கைதிகளுமே பெரும்பாலும்‌ ஐரோப்பிய 
உணவில்‌ பழக்கப்பட்டவர்கள்‌ ; ரொட்டியையும்‌ மாவினால்‌ தயா 
ராகும்‌ மற்றவைகளையும்‌ சாப்பிடுபவர்கள்‌. எங்களில்‌ 
யாருக்கும்‌ சோளக்‌ கஞ்சி குடித்துப்‌ பழக்கமில்லை; இதனால்‌ 
சிலர்‌ அஜீரணத்தினால்‌ கஷ்டப்படுகிறார்கள்‌. 


:*எங்களில்‌ சிலபேர்‌ காலை ஆகாரத்தைச்‌ சாப்பிடுவதே 
இல்லை. : சீனக்‌ கைதிகளுக்கு ரொட்டி கிடைக்கும்போது, 
அவ்ர்கள்‌ அதில்‌ இரண்டொரு துண்டுகளை இரக்கத்தினால்‌ 
எங்களுக்குக்‌ "கொடுக்கிறார்கள்‌. சில சமயங்களில்‌ அதைச்‌ 
சாப்பிடுகிறோம்‌. அதைச்‌ சிறைக்‌ கவர்னரிடம்‌ கூறியபோது, 
ரொட்டியை வாங்கிக்‌ கொண்டதனால்‌ சிறை விதிகளை மீறிய 
குற்றஞ்‌ ச.ய்தவர்க்ளாகிநீர்கள்‌ என்று அவர்‌ சொல்‌ 
லுகிறார்‌. 


“இத்தகைய உணவு எங்களுக்குக்‌ கொஞ்சமும்‌ ஒத்துக்‌ 
கொள்ளாது என்பதே எங்கள்‌ கருத்து. ஆகவே, ஐரோப்பியக்‌ 
கைதிகளுக்கு இருக்கும்‌ விதிகளை அனுசரித்து, எங்களுக்கு 
உணவளிக்கவேண்டும்‌ என்றும்‌, சோளக்‌ கஞ்சி கொடுப்பதை 
அடியோடு நிறுத்திவிட வேண்டும்‌ என்றும்‌ மனுச்‌ செய்து 
கொள்ளுகிறோம்‌. இல்லையானால்‌ எங்களுக்கு ஏற்றதும்‌, எங்க 
ளுடைய பழக்க வழக்கங்களுக்கு உகந்ததுமான உணவை 
எங்களுக்கு அளிக்க வேண்டும்‌. 
££ “இது அவசரமானதாகையால்‌ பதிலைத்‌ தந்திமுலம்‌ அனுப்‌ 
பக்‌ கோருகிறோம்‌.” ்‌ 

இந்த மனுவில்‌ நாங்கள்‌ இருபத்தொரு பேர்‌ .கையெழுத்‌ 


திட்டோம்‌. -அம்மனு அனுப்பப்பட்ட சமயத்தில்‌ மேலும்‌ அறுபத்‌ 
தாறு பேர்‌ சிறைக்கு வந்து சேர்த்தனர்‌. இவர்களும்‌ சோளக்‌ 


536 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கஞ்சியை வெறுத்தனர்‌. எனவே, புதிதாக வந்தவர்களும்‌ . 
உணவை ஆட்சேபிக்கிறார்கள்‌ என்றும்‌ மனுவில்‌ எழுதினேம்‌.. 
இம்‌ மனுவைத்‌ தந்தி முலம்‌ அனுப்பும்படி கிறைச்சாலைக்‌ கவர்‌ 
னரைக்‌ கேட்டுக்கொண்டேன்‌. அவர்‌ டெலிபோன்‌ மூலம்‌. 
மேலதிகரிகளைக்‌ கேட்டுவிட்டு, கஞ்சிக்குப்‌ பதிலாக நான்கு 
அவுன்ஸ்‌ ரொட்டியை எங்களுக்கு அனுமதித்தார்‌. நாங்கள்‌ 
எல்லோரும்‌ திருப்தி யடைந்தோம்‌. 22ஆம்‌ தேதி முதல்‌ காலை 
யிலும்‌ மாலையிலும்‌ கஞ்சிக்குப்‌ பதில்‌ 4 அவுன்ஸ்‌ ரொட்டி 
கிடைத்து வந்தது. மாலையில்‌ 8 அவுன்ஸ்‌ அதாவது பாதி 
ரொட்டி கிடைத்தது. ஆனால்‌ இதெல்லாம்‌ தாற்காலிகமான: 
ஏற்பாடே. இதைப்பற்றி முடிவு செய்ய ஒரு கமிட்டி கூடி 
* ஆலோசித்து வந்தது. மா, நெய்‌, பருப்பு முதலியவைகளை - 
அது சிபாரிசு செய்தது என்றும்‌ கேள்விப்பட்டோம்‌. ஆனால்‌ 
இது அமலுக்கு வருவதற்கு முன்பே நாங்கள்‌ விடுதலை யடைந்து 
விட்டதால்‌ அதற்குமேல்‌ எதுவும்‌ நடக்கவில்லை. 


தொடக்கத்தில்‌ நாங்கள்‌ எட்டுபேர்‌ மாத்திரமே இருந்த 
சமயத்தில்‌ நாங்களே சமைத்துக்கொள்வதில்லை. எங்களுக்கு 
அரிசியும்‌, ஈன்றாக வேகாத சாதமும்‌, கறி காயுமே கிடைத்து 
வந்தன. ஆகையால்‌, நாங்களே சமைத்துக்கொள்ள அனுமதி 
பெற்றோம்‌. முதல்‌ நாள்‌ ஸ்ரீ கத்வா சமைத்தார்‌. பிறகு 
ஸ்ரீ தம்பி நாயுடுவும்‌, ஸ்ரீ ஜீவனும்‌ இந்த வேலையை எடுத்துக்‌ 
கொண்டனர்‌. எங்களுடைய கடைசி நாட்களில்‌ இவர்கள்‌ 150 
பேருக்குச்‌ சமைக்க வேண்டியிருந்தது. கறி காய்‌, .உணவு 
வாரத்தில்‌ இரு தினங்கள்‌. அந்த காட்களில்‌ இரண்டு வேளை 
சமைக்க வேண்டும்‌. மற்றத்‌ தினங்களில்‌ ஒரு வேளைச்சமையலே. 
ஸ்ரீ நாயுடு இதில்‌ சிரமம்‌ எடுத்துக்கொண்டார்‌. நான்‌ பரிமாறு 
- வது வழக்கம்‌. 

காங்கள்‌ மனுச்‌ செய்துகொண்டது எல்லர இந்தியக்‌ 
கைதிகளின்‌ சார்பிலேயே யன்றி எங்கள்‌ எட்டு பேருக்கு 
மாத்திரமல்ல என்பதை மனுவின்‌ வாசகத்தைக்‌ கொண்டு வாச 
கர்கள்‌ கவனித்திருப்பார்கள்‌. இதே முறையில்தான்‌ சிறைக்‌ 
கவர்னருடனும்‌ பேசினோம்‌. எல்லா ஆசியாக்காரக்‌ கைதிகள்‌ 
சம்பந்தமாகவும்‌ இதைப்பற்றிக்‌ கவனிப்பதாக .அவர்‌ வாக்க 
ளித்திருந்தார்‌. சிறையில்‌ இந்தியருக்குக்‌ :கொடுக்கப்படும்‌ 
உணவில்‌ அபிவிருத்தி செய்யப்படும்‌ என்றே நாங்கள்‌ இன்னும்‌ 
ஈம்புகிறோம்‌. ப்‌ 5 
மூன்று சீனக்‌ கைதிகளுக்கும்‌ அரிசிக்குப்‌ பதிலாக மற்றவை 
களைக்‌ கொடுத்து வந்தார்கள்‌. ர்கள்‌ அபக ல்‌ 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 587 


றும்‌, எங்களுக்குத்‌ தாழ்ந்தவர்கள்‌ என்றும்‌ கருதப்படுகின்றனர்‌ 
என்று தோன்றியதால்‌ இது சங்கடமாகிவிட்டது. இதற்காகவே 
அவர்கள்‌ சார்பிலும்‌ கவர்னருக்கும்‌, ஸ்ரீ பிளேபோர்டுக்கும்‌ 
மனுச்‌ செய்துகொண்டேன்‌. இவர்களையும்‌ இந்தியரைப்‌ 
போன்றே ஒரே மாதிரியாக நடத்த வேண்டுமென்று உத்தர 
வாயிற்று. 


இந்தச்‌ சாப்பாட்டுடன்‌ ஐரோப்பியரின்‌ சாப்பாட்டை 
ஒப்பிட்டுப்‌ பார்ப்பது முக்கியமாகும்‌. ஐரோப்பியக்‌ கைதி 
கஞக்குக்‌ காலை ஆகாரத்தில்‌ கஞ்சியும்‌, 8 அவுன்ஸ்‌ ரொட்டியும்‌ 
கிடைக்கின்றன. மத்தியானச்‌ சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு 
ரொட்டியும்‌ சூப்பும்‌, அல்லது ரொட்டியும்‌ மாமிசமும்‌, அல்லது 
ரொட்டி, மாமிசம்‌, உருளைக்கிழங்கும்‌ கொடுக்கிறார்கள்‌. மாலையில்‌ 
ரொட்டியும்‌ கஞ்சியும்‌. இவ்விதம்‌ அவர்களுக்குத்‌ தினம்‌ 
முன்று வேளைகளிலும்‌ ரொட்டி கிடைப்பதால்‌ கஞ்சி இருக்‌ 
கிறதா, இல்லையா என்பதைபற்றி அவர்களுக்குக்‌ கவலையில்லை. 
அதோடு மாமிசமும்‌ அல்லது * சூப்பும்‌ அவர்களுக்குக்‌ கிடைக்‌ 
கிறது. இவையல்லாமல்‌, அவர்களுக்குத்‌ தேநீர்‌ அல்லது 
கொக்கோ கொடுக்கின்றனர்‌. வெள்ளையருக்கும்‌, சுதேசிகளான 
காபிர்களுக்கும்‌ ஏனையவர்களுக்கும்‌ தகுதியான ஆகாரம்‌ 
கிடைக்கிறது. ஆனால்‌ ஏழை இந்தியரே கஷ்டப்படவேண்டி 
யிருக்கிறது என்று இதிலிருந்து விளங்கும்‌. இந்தியருக்கென்று 
அவர்களுக்கு ஏற்ற சாப்பாடு எதுவும்‌ தனியாகக்‌ கிடையாது. 
சாப்பாட்டு விஷயத்தில்‌ இந்தியரை வெள்ளைக்காரரைப்போல 
கடத்திவிட்டால்‌, அந்த ஐரோப்பியர்‌ தங்களுக்கு அது அவ 
மானம்‌ என்று நினைத்துவிடுவார்கள்‌. இந்தியருக்கு ஏற்ற 
உணவு எது என்பதைக்‌ கவனிக்கும்‌ கவலையும்‌ யாருக்கும்‌ இல்லை. 
எனவே, காபிர்களுடன்‌ இந்தியரும்‌ சேர்க்கப்பட்டுவிட்டதர்ல்‌ 
இந்தியக்‌ கைதிகள்‌ வாய்‌ திறவாமல்‌ பட்டினி கிடக்கவேண்டிய 
தாயிற்று. இத்தகைய நிலைமைக்கு கமது சாத்துவிக எதிர்ப்‌ 
பாளர்களின்‌ தவறுதான்‌ காரணம்‌ என்றே நான்‌ கூறுவேன்‌. 
சில இந்தியர்கள்‌, தங்களுக்குத்‌ தேவையான உணவைத்‌ 
திருட்டுத்தனமாகப்‌ பெற்றுவந்தார்கள்‌. மற்றவர்களோ தங்‌ 
கஞக்குக்‌ கிடைத்ததைக்கொண்டு திருப்தி அடைய வேண்டி, 
கிருந்தது. தங்களுடைய துயரத்தின்‌ கதையை வெளியில்‌ 
சொல்ல வெட்கப்பட்டுக்கொண்டிருக்தார்கள்‌ இவர்கள்‌. அவர்‌ 
களோ, மற்றவர்களைப்பற்றிச்‌ சிந்திப்பதேயில்லை. எனவே 
வெளியில்‌ இருந்‌ தவர்களுக்கு இதைப்பற்றி ஒன்றுமே தெரியாமல்‌ 
இருந்துவிட்டது. சத்தியத்தைக்‌ கடைப்பிடித்து, அகீதி ஏற்‌ 


588 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


படும்போது காம்‌ கிளர்ச்சி செய்வதானால்‌, இத்தகைய சிரமல்‌ 
கையெல்லாம்‌ அனுபவிக்க இடம்‌ இருக்காது. சுயகலத்தைவிட்டு 
விட்டு. மற்றவர்களின்‌ தன்மையையும்‌ கவனிப்ப தாயிருக்தால்‌, 
குறைகளுக்குச்‌ சீக்கிரமே பரிகாரம்‌ கிடைத்துவிடும்‌. இத்‌ 
தகைய குறைகளுக்குப்‌ பரிகாரம்‌ பெற கடவடிக்கை எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டியது அவசியமாவதைப்போலவே, . மற்றுஞ்‌ 
சிலவற்றைப்பற்றி யோசித்தாகவேண்டியதும்‌ அவசியமாகிறது. 
கைதிகள்‌ என்றால்‌ சில அசெனகசியங்களையும்‌ அனுபவித்துத்‌ 
தான்‌ ஆகவேண்டும்‌. எந்தச்‌ சிரமமுமே இல்லையென்றால்‌ 
கைதி என்று சொல்லப்படுவானேன்‌ ? மனத்தை அடக்கக்கூடிய 
வர்கனாக இருப்பவர்கள்‌, துன்பத்திலும்‌ இன்பத்தை அடை 
கின்றனர்‌; சிறையிலும்‌ ஆனந்தமாக வாழ்கிறார்கள்‌. கஷ்டங்கள்‌ 
இருக்கின்றன என்பதை அவர்கள்‌ அறியாமல்‌ இருக்துவிடுவ 
தில்லை. தங்களுடன்‌ துன்பங்களை அனுபவித்துக்கொண்டு மற்ற 
வர்களும்‌ இருப்பதால்‌ அவர்கள்‌ கஷ்டங்களே உணராமல்‌ 
இருந்து விடக்கூடாது. 


நம்மிடம்‌ மற்றெரு கெட்ட பழக்கமும்‌ இருக்கிறது. ஈமது 
பழக்கங்களிலும்‌ வழக்கங்களிலும்‌ காம்‌ ' விடாப்பிடியாக: 
இருப்பதுதான்‌ அது. ரோமாபுரியில்‌ இருக்கிறோமென்றால்‌ ரோம்‌ 
காரனைப்போலவே நாம்‌ கடந்துகொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
தென்னாப்பிரிக்காவில்‌ வசிக்கிறோம்‌. எனவே, இங்கு எந்தச்‌ 
சாப்பாடு-கல்ல சாப்பாடு என்று கருதப்படுகிறதோ அதை காம்‌ 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. ௩ மது கோதுமையைப்போலவே 
சோளக்கஞ்சியும்‌ எளிமையான, மலிவான கல்ல ஆகாரமே. 
அதில்‌ ருசியில்லை என்று. சொல்லிவிடமுடியாது. சில சமயன்‌ 
கனில்‌ ருசியில்‌ அது ஈம்‌ கோதுமையையும்‌ மிஞ்சிவிடும்‌. நாம்‌ 
எக்க. காட்டில்‌ குடியேறியிருக்கிறோமோ அந்த காட்டிடம்‌ மசி 
யாதை செலுத்துவதற்காக, அங்கு என்ன விளைகிறதோ 
அதையே - அது கல்ல ஆகாரமல்ல என்று இருக்தாலன்றி - காம்‌ 
சாப்பிடவேண்டும்‌ என்பது என்‌ கருத்து. பல 'வெள்ளைக்‌ 
காரர்கள்‌! அக்தக்‌ கஞ்சியை விரும்புகிறாச்கள்‌; காலையில்‌ 
சாப்பிடுகிறார்கள்‌. பால்‌ அல்லது சர்க்கரை அல்லது கெய்‌ 
கலந்து சாப்பிட்டால்‌ அது ருசியானதே. இக்காரணங்களை 
முன்னிட்டும்‌, காம்‌ திரும்பவும்‌ சிறை செல்லவேண்டியிருக்கும்‌ 
என்பதைக்‌ கருதியும்‌, ஒவ்வோர்‌ இந்தியரும்‌ சோளத்தினால்‌ 
செய்யப்படும்‌ இந்த ' ஆகாரத்தைச்‌ சாப்பிட்டுப்‌ பழகிக்‌ 
கொள்ளவேண்டியது இனி கல்லது. இது பழகிவிட்டால்‌, 
கொஞ்சம்‌ உப்பு மாத்திரம்போட்டு அதைச்‌. சர்ப்பிட்டாக 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 539 


வேண்டிய சமயம்‌ வரும்போதும்‌, இதைச்‌ சாப்பிடுவது கமக்குச்‌ 
சிரமமாக இராது. ஈமது காட்டின்‌ நன்மையை முன்னிட்டு கம்‌ 
பழக்கங்களில்‌ சிலவற்றைவிட்டுவிட வேண்டியது அவசிய 
மாகும்‌. முன்னேற்றம்‌ அடைந்திருக்கும்‌ நாடுகளெல்லாம்‌, -இப்‌ 
பழக்கங்களை விட்டுவிடுவதால்‌ எந்தவித கஷ்டமும்‌ இல்லாத 
போது அவற்றை விட்டொழித்திருக்கின்றன. ஆட்சேபிக்கக்‌ 
கூடியவற்றைத்‌ தவிர மற்ற விஷயங்களில்‌ இக்காட்டுச்‌ 
சுதேசிகளின்‌ பழக்கங்கள்‌, உடை முதலியவைகளைத்‌ தாங்‌ 
களும்‌ மேற்கொண்டு ரட்சண்ய சேனையினர்‌ சுதேசிகளைக்‌ கவர்க்‌ 
திருக்கின்றனர்‌. 
நோய்‌ 
நூற்றைம்பது கைதிகளில்‌ யாருக்குமே கோய்‌ வரவில்லை 
யென்றால்‌ அதுதான்‌ பெரிய அதிசயமாக இருந்திருக்கும்‌. 
ஸ்ரீ சாமுந்தர்‌ கான்‌ என்பவரோ முதலில்‌ கோயுற்றார்‌ ; பிணி 
யுடனேயே அவர்‌ சிறைக்குக்‌ கொண்டுவரப்பட்டார்‌ ; மறு காள்‌ 
மருத்துவச்‌ சாலைக்குக்‌ கொண்டுபோயினர்‌. ஸ்ரீ கத்வாவுக்குப்‌ 
பாசிச வாயு கோய்‌ கண்டது. சிறையில்‌ தமது கொட்டடியில்‌ 
சிறை டாக்டர்‌ சிகிச்சையே போதும்‌ என்றுதான்‌ சில தினங்கள்‌ 
இருக்தார்‌. பிறகு, இவரும்‌ மருத்துவச்‌ சாலைக்குப்போக 
வேண்டியதாயிற்று. மயக்கத்தோடு கூடிய இழுப்பு கோயால்‌ 
பாதிக்கப்பட்ட மற்றும்‌ இருவரும்‌ அங்கே கொண்டு போகப்‌ 
பட்டனர்‌, இதற்குக்‌ காரணம்‌, வெயில்‌ கடுமையாக இருக்த 
காலத்தில்‌ கைதிகள்‌ பகலெல்லர்‌ம்‌ வெயிலில்‌ இருக்கவேண்டி 
வக்ததே. இதனால்‌ இழுப்பு கண்டு விழுந்தனர்‌. எங்களால்‌ 
முடிக்தவரையில்‌ பணிவிடை செய்தோம்‌. பிறகு ஸ்ரீ கவாப்கானும்‌ 
பாதிக்கப்பட்டார்‌. காயங்கள்‌ விடுதலையான அன்று அவரை 
மெதுவாகப்‌ பிடித்துக்கொண்டே வெளியில்‌ கொண்டுவர 
வேண்டியதாயிற்று. இவருக்குப்‌ பரல்‌ முதலியன கொடுக்கும்படி 
டாக்டர்‌ உத்தரவிட்ட பிறகு இவர்‌ சற்றுத்‌ தேறினார்‌. 
எனினும்‌ மொத்தத்தில்‌ சாத்துவிக எதிர்ப்பாளர்கள்‌ . பொது 
வாகச்‌ சமாளித்துக்கொண்டு விட்டார்கள்‌ என்றே சொல்ல 
வேண்டும்‌. 
போதிய இடமின்மை 
. தாங்கள்‌ இருந்த சிறைக்‌ கொட்டடி ஐம்பத்தொரு கைதிகள்‌ 
இருப்பதற்கே போதுமானது; இடவசதியும்‌ அவ்வளவு 
தாள்‌. பிறகு 61 பேருக்குப்‌ பதிலாக 161 பேரும்‌ அதில்‌ இருக்‌ 
தாகவேண்டும்‌ என்று வந்தபோது பெரிய கஷ்டமாகிவிட்டீது. 


540 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சிறைக்‌ கவர்னர்‌ வெளியில்‌ கூடாரம்‌ அடித்துக்கொடுத்தார்‌. 
பலர்‌ அதில்‌ போய்‌ இருக்க நேர்ந்தது. காங்களிருந்த கடைகி 
நாட்களில்‌ இரவில்‌ தூங்குவதற்குச்‌ சமார்‌ நூறுபேரை கொட்ட 
டிக்கு வெளியே கொண்டுபோய்க்‌ காலையில்‌ திருப்பிக்கொண்டு 
வருவார்கள்‌. இந்தத்‌ சொகைகயினருக்‌ குக்‌ கொட்‌ 
டியில்‌ இடம்‌ கொஞ்சமும்‌ போதாது. சங்கடப்பட்டுத்தான்‌ 
அந்த நேரத்தைக்‌ கழிக்கமுடியும்‌. போதாததற்கு கண்ட இட 
மெல்லாம்‌, நம்முடன்‌ பிறந்துவிட்டதான, துப்பிவைக்கும்‌ கெட்ட 
பழக்கம்‌ வேறு. இதனால்‌ அந்த இடம்‌ மிகவும்‌ அசுத்தமான 
தோடு நோய்‌ ஏற்படும்‌ அபாயமும்‌ உண்டாயிற்று. அதிர்ஷ்ட 
வசமாக எங்களுடனிருந்தவர்கள்‌ புத்திமதி சொன்னால்‌ கேட்கக்‌ 
கூடியவர்களாக இருந்தனர்‌. நாங்கள்‌ இருந்த இடத்தைச்‌ 
சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கும்‌ உதவி செய்தனர்‌. இந்த 
இடத்தையும்‌, மலம்‌ நீர்‌ கழிக்கும்‌ இடத்தையும்‌ சுத்தமாக 
வைத்துக்கொள்ளூவதில்‌ அதிக அக்கறைகொண்டு வந்‌ 
தோம்‌. அங்கிருந்தவர்களுக்கு கோய்‌ வராமல்‌ இது காத்தது. 
இவ்வளவு குறுகலான ஓர்‌ இடத்தில்‌ இத்தனை பேரைச்‌ 
சிறைப்படுத்தி வைத்தது அரசாங்கத்தின்‌ தவறு என்பதை 
யாரும்‌ ஒப்புக்கொள்வார்கள்‌. சிறையில்‌ இடம்‌ போதாமல்‌ 
இருக்கும்போது, இத்தனை பேரை அங்கு அனுப்பாமல்‌ இருக்‌ 
திருக்க வேண்டியது அரசாங்கத்தின்‌ கடமை. போராட்டம்‌ 
நீடித்து ஈடந்திருக்குமானால்‌, மேற்கொண்டு யாரையும்‌ சிறைக்கு 
அனுப்புவதென்பது அரசாங்கத்தால்‌ முடிந்தே இராது. 
: படிப்பு 

ஒரு மேஜை, பேன, மை இவற்றையெல்லாம்‌ உப 
யோகித்துக்‌ கொள்ள கவர்னர்‌ எங்களை அனுமதித்திருந்தரர்‌. 
சிறைக்கூடப்‌ புத்தகசாலைக்கும்‌ நாங்கள்‌ தாராளமாகப்‌ போய்ப்‌ 
படிக்கலாம்‌. அதிலிருந்து கார்லைல்‌ எழுதிய நூல்களையும்‌ 
“பைபிளையும்‌ எடுத்து வந்தேன்‌. அங்கு வந்து கொண்டிருந்த 
சீன மொழிபெயர்ப்பாளரிடமிருந்து ஆங்கில்‌ மொழிபெயர்ப்பான 
குரான்‌-இ-ஷரீப்‌; ஹக்ஸ்லியின்‌ சொற்பொழிவுகள்‌; பர்ன்ஸ்‌, ஜான்‌ 
ஸன்‌,.ஸ்காட்‌ ஆகியோரைப்பற்றி கார்லைல்‌ எழுதிய வாழ்க்கை 
வரலாறுகள்‌; பேகனின்‌ கட்டுரைகள்‌ ஆகிய புத்தகங்களை இரவல்‌ 
வாங்கினேன்‌. மணிலால்‌ தாதுபாய்‌ எழுதிய வியாக்கியானத்‌ 
துடன்‌ கூடிய .பகவத்‌ கீதை, பல தமிழ்‌ நூல்கள்‌, மெளல்வி 
சாகிபிடமிருக்து ஓர்‌ உருதுப்‌ புத்தகம்‌, டால்ஸ்டாய்‌, ரஸ்கின்‌, 
சாக்ரடீஸ்‌ ' ஆகியோரின்‌ “நூல்கள்‌ முதலியன : என்னிடமே 
இருந்தன. இவற்றில்‌ பலவற்றைச்‌ சிறையில்‌ படித்தேன்‌; சில 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 547 


, புத்தகங்களைத்‌ திரும்பப்‌ படித்தேன்‌. தினம்‌ தமிழும்‌ கற்றுக்‌ 
கொண்டு வந்தேன்‌. காலையில்‌ கீதையைப்‌ படிப்பேன்‌ ; பகல்‌: 
' வேளைகளில்‌ பெரும்பாலும்‌ குரானைப்‌ படிப்பேன்‌. மாலையில்‌ 
சீனக்‌ கிறிஸ்தவரான ஸ்ரீ போர்டூனுக்குப்‌ பைபிள்‌ போதிப்‌ 
பேன்‌. ஆங்கிலம்‌ கற்றுக்கொள்ள அவர்‌ விரும்பினார்‌. பைபிள்‌ 
முலம்‌ அவருக்கு ஆங்கிலம்‌ போதித்தேன்‌. 

என்னுடைய தண்டனைக்‌ காலம்‌ முழுவதையும்‌ சிறையி' 
லேயே கழிக்க நான்‌ அனுமதிக்கப்பட்டிருந்தால்‌, கார்லைல்‌, 
ரஸ்கின்‌ இவர்களுடைய புத்தகங்களை யெல்லாம்‌ மொழி 
பெயர்த்து முடித்திருப்பேன்‌. மேற்கண்ட புத்தகங்களைப்‌: 
படிப்பதிலேயே நான்‌ முழுதும்‌ ஈடுபட்டிருந்ததால்‌, இரண்டு 
மாதங்களுக்கு மேல்‌ எனக்குக்‌ கிடைத்திருந்தாலும்‌ சோர்ந்‌. 
திருக்க மாட்டேன்‌ என சஈம்புகிறேன்‌. அது மாத்திரமல்ல;: 
என்னுடைய அறிவையும்‌ படிப்பையும்‌ பயனுள்ள வகையில்‌ 
அபிவிருத்தி செய்து கொண்டும்‌ இருப்பேன்‌. நல்ல புத்தகங்‌ 
களைப்‌ படிப்பதில்‌ ஆர்வமுள்ளவர்கள்‌, எந்த இடத்திலும்‌ தனி 
மையில்‌ சுகமாக இருந்துவிட முடியும்‌ என்று நம்புகிறேன்‌... 
ஆகையால்‌, சிறையில்‌ நான்‌ ஆனந்தமாகவே இருந்திருப்பேன்‌. 

மத நூல்கள்‌ ஆராய்ச்சி 

மேற்கத்திய நாடுகளில்‌, கைதிகளின்‌ மத விஷயங்களையும்‌. 
அரசாங்கம்‌ கவனிக்கிறது என்பதைப்‌ பார்க்கிறோம்‌. இதனால்‌ 
ஜொஹன்னஸ்பர்க்‌ சிறையிலும்‌ ஒரு “சர்ச்‌? இருக்கிறது. இது 
வெள்ளைக்காரக்‌ கைதிகளின்‌ தேவைக்கென்றே வைக்கப்பட்‌ 
டீதால்‌ அவர்கள்‌ மாத்திரம்‌ அதற்குள்‌ அனுமதிக்கப்படுவர்‌. 
கானும்‌ ஸ்ரீ போர்டூனும்‌ மாத்திரம்‌ அதற்குள்‌ போக அனுமதி 
கேட்டேன்‌. இந்தச்‌ சர்ச்‌ வெள்ளைக்காரக்‌ கிறிஸ்தவக்‌ கைதி 
களுக்கு மாத்திரமே என்று கவர்னர்‌ கூறினார்‌. ஞாயிற்றுக்‌ 
கிழமை தோறும்‌ அவர்கள்‌ சர்ச்சுக்குப்‌ போவார்கள்‌. பல்‌: 
தரப்பட்ட பாதிரிகள்‌ வந்து அவர்களுக்கு மத போதனை 
செய்வார்கள்‌. 

காபிர்களை மதம்‌ மாற்றுவதற்காக விசேஷ அனுமதி 
பெற்றும்‌ பல பாதிரிகள்‌ சிறைக்கு வருகின்றனர்‌. இவர்க 
ஞக்கென்று சர்ச்‌ எதுவுமில்லை. திறந்த வெளியில்‌ உட்கார்ந்து 
கொள்ளுவார்கள்‌. யூதர்களை கவனித்துக்‌ கொள்ளுவதற்‌ 
கென்று அவர்களுடைய பாதிரிகள்‌ வேறு தனியாக இருக்‌. 
கிறார்கள்‌. ஹிந்துக்களுக்கும்‌ முகம்மதியர்கஞுக்குமே அவர்க 
ஞடைய ஆத்மிக காரியங்களைக்‌ கவனிக்கச்‌ சிறையில்‌ யாருமே 


642 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


இல்லை. இந்தியக்‌ கைதிகள்‌ அதிகமில்லை என்பது உண்மை. 
ஆனல்‌, இந்தியர்களுக்கென்று இதற்காக எந்த ஏற்பாடுமே 
இல்லை என்பது இந்தியருக்குக்‌ கெளரவம்‌ ஆகிவிடாது. 
ஆகையால்‌ இரு சமூகங்களையும்‌ சேர்க் த தலைவர்கள்‌ ஒன்று 
கூடி யோசித்து, சிறையில்‌ தங்கள்‌ சமூகங்களைச்‌ சேர்ந்த 
கைதி ஒருவன்‌ இருக்தாலும்‌ அவனுக்குச்‌ சிறையில்‌ 
மதபோதனை செய்வதற்காக ஏற்பாடுகளைச்‌ செய்யவேண்டி 
யது அவசியம்‌. இத்தகைய பிரசாரகர்கள்‌ ஹிந்துக்களா 
யினும்‌ மெளல்விகளாயினும்‌, பரிசுத்த உள்ளம்‌ படைத்தவர்‌ 
களாக இருப்பதோடு கைதிகளுக்கு மேலும்‌ துன்பம்‌ உண்டாக்கி 
விடாதவர்களாக இருப்பதிலும்‌ அவர்கள்‌ ஜாக்கிரதையாக 
இருக்க வேண்டும்‌. 
முடிவு 

பிறர்‌ அறியத்தக்கவைகளை யெல்லாம்‌ மேலே கூறி விட்‌ 
டேன்‌. காபிர்களின்‌ , அந்தஸ்தில்தான்‌ இந்தியர்களும்‌ வைக்‌ 
கப்பட்டிருக்கின்றனர்‌ என்பது மேற்கொண்டும்‌ சிந்திக்க 
வேண்டியதாகும்‌. வெள்ளைக்காரக்‌ கைதிகளுக்குப்‌ படுக்கக்‌ 
கட்டில்‌ மெத்தை; பல்‌ துலக்க பிரஷ்‌; முகம்‌, கை துடைத்‌ 
துக்‌ கொள்ளத்‌ துண்டு, கைக்குட்டை முதவியவைகள்‌ உண்டு. 
ஆனால்‌ இந்தியருக்கு எதுவுமே இல்லை. ஏன்‌ இந்த 
வேற்றுமை ? 

நாம்‌ தலையிடுவதற்கான சங்கதியல்ல இது என்று நாம்‌ 
கினைத்துவிடவே கூடாது. இப்படிப்பட்ட சின்னக்‌ காரியங்கள்‌ 
தாம்‌ ஒன்று, ஈம்‌ கெளரவத்தை உயர்த்துகின்றன அல்லது 
நம்மைத்‌ தாழ்த்துகின்றன. சுயமரியாதை இல்லாதவனுக்கு 
எம்மதமும்‌ இல்லை என்று ஓர்‌ அரபு நூல்‌ கூறுகிறது. சுய 
மசியாதை என்பது கர்வமோ அல்லது அகம்பாவமோ அல்ல. 
பயத்தினலோ அல்லது சோம்பேறித்தனத்தினலே உரிமைகள்‌ ' 
இழந்துபோய்விட அனுமதிப்பதில்லை என்ற ஒரு மன 
நிலையே சுயமரியாதையாகும்‌. கடவுளிடம்‌ கம்பிக்கையுள்ளவள்‌ 
சுயமரியாதையையும்‌ அடைகிறான்‌. கடவுளிடம்‌ நம்பிக்கை 
இல்லாதவனுக்கு உரிமை என்பது இன்னதெனத்‌ தெரியாது; 
கல்லது செய்வது எப்படி என்பதும்‌ அவனுக்குத்‌ தெரியாது 
என்பதே என்னுடைய திடமான ஈம்பிக்கை. 


2 
ஒவ்வொரு கைதியும்‌ காலையில்‌ படுக்கையை விட்டு எழுந்த 
தும்‌, தங்கள்‌ படுக்கையைத்‌ தாங்களே சுற்றி அவற்றை வைக்க 
வைக்கவேண்டிய இடத்தில்‌ வைக்கவேண்டும்‌. 6 மணிக்குள்‌ 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 648 


காலைக்‌ கடன்களையெல்லாம்‌ முடித்துக்கொண்டு 6 மணி ஆன 
துமே வேலைக்குத்‌ தயார்‌ ஆகிவிட வேண்டும்‌. வேலை 7 மணிக்கு 
ஆரம்பமாகும்‌. பலவிதமான வேலைகள்‌ கொடுக்கப்பட்டன. மண்‌ 
த்‌ தோண்டும்‌ வேலை மிகவும்‌ சிரமமானது. மண்வெட்டிகளைக்‌ 
கொண்டே தரையைத்‌ தோண்ட வேண்டுமாகையால்‌ அது மிகச்‌ 
சிரமமாகவே இருந்தது. மேலும்‌, வெயில்‌ கடுமையாக இருந்த 
காலம்‌. வேலை செய்ய காங்கள்‌ கொண்டு போகப்பட்ட இடம்‌, 
சிறையிலிருந்து ஒன்று அல்லது ஒன்றரை மைல்தூரம்‌ இருக்கும்‌. 
காங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ முதலில்‌ நன்றாகவே வேலை செய்து 
வந்தோம்‌. இத்தகைய வேலை எங்களில்‌ யாருக்குமே பழக்கம்‌ 
இல்லாததனால்‌ சீக்கிரத்திலேயே களைத்துப்‌ போனேம்‌. பொழுது 
ஏற ஏற, வேலை மேலும்‌ மேலும்‌ அதிகக்‌ கடுமையானதாகத்‌ தோன்‌ 
தியது. வார்டர்‌ அதிகக்‌ கண்டிப்பாயிருப்பார்‌. * நடக்கட்டும்‌"? 
என்று அடிக்கடி அவர்‌ அதட்டிக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருப்பார்‌. 
இது இந்தியருக்கு அதிகத்‌ திகிலை உண்டாக்கியது. சிலர்‌ அழுது 
கொண்டிருப்பதையும்‌ கண்டேன்‌. இதில்‌ ஒருவருக்குக்‌ கால்‌ 
வீங்கியிருந்தது. இவையெல்லாம்‌ எனக்கு மனவேதனையை 
உண்டாக்கின. ஒவ்வொரு சமயம்‌ அவர்களுக்கு அவர்களுடைய 
கடமையைக்‌ குறித்து நினைவூட்டி வந்தேன்‌. வார்டரின்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்துப்‌ பொருட்படுத்‌ தாமல்‌, ஒவ்வொருவரும்‌ 
கல்ல மனத்தோடு தங்களால்‌ இயன்றவரையில்‌ வேலையை 
கன்றாகச்‌ செய்துவர வேண்டும்‌ என்று புத்திமதி சொல்லி 
வந்தேன்‌. நானும்‌ களைத்துப்‌ போய்விட்டேன்‌. என்‌ கையெல்லாம்‌ 
கொப்புளங்கள்‌ ; அவற்றிலிருந்து ஊன்‌ நீரும்‌ வடிந்துகொண் 
, ஒருக்தது. மண்வெட்டியைத்‌ தூக்கி வெட்டவும்‌ என்னால்‌ முடிய 
வில்லை. அது ஒரு மணங்கு நிறை இருப்பதைப்‌ போல எனக்குத்‌ 
தோன்றியது. என்‌ கை கால்களை ஈன்றாக வைத்து, எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கும்‌  வலையையச்‌ செய்து முடிப்பதற்குப்‌ 
போதுமான பலத்தை எனக்கு அளித்து, என்‌ கெளரவத்தைப்‌ 
யாதுகாக்க வேண்டும்‌ என்று கடவுளைப்‌ பிரார்த்தித்தேன்‌. 
அவர்மீது நம்பிக்கை வைத்து என்‌ வேலையைச்‌ செய்துகொண்டு 
போனேன்‌. களைப்பாற்றிக்கொள்ள கொஞ்சம்‌ வேலையை 
எப்பொழுதாவது நிறுத்தினால்‌ வார்டர்‌ என்னைக்‌ கடிந்து 
கொள்வான்‌. என்‌ கடமையைப்பற்றி அவன்‌ எனக்கு நினைவூட்ட 
வேண்டியதில்லை என்றும்‌, என்னால்‌ முடிந்தவரையில்‌ எனக்கு 
இட்டுள்ள வேலையைச்‌ செய்து முடிக்க நான்‌ தயாராயிருக்‌ 
கிறேன்‌ என்றும்‌ அவனிடம்‌ கூறினேன்‌. அப்பொழுதுதான்‌ ஸ்ரீ 
ஜினபாய்‌ மயக்கமுற்றுவிட்டதைக்‌ கண்டேன்‌. அவர்‌ தலையில்‌ 
தண்ணீரை நான்‌ ஊற்றிக்‌ கொண்டிருந்தபோது பின்‌ வருமாறு 


544 . தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


எனக்குத்‌ தோன்றியது: இந்தியரில்‌ அநேகர்‌ என்‌ சொல்லை ஈம்பிச்‌ 
சிறைப்பட முன்‌ வந்தார்கள்‌. நான்‌ அவர்களுக்குச்‌ சொன்ன 
யோசனை தவறானதாக இருக்குமானால்‌, இதை அவர்களுக்குக்‌ 
கூறியதானால்‌ கடவுள்‌ முன்னிலையில்‌ -கான்‌ எவ்வளவு பெரிய 
பாவத்தைச்‌ செய்தவனாகிறேன்‌. என்‌ யோசனையைக்‌ கேட்டு 
அதனால்‌ பல தரப்பட்ட துன்பங்களுக்கும்‌ ஆளாகியிருக்கின்‌ றனர்‌. 
இதை எண்ணிக்கொண்டே பெருமூச்சுவிட்டேன்‌. கடவுளையே 
சாட்சியாக வைத்து நான்‌ மீண்டும்‌ இதைப்பற்றி நினைத்துப்‌ 
பார்த்தேன்‌. உடனே நான்‌ செய்ததெல்லாம்‌ சரியானதே என்ற 
உறுதி ஏற்பட்டது. அச்சந்தர்ப்பத்தில்‌ நாள்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லக்கூடிய ஆலோசனை அது ஒன்றே என்பதை உணர்ந்‌ 
தேன்‌. எதிர்கால இன்பத்தை முன்னிட்டு, முதலில்‌ எல்லாவிதத்‌ 
துன்பங்களையும்‌ சிரமங்களையும்‌ அனுபவிக்க வேண்டியதே. 
இதற்காக வருந்தக்‌ காரணமில்லை. சாதாரணமாக அவர்‌ 
மயக்கமுற்றுத்தான்‌ இருக்கிறார்‌. இறந்து விட்டார்‌ என்றே 
வைத்துக்கொண்டாலும்‌, கான்‌ முன்பு அவர்களுக்குச்‌ சொல்லி 
யிருந்த யோசனையைத்‌ தவிர வேறு என்ன சொல்லியிருக்க 
முடியும்‌ ? நிரந்தர அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பதைவிட 
இவ்விதம்‌ துன்பங்களையெல்லாம்‌ அனுபவித்து இறந்துபோய்‌ 
வீடுவது எவ்வளவோ மேல்‌ என்று உடனே தோன்றியது. 
ஒரு நாள்‌, ஒரு வார்டர்‌ என்னிடம்‌ வந்து, மலங்கழிக்கும்‌ 
இடங்களைச்‌ சுத்தம்‌ செய்வதற்கு எங்களில்‌ இருவரை அனுப்‌ 
பும்படி கேட்டான்‌. அவற்றை நானே சுத்தம்‌ செய்வதைவிடச்‌ 
சிறந்தது வேறு எதுவுமில்லை என்று எண்ணினேன்‌; அவ்‌ 
வேலையை நானே வந்து செய்வதாக அவனிடம்‌ சொன்னேன்‌. 
இப்படிப்பட்ட வேலையைச்‌ செய்வதில்‌ எனக்கு வெறுப்பு 
எதுவும்‌ கிடையாது. இதற்கு மாறாக, இதிலும்‌ பழக்கம்‌ இருக்க 
வேண்டியது நமக்கு அவசியம்‌ என்பதே என்‌ அபிப்பிராயம்‌. 


காபிர்‌ நோயாளிகளே அதிகம்‌ இருந்த ஓர்‌ இடத்தில்‌ 
எனக்குப்‌ படுக்க இடம்‌ கொடுத்திருந்தார்கள்‌. இரவு முழுதும்‌ 
அங்கே மனவேதனையோடும்‌ பயத்தோடும்‌ கழித்து வந்தேன்‌. 
மறு நாள்‌ இந்தியக்‌ கைதிகள்‌ . இருந்த மற்றொரு கொட்டடிக்கு 
என்னைக்‌ கொண்டு போகப்‌ போகிறார்கள்‌ என்பது எனக்குத்‌ 
தெரியாது. அப்படிப்பட்ட கோயாளிகளுடனேயே என்னைச்‌ 
சிறை வைக்கப்போகிறார்கள்‌ என்று எண்ணித்‌ திகிலடைந்து 
போனேன்‌. என்றாலும்‌, என்ன துன்பங்கள்‌ நேரினும்‌ அனுப 
விக்கவேண்டியதே என்று என்னைச்‌ சமாதானப்படுத்திக்‌ 
கொள்ள முயன்றேன்‌. அந்த நிலைமைக்குப்‌ பொருத்தமான 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 545 


தாக இருந்த சில சுலோகங்களை என்னிடமிருந்த பகவத்‌ கீதை 
யிலிருந்து படித்தேன்‌. அதைப்பற்றி எண்ணியவாறே அப்போ 
தைய நிலையைக்‌ குறித்துச்‌ சமாதானம்‌ செய்துகொண்டேன்‌. 
என்னை அடைத்திருந்த அதே அறையில்‌, காட்டுமிராண்டி த்தன 
மான, கொலை நோக்கே கண்ணில்‌ தென்படும்‌ மோசமான காபிர்‌ 
களும்‌ சீனர்களும்‌ இருந்ததே நான்‌ பயப்பட்டதற்குக்‌ காரணம்‌. 
அவர்களுடைய பாஷையும்‌ எனக்குத்‌ தெரியாது. காபிர்‌ 
களில்‌ ஒருவன்‌ என்னைச்‌ சரமாரியாக என்னென்னவோ கேள்வி 
களையெல்லாம்‌ கேட்க ஆரம்பித்து விட்டான்‌.. அவன்‌ ஆபாச 
மான முறையில்‌ என்னை ஏளனம்‌ செய்கிறான்‌ என்பது மாத்‌ 
திரமே எனக்குத்‌ தெரிந்தது. அவன்‌ என்ன கேட்கிறான்‌ 
என்பது எனக்குத்‌ தெரியவில்லை ; மெளனமாக இருந்தேன்‌. 
பிறகு அரைகுறையாக ஆங்கிலத்தில்‌, : “ உன்னை எதற்காக 
அவர்கள்‌ இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள்‌ ?”' என்று கேட்‌ 
டான்‌. அவனுக்கு மிகச்‌ சுருக்கமாகப்‌ பதில்‌ சொல்லிவிட்டு 
மீண்டும்‌ மெளனமாக இருந்துவிட்டேன்‌. அவனுக்குப்‌ பிறகு 
ஒரு சீனாக்காரன்‌ வந்தான்‌. அவனைவிட இவன்‌ இன்னும்‌ 
அதிக மோசமாக நடந்துகொண்டான்‌. இவன்‌ என்‌ படுக்‌ 
கைக்கு அருகில்‌ வந்து என்னை உற்றுப்‌ பார்த்தான்‌. நான்‌ 
மெளனமாகவே இருந்தேன்‌. பிறகு நான்‌ முன்னல்‌ சொன்ன 
காபிரின்‌ படுக்கையருகில்‌ சென்றான்‌. இருவரும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ ஆபாசமான முறையில்‌ ஏளனம்‌ செய்துகொண் 
டார்கள்‌. உடைகளை அவிழ்த்து உடலை ஆபாசமாகக்‌ காட்டி 
யும்‌ கொண்டனர்‌. இந்த இரு கைதிகளும்‌ கொலைக்‌ குற்றத்‌ 
திற்காகவோ அல்லது வழிபறிக்‌ கொள்ளைக்காகவோ அங்குச்‌ 
சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடும்‌. இந்தப்‌ பயங்கரங்களை 
யெல்லாம்‌ பார்த்த பிறகு நான்‌ எப்படித்‌ தூங்க முடியும்‌? 

ஒரு சமயம்‌ மலஜலம்‌ கழிப்பதற்காக அதற்குரிய இடத்‌ 
தில்‌ நான்‌ போய்‌ உட்கார்ந்ததுமே மிருகத்தனமான ஒரு 
முரட்டுக்‌ காபிர்‌ அங்கு வந்தான்‌. கான்‌ உடனே எழுந்து 
வெளியே வந்துவிடவேண்டும்‌ என்று கூறி என்னைத்‌ 
திட்டினான்‌. எனக்கு அதிக நேரம்‌ ஆகாது என்று அவனிடம்‌ 
கூறினேன்‌. உடனே என்னைப்‌ பிடித்து இழுத்து வெளியில்‌ 
தள்ளிவிட்டான்‌. அதிர்ஷ்டவசமாகப்‌ பக்கத்திலிருந்த ஒரு 
கதவைப்‌ பிடித்துக்கொண்டேன்‌. இல்லையானால்‌ விழுந்திருப்‌ 
பேன்‌. இதனால்‌ நான்‌ பீதி அடைந்துவிடவில்லை. ஆனால்‌ நான்‌ 
என்ன நிலைமையில்‌ அங்கு இருக்கிறேன்‌ என்பதைக்‌ காண 
நேர்ந்த இரண்டொரு இந்தியக்‌ கைதிகள்‌ கண்ணீர்‌ விட்டு 
விட்டனர்‌. i 

தெ. 28 


546 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


3 
பிப்ரவரி 25-ஆந்‌ தேதி கான்‌ மூன்று மாதக்‌ கடுங்காவல்‌ 
* தண்டனையை அடைந்து, மீண்டும்‌ என்‌ சகோதர இந்தியரை 
யும்‌ என்‌ மகளையும்‌ வால்க்ஸ்ரஸ்டு சிறையில்‌ தழுவிக்‌ 
கொண்டேன்‌. எனது மூன்றாவது சிறை யாத்திரையைக்‌ 
குறித்துக்கூற வேண்டியது அதிகம்‌ இருக்கும்‌ என்று கான்‌ அப்‌ 
பொழுது எண்ணவே இல்லை. ஆனால்‌ மனிதன்‌ எண்ணிக்‌ 
கொள்வதெல்லாம்‌ பின்னல்‌ தவறாகி விடுவதைப்‌ போலவே 
இதுவும்‌ ஆயிற்று. இத்தடவை எனக்கு ஏற்பட்ட அனுபவம்‌ 
ஒப்பற்றது. பல ஆண்டுகள்‌ படித்தும்‌ அறிய முடியாத பல 
காரியங்களை நான்‌ அங்கிருந்து அறிந்துகொண்டேன்‌. இந்த 
மூன்று மாதங்களும்‌ அதிக மதிப்புள்ளவை என்று கான்‌ கருது 
கிறேன்‌. சாத்துவிக எதிர்ப்பின்‌ பல சாட்சிகளை கான்‌ அங்குக்‌ 
கண்டேன்‌. எனவே, மூன்று மாதங்களுக்கு முன்னால்‌ இருந்ததை 
விட அதிக உறுதியுடைய எதிர்ப்பாளனாக ஆனேன்‌. இதற்‌ 
கெல்லாம்‌ இந்த இடத்தின்‌ (டிரான்ஸ்வால்‌) அரசாங்கத்திற்கு 
கான்‌ நன்றி செலுத்தவேண்டும்‌. 
இந்தத்‌ தடவை குறைந்தது ஆறு மாதத்‌ தண்டனையாவது 
எனக்குக்‌ கிடைக்கும்‌ என்று பல அதிகாரிகள்‌ பந்தயங்‌ கட்டிக்‌ 
கொண்டார்கள்‌. வயது முதிர்ந்தவர்களும்‌ முக்கியமானவர்‌ 
களுமான என்‌ இந்திய ஈண்பர்களும்‌, என்‌ மகனும்‌ ஆறு 
மாதத்‌ தண்டனை அடைந்தார்கள்‌. ஆகையால்‌ பந்தயங்‌ கட்டின 
வர்கள்‌ வெற்றி பெறவேண்டும்‌ என்றே நானும்‌ விரும்பினேன்‌. 
என்றாலும்‌ எனக்கு ஒரு சந்தேகமும்‌ இருந்தது. அதுவே 
உண்மையாகவும்‌ ஆயிற்று. நான்‌ மூன்று மாதச்‌ சிறைத்‌ 
தண்டனையையே அடைந்தேன்‌; சட்டப்படி அளிக்கக்கூடிய 
அதிகத்‌ தண்டனையும்‌ அவ்வளவே. 
நானும்‌ அங்கே சென்றதும்‌, ஸ்ரீமான்கள்‌ தாவூது முகம்மது 
ருஸ்தம்ஜி, ஸோராப்ஜி, பிள்ளை, ஹஜீரா சிங்‌, லால்பகதூர்‌ 
சிக்‌ முதலிய ‘பேோர்வீரர்‌' களைச்‌ சந்தித்து ஆனந்தம்‌ 
அடைந்தேன்‌. பத்து பேரைத்‌ தவிர மற்றவர்களுக்கெல்லாம்‌ 
கூடாரங்களில்‌ இடம்‌ அளித்திருந்தார்கள்‌. சிறைக்குள்‌ கைதிகள்‌ 
தூங்குவதற்குக்‌ கூடாரங்கள்‌ அடிக்கப்பட்டிருந்தன. அங்கு ஒரு 
முகாம்‌ போன்ற காட்சி இருக்ததேயன்றி சிறைக்காட்சியாகவே 
இல்லை. கூடாரத்தில்‌ தூங்குவதற்கு ஒவ்வொருவரும்‌ விரும்பினர்‌. 
அங்குச்‌ சாத்துவிக எதிர்ப்பாளர்கள்‌ மொத்தம்‌ 77 பேர்‌ 
இருந்தனர்‌. 
வேலை செய்வதற்காக வெளியில்‌ கொண்டு போகப்பட்ட 
வர்களுக்கு அதிக சிரமம்‌. மாஜிஸ்டிரேட்‌ கோர்ட்டுக்கு 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 547 


அருகிலிருந்த சாலையைப்‌ போட வேண்டும்‌. இதற்குக்‌ கற்கள்‌ 
முதலியவைகளைத்‌ தோண்டியெடுத்துச்‌ சுமந்து வரவேண்டும்‌. 
அந்த. வேலை முடிந்ததும்‌ பள்ளிக்கூடத்‌ தோட்டத்திலிருந்த 
ப்ல்லை எடுக்கச்‌ சொன்னார்கள்‌. ஆனால்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ 
வேலைகளை அனைவரும்‌ உற்சாகமாகவே செய்தார்கள்‌. மூன்று 
நாட்கள்‌ என்னையும்‌ இக்கூட்டத்துடன்‌ வெளியில்‌ வேலைக்கு 
அனுப்பினார்கள்‌. ஆனால்‌ வேலை செய்வதற்கு என்னை வெளியில்‌ 
அனுப்பக்கூடாது என்று இதற்குள்‌ தந்தி வந்துவிட்ட து. 
வெளியில்‌ போய்‌ வேலை செய்வதால்‌ என்‌ தேக நிலை நன்றா 
யிருந்தது ; உடற்பயிற்சியும்‌ இருந்தது. ஆகையால்‌ வெளியில்‌ 
போவதை விரும்பினேன்‌. இனி என்னை வெளியே கொண்டு 
போகமாட்டார்கள்‌ எனத்‌' தெரிந்ததும்‌ மனச்சோர்வு அடைந்து 
விட்டேன்‌: வழக்கமாக நான்‌ தினமும்‌ சாப்பிடுவது இரண்டு 
வேளையே. ஆனால்‌ வெளியில்‌ போய்‌ வேலை செய்துவந்தால்‌ 
எனக்கு மூன்று தடவை பசி எடுக்கும்‌. இம்மாறுதலுக்குப்‌ 
பிறகு எனக்குக்‌ கூட்டியெடுக்கும்‌ வேலை கொடுத்தார்கள்‌. 
ஆனால்‌ இது உருப்படா வேலை. கொஞ்ச காலத்திற்குப்‌ பிறகு 
அந்த வேலையும்‌ இல்லை. 
வால்க்ஸ்ரஸ்ட்டிலிருந்து போனது ஏன்‌ ? 

என்னைப்‌ பிரிட்டோரியாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டிருக்கி 
ரர்கள்‌ என்று மார்ச்சு 2-ஆம்‌ தேதி கேள்விப்பட்டேன்‌. புறப்‌ 
யடத்‌ தயாராயிருக்கும்படிக்‌ கூறிவிட்டனர்‌. கொட்டும்‌ மழையில்‌ 
என்‌ சாமான்களைத்‌ தலையில்‌ தூக்கிக்கொண்டு, கரடுமுரடான 
வழியில்‌ டந்து நானும்‌ என்‌ வார்டரும்‌ ஸ்டேஷனுக்குப்‌ போக 
வேண்டும்‌. மாலை வண்டியில்‌ மூன்றாம்‌ வகுப்பில்‌ ஏறி நாங்கள்‌ 
புறப்பட்டோம்‌. 

நான்‌ அனுப்பப்பட்டு விட்டதால்‌, பலவித ஊகங்கள்‌ எழுந்‌ 
அன. சமரசம்‌ சமீபித்துவிட்டது என்று. கிலர்‌ எண்ணினர்‌. வேறு 
சிலரோ, என்னை என்‌ சகாக்களிடமிருந்து பிரித்துத்‌ தனியாக 
வைத்து என்னை அதிகமாகக்‌ கொடுமைப்படுத்த விரும்பு 
கிறார்கள்‌ என நினைத்தனர்‌. பிரிட்டிஷ்‌ பார்லிமெண்டில்‌ 
விவாதங்கள்‌ ஏற்படாதிருக்க வேண்டும்‌ என்பதற்காக எனக்கு 
அதிகச்‌ சயேச்சையையும்‌ வசதிகளையும்‌ கொடுக்கக்கூடும்‌, 
என்று மற்றும்‌ சிலர்‌ கருதினார்கள்‌. . 

இரவு பகல்‌ ஒருவரோடொருவர்‌ பேசிக்கொண்டு ஆனந்த 
மாகக்‌ காலங்கழித்து வந்ததால்‌ வால்க்ஸ்ரஸ்ட்டிலிரும்து .போக 
கான்‌ விரும்பவில்லை. ஸ்ரீ கஜுரா சிங்கும்‌, : ஸ்ரீ - ஜோஷியும்‌ 


548 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


எப்பொழுதும்‌ எங்களை ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண் 
டிருப்பார்கள்‌. இக்கேள்விகள்‌, பயனில்லாதவையோ, சாதா 
ரணமானவையோ அல்ல. விஞ்ஞானம்‌, வேதாக்தம்‌ பற்றிய 
கேள்விகள்‌ இவை. அப்படிப்பட்ட கண்பர்களையும்‌, அப்படிப்‌ 
பட்ட முகாமையும்‌ விட்டுவிட்டுப்‌ போக யார்தாம்‌ விரும்பு 
வார்கள்‌ ? 

கரம்‌ கினைக்கிறபடியெல்லாம்‌ ஈடந்துவிடுவதென்றால்‌, காம்‌ 
மனிதப்பிறப்பு என்று சொல்லப்பட வேண்டியதே இல்லை. 
ஆகையால்‌, பேசாமல்‌ அந்த இடத்தை விட்டுப்‌ புறப்பட்டேன்‌. 
சாலையில்‌ ஸ்ரீ காஜிக்குச்‌ சலாம்‌ செய்துவிட்டு கானும்‌ வார்டரும்‌ 
வண்டியில்‌ ஏறிக்கொண்டோம்‌. ஒரே குளிர்‌ ; இரவு முழுதும்‌ 
மழையும்‌ விடாமல்‌ பெய்துகொண்டிருந்தது. என்மேல்‌ குளிர்ச்‌ 
சட்டை ஒன்று இருந்தது. அதை உபயோகித்துக்கொள்ள 
அனுமதித்தனர்‌. வழியில்‌ என்‌ சாப்பாட்டுக்கு ரொட்டியும்‌ 
பால்கட்டியும்‌ கொடுத்தார்கள்‌. ஆனால்‌ புறப்படும்‌ முன்பே 
கான்‌ சாப்பிட்டுவிட்டதால்‌, அவற்றை என்னுடன்‌ இருந்த வார்ட 
ருக்குக்‌ கொடுத்துவிட்டேன்‌. 


பிரிட்டோரியா சிறை : ஆரம்பம்‌ 

3-ஆந்‌ தேதி பிரிட்டோரியா போய்ச்‌ சேர்ந்தோம்‌. எல்லாம்‌ 
புதிதாகத்‌ தோன்றின. சிறை புதிய கட்டடம்‌; ஆட்கள்‌ 
புதியவர்கள்‌. சாப்பிடச்‌ சொன்னார்கள்‌; ஆனால்‌ ஒரு 
கரண்டி எடுத்து ருசி பார்த்துவிட்டு அப்படியே வைத்து 
விட்டேன்‌. இதைப்‌ பார்த்து என்‌ வார்டர்‌ ஆச்சரியப்பட்டு 
விட்டான்‌. எனக்குப்‌ பசி இல்லை என்று சொன்னேன்‌ ; அவன்‌ 
சிரித்தான்‌. பிறகு என்னை மற்றொரு வார்டரிடம்‌ ஒப்படைத்‌ 
தான்‌. அவன்‌, “காந்தி, குல்லாவைக்‌ கழற்றிக்கொள்ளும்‌ '” 
என்றான்‌. அப்படியே செய்தேன்‌. பின்னர்‌ அவன்‌, “ நீர்‌ காந்தி 
யின்‌ மகனா 9" என்று கேட்டான்‌. “இல்லை. அவன்‌ ஆறுமாதத்‌ 
தண்டனை பெற்று வால்க்ஸ்ரஸ்ட்டுச்‌ சிறையில்‌ இருக்கிறான்‌" 
என்றேன்‌. பிறகு என்னை ஒரு சிறை அறையில்‌ அடைத்தான்‌. 
அதனுள்‌ நான்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாக உலாவிக்கொண்டிருக்‌ 
தேன்‌. உள்ளே பார்ப்பதற்காகக்‌ கதவிலுள்ள துவாரத்தின்‌ வழி 
யே அவன்‌ இதைப்‌ பார்த்துவிட்டு, “காந்தி, அப்படி ஈடக்காதீர்‌! 
தரை கெட்டுவிடும்‌ '' என்றான்‌. கடப்பதை நிறுத்தி ஒரு. 
மூலையில்‌ சும்மா நின்றுகொண்டேன்‌. என்‌ புத்தகங்களும்‌ 
எனக்கு இன்னும்‌ கிடைக்கவில்லை. ஆகையால்‌, படிக்கவும்‌: 
எனக்கு எதுவும்‌ கிடையாது. எட்டு மணிக்கு என்னை உள்ளே 
அடைத்தார்கள்‌ ; பத்து மணிக்கு டாக்டரிடம்‌ என்னைக்‌ கொண்டு 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 549 


போனார்கள்‌. எனக்குத்‌ தொற்றுநோய்‌ ஏதாவது உண்டா 
என்பதை மாத்திரமே டாக்டர்‌ என்னைக்‌ கேட்டார்‌; பிறகு 
என்னைப்‌ போகச்‌ சொல்லிவிட்டார்‌. பிறகு 11 மணிக்கு ஒரு 
சிறு அறையில்‌ என்னை அடைத்தார்கள்‌. என்‌ தண்டனைக்‌ 
காலம்‌ முழுவதையும்‌ அதிலேயே கழித்தேன்‌. ஒரு கைதியே 
இருப்பதற்கெனக்‌ கட்டப்பட்ட அறையாகவே தோன்றியது. 
அதன்‌ நீளம்‌ 10 அடி, அகலம்‌ 7 அடி. தரை ஒரே 
கறுப்பு. அந்தத்‌ தரை பளபளப்பாக இருக்கச்‌ செய்ய 
வார்டர்‌ முயன்று வந்தான்‌. வெளிச்சமும்‌ காற்றும்‌ 
வர இரும்புக்‌ கம்பி போட்ட ஒரு சிறு கண்ணாடிச்‌ சன்னல்‌. 
இரவில்‌ உள்ளே இருப்பவர்களைப்‌ பார்க்க ஒரு மின்சார 
விளக்கும்‌ உண்டு. அந்த விளக்கு கைதிகளின்‌ உபயோகத்‌ 
திற்காக அல்ல. படிப்பதற்கு வேண்டிய வெளிச்சம்‌ தரக்‌ 
கூடியதும்‌ அன்று அது. அதற்குப்‌ பக்கத்தில்‌ போய்‌ நின்று 
பார்த்தால்‌, பெரிய எழுத்துள்ள புத்தகங்களையே அந்த 
வெளிச்சத்தில்‌ படிக்க முடியும்‌. அதுவும்‌ இரவு 8 மணிக்கெல்‌ 
"லாம்‌ அணைக்கப்பட்டுவிடும்‌. ஆனால்‌ உள்ளிருக்கும்‌ கைதியை 
வார்டர்‌, கதவின்‌ துவாரத்தின்‌ வழியாகக்‌ கவனிப்பதற்காக 
- ஜந்து அல்லது ஆறு தடவை இரவில்‌ அவ்விளக்கு ஏற்றப்‌ 
படும்‌. : 

பதினொரு மணிக்குப்‌ பிறகு சிறையின்‌ உதவி கவர்னர்‌ 
வந்தார்‌. அவரிடம்‌ சில கோரிக்கைகளைக்‌ கூறினேன்‌ : என்‌ 
புத்தகங்களைத்‌ தர வேண்டும்‌; கோயுற்று இருக்கும்‌ என்‌ மனை 
விக்குக்‌ கடிதம்‌ எழுத அனுமதிவேண்டும்‌ ; உட்கார்ந்துகொள்வ 
தற்கு ஒரு சிறு பலகை தேவை. இவையே நான்‌ கோரியவை. 
முதலாவது கோரிக்கைக்கு, கவனிப்பதாகச்‌ சொன்னார்‌. 
இரண்டாவதற்கு, கடிதம்‌ எழுதலாம்‌ என்றார்‌. மூன்றாவது 
கோரிக்கைக்கு, *இல்லை' என்று சொல்லிவிட்டார்‌. 
பிறகு என்‌ மனைவிக்கு குஜராத்தியில்‌ கடிதம்‌ எழுதித்‌ 
தபாலில்‌ அனுப்புவதற்காகக்‌ கொடுத்தேன்‌. அதை ஆங்கிலத்‌ 
தில்‌ எழுத வேண்டும்‌ என்று அக்கடிதத்தின்‌ பேரிலேயே 
எழுதித்‌ திருப்பி அனுப்பிவிட்டார்‌. என்‌ மனைவிக்கு ஆங்‌ 
கிலம்‌ தெரியாது என்றும்‌, என்‌ கடிதங்கள்‌ அவளுக்கு எவ்‌ 
வளவோ மன ஆறுதலை அளிக்கும்‌ என்றும்‌, அதில்‌ விசேட 
மாக நான்‌ எழுதிவிடக்‌ கூடியது எதுவுமில்லை என்றும்‌ அவ 
ரிடம்‌ சொன்னேன்‌. என்றாலும்‌, எனக்கு அனுமதி கிடைக்க 
வில்லை. ஆங்கிலத்தில்‌ எழுதப்‌ போவதில்லை என மறுத்து 
விட்டேன்‌. மாலையில்‌ என்‌ புத்தகங்களை எனக்குக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. ல்‌ 


550 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கதவு மூடப்பட்டிருக்கும்‌ என்‌ சிறை அறைக்குள்‌ கின்ற 
படியே நான்‌ என்‌ மத்தியானச்‌ சாப்பாட்டைச்‌ சாப்பிட்‌ 
வேண்டியிருந்தது. மூன்று மணிக்குக்‌ குளிக்க அனுமதி கேட்‌ 
டேன்‌. “சரி, உம்‌ ஆடைகளை யெல்லாம்‌ இங்கேயே கழற்‌ 
றிப்‌ போட்டுவிட்டுக்‌ குளிக்கப்‌ போம்‌! என்றான்‌ வார்டர்‌. 
(குளிக்கும்‌ இடம்‌ என்‌ அறையிலிருந்து 125 அடி தூரத்தில்‌ இருந்‌ 
தது.) ஆட்சேபனை எதுவும்‌ இல்லையென்றால்‌ என்‌ உடைகளை 
குளிக்கும்‌ இடத்தில்‌ இருக்கும்‌ படுதாவின்‌ பேரில்‌ போட்டுவிட்‌ 
டுக்‌ குளிக்கிறேன்‌ என்றேன்‌. இதை அனுமதித்தான்‌. ஆனல்‌, 
காலதாமதம்‌ செய்யக்கூடாது”! என்றான்‌. என்‌ உடம்பை 
அலம்புவதற்கு முன்பே, “காந்தி! முடிந்துவிட்டதா 9” என்று 
கூச்சல்‌ போட்டான்‌. “ஒரு நிமிடத்தில்‌ முடித்து விடுகிறேன்‌ '* 
என்றேன்‌. ஓர்‌ இந்தியரின்‌ முகத்தைக்கூட அங்கே காண 
முடியவில்லை. 


மாலையில்‌ ஒரு துப்பட்டியும்‌, படுத்துக்கொள்வதற்கு ஒரு 
நார்ப்பாயும்‌ கொடுத்தார்கள்‌. தலையணையோ பலகைக்‌ 
கட்டையோகூடக்‌ கிடையாது. ஜலமலங்கழிக்கும்‌ போதுகூட 
என்னை ஒரு வார்டர்‌ பார்த்துக்‌ கொண்டே இருப்பான்‌, 
கரன்‌ இருப்பதைப்‌ பார்க்க முடியாது போய்விட்டால்‌, “ சாமி, 
வெளியில்‌ வா!” என்று கத்துவான்‌. ஆனால்‌ சாமிக்கோ ஒரு 
கெட்ட . பழக்கம்‌. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்கூட, 
வேண்டிய முழு நேரத்தையும்‌ உபயோகித்துக்கொண்டு 
விடும்‌ அவர்‌, எப்படி உடனே எழுந்து . வந்து விடுவார்‌? 
அவர்‌ அப்படிச்‌ செய்வதும்‌ அவருக்குச்‌ சலபமான காரியமல்ல. 
சில . சமயங்களில்‌ வார்டர்களும்‌, சில சமயங்களில்‌ காபிர்‌ 
களும்‌ உள்ளே எட்டிப்‌ பார்ப்பார்கள்‌; “எழுந்திரு என்றும்‌ 
சில சமயங்களில்‌ கத்துவார்கள்‌. ன்‌ 


அடுத்த காள்‌ எனக்குக்‌ கொடுக்கப்பட்ட வேலை, தரைக்‌ 
கும்‌ கதவுகளுக்கும்‌ மெருகு போடுவது. கதவு, வார்னிஷ்‌ 
பூசப்பட்ட இரும்பு. அதைத்‌ தேய்ப்பதால்‌ என்ன மெருகு 
ஏறிவிடும்‌? ஒவ்வொரு கதவையும்‌ மூன்று மணி நேரம்‌ 
தேய்த்தேன்‌. ஆனால்‌ எந்த மாறுதலையும்‌ கான்‌ காணவில்லை. 
அவை முன்பு போலவே இருந்தன. 


உணவு 


மேலே சொன்ன மற்ற நிலைமைகளுக்கு ஏற்றுற்போலவே 
உணவும்‌ இருந்தது. 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 551 


மாலையில்‌ அரிசிச்‌ சோற்றுக்கு நெய்‌ கொடுக்கப்படுவ 
தில்லை என்பதை நான்‌ அறிவேன்‌. இக்குறையைப்‌ போக்கிக்‌ 
கொள்வதைக்‌ குறித்து எண்ணினேன்‌. தலைமை வார்டரிடம்‌ 
இதைப்பற்றிப்‌ பேசினேன்‌. மாமிசத்திற்குப்‌ பதிலாகப்‌ புதன்‌, 
ஞாயிறு மத்தியானத்திலேயே நெய்‌ கொடுக்கப்படுகிறது 
என்றும்‌, மேற்கொண்டும்‌ நெய்‌ வேண்டுமென்றால்‌ நான்‌ டாக்‌ 
டரைப்‌ பார்க்கவேண்டுமென்றும்‌, அவர்‌ சொன்னார்‌. மறு 
நாள்‌ டாக்டரைப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று மனுச்‌ செய்‌ 
தேன்‌. என்னை அவரிடம்‌ அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 

எல்லா இந்தியருக்கும்‌ கொழுப்புக்குப்‌ பதிலாக நெய்‌ 
கொடுக்க உத்தரவீடும்படி கேட்டுக்கொண்டேன்‌. தலைமை 
வார்டரும்‌ உடன்‌ இருந்தார்‌. காந்தியின்‌ கோரிக்கை சரியல்ல 
என்று அவர்‌ சொன்னார்‌. இது வரையில்‌ இந்தியர்‌ கொழுப்‌ 
பையும்‌ மாமிச த்தையும்‌ உண்டு வந்திருக்கின்றனர்‌ ; கொழுப்பை 
ஆட்சேபிக்கிறவர்களுக்கு வெறும்‌ ரிசி அமாத்திரமே கொடுக்‌ 
கப்பட்டது. ஆட்சேபிக்காமல்‌ அவர்கள்‌ சாப்பிட்டு வந்திருக்‌ 
கிறார்கள்‌. சாத்துவிகச்‌ சட்ட மறுப்பாளர்களும்‌ அப்படியே 
செய்து வந்திருக்கின்றனர்‌. சிறையிலிருந்து போகும்போது 
உடலில்‌ அதிகக்‌ கனம்‌ ஏறிப்‌ போயும்‌ இருக்கிறார்கள்‌ என்று 
தலைமை வார்டர்‌ கூறினார்‌. “ இதற்கு நீர்‌ என்ன சொல்லு 
கிஜீர்‌? என்று டாக்டர்‌ என்னைக்‌ கேட்டார்‌. இந்தக்‌ 
கதையை நான்‌ அப்படியே ஈம்பிவிட முடியாது என்றேன்‌. 
என்னைப்‌ பொறுத்தவரையில்‌, நெய்‌ இல்லாமல்‌ அரிசிச்சோறு 
சாப்பிடும்படி என்னைக்‌ கட்டாயப்‌ படுத்தினால்‌ என்‌ உடல்‌ 
நிலை கெட்டுவிடும்‌ என்றும்‌ கூறினேன்‌. இதற்கு டாக்டர்‌, 
“உமக்கு மாத்திரம்‌ ரொட்டி கொடுக்கும்படி உத்தரவிடு 
கிறேன்‌!” என்றார்‌. இதற்கு நான்‌, “நன்றி, ஆனால்‌ நான்‌ 
கேட்டுக்கொண்டது எனக்காக மாத்திரமன்று. மற்றவர்க 
ஞக்கும்‌ நெய்‌ கொடுக்கப்படும்‌ வரையில்‌ எனக்கு மாத்திரம்‌ 
ரொட்டியை காள்‌ ஏற்றுக்கொள்ள முடியாது” என்றேன்‌. 
“அப்படியானால்‌ இனி நீர்‌ என்பேரில்‌ குறை சொல்ல முடியாது " 
என டாக்டர்‌ கூறினார்‌. 

மீண்டும்‌ மனுச்‌ செய்தேன்‌. நேட்டாலில்‌ இருப்பதைப்‌ 
போலவே உணவு விதிகள்‌ செய்யப்படும்‌ என்று அறியலா 
னேன்‌. அதையும்‌ நான்‌ கண்டித்ததோடு, எனக்கு மாத்திரம்‌ 
கெய்‌ என்பதை நான்‌ ஏன்‌ ஏற்றுக்கொள்ளமுடியாது என்ப 
'தற்குக்‌ காரணங்களையும்‌ சொன்னேன்‌. கடைசியாக, ஒன்றரை 
மாதங்கள்‌ கழிந்த பிறகு, எனக்கு ஒரு பதில்‌ வந்தது. எங்‌ 


552 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கெங்கு இந்தியக்‌ கைதிகள்‌ அதிகமாக இருக்கிறார்களோ 
அங்கு அவர்களுக்கு அநேகமாக நெய்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்று உத்தரவிட்டிருப்பதாக அதில்‌ கண்டிருந்தது. இவ்விதம்‌ 
ஒன்றரை மாதங்களுக்குப்‌ பிறகு என்‌ உண்ணாவிரதத்தை நிறுத்‌ 
தினேன்‌ என்றே சொல்லவேண்டும்‌. கடைசி மாதத்தில்‌ கான்‌ 
அரிசிச்சோறு, கெய்‌, ரொட்டி சாப்பிட முடிந்தது. காலை 
ஆகாரத்தை நான்‌ சாப்பிடுவதே இல்லை. மத்தியானத்தில்‌ 
வரும்‌ கஞ்சியின்‌ தயாரிப்பு தினத்திற்கு ஒரு தினுசாக இருக்‌ 
கும்‌. ஆகையால்‌ அதில்‌ பத்துக்‌ கரண்டிகூட நான்‌ சாப்பிடுவ 
தில்லை. என்றாலும்‌ ரொட்டி, சாதம்‌ சாப்பிட்டதில்‌ எனக்கு 
கல்ல சத்துக்‌ கிடைத்தது ; என்‌ தேககிலையும்‌ சீர்பட்டது. கான்‌ 
ஏன்‌ இப்படிச்‌ சொல்லுகிறேன்‌ என்றால்‌, கான்‌ தினம்‌ ஒரு 
வேளைமாத்திரமே சாப்பிட்டு வந்தபோது என்‌ உடல்‌ தளர்ந்து 
விட்டது; பலத்தையெல்லாம்‌ இழந்துவிட்டேன்‌. என்‌ நெற்றி 
யில்‌ பாதிப்‌ பாகத்தில்‌ கடுமையான வலியும்‌ இருந்தது. பல 
வீனத்தின்‌ அறிகுறி என்‌ மார்பிலும்‌ தெரிந்தது. 


தேககிலை கெட்டு, சிறைக்குள்ளிருக்து வெளியில்‌ வந்தால்‌, 
சரியான உணர்ச்சியுடன்‌ அவர்கள்‌ அங்கு இல்லை என்றே 
கருதப்படும்‌ என்று நான்‌ சாத்துவிகச்‌ சட்டமறுப்பாளர்கள்‌ 
பலரிடம்‌ கூறியிருக்கிறேன்‌. சிறைகளை அரண்மனைகளாகப்‌ 
பாவித்துக்கொள்ளவேண்டும்‌ என்றேன்‌. ஆனால்‌ என்‌ தேக 
கிலை கெட்டு வருவதைக்‌ கண்டதும்‌ இதற்காக வெளியே 
போய்விட நேர்ந்துவிடுமோ என்ற பயம்‌ எனக்கு ஏற்பட்டது. 
எனக்கு மாத்திரம்‌ நெய்‌ கொடுப்பது என்ற சலுகையை ஏற்றுக்‌ 
கொள்ள நான்‌ மறுத்துவிட்டேன்‌ என்பதை மறந்துவிடக்‌ 
கூடாது. ஆகையால்‌ என்‌ தேகநிலை கெடுவதற்கு இடமுண்டு. 
ஆனல்‌ இது மற்றவர்களுக்கும்‌ பொருந்தாது. ஏனெனில்‌, 
ஒவ்வொரு கைதியும்‌ தான்‌ சிறையில்‌ இருக்கும்போது, தனக்குச்‌ 
சில சலுகைகள்‌ அளிக்கப்பட்டு அதன்‌ மூலம்‌ தனது தேகநிலை 


யைப்‌ பாதுகாத்துக்கொள்ளலாம்‌.  : . 


மற்ற மாறுதல்கள்‌ 
என்னை என்‌ வார்டர்‌ கடுமையாக நடத்திவந்தான்‌ என்று 
கூறியிருக்கிறேன்‌. ஆனால்‌ நீண்டகாலம்‌ இவ்விதம்‌ கடக்க 
வில்லை. உணவு முதலியவைகளுக்காக நான்‌ அரசாங்கத்துடன்‌ 
போராடிக்கொண்டிருந்தேன்‌. என்றாலும்‌, தன்னுடைய உத்தர . 
வுக்கு மாத்திரம்‌ தட்டரமல்‌ படிந்து நடந்து வருகிறேன்‌ என்‌ 
பதைக்‌ கண்டதும்‌, அவன்‌ தன்‌ போக்கை மாற்றிக்கொண்டு 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 553 


'ான்‌ விரும்பியபடி நடந்துகொள்ள அனுமதித்துவீட்டான்‌. 
குளிப்பது, ஜலமலம்‌ கழிப்பது போன்றவைகளில்‌ எனக்கு இருந்த 
தொல்லைகளெல்லாம்‌ இவனால்‌ ஒழிந்தன. ஏதாவது செய்ய 
எனக்கு உத்தரவீடுவதுபோல்‌ காட்டாமல்‌ அவ்வளவு மரியாதை 
யாக என்னிடம்‌ நடந்துகொண்டான்‌. அவனுக்குப்‌ பதிலாக 
வந்த மற்றோர்‌ வார்டரோ ஒரு பாஷா போன்றவன்‌. என்‌ 
செளகசியத்துக்கு வேலை செய்வதிலேயே இவன்‌ எப்பொழுதும்‌ 
ஆர்வத்துடன்‌ இருப்பான்‌. “ தங்கள்‌ சமுகத்திற்காகப்‌ பாடு 
படுகிறவரிடம்‌ எனக்கு அதிக அன்பு உண்டு. நானே அப்படிப்‌ 
போராடுகிறவன்‌ தான்‌. உங்களைக்‌ கைதியாக கான்‌ கருத 
வில்லை"! என்றான்‌. இவ்விதம்‌ எனக்கு ஆறுதல்‌ கூறினன்‌. 


ஆரம்பத்தில்‌ நான்‌ உட்கார பெஞ்சுப்‌ பலகை 
'மறுக்கப்பட்டபோதிலும்‌, சில தினங்களுக்குப்‌ பிறகு தலைமை 
.வார்டரே ஒரு பெஞ்சு அனுப்பினார்‌. இதற்கு மத்தியில்‌ 
கான்‌ படிப்பதற்குச்‌ சமய நூல்கள்‌ இரண்டு, ஜெனரல்‌ 
'ஸல்மட்ஸிடமிருந்து வந்தன. அதிலிருந்து நான்‌ ஒரு 
“முடிவுக்கு வந்தேன்‌. நான்‌ சிறையில்‌ அனுபவிக்க 
நேர்ந்த துன்பங்களெல்லாம்‌ வேண்டுமென்றே ஜெனரல்‌ 
'ஸ்மட்ஸ்‌ உத்தரவிட்டதனால்‌ அல்ல ; அவரும்‌ மற்றவர்களும்‌ 
அசிரத்தையாக இருந்ததனாலும்‌. காபிர்களைப்‌ போன்றவர்களே 
இந்தியரும்‌ என்று கருதப்பட்டதனாலுமே என்று முடிவு செய்து 
கொண்டேன்‌. என்னை மாத்திரம்‌ தனியாகப்‌ பிரித்து வைத்து 
விட்டதன்‌ ஒரே நோக்கம்‌, மற்றவர்களுடன்‌ கான்‌ பேசுவதைத்‌ 
தடுப்பதற்கே என்றும்‌ தோன்றியது. கொஞ்சம்‌ சிரமப்பட்ட 
பிறகு ஒரு கோட்டுப்‌ புத்தகத்தையும்‌ பென்சிலையும்‌ வைத்துக்‌ 
கொள்ளவும்‌ அனுமதி கிடைத்தது. 


டைரக்டரின்‌ விஜயம்‌ 

என்னைப்‌ பிரிட்டோரியாவுக்‌ குக்‌ கொண்டுபோவதற்கு 
முன்னால்‌, ஸ்ரீ லிச்சன்ஸ்டீன்‌ விசேஷ அனுமதி பெற்று என்னைப்‌ 
யார்த்தார்‌. காரியாலய வேலையாக என்னைக்‌ காணவே அவர்‌. 
வந்தார்‌. ஆனால்‌ நான்‌ எப்படி இருக்கிறேன்‌ என்பதைப்‌ 
பற்றியெல்லாம்‌ கேட்டார்‌. அது சம்பந்தமாக . அவருக்குப்‌ 
பதில்‌ சொல்ல கான்‌ விரும்பவில்லை. எனினும்‌, அவர்‌ வற்புறுத்திக்‌ 
கேட்டார்‌. அதன்பேரில்‌ நான்‌, “ எல்லாவற்றையும்‌ கான்‌ உங்க 
னிடம்‌ கூறமாட்டேன்‌. ஆனால்‌, ஒன்று மாத்திரம்‌ சொல்லு 
கிறேன்‌. என்க க்‌ கொடூரமாக கஈடத்திறர்கள்‌. இதனால்‌ 
*கான்‌ படிந்துவிடவேண்டும்‌ என்று ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ வீரும்பு 


554 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


கிறார்‌. எனக்கு என்ன கேர்ந்தாலும்‌ : அவற்றையெல்லாம்‌ 
அனுபவிக்கத்‌ தயாராயிருக்கிறேனாகையால்‌ அவர்‌ நினைப்பது 
மட்டும்‌ நடக்காது. என்‌ மனம்‌ அமைதியாக இருக்கிறது. 
ஆனால்‌, இதை நீங்கள்‌ பிரசரித்துவிடக்கூடாது. கான்‌ வெளியே 
வந்ததும்‌ பிரசுரித்துக்கொள்ளுகிறேன்‌ '! என்றேன்‌. இதை 
அவர்‌ .ஸ்ரீ போலக்குக்குச்‌ சொன்னார்‌. இதை அவர்‌ மனத்தில்‌ 
வைத்துக்கொள்ள முடியாமல்‌ மற்றவர்களிடம்‌ கூறினார்‌. அதன்‌ 
பேரில்‌ ஸ்ரீ டேவீட்‌ போலக்‌, லார்டு செல்போர்னுக்கு எழுதினார்‌. 
ஒரு விசாரணையும்‌. நடந்தது. இதற்காகவே வார்டர்‌ வந்தார்‌. 
அவரிடம்‌ மேலே சொன்னபடி அதே வார்த்தைகளையே சொன்‌ 
னேன்‌. நான்‌ ஆரம்பத்தில்‌ குறிப்பிட்டிருக்கிற குறைபாடுகளைப்‌ 
பற்றியும்‌ எடுத்துச்‌ சொன்னேன்‌. பின்னர்ப்‌ பத்து தினங்களில்‌ 
தலையணை, இரவில்‌ போட்டுக்கொள்ளும்‌ சட்டை ஒன்று, கைக்‌ 
குட்டை ஆகியவைகளை எனக்கு அனுப்பினார்‌. நான்‌ வாங்கிக்‌ 
கொண்டேன்‌. நான்‌ அவருக்கு அனுப்பிய கோரிக்கையில்‌ 
இந்த வசதிகளை எல்லா இந்தியருக்கும்‌ ௮ ளிக்கும்படிக்‌ 
கேட்டுக்கொண்டேன்‌. உண்மையைச்‌ சொல்லப்‌ போனால்‌, 
இவ்விஷயங்களில்‌ வெள்ளைக்காரர்களைவிட இந்தியர்கள்‌ மென்‌ 
மையானவர்கள்‌. தலையணைகள்‌ இல்லாமல்‌ அவர்களால்‌ முடியாது. 
்‌ கை விலங்குகள்‌. 

ஆரம்பத்தில்‌ கான்‌ சிறையில்‌ நடத்தப்பட்ட விதத்தின்‌ 
காரணமாக எனக்கு ஏற்பட்ட அபிப்பிராயத்தை இப்பொழுது 
நடப்பவைகள்‌ ஊர்ஜிதம்‌ செய்தன. நான்கு காட்கள்‌ கழித்து, 
ஸ்ரீ பிள்ளையின்‌ வழக்கில்‌. கான்‌ சாட்சி கூறவேண்டும்‌ என்று 
எனக்கு ஒரு சம்மன்‌ வந்தது. எனவே, என்னைக்‌ கோர்ட்டுக்‌ 
குக்‌ கொண்டு போனார்கள்‌. இச்சமயத்தில்‌ எனக்குக்‌ கை 
விலங்குகளைப்‌ பூட்டினர்‌. வார்டர்‌ சீக்கிரத்திலேயே விலங்கு 
களை மாட்டிவிட்டார்‌. எவ்வித நோக்கமுமின்றிச்‌ சாதாரண 
மாகவே இது செய்யப்பட்டது என்று நினைக்கிறேன்‌. தலைமை 
வார்டரும்‌ என்னைப்‌ பார்த்தார்‌. ஒரு புத்தகத்தையும்‌ உடன்‌ 
கொண்டு போக அவரிடம்‌ கான்‌ அனுமதியும்‌ பெற்றேன்‌. கை 
விலங்கிடப்பட்டிருப்பதற்காக நான்‌ வெட்கப்படுகிறேன்‌ என்றும்‌ 
அதை மறைத்துக்கொள்ளவே புத்தகத்தை வைத்துக்கொள்ள 
அனுமதி கேட்கிறேன்‌. என்றும்‌ அவர்‌ நினைத்தாரெனத்‌ 
தெரிகிறது. அதனால்‌ அவர்‌ கைவிலங்கை மறைத்துக்கொள்ளும்‌ 
விதத்தில்‌ புத்தகத்தைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ கொள்ளும்படி 
எனக்குக்‌, கூறினர்‌. கைவிலங்கிடப்பட்டிருப்பதால்‌ .கெளர 
,விக்கப்பட்டிருக்கிறேன்‌ என்ற உணர்ச்சியே எனக்கு. இருந்து 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 555 


சத்தால்‌ அவர்‌ சொன்னது எனக்குச்‌ சிரிப்பை உண்‌ 
டாக்கிவீட்டது. என்னிடம்‌ இருந்த புத்தகம்‌, * கடவுளின்‌ 
நீதிஸ்‌ தலம்‌, அவரவர்‌ உள்ளத்தில்‌ இருக்கிறது " என்ப 
தாகும்‌. இது சந்தர்ப்பத்திற்குப்‌ பொருத்தமுள்ள சந்தோஷ. 
மானதொரு சம்பவம்‌ என்று எண்ணினேன்‌. ஏனெனில்‌, என்‌ 
உள்ளத்தில்‌ கடவுள்‌ உறையும்படிச்‌ செய்துகொண்டு விடுவே: 
ஒயின்‌ புறத்தே இருக்கும்‌ இன்னல்கள்‌ எனக்கு என்ன துன்பங்‌ 
கனை விளைவித்துவிட முடியும்‌, அர்த இன்னல்களைப்பற்றி எனக்கு. 
'என்ன கவலை என்று கருதினேன்‌. இவ்விதம்‌ எனக்குக்‌. 
கைவிலங்கு போட்டு நடத்தியே கோர்ட்டுக்குக்‌ கொண்டு 
போனார்கள்‌. 


சாத்துவிக எதிர்ப்பின்‌ பாடங்கள்‌ 


..... மேலே கண்ட சில விவரங்களெல்லாம்‌ அற்பமானவை 
என்று கருதப்படலாம்‌. ஆனால்‌ நான்‌ அவற்றைக்‌ கூறியிருப்‌' 
பதன்‌ காரணம்‌, அற்ப விஷயத்திற்கும்‌ முக்கியமான காரியங்‌: 
களுக்கும்‌ எதிர்ப்புத்‌ தத்துவத்தை உபயோகிக்க முடியும்‌. 
என்பதைக்‌ காட்டுவதற்கே யாகும்‌. வார்டர்‌, என்‌ உடலுக்கு. 
இழைத்த துன்பங்களையெல்லாம்‌ பொறுமையுடன்‌ சகித்து: 
வந்தேன்‌. இதனால்‌ நான்‌ பொறுமையும்‌ அமைதியும்‌ கொண்‌ 
ருக்க முடிந்ததோடு முடிவில்‌ அவற்றை அவனே விலக்கிவிட 
வேண்டியதாயிற்று. அவனை எதிர்‌ த்திருப்பேனயின்‌ என்னுடைய 
மனவலிமை உரனற்றுப்‌ போயிருக்கும்‌. மேலும்‌, நான்‌ செய்ய 
வேண்டிய முக்கியமான இந்தக்‌ காரியங்களை நான்‌ செய்ய 
முடியாமலும்‌ போய்‌ இருக்கும்‌ ; அவனை எனக்கு விரோதியாகவும்‌. 
ஆக்கிக்கொண்டிருப்பேன்‌. 


சாத்துவிக முறையில்‌ நான்‌ எதிர்த்து, ஆரம்பத்தில்‌ கஷ்டங்‌: 
களையும்‌ அனுபவித்ததால்‌ . முடிவில்‌ என்னுடைய உணவுச்‌ 
சங்கடங்களும்‌ விலகலாயின. இந்தத்‌ துன்பங்களினாலெல்லாம்‌. 
நான்‌ அடைந்த மிகப்‌ பெரிய நன்மை, உடல்‌ சிரமம்‌ அதிக: 
மாகப்‌ பட வேண்டியிரும்ததேயாகும்‌. என்னுடைய மனவலிமை. 
தெளிவாக அதிகரித்துக்கொண்டு வந்ததை நான்‌ காண 
முடிக்தது; அது இன்னும்‌ அப்படியே இருந்து வருகிறது... 
சென்ற மூன்று மாதங்களின்‌ அனுபவம்‌, அத்தகைய துன்பங்‌ 
களையெல்லாம்‌ இன்னும்‌ மிக எளிதில்‌ அனுபவிப்பதற்கு. 
என்னை ஈன்றாகவே பக்குவம்‌ செய்துவிட்டது. இத்தகைய மனச்‌ 
சாட்சியோடு கூடிய எதிர்ப்பாளர்களுக்கு இத்தகைய 


556 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சோதனைகளை உண்டாக்கி, அவர்கள்‌ அனுபவிக்கட்டும்‌ என்ப 
தற்காகக்‌ கடவுளே துன்பங்களையும்‌ தந்து உதவுகிறார்‌ என்று 
கான்‌ உணருகிறேன்‌. 
நான்‌ படித்தவை 

என்னுடைய இன்பத்தின்‌ அல்லது துன்பத்தின்‌ கதை 
முடிகிறது. இந்த மூன்று மாதங்களில்‌ கான்‌ அடைந்த பல 
நன்மைகளில்‌ ஒன்று, படிப்பதற்கு எனக்கு வாய்ப்புக்‌ கிடைத்த 
தாகும்‌. ஒன்றை நான்‌ ஒப்புக்கொள்ள வேண்டும்‌: படிக்கும்‌ 
போது, தொடக்கத்தில்‌ எனக்கு மனச்சோர்வும்‌ பலவிதமான 
சிந்தாகுலங்களும்‌ இருந்து வந்தன. துன்பங்களையெல்லாம்‌ 
அனுபவித்து அலுத்துப்‌ போனேன்‌. என்‌ மனமும்‌ ஒரு நிலையில்‌ 
இராமல்‌ குரங்காட்டம்‌ காண்பித்தது. இத்தகைய மனநிலை 
பலரைப்‌ பைத்தியம்‌ ஆக்கிவிடுகிறது. ஆனால்‌ என்னைப்‌ பொறுத்த 
வரையில்‌ என்னுடைய புத்தகங்கள்‌ என்னைக்‌ காப்பாற்றின. 
என்‌ இந்திய சகோதரர்களுடன்‌ கூடிப்‌ பழக முடியாது 
போனதால்‌ ஏற்பட்ட ஈஷ்டத்தில்‌ பெரும்‌ அளவை இவை 
ஈடு செய்துவிட்டன. எனக்குப்‌ படிக்க மூன்று மணி நேரம்‌ 
எப்பொழுதும்‌ கிடைத்து வந்தது. 

இதனால்‌ சுமார்‌ முப்பது நூல்களை ஈன்றாகப்‌ படிக்கவும்‌ 
மற்றவைகளை மேலெழுந்தவாரியாகப்‌ பார்க்கவும்‌ முடிந்தது. 
ஆங்கிலம்‌, ஹிந்தி, குஜராத்தி, சம்ஸ்கிருதம்‌, தமிழ்‌ நூல்கள்‌ 
இவற்றுள்‌ அடங்கியவை. இவற்றில்‌ டால்ஸ்டாய்‌, எமெர்ஸன்‌, 
கார்லைல்‌ ஆகியோரின்‌ நூல்கள்‌ குறிப்பிடத்தக்கவை எனக்‌ 
கருதுகிறேன்‌. முந்திய இருவரின்‌ நூல்கள்‌ சமய சம்பந்த 
மானவை. சிறையிலிருந்து பைபிஞம்‌ இரவல்‌ வாங்கிக்கொண்‌ 
ருந்தேன்‌. டால்ஸ்டாயின்‌ நூல்கள்‌ எளிய நடையில்‌ உள்ளன. 
படிக்க அவ்வளவு சுலபமானவை ; யாரும்‌ அவற்றைப்‌ படித்துப்‌ 
பயன்‌ அடைய முடியும்‌, மேலும்‌, தாம்‌ போதிப்பதையே நடை 
முறையில்‌ கையாண்டு வருபவர்‌ அவர்‌. ஆகவே, அவருடைய 
எழுத்துக்கள்‌ அதிக நம்பிக்கையை ஊட்டுகின்றன. 


கார்லைலின்‌ “பிரெஞ்சுப்‌ புரட்சி" மிகச்‌ சிறந்த ஈடையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியரின்‌ துயரங்களை நீக்கிக்கொள்‌ 
வதற்குப்‌ பரிகாரத்தை வெள்ளைக்கார நாட்டினரிடமிருந்து நாம்‌ 
அறிந்துகொள்ள முடியாது என்று நான்‌ எண்ணும்படி 
அந்த நூல்‌ செய்தது: ஏனெனில்‌, பிரஞ்சு மக்கள்‌ தங்க 
ஞடைய புரட்சியினால்‌ சிறப்பான நன்மை எதையும்‌ அடைந்து 
விடவில்லை என்பது என்‌ கருத்து. மாஜினியின்‌ கருத்தும்‌ 


மகாத்மாவின்‌ சிறை அனுபவங்கள்‌ 66 


இதுவேதான்‌. இதைக்‌ குறித்துப்‌ பலத்த அபிப்பிராய பேதங்கள்‌ 
இருக்கின்றன; அவற்றை இங்கே குறிப்பிடுவதும்‌ சரியன்று. 
அவற்றில்கூட, சாத்துவிக எதிர்ப்புச்‌ சம்பவங்கள்‌ சிலவற்றை 
நான்‌ கண்டேன்‌. 

சுவாமிஜி, எனக்கு குஜராத்தி, ஹிந்தி, சம்ஸ்கிருத நூல்‌ 
கனை அனுப்பினார்‌. பட்ட கேசவராம்‌, “வேத சப்த சங்கலனம்‌ * 
என்ற நாலை அனுப்பியிருக்தார்‌. ஸ்ரீ மோதிலால்‌ திவான்‌ உட 
நிஷதங்களை அனுப்பினார்‌. * மனுஸ்மிருதி, * போனிக்ஸில்‌ பிரசுர 
மான “ராமாயண சாரம்‌' '* பதஞ்சலி யோக தரிசனம்‌", காது 
ராம்ஜியின்‌ * ஆஹ்நிக பிரகாசம்‌" பேராசிரியர்‌ பரமானந்தர்‌; 
கொடுத்த “சந்தியா குடிகா' * பகவத்‌ கீதை காலஞ்‌ சென்ற 
கவி ஸ்ரீ ராஜசந்திரரின்‌ நூல்கள்‌ ஆகியவைகளையும்‌ படித்தேன்‌. 
இவை சிந்தனைக்கு ஆக்கம்‌ அளித்தன. உபநிஷதங்கள்‌ என்னுள்‌ 
அதிக சாந்தியை உண்டாக்கின. முக்கியமாக, அவற்றில்‌ ஒரு. 
வாக்கியம்‌ என்னை அதிகமாகக்‌ கவர்ந்தது. “மீ எதைச்‌ 
செய்தாலும்‌, அதை நீ ஆத்மாவின்‌ நன்மைக்காகவே செய்ய 
வேண்டும்‌ ' என்பது அதன்‌ பொருள்‌. இந்த வாக்கியங்கள்‌ 
மிக மிக முக்கியமானவை ; ஆழ்ந்து சிந்திக்கப்பட வேண்டி 
யவை. 


கவி ஸ்ரீ ராஜசந்திரரின்‌ நூல்களைப்‌ படித்தே நான்‌ அதிகத்‌: 
திருப்தியைப்‌ பெற்றேன்‌. எங்கும்‌ நம்பிக்கையைப்‌ பரப்பிப்‌ 
பிரபலம்‌ அடைவதற்கு உதவக்கூடிய நூல்கள்‌ அவை என்பது: 
என்‌ அபிப்பிராயம்‌. அவருடைய வாழ்க்கை அற்புதமானது ; 
டால்ஸ்டாயின்‌ வாழ்க்கையைப்‌ போன்று உயர்வானது. அவற்‌: 
றிலிருந்தும்‌ சந்தியா நூலிலிருந்தும்‌ சில பகுதிகளை மனப்பாட 
மாகச்‌ செய்து கொண்டேன்‌. இரவில்‌ படுத்துக்கொண்டு தூங்கா 
மல்‌ இருக்கையில்‌ அவற்றைக்‌ கூறிக்கொள்வேன்‌. ஒவ்வொரு. 
காளம்‌ காலையில்‌ அவற்றைப்பற்றிச்‌ சிந்தனை செய்து, மனப்பாட 
மாகியிருப்பதைச்‌ சொல்லுவேன்‌. இது, இரவு பகல்‌ என்‌ 
மனத்தை ஆனந்தமான நிலையில்‌ இருக்கும்படிச்‌ செய்தது. சம: 
யங்களில்‌ ஏமாற்றமோ அல்லது மனச்சோர்வோ ஏற்படுமானால்‌, 
கான்‌ படித்திருந்தவைகளைக்‌ குறித்து அப்பொழுது எண்ணு 
வேன்‌. உடனே என்‌ உள்ளத்தில்‌ இன்பம்‌ ஏற்படும்‌. கடவுள்‌ 
கிருபையால்‌, இந்த உலகத்தில்‌ நல்ல தோழர்களில்லாத 
குறையை நல்ல நூல்கள்‌ போக்கிவிடும்‌. ஆகையால்‌: 
எல்லா இந்தியர்களும்‌ சிறையில்‌ ஆனந்தமாக இருந்துவீட 
விரும்பினால்‌, கல்ல புத்தகங்களைப்‌ படிக்க அவர்கள்‌ பழகிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


558 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


எனது தமிழ்ப்‌ படிப்பு 

இந்தப்‌ போராட்டத்தில்‌ தமிழர்கள்‌ செய்திருப்பதைப்‌ 
போல வேறு எந்த இந்திய சமூகத்தினரும்‌ அவ்வளவு செய்து 
இருக்கவில்லை. ஆகையால்‌, வேறு காரணங்களுக்காக 
அல்ல என்றாலும்‌, தமிழர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றி 
யறிதலைத்‌ தெரிவித்துக்கொள்ளுவதை முன்னிட்டாவது, தமிழ்ப்‌ 
புத்தகங்களை கான்‌, சரியாகப்‌ படித்தாக வேண்டும்‌ என்று 
கினைத்தேன்‌. எனவே, சிறைவாசத்தின்‌ கடைசி மாதத்தை 
அவர்களுடைய மொழியைக்‌ கவனமாகப்‌ கற்பதில்‌ கழித்தேன்‌. 
படிக்கப்‌ படிக்க அந்த மொழியின்‌ அழகை நன்றாக அறிய 
லானேன்‌. அது கவர்ச்சி தரும்‌ இனிய மொழி; அதன்‌ அமைப்பு, 
நான்‌ அதில்‌ படித்து அறிக்ததலிருந்து பழங்காலத்தேயன்றி 
இன்றுங்கூட, அநேக அறிஞர்களும்‌ திறமை மிக்கவரும்‌ தமிழர்‌ 
களிடையே இருந்தனர்‌, இருக்கிறார்கள்‌ என்பதைக்‌ கண்டேன்‌. 
மேலும்‌, இந்தியா ஒரே தேசீய இனமாக இருக்கவேண்டு 
மானால்‌, சென்னை மாகாணத்திற்கு வெளியில்‌ இருப்போர்‌ 
தமிழைக்‌ கற்றுத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. 

இந்த அனுபவங்களையெல்லாம்‌ கவனிப்பதன்‌ பலனாக, 
தேசாபிமானம்‌ என்பது இன்னதென்பதையே அறியாதவர்கள்‌ 
அதை அறிந்துகொள்ளுவார்கள்‌ ; அப்படி அறிந்துகொண்டதும்‌ 
சாத்துவிகச்‌ சட்ட மறுப்பாளர்கள்‌ ஆவார்கள்‌. இப்பொழுதே 
அப்படி ஆகிவிட்டவர்கள்‌, அதில்‌ உறுதியுள்ளவராவார்கள்‌ என்று 
ஆசைப்படுகிறேன்‌. தனது உண்மையான கடமை இன்னது 
என்பதையோ அல்லது மதத்தையோ அறியாதவர்‌, தேசாபி 
மானம்‌ என்பது இன்னதென்பதையோ அல்லது தம்முடைய 
சொந்த காட்டின்‌ உணர்ச்சியையோ அறியவே முடியாது என்‌ 
பதை கான்‌ மேலும்‌ உறுதியாகச்‌ சொல்லுவேன்‌. 


்‌ சத்தியாக்கிரகம்‌ பிறந்த விதம்‌ 


பூஜ்யர்‌ ஜோசப்‌ டோக்‌, மகாத்மா காந்தியின்‌ வாழ்க்‌ 
கைச்‌ சரித்திரத்தை எழுதினார்‌. காந்திஜியைப்‌ பொறுத்த 
வரையில்‌ இந்தச்‌ சத்தியாக்கிரகக்‌ கொள்கை எவ்விதம்‌ அவர்‌ 
உள்ளத்தில்‌ பிறந்தது, வளர்ந்தது. என்பதைக்‌ கூறும்படி ஸ்ரீ 
டோக்‌ கேட்டார்‌. இதற்குக்‌ காந்திஜி கூறிய பதிலைக்‌ குறித்து 
ஸ்ரீ டோக்‌ கூறுவதாவது : 

“நான்‌ குழந்தையாக இருந்தபோது பள்ளிக்கூடத்தில்‌ 
கற்ற குஜராத்திப்‌ பாடல்களில்‌ ஒன்று என்‌ மனத்திலேயே 
எப்பொழுதும்‌ இருந்து வந்தது. அதன்‌ கருத்து வருமாறு : 

“தாகத்திற்கு நீர்‌ கொடுத்தவருக்குத்‌ நீ திரும்ப நீர்‌ 
கொடுத்துவீடுவதில்‌ பெரிது எதுவுமில்லை. 
ஆனால்‌ தீமை செய்தவருக்கு ஈன்மை செய்வதிலேயே 

உண்மைப்‌ பெருமை உண்டு. 


“குழந்தையாக இருந்த காலத்திலேயே இப்பாட்டு என்‌ 
மனத்தில்‌ அதிக மாறுதலை உண்டாக்கியது ; ஈடைமுறையில்‌ 
அதன்படி நடக்க முயன்று வந்தேன்‌. பிறகு ஏசுவின்‌ “மலை 
உபதேசங்கள்‌ * என்‌ கவனத்திற்கு வந்தன ” என்றார்‌ காந்திஜி. 


.. “ஆனால்‌ நிச்சயமாகப்‌ பகவத்‌ கீதை அதற்கு முன்னால்‌ 
உங்கள்‌ மனத்தில்‌ வந்திருக்கக்கூடும்‌ '' என்றேன்‌. அதற்குக்‌ 
்‌. காந்திஜி கூறியதாவது : 

“ இல்லை. சம்ஸ்கிருதத்தில்‌ இருக்கும்‌ பகவத்கீதையை நான்‌ 
நன்றாகவே படித்திருக்கிறேன்‌. ஆனால்‌, அதன்‌ போதனைகளை 
காள்‌ அந்த வகையில்‌ பயின்றதில்லை. பைபிளின்‌ புதிய சித்தாம்‌ 
தீமே உண்மையில்‌, நியாயமாக நடப்பதில்‌ எனக்கு விழிப்பை 
உண்டாக்கியதோடு சாத்துவிக எதிர்ப்பின்‌ மேன்மையையும்‌ 
உணரும்படிச்‌ செய்தது. * மலை உபதேச த்தில்‌, 'தீயவனாயிருப்‌ 
பவை எதிர்க்காதே ; உன்னை யாராவது வலது கன்னத்தில்‌ 
அறைந்தால்‌ இடது கன்னத்தையும்‌ திருப்பிக்‌ காட்டு! என்று 
' கூறியிருந்ததையும்‌, * உன்னுடைய விரோதிகளிடமும்‌ அன்பு 
செலுத்து. உன்னைத்‌ துன்புறுத்துகிறவர்களும்‌ பரலோகத்தில்‌ 
இருக்கும்‌ உன்‌ பிதாவின்‌ மக்களாக வேண்டுமென்று அவர்‌ 
களுக்காகப்‌ பிரார்த்தனை செய்‌ ' என்று சொல்லியிருப்பதையும்‌ 


560 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


படித்துப்‌ பேரானந்தம்‌ கொண்டேன்‌. நான்‌ கொஞ்சமும்‌ 
எதிர்பாராத இடத்திலிருந்து என்‌ கருத்துக்கள்‌ உறுதி செய்யப்‌ 
பட்டிருப்பதைக்‌ கண்டுகொண்டேன்‌. பகவத்கீதை என்‌ எண்‌ 
ணத்தை உறுதிப்படுத்தியது. டால்ஸ்டாயின்‌ * உ ன்னுள்‌ 
இருக்கும்‌ கடவுளின்‌ ராஜ்யம்‌! என்ற நூல்‌ அதற்கு நிரந்தர 
மானதோர்‌ உருவை அளித்தது. 

“டால்ஸ்டாய்‌, ரஸ்கின்‌, தோரோ, இங்கிலாந்தில்‌ நடந்த 
சாத்துவிக எதிர்ப்பு இயக்கம்‌ இவை உயர்ந்த சக்தியும்‌ பற்று . 
தலும்‌ உள்ள லட்சியப்‌ படிப்பினகளாக நிருபணமாகியிருக்‌ 
கின்றன. என்னுடைய லட்சியம்‌, தீமையைச்‌ சாத்துவிகத்தினால்‌ 
எதிர்ப்பது என்பதுமாத்திர மல்ல ; தீமைக்குப்‌ பதிலாக நன்மை 
யையே செய்வதென்பதையும்‌ தீவீரமாகக்‌ கொண்டது. “சாத்து 
விக எதிர்ப்பு” என்று கூறப்படுவதை நான்‌ விரும்பவில்லை. 
அதற்கு கான்‌ கொண்டுள்ள பொருளை அது முழுவதும்‌ 
வெளிப்படுத்துவதாயில்லை. அது ஒரு முறையை விவரிக்‌ 
கிறது. ஆனால்‌, அது எந்த ஒரு முறையின்‌ பகுதியா . 
யிருக்கிறதோ அதன்‌ கிரமத்தைப்‌ பற்றியது இதில்‌ எதுவுமில்லை. 
தீமைக்கு எதிராக ஈன்மையையே செய்துவிடுவது என்பதி 
லேயே உண்மையான அழகு இருக்கிறது; அதுதான்‌ என்னுடைய 
நோக்கம்‌. என்றாலும்‌ இச்சொற்களே இப்பொழுது எல்லோ . 
ருக்கும்‌ தெரிந்தவையாகவும்‌ சுலபத்தில்‌ புரியக்கூடியவையாகவும்‌ 
இருப்பதோடு, என்‌ மக்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ இச்சமயத்‌ 
தில்‌ இந்தக்கருத்தையே கொள்ளக்கூடியவர்களாயும்‌ இருப்பதால்‌ 
அதையே நான்‌ மேற்கொள்ளுகிறேன்‌. குஜராத்திப்‌ பாடலிலும்‌, 
ஏசுவின்‌ மலை உபதேசத்திலும்‌ இருக்கும்‌ கருத்து, வாழ்க்கை முழு 
வதையுமே அடியோடு மாற்றிவிடவேண்டும்‌ என்பதே என்‌ 
கருத்து." 

ஆத்மசக்தியும்‌ மிருகபலமும்‌ 
. மிருக பலத்திற்கு எதிராக வெற்றியடைய ஆத்மபலத்திற்‌ 
குள்ள சிறப்புக்களைக்‌ குறித்துத்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ மற்றொரு 
சந்தர்ப்பத்தில்‌ கூறுகையில்‌ காந்திஜி சொன்னதாவது : 

ய சாத்துவிக எதிர்ப்பு, எல்லா முனையிலும்‌ கூர்மையுடைய 
ஒரு வாள்‌; அதை எந்தவிதமாகவும்‌ உபயோகிக்கலாம்‌. அது 
தன்னை உபயோகிப்பவரை வாழ்த்தும்‌ ; அது யாருக்கு எதிராக 
உபயோகிக்கப்படுகிறதோ அவரையும்‌, ஒரு சொட்டு ரத்தத்‌ 
ர்வ சிந்த விடமா ல்‌ வாழ்த்தும்‌, அது எவ்வளவோ பெரிய 

45 உண்டாக்கும்‌. என்றுமே துருப்பிடித்து விடாதது; 


. சத்தியாக்கிரகம்‌. பிறந்த விதம்‌ 561 


அவ்வாள்‌. அதைத்‌ திருடிக்‌ கொண்டு போய்விட முடியாது. 
சாத்துவிக எதிர்ப்பாளர்களிடையே ஏற்படும்‌ போட்டியினால்‌ 
்‌ களைப்பு ஏற்படுவதும்‌ இல்லை. சாத்துவிக எதிர்ப்பு என்னும்‌ 
வாளுக்கு உறை வேண்டியதில்லை. பலவந்தத்தினல்‌ அதை 
யாரும்‌ பறித்துவிடவும்‌ முடியாது.” 
சாத்துவிக எதிர்ப்பின்‌ உதயம்‌ 
டிரான்ஸ்வாலில்‌ ஜெர்மிஸ்டன்‌ இலக்கிய விவாத சபையில்‌ 
ஐரோப்பியர்கள்‌ அடங்கிய கூட்டம்‌ ஒன்றில்‌, 1908-இல்‌ மகாத்மா 
காந்தி பேசினார்‌. அப்பொழுது அவர்‌ கூறியதாவது : 
சாத்துவிக எதிர்ப்பு என்பது இதற்குச்‌ சரியான பெய 
ரல்ல. ஆனால்‌ இப்பெயர்‌ வெளியிடும்‌ கருத்தையே பலர்‌ 
நீண்ட காலமாக நிறைவேற்றி வந்திருப்பதாலும்‌, இதுவே 
எல்லோருக்கும்‌ தெரிந்து இருப்பதாலும்‌, இச்சொற்றொடர்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டிருக்கிறது. இக்கருத்தைப்‌ பூரணமாகவும்‌ 
சரியாகவும்‌ கூறுவதனால்‌, “ஆத்ம சக்தி' என்று சொல்‌ 
வதே சரியானதாகும்‌. மனித வருக்கம்‌ எவ்வளவு தொள்மை 
யானதோ அவ்வளவு தொன்மை இதுவும்‌. ஏசு கிறிஸ்து; 
டேனியல்‌, சாக்கிரடீஸ்‌ ஆகியவர்கள்‌ பரிசுத்தமான சாத்துவிக 
எதிர்ப்பு அல்லது ஆத்மசக்தி நிரம்பி விளங்கினார்கள்‌. இந்த 
உபதேசகர்களெல்லோரும்‌, ஆத்மாவோடு ஒப்பிட்டால்‌ உடல்‌ 
மிக மிக அற்பமானது என்று கருதினார்கள்‌. இந்தத்‌ தத்து 
வத்தை இக்காலத்தில்‌ மிகப்‌ பிரகாசமாகவும்‌. சிறப்பாகவும்‌ 
வீளக்கியவர்‌ டால்ஸ்டாயே. அவர்‌ இதைக்‌: கூறியதோடு நில்‌ 
லாமல்‌ அதன்படி அவர்‌ நடந்தும்‌ காட்டினார்‌. இதைப்பற்றி 
்‌ ஐரோப்பா அறிவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே இந்தியா 
இந்தத்‌ தத்துவத்தை அறிந்து அனுசரித்தும்‌ வந்திருக்கிறது. 
உடலின்‌ சக்தியைவிட ஆத்ம சக்தி நிச்சயமாக உயர்வானது 
என்பதை அறிவதும்‌ எளிதாயிருந்தது. தீய காரியங்களின்‌” 
தொந்தரையிலிருந்து நிவாரணம்‌ பெறுவத்ற்கு மக்கள்‌ ஆத்ம 
சக்தியையே உபயோகிக்க முற்படுவதாயிருந்தால்‌, இன்று 
இருந்து வரும்‌ எத்தனையோ துன்பங்களைத்‌ தவிர்த்துக்‌ 
கொண்டுவிட முடியும்‌. இந்தச்‌ சக்தியை உபயோகிப்பதனால்‌ 
மற்றவர்களுக்குத்‌ துன்பங்கள்‌ ஏற்படுவதே இல்லை. ஆகை 
யால்‌, இந்தச்‌ சக்தி எப்பொழுதாவது தவறாக உபயோகிக்கப்‌ 
பட்டுவிட்டாலும்‌, அப்பொழுது இதை உபயோகித்தவர்க 
ஞக்குத்தான்‌ சிரமம்‌ இருக்குமேயன்றி இது யாருக்கு எதி 
ராக உபயோகிக்கப்பட்டதோ அவர்களுக்குத்‌ துன்பத்தை 
தெ. 96 


562 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


உண்டாக்குவதில்லை. ஈற்செய்கையைப்போல, இதற்கு ஏற்ற 
வெகுமதி என்றும்‌ உண்டு. இத்தகைய சக்தியை உபயேர 
கிப்பதில்‌ தோல்வி என்பது வருவதே இல்லை. “தீமையை 
எதிர்க்காதே ' என்றால்‌, தீமையைத்‌ தீமையினால்‌ எதிர்க்கக்‌ 
கூடாது, நல்லது செய்வதனாலேயே எதிர்க்க வேண்டும்‌ என்‌ 
பது பொருள்‌. அதாவது, மிருகபலத்தை, அதைப்போன்ற 
தொரு பலத்தினால்‌ எதிர்க்கக்கூடாது; ஆத்மபலத்தினால்‌ 
எதிர்க்கவேண்டும்‌. இந்த கருத்தே இந்திய வேதாந்தத்‌ 
தில்‌, 'எந்த ஜீவராசிக்கும்‌ தீங்கியழக்காத தன்மை” 
என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தத்‌ தத்துவத்தை மேற்‌ 
கொள்ளுவதாயின்‌, இதை அனுசரிப்பவர்கள்‌ சரீர துன்பங்‌ 
களை அனுபவிக்க நேரும்‌. ஆனால்‌ இந்தத்‌ துன்பங்களையெல்‌ 
லாம்‌ சேர்த்துப்‌ பார்த்தால்‌, உலகத்‌ துன்பங்களைவிடக்‌ குறை 
வானதே என்பது தெரிந்த உண்மை. ஆகையால்‌, ஆத்ம 
பலத்தின்‌ அபார சக்தியை அறிந்தவர்களெல்லாம்‌ சரீர. துன்‌ 
பங்களை அனுபவிப்பதே தங்கள்‌ கடமை என்ற முடிவுக்கு மன 
மாரவும்‌ திடத்துடனும்‌ வந்து விடுவது அவசியமாகும்‌. இப்படிச்‌ 
செய்தால்‌, இந்தக்‌ கஷ்டங்களே அவைகளை அனுபவிப்பவர்‌ 
களுக்கு இன்பத்தின்‌ ஊற்றாகிவிடும்‌. சாத்துவிக எதிர்ப்பை 
இந்த வகையில்‌ கொண்டு வந்து விட்டால்‌, மிருக பலத்தை 
விட அது மிக உயர்ந்ததாகவே அகும்‌; இதற்கு மிருக பலத்‌ 
திற்கு வேண்டியதைவிட அதிக தீரமும்‌ வேண்டும்‌ என்பது 
மிகவும்‌ தெளிவானது. சாத்துவிக எதிர்ப்பு மிருகபலமாக 
மாறுவதற்கு சாத்தியமே இல்லை. இந்தச்‌ சக்தியை வெற்றி 
கரமாக உபயோகிப்பதற்குள்ள ஒரு நிபந்தனை, உடலினின்று 
ஆத்மா வேறானது என்பதையும்‌; அது நிரந்தரமானது, உயர்‌ 
வானது என்பதையும்‌ உணர்வதேயாகும்‌. இந்த உணர்வானது 
வாழ்வின்‌ லட்சியமாக இருக்க வேண்டுமேயன்றி வெறும்‌ அறிவு 
ஆராய்ச்சியாக மாத்திரம்‌ இருக்கக்கூடாது." ்‌ 


துன்பங்களை அனுபவிப்பதன்‌ தத்துவம்‌ 

[துன்பங்களை அனுபவிக்கத்‌ தயாராயிருப்பது ஏன்‌ என்‌ 
யுதை மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகப்‌ 
போராட்டக்‌ காலத்தில்‌ விளக்கினார்‌. அதோடு சாத்துவிக எதிர்ப்‌ 
யின்‌ தத்துவத்தையும்‌ விவரித்தார்‌. காந்திஜி இவற்றைப்‌ 
பற்றி அப்பொழுது எழுதிய ஒரு கட்டுரை கீழே கொடுக்கப்‌ 
யட்டிருக்கிறது] 


' சிறைக்குப்‌ போனால்‌ அங்கே எத்தனையோ கட்டு திட்டங்‌ 
களுக்கெல்லாம்‌ உட்பட்டுக்‌ கிடக்கவேண்டும்‌. கொலைக்‌ 
குற்றத்திற்குத்‌ தண்டனை அடைந்தவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
விகாரமான முரட்டு உடையை அங்கே நாமும்‌ அணியவேண்டி 
யிருக்கிறது. கொஞ்சமும்‌ ஊட்டம்‌ தராத உணவை அரை 
வயிறுதான்‌ உண்ணவேண்டும்‌. நாம்‌ விரும்பினாலும்‌, வெறுத்‌ 
தாலும்‌, அங்கே நமக்கு இடப்படும்‌ வேலைகளையெல்லாம்‌ நாம்‌ 
செய்தாக வேண்டியிருக்கிறது. நம்‌ வீட்டு வேலைக்காரனைவிட 
எந்த விதத்திலும்‌ சிறப்பு இல்லாத வார்டரின்‌ கட்டனைப்படி 
யெல்லாம்‌ நாம்‌ கடந்தாக வேண்டியும்‌ இருக்கிறது. நண்பர்களும்‌ 
உறவினர்களும்‌ வந்து பார்த்துப்‌ பேசவும்‌ அனுமதிக்கப்படுவ 
தில்லை. அவர்களுக்குக்‌ கடிதமும்‌ எழுத முடியாது. வாழ்க்‌ 
கைக்கு வேண்டிய சாதாரணமான வசதிகளும்‌ அங்கே மறுக்‌ 
கப்ப்டுகின்றன. சில. சமயங்களில்‌ திருடர்களும்‌ கொள்ளைக்‌ 
காரர்களும்‌ இருக்கும்‌ கொட்டடிகளிலேயே நாமும்‌ இருந்து அங்‌ 
'கேயே தூங்கவும்‌ வேண்டியிருக்கிறது. அப்படியிருக்கையில்‌ 
காம்‌ ஏன்‌ கிறை செல்ல வேண்டும்‌; நாம்‌ ஏன்‌ இத்தகைய 
துன்பங்களை யெல்லாம்‌ அநுபவிக்க வேண்டும்‌ என்ற கேள்வி 
எழுகிறது. இத்தகைய துன்பங்களை யெல்லாம்‌ அனுபவிப்பதை 
விடச்‌ சாவதே மேல்‌ என்பது இவர்களுடைய வாதம்‌, இப்படிச்‌ 
சிறையில்‌ கிடப்பதைவிட அபராதத்தைச்‌ செலுத்தி விடுவது 
எவ்வளவோ மேலானது என்றாகிர்கள்‌. சிறைகளில்‌ இவ்விதம்‌ 
அன்பப்படுவதிலிருந்து தாம்‌ படைத்த மனிதரைக்‌ கடவுள்‌ காப்‌ 
யாராக என்றும்‌ எண்ணுகிறார்கள்‌. உண்மையில்‌, இத்தகைய 
எண்ணங்கள்‌ ஒருவரைக்‌ கோழை ஆக்கி விடுகின்றன. சிறை 
வாழ்க்கையைப்பற்றி ஒருவருக்கு இடைவீடாது இருந்துவரும்‌ 
ப்யம்‌, தேசத்தின்‌ ஈன்மைக்கர்க ஒருவர்‌ செய்தாகவேண்டிய 
ஒப்பற்ற சேவையைச்‌ செய்ய முடியாதபடி -தடுத்துவிடுகிறது. 


564 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


தன்னுடைய நாட்டுக்காகவும்‌ மதத்தின்‌ பொருட்டும்‌ ஒருவர்‌ 
சிறையில்‌ இருக்க நேருவது, ஒருவரின்‌ சிறந்த அதிர்ஷ்டம்‌ 
என்பது மற்றொரு கருத்து. அன்றாட வாழ்க்கையில்‌ 
அனுபவிக்க வேண்டியிருக்கும்‌ கஷ்டங்களில்‌ மிகச்‌ சிலவே 
அங்கு உள்ளன. சிறையில்‌ ஒரு வார்டரின்‌ உத்தரவுப்படி 
நடக்க வேண்டியிருக்கிறது. வெளியிலோ, பலருடைய கட்ட 
ஊளைப்படியே நடந்தாக வேண்டியவர்களாயிருக்கிறோம்‌. அன்ரு 
டச்‌ சாப்பாட்டுக்குச்‌ சம்பாதித்துச்‌ சமையலும்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌ என்பது சிறையில்‌ இல்லை. இவற்றையெல்‌ 
லாம்‌ அரசாங்கம்‌ கவனித்துக்‌ கொள்ளுகிறது ; இத்தகையோரின்‌: 
தேக நிலை குறித்தும்‌ அரசாங்கம்‌ கவனித்துக்கொள்ளுகிறது.. 
இதற்காகக்‌ கொடுக்க வேண்டியது எதுவுமில்லை. உடல்‌ 
வலுப்‌ பெறுவதற்குத்‌ தேவையான உடலுழைப்பும்‌ சிறையில்‌. 
கிடைக்கிறது. அவனுடைய கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம்‌. 
இடக்‌ தருவதில்லை. இவ்விதம்‌ ஆத்மா சுதந்திரத்துடன்‌ இருக்‌ 
கிறது. கடவுளைப்‌ பிரார்த்திப்பதற்கும்‌ நிறைய நேரம்‌ இருக்‌. 
கிறது. கட்டுத்திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பது. 
உடலேயன்றி, ஆத்மாவல்ல. காலாகாலங்களில்‌ தன்‌ காரியங்‌ 
களைச்‌ செய்துகொள்ளும்‌ பழக்கமும்‌ ஏற்படுகிறது. உடலைக்‌; 
கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர்கள்‌ அதைக்‌ கவனித்துக்கொள்‌, 
கிறார்கள்‌. சிறை வாழ்க்கையைப்பற்றி இத்தகைய கருத்‌ 
துடன்‌: இருப்பவர்‌, தாம்‌ சுயேச்சையுடன்‌ இருப்பதாகவே எண்ணு 
கிறார்‌. தமக்கு ஏதாவது துரதிர்ஷ்டம்‌ ஏற்பட்டாலோ அல்‌. 
லது மோசமான ஒரு வார்டர்‌ தம்மிடம்‌ பலாத்காரத்தை' 
உபயோகித்துவிட்டாலோ, அப்பொழுது பொறுமையின்‌. 
முக்கியத்தை உணர்ந்து அதைக்‌ .கடைப்பிடிக்கவும்‌ கற்றுக்‌. 
கொள்ளுகிறார்‌. தன்னைத்தானே அடக்கிக்கொள்ளுவதற்கு, 
திரு வாய்ப்புக்‌ கிடைத்‌ ததற்காகவும்‌ திருப்தி அடைகிறார்‌. இவ்‌ 
வழியில்‌ எண்ணுகிறவர்கள்‌, சிறை வாழ்க்கையிலும்‌ நன்மைகள்‌ 
உண்டு என்பதை கிச்சயமாக உணர்ந்துகொள்ளுவர்‌.' 
இவைகளை ஈன்மைகளாக எடுத்துக்கொள்வதா இல்லையா 
என்பது அவரவர்களையும்‌, அவரவர்களின்‌ மனோபாவம்‌ 
களையுமே முக்கியமாகப்‌ பெறுத்தது. என்றாலும்‌, டிரான்ஸ்‌: 
வால்‌ சிறையில்‌ என்னுடைய இரண்டாவது சிறை அனுபவத்‌ 
தைக்‌ குறித்துப்‌ படித்தவர்கள்‌, உண்மையான ஆனந்தத்திற்‌. 
குச்‌ சிறந்த வழி ஒருவருடைய நாட்டிற்காகவும்‌ மதத்திற்காக' 
வும்‌ சிறைக்குச்‌ சென்று அங்கே துன்பங்களையும்‌ துயர்ங்‌ 
களையும்‌ அனுபவிப்பதுதான்‌ என்ற முடிவுக்கு . வந்திருப்பார்சள்‌ 
என நம்புகிறேன்‌. i ட 


துன்பங்களை அனுபவிப்பதன்‌ தத்துவம்‌ 565 


இதே போன்றதோர்‌ நிலைமையில்‌ தமக்கு விதிக்கப்பட்‌ 
ருந்த தலைவரியைக்‌ கொடுக்க மறுத்த அமெரிக்கப்‌ பிரஜை 
யான தோரோ, 1849-இல்‌ இதே கருத்தையே வெளியிட்டிருக்‌ 
கிறார்‌. தம்மை அடைத்து வைத்திருந்த சிறையின்‌ சுவரை, 
இரண்டு அல்லது மூன்று அடி அகலக்‌ கருங்கற்களால்‌ கட்டி 
யிருப்பதையும்‌, அதன்‌ கதவு மரத்தினாலும்‌ இரும்பினாலும்‌ ஓர்‌ 
அடி கனத்தில்‌ இருப்பதையும்‌ 'பாந்த்துவிட்டுத்‌ தமக்குள்ளேயே 
வருமாறு சொல்லிக்கொண்டார்‌ : 

எனக்கும்‌ எங்களூர்க்காரர்களுக்குமிடையே ஒரு கற்சுவர்‌ 
இருக்கிறதென்றால்‌, நான்‌ இருந்ததைப்‌ போன்ற சுயேச்சை 
யான நிலையை அவர்கள்‌ அடைவதற்கு, அவர்கள்‌ ஏறியாக 
வண்டிய அல்லது உடைத்துக்கொண்டு வரவேண்டிய இன்னும்‌ 
அதிகக்‌ கஷ்டமான சுவர்‌ இருக்கிறது என்பதைக்‌ கண்டேன்‌. 
கான்‌ அடைபட்டுக்‌ கிடப்பதாகவே கொஞ்சமும்‌ உணரவில்லை. 
இக்தச்‌ சுவரில்‌ கல்லும்‌ சாந்தும்‌ பெரி தும்‌ வீணாக்கப்பட்டி 
ருப்பதாகவே காணப்படுகிறது. என்‌ ஊரினரையெல்லாம்விட 
கான்‌ ஒருவனே வரி செலுத்தியிருப்பதாகவும்‌ எனக்குத்‌ 
தோன்றுகிறது. என்னை எப்படி ஈடத்துவதென்பதே அவர்‌ 
களுக்குத்‌ தெரியவில்லை ; ஆனால்‌ நாகரிகமே இல்லாதவர்கள்‌ 
போல்‌ நடந்துகொண்டிருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு பயமுறுத்‌ 
தலிலும்‌, ஒவ்வொரு பாராட்டுதலிலும்‌ ஒரு தவறு இருந்தே 
வருகிறது. ஏனெனில்‌, கற்சுவருக்கு மறுபக்கத்தில்‌ ஈான்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதே என்னுடைய முக்கியமான ஆர்‌ 
வம்‌ என்று எண்ணிவிட்டார்கள்‌. என்னுடைய சிந்தனைகளுக்கு 
எவ்வளவு சிரமப்பட்டுக்‌ கதவடைத்திருக்கிறார்கள்‌ என்பதை 
நினைக்கும்போது என்னால்‌ சிரிக்காமல்‌ இருக்க முடியவில்லை. 
ஆனால்‌ அச்சிந்தனைகளோ எந்தவிதமான தங்குதடைகளுமின்றி 
அக்‌ கதவுகளையெல்லாம்‌ தாண்டி வெளியில்‌ பாய்ந்துகொண்டி 
ருக்கின்றன. ஆபத்தானவையாயும்‌ இருக்கின்றன. என்‌ மனத்தை 
மாற்ற முடியாததனால்‌ என்‌ உடலைத்‌ தண்டிக்கத்‌ தீர்மானித்து 
விட்டார்கள்‌. தங்களுக்கு யார்மீது ஆத்திரம்‌ இருக்கிறதோ 
அவர்களை நெருக்கி ஒன்றும்‌ செய்யமுடியாமல்‌ இருப்பது, 
சிறுவர்கள்‌ தம்‌ நாயைத்‌ திட்டுவதைப்‌ போலவே இருக்கிறது. 
இந்த கோய்‌ அரசாங்கத்தைப்‌ பிடித்துகொண்டு விட்டதெனக்‌ 
காண்கிறேன்‌. மடியில்‌ கனத்துடன்‌ தனி வழிப்‌ போகும்‌ 
ஒரு பெண்ணைப்‌ போல: அது திகிலடைந்திருக்கிறது. தனக்கு 
ஈண்பர்கள்‌ ய ஈர்‌, விரோதிகள்‌ யாவர்‌ என்பதே அதற்குப்‌ புரிய 
வில்லை. அதன்மீது எனக்குக்‌ கொஞ்சாஞ்சம்‌ இருந்த மதிப்பும்‌ 
போய்விட்டது; அதன்‌ நிலைகுறித்து கான்‌ வருந்துகிறேன்‌." 


சாத்துவிகப்‌ போராட்டத்தின்‌ 
தத்துவமும்‌ அனுபவமும்‌ 


1914-ஆம்‌ ஆண்டு * இந்தியன்‌ ஒப்பினியன்‌' பத்திரிகை 
யின்‌ பொன்மலருக்கு மகாத்மா காந்தி கீழ்வரும்‌ கட்டுரையை 
எழுதியிருந்தார்‌: 

இந்த ஞாபகார்த்த விழா மலர்‌ வெளியாகும்போது நான்‌ 
தாய்நாட்டில்‌ இருப்பேன்‌ ; இல்லையானால்‌ போனிக்ஸிலிருந்து 
வெகு தூரத்திலாவது இருப்பேன்‌. என்றாலும்‌, இந்த விசேட 
வெளியீட்டை எது அவசியமாக்கியதோ அதைப்பற்றிய 
என்னுடைய ஆழ்ந்த சிந்தனைகளை நான்‌ இங்கு விட்டுச்‌ செல்‌ 
வேன்‌. ' இந்தியன்‌ ஒப்பினியன்‌ ? சென்ற பதினொரு ஆண்டு 
களாக எந்தவிதமான ஆடம்பரமுமின்றி எளிய முறையில்‌ 
என்‌ நாட்டு மக்களுக்கும்‌ தென்னாப்பிரிக்காவுக்கும்‌ சேவை 
செய்ய முயன்றிருக்கிறது. மிகவும்‌ நெருக்கடியான காலம்‌ 
அது. இதே நெருக்கடியை எப்பொழுதுமே சமாளிக்க வேண்டி 
யதாக இருப்பினும்‌ இருக்கக்கூடும்‌. ஆகையால்‌ சாத்துவிக சட்ட 
மறுப்புப்‌ பற்றிய கட்டுரை இல்லாமல்‌ வேறு எதையும்‌ கொண்ட 
அழகான * இந்தியன்‌ ஒப்பினிய ' னின்‌ சிறந்த விசேட வெளியீடு 
இருக்கவே முடியாது. உலகின்‌ முழுதுள்ள கவனத்தையும்‌. 
கவர்ந்திருக்கும்‌ சாத்துவிக எதிர்ப்பின்‌ ஆரம்பத்தையும்‌ வளர்ச்‌ 
சியையும்‌ அது குறிப்பிடுகிறது. 

சென்ற எட்டு ஆண்டுகளாக இந்திய சமுகம்‌ செய்துள்ள 
காரியங்களுக்கு அப்பெயர்‌ பொருத்தமானதாக இல்லை. 
அதற்கிருக்கும்‌ சததச மொழிச்‌ சொல்லை ஆங்கில மொழியில்‌ 
கூறுவதாயின்‌, சத்தியத்தின்‌ சக்தி எனப்‌ பொருள்படும்‌. 
டால்ஸ்டாய்‌ இதை ஆத்ம சக்தி அல்லது அன்பின்‌ சக்தி 
என்று சொன்னர்‌ என நினைக்கிறேன்‌. அதுவாகவே அதது 
இருக்கிறது. அதிகபட்ச அளவுக்கு அதை நிறைவேற்று 
வதாயின்‌, பண பலம்‌ முதலிய மற்ற உதவிகளுக்குப்‌ புறம்‌ 
பாகச்‌ சுயேச்சையானது இந்தச்‌ சக்தி. ஆரம்பக்‌ கட்டத்‌ 
தில்கூட இது மிருகபலம்‌ அல்லது பலாத்காரத்திற்குப்‌ புறம்‌ 
பானது என்பது நிச்சயம்‌. இப்பெரும்‌ ஆத்ம சக்திக்கும்‌ 
பலாத்காரம்‌ முற்றிலும்‌ விரோதமானது. பலாத்காரத்தை அடி 
யோடு போக்கிக்கொண்டவர்கள்‌ மாத்திரமே இதை வளர்த்‌ 


சாத்துவிகப்‌ போராட்டத்தின்‌ தத்துவமும்‌ அனுபவமும்‌ 567 


துக்‌ கையாளவும்‌ இயலும்‌. தனிப்பட்டவர்கள்‌ மாத்திரமேயன்றிச்‌ 
சமூகங்களும்‌ மேற்கொள்ளக்கூடிய சக்தி இது. வீட்டுக்‌ காரி 
யங்களில்‌ கையாளுவதைப்‌ போலவே ராஜீய காரியங்களிலும்‌ 
இதை உபயோகிக்கலாம்‌. 


எல்லாவற்றிற்குமே இதை உபயோகிக்கலாம்‌ என்பது, 
அதனுடைய நிரந்தரத்‌ தன்மையிலிருந்தும்‌, தோல்வியே இராத 
ஒரு விசேடத்‌ தன்மையிலிருந்தும்‌ வெளியாகிறது. ஆண்கள்‌, 
பெண்கள்‌,குழந்தைகள்‌ ஆகியோர்‌ எல்லாருமே அதை உபயோ 
கிக்கலாம்‌. பலாத்காரத்தைப்‌ பலாத்காரத்தினுல்‌ சமாளிக்க முடி 
யாமல்‌ இருக்கும்போது, வேறு வழியின்றிப்‌ பலவீனர்களால்‌ உப 
யோகிக்கப்படும்‌ ஆயுதமே இது என்பது முற்றிலும்‌ பொய்‌ 
யானதாகும்‌. அதைக்‌ குறிக்கும்‌ ஆங்கிலச்‌ சொல்‌, அதன்‌ 
பொருளை முற்றிலும்‌ உணர்த்துவதாக இல்லாததனால்‌ அந்த 
மூடாம்பிக்கை எழுகிறது. தங்களைப்‌ பலவீனர்களாக எண்ணிக்‌ 
கொள்ளுகிறவர்கள்‌, இந்த ஆயுதத்தைக்‌ கையாள்வது என்பது 
சாத்தியமே அல்ல. மனிதனிடம்‌ இருக்கும்‌ மிருகச்‌ சுபாவத்தை 
விடச்‌ சிறந்ததான வேறு ஒன்றும்‌ அவனுள்‌ இருக்கிறது. 
மிருக சுபாவம்‌ அதனிடம்‌ பணிந்துவிடும்‌ என்பதை உணர்ந்து 
கொண்டவர்கள்‌ மாத்திரமே சரியான சத்தியாக்கிரகிக 
ளாக முடியும்‌. இருளுக்கு வெளிச்சம்‌ எப்படியோ அப்படியே 
இந்தச்‌ சக்தி - பலாத்காரத்திற்கும்‌ கொடுமைகளுக்கும்‌ அநீதி 
களுக்கும்‌. 

மனமார அறிந்தோ, அறியாமலோ, தாங்கள்‌ ஆளப்படு 
வதற்கு மக்கள்‌ சம்மதிக்கும்‌ வரையில்தான்‌ மக்களின்‌ ஆட்சி 
சாத்தியம்‌ என்ற அசைக்க வொண்ணாத தத்துவத்தின்‌ அடிப்‌ 
படையைக்‌ கொண்டது, ராஜீயத்தில்‌ இந்தச்‌ சக்தியின்‌ உப 
யோகம்‌. டிரான்ஸ்வாலின்‌ 1907-ஆம்‌ வருட ஆசியாக்காரர்‌ 
சட்டத்தில்‌ ஆளப் பட காம்‌ விரும்பவில்லை. இந்த 
மகத்தான சக்தியின்‌ முன்னால்‌ அது ஒழிந்தே ஆகவேண்டும்‌. 
கமக்கு இரண்டே வழிகள்தாம்‌ உண்டு. ஒன்று, அச்சட்டத்‌ 
திற்கு நாம்‌ உடன்பட்டாக வேண்டும்‌ என்று வற்புறுத்தப்‌ 
படும்போது அதை எதிர்த்துப்‌ பலாத்காரத்தை உபயோகிப்‌ 
பது. இல்லையானால்‌, அச்சட்டத்தின்படி விதிக்கப்படும்‌ தண்‌ 
டளைகளாகிய துன்பங்களை அனுபவித்து, ஆளுவோர்‌ அல்லது 
கஷ்டம்‌ விளைவித்தோரின்‌ உள்ளுக்குள்‌ இருக்கும்‌ அனுதாப 
உணர்ச்சி விழிப்படையும்‌ காலம்‌ வரையில்‌, ஈம்முன்‌ இருக்கும்‌ 
ஆத்ம சக்தியை வெளியே கொண்டுவந்து காட்டவேண்டும்‌. 
கரம்‌ எதை அடைய முன்‌ வந்தோமோ அடத அடைந்தர 


568 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வதற்கு ஈமக்கு அதிக காலம்‌ பிடித்தது. இதற்குக்‌ காரணம்‌, 
நமது' சத்தியாக்கிரகம்‌ முற்றிலும்‌ பூூணமானதாக இல்லாதது 
தான்‌. எல்லாச்‌ சத்தியாக்கிரகிகளுமே இந்தச்‌ சக்தியின்‌ முழு 
நன்மையையும்‌ அறிந்தவர்களாக இருக்கவில்லை. பலர்த்காரமே 
கூடாது என்ற உறுதியான லட்சியம்‌ கொண்டவர்களாகவும்‌ 
எல்லோருமே இருந்துவிடவுமில்லை. எளிமையை மேற்கொள்வது 
இந்தச்‌ சக்தியை உபயோகப்படுத்துவதற்கு அவசியமாகிறது. 
அதாவது, ஈமக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கும்‌ துணிக்கும்‌ 
வேண்டியதெல்லாம்‌ ஈமக்கு இருக்கிறதா என்ற கவலை இல்லா 
மலும்‌ இருக்க வேண்டும்‌. முந்திய போராட்டத்தின்போது, 
சத்தியாக்கிரகிகளில்‌ அந்த அளவுக்கு யாரும்‌ போகத்‌ 
தயாராயில்லை. மேலும்‌ சிலர்‌, பேருக்குத்தான்‌ சத்தி 
யாக்கிரகிகளாக இருந்தார்கள்‌. லட்சியத்தில்‌ உறுதி 
யின்றி, கலப்படமான நோக்கத்திற்காக, அதுவும்‌ சுத்தமற்ற 
கோக்கத்தின்பேரில்‌ வந்தவர்களே அவர்கள்‌. உஷாரான கண்‌ 
காணிப்பு மாத்திரம்‌ இல்லாது இருந்தால்‌, போராட்டத்தின்‌ 
நடுவிலேயே சிலர்‌ ஆனந்தமாகப்‌ பலாத்காரத்திலும்‌ இறங்கி 
யிருப்பார்கள்‌. இவ்விதம்‌ போராட்டம்‌ அதிக காலம்‌ நடக்க 
வேண்டியதாகிவிட்டது. பரிசுத்தமான ஆத்ம சக்தி, சரியான 
முறையில்‌ உபயோகிக்கப்படுமானால்‌, உடனே நிவாரணத்தை 
அளிக்கும்‌. இவ்விதம்‌ உபயோகிக்கப்படுவதற்கு ஒவ்வொரு 
தனி ஆத்மாவும்‌ நீண்ட காலம்‌ பயிற்சி பெற வேண்டியது 
முற்றிலும்‌ அவசியம்‌. சரியான சத்தியாக்கிரகி, முற்றிலுமே 
இராதுபோனாலும்‌ முடிந்தவரை குற்றமற்ற சிறந்த மனித 
னாகவும்‌ விளங்கவேண்டும்‌. காம்‌ எல்லோரும்‌ திடீரென்று 
அத்தகைய மனிதர்கள்‌ ஆகிவிட முடியாது. ஆனால்‌, கான்‌ 
நினைப்பது சரியானதாக இருந்தால்‌ - அது சரி என்பதை நான்‌ 
அறிவேனாகையால்‌ - நம்முள்‌ எவ்வளவுக்குச்‌ சத்தியாக்கிரக 
உணர்ச்சி அதிகம்‌ இருக்கிறதோ அவ்வளவுக்கு நாம்‌ சிறந்த 
மனிதர்கள்‌ ஆவோம்‌. ஆகையால்‌, இச்சக்தியின்‌ பயன்‌ ஆட்சே 
பிக்க முடியாதது என்று நான்‌ கருதுகிறேன்‌. இந்தச்‌ சக்தி 
எங்கும்‌ உபயோகிக்கப்படுவதாகிவீடுமாயின்‌, சமூக லட்சியங்‌ 
களிலேயே இது புரட்சிகரமான மாறுதல்களை: உண்டாக்கி 
விடுவதோடு, வளர்ந்துவரும்‌ எந்த ராணுவ பலத்தின்கீழ்‌ 
மேற்கத்திய நாடுகள்‌ துன்புற்று ஈசுங்கி அநேகமாகச்‌ செத்துக்‌ 
கொண்டும்‌ வருகின்றனவோ அவைகளோடு கிழக்கத்திய நாடு 
களையும்‌ ஈசுக்கிவிடும்‌ அபாயத்தை உண்டாக்கிவரும்‌ அந்த 
ராணுவ பலத்தையும்‌ எதேச்சாதிகாரத்தையும்‌ இந்தச்‌ சக்தி 
ஒழித்துவிடும்‌. சாத்தியமான அளவுக்காவது சரியான சத்தியாக்‌ 


சாத்துவிகப்‌ போராட்டத்தின்‌ தத்துவமும்‌ அனுபவமும்‌ 569 


கிரகிகளாகும்‌ பணியில்‌ தங்களை அர்ப்பணம்‌ செய்துகொள்ளும்‌ 
ஒரு சில இந்தியரையாவது முந்திய போராட்டம்‌ உண்டாக்கி 
இருக்குமானால்‌, அவர்கள்‌ முற்றிலும்‌ உண்மையான வகையில்‌ தங்‌ 
களுக்குச்‌ சேவை செய்துகொண்டதோடு மனித வருக்கத்திற்கே 
சேவை செய்தவர்களும்‌ ஆவார்கள்‌. இதைக்‌ கொண்டு கவனித்‌ 
தால்‌, சாத்துவிக எதிர்ப்பு மிகப்‌ புனிதமான, மிகச்‌ சிறந்த 
ப்டிப்பு. குழந்தைகளுக்குச்‌ சாதாரண எழுத்துப்‌ படிப்புக்குப்‌ 
பிறகு இது வரக்கூடாது, அதற்கு முன்னாலேயே இப்படிப்பு வர 
வேண்டும்‌. ஒரு குழந்தை, எழுத்துக்களை எழுத ஆரம்பிப்ப 
தற்கு முன்னால்‌ - உலக அறிவைப்‌ பெற ஆரம்பிப்பதற்கு முன்பு- 
ஆத்மா என்பது என்ன, ஆத்மாவுக்கு இருக்கும்‌ சக்திகள்‌ யாவை 
என்பதை அறியவேண்டும்‌ என்பதை யாரும்‌ மறுக்கமுடியாது. 
வாழ்க்கைப்‌ போராட்டத்தில்‌ பகைமையை அன்பினால்‌ வெல்ல 
லாம்‌, பொய்யை மெய்யால்‌ வெல்லலாம்‌, துன்பங்களை அனுபவிக்‌ 
கத்‌ தயாராயிருப்பதன்மூலம்‌ பலாத்காரத்தை வெற்றி கொள்ள 
லாம்‌ என்பதைக்‌ குழந்தைகள்‌ அறிந்துகொள்வதற்கு சரியான 
ப்டிப்பு அத்தியாவசியமான தாக இருக்கவேண்டும்‌. போராட்டத்‌ 
தின்‌ கடைசி நாட்களில்‌ இந்த உண்மையின்‌ சக்திகளை நான்‌ 
அறிந்துகொண்ட தனாலேயே, டால்ஸ்டாய்‌ பண்ணையிலும்‌, பிறகு 
போனிக்ஸிலும்‌, இந்த வழியில்‌ குழக்தைகளுக்குப்‌ பயிற்சி 
யளித்து என்னால்‌, இயன்றவரையில்‌ முயன்றேன்‌. சத்தியாக்கிரகி 
என்ற, வகையில்‌ என்னிடம்‌ இருக்கும்‌ குறைபாடுகளில்‌ ஒரு 
ய்குதியை நான்‌ இப்பொழுதே உணர்ந்திருந்தாலும்‌, மேற்‌ 
கொண்டும்‌ அதை அறிந்தாகவேண்டும்‌. பிறகு என்னை முற்றிலும்‌ 
திருத்திக்கொள்ளவேண்டும்‌ என்பது நான்‌ இந்தியாவுக்குப்‌ 
போகும்‌ காரணங்களில்‌ ஒன்று. இந்தியாவில்தான்‌ குறைகளே 
இல்லாத நிலையைக்‌ கிட்டத்தட்ட அடைய முடியும்‌ என்பது 
என்‌ ஈம்பிக்கை. டி i 


தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகப்‌ 
போராட்டத்தின்‌ பலன்கள்‌ 


[1911-ஆம்‌ ஆண்டில்‌ தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகப்‌ போராட்‌ 
டத்தின்‌ பலன்களைக்‌ குறித்து மகாத்மா காந்தி குஜராத்தியில்‌ ஒரு 
கட்டுரை எழுதினர்‌. அது ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுச்‌ 
சென்னை, : இந்தியன்‌ ரெவியூ' என்ற மாத வெளியீட்டில்‌ 1911 
நவம்பர்‌, டிசம்பரில்‌ வெளிவந்தது. அக்கட்டுரையே கீழே கொடுக்கப்‌: 
பட்டிருக்கிறது.] ்‌ 

இக்காட்டில்‌ (தென்னாப்பிரிக்காவில்‌) நடந்த சத்தியாக்‌ 
கிரகப்‌ போராட்டத்தினால்‌ என்ன பலன்‌ என்று இந்தி: 
யர்‌ சிலர்‌ அடிக்கடிக்‌ கேட்கின்றனர்‌. சிறைக்குள்ளும்‌ வெளி: 
யிலும்‌ கொடுமையான துன்பங்களையெல்லாம்‌ அனுபவித்த 
பிறகு இதன்‌ பலனாக ஈம்‌ மக்கள்‌ அடைந்ததெல்லாம்‌, குடி. 
யேற்றச்‌ சட்டத்தில்‌ சில மாறுதல்களைச்‌ செய்யும்‌ யோசனைகள்‌ 
வந்ததேயாகும்‌; இடத ஈம்‌ மக்கள்‌ அறிந்துகொள்ளவும்‌. 
முடியாது; இது ஈடைமுறையில்‌ அவர்களுக்குப்‌ பயனுள்ள- 
தாகவும்‌ இராது என்கின்றனர்‌. இந்தப்‌ போராட்டத்தின்‌ அதிகப்‌ 
பட்ச லாபம்‌, இம்மக்களுக்கு எந்த விதத்திலும்‌ பயன்படப்‌ 
போகாததான, மிக உயர்ந்த படிப்புப்‌ படித்த இந்தியர்‌ ஒரு, 
சிலர்‌ இந்காட்டுக்குள்‌ வருவது சாத்தியமாயிற்று என்பதே 
யாகும்‌; இதுவும்‌ அவர்களுடைய கருத்து. இத்தகைய கருத்துக்‌. 
கொண்டிருப்போருக்கு விளக்கிச்‌ சொல்லவேண்டும்‌ என்பதற்‌ 
கர்கவே அப்போராட்டத்தின்‌ நன்மைகளைக்‌ குறித்துச்‌ சுருக்க. 
மாகக்‌ கீழே எடுத்துக்‌ காட்டுகிறோம்‌. 


இந்தப்‌ போராட்டத்தினால்‌ இந்திய சமூகம்‌ தன்னுடைய: 
தேசீயச்‌ சுயமரியாதையைக்‌ காத்துக்கொள்ள முடிந்தது... 
தன்னுடைய சுயமரியாதையைக்‌ காத்துக்கொள்ளக்கூடியவன்‌ 
எல்லாவற்றையும்‌ காத்துக்கொள்ள முடியும்‌ என்று நம்முடைய 
பழமொழியும்‌ கூறுகிறது. 

n போராட்டத்தினால்‌ 1907-ஆம்‌ வருடப்‌ பதிவுச்‌ சட்டம்‌: 

சட்டப்‌ புத்தகத்திலிருந்தே ஒழிக்கப்பட்டது. 

நமக்கு இந்நாட்டிலிருக்கும்‌ துயரங்கள்‌ யாவை என்பதை. 
இப்போராட்டத்தின்‌ காரணமாக இந்தியா முழுவதுமே அறிந்து 
கொள்ள முடிந்தது. 


தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகப்‌ போராட்டத்தின்‌ பலன்கள்‌ 571 


இப்போராட்டத்தினல்‌ ஈம்‌ குறைகளைக்‌ குறித்து மற்ற 
நாடுகள்‌ அறிய முடிர்ததோடு ஈம்மை நன்றாகப்‌ பாராட்டவும்‌ 
ஆரம்பித்தனர்‌. 

இந்திய அரசாங்கம்‌ நேட்டாலுக்கு இந்திய ஒப்பந்தக்‌ 
கூலிகளை அனுப்புவதற்கும்‌ இதனால்‌ தடை விதிக்கப்பட்டது. 

நேட்டால்‌ அனுமதிச்‌ சீட்டுச்‌ சட்டத்தில்‌ விரும்பத்தக்க 
சில மாறுதல்கள்‌ ஏற்படவும்‌ இப்போராட்டம்‌ உதவியாக 
இருந்தது. 

டிரான்ஸ்வாலில்‌ இருந்த சட்டத்தின்‌ அடிப்படையிலேயே 
. ரொடீஷியாவிலும்‌ தயாரான பதிவுச்சட்டம்‌ நிராகரிக்கப்படும்‌ 
படியும்‌ நமது போராட்டம்‌ செய்தது. 

மிக மோசமானதான நேட்டால்‌ அனுமதிச்சீட்டுச்‌ சட்டம்‌ 
அங்கீகரிக்கப்படா தபடியும்‌ நமது போராட்டம்‌ செய்தது. நான்‌ 
கூறும்‌ இதைச்‌ சந்தேகிக்கிறவர்கள்‌, அச்சட்டத்தை அங்கீ 
கரிக்க மறுத்துப்‌ பிரிட்டிஷ்‌ சர்க்கார்‌ அனுப்பிய குறிப்பையும்‌, 
அப்படி அனுமதி மறுத்ததற்குக்‌ கூறப்பட்டிருக்கும்‌ காரணங்‌ 
களையும்‌ கவனிக்க வேண்டும்‌. 

“நமது போராட்டம்‌ மாத்திரம்‌ இல்லாதிருக்குமாயின்‌, 
டிரான்ஸ்வாலில்‌ இருந்த சட்டத்தைப்‌ போன்ற குடியேற்றக்‌ 
கட்டுப்பாடு சட்டங்களை த்‌ தென்னாப்பிரிக்காவின்‌ மற்றக்‌ காலனி 
களும்‌ நிறைவேற்றியிருக்கும்‌. 

போராட்டம்‌ இல்லாதிருக்குமானால்‌, குடியேற்றக்‌ கட்டுப்‌ 
பாட்டுச்‌ சட்டத்தைப்போன்று அதிகக்‌ கடுமையான, இந்தி 
யருக்கு விரோதமான சட்டங்கள்‌ பலவற்றை டிரான்ஸ்வால்‌ 
சட்டசபை நிறைவேற்றியிருக்கும்‌. 

வெள்ளைக்காரர்களையும்‌ மற்ற நிறத்தினரையும்‌ பாகுபாடு 
படுத்தி ஈடத்துவதாயிருந்த ரெயில்வேச்‌ சட்டதிட்டங்கள்‌ 
ரத்தாகும்படி நமது போராட்டம்‌ செய்ததோடு இப்போது 
எல்லோருக்கும்‌ ஒரேவிதமான சட்டதிட்டங்கள்‌ இருக்கும்படியும்‌ 
செய்தது. 

சட்டப்‌ புத்தகத்தில்‌ புகுத்துவதாயிருந்த ஆசியாக்காரர்‌ 
களுக்கு விரோதமான பல சட்டங்களில்‌, 1907-ஆம்‌ வருட 
ந்ரான்ஸ்வால்‌ பதிவுச்‌ சட்டமே முதலாவது என்பது 
எல்லோருக்கும்‌ தெரிந்தது. இந்தச்‌ சட்டத்தை இந்தியர்‌ 
ஏகோபித்து எதிர்த்ததனால்‌ மற்றச்‌ சட்டங்களையும்‌ டிரான்ஸ்‌ 
வால்‌ அரசாங்கம்‌ கொண்டுவ்ர முடியாதபடி தடுத்து 
விட்டோம்‌. ்‌ 


தர2 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ - 


. ஸ்ரீ ஹாஸ்கெள்‌ தலைமையில்‌ ஐரோப்பியர்களடங்கிய ஒரு 
க்மிட்டி ,ஏற்படும்படியும்‌ அது செய்தது. ஈம்‌ போராட்டம்‌ 
இல்லாதிருந்தால்‌ இக்கமிட்டியே தோன்றியிராது. எதிர்காலப்‌ 
பேர்ராட்டங்களுக்கும்‌ இக்கமிட்டி இந்தியருக்கு ' உதவியாக 
இருக்கக்கூடும்‌." 

இக்கமிட்டியில்‌ இப்பொழுதே சேர்ந்திருக்கிறவர்கள்‌ அல்லா 
மல்‌ மற்றும்‌ ஏராளமான ஐரோப்பியர்களுக்கும்‌ இந்தியரிடம்‌ 
அனுதாபமும்‌ மதிப்பும்‌ ஏற்பட்டிருக்கின்றன. 

இதனால்‌ இந்திய சமூகம்‌ அதிக கெளரவத்தை அடைந்‌ 
திருப்பதோடு, போராட்டத்திற்கு முன்னல்‌ இந்தியரை 
அலட்சியமாகப்‌ பாவித்து வந்த ஐரோப்பியர்கள்‌, இந்தியரிடம்‌ 
மரியாதையும்‌ மதிப்பும்‌ வைக்கும்படியும்‌ போதிக்கப்பட்டிருக்‌ 
கிறார்கள்‌. 5 

நம்மிடம்‌ இருக்கும்‌ பலம்‌, வென்றுவிட முடியாதது என்று 
அரசாங்கம்‌ இப்பொழுது உணருகிறது. ்‌ 

இர்நாட்டில்‌ தங்கிவிட்ட இந்தியரில்‌ பெரும்பாலானவர்கள்‌ 
போராட்டத்திற்கு முன்னால்‌, தாங்கள்‌ கோழைகள்‌ என்பதைக்‌ 
காட்டிக்கொண்டு வந்தனர்‌. என்றாலும்‌ போராட்டம்‌ அவர்‌ 
களுக்கு அதிக ஆண்மையையும்‌ வீரத்தையும்‌ அளித்தது. இதற்கு 
முன்னால்‌ முணுமுணுத்துக்கூடத்‌ தங்கள்‌ குறைகளைக்‌ கூற 
அஞ்சியவர்கள்‌, இப்பொழுது வீரத்துடன்‌ தங்கள்‌ மனத்தில்‌ 
இருப்பதைப்‌ பகிரங்கமாகக்‌ கூறி வருகின்றனர்‌. 

போராட்டத்திற்கு முன்பு ஜோஹன்னஸ்பர்க்கில்‌ பெண்கள்‌ 
இயக்கம்‌ என்பதே இருந்ததில்லை. இப்பொழுது மேரி வோக்‌ 
லேயின்‌ தலைமையில்‌ ஒரு வகுப்பு ஏற்பட்டிருக்கிறது. சமூகத்‌ 
திற்கு இலவசமாகவே அவர்‌ தமது சேவையை அளித்து 
வருகிறார்‌. i 

போராட்டத்திற்கு முன்னால்‌ இந்தியரை நடுங்கச்‌ செய்து 
கொண்டிருந்த சிறை வாழ்க்கை, இப்பொழுதும்‌ அவர்களை 
யயமுறுத்தி விடுவதாக இல்லை. 

போராட்டத்தின்‌ காரணமாக ஸ்ரீ கச்சாலியாவும்‌ மற்றவர்‌ 
களும்‌ தங்களுக்கு இருந்‌ த சொத்துக்களெல்லாவற்றையுமே 
இழந்துவிட்டார்கள்‌. ஆனாலும்‌, இதன்‌ பலனாக, எவ்வளவு 
பணம்‌ கொடுத்தும்‌ வாங்கியிருக்கமுடியாத மனேதிடத்தை 
யும்‌ ஒழுக்கத்தையும்‌ தாங்கள்‌ அடைந்திருப்பதாகவும்‌, இவற்‌ 
தைத்‌ தங்களுக்கு. உண்டாக்கியது போராட்டத்தைத்‌ தவிர 
வேறு எதுவுமல்ல என்றும்‌ அவர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


' தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகப்‌ போராட்டத்தின்‌ பலன்கள்‌ 573 


போராட்டம்‌ இல்லாதிருக்தால்‌, இந்திய சமூகத்திற்கே 
பெரும்‌ பொக்கிஷம்‌ போன்றவர்களும்‌, எந்தச்‌ சமூகத்திற்குமே 
பெரிய மதிப்பை உண்டாக்கக்கூடியவர்களுமான ஆண்களும்‌ 
பெண்களும்‌ தமிழரிடையே இருக்கிறார்கள்‌ என்பதை இந்திய 
சமுகம்‌ அறியாமலேயே இருந்திருக்கும்‌. 


யுத்த காலத்தில்‌ இந்காட்டைவிட்டுப்‌ போய்விட்ட 
நூற்றுக்கணக்கான இந்தியர்‌ திரும்பவும்‌ உரிமையைப்‌ பெறும்‌ 
வகையில்‌ 1908-ஆம்‌ வருட டிரான்ஸ்வால்‌ சட்டத்தில்‌ மாறுதல்‌ 
உண்டாகும்படியும்‌ போராட்டம்‌ செய்தது. 


இந்தச்‌ சமரச முடிவு ஏற்படுவதற்கு முன்னால்‌, இந்தியர்‌ 
மீது எவ்வளவோ மோசடிக்‌ குற்றச்சாட்டுகள்‌ கூறப்பட்டு 
வந்தன. அக்குற்றச்சாட்டுகளிலிருந்து எல்லாம்‌ இன்று விடுதலை 
பெற்று இந்தியர்‌. சமூகம்‌ உலகத்தின்‌ முன்பு மரியாதையுடன்‌ 
நிற்கிறது. 

கேட்டாலில்‌ ஐரோப்பியர்கள்‌ தலைவரி செலுத்தவேண்டிய 
தில்லையென்று விலக்கு அளிக்க யூனியன்‌ பார்லிமெண்டில்‌ 
கொண்டு வரப்பட்ட மசோதா வாபஸ்‌ வாங்கப்பட்டிருப்பது, 
இக்தியர்கள்‌ திரும்பவும்‌ சட்ட மறுப்பில்‌ இறங்கி விடுவார்களோ 
என்ற நடுக்கம்‌ அதிகாரிகளுக்கு இருக்கிறது என்பதற்குப்‌ புதிய 
தோர்‌ எடுத்துக்காட்டாகும்‌. 

ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌, தம்முடைய உத்தரவுகளையே மும்முறை 
யும்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ வெவ்வேறான சந்தர்ப்பங்கள்‌ 
இரண்டில்‌ தனது உத்தரவையும்‌ ரத்‌ து செய்துகொள்ளும்படி 
கம்‌ போராட்டம்‌ செய்திருக்கிறது. ்‌ 

போராட்டத்திற்கு முன்னால்‌ கமக்கு விரோதமாகச்‌ 
செய்யப்பட்ட சட்டங்களெல்லாம்‌, ஈம்மைப்‌ பொருட்படுத்தா 
மலும்‌, அவைகளைப்பற்றி ஈம்‌ அபிப்பிராயம்‌ என்ன என்பதை 
கவனிக்காமலேயேயும்‌ நிறைவேற்றப்பட்டு: வந்தன. ஆனால்‌ 
போராட்டத்திற்குப்‌ பிறகோ, நம்முடைய கருத்துக்களையும்‌ 
உணர்ச்சிகளையும்‌ அதிகாரிகள்‌ கவனிக்க வேண்டியவர்களாகி 
விட்டதோடு அவைகளைப்‌ பற்றி அதிக மதிப்பும்‌ செலுத்து 
கின்றனர்‌. - 

முன்பு இருந்தவையெல்லாம்விட இந்திய சமூகத்தின்‌ 
மதிப்பு போராட்டத்துக்குப்‌ பிறகு மிக அதிகமாக உயர்ந்திருக்‌ 
கிறது. உலகத்தின்‌ செல்வங்கள்‌ எல்லாவற்றையும்விட இது 
மிகவும்‌ மேலானது. ்‌ 


74 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


சத்தியம்‌ அசைக்க முடியாதது என்பதை இந்திய சமூகம்‌ 
உலகிற்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது. டட தர 

கடவுளிடம்‌ முழு நம்பிக்கை கொண்டதால்‌ மதத்தின்‌ 
பெருமையையும்‌ இந்திய சமுகம்‌ நிரூபித்துக்‌ காட்டியிருக்கிறது, 
“எங்கே சத்தியம்‌ இருக்கிறதோ, எங்கே மததர்மமும்‌ இருக்‌ 
கிறதோ, அங்கு மாத்திரமே வெற்றியும்‌ உண்டு.” 

இதைப்பற்றி அதிகமாகச்‌ சிந்திக்கச்‌ சிந்திக்க, பல வகை 
களிலும்‌ இதைக்‌ கவனித்துப்‌ பார்க்கப்‌ பார்க்க, இப்போரர்ட்‌ 
டத்தினால்‌ ஏற்பட்டதாக மேலே சொல்லப்பட்டிருக்கும்‌ பலன்‌ 
களைவிட இன்னும்‌ ஏராளமான நன்மைகள்‌ இதனால்‌ ஏற்பட்டிருக்‌ 
கின்றன என்பதையும்‌ எவரும்‌ காணமுடியும்‌. மேலேயுள்ள 
.ஜரபிதாவில்‌ கடைசியாகக்‌ கூறப்பட்டிருப்பது, மற்றெல்லா 
வற்றையும்விட மிகச்‌ சிறந்ததாகும்‌. கடவுளிடம்‌ முழு கம்பிக்கை 
இல்லாமல்‌ இத்தகைய பெரும்‌ போராட்டத்தை வெற்றி 
யுடன்‌ கடத்தியிருக்கவே முடியாது. எல்லா நேரங்களிலும்‌ 
நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர்‌ அவர்‌ ஒருவரே. அவரிடம்‌ 
திடமான நம்பிக்கையை வைத்துவிட்டவர்கள்‌ லட்சியத்தை 
அடையாமல்‌ போகமாட்டார்கள்‌. இப்போராட்டத்தின்‌ பலனாக 
அவரிடம்‌ இன்னும்‌ அதிக கம்பிக்கை கொள்ள நாம்‌ கற்றுக்‌ 
-கொண்டிருப்போமானால்‌, அது வீணுக்கு நடத்திய போராட்ட 
மாகாது. 


“ ஏழைகள்‌ எந்த நிலையில்‌ வாழ்கிறார்களோ 
அதைக்‌ கொஞ்ச அளவுக்கு நாமும்‌ அனுசரிப்‌ 
போம்‌. ஆப்பிரிக்காவில்‌ எளிய வாழ்க்கைச்‌ 
சோதளையைச்‌ செய்ய முற்பட்டபோது, ஒரே 
அறையில்‌ ,வசித்து வந்தேன்‌, அந்த அறையே 
என்‌ அடுப்பங்கரையாசவும்‌, வருவோரை வர 
வேற்குமிடமாகவும்‌, நான்‌ குளிக்குமிடமாகவும்‌, 
பாத்திரங்களைத்‌ துலக்குமிடமாகவும்‌, என்‌ 
படுக்கை அறையாகவும்‌ இருந்தது. என்றாலும்‌ 
அது முற்றிலும்‌ சுத்தமானதாக இல்லை என்று : 
எவராலும்‌ கூற முடியவில்ல.” 


கூறியதாக * மகாதேவ தேசாயின்‌ தின. ப்‌ 
பில்‌! கூறப்பட்டிருக்கிறது. பத 


1928 ஜனவரி 12-ஆம்‌ தேதி காந்திஜி 


'இந்தியாவுக்கு ஒரு பாடம்‌ 

. மகாத்மாவின்‌ வாழ்க்கைக்‌ சரிதம்‌ எழுதிப்‌ பிரபலமானவர்‌ 
ரெவரண்டு ஜோசப்‌ டோக்‌. 7909-இல்‌ கடந்த கிளர்ச்சியின்‌ 
சம்பந்தமாக இந்தியாவுக்கு ஒரு செய்தியை அனுப்பும்படி 
அவர்‌ ' மகாத்மா, காந்தியைக்‌ கேட்டிருந்தார்‌. அதன்பேரில்‌ 
மகாத்மா அப்பொழுது அனுப்பியிருந்த செய்தியாவது : ' 

டிரான்ஸ்வால்‌ போராட்டம்‌, இந்தியாவும்‌ அக்கறையுடன்‌ 
கவனிக்கவேண்டியதாகும்‌. உலகத்தின்‌ எப்பகுதியிலும்‌ தங்க 
ஒடைய ஆற்றலைக்‌ காட்டக்கூடிய ஆட்களைத்‌ தயாரிக்கும்‌ 
பணியில்‌ நாங்கள்‌ ஈடுபட்டிருக்கிறோம்‌. கீழ்க்கண்ட முடிவு 
களின்‌ பேரில்‌ இப்போராட்டத்தை நாங்கள்‌ மேற்கொண்‌ 
ஒருக்கிறோம்‌: 

' “1. மிருக பலத்தைவிடச்‌ சாத்துவிக எதிர்ப்பு ஒன்றே நிச்‌ 
சயமாக்‌ மேலானது. 

: 2, ஐரோப்பியர்களுக்கும்‌ இந்தியருக்குமிடையே எங்குமே 
இயற்கையான தடைகள்‌ எவையும்‌ இல்லை. 

"இ, ' இந்தியாவில்‌ ஆட்சி நடத்தும்‌ பிரிட்டிஷாரின்‌ நோக்கம்‌ 
எதுவாயிருப்பினும்‌, அந்தத்‌ தேச மக்களைப்‌ பொறுத்தவரையில்‌ 
கியாயம்‌: வழங்கவேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ பொதுவாக இருந்து 
வருகிறது. பிரிட்டிஷ்‌ மக்களுக்கும்‌ அந்நிய மக்களுக்கும்‌ 
இடையே இருந்துவரும்‌ தொடர்பு அறுந்து போவது பெரும்‌ 
துயர்‌ தருவதாகும்‌. சுதந்திர மக்களாக நாம்‌ நடத்தப்பட்டால்‌, 
இந்தியாவிலோ மற்ற இடங்களிலோ அப்படி நடத்தப்படுவ 
தற்கு: கமக்குள்ள உரிமையை நாம்‌ வற்புறுத்தினால்‌, பிரிட்டிஷ்‌ 
மக்களுக்கும்‌ இந்திய மக்களுக்கும்‌ இடையே இருக்கும்‌ தொடர்பு 
பரஸ்பரம்‌ இருவருக்கும்‌ ஈன்மையளிப்பதோடு, மத சம்பந்த 
மாகவும்‌ உலகிற்கும்‌ பெரிய நன்மை உண்டாகும்‌ ; அதனால்‌ 
சமூக, ராஜீய காரியங்களிலும்‌ ஈல்லது ஏற்படும்‌. ஒரு காடு 
இன்னொரு நாட்டுக்கு உறுதுணை என்பது என்‌ கருத்து. 

இந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ முன்னிட்டு, டிரான்ஸ்வால்‌ 
போராட்ட சம்பந்தமான சாத்துவிக எதிர்ப்பு முற்றிலும்‌ நியாய 
மானது என்றே கான்‌ கொள்ளவேண்டும்‌. டிரான்ஸ்வாலில்‌ 
எங்களுக்குள்ள துன்பங்கள்‌ சம்பந்‌ தமாகவேயன்றி இந்தியா 
வில்‌ ஈம்‌ மக்கள்‌ அனுபவித்துவரும்‌ ராஜீய, மற்றத்‌ தொல்லை 
கஞக்கும்‌ அது பொதுவான பரிகாரமாகவும்‌ இருக்கலாம்‌. 


காங்கிரஸுக்குச்‌ செய்தி 


இந்திய தேசீய காங்கிரஸ்‌ சம்பந்தமாக ஒரு செய்தியை 
அனுப்புமாறு * இந்தியன்‌ ரெவியூ ” பத்திரிகை தென்னாப்‌ 
பிரிக்காவில்‌ இருந்த மகாத்மா காந்தியைக்‌ கேட்டிருந்தது. அப்‌ 
பத்திரிகையின்‌ 1909 டிசம்பர்‌ வெளியீட்டுக்கு காந்திஜி 
அனுப்பியிருந்த செய்‌, தியில்‌, காங்கிரஸும்‌ சத்தியாக்கிரகப்‌ போர்‌ 
முறையைக்‌ கையாள வேண்டும்‌ என்று முதன்‌ முதலாக யோசனை 
கூறியிருக்கிறார்‌. அச்செய்தியாவது :, ம்‌ 

சமீபத்தில்‌ நடக்கப்போகும்‌ காங்கிரஸ்‌ சம்பந்தமாக ஒரு 
செய்தி' அனுப்புமாறு எனக்கு நீங்கள்‌ தந்தி கொடுத்திருக்‌ 
கிறீர்கள்‌. எந்தச்‌ செய்தியையும்‌ அனுப்பும்‌ த்குதி எனக்கு 
இருக்கிறதா . என்று எனக்கே தெரியவில்லை. என்றாலும்‌, மரி 
யாதையை முன்னிட்டு உங்கள்‌ தந்திக்கு கான்‌ ஏதாவது பதில்‌ 
எழுதியாக வேண்டியது அவசியமாகிறது. இச்சமயத்தில்‌ 
என்‌ முன்னால்‌ இருந்து வருவதைத்‌ தவிர, அதாவது டிரான்ஸ்‌ 
வாலில்‌ நடந்துகொண்டிருக்கும்‌.போராட்டத்தைத்‌ தவிர, வேறு 
எதையும்‌ சிந்திக்கவும்‌ என்னால்‌ இயலவில்லை. 'இப்போராட்டம்‌ 
இக்தியாவின்‌ மானத்தைச்‌ காப்பதற்காகவே ஈடத்தப்படு 
வதால்‌, இந்தியா முழுவதிலுமுள்ள ஈம்‌ தேச மக்கள்‌, இது; 
லட்சியத்தில்‌ தேசீயமானது என்பதை உணர்கிறார்கள்‌. என்றே 
கம்புகிறேன்‌. கான்‌ செய்வது 'தவறாயிருக்கலாம்‌. ஆனால்‌ இக்‌ 
காலத்தில்‌ ஈடக்கும்‌ போராட்டங்களில்‌ இது மிகப்‌ பிரமாத்‌ 
மானது என்று பகிரங்கமாகச்‌ சொல்ல கான்‌ தயங்கவே 
இல்லை. ஏனெனில்‌, இது, தான்‌ அடைய விரும்பும்‌ லட்சியத்‌ 
திலும்‌, அனுசரிக்கப்படும்‌ முறைகளிலும்‌ மிகப்‌ புனிதமானது! 
ஐரோப்பியர்களைப்போலவே ஈம்முடைய நாகரிகமுள்ள இந்தி 
யரும்‌ டிரான்ஸ்வாலுக்குச்‌ செல்ல உரிமை வேண்டும்‌ என்பதற்‌ 
காக டிரான்ஸ்வாலிலுள்ள ௩ம்‌ தேசத்தினர்‌ போராடிக்‌ கொண்‌ 
டிருக்கிறார்கள்‌. போராடிக்‌' கொண்டிருப்பவர்களுக்கு இதில்‌ 
சொந்த நன்மை எதுவுமே கிடையாது. மேற்கண்ட உரிமை 
இப்பொழுதுதான்‌' முதல்‌ தடவையாகக்‌. காலனி 
சட்டத்தில்‌ நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்‌, இந்த உரிமை 
திரும்பவும்‌ கிடைப்பதனால்‌ யாருக்கும்‌ அதிக நன்மை' எதுவும்‌ 
கிட்டிவிடப்‌ போவதும்‌ -கிடையாது. புனிதமான. தெளிவான. 
லட்சியத்திற்காகப்‌.. போராடும்‌ தகுதி தங்களுக்கு, உண்டடு 


க காங்கிரஸுக்குச்‌ செய்தி - 577 
1 


என்பதை டிரான்ஸ்வாலில்‌ இருந்து வரும்‌ நமது இந்து 
ஸ்தான்த்தின்‌ மக்கள்‌ காட்டி வருகிறார்கள்‌. பரிகாரத்தை அடைவ 
தற்காக அனுசரிக்கப்படும்‌ முறைகளும்‌ அதே போல்‌ புனித 
மானவை, தெளிவானவை. பலாத்காரம்‌, எந்த வகையிலும்‌ 
இதிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தரமான சீர்திருத்‌ 
தத்தை அடை வதற்குச்‌ சரியான. உண்மையான மார்க்கம்‌, 
துன்பங்களைத்‌ தா யே அனுபவிக்கத்‌ தயாராயிருப்பதுதான்‌ 
என்று இங்குள்ள இந்தியர்‌ ஈம்புகின்றனர்‌. துவேஷத்தை அன்‌ 
பைக்கொண்டு எதிர்த்து வெற்றி பெறப்‌ பாடுபட்டு வருகிறார்கள்‌. 
மிருக அல்லது உடல்‌ பலத்தை ஆத்ம பலத்தைக்கொண்டு எதிர்க்‌ 
கின்றனர்‌. பூமண்டல மன்னருக்கும்‌ அரசியசலமைப்புக்கும்‌ 
வீசுவாசம்‌ தெரிவித்துக்‌ கீழ்ப்படிவதைவிட, கடவுளுக்கும்‌ அவரு 
டைய சட்டங்களுக்கும்‌ பணிவதே முக்கியம்‌ என்று கருதுகின்ற 
னர்‌. கடவுளின்‌ சட்டங்களைத்‌ தங்கள்‌ மனச்சாட்சியின்‌ மூலம்‌ 
பிரதிபலிப்பதில்‌ ஒரு வளை தாங்கள்‌ தவறிவிடவும்‌ கூடும்‌ 
என்பதையும்‌ ஒப்புக்‌ கொள்ளுகிறார்கள்‌. ஆ க 0 வ, கடவுளின்‌. 
அழிவில்லாச்‌ சட்டங்களுக்கு முரணானவை மனிதர்‌ ஆக்கிய சட்‌ 
டங்கள்‌ என்று கருதி, அவற்றை எதிர்க்கும்போதோ அல்லது 
மதிக்க மறுக்கும்‌ போதோ, அவை விதிக்கும்‌ தண்டனையை, 
சற்றும்‌ வருத்தப்படாமல்‌ ஏற்‌. றுக்கொள்ளுகின்றனர்‌. தங்களு 
டைய . துன்பங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுவதற்குக்‌ காலப்‌ 
போக்கின்மீதும்‌, மனித சுபாவத்தில்‌ தென்படும்‌ சிறந்த பண்பின்‌ 
மீதும்‌ நம்பிக்கை வைக்கின்றனர்‌. தாங்கள்‌ செய்தது தவறாக 
இருந்துவிடின்‌ தாங்கள்‌ மாத்திரமே துன்பத்தை அனுபவிக்கின்‌ 
றனர்‌; இருக்கும்‌ காரியங்கள்‌ அப்படியே தொடர்ந்து இருந்து 
வருகின்றன. 2,500 இந்தியர்‌, அதாவது இங்குக்‌ .குடியிருக்கும்‌ 
இந்தியரில்‌ பாதிப்‌ பேர்‌, அல்லது டிரான்ஸ்வாலில்‌ . இருக்கச்‌ 
கூடிய மொத்த இந்தியரில்‌ ஐந்தில்‌ ஒரு பகுதியினர்‌ இப்பணி 
யில்‌ ஈடுபட்டு, இதற்காகச்‌ சிறைத்‌ தண்டனையையும்‌ அனுப 
வித்து, கொடிய துன்பங்களையும்‌ அடைந்திருக்கிறார்கள்‌. இவர்‌ 
களில்‌. சிலர்‌ திரும்ப திரும்பச்‌ சிறை சென்றிருக்கின்றனர்‌. அவர்‌ 
களின்‌ குடும்பங்கள்‌ பரம ஏழைகள்‌ ஆகிவிட்டன. வியாபாரிகள்‌, 
தங்களுடைய வீரத்தைப்‌ பறிகொடுப்பதைவீடக்‌ கஷ்டப்படுவதே 
மேல்‌ என்று முன்‌ வந்தனர்‌. இதன்‌ விளைவாகத்‌ தென்னப்பிரிச்‌ 
காவில்‌ ஹிந்து-முஸ்லிம்‌ பிரச்னையும்‌ தீர்ந்துவிட்டது. ஒருவர்‌ 
இல்லாமல்‌ மற்றொருவரால்‌ எதுவும்‌ ஆகாது என்பதை இங்கு, 
நாங்கள்‌ உணர்கிறோம்‌. முஸ்லிம்கள்‌, பார்ஸிகள்‌, ஹிந்துக்கள்‌, 
மாகாண ரீதியில்‌ எடுத்துக்கொண்டால்‌ வங்காளிகள்‌, மதரா 
தெ. 87 


578 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


ஸிகள்‌, பஞ்சாபிகள்‌, ஆப்கானிஸ்தானியர்கள்‌, பம்பாய்க்‌. 
காரர்கள்‌ ஆகிய எல்லோரும்‌ ஒன்றுபட்டு நின்று போர. 
டனர்‌. ட 

இப்போராட்டத்தை மாத்திரமே காங்கிரஸ்‌ கவனிக்க 
வேண்டும்‌ என்று இராவிட்டாலும்‌, காங்கிரஸ்‌ கவனிக்கத்‌ 
தக்கது இது என்று துணிந்து யோசனை கூறுவேன்‌. அதிகப்‌ 
பிரசங்கித்தனம்‌ என்று கருதப்படாதிருந்தால்‌, இதற்‌ கும்‌ 
காங்கிரஸின்‌ மற்ற வேலைத்திட்டங்களுக்கும்‌ அதிக வித்தியாசம்‌ 
உண்டு என்றும்‌ கூறுவேன்‌. மற்ற இனங்களைப்‌ பற்றியதான 
சட்டத்திற்கோ அல்லது கொள்கைக்கோ எதிர்ப்பு என்பதில்‌ 
உருப்படியான கஷ்டம்‌ எதுவுமே இல்லை. காங்கிரஸின்‌ 
கடவடிக்கை, கரரிய த் திற்குப்‌ பொருத்தமற்றதான மனப்‌ 
போக்கைக்‌ கொண்டதாக இருக்கிறது. டிரான்ஸ்வால்‌ விஷயத்‌ 
திலோ, அங்குள்ள சட்டமும்‌ அதை உண்டாக்கும்‌ கொள்கை' 
யும்‌ தவறாயிருப்பதால்‌ தவறு என்றே கருதுகிறோம்‌. ஆகவே, 
மனமார, வேண்டுமென்றே உடல்‌ விஷயத்திலும்‌ பொருள்‌ 
சம்பந்தமாகவும்‌ துன்பங்களை அனுபவிக்கிறோம்‌. மனப்போக்கை 
ஒத்துக்‌ காரியமும்‌ செய்யப்படுகிறது. இங்குச்‌ சமர்ப்பிக்கப்படும்‌ 
கொள்கை சரியானதே என்றால்‌, டிரான்ஸ்வால்‌ பிரச்னைக்குக்‌ 
காங்கிரஸின்‌ வேலைத்‌ திட்டத்தில்‌ சிறந்த இடத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று நான்‌ கேட்பது நியாயமற்றதாகாது. 
இன்னும்‌ ஒன்றும்‌ சொல்லுவேன்‌. மேலே விவரிக்கப்பட்டுள்ள 
படி சாத்துவிக எதிர்ப்பைக்‌ குறித்துச்‌ சிந்தித்து அதில்‌ நமது 
முழுக்‌ கவனத்தையும்‌ செலுத்துவதாயின்‌, இந்தியாவில்‌ காம்‌ 
அனுபவித்து வரும்‌ பல துன்பங்களை யெல்லாம்‌ போக்கிக்‌ 
கொள்வதற்கு ஏற்ற சரியான மருந்து சாத்துவிக ' எதிர்ப்பே 
என்பதையும்‌ ஒரு வேளை நாம்‌ கண்டுகொள்ளவும்‌ கூடும்‌. 
இது கவனமாக ஆராயத்தக்கதும்‌ ஆகும்‌. ஈம்‌ காடு பல புரா 
தன மதங்களுக்கெல்லாம்‌ வளர்ப்பிடமாக இருந்திருக்கிறது. 
நவீன நாகரிகம்‌, படுமோசமான தான பலாத்காரத்தை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது. மனிதனிடம்‌ இருக்கும்‌ தெய்விகத்‌ தன்‌ 
மைக்கே விரோதமான இந்த நாகரிகம்‌, அழிவை நேோரக்கி 
அதிக வேகமாகப்‌ போய்க்கொண்டும்‌ இருக்கிறது. ஆகையால்‌, 
இந்த நாகரிகத்திடமிருந்து நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டியது 
எதுவுமே இல்லையாகையால்‌ ஈம்‌ மக்களுக்கும்‌-௩ ம்‌ காட்டின்‌ 
பண்புக்கும்‌ ஏற்ற சரியான ஆயுதம்‌ சாத்துவிக எதிர்ப்பேயாகும்‌. 


கொள்கையில்‌ உறுதி 


[இந்தியாவிலிருந்த தம்‌ ஈண்பர்‌ ஒருவருக்கு 1909-இல்‌ மகாத்மா 
காந்தி ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. அதன்‌ சாரம்‌ கீழே கொடுக்கப்பட்டிருக்‌, 
கிறது. தாம்‌ வகுத்துக்கொண்ட கொள்கையில்‌ தமக்குள்ள உறுதியை 
இக்‌ கடிதம்‌ காட்டுகிறது. அதோடு, இந்தியாவின்‌ எதிர்காலத்தின்‌ 
நன்மைக்கு ஏற்றது இன்ன தென்பைதக்‌ குறித்து மகாத்மாவின்‌ 
உள்ளத்தில்‌ உறுதிப்பட்டுவக்த எண்ணத்தையும்‌ இக்‌ கடிதம்‌ பிரதிப்‌ 
ய்லிக்கிறது. இக்கடிதம்‌ எழுதப்பட்ட அதே 1909-ஆம்‌ ஆண்டில்‌ 
காந்திஜி எழுதிய * இந்திய சுயராஜ்யம்‌" இத்‌ தொகுப்பில்‌ அடுத்த 
பகுதியாகச்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்நூலில்‌ காந்திஜி வெளியிட்‌ 
டிருக்கும்‌ கருத்துக்களுக்கு ரத்தினச்‌ சுருக்கமாக இக்‌ கடிதம்‌ இருப்பதும்‌ 
கவனிக்கத்தக்கது. ஆகையால்‌ 1909-இல்‌ .காந்திஜியின்‌ உள்ளத்தில்‌ 
ஊன்றிவிட்ட கொள்கை, உறுதிப்பாடு ஆகியவைகளை அறிவதற்கு இக்‌ 
கடிதமும்‌ பயனுள்ளதாகும்‌.] 

1. கிழக்கு நாடுகளையும்‌ மேற்கு காடுகளையும்‌ இணைக்க: 
முடியாத சுவர்‌ குறுக்கே எதுவும்‌ இல்லை. i 

- 2. மேற்கத்திய அல்லது ' ஐரோப்பிய நாகரிகம்‌ என்ற. 
ஒன்று இல்லை. ஆனால்‌ முற்றிலும்‌ உலக. இன்பத்தையே 
அடிப்படையாகக்‌ கொண்டதான நவநாகரிகம்‌ என்பது உண்டு, 

ஏ. நவ நாகரிகத்தினால்‌ தீண்ட்ப்படுவதற்கு முன்னால்‌. 
ஐரோப்பிய மக்கள்‌ பொதுவாக எல்லாவற்றிலும்‌ கிழக்கத்திய 
மக்களைப்‌ போலவே இருந்தார்கள்‌. என்றாலும்‌, இந்திய மக்க 
ஞம்‌, இன்றுகூட ஈவநாகரிகத்தினால்‌ தீண்டப்படாமல்‌ இருக்கும்‌. 
ஐரோப்பியர்களும்‌, அந்த நாகரிகத்தில்‌ பிறந்தவர்களை வீட 
இந்தியர்களுடன்‌ கலந்துவிடக்‌ கூடியவர்களாகவே இருக்‌ 
கிறார்கள்‌. 

. 4. இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பிரிட்டிஷ்‌ 
மக்கள்‌ அல்ல, ஆனால்‌, இக்கால நாகரிகம்‌, அதனுடைய 
ரெயில்வேக்கள்‌, தந்தி, ரெலிபோன்‌ ஆகியவைகளையும்‌, 
புதிதாகக்‌ கண்டுபிடிக்கப்‌ பட்டிருப்பவைகளில்‌ எவை நாகரி 
கத்தின்‌ வெற்றி என்று கூறப்படுகின்றனவோ அவைகளையும்‌ 
கொண்டே ஆட்சி செய்து வருகிறது. 

5. பம்பாய்‌, கல்கத்தா போன்ற இந்தியாவின்‌ முக்கிய 
மான ஈகரங்களே உண்மையில்‌ தொற்றுநோய்‌ இடங்களாகும்‌. , 

6. பிரிட்டிஷ்‌ ஆட்சிக்குப்‌ பதிலாக நாளைக்கு ஈவநாகரிக. 
முறைகளை அடிப்படையாகக்‌ கொண்ட இந்திய ஆட்சி எம்‌. 


‘580 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


படுமாயின்‌, இங்கிலாந்துக்குக்‌ கொண்டு போகப்பட்டு வந்த 
பணத்தில்‌ கொஞ்சம்‌ மிச்சமாகும்‌ என்பதைத்‌ தவிர எந்த 
விதத்திலும்‌ இந்தியா மேம்பட்டு விடாது. ஆனால்‌ அட்‌ 
பொழுது ஐரோப்பா அல்லது அமெரிக்காவைச்‌ சேர்ந்த 
இரண்டாவது அல்லது ஐந்தாவது நாட்டைப்‌ போன்ற ஒரு 
நாடாகவே இந்தியா இருக்கும்‌. i 

7, மேற்கு, ஈவகாகரிகத்தை முற்றிலும்‌ அடியோடு விட்‌ 
டொழித்தால்தான்‌ கிழக்கும்‌ மேற்கும்‌ ஒன்றுபட முடியும்‌, 
கிழக்கும்‌ ஈவஈாகரிகத்தை மேற்கொண்டு விடுமானால்‌, அவை 
ஒன்றுபடுவதாகப்‌ பார்வைக்குத்‌ தோன்றும்‌. ஆனால்‌ அப்படி 
ஒன்றுபடுவதுகூட, இங்கிலாந்தும்‌ ஜெர்மனியும்‌, ஒன்றை 
யொன்று விழுங்கி விடாமல்‌ இருக்கவேண்டும்‌ என்ற தீராத 
அச்சத்தால்‌ செய்து கொள்ளும்‌ ராணுவ ஒப்பந்தத்தைப்‌ 
போன்றதாக இருக்கும்‌. 

8. உலகம்‌ முழுவதையுமே சீர்திருத்திவீட, ஒரு தனி 
நபரோ அல்லது ஒரு கூட்டத்தினரோ ஆரம்பிப்பதோ அல்லது 
ள்ண்ணுவதோ வெறும்‌ அதிகப்பிரசங்கித்தனமாகும்‌. இதைச்‌ 
சாதிக்கச்‌ செயற்கையால்‌ இயங்கும்‌ விசையான யந்திர சக்‌ 
தியைப்‌ பயன்படுத்துவது ஆகாததொன்றைச்‌ செய்ய முயற்சி 
செய்வதேயாகும்‌. ்‌ ர ள்‌ 

9, வாழ்க்கை வசதிகளை அதிகரிப்பதென்பது, எந்த: 
விதத்திலும்‌ ஒழுக்க வளர்ச்சிக்கு உகந்ததாகாது என்றே. 
பொதுவாகக்‌ கூறலாம்‌. ஆ 

்‌ 70; மருத்துவ சாஸ்திரம்‌ என்பது, செப்படி வித்தையைப்‌ 
பிழிந்தெடுத்த ரசமேயாகும்‌. உயர்ந்த வைத்தியத்‌ திறமை: 
என்று சொல்லிக்‌ கொள்ளப்படுவதைவிட அரைகுறை வைத்‌. 
தியமே மிகவும்‌ மேலானது. Ra 
. 11. தன்னுடைய ஆட்சியின்‌ பிடிப்பை விடாமல்‌ "இருப்‌: 
ப்தற்காகப்‌ பிசாச, தன்னுடைய நன்மைக்காக உபயோகிக்கும்‌ 
ஆயுதங்களே வைத்தியசாலைகள்‌. அவை, ஒழுக்கக்‌ கேடான்‌' 
கீரரியங்களையும்‌, துயரங்களையும்‌, அவமானங்களையும்‌ உண்மை 
யான அடிமைத்தனத்தையும்‌ உண்டாக்கி வருகின்றன. வைத்தி 
யப்‌ பயிற்சியைப்‌ பெறவேண்டும்‌ என்று கான்‌ எண்ணியிருந்த. 
போது நான்‌ முற்றிலும்‌ புத்தி தடுமாறிப்‌ போனேன்‌. வைத்‌. 
திய சாலைகளில்‌ ஈடக்கும்‌ அக்கிரமங்களில்‌ எந்த வகையிலும்‌: 
பங்கு கொள்வது எனக்குப்‌ பாபகரமான காரியம்‌. பெண்கள்‌ 
சம்பந்தமான தீய நோய்களுக்கும்‌, க்ஷய ரோகத்திற்கும்‌ வைத்‌. 
திய்சாலைகள்‌ - இல்லையென்றால்‌, நம்மிடையே க்ஷயரோகம்‌, 


கொள்கையில்‌ உறுதி 581. 


குறைவாக இருப்பதோடு ஈம்மிடம்‌ ஆண்‌-பெண்‌ சம்பந்தப்‌ 
பட்ட ஒழுக்கக்‌ கேடுகளும்‌ குறைவாக இருக்கும்‌. 

12. இந்தியாவின்‌ விமோசனம்‌, சென்ற ஐம்பது ஆண்டு 
களில்‌ அது கற்றுக்கொண்டிருப்பதை மறப்பதில்தாளன்‌ இருக்‌ 
கிறது. ரெயில்வேக்களும்‌, தந்திகளும்‌, வைத்தியசாலைகளும்‌, வக்‌ 
'கீல்களும்‌, டாக்டர்களும்‌, இப்படிப்பட்ட பிறவும்‌ அறேவ 
போகவேண்டும்‌. மேல்தர வகுப்பினர்‌ என்று கூறப்படுவோர்‌, . 
விவசாயியின்‌ எளிய வாழ்க்கையே உண்மையில்‌ ஆனந்தத்தைத்‌ 
தரும்‌ ஹுழ்க்கை என்பதை உணர்ந்து, அதையே விரும்பி 
மனமாரவும்‌ நெறியோடும்‌ வாழவேண்டும்‌. . 


, 44. ஐரோப்பிய ஆலைகளிலிருந்து : வருவதாயினும்‌ சரி, 
அல்லது இந்திய மில்களிலிருந்து வருவதாயினும்‌ சரி, யர்‌ 
திரங்களில்‌ தயாரான துணிகளையே இந்தியா உடுத்தக்‌ 
கூடாது. 

14. இதைச்‌ செய்ய இந்தியாவுக்கு இங்கிலாந்து உதவி 
செய்யலாம்‌ ; அப்பொழுதான்‌ இந்தியாமீது அது கொண்டிருக்‌ 
கும்‌' ஆதிக்கம்‌ நியாயமானதாகும்‌. இத போலே நினைப்‌ 
பவர்கள்‌ இங்கிலாம்தில்‌ பலர்‌ இருக்கிறார்கள்‌ என்றும்‌ தோன்று 
கிறது. : ்‌ ்‌ 

16. மக்களின்‌ வாழ்க்கை முறைகளைக்‌ கட்டுப்படுத்திச்‌ 
சமூகத்தை ஈம்‌ பண்டை முனிவர்கள்‌ ஒழுங்குபடுத்தி யிருப்‌ 
பதில்‌ உண்மையில்‌ அறிவுடைமை தென்படுகிறது. ஐயாயிரம்‌ 
ஆண்டுகளாக வரும்‌ முரட்டுக்‌ கல்ப்பையே இன்றும்‌ குடி 
யானவனின்‌ கலப்பையாக இருக்கிறது. விமோசனம்‌ இதில்‌ 
தான்‌ அடங்கியுள்ளது. இந்த நிலையில்‌ நீண்ட காலம்‌ 
வாழ்ந்து வந்திருக்கும்‌ மக்கள்‌, நாகரிக ஈடவடிக்கைகளில்‌ ஈடு 
பட்ட பிறகு, ஐரோப்பா கண்டத்தைவிட, எவ்வளவோ அமைதி 
யான வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார்கள்‌. அறிவுள்ள ஒவ்‌ 
வொருவரும்‌, நிச்சயமாக ஒவ்வோர்‌ ஆங்கிலேயரும்‌, அவர்‌ 
விரும்புவாராயின்‌, இந்த உண்மையை அறிந்து அதன்படி 
கடக்கவேண்டும்‌ என்றே கான்‌ எண்ணுகிறேன்‌. 

உண்மையான சத்தியாக்கிரக உணர்ச்சியே மேற்கண்ட 
திட்டமான முடிவுகளுக்கு வரும்படி என்னைச்‌ செய்திருக்கிறது. 
இப்பொழுது இருந்துவரும்‌ வெறிபிடித்த வேகத்தில்‌ திருப்தி 
யடைந்துவிடும்‌ மக்களிடையே அத்தகைய மகத்தானதோர்‌ 
மாறுதலைக்‌ கொண்டு வர முடியுமா என்பதைப்பற்றிச்‌ சாத்து 
விக .எதிர்ப்பாளனாகிய எனக்குக்‌ கவலை இல்லை. இதன்‌ 


582 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிகரம்‌ 


உண்மையை நான்‌ உணர்ந்துவிட்டால்‌, இதன்படி கடத்து 
நான்‌ ஆனந்தப்படுவேன்‌. ஆகையால்‌ எல்லோரும்‌ ஆரம்‌ 
பிக்கும்‌ வரையில்‌ நான்‌ காத்திருக்கவேண்டியதில்லை. ஒரே 
மாதிரி நினைப்பு உள்ளவர்கள்‌ இதற்கான காரியத்தில்‌ இறங்க 
வேண்டும்‌. காம்‌ செய்வது சரியான தாயிருந்தால்‌ மற்றவர்‌ 
களும்‌ பின்பற்றுவார்கள்‌. தத்துவம்‌ இருந்து வருகிறது. 
முடிந்த வரையில்‌ நமது பயிற்சி அதை ஒட்டி இருக்கவேண்டும்‌. 
வேகத்தின்‌ நடுவே நாம்‌ வசித்துவருவதால்‌, அதன்‌ எல்லா தீமை 
களிலிருந்துமே நாம்‌ நம்மை உதறிக்கொண்டுவிடமுடியாது. நாள்‌ 
ரெயிலில்‌ ஏறும்‌ ஒவ்வொரு சமயத்திலும்‌, மோட்டார்‌ பஸ்ஸில்‌ 
ஏறும்‌ ஒவ்வொரு வேளையிலும்‌, சரியானது இது என்பதைப்‌ 
பற்றிய என்‌ உணர்வுக்கு ஊறே நான்‌ செய்கிறேன்‌ என்பதை 
அறிவேன்‌. அந்த அடிப்படையில்‌ ஏற்படக்கூடியதான . விளைவு ' 
களைக்‌ குறித்து நான்‌ அஞ்சவில்லை. இங்கிலாந்துக்குப்‌ போவது 
நல்லதன்று, தென்னாப்பிரிக்காவுக்கும்‌ இந்தியாவுக்குமிடையே 
கப்பல்கள்‌ மூலம்‌ போக்குவரத்து வைத்துக்கொள்ளுவதும்‌ 
நல்லதன்று; இப்படிப்‌ பல. நீங்களும்‌ நானும்‌ இப்பொழுதுள்ள 
உடலுடன்‌ இவற்றைப்‌ பொருட்படுத்தாதிருக்கலாம்‌. ஆனால்‌ 
முக்கியமான விஷயம்‌, நமது. தத்துவம்‌ சரியாக இருக்கப்‌ 
பார்ப்பதேயாகும்‌. அங்கு நீங்கள்‌ பலதரப்பட்ட மனிதரையும்‌ 
"அவர்களுடைய நிலைமையையும்‌ காண்பீர்கள்‌. ஆடையால்‌ 
மனத்தில்‌ நான்‌ மேற்கொள்ளும்‌ முன்னேற்றமான காரியம்‌ 
என்று நான்‌ கூறுவதை உங்களிடமிருந்து அதிக காலம்‌ தடுத்து 
வைக்கக்கூடாது என்று நான்‌ கருதுகிறேன்‌. கான்‌ கூறுவதை 
நீங்களும்‌ ஒப்புக்கொள்ளுவதாயின்‌, புரட்சிக்காரர்களுக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ நீங்கள்‌ ஒன்று சொல்லியாக வேண்டியது 
உங்கள்‌ கடமையாகிறது. அவர்கள்‌ விரும்பும்‌ அல்லது விரும்‌ 
புவதாக நினைக்கும்‌ சுதந்திரத்தை, மனிதரைக்‌ கொல்லுவதனால்‌ 
அல்லது பலாத்காரத்தினல்‌ அடையக்கூடாது. ஆனால்‌ தங்களை 
ஒழுங்காக்கிக்கொண்டும்‌, உண்மையான இந்தியராகி, இந்தியராக 
இருப்ப தன்‌ மூலமே அதை அடைய வேண்டும்‌ என்பதை அவர்‌ 
களுக்கு நீங்கள்‌ கூறவேண்டும்‌. பின்னர்‌, ஆளும்‌ பிரிட்டிஷார்‌ 
ஈமக்கு எஜமானர்களாக இல்லாமல்‌ நமக்கு ஊழியர்களாக 
இருப்பர்‌. அவர்கள்‌ கொடுமைப்படுத்துகிறவர்களாக இல்லாமல்‌ 
நமக்குத்‌ தர்மகர்த்தாக்களாக இருப்பார்கள்‌. அதோடு இந்தியா 
வில்‌ இருக்கும்‌ எல்லோருடனும்‌ சமாதானத்துடனும்‌ வாழ்வர்‌. 
ஆகையால்‌, இந்தியாவின்‌ எதிர்காலம்‌ இந்தியரிடந்தான்‌ 
இருக்கிறதேயன்றிப்‌ பிரிட்டிஷ்‌ சாதியாரிடம்‌ இல்லை. இந்திய 
ரிட்ம்‌ போதிய அளவுக்குத்‌ தன்னலத்‌ தியாகமும்‌ -ஆடம்ப்ர 


- கொள்கையில்‌ உறுதி 583 


மின்மையும்‌ இருந்து விடுமானால்‌, இந்த நேரத்திலேயே 
தாங்கள்‌ சுதந்திரம்‌ அடைந்தவர்களாவர்‌. சில ஆண்டுகளுக்கு 
முன்வரை . நம்முடையதாகவே இருந்ததும்‌, இப்பொழுதும்‌ 
பெரும்பாலும்‌ நம்முடையதேயாக இருந்து வருவதுமான எளி 
மையை இந்தியாவில்‌ நாம்‌ அடைந்துவிட்டால்‌, சிறந்த இந்தி 
யரும்‌ சிறந்த ஐரோப்பியர்களும்‌ இந்தியா முழுமைக்குமே ஒரு 
வரையொருவர்‌ நன்கு உணர்வதோடு ஒன்றுபட்டிருந்து வேலை 
செய்வதும்‌ இன்றுகூடச்‌ சாத்தியமேயாகும்‌. துரிதமாகச்‌ செல்‌ 
வதற்கு வேண்டிய நீராவி ரெயில்கள்‌ முதலியன இல்லாதிருந்த 
காலத்தில்‌ போதகர்களும்‌ பிரசாரகர்களும்‌ காட்‌ டின்‌ ஒரு 
மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு, வழியில்‌ ஏற்படக்கூடிய 
ஆபத்துக்களுக்கெல்லாம்‌ துணிந்து நடந்தே சென்று வந்தனர்‌, 
இவ்விதம்‌ சென்று வந்ததால்‌ அவர்களுக்குத்‌ தேக 
சுகமும்‌ ஆனந்தமும்‌ ஏற்பட்டபோதிலும்‌, மனித வர்க்கத்தின்‌ 
கன்மைக்காகவே சென்றார்களேயல்லாமல்‌ தங்கள்‌ சுகத்திற்‌ 
காகப்‌ போகவில்லை. அப்பொழுது யாத்திரை செல்வதற்குக்‌ 
காசி போன்ற புண்ணிய ஸ்தலங்கள்‌ இருந்தன. இன்றோ அவை 
யெல்லாம்‌ வெறுக்கப்படுபவைகள்‌ ஆகிவிட்டன. 

நான்‌ என்‌ குழந்தைகளிடம்‌ குஜராத்தியில்‌ பேசுவதைக்‌ 
குறித்து என்னை நீங்கள்‌ கண்டித்துக்‌ கூறிய து உங்களுக்கு 
நினைவிருக்கும்‌. குழந்தைகளிடம்‌ ஆங்கிலத்தில்‌ பேச நான்‌ 
மறுத்து வந்தது முற்றிலும்‌ சரி என்பதில்‌ மேலும்‌ மேலும்‌ 
எனக்கு இப்பொழுது உறுதி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு குஐ. 
ராத்திக்காரர்‌ இன்னும்‌ ஒரு குஜராத்திக்காரருக்கு ஆங்கிலத்‌. 
தில்‌ எழுதுகிறார்‌. அப்பொழுது அவர்‌ சொற்களைச்‌ சரியாக 
உச்சரிக்கவில்லை, இலக்கணப்படி எழுதவில்லை என்று நீங்கள்‌ 
கூறுவீர்கள்‌. ஆங்கிலத்தில்‌ எழுதுவது அல்லது பேசுவதில்‌ 
செய்யும்‌ பெருந்‌ தவறுகளைக்‌ குஜராத்தியில்‌ எழுதும்போது 
நான்‌ நிச்சயமாகச்‌ செய்யவே கூடாது. ஓர்‌ இந்தியரிடமோ 
அல்லது ஒரு வெளிநாட்டினரிடமோ கான்‌ ஆங்கிலத்தில்‌, 
பேசும்போது, ஒரு வகையில்‌ நான்‌ அந்த மொழியைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளாதவனே ஆகிறேன்‌ என்பதாகவே நான்‌ உணரு 
கிறேன்‌. நான்‌ அதைச்‌ சரியாகக்‌ கற்றுக்கொள்ள வேண்டு 
மானல்‌--என்‌ காதுகளையும்‌ அதன்‌ வழியில்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டுமாயின்‌--ஓர்‌ ஆங்கிலேயரிடம்‌ பேசுவதன்‌ மூலமும்‌, 
ஓர்‌ ஆங்கிலேயர்‌ பேசக்‌ கேட்பதன்‌ முலமுமே அப்படிச்‌ செய்ய 
முடியும்‌. - 


சிறையிலிருந்து மகனுக்குக்‌ கடிதம்‌ 

[வால்க்ஸ்ரஸ்டு சிறையிலிருந்து மகாத்மா தம்‌ மகன்‌ மணி. 
லாலுக்கு எழுதிய கடிதம்‌ இது. இன்றும்‌ பத்திரப்படுத்தப்பட்டு 
வருகிறது. சிவப்பு மசிப்‌ பென்சிலில்‌ புல்ஸ்காப்‌ அளவு வெள்ளைக்‌ 
காகிதத்தில்‌ இரு பக்கமும்‌ கையால்‌ வரைந்த ஆங்கிலக்‌ கடிதமே இது, 
ஐ மார்ச்சு, 1009 எனத்‌ தேதியிட்டது. காந்திஜி சிறைக்‌ கைதியாக 
இருந்த போது அவருடைய இலக்கம்‌ 777.] 
காந்திஜி எழுதிய கடிதமாவது : 
என்‌ அன்பார்ந்த மகனே, 

மாதம்‌ ஒரு தடவை கடிதம்‌ எழுதவும்‌, ஒரு கடிதம்‌ 
பெறவும்‌ எனக்கு உரிமை உண்டு. இந்தக்‌ கடிதம்‌ நான்‌ 
யாருக்கு எழுதுவது என்பதுபற்றி ஒரு கேள்வி பிறக்கிறது:. 
ஸ்ரீ ரிட்சக்கா ((இந்தியன்‌ ஒப்பினிய/னின்‌ ஆசிரியர்‌), 
ஸ்ரீ போலக்குக்கா, உனக்கா என்று. நினைத்து உன்னையே 
தேர்ந்தேன்‌. ' ஏனென்றால்‌, நீயே என்‌ சிந்தனையில்‌ 
எப்போதும்‌ இருக்கிறாய்‌. என்னைப்பற்றி எதையும்‌ சொல்லிக்‌ 
கொள்ள நான்‌ அநுமதிக்கப்படவில்லை. கான்‌ நிம்மதியாகத்‌ 
தான்‌ இருக்கிறேன்‌. என்னைப்பற்றிக்‌ கவலைப்படவேண்டிய 
அவசியம்‌ இல்லை. i ட்‌ 

இப்போது உன்‌ அம்மாவுக்கு உடம்பு பூரண குணமென்று 
நம்புகிறேன்‌. உன்னிடமிருந்து பல கடிதங்கள்‌ வந்துள்ளன 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ அவை என்னிடம்‌ 
சேர்ப்பிக்கப்படவில்லை. சிறை டெபுடி கவர்னர்‌ மட்டும்‌ 
நல்லவர்‌. அவள்‌ தேறி வருகிறாள்‌ என்று: என்னிடம்‌ 
சொன்னார்‌. செளக்கியமாக ஈடமாடுகிறாளா? அவளும்‌ 
நீங்களும்‌ காலை வேளையில்‌ தொடர்ந்து பாலும்‌ சவ்வரிகியும்‌ 
உட்கொள்கிறீர்களென நம்புகிறேன்‌. ர 

சாஞ்சி எப்படி இருக்கிறாள்‌ ? (ஹீராலாலின்‌ மனைவியான 
குலாபின்‌ செல்லப்‌ பெயர்‌) நான்‌ அன்றாடம்‌ அவளைப்பற்றி 
நினைக்காமல்‌ இருப்பதில்லை என்று அவளிடம்‌ சொல்லு. 
அவள்‌ உடலில்‌ கண்டிருந்த சிரங்குகள்‌ ஆறியிருக்கும்‌, அவளும்‌ 
ராமியும்‌ உடல்‌ நலத்துடன்‌ இருப்பார்கள்‌ என நினைக்கிறேன்‌. 

துன்னி ச்சா செளக்கியமென நினைக்கிறேன்‌. . 
பாடம்‌ சரிவரப்‌ படிக்கிறீர்களா ? யாருக்கும்‌ உபத்திரவம்‌ 
கீரவீல்லையே 8 ராமதாஸுக்கு இருமல்‌ ள்‌ பாலன்‌ 


' சிறையிலிருந்து மகனுக்குக்‌ கடிதம்‌ 595 


. .. வில்லி உங்களிடம்‌ தங்கியிருக்கபோது சரிவர உ்பசரித்‌ 
தீர்களா 9 கோர்ட்டஸ்‌ விட்டுச்‌ சென்ற உணவுப்‌ பொருள்கள்‌ 
ஏதாவது மிகுதி இருக்தால்‌ அவரிடமே அதைத்‌ திருப்பித்‌ 
,தத்துவிடவேண்டுமென்பது என்‌ விருப்பம்‌. ப 

இப்போது உன்னைப்பற்றி. நீ எப்படி இருக்கிறாய்‌ ? 
கான்‌ உன்மீது சுமத்தியுள்ள குடும்ப பாரத்தை மகிழ்ச்சி 
யுடனேயே சமாளித்து வருகிறாய்‌ என்று நினைக்கிறேன்‌. 
கான்‌ உனக்குச்‌ சொல்லியதைவிட கேர்‌ வழி காட்ட ஒருத்தர்‌ 
உன்னிடம்‌ இருக்கவேண்டும்‌ .என்பதை உணர்கிறேன்‌ 
உன்‌ படிப்புபற்றிச்‌ சரியான அக்கறை எடுத்துக்கொள்ளப்‌ 
படவில்லை என்று சில சமயம்‌ நீ குறைப்பட்டிருக்கக்கூடும்‌- 
இப்போது சிறையில்‌ கான்‌ எத்தனையோ நூல்களைப்‌ படித்து 
வருகிறேன்‌. எமர்ஸன்‌, ரஸ்கின்‌, மாஜினி இவர்களுடைய நூல்‌ 
களைப்‌ . படித்துக்கொண்டு வருகிறேன்‌. உபகிஷத்துக்களையும்‌ 
படிக்கிறேன்‌. வெறும்‌ எழுத்து அறிவுமட்டும்‌ கல்வி 
யாகிவிடரது. கல்கடத்தையை விருத்தி செய்துகொள்வதுதான்‌ 
உண்மையான கல்வி. கடமைபற்றிய அறிவென்பதே இதன்‌ 
பொருள்‌. ஈம்‌ குஜராத்தி மொழியிலும்‌ (கேளவணி) இந்தச்‌ 
சொல்லுக்கு பயிற்சி என்பது சரியான அர்த்தம்‌. என்‌ மனசுக்கு 
இது உண்மையெனப்‌ படுகிறது. கிடைக்கக்கூடிய நல்ல கல்விப்‌ 
பயிற்சியே நீ பெற்று வருகிறாய்‌. அன்னைக்குப்‌ பணி செய்வது, 
அவன்‌ கோபித்துக்கொண்டாலும்‌ இன்முகத்துடன்‌ சகித்துக்‌ 
கொள்வது, சாஞ்சியைக்‌ கவனித்துக்கொள்வது, அவளுடைய 
தேவைகளை முன்னதாக அறிந்து, ஹீராலாலை விட்டுப்‌ பிரிந்திருக்‌ 
கும்‌ அவள்‌ துயர்கொள்ளாமல்‌ பார்த்துக்கொள்ளுவது, ராமதாஸ்‌, 
தேவதாஸ்‌ இவர்களைக்‌ கவனிக்கும்‌ பொறுப்பை அவளுக்கு விடா 
மல்‌ நீயே கவனித்துக்கொள்வது, இவற்றைவிட அரிய வாய்ப்புக்‌ 
கள்‌ வேறு என்ன வேண்டும்‌ ? இந்தக்‌ கடமைகளைச்‌ சரிவரச்‌ 
. செய்தாலே உண்மையான கல்வியைப்‌ பாதிக்குமேல்‌ அறிந்தவன்‌ 
ஆவாய்‌. 

உபகநிஷத்துக்கு காதுராம்ஜி வரைந்துள்ள முடிவுரையில்‌ ஒரு 
பகுதிஎன்‌&- வெகுவாய்க்‌ கவர்ந்துவிட்டது. பிரம்மசரிய ஆசிரமம்‌ 
அதாவது வாழ்க்கையின்‌ முதல்‌ நிலை, கடைசி: நிலையான 
சந்நியாசத்தைப்‌ பால பே இருக்கிறது என்கிறார்‌. இது 
முற்றிலும்‌ உண்மை. வேடிக்கை விளையாட்டெல்லாம்‌, ஒன்றும்‌ 
அறியாத பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட வாலிபப்‌ பருவத்தில்‌ 
தான்‌. புத்தி தெரியும்‌ வயதுவந்தவுடன்‌ கடமை. பொறுப்‌ 
பெல்லாம்‌ உணர்வதற்கான வழி போதிக்கப்படுகிறது. இந்தப்‌ 


ச்‌ 


586 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ ' 


பிராயம்‌ தொடங்கி மன த்‌ திலும்‌ செயலிலும்‌ புலனடக்கம்‌, 
உண்மையை அறிவதற்கு ஆவல்‌, பிற உயிர்க்குத்‌ தீங்கு 8. 
யாமை இவற்றைப்‌ பழக்கத்தில்‌ கொண்டுவர வேண்டும்‌, 
- இந்த எண்ணமோ, பயிற்சியோ அத்தகையவனுக்குச்‌ சள்ளை 
யாக இருக்கவே கூடாது. இயல்பாகவே இருத்தல்‌ வேண்டும்‌, 
இவை அவன்‌ மகிழ்வதற்குரிய்னவாக இருக்கவேண்டும்‌. ராஜ 
கோட்டிலிருந்த பல பிள்ளைகளைப்‌ பற்றிய நினைவு வருகிறது; : 
இப்போது நீ இருப்பதைவிட இன்னும்‌ இளமையான வயது அப்‌ 
பொழுது எனக்கு. தந்தைக்குப்‌ பணிவிடை செய்வதே எனக்கு 
இன்பம்‌ தரும்‌ விஷய ம்‌.பன்னிரண்டு வயதுக்கு மேல்‌ வேடிக்கை; 
விளையாட்டு எதையும்‌ கான்‌ அறியேன்‌. என்வரைக்கும்‌ சொல்லு 
வேள்‌ : நீ உன்‌ கல்விப்‌ பயிற்சியை இவ்வழிகளில்‌ முடித்துக்கொள்‌ 
வாயானால்‌-ஈம்பு- இந்த உலகத்தில்‌ எந்த இடத்திற்குச்‌ சென்றா 
லும்‌ உனக்கு ஒரு குறைவும்‌ வராது. ஆத்ம தத்துவத்தை அறிவ 
தற்கும்‌, உன்னையே நீ தெரிந்து கொள்வதற்கும்‌, கடவுளைப்பற்றிய 
உண்மையை ஆராய்வதற்கும்‌ வழி ஏற்படும்‌. இதனால்‌, எழுதப்‌ 
படிக்கவேண்டியதே இல்லை என்பது அர்த்தமல்ல. அதைத்‌ 
தான்‌ நீ செய்துகொண்டு இருக்கிறாயே. நீ குறைப்பட்டு வருக்து 
வதேகூடாது. உனக்கு வேண்டிய பொழுது இருக்கிறது, இதையும்‌ 
பூர்த்தி செய்துகொள்ள. நான்‌ சொல்லுவது பேன்ற நல்‌ 
லுரைகள்‌ உனக்கு மிக அவசியம்‌. இதில்‌ நீ அடையும்‌ பக்குவம்‌ 
பிறர்க்கும்‌ உதவியாக இருக்கும்‌. கவனித்துக்கொள்‌. 
இனிமேல்‌ ஏழைமையே நமக்குள்ள நிலை என்பதைத்‌ தயவு 
செய்து நினைவுபடுத்திக்கொள்‌. இதைப்‌ பற்றி எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு நான்‌ சிந்திக்கிறேனோ அவ்வளவுக்கவ்வளவு, பணக்‌ 
காரனாக இருப்பதைவிட ஏழையாக இருப்பதே பாக்கியம்‌ 
என்று நான்‌ உணருகிறேன்‌. செல்வத்தைவிட ஏழைமையின்‌ 
உபயோகங்கள்‌ இன்பமானவை. . 
நீ பூணூல்‌ போட்டுக்கொண்டிருக்கிறாய்‌. அதற்கு ஏற்றாற்‌ 
போல நீ வாழ்க்கையை நடத்த வேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌. 
பிரார்த்தனை சரியானபடி இருப்பதற்குச்‌ சூரிய உதயத்திற்கு 
முன்னாலேயே படுக்கையைவிட்டு எழ வேண்டியது முற்றிலும்‌ 
இன்றியமையாதது என்று தெரிகிறது. ஆகையால்‌ குறிப்பிட்ட 
நேரத்தில்‌ அதைச்‌ செய்வதற்கு முயற்சி செய்‌. இதைப்பற்றி 
கான்‌ அதிகம்‌ சிந்தனை செய்திருப்பதோடு கொஞ்சம்‌ படித்து 
மிருக்கிறேன்‌. சுவாமிஜி! செய்துவரும்‌ பிரசாரத்தில்‌ நாள்‌ 
மரியாதையுடனேயே மாறுபடுகிறேன்‌. பூனூல்‌ போடுவதை 


1 இதில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ சுவாமிஜி, ஆசிய சமாஜப்‌ பீரசாகர்‌ சுவாமி 
சங்கரானத்தர்‌. 1908-ஆம்‌ ஆண்டு வாக்கில்‌ தென்னாப்பிரிகாவுக்குச்‌ சென்‌ நிருத்தார்‌: 


சிறையிலிருந்து மகனுக்குக்‌ கடிதம்‌ 58r 


அநேக 'சந்ததிகளாகக்‌ கைவிட்டுவிட்டவர்கள்‌ திரும்பவும்‌ 
பூனூல்‌ போட்டுக்கொள்ள வேண்டும்‌ என்பது தவறு என்று 
எண்ணுகிறேன்‌. இப்பொழுது இருக்கிறபடியே, குத்திரர்‌ 

களுக்கும்‌ ம ற்றவர்களுக்குமிடையே அதிகமான போலி வேற்றுமை 
கைக்‌ : கொண்டிருக்கிறோம்‌. ஆகையால்‌ பூணூல்‌ இன்று 
இடையூறாக இருக்குமேயல்லாமல்‌ உதவியாக இராது. இந்தக்‌ 
கருத்தை விவரமாக வீளக்கிக்காட்ட விரும்புகிறேன்‌ ; ஆனால்‌, 
இப்பொழுது முடியாது. தமது வாழ்நாளெல்லாம்‌ இவ்விஷ 
யத்தைப்‌ பற்றி ஆராய்ந்‌ த ஒருவர்‌ முன்பு கான்‌ இந்தக்‌ கருத்துக்‌ 
களைக்‌ கூறுகிறேன்‌ என்பதை அறிவேன்‌. என்றாலும்‌, என்‌ 
சிந்தனையிலிருப்பதைச்‌ சுவாமிஜிக்குத்‌ தெரிவிக்க வேண்டும்‌ 
என்று எண்ணுகிறேன்‌. காயத்திரியைப்‌1 படித்திருக்கிறேன்‌. 
அதன்‌ சொற்கள்‌ நன்றாக இருக்கின்றன. சுவாமிஜி, எனக்குக்‌ 
கொடுத்த புத்தகத்தையும்‌ படித்தேன்‌. அதைப்‌ படித்ததினால்‌ 
அதிக மன்மையையே அடைந்திருக்கிறேன்‌. சுவாமி தயாநந்தரைப்‌ 
பற்றித்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌ என்ற ஆர்வம்‌ அதனால்‌ 
எனக்கு உண்டாகியிருக்கிறது. காயத்திரிக்கும்‌, வாஜஸனேய 
உபநிஷத்தில்‌ பல மந்திரங்களுக்கும்‌ அவர்‌ கூறியிருக்கும்‌ வியாக்‌ 
கியானம்‌, வைதிகப்‌ போக்குள்ளவர்கள்‌ கூறியிருக்கும்‌ வியாக்கி 
யானங்களுக்கு முற்றிலும்‌ மாறுபட்டது. இப்பொழுது எந்தப்‌ 
பொருள்‌ சரியானது? எனக்குத்‌ தெரியாது. சுவாமி தயானந்தர்‌ 
கூறியிருக்கும்‌ புரட்சிகரமான வியாக்கியான முறையை, எடுத்த 
எடுப்பில்‌ஏற்றுக்கொண்டுவிட கான்‌ தயங்குகிறேன்‌. சுவாமிஜியின்‌ 
வாய்‌ மூலமே அதிகமாகத்‌ தெரித்துகொள்ள நான்‌ விரும்புகிறேன்‌. 
நான்‌ சிறையிலிருந்து வெளிவருவதற்கு முன்னால்‌ அவர்‌ புறப்பட்டு 
விட்டாலும்‌, முடிந்தவரை நூல்களைக்‌ கொடுத்துவிட்டுப்‌ போவார்‌ 
என்றும்‌ எண்ணுகிறேன்‌ ; அல்லது இந்தியாவிலிருந்தும்‌ அவர்‌ 
அனுப்பலாம்‌. சுவாமி தயானந்தரின்‌ போதனைகளைப்பற்றி வைதீகப்‌ 
போக்குடையவர்கள்‌ என்ன சொல்லியிருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ 
அறிய விரும்புகிறேன்‌. கையினால்‌ செய்யப்பட்ட மேசோடையும்‌ 
கையுறையையும்‌ எனக்கு அனுப்பியதற்காகச்‌ சுவாமிஜிக்கு என்‌ 
நன்றியைக்‌ கூறவும்‌. இந்தியாவில்‌ அவர்‌ வீலாசத்தையும்‌ அறிந்து 
வைக்கவும்‌. இக்கடிதம்‌ முழுவதையும்‌ சுவாமிஜிக்குக்‌ காட்டி 
அவர்‌ என்ன சொல்லுகிறார்‌ என்பதை எனக்கு அறிவிக்கவும்‌. : - 


மீண்டும்‌ உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌. தோட்ட வேலையில்‌ 
அதிகமாக ஈடுபடு. நீயே மண்ணை அகழ வேண்டும்‌. மண்‌ 


ம. 24 மாத்திரைகள்‌ கெண்ட பட்டன்‌ வரும்‌ யாப்பு. வள்‌. இந்த 
காப்பிலேயே அமைத்துள்ளன. 


586 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


வெட்டியால்‌ கொத்த வேண்டும்‌. பிற்காலத்தில்‌ இதை ஈம்பித்‌ 
தான்‌' நாம்‌ ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. குடும்பத்தில்‌ நீதே 
கைதேர்ந்த தோட்டக்காரனாய்‌ இருக்க வேண்டும்‌. உன்‌ கருவி 
களைத்‌ துடைத்து அதன்‌ அதனிடத்தில்‌ ஈன்றாக வைத்துக்‌ 
கொள்‌. உன்‌ பாடங்களூள்‌ கணிதத்திலும்‌ சம்ஸ்கிருத த்திலும்‌ ' 
அதிக கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. பின்னால்‌ சொன்னது 
உனக்கு மிகவும்‌ அவசியம்‌. வயதான பிறகு இவை இரண்டும்‌ 
சுலபமாகக்‌ கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களல்ல. சங்கீ 
தத்தைப்‌ புறக்கணித்துவிடாதே. ஆங்கிலத்திலோ, குஜராத்‌ 
,தியிலோ, ஹிந்தியிலோ உள்ள நல்ல வாக்கியங்கள்‌, தோத்தி 
ரங்கள்‌, பாடல்கள்‌ இவற்றை ஒரு நோட்டுப்‌ புத்தகத்தில்‌ நல்ல 
கையெழுத்தில்‌ வரைந்து தொகுத்து வை. வருட இறுதியில்‌ 
இந்தத்‌ திரட்டு மிகவும்‌ பயனுடையதாக இருக்கும்‌. கிரமமாகச்‌ 
செய்தால்‌ இவையெல்லாம்‌ சுலபமாகவே அமையும்‌. எப்‌ 
போதும்‌ பரபரப்படையாதே. எவ்வளவோ காரியம்‌ செய்ய 
வேண்டியிருக்கிறதே, எதை முன்னால்‌ செய்வது என்றெல்லாம்‌ 
கவலைக்கு இடம்‌ தராதே. பொறுமையுடன்‌, ஒரு விநாடிகூட 
வீணாக்காமல்‌ இருந்தால்‌ நடைமுறையில்‌ இது எவ்வளவு 
எளிதாக முடியும்‌ என்பதைக்‌ காண்பாய்‌. வீட்டுக்காகும்‌ 
செலவுக்‌ கணக்கில்‌ தம்படிகூட விடாமல்‌ சரியாகக்‌ 
குறித்து வை. 
எமர்ஸனின்‌ கட்டுரைகளை நான்‌ படிக்கச்‌ சொன்னதாக 
மகன்லால்பாயிக்குச்‌ சொல்லு. டர்ஹாமில்‌ ஒன்பது பெள்‌ 
ஸுக்கு இப்புத்தகம்‌ கிடைக்கும்‌. இன்னொரு மலிவுப்பதிப்பும்‌ 
வெளியாகியிருக்கிறது. இக்கட்டுரைகள்‌ ஆழ்ந்து ஆராய்வதற்கு 
உகந்தவை. இவற்றைப்‌ படித்து முக்கியமான பகுதிகளைக்‌ 
குறித்து வைத்துக்‌ கடை-கியா க ஒரு கோட்டில்‌ இவற்றை 
எழுதிக்‌ கொள்ளச்‌ சொல்‌. இந்தக்‌ 'கட்டுரை 
கள்‌, மேல்‌ நாட்டு உடையில்‌ இருந்த போதிலும்‌ இந்திய 
ஞானிகளின்‌ அறிவுரைகளே என்று என்‌ மனத்திற்குத்‌ 
தோன்றுகின்றன. முற்றிலும்‌ வேறான பாணியில்‌ அவற்றைப்‌ 
பெறுவது அதிசயப்படக்கூடிய விஷயம்‌. டால்ஸ்டாயின்‌ 
“கடவுளின்‌ உலகு உன்னிடமே இருக்கிறது” என்ற நூலையும்‌ 
அவர்‌ படிக்கவேண்டும்‌. அது யுக்திவாதம்‌ நிரம்பியதொரு 
நூல்‌. அதன்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பு எளிதில்‌ புரிந்து 
கொள்ளக்கூடியது. இன்னும்‌ என்ன, டால்ஸ்டாய்‌ தாம்‌ சொன்‌ 
தைச்‌ செயலிலும்‌ காட்டுகிறார்‌. 
்‌ [இந்தக்‌ கடிதத்தின்‌ நகல்களை எடுத்துப்‌ போலக்குக்கு ஒன்று, 
கால்லென்பாக்குக்கு ஒன்று, இந்தியாவுக்குத்‌ திரும்பிய 


சிறையிலிருந்து மகனுக்குக்‌ கடிதம்‌ 689. 


“சுவாமிக்கு ஒன்றுமாக அனுப்பச்‌ சொல்லுகிறார்‌. போலக்‌, 
கால்லென்பாக்‌ இவர்களிடமிருந்து கிடைக்கும்‌ பதில்களை அந்தக்‌ 
கடிதத்துடன்‌ அனுப்பச்‌ சொல்லுகிறார்‌. *ஆனால்‌, போராட்‌ 
டத்தைப்‌ பற்றி யாதொரு விஷயமும்‌ அதில்‌ இருக்கக்கூடாது” 
என்று குறிப்பிடுகிறார்‌. தணிக்கை செய்வோர்‌ இதை 
அனுமதிக்கவில்லை, கடைசியாக காந்திஜி, “எந்தப்‌ பதிப்பா 
னாலும்‌ சரி, பீஜகணிதப்‌ புத்தகம்‌ ஒன்று வேண்டும்‌”! என்று 
எழுதுகிறார்‌.] 


இப்போது இதை முடித்துக்கொள்கிறேன்‌. ராமதாஸ்‌, 
தேவதாஸ்‌, ராமி இவர்களுக்கு என்‌ அன்பும்‌ முத்தங்களும்‌. 


அப்பாவிடமிருந்து 


மற்றோர்‌ கடிதம்‌ 
1909-ஆம்‌ ஆண்டு நடுவில்‌ மணிலாலுக்குக்‌ காந்திஜி 


எழுதிய கடிதமாவது : 
அன்புள்ள மணிலால்‌, 


இனி என்ன செய்யப்‌ போகிறோம்‌ என்பதை எண்ணி நீ 
மனச்‌ சோர்வு அடைந்திருக்கிறாய்‌. அக்கேள்விக்கு உனக்காக. 
நான்‌ பதில்‌. சொல்லிவிடுவதாயின்‌, உன்‌ கடமை எதுவோ 
அதையே நீ செய்ய வேண்டும்‌ என்று சொல்லுவேன்‌." உன்‌ 
னுடைய பெற்றோரைக்‌ கவனித்துக்‌ கொள்ளுவதே இப்பொழுது 
உனக்குள்ள வேலை. அதற்கு மேல்‌ நீ கவலைப்பட வேண்டியதே 
இல்லை. மற்றவைகளைப்‌ பற்றி உன்‌ பெற்றோர்கள்‌ கவனித்துக்‌ 
கொள்வார்கள்‌. அவர்கள்‌ இல்லாது போய்விட்ட போதுதான்‌” 
உனக்குப்‌ பொறுப்பு ஏற்படும்‌. வக்கீலாகவோ அல்லது டாக்‌' 
டராகவோ நீ தொழில்‌ நடத்தப்போவது கிடையாது ; அதைப்‌ 
பொறுத்தவரையில்‌ நீ நிச்சயமாக இருக்கலாம்‌. காம்‌ ஏழைகள்‌ ; 
ஏழைகளாகவே இருக்க விரும்புகிறோம்‌. பணத்தின்‌ அவசியம்‌ 
சாப்பாட்டுக்கு மாத்திரமே. போனிக்ஸின்‌ அபிவிருத்தி நமது 
கடமை. ஏனெனில்‌, அதன்‌ மூலமே காம்‌ ஈம்மை அறிந்து 
கொள்ள முடிவதோடு ஈம்‌ நாட்டுக்கும்‌ சேவை செய்ய முடியும்‌. 
நீ நன்றாக: இருக்க வேண்டும்‌ என்பதே எப்பொழுதும்‌ ' என்‌ 
மனத்தில்‌ இருந்து வருகிறது என்பதை நீ நிச்சயமாக சம்பு. 

மனிதனின்‌ உண்மையான தொழில்‌, அவன்‌ தன்னுடைய 
ஒழுக்கத்தை விருத்தி செய்துகொள்ள . வேண்டும்‌ என்பது. 


690 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பணத்தைச்‌ சம்பாதிப்பதற்காக விசேடமாக எதையும்‌ படித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்ற அவசியமே கிடையாது. ஒருவர்‌ 
கேர்மையான மார்க்கத்தை மாத்திரம்‌ பின்பற்றுவாராயின்‌ 
அவர்‌ பட்டினி கிடக்கவே கேராது. அப்படிப்பட்டதோர்‌ 
நிலைமையே ஏற்பட்டுவிட்டாலும்‌, அச்சமின்றி அதைச்‌ சமாளிக்‌ 
கவும்‌ தயாராக இருப்பார்‌. 

அமைதியான மனத்துடன்‌ நீ எதைப்‌ படிக்க முடியுமோ 
அதையெல்லாம்‌ தொடர்ந்து படித்துக்கொண்டு வரவேண்டும்‌. 
கான்‌ உன்னைப்‌ பார்க்க முடியாமலிருப்பதால்‌ இதை :எழுதும்‌ 
போதே என்‌ கண்களில்‌ நீர்‌ பெருகுகிறது. உன்‌ தந்‌ைத உன்‌ 
னிடம்‌ அன்பில்லாமல்‌ என்றும்‌ இருந்துவிடமாட்டார்‌ என்று 
உனக்கு உறுதி கூற விரும்புகிறேன்‌. நான்‌ செய்வதெல்லாம்‌ 
உன்‌ நன்மைக்காகவே. பிறருக்கு நீ சேவை செய்து கொண்‌ 
டிருக்கும்வரை திக்கற்றவனாக நீ இருக்கவே மாட்டாய்‌. இதை 
உறுதியாக நீ உணர்ந்திருக்க வேண்டும்‌. 


இன்னுமொரு கடிதம்‌ 

முந்திய கடிதத்திற்குச்‌ சற்றேறக்குறைய அதே சமயத்தில்‌ 
மணிலாலுக்குக்‌ காந்திஜி மற்றோர்‌ கடிதம்‌ எழுதினார்‌. அக்கடி 
தம்‌ கூறுவதாவது : 
அன்புள்ள மணிலால்‌, 

அப்படியானால்‌ எந்த வகுப்பில்‌ படிக்கிறாய்‌ என்று நீ பதில்‌ 
சொல்ல முடியவில்லையல்லவா ? அடுத்த முறை இக்கேள்வியை 
உன்னிடம்‌ கேட்டால்‌, பாபுவின்‌ வகுப்பில்‌ இருக்கிறேன்‌ என்று 
நீ சொல்லிவிடலாம்‌. உன்‌ படிப்பைப்‌ பற்றி நீ ஏன்‌ கவலைப்‌ 
பட்டுக்‌ கொள்ளுகிறாய்‌ ? பிழைப்புக்குச்‌ சம்பாதிப்பதற்காகப்‌. 
படிக்க வேண்டும்‌ என்று கீ விரும்பினால்‌, அது சரியே அல்ல. 
ஏனெனில்‌, ஒவ்வொருவருக்கும்‌ படியளப்பவர்‌ கடவுள்‌. உடலை 
உழைத்து ஏதோ சிறு வேலை செய்து பிழைப்புக்கு நீ சம்பா 
தித்துக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ பிழைப்புக்குச்‌ சம்பாதிப்பதற்கு 
இடம்‌ வைக்காத வகையில்‌ போனிக்ஸுக்கோ அல்லது அது 
போன்ற வேலைக்கோ நாம்‌ ஈம்மை அர்ப்பணம்‌ செய்துகொள்ள 
வேண்டியிருக்கிறது. உன்‌ நாட்டின்‌ கன்மைக்காகப்‌ நீ படிக்க 
விரும்பினால்‌, இப்பொழுது கீ அதைத்தானே செய்துகொண் 
டிருக்கிறாய்‌. தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்காக நீ படிக்க 
விரும்பினால்‌, ஈல்லவனாக இருக்க சீ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
நீ ஈல்லவனாகஇருக்கிறாய்‌ என்றே எல்லோரும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அதிக வேலை இருக்க வேண்டும்‌ என்பதற்காக நீ படிக்க: 


சிறையிலிருந்து மகனுக்குக்‌ கடிதம்‌ 591 
நகு ம்புகிரய்‌ என்று இருக்கலாம்‌. இதற்காக நீ அவசரப்‌ 
படவே வேண்டியதில்லை. போனிக்ஸில்‌ நீ செய்யக்கூடியதை 
'யெல்லாம்‌ தொடர்ந்து செய்துகொண்டு வா. மற்றதைப்‌ பிறகு 
பார்த்துக்கொள்ளலாம்‌. நான்‌ எப்பொழுதும்‌ உன்னை நினைத்துக்‌ 
கொண்டு இருக்கிறேன்‌ என்பதில்‌ உனக்கு கஈம்பிக்கை இருக்‌ 
தால்‌, கவலைப்பட்டுக்கொண்டிருப்பதை விட்டுவிடு, 

ம ்‌ [பிரபுதாஸ்‌ காந்தி எழுதிய : காந்திஜியுடன்‌ என்‌ 
பருவம்‌ ' என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது.] 


சிறையிலிருந்து காந்திஜி ஸ்ரீ போலக்குக்கும்‌ ஸ்ரீ மகன்லாலுக்கும்‌ 
கள்‌. முதலியவற்றை இத்தூலில்‌ பின்‌ சேர்க்கைப்‌ பகுதியில்‌ ல அன்ப னு ழு 


குழக்தைப்‌ 


காந்தி-ஸ்மட்ஸ்‌ சந்திப்பு பற்றிய 
காந்திஜியின்‌ குறிப்புக்கள்‌ 

[தென்னாப்பிரிக்க இந்தியர்‌ போராட்ட சம்பந்தமாக ஜெனரல்‌ 
ஸ்மட்ஸைத்‌ தாம்‌ சந்தித்துப்‌ பேசிய இரு தடவைகளில்‌, இருவருக்கும்‌ 
கடந்த பேச்சின்‌ விவரங்களைக்‌ குறித்து காந்திஜி தம்‌ கையாலேயே குறிப்‌ 
புக்கள்‌ எழுதியிருக்கிறார்‌. முதல்‌ குறிப்பு-மகரத்மாவின்‌ கையெழுத்திலே 
யே இன்று பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது, 1911 மார்ச்சு 27-ந்‌ 
தேதி, ஜொஹன்னஸ்பர்க்கில்‌ தமது காரியாலயத்திலிருக்த தமது காரிய 
தரிசி கன்னி ஷிலேசினுக்கு எழுதிய 18 பக்கங்கள்‌ கொண்ட கடி 
தத்தில்‌ அடங்கியிருக்கிறது. அதில்‌ முதல்‌ இரு பக்கங்கள்‌ காணப்‌ 
படவில்லை. இரண்டாவது குறிப்பை, தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிர 
கப்‌ போராட்டத்தில்‌ தமது சகாவான ஸ்ரீரிட்சுக்கு, ஜொஹன்னஸ்பர்க்கி 
லுள்ள தமது காரியாலயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்திற்கு 
உள்ளடக்கமாகக்‌ காந்திஜி அனுப்பியிருந்திருக்கிறார்‌. இந்த இரு 
குறிப்புக்களையும்‌, ஜெனரல்‌ ஸ்மட்ஸைத்‌ தாம்‌ சந்தித்துப்‌ பேசியபிறகு, 
உடனேயே கேப்‌ டவுனிலிருந்தபடி அவசரத்தில்‌ எழுதி அனுப்பி 
யிருக்கிறார்‌ என்று தோன்றுகிறது. ்‌ 


இது சம்பந்தமான முதல்‌ கடிதத்தில்‌, “சந்தித்துப்‌ பேசியதைப்‌ 
பற்றிய இக்குறிப்புக்கள்‌ பிரசுரிப்பதற்காக அல்ல. என்றாலும்‌, காச 
மாக்கி எறியப்பட்டுவிடக்கூடாது!"! என்று குறிப்பிட்டிருக்கிறார்‌. 
இரண்டாவது குறிப்பின்‌ பக்கத்து இடைவெளியில்‌, “இது திருப்பிப்‌ 
படித்துத்‌ திருத்தப்படவில்லை. இதில்‌ எதையும்‌ பிரசுரிக்கவும்‌ கூடாது. 
பின்னால்‌ கவனிக்கப்படுவதை முன்னிட்டுப்‌ பத்திரமாக வைக்கவும்‌!" 
என்று எழுதியிருக்கிறார்‌. இந்தப்‌ பிந்திய கடிதம்‌ கிடைத்ததும்‌ காந்‌ 
திஜிக்கு எழுதிய பதிலில்‌ ஸ்ரீசிட்ச்‌, “இது டைப்‌ அடிக்கப்பட்டு 
இருக்கிறது. வருங்காலத்தில்‌ ஒத்துப்பார்க்கச்‌ செளகரியமாக இருப்‌ 
பதை முன்னிட்டுப்‌. பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது "1 எனக்‌ 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. 

ஜெனரல்‌ ஸ்மட்ஸை இரண்டாவது முறை சந்தித்துப்‌ பேசிய 
பிறகு இரு தினங்கள்‌ கழித்து காந்திஜி, ஸ்ரீ ரிட்சுக்கு ஒரு கடிதம்‌ 
எழுதியிருக்கிறார்‌. அதிலிருந்து காந்திஜிக்கு அப்பொழுது அங்கு 
வேலைகள்‌ எவ்விதம்‌ கடுமையாக, ஓய்வே இல்லாமல்‌ இருந்து வந்தன 
என்பது நன்றாகத்‌ தெரிகிறது. அக்கடிதத்தில்‌ அவர்‌, “பகல்‌ 2-80 
மணிக்கு ஸ்மட்ஸிடமிருந்து ஒரு கடிதம்‌ வந்தது. 8 மணிக்கு லேனை 
(ஸ்மட்ஸின்‌ காசியதரிகி)ப்‌ பார்த்தேன்‌. 4-45 மணிக்கே அவரிட 
மிருந்து திரும்பினேன்‌. பிறகு அலெக்ஸாண்டரை (தென்னாப்பிரிக்க 
சட்டசபையில்‌ இந்தியரிடம்‌ அனுதாபமுள்ள ஒரு மெம்பர்‌) போய்ப்‌ 


காந்தி-ஸ்மட்ஸ்‌ சந்திப்புக்‌ குறிப்புக்கள்‌ 598 


பார்த்தேன்‌. பின்னர்‌ தந்தி நிலையத்திற்குச்‌ சென்றேன்‌. இப்பொழுது 
மணி மாலை 5-45. விவரமாக எழுதுவதற்கு அதிக அவகாசமில்லை.!? 

சம்பாஷணைகளைப்பற்றிய இக்குறிப்புக்களைக்‌ காந்திஜி பிறகு 
தமது ஞாபகத்தைக்கொண்டே எழுதியிருக்கிறார்‌. இக்குறிப்புக்களில்‌ 
ஸ்மட்ஸ்‌ என்பதற்கு *எஸ்‌' என்றும்‌, காந்தி என்பதற்கு “ஜி! என்றும்‌ 
மாத்திரமே எழுதியிருக்கிறார்‌. ஆனால்‌, கீழே பிரசரமாகியிருக்கும்‌ 
இக்குறிப்பில்‌ வாசகர்களுக்கு எளிதாயிருப்பதை முன்னிட்டு 'எஸ்‌' 
என்ற இடங்களில்‌ “ஸ்மட்ஸ்‌' என்றும்‌, “ஜி என்ற இடங்களில்‌ “காந்தி! 
என்றும்‌ விவரமாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இக்குறிப்பு முதலிய 
விவரங்கள்‌ “ காந்தி மார்க்கம்‌” என்ற வெளியீட்டிலிருந்து எடுக்கப்பட்‌ 
டன.] 1 


எனக்கும்‌ ஜே ஸி. ஸ்மட்ஸுக்குமிடையே ௩டரந்த பேச்சின்‌ 
தோராயமான சாராம்சத்தைக்‌ கீழே தருகிறேன்‌ : 

“காந்தி, பாருங்கள்‌, எல்லாவற்றையும்‌ உங்களுக்குக்‌ 
கொடுத்துவிடுகிறேன்‌. விதிகளின்‌ மூலமே நான்‌ இப்படிச்‌ செய்‌ 
திருக்கமுடியும்‌. ஆனால்‌, மளைவிகளையும்‌ குழந்தைகளையும்‌ 
மசோதாவில்‌ பாதுகாக்கிறேன்‌. ஏன்‌ என்று எனக்குத்‌ தெரி 
யாது ; ஆனால்‌, ஒவ்வொருவரும்‌ என்னைச்‌ சந்தேகிக்கிறார்கள்‌. 
குடிபுகுவதையும்‌ நான்‌ அங்கீகரிக்கிறேன்‌. ஆனால்‌ நீங்கள்‌ 
கேட்பது மிகவும்‌ நியாயமில்லாதது. நீங்கள்‌ குறிப்பிடுவது 
முற்றிலும்‌ புதிதானது.” 

காந்தி: நீங்கள்‌ அவ்வாறு எவ்விதம்‌ கூறமுடியும்‌, ஜென 
ரல்‌ ஸ்மட்ஸ்‌? நீங்கள்‌ நிறத்தடையை உண்டாக்கவில்லையா ? 
. ஸ்மட்ஸ்‌ : நான்‌ உண்டாக்கவில்லை. நான்‌ உண்டாக்கு 
வதாக நீங்கள்‌ காட்டமுடியுமா ? 2 

காத்தி: நிச்சயமாக முடியும்‌. நான்கு ஆண்டுகள்‌ முழு 
வதிலும்‌ இன அல்லது நிறத்தடையை எதிர்த்தே நாங்கள்‌ 
போராடிக்கொண்டு வந்திருக்கிறோம்‌ என்பதை நீங்கள்‌ ஒப்புக்‌ 
கொள்ளுகிறீர்களா ? 

ஸ்மட்ஸ்‌ விழித்துப்‌ பார்த்துவிட்டு கொஞ்சம்‌ தயக்கத்‌ 
திற்குப்‌ பிறகு, “ ஆம்‌” என்றார்‌. 

காந்தி : டிரான்ஸ்வால்‌ குடியேற்றச்‌ சட்டத்தில்‌ நிறத்‌ 
தடை எதுவுமில்லை என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. ஆனால்‌, 
உப விதி 4-ஐயும்‌ ஆசியாக்காரர்‌ சட்டத்தையும்‌ படியுங்கள்‌. 
அதில்‌ நிறத்தடை இருக்கிறது. 

ஸ்மட்ஸ்‌ : நீங்கள்‌ இதில்‌ கேர்மையாகக்‌ கூறவில்லை. 

தெ. 28 


594 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


காத்தி: அப்படியானால்‌ அதைப்பற்றி உங்கள்‌ வார்த்தை 
களில்தான்‌ நீங்கள்‌ கூறவேண்டும்‌. 
ஸ்மட்ஸ்‌ : டிரான்ஸ்வாலில்‌ முற்றிலும்‌ ஒதுக்கிவிடவேண்‌ 
டும்‌ என விரும்பினோம்‌. அது இரு சட்டங்களின்‌ ஒன்றுபட்ட 
முறையினால்‌ செய்யப்பட்டது. ‘ 
காந்தி: இப்பொழுது அதையே பீரீ ஸ்டேட்டிலும்‌ செய்ய 
விரும்புகிறீர்கள்‌. பிரீ ஸ்டேட்‌ சட்டங்கள்‌, புதிய  மசோதாக்‌ 
களின்‌ ஒன்றுபட்ட பலன்‌ இதுவாக இருக்கும்‌. கிஜாமை 
ஹைதராபாத்துக்குள்ளேயே இல்லாதபடிச்‌ செய்துவிடுவது ! 
சாத்துவிக எதிர்ப்பாளர்கள்‌ இதை எதிர்த்தே தீருவார்கள்‌ 
என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன்‌. 
ஸ்மட்ஸ்‌ : இதில்தான்‌ நீங்கள்‌ நியாயமில்லாது நடந்து 
கொள்ளுகிறீர்கள்‌. ட 
காத்தி : இக்குற்றச்சாட்டை கான்‌ மறுக்கவே வேண்டும்‌. 
பிரீ ஸ்டேட்டில்‌ ஓர்‌ இந்தியரேனும்‌ பிரவேசிக்கவேண்டும்‌ என்‌ 
பதில்‌ எனக்குச்‌ சிறிதேனும்‌ ஆர்வம்‌ கிடையாது. உங்களுக்கு 
உதவி செய்யவேண்டும்‌ என்பதிலேயே நான்‌ சிரத்தையுட 
னிருக்கிறேன்‌. 
ஸ்மட்ஸ்‌ : என்‌ கஷ்டங்கள்‌ உங்களுக்குத்‌ தெரியுமா ? 
காத்தி: அறிவேன்‌. அறிவதனால்தான்‌, உயர்படிப்புள்ள 
ஓர்‌ இந்தியர்‌ பிரீ ஸ்டேட்டில்‌ பிரவேசிப்பதற்கு விதிவிலக்கு 
அளிப்பதற்கான அளவுக்குப்‌ பிரீ ஸ்டேட்டின்‌ சட்டம்‌ அடிப்‌ 
படையாக இருக்கவேண்டுமென்று கான்‌ யோசனை கூறுகிறேன்‌. 
சட்டத்தைத்‌ தருவிப்பீர்களானால்‌, கான்‌ கூறுவது என்ன என்‌ 
பதைக்‌ காட்டுகிறேன்‌. 
ஸ்மட்ஸ்‌ : (சட்டத்தைக்‌ கொண்டுவரச்‌ சொல்லிவிட்டு) 
ஆனால்‌, பிரீ ஸ்டேட்டுகள்‌ ஒருபோதும்‌ ஒப்புக்கொள்மாட்டா. 
காத்தி : அப்படியானால்‌. குடியேறும்‌ படித்தவர்கள்‌ எந்த 
மாகாணத்திலும்‌ பிரவேசிக்கமுடியும்‌ என்று ஜெனரல்‌ போத்தா 
ஏன்‌ லார்டு கிரிவேக்கு எழுதினார்‌ ? 
ஸ்மட்ஸ்‌ : அனுப்பப்பட்ட அறிக்கைகளைப்பற்றி உங்க 
ஞக்குத்‌ தெரியாது. அவற்றில்‌ எதையும்‌ ரங்கள்‌ அச்சிட 
வில்லை என்பதை அறிவீர்கள்‌. பிரீ ஸ்டேட்டுக்கு அவ்வித அதி 
காரம்‌ எதையும்‌ கொடுக்க நாங்கள்‌ விரும்பவில்லை .என்பதை 
லார்டு கிரிவே அறிவார்‌. 


காந்தி-ஸ்மட்ஸ்‌ சந்திப்புக்‌ குறிப்புக்கள்‌ 595 


> காத்தி: ஆனல்‌, இரண்டாவது தடவை விவாதத்தின்‌ 
போது அதையே நீங்களும்‌ சொன்னீர்கள்‌. 

ஸ்மட்ஸ்‌ : ஆம்‌, பிரீ ஸ்டேட்காரர்களின்‌ கருத்தை அறி 
யவே அதைச்‌ சொன்னேன்‌. அவர்கள்‌ அதை மிகவும்‌ எதிர்க்‌ 
கிறார்கள்‌ என்பதைக்‌ கண்டேன்‌. 

காத்தி: அவர்கள்‌ எதிர்க்கிறார்‌களென்றால்‌, அவர்களைத்‌ 
திருப்ப முயற்சிக்கவேண்டியது உங்கள்‌ கடமை. அவர்களைத்‌ 
திருப்ப முடியவில்லையானால்‌ டிரான்ஸ்வால்‌ சட்டத்தை நீங்கள்‌ 
திருத்தலாம்‌. 

ஸ்மட்ஸ்‌ : ஆனால்‌, இம்மசோதாவை நிறைவேற்ற நான்‌ 
பிரிட்டிஷ்‌ சர்க்காருக்குக்‌ கடமைப்பட்டிருக்கிறேன்‌. 

ஸ்மட்ஸ்‌ சட்டத்தைப்‌ படித்து, காந்தியைத்‌ தம்‌ 
அருகே வரும்படி அழைக்கிறார்‌. எந்த விதியில்‌ விலக்கு அளிக்க 
வேண்டும்‌ என்பதைக்‌ காந்தி குறிப்பிடுகிறார்‌. 

_ ஸ்மட்ஸ்‌ : ஆம்‌, நீங்கள்‌ கூறுவது இன்னது என்பதை 

இப்பொழுது காண்கிறேன்‌. 

காத்தி: ஆம்‌. படித்த ஆசியாக்காரர்கள்‌, அப்பொழுது 
கிரந் தரமான சொத்து வைத்துக்கொள்ளவும்‌, வியாபாரம்‌ செய்‌ 
யவும்‌ தடுக்கப்படுவார்கள்‌. அப்பிரச்னையை நான்‌ கிளப்பவே 
கில்லை. 1885-ஆம்‌ ஆண்டு 38-வது சட்ட விஷயத்தில்‌ நரங்கள்‌ 
உங்களுடன்‌ இனியும்‌ போராடவேண்டியிருக்கிறது. ஆனால்‌, 
இதற்கும்‌ சாத்துவிக எதிர்ப்புக்கும்‌ சம்பந்‌ தமேயில்லை. செல்வ 
லாபங்களுக்காகச்‌ சாத்துவிக எதிர்ப்பை உபயோகிக்க கான்‌ 
விரும்பவே மாட்டேன்‌. ஆனால்‌, நிறத்தடையை காரங்கள்‌ ஏற்‌ 
துக்கொள்ளவே முடியாது. 

ஸ்மட்ஸ்‌ : என்‌ கஷ்டங்கள்‌ என்ன என்பதுபற்றி உங்க 
க்குத்‌ தெரியவேயில்லை. 

காத்தி: இதைவிடப்‌ பெரிய கஷ்டங்களையும்‌ சமாளிக்க 
உங்களால்‌ முடியும்‌ என்பதை கான்‌ அறிவேன்‌. 

ஸ்மட்ஸ்‌ : சரி, இப்பொழுது பிரீ ஸ்டேட்‌ மெம்பர்களுடன்‌ 
பேசுகிறேன்‌. உங்கள்‌ விலாசத்தை லேனிடம்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
போங்கள்‌. கேப்‌, நேட்டால்‌ இந்தியரை மெளனமாக வைத்‌ 
ரூப்பீர்கள்‌ என்றே நம்புகிறேன்‌. . 1 ன்‌ 

காத்தி: அவர்கள்‌' நிச்சயமாக மெளனமாக இருக்கமாட்‌ 
டார்கள்‌. எனக்கு இப்பொழுதுதான்‌ கேட்டாலிலிருக்து ஒரு 
தந்தி வந்திருக்கிறது. இப்பொழுதுள்ள உரிமைகளைப்‌ பாது 


596 - தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


காக்கவேண்டியது முற்றிலும்‌ அவசியமானது. குடியிருப்பு 
பாத்தியதை விஷயம்‌ மிகவும்‌ சங்கடமானது. 26-வது பிரிவு 
விரும்பும்‌ திருத்த அத்தாட்சிப்‌ பத்திரங்கள்‌ கேட்டமாத்திரமே. 
- கொடுக்கப்படவேண்டும்‌. 

ஜே. ஸி. ஸ்மட்ஸ்‌ : இதில்‌ இஷ்டம்‌ என்பது எப்பொழுதும்‌. 
ஒதுக்கி வைத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 
்‌... சாந்தி: இப்பொழுதுள்ள சட்டங்களில்‌ இல்லை. என்னை 
அனுமதித்தால்‌ இதையெல்லாம்‌ பற்றி உங்களுடன்‌ பிறகு பேசு 
கிறேன்‌. . 
' ஜே. ஸி. ஸ்மட்ஸ்‌: ஜொஹன்னஸ்பர்க்‌ முதலிய இடங்களில்‌ 
நீங்கள்‌ என்ன செய்துகொண்டிருக்கிறீர்கள்‌ ? 

காத்தி: சாத்துவிக எதிர்ப்பாளர்களின்‌ குடும்பங்கள்‌ முத 
லியவைகளைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 

ஜே. ஸி. ஸ்மட்ஸ்‌ : இவர்களைச்‌ சிறைப்படுத்துவது உங்‌ 
க௲ாவீட எனக்கு அதிக மன வருத்தத்தை உண்டாக்கியிருக்‌ 
கிறது. .தங்கள்‌ மனச்சாட்சிக்காகத்‌ துன்பப்படுகிறவர்களைச்‌ 
சிறைப்படுத்தியது .என்‌ வாழ்க்கையில்‌ நேர்ந்திருக்கும்‌ வருந்தத்‌ 
தக்க சம்பவம்‌. மனச்சாட்சிக்காக அதே காரியத்தை நான்‌ செய்‌ 
தாக வேண்டும்‌. g 

- 3 

காந்தி: என்றாலும்‌ ஸ்ரீமதி ஸோதாவை இன்னும்‌ விடாது 

இருக்கிறீர்கள்‌. 
2 


இரவு 11-80 மணிக்கு ஜே. ஸி, ஸ்மட்ஸாக்கும்‌ காந்திக்கும்‌. 
நடந்த பேச்சு. 


ஜெனரல்‌ அதிகப்படியாகவே மரியாதை காட்டினர்‌. கை 
குலுக்கிக்‌ கொள்வதையே ' விட்டுவிடும்‌ அளவுக்கு ஸ்மட்ஸும்‌ 
காந்தியும்‌ அவ்வளவு நண்பர்களாகிவிட்டனர்‌. ஆனால்‌, இந்தச்‌ 
சந்திப்பில்‌ சந்தோஷமான கைகுலுக்கு இருந்தது. ்‌ 


“சரி, காந்தி. உமக்காக நான்‌ வருத்தப்படுகிறேன்‌. உங்‌ 
களை அதிகக்‌. காலதாமதப்படுத்திவிட்டேன்‌. ஆனால்‌, நான்‌ 
என்ன செய்வது? கேப்‌ டவுனில்‌ ஆனந்தமாக நீங்கள்‌ இருக்க 
வற்புறுத்துவீர்கள்‌" என்று சொல்லி ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ ஆரம்‌ 
பித்தார்‌. இப்படிப்‌ பேசிக்கொண்டே தம்‌ பக்கத்தில்‌ ஒரு நாற்‌ 
காலியை இழுத்துப்போட்டு அதில்‌ காந்தியை உட்காரச்‌ 
சொன்னார்‌. ்‌ 


காந்தி-ஸ்மட்ஸ்‌ சந்திப்புக்‌ குறிப்புக்கள்‌ 597: 


“உங்கள்‌ மாற்று யோசனையை நிறைவேற்றிவைப்பதென்‌ 
பது கஷ்டமானது என்று கான்‌ சொன்னால்‌, நீங்கள்‌ வக்கீலாகை 
யால்‌ உணர்ந்துகொள்வீர்கள்‌.”' 

ஜெனரல்‌ ஸ்மட்ஸ்‌ காந்தியிடமிருந்து வேறு பக்கம்‌ திரும்பி 
னர்‌. அவர்‌ கூடையிலிருந்த ஏதோ ஒன்றைப்‌ பார்ப்பதாகத்‌ 
(தோன்றுகிறது. தொடர்ந்து பார்க்கிறார்‌. 

“காந்தி, என்‌ மகனே, உங்களுக்காக வருத்தப்படுகிறேன்‌. 
கான்‌ சமாதானத்தை விரும்புகிறேன்‌ என்று நீங்கள்‌ அறிவீர்கள்‌." 
(இதையெல்லாம்‌ சொல்லும்போது நன்றாகச்‌ சிரித்துக்கொண்‌ 
டார்‌ என நினைக்கிறேன்‌.) மீண்டும்‌ காந்தியைப்‌ பார்த்து, 
“ஆனால்‌, உங்கள்‌ யோசனை நிறைவேற்றிவைக்க முடியாதது என்று 
என்‌ ஆலோசகர்கள்‌ கருதுகிறார்கள்‌. மற்ற மாகாணங்களிலிருக்து 
வெள்ளையரை எப்படி தடுத்துவைக்க முடியும்‌ ? அப்படிப்பட்ட 
மசோதாவைப்‌ பார்லிமெண்டு நிறைவேற்றாது. ஆனால்‌, நான்‌ 
விரும்புவதும்‌, நியாயமானதென்று நான்‌ நினைப்பதுமான என்‌ 
மசோதாவை நிறைவேற்ற நான்‌ எண்ணுகிறேன்‌, முயற்சிக்‌ 
கிறேன்‌. ஆனால்‌, இக்கூட்டத்திலே நிறைவேற்றிவிட காள்‌ தவறி 
விடவும்‌ கூடும்‌. எல்லா மெம்பர்களும்‌ போய்விட விரும்புகின்ற 
னர்‌. எந்த ஆசியாக்காரரையும்‌ அனுமதிப்பதைப்‌ பிரீ ஸ்டேட்‌ 
மெம்பர்கள்‌ இன்னும்‌ எதிர்த்துக்கொண்டுதான்‌ வருகிறார்கள்‌. 
அசெம்பிளியில்‌ அவர்களை நான்‌ முறியடித்துவிடமுடியும்‌ என்‌ 
கினைக்கிறேன்‌ ; ஆனால்‌, மசோதாவை செனேட்‌ நிராகரித்து 
விடும்‌. இந்தக்‌ கூட்டத்தில்‌ மசோதாவை நிறைவேற்றிவிட 
முடியாவிட்டால்‌ அடுத்த கூட்டத்தில்‌ இதை நிறைவேற்றிவிட 
விரும்புகிறேன்‌. ஆனால்‌, இதற்கு மத்தியில்‌ எனக்கு அமைதி 
வேண்டும்‌. உங்கள்‌ மக்களைக்‌ கஷ்டப்படுத்த எனக்கு விருப்ப 
மில்லை. இது உங்களுக்கும்‌ தெரியும்‌. போராட இந்தியாவி 
லிருந்தும்‌ மற்ற இடங்களிலிருந்தும்‌ ஆட்களை நீங்கள்‌ கொண்டு 
வருவதை நான்‌ விரும்பவில்லை. பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்திற்கு 
உதவி செய்ய நான்‌ விரும்புகிறேன்‌, எனக்கு உதவி செய்ய 
அவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. உங்களுக்கு உதவி செய்ய: நான்‌ 
விரும்புகிறேன்‌, எனக்கு உதவ நீங்கள்‌ விரும்புகிறீர்கள்‌. எங்கள்‌ . 
கருத்தை நீங்கள்‌ அறிகிறீர்களா ? 

“நிச்சயமாக அறிகிறேன்‌.” என்று காந்தி குறுக்கிட்டுச்‌ 
சொன்னார்‌. 

ஸ்மட்ஸ்‌ தொடர்ந்து சொன்னார்‌ : “உங்களுக்குத்‌ தலைவர்கள்‌ 
பலர்‌ இருக்கிறார்கள்‌ என்பதை அறிவேன்‌. ' நீங்கள்‌ உயர்ந்த 
உள்ளம்‌ படைத்த யோக்கியமானவர்‌ என்பதையும்‌ அறிவேன்‌. 


599 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


பிரிட்டிஷ்‌அரசாங்கத்திற்கும்‌ இதைத்தான்‌ சொன்னேன்‌. உங்கள்‌ 
வழியில்‌ போராட உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால்‌, 
இது காபிர்களின்‌ காடு; கொஞ்ச வெள்ளையரே இருக்கின்றனர்‌. 
ஆசியா உள்ளே வந்துவிடுவதை காங்கள்‌ விரும்பவில்லை. .இப்‌ 
பொழுது கேட்டாலில்‌ குடியேற்றம்‌ இல்லையாகையால்‌ இப்‌ 
பிரச்னையைத்‌ தீர்த்துவிடமுடியும்‌ என்று நம்புகிறேன்‌. ஆனால்‌, 
உங்களுக்கு எதிராக எப்படி நிற்பது? உங்கள்‌ துண்டுப்‌ பிரசு 
ரத்தைப்‌ படித்தேன்‌. கீங்கள்‌ எளிய வாழ்க்கை ஈட த்தும்‌ சிக்கன 
மான இனத்தினர்‌. : பல வழிகளிலும்‌ நீங்கள்‌ எங்களைவிட புத்தி 
சாலிகளாகவும்‌ இருக்கிறீர்கள்‌. பல்லாயிரக்கணக்கான 
ஆண்டுகள்‌ பழமையானதான ஒரு நாகரிகத்தைச்‌ சேர்ந்த. 
வர்கள்‌ நீங்கள்‌. எங்களுடையதோ, நீங்கள்‌ கூறுவதுபோல ஒரு, 
பரீட்சையே. இதெல்லாம்‌ சீக்கிரத்திலேயே அழிந்துபோனாலும்‌. 
போகும்‌, யார்‌ அறிவார்கள்‌ ? இங்கு ஆசியாவை நாங்கள்‌ ஏன்‌. 
விரும்பவில்லை என்பதை நீங்கள்‌ கவனியுங்கள்‌. கான்‌ சொல்லு 
வது போல, நேட்டால்‌ சங்கடம்‌ இல்லாமலிருப்பதால்‌ இங்கு. 
பிரச்னையை கான்‌ சமாளிப்பேன்‌. ஆனால்‌, எனக்கு அவகாசம்‌ 
வேண்டும்‌. : பிரீ ஸ்டேட்டுக்காரர்களை இனியும்‌ முறியடித்துவிடு 
வேன்‌. ஆனால்‌, நீங்கள்‌ முரட்டுப்‌ பிடிவாதத்துடன்‌ இருக்கக்‌ 
கூடாது. இப்பிரச்னை முழுவதுமே சாம்ராஜ்ய மகாநாட்டில்‌ 
யோசிக்கப்படும்‌ என்பதையும்‌ அறிவீர்கள்‌. ஆகையால்‌, நீங்கள்‌ 
பொறுக்க வேண்டும்‌. இதைப்‌ பற்றிச்‌ சிக்தித்துச்‌ சொல்‌, 

கள்‌." . 

கொஞ்சம்‌ சும்மா இருந்துவிட்டுத்‌ தொடர்ந்து சொன்னார்‌ : 

. “நீங்கள்‌ எப்படிப்‌ பரவிவிட்டீர்கள்‌ என்பது எனக்குத்‌ 
தெரியவில்லை. இவர்கள்‌ எங்கும்‌ போய்விடுகிறார்கள்‌. வியாபாரி 
களைப்‌ பற்றிதான்‌ என்னிடம்‌ அதிகமான மனுக்கள்‌ வக்திருக்கின்‌ 
றன. எனக்கு எதிர்காலத்தில்‌ கஷ்டமெல்லாம்‌ இவர்களைப்‌ 
பற்றியே இருக்கும்‌. இவர்களை அல்லல்படுத்த கான்‌ விரும்ப 
வில்லை. இருப்பது அப்படியே இருந்து வர விட்டுவிடவே விரும்பு 
கிறேன்‌. ஆனால்‌, என்ன நடக்கும்‌ என்பது எனக்குத்‌ தெரியாது. 
கீங்களும்‌ அதிகக்‌ கடினமானவராக இருக்கிறீர்கள்‌.” ்‌. 

- ஸ்மட்ஸ்‌ பிறகு விஷயத்தை மாற்றிக்கொண்டு, “காந்தி, 
ன நீங்கள்‌ என்ன செய்துகொண்டிருக்கிறீர்கள்‌ 9?” 


. குற டி : டி ௫, ட ட்‌ 
தது கான்‌. இப்பொழுது வக்கீல்‌ தொழில்‌ சட த்த 


காக்தி-ஸ்மட்ஸ்‌ சந்திப்புக்‌ குறிப்புக்கள்‌ 599 


ஸ்மட்ஸ்‌ : அப்படியானால்‌ ஜீவனத்திற்கு என்னதான்‌ செய்‌ 
கிறீர்கள்‌? . உங்களிடம்‌ பணம்‌ ஏராளமாக இருக்கிறதா? 
காந்தி : டால்ஸ்டாய்‌ பண்ணையிலிருக்கும்‌ மற்ற சாத்துவிக 
எதிர்ப்பாளர்களைப்‌ போன்று நானும்‌ பரம ஏழையாக வாழ்ந்து 
வருகிறேன்‌. 
. ஸ்மட்ஸ்‌: அது யாருடையது? 
காத்தி: அது ஸ்ரீ கால்லென்பாக்குடையது. அவர்‌ ஒரு 
ஜெர்மானியர்‌. ்‌ 
ஸ்மட்ஸ்‌ : (சிரித்துக்கொண்டு) ஓ, பழைய கால்லென்பாக்‌ | 
அவர்‌ உங்களைப்‌ போற்றுகிறவரல்லவா £? 
காந்தி: அவர்‌ என்னைப்‌ போற்றுகிறவரென எனக்குத்‌ 
தெரியாது. உண்மையில்‌ நாங்கள்‌ சிறந்த நண்பர்கள்‌. 
ஸ்மட்ஸ்‌ : அந்தப்‌ பண்ணையைப்‌ போய்‌ பார்க்க வேண்டும்‌. 
அது எங்கே இருக்கிறது ? 
காந்தி: லாலிக்கு அருகில்‌. 3 
ஸ்மட்ஸ்‌ : தெரியும்‌. வீரீனிகிங்‌ ரெயில்‌ பாதையில்‌, ஸ்டேஷனி : 
லிருந்து எவ்வளவு தூரம்‌? 
்‌ காந்தி: சுமார்‌ இருபது நிமிட நடை. உங்களை அங்குக்‌ 
காண ஆனந்தமடைவோம்‌. ்‌ 
ஸ்மட்ஸ்‌ : ஆம்‌. ஒரு காள்‌ நான்‌ அங்குப்‌ போக வேண்டும்‌. 
இவ்விதம்‌ சொல்லிக்கொண்டு பிரிவு 'சொல்ல எழுந்தார்‌. 
காந்தியும்‌ அப்படியே செய்ததோடு, “டிரான்ஸ்வால்‌ குடியேற்றச்‌ 
சட்டத்தைத்‌ திருத்த முடியாது என்று நீங்கள்‌ கூறுகிறீர்கள்‌... 
இதில்‌ எந்தவித கஷ்டமுமிருப்பதாகத்‌ தெரியவில்லை என்பதை 
கான்‌ சொல்லியே ஆகவேண்டும்‌" . என்றார்‌. ள்‌ 
ஸ்மட்ஸ்‌ : கஷ்டமிருக்கிறது. என்‌ யோசனையை நீங்கள்‌. 
மேற்கொண்டாலன்றி வெள்ளையர்‌ ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. . 


காத்தி: அதாவது......... 

ஸ்மட்ஸ்‌ : வெவ்வேறுரரகத்தினருக்கு வெவ்வேறு விதமான" 
தகுதியை விதிப்பதான விதிகளைச்‌ செய்ய கவர்னருக்கு அதிகா: 
ரம்‌ கொடுப்பது. இந்த விதிகள்‌ இர்தியரைப்‌ பற்றி மாத்திரம்‌ 
குறிப்பிட வேண்டும்‌. இதை நீங்கள்‌ விரும்பமாட்டீர்கள்‌ என்‌ 
பதை நான்‌ அறிவேன்‌. ஆனால்‌, இதையெல்லாம்‌ பற்றி நீங்கள்‌ 
திரும்பவும்‌ சிந்தித்து, நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌ என்பதை: 


600 தென்னாப்பிரிக்க சத்தியாக்கிரகம்‌ 


எனக்குச்‌ சொல்லுங்கள்‌... உங்களுக்கு கான்‌ உதவி செய்ய விரும்‌ 
புகிறேன்‌ என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. தனிப்பட்ட சிலருக்கு 
ஏதாவது கஷ்டங்களிருப்ப தாயின்‌ எப்பொழுதும்‌ நீங்கள்‌ என்னி 
டம்‌. வரலாம்‌. 

காந்தி: எல்லாவற்றையும்‌ குறித்து நான்‌ கித்திக்க வேண்‌ 
டும்‌. ஆனால்‌ உங்களுக்கு அமைதி வேண்டுமாயின்‌ ஸ்ரீமதி ஸோதா 
வைத்‌ துன்பப்படுத்த விரும்புகிறீர்களா ? 

ஸ்மட்ஸ்‌ : கான்‌ விரும்பவில்லை. 

காந்தி: அவரைச்‌ சிறையிலடைக்க விரும்புகிறீர்களா ? 


ஸ்மட்ஸ்‌ : இல்லை. உங்களுக்குத்‌ தெரிந்தது போல அவ்‌ 
விஷயத்தைப்‌ பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. 


காந்தி: சனிக்கிழமை அப்பீல்‌ இருக்கிறது. இதில்‌ 
காங்கள்‌ தோற்றுவிடக்கூடும்‌. பிறகு அவர்‌ சிறைக்குச்‌ செல்ல 
வேண்டும்‌ அல்லது 10 பவுன்‌ செலுத்த வேண்டும்‌. அவர்‌ 
அபராதத்தைச்‌ . செலுத்தமாட்டார்‌. ஆகையால்‌ கிறைக்குச்‌ 
செல்லுவார்‌. ' ்‌ 


ஸ்மட்ஸ்‌ : அவர்‌ சிறைக்குச்‌ செல்ல நான்‌ விரும்பவில்லை. 
ஆனால்‌, நீங்கள்‌ சட்ட விரோதமாக அநேகரை டிரான்ஸ்வாலுக்‌ 
குள்‌ கொண்டு வந்திருக்கிறீர்கள்‌. இப்பொழுது செய்யமாட்‌ 

காத்தி: யாரையும்‌ சட்ட விரோதமாகக்‌ கொண்டுவந்த 
தாக நான்‌ ஒப்புக்கொள்ளவில்லை. ஸ்ரீமதி ஸோதாவை நான்‌ 
நிச்சயமாகச்‌ சட்ட விரோதமாகக்கொண்டு வரவில்லை. ரிஜிஸ்டி 
சாருக்கு முறைப்படி முன்‌ அறிவிப்பு செய்திருந்தேன்‌. அநேக 
சாத்துவிக எதிர்ப்பர்ளர்களைப்‌ போல இவருடைய கணவரும்‌ 
குடும்பத்தைக்‌ கலைத்துவிட நேர்ந்ததால்‌ இவரைக்‌ கொண்டு 
வந்தேன்‌. 

ஸ்மட்ஸ்‌ : சரி, அப்பீலின்‌ முடிவு என்ன ஆகிறதென்று 
எனக்கு அறிவியுங்கள்‌. அவர்‌ கைதியாகாதபடி நான்‌ பார்த்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌. உடனே தெரியப்படுத்துகிறீர்களா ? 


காந்தி : நன்றி. அப்படியே செய்கிறேன்‌. 


. பேச்சின்போது பிரீ ஸ்டேட்‌ விஷயம்‌ அக்தரங்கமானது 
என்று சொன்னார்‌. பேச்சு சுமார்‌ நாற்பது நிமிடங்கள்‌ கடந்தது. 


1909இல்‌ காந்திஜி குஜராத்தியில்‌ எழுதிய * இந்திய சுயராஜ்பத்தின்‌ ' கையெழுத்துப்‌ 
பிரதியின்‌ படம்‌. 
முன்‌உள்ளது வலது கையால்‌ எழுதியது அடுத்துள்ளது இடது கையால்‌ எழுதியது 


1914இல்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பும்‌ வழியில்‌ காந்திஜி லண்டனுக்குச்‌ சென்றிருந்தபோது, முதல்‌ உலக யுத்தத்திற்காக 
| இந்திய மருத்துவப்‌ படையை லண்டனில்‌ திரட்டினர்‌. அச்சமயம்‌ பிரிட்டிஷ்‌ ராணுவ அதிகாரியுடன்‌ காந்திஜி. 
்‌ படட ட்‌ . ல்‌ 2 த ட 


- க த த்‌ பக்க 


